KATIRAVEL PILLAI S 
TAMIL DICTIONARY 


தமிழ்ச் சொல்லகராதி 


இரண்டாம் பாகம் 


பாடும் 


S.Os 


நான் 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 


Katirvel Pillai s 
Tamil Dictionary 


தமிழ்ச் சொல்லகராதி 


( இரண்டாம் பாகம் ) 


இது , 
மதுரைத் தமிழ்ச் சங்க 
பண்டிதர்களாற் பரிசோதிக்கப் பெற்று , 


சே . ரா . சுப்பிரமணியக் கவிராயராற் 


பதிப்பிக்கப் பெற்றது . 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 

தரமணி , சென்னை - 600 113 . 


Katiravel Pillai s Tamil Dictionary 


Vol - II 


Author : 
C.W. Katiravel Pillai 


Published by : 
International Institute of Tamil Studies , 
C.I.T. Campus, Taramani, Chennai - 600 113 . 


: 


286 


Publication No 
Edition 


: 


Reprint 
1998 


Year 


: 


. 


Language 
Size 


Tamil 
1/4 Crown 


1000 


No. of Copies 
No. of Pages 


xii + 534 


Price 


: 


175 , 00 


Printed by 


4 


Parkar Computers, 
293 , Royapattah High Road , 
Chennai - 600014 , 
Phone : 8551363 , 8266637 . 


: 


அட்டைப் படம் 
வடிவமைப்பு 


வே . கருணாநிதி , 
பர்வீன் கருணாநிதி 


தமிழ் வளர்ச்சி இயக்கத்தின் 
அரிய நூல்களை வெளியிடும் திட்டத்தில் 

நிதியுதவி பெற்று 
இந்நூல் வெளிவருகின்றது . 


தி . பி .2029 / மீனம் , 15 


முனைவர் மு . தமிழ்க்குடிமகன் , 

எம்.ஏ. , பிஎச்.டி . 
தமிழ் ஆட்சிமொழி , தமிழ்ப் பண்பாடு , 
இந்து சமயம் மற்றும் 
அறநிலையத்துறை அமைச்சர் 


அணிந்துரை 


யாழ்ப்பாணம் கு . கதிரைவேல் பிள்ளையவர்கள் ஓர் அரிய தமிழ்ப் 
பணியைச் செய்திருக்கிறார்கள் . அதுதான் அவர் உருவாக்கிய தமிழ்ச் 
சொல்லகராதி . தமிழில் சொல்லுக்குப் பொருள் காணும் முயற்சியாகத்தான் 
நிகண்டுகள் பிறந்தன . இவை கவிதை வடிவில் அமைந்தன . 1732 இல் 
வீரமாமுனிவர்தான் உரைநடை வடிவில் இப்போதுள்ள அகரமுதலி 
முறையைக் கொண்டுவந்தவர் . அதுதான் சதுரகராதி என்பது . அதன்பின் 
எத்தனையோ பெருமக்கள் பலவகையான அகரமுதலிகளைக் கொண்டு 
வந்துள்ளனர் . அதில் தமிழகத் தமிழ் அறிஞர்களும் வெளிநாட்டு அறிஞர் 
களும் அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணத் தமிழறிஞர்களும் பெரும் 
பங்காற்றியுள்ளனர் . இதுகாறும் 64 வகையான அகரமுதலிகள் வெளி 
வந்துள்ளன . 


நீதியரசராயிருந்து ஓய்வு பெற்ற இவ்வறிஞர் இந்நூலைச் செய்துள்ளார் 
என்பது வியப்புத்தான் . இதுபற்றி அவரே எழுதுகிறார் . 


“ நாம் முன்நெடுங்காலந் தொட்டு வாசித்துவந்த நூல்களில் 
உள்ளனவாய்ச் சதுரகராதி , மானிப்பாயகராதி , சென்னை 
யகராதிகள் , உவின்சிலோ அகராதி , வைத்திய அகராதி 
என்னுமிவற்றில் இல்லாதனவாகிய சொற்களைப் புதிதாக 
ஓரகராதி செய்யவேண்டுமென்று புத்தியண்ணிக் காலாந் 
தரத்திற் குறித்து வைத்திருந்தோம் ; ஆயினும் முன்னர்த் 
தமிழ் ஆங்கிலேயம் என்னும் இரு பாஷைகளிலும் நூலுரை 
யாசிரியராயும் பின்னர் அத்துவக்காத்தாயும் நீதிபதியாயும் 
ஏற்பட்டுச் செய்துவந்த கடமைகள் எமது காலத்தைக் 
கொள்ளை கொண்டமையால் எமது அபிப்பிராயத்தை 
நிறைவேற்றுவதற்கேற்ற சமயம் வாயாமற் போயிற்று .. 
நீதிபதித் தொழிலினின்று ஓய்ந்திருக்கும் பின்னிட்ட ஐந்து 


வருட காலங்களில் நோயனார் கைக்கொண்ட காலம் 
ஒழித்து எஞ்சிய காலத்தில் இவ்வகராதி எழுதுவதே நமது 
தொழிலாயிற்று . " 


பணி செய்த காலத்தில் செய்ய விழைந்த பணியை , ஓய்வு பெற்றதும் 
உழைத்து முடித்திருக்கிறார் என்பதே பெருமைக்குரியதாகும் . இவர் 
இதற்கான முன்னுரையை 1904 சனவரி 1 இல் எழுதியுள்ளார் . 


அதன்பின் இந்த நூல் என்ன வளர்ச்சியைக் கண்டது ; வடிவம் எடுத்தது 
என்ற வரலாற்றைச் சற்றுப் பார்க்க வேண்டும் . சண்முகம்பிள்ளை தம் 
நூலில் குறிப்பிட்ட செய்தியை அப்படியே தருகிறேன் . 


" தமிழ்ச்சங்க அகராதி 
தமிழ் - தமிழ் அகரமுதலிகளுள் மிகவும் பெரியது தமிழ்ச் 
சங்க அகராதி . இது மூன்று பெருந்தொகுதிகளாக வெளி 
வந்துள்ளது . சொற்பொருள் விளக்கம் தவிரப் பொருள் , 
தொகை , தொடை அகராதி என்னும் சேர்க்கை இந்த 
அகராதியில் இல்லை . இந்த அகராதியைப் பல்லாண்டுகள் 
உழைத்து உருவாக்கியவர் யாழ்ப்பாணம் நீதிபதி கு . கதிரை 
வேற்பிள்ளையாவார் . 


இவர் சதுரகராதி , மானிப்பாய் அகராதி , சென்னை அகராதி 
கள் , வின்சுலோ அகராதி , வைத்திய அகராதி என்னும் 
இவற்றில் இல்லாத புதுச் சொற்களைத் திரட்டி விளக்கம் 
தந்துள்ளார் . இதனை முற்றுமாய் வெளியிடும் முன்னர் 
இவர் காலமானார் . 


. 


பின்னர் அப்பொழுது மதுரைத் தமிழ்ச் சங்கத் தலைவராக 
விளங்கிய பொன் . பாண்டித்துரைத் தேவரவர்கள் அகராதிப் 
படிவங்களைக் கதிரைவேற்பிள்ளையின் குமாரர் பாலசிங்கம் 
என்பவரிடமிருந்து பெற்றார் ; மதுரைத் தமிழ்ச் சங்க வித்து 
வான்களைக் கொண்டு பரிசோதித்து அச்சிட்டு வெளியிடப் 
பணித்தார் . சே.ரா. சுப்பிரமணியக் கவிராயர் முதலிய பலரும் 
பல்லாண்டுகள் உழைத்து இந்த அகராதியை மூன்று பகுதி 
களாக 1910 , 1912 , 1923 ஆம் ஆண்டுகளில் வெளியிட்டு 
முற்றுவித்தனர் . 


நீதிபதி கு . கதிரைவேற்பிள்ளை சூட்டிய தமிழ் சொல் 
லகராதி என்னும் பெயருடன் இந்த அகரமுதலி வெளி 
வந்தபோதிலும் மதுரைத் தமிழ்ச்சங்கம் வெளியிட்டமையால் 
தமிழ்ச்சங்க அகராதி எனக் குறிப்பதே பெருவழக்காயிற்று . 


ஒரு சொற் பல்பொருள்களுக்கு விளக்கம் தரும்போது 
பொருள்களை 1 , 2 என எண் குறியிட்டுக் காட்டியிருப்பது 
புதுமை . இதனால் ஒரு சொல்லுக்கு எத்தனை பொருள்கள் 
உண்டு என்பதும் தெளிவுபடுகிறது . மேலும் , சொற் 
பொருளுக்கு அடிப்படை ஆதாரமான நூற்சான்றுகளையும் 
உதாரணம் என எடுத்துக் காட்டியது புது முயற்சி . சொற் 
பொருளுக்கு இலக்கிய இலக்கணம் முதலிய நூல்களில் 
இருந்து மேற்கோள் எடுத்துத் தந்த முதல் தமிழ் - தமிழ் 
அகராதி இதுவே . 
இவர் 344 நூல்களிலிருந்து மேற்கோள்களை எடுத்தாண் 
டுள்ளார் . சொல் மூலங்களைக் காட்டியதோடு வடசொற்கள் , 
இந்துஸ்தானிச் சொற்கள் , தெலுங்குச் சொற்கள் முதலிய 
வற்றையும் இனஞ்சுட்டிக் காட்டியுள்ளார் . இந்த அகரமுதலி 
யில் முந்திய அகரமுதலிகளில் இல்லாத பல சொற்களும் 
திருந்திய விளக்கங்களும் காணப்படுகின்றன . தமிழ் - தமிழ் 
அகரமுதலிகளுள் கால அடைவில் விரிவு பெற்ற பேரகராதி 


இதுவே . ” 


இதிலிருந்து நாம் பெறும் உண்மைகள் பல . 


யாழ் . அறிஞர் கதிரைவேற்பிள்ளையின் அகரமுதலிதான் ‘ மதுரைத் 
தமிழ்ச் சங்க அகராதி யாகியுள்ளது . பல அகரமுதலிகளில் இல்லாத 
பலவற்றை இவர் திரட்டியுள்ளார் . 


சிங்காரவேலு முதலியாரின் அபிதான சிந்தாமணி அச்சுக் கட்டத்தில் 
வந்து தவித்தபோது , எப்படி, செந்தமிழ் அரிமா , தென்பாண்டித் தமிழ்த் 
தென்றல் பாண்டித்துரைத் தேவர் தானே முன்வந்து நூற்படியைப் பெற்று , 
வெளியிட்டுச் சிறப்புச் சேர்த்தாரோ அதேபோல இந்த அகரமுதலியையும் 
பெற்று வெளியிட்டுள்ளார் என்பது பெருமைக்குரியது . பல புதுமைகளை 
இவர் செய்துள்ளார் என்றும் பிற அறிஞர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் . 


vii 


மேற்கோள் காட்டி விளக்கிய முதல் நூல் என்ற பெருமை பெறுகிறது . 
அதிலும் 344 நூல்களிலிருந்து மேற்கோள் காட்டியிருப்பதால் அவரது 
பன்னூற் பயிற்சியும் புலமையும் நமக்குத் தெரிகின்றன . கால அடைவில் 
விரிவுபெற்ற முதல் பேரகராதி இதுவே என்பதுதான் பெரிய சிறப்பு . 


1998 மார்ச்சு 29 ஆம் நாள் இதனை வெளியிடும் வாய்ப்புப் பெற்ற 
மைக்காக மகிழ்கிறேன் . இதனால்தான் , 


" என்னை நன்றாகக் கலைஞர் படைத்தார் 
அன்னைத் தமிழுக்கு அணிசெய்யு மாறே " 


என்று நான் அழுத்தமாகக் கூறிவருகிறேன் . என் துறையில் இயங்கும் 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் இதனை வெளியிடுகின்றது . இதனை 
விரைந்து வெளிக்கொணர்ந்த இராமர் இளங்கோ , அவர்களைப் பாராட்ட 
வேண்டும் . 


தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சி இயக்ககம் தான் ஒவ்வொரு தொகுதிக் 
கும் உ ரூபா 10,000 / - நிதி வழங்கியிருக்கிறது . வழங்கவும் வாங்கவும் 
எங்கள் துறைகளே பயன்பட்டுள்ளன என்பது குறித்து மகிழ்வெய்துகிறேன் . 


அட்டைப்படம் , உறுத்தல் இல்லாத வண்ணத்தில் சிறப்பாக அமைந் 
துள்ளது . அட்டைப்படம் போட்டவர் வே . கருணாநிதி , வடிவமைத்தவர் 
பர்வீன் கருணாநிதி . 


இந்த நூலுக்கு மறுவாழ்வளித்து உங்கள் கைகளில் எல்லாம் தவழ 
வைத்தவரும் கருணாநிதிதான் . ஆம் ! தமிழக முதல்வர் மாண்புமிகு 
கலைஞர் அவர்கள்தான் . 


இதுபோன்ற பயன்பாடு மிக்க பணிகளைப் பார்க்கும் போதுதான் 
தமிழ் வளர்கிறது என்ற பூரிப்பும் , வளர்ந்து விடும் எனும் நம்பிக்கையும் , 
வளர்த்துக் காட்டுவோம் எனும் சூளுரையும் பிறக்கின்றன . 


பணி தொடரட்டும் ! 


29-08-1998 . 


அன்புடன் 


( மு . தமிழ்க்குடிமகன் ) 


VHI 


1998 மார்ச்சு .28 


முனைவர் . ச . சு . இராமர் இளங்கோ 
இயக்குநர் 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் , 
தரமணி , சென்னை - 113 . 


இரண்டாம் பதிப்பு முன்னுரை 


தொல்காப்பியர் ஒரு சொல்லைக் குறிக்கும் பல பொருள்களை 
உரியியலில் குறிப்பிடுகிறார் . எனவே தொல்காப்பியருக்குப் பின்னர்த் 
தோன்றிய நிகண்டுகளுக்கு அவர் தோற்றுவாயாக அமைந்தார் . நிகண்டு 
களில் திவாகரம் , பிங்கலம் , சூடாமணி என்பன புகழ் பெற்றவை . 


நிகண்டு எனும் வடசொல்லுக்குத் தொகுப்பு என்பது பொருளாகும் . 
முதன்முதலில் நிகண்டு என்னும் சொல்லைச் சூடாமணி நிகண்டு எடுத்து 
ஆண்டுள்ளது . நிகண்டு எனும் வடசொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் 
உரிச்சொல் பனுவல் ஆகும் . 


நிகண்டுகளில் தெய்வப் பெயர் , மக்கட் பெயர் , இன்னோரன்ன 
தொகுதிகள் காணப்படினும் ஒரு சொல் பல்பொருள் எனும் தொகுதியே 
அகராதி அமைப்பை ஒத்திருக்கிறது . 


தமிழ் மொழியில் அருஞ்சொற்களுக்குப் பொருள் விளக்கம் தரும் 
அகராதி தோன்றுவதற்கு முன்னர் நிகண்டுகள் அப்பணியைச் செய்தன . 
எனவே அகராதிகளுக்கு முன்னர் தோன்றிய நிகண்டுகளைக் கருவி 
நூல்கள் எனலாம் . 


அக்காலத்தில் நிகண்டுகள் மனனம் செய்வதற்கு ஏற்ற வகையில் பெரு 
வழக்காய் இருந்த செய்யுள் வடிவில் எழுதப்பட்டன . அகவல் , விருத்தம் , 
வெண்பா, கட்டளைக் கலித்துறை முதலிய பா வடிவங்களில் அவை 
இயற்றப்பட்டிருந்தன. 


நிகண்டுகளில் ஒரு சொல்லுக்குரிய பொருளை அறிய வேண்டின் 
அந்நிகண்டு முழுவதையும் முதலில் படிக்க வேண்டும் . பின்னர் அச்சொல் 
எந்தத் தொகுதியில் வருகிறது என்பதைத் தேடிப் பிடிக்கவேண்டும் . 
நிகண்டுகள் செய்யுள் வடிவில் எழுதப்பட்டிருந்தமையால் அசைச் சொற் 


ix 


களும் அடைமொழிகளும் இடம் பெற்றிருந்தன. எனவே நிகண்டுகளை 
மனனம் செய்தால்தான் பொருளை அறிய முடியும் . அதனால் நிகண்டுகளை 
நம்முன்னோர் மனனம் செய்தனர் . 


ஆங்கிலக் கல்வி இந்தியாவில் பரவிய பின்பு அகராதிகள் எழுதப் 
பட்டன . நிகண்டுகள் செய்யுள் வடிவில் அமைய , அகராதிகள் உரை 
நடையில் அமைந்தன . நெடுங்கணக்கு முறையைப் பின்பற்றி அகராதிகள் 
அகரநிரலில் எழுதப்பட்டன . 


ஒரு மொழியில் , அகர நிரலில் ஒரு சொல்லுக்குரிய பல பொருள்களை 
அறிய உதவுவது அகராதியாகும் . அகராதி என்பதற்கு அகரத்தை 
முதலாக நெடுங்கணக்கு முறையில் அமையும் சொற்பொருள் விளக்கம் 
என்று மானிப்பாய் அகராதி விளக்கம் தருகிறது . 


மொழியின் சொல் வளத்தை அறிய அகராதி துணை செய்கின்றது . 
அகராதி என்பதை அகரம் + ஆதி எனப் பிரித்து ஆதி என்பது வடசொல் 
என்பர் . எனவே அகராதி எனும் வடசொல்லுக்கு இணையான தமிழ்ச் 
சொல் அகரமுதலி என்பதாகும் . 


1906 இல் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் வெளியிட்ட சேந்தன் 
செந்தமிழ் எனும் நூலில் அகர நிரலில் அமைந்த பகுதியை அகரமுதல் 
என்று அவர் குறிப்பிடுகிறார் . எனினும் அகரமுதலி என்று இன்று 
வழங்கும் சொல்லைப் பெருவழக்காய் ஆக்கியவர் மொழி ஞாயிறு 
தேவநேயப்பாவாணர் ஆவார் . 


தமிழ் மொழியில் அகராதியை உருவாக்கிய பெருமை ‘பெஸ்கி எனும் 
வீரமாமுனிவரைச் சாரும் . அவர் எழுதிய சதுரகராதி 18 ஆம் நூற்றாண்டில் 
முடிந்திருந்தாலும் 19 ஆம் நூற்றாண்டில்தான் மக்களிடம் வந்தது . 


சதுரகராதி என்பதற்கு நான்கு வகை அகராதி என்று பொருள் . 
முதலாவது 

பெயரகராதி 
இரண்டாவது பொருளகராதி 
மூன்றாவது தொகையகராதி 
நான்காவது தொடை அகராதி . 


இவற்றுள் முதற்கண் சுட்டிய பெயரகராதியில் ஒரு சொல்லுக்குரிய பல 
பொருள்கள் தரப்பட்டுள்ளன . இப்பகுதியே பிற்காலத்தில் அகராதி 


ப 


பெருகுவதற்கு வழிவகுத்தது . மேலும் வீரமாமுனிவர் தமிழ் இலத்தீன் 
அகராதி , தமிழ் - போர்ச்சுகீசு அகராதி ஆகிய இரு மொழி அகராதிகளை 
வெளியிட்டார் . 


வீரமாமுனிவரின் சதுரகராதிக்குப் பின்பு 1842 இல் சந்திரசேகர 
பண்டிதரின் யாழ்ப்பாணத்து அகராதி எனும் மானிப்பாய் அகராதி வெளி 
வந்தது . 1899 இல் நா . கதிரைவேற்பிள்ளையின் தமிழ் பேரகராதி எனும் 
தமிழ் மொழியகராதி என்ற நூலும் , 1909 இல் இராமநாதனின் 20 ஆம் 
நூற்றாண்டுத் தமிழ் அகராதி என்ற நூலும் அடுத்தடுத்து வந்தன . 


ஈழத்தைச் சார்ந்த நீதியரசர் கு . கதிரைவேற்பிள்ளை அவர்கள் தமிழ்ச் 
சொல்லகராதி என்னும் இவ்வரிய அகராதியை உருவாக்கினார் . இவரது 
அகராதி உருவாக்க ஆர்வத்தையும் , உழைப்பின் மேன்மையையும் நம்மால் 
புரிந்துகொள்ள இயலுகிறது . விரிவாக எழுதப்பட்ட இவ்வகராதி வெளி 
வருவதற்கு முன்னமே அவர் மறைந்தது இரங்குதற்குரியது . 


மதுரைத் தமிழ்ச் சங்கத் தலைவர் பாண்டித்துரைத் தேவர் அவர்கள் 
கதிரைவேற் பிள்ளையின் மகன் பாலசிங்கம் என்பவரிடம் அச்சுக்கூடம் 
செல்லா அந்த அகராதியைப் பெற்று மதுரைத் தமிழ்ச் சங்கப் புலவர்களின் 
துணையுடன் 1910 இல் முதல் தொகுதியையும் , 1912 இல் இரண்டாம் 
தொகுதியையும் , 1923 இல் மூன்றாம் தொகுதியையும் வெளியிட்டார் . 


88 ஆண்டுகளுக்கு முன்னர் மதுரைத் தமிழ்ச்சங்கம் வெளியிட்ட 
தமிழ்ச் சொல்லகராதி யை மீண்டும் புதுப்பொலிவுடன் உலகத் தமிழா 
ராய்ச்சி நிறுவனம் வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறது . நல்லார் 
துணையுடன் நாளும் தமிழ்ப்பணி என்ற நோக்கில் பணியாற்றி வரும் 
இந்நிறுவனம் , இந்நேரத்தில் இந்நூல் வெளியீட்டுக்குத் துணைபுரிந்த 
நல்லார் பலரையும் நன்றியுடன் நினைவு கூர்வதிலும் மகிழ்வுறுகிறது . 


இவ்வகராதியை மீண்டும் வெளியிட வேண்டும் என்ற எண்ணத்தை 
எனக்கு உருவாக்கிய பெருமக்கள் இருவர் . ஒருவர் மொழி பெயர்ப்புத்துறை 
யில் முன்னோடியும் அரிய நூல்களைச் சேர்த்து வைத்திருக்கும் கருத்துக் 
கருவூலமான தஞ்சை வழக்கறிஞர் உயர்திரு . டி . என் . ராமச்சந்திரன் ஆவார் . 
மற்றவர் பேராசிரியர் அ . தட்சணாமூர்த்தி ஆவார் . இப்பெருமக்கள் 
இருவருக்கும் எங்கள் நன்றி . 


* 


இவ்வகராதியை வெளியிட இசைவு தந்த மதுரைத் தமிழ்ச்சங்கச் 
செயலாளர் திரு . தனுக்கோடி பாண்டியன் அவர்களுக்கும் , மதுரைத் தமிழ்ச் 
சங்கத் தலைவி சேதுபதி அரசியார் திருமதி இந்திராதேவி அவர்களுக்கும் 
நன்றி . 


நிறுவன வளர்ச்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருகின்ற நிறு 
வனத் தலைவர் மாண்புமிகு தமிழ் ஆட்சிமொழி - பண்பாட்டுத்துறை மற்றும் 
இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் முனைவர் மு . தமிழ்க்குடிமகன் 
அவர்களுக்கும் , தமிழ் வளர்ச்சி - பண்பாட்டுத்துறைச் செயலாளர் திரு . 
த . இரா. சீனிவாசன் இ . ஆ . ப . அவர்களுக்கும் எங்கள் நன்றி . 

அரிய நூல்கள் வெளியிடும் திட்டத்தில் இந்நூலை வெளியிட நிதி 
நல்கிய தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர் முனைவர் ச . நாகராசன் அவர் 
களுக்கும் எங்கள் நன்றி . 


கண்ணையும் கருத்தையும் கவருமாறு நூலினைச் சிறப்புற அச்சிட்டுத் 
தந்த பார்க்கர் கம்ப்யூட்டர்ஸ் திரு . வே . கருணாநிதி அவர்களுக்கும் 
எங்கள் நன்றி . 

இயக்குநர் 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 


xii 


எமஎ 


ககதம் . 


31. மேகம் . ( க ) 


. 


32. வல்லவன் . 
( தமிழ்ப்பாஷையின் வர்ணமாலையில் 

33. வாயு . ( க ) 
வரும் உயிர்மெய்யெழுத்துக்களுள் முதலாமெ 

34. விட்டுணு. ( 

( க ) 
ழுத்து . இது , ககரமெய்யும் அகர உயிருங்கூடி 

35. வியாதி . ( க ) 
வந்தது . ) 

கஃகாள் - கவ்வென்னுமெழுத்து . ( க ;கான் . 
1. அக்கினி . ( உ -ம் . ) " நரகங்களிலே கவி 
ன்று ” (புலியூரந் . எ . ) ( க ) 

ஒரு சாரியை . ) இச்சாரியை புணருங்காலிடை 

யே ஆய்தந்தோன்றியது . ( நன் . எழுத். எக .) 
2. அடிக்குமணி . ( வ ) 

கஃசு - காற்பலம். ( உ - ம் .) “ தொடிப்புழுதி 
3. அரசன் . (க 

கஃசாவுணக்கில் ( வள் . ககஎ .) 
4 , ஆன்மா . ( க 

கஃறெனல் - கறுத்துவிளங்குதல் . ( உ - ம் .) 

" கஃஃறெனுங்கானத் - தம்மமுந்து புக்குறுத்த 
5. இயமன் . ( க ) 

வன் ” (தணிகைப் . காப்பு .) ( தொல் . மொழி 
6. ஒரு கந்தருவன் . ( ம ) 

மரபு . எ - ம் சூ . உரை ) 
7. ஒரு வியர் , கோள்விருதி . ( உ - ம் . ) “ வா கக்கக்கெனல் - ஓரொலிக்குறிப்பு . 
ன்முகில்வழாது பெய்க ” ( கந்தபு . கடவுள்வாழ் 

கக்கம் -1. அக்குள் , கைக்கீழிடம் . ( உ - ம் .) 
த்து , ரு . ) 

" கட்டிச்சுருட்டித்தங்கக்கத்தில்வைப்பர் ” (பட் 
8. ஒலி . ( வி ) 

டினத்துப்பிள்ளை.பொது . கா .) 2. எண்ணெய் 
9 . கணேசன் . [ 2 ] 

மண்டி , கூலம் . ( 1. கக்ஷ . ) 
10. காமன் . ( க ) 

கக்கரி - ஒருவகைக்கொடி . ( சூ . நிகண் . ச : 
11. காலம் . (க ) 

ந ங . ) 

கக்கரிகம்- கக்கரி ( மலையகராதி . ) 
12. சந்திரன் . ( வ ) 

கக்கல் -- 1. ஆணி முதலியன எதிரெழல் . 
13. சரீரம் . ( க ) 

2. இருமல் . 3. கக்கப்பட்டது . 4. கக்குதல் . 
11. சுகம் . [ கூ ] 

( உ - ம் . ) “ விடமே - கக்கும் வெம்பணிபூணுமோ " 
15. சூரியம் . ( வ ] 

கந்தபு . ததீசியுத்தர . ச . ) 5. கொப்புளித்தல் . 

( உ - ம் .) " குருதிகக்குகதை ” ( கூர்மபு . தக்கன் 
16. சூரியன் . ( க ) 

வே . உஉ . ) 
17. சொல் , ( க ) 

கக்கலாத்து - கரப்பான்பூச்சி . ( அந்நியபா 
18. சொல்லுதல் . ( வ ] 

ஷை . ) 

கக்கு- 1. கக்கென்னேவலும் , தெரிநிலை 
19. தலை . [ 5 ] 

வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . ( உ - ம் . ) 
20. திரவியம் . ( க ) 

" குருதிகக்குகதை ” ( கூர்மபு . தக்கன்வே . உஉ . ) 
21. நனைத்தல் . ( வ ) 

கக்குதல் - கக்கல் பார் . 
22. நீர் ( க 

கக்குரீதி - கர்க்கசம் , கடினம் . 

கக்குவான் --குக்கனோய் , 
23. பட்சி . ( க 

ககநசாரி - ( பரதம் ) ஆகாயசாரி . ( உ -ம் .) 
24. பிரகாசம் . [ 5 ] 

“ பழிப்பறுசுத்தசாரியெனு - மேலுறுபூசாரிகள் 
25. பிரபு . ( க ) 

பதினாறுமித்துணைக்ககநசாரிகளும் ” ( திருவி 

ளை . கான்மாறி . கக .) ( மந ந - ஆகாய . வலாரி 
26. பிரமன் . ( உ - ம் , ) " மடமயிலேகவ்வெ 
ன்பதயன்பேர் ” (காஞ்சிபு. தலவி . உசு . ) ( க ) நீ செல்வோன் .) 
27. பொருத்து . ( க ) 

ககநசாரிகை - ஆகாயசாரி . ( உ - ம் . ) " காற் 

றினுங்கடுந்தேர்ச்சக்கரமுதலாங் ககநசாரிகைக 
28. மகம் , [ க 

ளேழைந்தும் ” ( திருவிளை . கான்மாறி , கூ , ) 
29. மயிர் . ( க ) 

ககநபம்- வீணாதண்டு, 
30. மயிற்பறவை. ( க ) 

ககநம்- 1. ஆகாயம் . ( உ - ம் .) “ புள்ளின் 


1 


க 


707 


ககேசன் . 


எ 0 அ 


கங்கவி . 


மொ ராஜ 


த J 


) 


வதி 


ககம் 


கணங்களுமல்கைதானுங் கறங்கிடக்ககாத்தேன்று" ( சந்தபு . இரண்டா . கசு க .) ( வம - பற 
கி ” (கந்தபு . தக்க . சஎ . ) 2. ஒருவகைக்கிழங்கு . 

வை , ஆகாயம் , பாஃ - தலைவன் . ) 
3. காடு . 4. சேகை . ( 3,4.சூ . நிகண் . கக ககரவெ . 

ககோள சாஸ்திரம் - வாநடாத்திரம் . ( வ 
ந . ) ( 1. மந , மணமென்பாருமுளர் . 3 . 
மஹ .. ) 

ககோளம் - மண்டலாகாரமான ஆகாயம் . 
ககநாக்கிரம் - அண்டமுகடு , மம நாம 

எவமொடு : வ.மொடு - வட்டம் . ) 
ககநாரவிந்தம் -- 1 . ஆகாயத்தாமரை; இது : ககோளவித்தை - வாநசாத்திரம் . 
பொய்யாகச்சொல்லுகிற உருவகப்பேச்சு . ககோற்கன்- காசியிலே திரிவிஷ்டபமெ 
ககபதி- 1. இராசாளி. 2. கருடன் . ( 2 . 

ன்னுமிடத்துக்கு வடபாகத்திலே பைலங்கிலம் 
பறவை . - நாயகன் . ) 

என்னும் தீர்த்தக்கரையிலுள்ள ஒரு சூரியமூர் 
1. கிரகம் . 2. சரசகாண்டபாஷா 

த்தி . ( வவொன விநதையாற்பூசிக்கப்பட்ட 
ணம் . 3. தெய்வம் . 4. பறவை . ( சூ . நிகண் . கக டையின் விருதாத்தியன் எனவும் படும் . ) 
ககரவெ . கசு . ) 5. பாணம் . ( சூ . நிகண் . கக கங்கடகன் சிவன் . 
ககரவெ . கசு . ) 6. மணித்தக்காளி . 7. வாயு . 8 . கங்கடம் --1 , கவசம் . 2. சிவனுடைய சூலம் . 
வெட்டுக்கிளி. ( 1 , 3 , 4 , 5,7 , 8. வம் : வ . ( 1. கக . ) 
ஆகாயம் . ம - போவது . ) 

கங்கணங்கட்டல்- 1. ஒரு காரியத்திலே 
ககமாரம் - மணித்தக்காளி. ( மலையகராதி . ) யிடைவிடாது முயன்று நிற்றல் . 2. விருதுக 
ககரம் - கவ்வென்னுமெழுத்து , 

ட்டல் . ( கலகணம் - காப்பு . ) 
ககவசுகம் - ஆலமரம் . ( மலையகராதி .) 

கங்கணம் -1 . காப்பு . ( உ - ம் . ) " கங்கணம் 
ககன் - சூரியன் . ( வம ) 

பந்நகம் ” ( கம்பர. சஉ . ) 2. கைவளை . 3. நீர்த் 
ககாரம்- கவ்வென்னுமெழுத்து . 

துளி , 4. நீர்வாழ்பறவையினொன்று . 5. மஞ்ச 
ககு- தீச்செய்கையுள்ளவன் . 

ட்காப்பு . 6. முடி . ( கலகண ] 
கருஞ்சலம் -- சாதகப்புள் . ( ககஜு ) கங்கதம் --மயிர்வாருஞ்சீப்பு . ( க 0 க.க ) 
ககுத்தன்- சூரியவமிசத்துப் பிறந்த இக்கு 
வாகுவின் புத்திரனாகிய சசாதனது மகன் . இ 

கங்கதிகை- கங்கதம். ( கலக கிகா) 
வன் இந்திரனாகிய இடபத்தின் பிடரியினின்று கங்கபத்திரம் -1. அம்பு . ( சூ . நிகண் . எ : 
அசுரரைக் கொன்றதினாலே ககுத்த னெனப் ச . ) 2. உமி . 3. பருந்திறகு . ( உ - ம் . ) " மீன்க 
பட்டான் . அதுபற்றி யிவன் வமிசத்தாரெல்வருஞ்சங்க - கங்கபத்திரான்னீழல் " ( இரகு . 
லாம் காகுத்தரெனப்படுவர் . ( உ - ம் . ) " கைச்சி நாட்டு . ருக . ) ( காகவது : கக - பருந்து . 
லைத்திறலான் ககுத்தன்னரோ ” ( இரகு . மாலை 

வது ) - இறகு . ) 
யீட்டு. ககரு . ) ( ககுசஸ : கக , 

- எருத் கங்கம் -1 . கழுகு . ( உ - ம் ) " தொடர்ந்த 
துத்திமில் . ல- நின்றவன் . ) 

வக்கங்கமுங்கண்டே " ( பிரமோத்தர . ச : கசு .) 
கதத்து- 1. இராசலட்சணம் . 2. எருத் 2. கோளகபாஷாணம் . 3. சீப்பு . ( உ - ம் . ) " கங்க 
துத்திமில் , 3. நாக்கு . 4. முக்கியம் . ( 1 , 2, 4. ங்கறுக்குங்கலைசையே ” ( கலைசைச்.கூ ங . ) 4. சூ 
கக ) 

ரியனுடைய குதிரையைப்பந்திக்கு மொரு சர் 

ப்பம், ( வி - ணி , உசரு . ) 5. தீப்பொறி . 6. பரு 
ககுதி- முத்திரைகுத்தின எருது . 

ந்து . (பிங்கல . உ ஙஉ அ . ) 7. பெருமரம் . 8. மர 
கதந்தர் பழைய புத்தர்களுளொருவர் . ணம் . 9. யாகத்தம்பம் , ( உ - ம் . ) " கங்கங்களை மு 
( மணிமேகலை . ந 02 . பக் . ) 

றிக்கின்றனர் ” ( கந்தபு . யாகசங்கார . எஉ . ) 
ககுந்தலன் - சிவன் . ( கக : க ; 

10. வரம்பு . [ 6 , 8. காக . ) 
S® ) 

கங்காம் - மோர் . ககா: க - நீர்.கா 
ககுபம் -- 1 . திக்கு . ( சூ . நிகண் . ந : ரு . ) 2 . 

செயல் ) - 
மருதமரம் . ( மலையகராதி .) ( கசுல . ) 

கங்கவி -- பருந்துப்பறவை . ( உ - ம் . ) " கங்க 
ககேசன் -1. கருடன் . 2. சூரியன். ( உ -ம் .) விப்படாநிழலுமின்றே " ( இரகு . மீட்சி . அ . ) 
" ககேசன் மேல் வருமிராகுவினவுணனைக்கன 

கலகல - பருந்து . வி - பறவை .) 


கலத @ 


708 


கங்காளமூர்ததம் . 


எகே 


கங்கைக்குணன் . 


யறை , 


கங்கன் - 1. ஓரரசன் ; இவன் கஞ்சனுடை த்து முதுகென்பைப் பிடுங்கித் தண்டமாகக்கை 
யதம்பி . 2. தருமன் விராடநகரத்திலே யிருந்த யிற்கொண்டகோலம் . (சிவபராக் .. கக .) . 
போது அவனுக்கு வழங்கப்பட்டபெயர் . (உ - ம் .) கங்காளழர்த்தி- கங்காளமூர்த்தத்தினின்ற 
" உம்பரும் வியப்பக்கங்கனென்றுரைக்குமொரு சிவன் . (சிவபராக் . கூகூ . ) 
திருநாமமுந்தரித்து ” ( பாரத . நாடுகரந்துறை. கங்காளன் -1 . சிவன் . ( உ - ம் .) " பிநாகிகங் 
கக .) 3. பிறவிச்சீர்பந்தபாஷாணம். ( 1,2.கஜு ] காளன்புராந்தகன் ” ( மறைசை ஙச .)2. துருசு . 
கங்கா - கங்கை . ( உ - ம் . ) " கங்காதரன் " (புலி 

கங்காளி - 1. காளி . ( சூ . நிகண் . க. ஙஅ ) 
யூரந் . எ . ) ( மா ) 

2. பார்ப்பதி . ( உ - ம் . ) “ மலைமாதுகங்காளி ” ( ம் 

றைசை . கஎ . ) 
கங்காசுதன்- 1 , கந்தசுவாமி , 2. விநாய 

கங்கானம் --- குதிரை. 
கன் . 3. வீடுமன் . [ 101 
மாமாவலத ! லத 

கங்கு- ] . எல்லை . 2. ஒரு விளையாட்டிற் 
மகன் . ) 

குறிக்குமெல்லை, 3. கருந்தினை . ( கஜ் ; " சா 
கங்காசேத்திரம் - கங்காநதியும் , அதனிரு மை யென்று சீவரட் . கசசு 

சீவரட் . கசசு - ம் பக்கத்தி 
கரைகளிலுமுள்ள நிலம்.( மமாக்ஷெத : பேசப்பட்டது .) 4. கரை. 5. கழுகு . 6. தீப் 
க்ஷெத் - நிலம் . ) 

பற்றிய திரும்பு . 7. தீப்பொறி , 8. பக்கம் , 9 . 
கங்காத்துவாரம் - அரித்துவாரம் . ( வார்- குலவித்துக்குங்கலைசையே ” (கலைசைச் . க எ .) 

பருந்து . ( உ - ம் .) “ போர்வீரர்வேற்றசையுங் - கங் 
வாயில் . ) 

10. பனைமட்டையின்கவை. 11. வரம்பருகு . 
கங்காதரழர்த்தம் - பார்வதியம்மையாரது | (உ - ம்.) " கங்கணமண்டுஞ்சீர்க்கலைசையே ” (கலை 
விரல்களின் வியர்விலுண்டான கங்கை உலக 

சைச் . ருரு . ) 12. வரம்பு . ( உ - ம் . ) " கங்கைக்க 
த்தையழிக்கும்படி இரைந்துவருகையில் , அதனத்தார் முத்தஞ்” ( கம்பரர் . உஅ . ) 13. வரை 
ன்வீறு குன்றச் சிவன் தமது வேணியிலணிந்த 
மூர்த்தம் . (சிவபராக் . ருஎ . ) ( மமோயா 

கங்குகரை- எண்ணிக்கை. 
ய . ) 

கங்குமட்டை - வடலிமட்டை , 
கங்காதரன் -சிவன் . ( சே . திவா . க . பக் . ) 

அது : 

கங்குரோகம் - ஒருவகை ரோகம் , 
( பபாயா : யா - தரித்தவன் . ) 

ரமுழுதுஞ்சாமையென்னுமொருவகைத்தாங்ய 

த்தைப்போலக் கொப்புளங்களை யெழுப்புவது . 
கங்காதீரம் - கங்கையின்கரை . ( தீரா ( சீவரட் . கசச . ) ( சங்கு -சாமை . ) 
கரை .) 

கங்குல்- 1 , இராக்காலம் . ( உ - ம் . ) “ கங்கு 
கங்காதேவி - கங்கையாகிய தேவி . [ லினவளுநானுங் கண்படை கொண்டதுண்டா 
நெவீ ) 

ல் " ( கந்தபு . வள் . கஎக . ) 2. இருள் . 3. பரணி 

நாள் . 
கங்காவிசர்ச்சனழர்த்தி - பிரமன் தனது 

கங்குல் விழிப்பு- 1 . 

2. இரவி 
மநோவதிநகருக்குக்கொண்டு போன கங்கை பகீ 

லே நித்திரையின் றியிருத்தல் . ( 1. கங்குல் 
ரதன் வேண்டுகோளாற்பூமியில் வந்தபோது 
உலகமழியாது தமது சடையிலேற்றுப் பின் இரா . விழிப்பு - விழித்தலையுடையது .) 
அவன் பிரார்த்தனைக்கிரங்கி அதில் ஒரு துளி 

கங்குவடலி - கங்குள்ளவடலி , ( மடலியெ 
விடுத்த மூர்த்தமுடையவராகிய சிவன் . (சிவப ன்பது வடலியென்றாயிற்று .) 
ராக் . சுப .) [ மாமாவிலைஜ- ந : விலைஜ - ந கங்கேஷூமிசிரம் - கவுடதர்க்கம் . 

கங்கேஷூமிசிரன் - கவுடதர்க்கஞ்செய்த 
விடுதல் . ) 

வன் . 
கங்காளம்- 1. உண்கலம் . 2. தசைகழிந்த 

கங்கை- 1. உக்கிரசேநன் மகள் . 2 . 

ஏழு 
உடலின் எலும்புக்கூட்டம் , முழுவலும்பு. | நதிகளுள்ளே ஒன்று . ( உ -ம். ) “ கங்கைகவு தமி 
( உ - ம் .) " கங்காளந்தோண்மேலேகாதலித்தான் 
காணேடீ ” ( திருவாச . திருச்சாழ . கக . ) 

யமுநை " ( கந்தபு . அண்டகோச , சசு . ) 3. கங் 

காதேவி . 4. கெண்டகச்சிலை . ( சட்டமும் . கச ) 
கங்காளமாலி - சிவன் , ( க காஷஜாஜி நீ ; 5. நதி . ( உ - ம் .) " உவரிமிசைக் கங்கைகள் வந் 
ககால ; ஜாலி நீ - மாலையையுடையவன் .) தெய்துமாபோல் ” ( கந்தபு . தாரக . ஙஎ . ) 6. கவ 

ச்சாரம் . 
கங்காள மூர்த்தம் - சிவன் வாமநனைத்தண் 
டத்தாலடித்து வீழ்த்தி அவனது தோலையுரி கங்கைக்குணன் - நவட்சாரம் . 


மம்மா 


கூகை . 


709 


கச்சம் . 


எக 


கச்சூரம் . 


ணி . உஉசு ) 


கங்கைகோத்திரம் - வேளாளர்குலம் . ( பிங்கல . கசு உக . ) 11. துணிவு , நிச்சயம் . 12 
கங்கைசக்களத்தி - பார்ப்பதி . ( கங்கை 

மரக்கால் . ( பிங்கல . ஙஉசுஉ .) 13. முலைக்க 

ச்சு . 14. முன்றானை . 15. யானைக்கழுத்திடு 
ஒருநதி . சக்களத்தி - நாயகியோடு கூடினவள் . ) 
கங்கைடோலாயம் - அலைதாடி . ( த.நி. 

கயிறு . ( பிங்கல . ஙஉகாஉ . ) 16. வார் . [ 14 . 
போ .. கக .. ) 

கஆ ; ] 
கங்கைப்புரவலன் - பரராசசேகரன் . ( இர கச்சல் - 1 , ஒருமீன் . 2. ஒல்லியாள் . 3 . 

கீசப்பு . ( உ - ம் , ) " கச்சகச்சபலகத்தைவிட்டு 
கா.க.) 
கு . குறை , சு.க 

( பாரத . வேத்திர . ருசு . ) 4. சிறுமை . 5. பிசகு . 
கங்கையோன் -துரிசு . 

6. மிகவிளம்பிஞ்சு. 7. வாழைக்கச்சல் , 8 . 
கங்கைவேணியன் சிவன் . ( சூ . நிகண் . 

வெறுப்பு . 
க ; சி . ) ( கங்கை - ஒருநதி . வேணி - சடை . ) 

கச்சலம்- மேகம் . 
கச்சக்கடாய் - ஆமையினோடு . 

கச்சலி - ஒருமீன் . 
கச்சகம் - குரங்கு . 

கச்சவடக்காரன் 

- வாணிகஞ்செய்பவன் . 
கச்சகர் - கொள்ளு . ( மலையகராதி .) 

கச்சளம் - 1. இருள் . ( சூ . நிகண் . க : அங . ) 
கச்சட்டம் - 1. உடைமடிப்பு . 2. கௌபீ 

2. கண்ணிடுமை . ( கஜு . ) 
நம் . 3. சண்டை . 

கச்சளா 
கச்சந்தூஷன் - தவளை . 

--சரசுவதிக்குரிய ஒருவீணை . ( வி - 
கச்சப்பக்கடாய் - ஆமையோடு . 
கச்சபநிதி- குபேரனுடைய நவநிதியினொ கச்சற்கொடி --ஒருவகைக்கொடி , 
ன்று . ( கஜவ ; நிய . ) 

கச்சற்கோரை- ஒருவகைக்கோரை . 

கச்சன்-- ஆமை . 
கச்சபம் - 1. ஆமை . ( உ - ம் . ) " காசினியக் 

கச்சாச்சேர் --எட்டுப்பலம் ,, 
லந்தாங்குங்கச்சபத்துணைத்தூரோட்டி " ( கந்த 

கச்சாந்தகரை - திராய் . 
பு . சூரபன் , சசுக . ) 2. குபேரனுடைய நவநிதி 

கச்சாயம் - 1. ஒருவகைப்பணிகாரம் . 2 . 
பினொன்று . 3. மற்போர் நிலையினொன்று . 

. 

கடலருகானமுனை . 
[கவ ] 

கச்சால் - மீன் பிடிக்குங்கூடு . 
கச்சபாலயம் -- காஞ்சீபுரத்திலுள்ள ஒரு கச்சாலம் - சுரபாஷாணம் . 
சிவாலயம் . (உ - ம் . ) " கடம்பை பார் . ( க 

கச்சாலை- கச்சபாலயம் . ( உ - ம் . ) " கச்சிக்கச் 
ஆமை . சூயா - கோயில் , விட்டுணு ஆமை 

சாலைக்கனி ” ( தண்டி . சொல்லணி . சித்திரகவி . 

க ங . ) 
வடி வங்கொண்டு பூசித்த தலம் . ) 

கச்சான்- 1. மேல்காற்று . 2. மேற்றிசை. 
கச்சபி- 1. சரசுபதியுடையவீணை . ( கூர் கச்சி- 1. ஊமலின்பிளவு . 2. ஓட்டாங்க 
மபு . வருண . க உரை . ) 2. பெண்ணாமை . ச்சி . 3. காஞ்சிபுரம் . ( உ - ம் . ) “ கச்சியின் விகட 
( கஜவீ: கஜவ - ஆமை .) 

சக்ரக்கணபதிக்கன்பு செய்வாம் ” ( கந்தபு . காப்பு . 
கச்சபிரோகம் - ஒருவகை ரோகம் ; இது 

உ . ) 4. சின்னி , 5. சீந்தில் . ( 4,5 . மலையகராதி . ) 
சிற்றுருவமுள்ள ஆமை முதுகைப்போல் மழுங் கச்சு - 1. இடைக்கச்சு . 2. கச்சைப்பட் 
கலாக உப்புகின்ற கிரந்திகளை ஐந்து ஆறு என் 

டை . 3. பிணிக்கை . 4. முலைக்கச்சு . ( உ - ம் .) 
னுங்கணக்கிடும்படியுண்டாக்கும் . ( சீவரட் . | " நெகிழ்த்தாரென்களபமுலைக் -கச்சு ” (கம்பரர் . 
கூ 0 க . ) 
கச்சம்- 1. ஆமை , ( உ - ம் .) " காலாழ்ந்தழு 

கச்சுக்கச் செனல் - விடாது பிதற்றல் . 
ந்திக்கடல்புக்குழி இக்கச்சமாகி ” ( இராமா . கட கச்சுச்சாத்தல்- விக்கிரகத்திற்குக்கச்சிடு 
நாவு . சஉ .) 2. இலக்கமென்னுமெண் . ( உ - ம் . ) தல் . 
" எண்ணரைக்கச்சம் ” ( கூர்மபு , தக்கவமி , ஙரு .) 
3. ஒருமீன் . ( மானிப்பாயகராதிகாரர் மீனெ 

கச்சுப்பிச்செனல் - தாறுமாறாகப் பேசுதல் 
லும்பென்பர் . ) 4. ஒருவகையளவு . (சிந்தா. ) 5 . 

கச்சுரன் - 1. காமுகன் . 2. சொறியுடைய 
கச்சு.( உ - ம் .)" கச்சந்தின்றகழறயங்குதிருந்தடி ” 
( மதுரைக் . சஙசு . ) 6. கடன் . 7. கடுரோகி கச்சுரு - நெருப்பு , 
ணி . ( உ - ம் .) " இரேணுகை ” பார் . 8. கவசம் . 
9. காய்ச்சற்பாஷாணம் . 10. குதிரையங்கவடி . 

கச்சூரம்- 1. கழற்காய் . ( உ - ம் . ) “ கச்சூர 
முந்துங்கலைசையே " ( கலைசைச் . உங .) 2 . 


E 


சு 


வன் . ( கா . ) 


1 


710 


கசக்குதல் . 


எகக 


கசடு , 


தை . 


சிறுகுறட்டை . ( மலையகராதி . ) 8. பேரீந்து , கசகசத்தல் - ஓரொலிக்குறிப்பு . 
( கா .) 

கசகசப்பு - கசகசத்தல் . 
கச்சேரி - உத்தியோகசாலை . 

கசகசா - ஒரு பூண்டு . 
கச்சை- 1. அரைக்கச்சு . ( உ - ம் . ) " குரு 

கசக்செனல் - ஓரொலிக்குறிப்பு . 
திக்கச்சை மருங்குற வீக்கி " (திருவிளை . யானை 

கசகம் - வெள்ளரி . ( மலையகராதி . ) 
யெய் . உகா . ) 2.கயிறு . (பிங்கல . ஙஉகநா . ) 3 . 

கசகர்ணி- 1. மெருகன்கிழங்கு முதலிய 
கவசம் . ( பிங்கல , ஙஉசுக .) 4. கீழ்வயிற்றிற் வற்றால் வடிக்குமொருவகைத்தையும் , ( உ - ம் .) 
கச்சை . ( உ -ம் . ) கச்சையானைப்பிடர்த்தலையே ) " பருமுசலி ....... இது கசகர்ணியாந்தைலமாட் 
ற்றி " (சிலப் . இந்திர . கசஉ . ) 5. கௌபீநம் . 

ல்லதுண்ண கலருஞ்சகலசுரமுங்கடற்காயமாமா 
6. தழும்பு. ( பிங்கல . கஉசுங .) 7. முழுப்புட மிலமிலறிபத்யமே ” ( தைல . தைலவ. அ .) 
வை . 8. யானைக்கழுத்திடு கயிறு . ( உ - ம் .) " கச் 

2. வெருகு . 
சையங்கடகரிக்கழுத்தின் கண்ணுற ” ( இராமா . 

கசகர்ணிபராககற்கதைலம் - ஒருவகைத் 
அயோத் . மந்திர உகா. ) 9. வார் . [ 1. சுக்ஷா . 

தைலம் . இதனிலக்கணத்தை தைல . தைலவ . 
8 , கா . ) 

ஙக , 50 - ம் செய்யுட்களிற்காண்க, 
கசகராளன் 

சிவலோகத்திலே தக்கிண 
கச்சைக்கொடியோன் - கன்னன் . ( உ - ம் ) திசையோலக்கஞ்சேவிக்கும் பதினெட்டு முக் 
“ கச்சைக்கொடியோன் மறைக்கொடியோன் 

திய கணேசரிலொருவர் . ( வி - ணி .) 
( நல் . பாரத . பதினெட்டாம் - போர் . கசச . ) 

கசகரிகம் - 
கச்சைகட்டுதல் - 1. அரைகட்டுதல் . 2 . 

கக்கரி . ( மலையகராதி . ) 

கசகரீகம் 
தாறுபாய்ச்சிக்கட்டுதல் . 

கசகன்னம் 

காதையசைக்கும் ஒரு வித் 
கச்சோணி - வாசநைப்பண்டம் . 
கச்சோதநிறமணி- சாதுரங்கப்பதுமராகம் . 

கசகன்னி- வெருகு . ( மலையகராதி .) 
( உ - ம் . ) * சாதுரங்க நிறங்கமலம் ......கச்சோ 
லம் ” (திருவிளை. மாணிக் . நக . ) (சிலப் . ) 

கசத்தல் - 1. நழுவுதல் . 2. வருந்துதல் . 

கசங்கதம் - வரிகொடாத சந்தை . ( கவ o 
கச்சோதம் - மின்மினி. ( உ - ம் . ) “ கச்சோ 
தமென்று கருதிக்குடம்பைதனிலுய்த்து ” ( கந் நக . ) 
தபு . அவைபுகு . சங.) ( வவொக . ) கசங்கம் - பீநாறி . ( மலையகராதி .) 
கச்சோதி - மின்மினி. ( வஜொதி : 

கசங்கலம் - கடல் . [ கதுமக ] 
வ - ஆகாயம் . ஜொகி.ஒளி.) 

கசங்கல் - கசங்குதல் . 
கச்சோரம்- 1. கிச்சிலிக்கிழங்கு . ( உ - ம்.) கராதி .) 3. ஓலைநீங்கிய வீந்தின்மட்டை . 4. 

கசங்கு - 1. இளைத்தல் . 2. ஈந்து . ( மலைய 
" முச்சீரகங்கடுபிவெள்ளுள்ளிகச் சோரம் " ( தை கசங்கென்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதி 
ல. தைலவ . எச .) 2. பூலாங்கிழங்கு . ( உ- ம்.) யும் , 5. கயங்கு . 6 , குழைதல், 
" சந்திராத்திரிகச்சோரம் ” ( தைல , தைலவ . 

கசங்குதல்-- 1 , குழைதல் . 2. தேம்பல் . 
கூ 0 . ) 

3. மநம் நோதல் . 4. வேலையினாலிளைத்தல் . 
கச்சோலம் - 1. ஏலப்பட்டை . 2. கிச்சி 

கச்சருமம் - கஜசருமகுட்டம் . (உ - ம் . ) கபா 
லிக்கிழங்கு . ( உ - ம் . ) “ சந்துமிசிகச்சோலம் ” 

லவாடைமார்பு நோய் கசசருமம் ” ( தைல . தை 
( தைல . தைலவ . உக . ) 3. பூலாங்கிழங்கு . 

லவ . கசக . ) 
( உ - ம் . ) " வசந்தமலர்கச்சோலம் " ( தைல , தை 

கசட்டுத்தநம் - குற்றத்தன்மை . ( கசடு - குற் 
லவ . நக .) 4. மாஞ்சில் . ( மலையகராதி .) 

றம் . தனம் - தன்மை . ) 
கச- கசவென்னேவலும் , தெரிநிலைவினை கசட்டை - 1. கசப்பு . 2. கயர் . 3. துவர் 
ப்பகுதியும் . 

ப்பு , 
கசக்கம்- சோர்வு . 

கசட்டைப்பிஞ்சு- இளம்பிஞ்சு, கசப்புப் 
கசக்கல் - கசக்குதல் . 

பிஞ்சு , 
கசக்கார் - தேமா . ( மலையகராதி . ) 

கசடன்-- கீழ்மகன் . ( கசடு - குற்றம் , அன் 
கசக்கு- 1. கசக்குதல் . 2. கசக்கென்னே 

ஒரு விகுதி , ) 
வலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் . 3. சோர்வு , 

கசடு-- 1. அழுக்கு . ( உ - ம் . ) " கசடீண்டு 
கசக்குதல் - 1. துவளச் செய்தல் . 2. வரு காட்சி ” ( புறநா . உகச . ) 2. ஐயம் . ( பிங்கல . 
த்துதல் . 

ஙஉசுக ) 3. கீழ்மை . 4. குற்றம் . ( உ -ம் . ) “ கற் 


711 


கசவிருள் , 


எக ? 


கசிவகத்துண்மை . 


பது 


கசடற " ( வள் . ஙகக .) 5. குறைவு . 6 . கசன் - வியாழனுடைய ஒருமகன் . ( பாரத . 
தழும்பு . (உ - ம் .) " கைக்கசடிருந்தவென்கண் பதினெட்டாம்போர். க 0 க . அரும்பத .) ( க . ) 
ணகன்றடாரி " ( பொருந எ.ே ) 

கசனை - 1. ஈரம் . 2. ஒரு குறிச்சூடு . 
கசத்தல்- 1. கைத்தல் . 2. வெறுத்தல் . கசாக்கிரகம் - மயிர் நுனி. ( உ - ம் . ) " கதிரெ 
( உ - ம் .) 

“ பாலுங்கசந்தனத்தையுமப்படிச்செய் ழுதுகளெண்மூன்று கசாக்கிரகந்தானாகும் ” ( கந் 
ததே ” (தனிப்பா, பார் .) 

தபு . அண்டகோச . ரு . ) [ கவ - மயிர் . சுக 
கசதி- கஸ்தி , வருத்தம் .. ( உ - ம் . ) " பிணி 

நுனி . ) 
யுற்றுக்கசதிப்பட்டு ” ( திருப்பு . கஙஅ .) 

கசாக்கிரம் - மயிர்நுனி. ( த.நி. போ . ஙஉஎ ) 
கசந்தலை- கயந்தலை . 

கசப்பி - 1. பேய்த்தும்பை . ( கட்டமுரி . ( க - மயிர் . கநுனி .) 
அருச . ) 2. மயிர்ச்சிகைப்பூண்டு . 3. வல்லா கசாகு- 1. பாம்பு . 2. விரோதமான நடை . 
ரை . 4. - வேம்பு , கசப்பு - கைப்பு . இ - ஒரு 

கசாகூலம் - கசாகூளம் . 
விகுதி . ) 

கசாகூளம்- 1. குப்பை . 2. தாறுமாறு . 
கசப்பு - 1 , கைப்பு . 2. மநத்துக்கம் . 3 . 3. பலசாதிக்கலப்பு . 
வெறுப்பு . ( உ - ம் . ) " அன்பரல்லார்க்குக்கசந்த கசாநநன் - விநாயகக்கடவுள் .( உ - ம் . ) " விக்க 
வரே ” ( புலியூர . கா .) 

ராச கசாநநனே ( விநாயகபு . சகத்திர . உ . ) 
கசபம் - புல் . ( கவவ ) 

( மஜாநந : மஜ - யானை . சூ ந் ந நீ -முகமு 
கசபரீட்சை - கலைஞாநமறுபத்து நான்கனு 

டையவன் . ) 
ளொன்று ; அது , யானைப்பரீட்சை . ( மஜ 

கசாயம் - கஷாயம் . 
யானை . வரீக்ஷ . சோதகை . ) 

கசாருகன் - கொலையாளன் , ( சாருகன் என் 

நிகண்டு . கமல கஹ- எனப்பிரித்துப் 
கசபுடம் - ஆயிரம் எருக்கட்டிவைத்து எரிக் 
கும் புடம் ; அஃது : ஒருமுழ ஆழமுடையது . 

பொருள் கொண்டார்போலும் . ) 

கசாளம் -- அடையல் . 
( மஜவ- - மருந்து புடம்வைத்தற்கு வெட் 

கசிகசிப்பு -- கசிவு. 
டிய பள்ளம் . ) 

கசித்தீ - வீழி . 
கசம் - 1. ஆழ்ந்தகுளம் . ( ப - ம் . ) 2. இரண் கசிதம்- 1. கட்டுதல் , 2. சேர்த்தல் , 3 . 
டுமுழ அளவு . 3. கயரோகம் . 4. தாமரை . துடுப்பு . ( பிங்கல , கஉரு எ . ) 4. பதிப்பு . 5 . 
( மலையகராதி .) 5. நீரூற்று . 6. மயிர் . 7. மருந் பூச்சு . ( 1 , 2. வவித . ) 
துபாகஞ்செய்தற்கு நிலத்திலே தோண்டப்பட் 
ட ஒரு குழி . 8. மேகம் , 9. யானை . ( உ.-ம்.) “ கசிபுகைதொழா ” ( புறநா. உசு . ) 3. இன்பு 

கசிதல்-- 1. அழுதல் . 2. இரங்கல் , ( உ - ம் .) 
" கசரத்து ரகமாக்கடல் கொள்காவலன் ” ( இரா 

றல் . ( உ - ம் .) " மூதிற்பெண்டிர்கசிந்தழ ” ( புற 
மா . அரசிய.உஉ . ) ( 2 , 7 , 9. மஜ . 3. க்ஷய . 4 . 

நா . ககூ .) 4. உருகுதல் , ( உ - ம் . ) " கசிந்தனைக் 
கஜ . 6 , 8. கவ . ) 

கென்னெஞ்சமே குறையோது தியே ” (திரு 
கசமடையன்- பெருமூடன் . ( கசம் என் 

முல் . அங . ) 5. ஊறுதல் . 6. கரைதல் , நெ 
னும் யானையின் பெயர் இங்கே பெருமையை கிழ்தல் . ( உ -ம் .) " கலங்கினேன் பெரிதெனக் 
க்குறிப்பாக உணர்த்திற்று . ) 

கசிந்துரைத்தன்று ” ( வெண்பாமா , கைக்கிளை . 
கசமாது- ஊமத்தைச்செடி. ( மலையகராதி .) அ . ) 7. வேர்த்தல் , 

கசிபு-- 1. இரங்கியெனப்பொருள்படும் 
கசர்- 1. இளநீர் முதலியவற்றின்கசர் . 2 . ஒரு வினையெச்சம் . ( உ - ம் .) " கசிபுகைதொழா 
.ஒரு சரக்கு . 3. கறை . 4. துவர்ப்பு . 

அ ( புறநா . உக . ) 2. வஸ்திரம் . ( உ - ம் .) “ இர 
கசர்ப்பம் -- மஞ்சள் . ( மலையகராதி .) ( கசற் ணியகசிபு * ( கலிவு . ) 
பம் என வைத்திய அகராதிகளிற்காணப்பட் 

கசியபர் 

பழைய புத்தர்களுளொருவர் . 
கசர்ப்பு - இறைச்சி . 

(மணிமே . ) 
கசரோகம் -- கயரோகம் . 

கசியபன் - காசிபமுவேன் . ( க ) வ . ) 
கசவஞ்சி- மகாலோபி , 

கசிவகத்துண்மை- வேளாண்மாந்தரியல்பு 
கசவம் - கடுகுச்செடி . ( மலையகராதி .) களுளொன்று . ( கசிவு - கசிதல் . அகத்து - மாத்து , 
கசவிருள் - பெரியவிருள் . 

உண்மை - உளதாதல் . ) 


| 


712 


கஞ்சகம் . 


எகங 


கஞ்சவெற்பு . 


ஹ நீ 


| 


16 


3 


31 ( கந்தபு. 


கசிவு -1. அழுகை, 2. அன்பு . ( உ - ம் . ) கஞ்சகன் 

கிருஷ்ணதேவன் . (கல 
" கசிவறுமனத்தினேனுங்கட்டுரைப்பது மாண் ஹ நீ : கல . உக்கிரசேநன் மகன் . 
பன்றே ” ( தணிகை. அவையடக்க, உ . ) 3. இர 

கொன்றவன் . ) 
க்கம் . ( உ - ம் . ) கண்பொறிபோகிய கசிவொடு ” 

கஞ்சகாரர் - கன்னார் . ( சூ . நிகண் . உ ; ஙக .) 
( புறநா . கசுக .) 4. கசிதல் . 5. வருத்தம் . (சிங் 

வெண்கலம் . கார 
தா .) 6. வேர்வை . ( உ - ம் . ) " கசிவுற்றவென்ப 
ல்கிளையொடு ” ( புறநா . கஙகா ) 

செய்வோர் ,) 
கசுகசுத்தல் ஈரமலிதல் , கசிவாயிருத் கஞ்சங்குல்லை - ஒரு பூஞ்செடி . ( கலி , கங . 
தல் . 

உரை .) 
கசுகசுப்பு - ஒட்டீரத்தன்மை , 

கஞ்சத்தகடு - வெண்கலத்தகடு , 
கசுகசெனல் - ஈரமொட்டுங்குறிப்பு . 

கஞ்சநகர் --கஞ்சாறு என்னு நகர் . ( உ - ம் . ) 
கசுகுசுத்தல்- 1. இரகசியம் பேசுங்குறி | " கஞ்சநகர்மானக்கஞ்சாறனார் ” (திருத்தொண் 
ப்பு . 2. இரகசியம் பேசுதல் . 

டர்புராணசார . கச . ) 
கசுதுசெனல்- மெதுவாகப்பேசுதல் . 

கஞ்சநம்- கரிக்குருவி . ( சூ . நிகண் . கூ : 
கசுபிசுத்தல் - ஒட்டீரமாயிளகியிருத்தல் . | ருஎ. ) (வஜ.ந. ) 
கசுமலபூதம் - ஒருவகை ரோகம் ; அது : 

கஞ்சநன் - மன்மதன் . ( கஜ.ந. ) 
போசநத்தைக்கண்டு நகைத்தல் , கீச்சுக்குரலா 

கூப்பிடுதல் , திடுக்கெனப்பயப்படுதல் என் கஞ்சம்- 1. அப்பவருக்கம் , ( சூ . நிகண் . 
னுமிக்குணங்களை உண்டாக்குவது . ( சீவ்ரட் . 

சு : உரு . ) 2. அமுதம் , 3. ஒருவாத்தியம் .( உ - ம் . ) 
உஙஅ .) 

கணுவை " பார் . 4. ஓரூர் . 5. கஞ்சா . ( சூ . நிக 
கசுமலம் - 1. அழுக்கு . 

ண் . கக ; ஞகரவெ . க . ) 6. கர்க்கடகபாஷா 
2. பாபம் . 3 ணம் . 7. கிண்ணம் . 8. கைத்தாளம் . ( சூ . 

நிக 
மூர்ச்சை . ( 1 , 2. க .) 

ண் . கக : ஞகரவெ.க .) 9. தாமரை , ( உம் . ) 
கசுமாலம் - 1 , 

1. அழுக்குடையது . 2. பாப " தண்டகநாடே - மேவிய கஞ்சமதா 
முடையது . 3. மயக்கமுடையது . ( க ) திருநகர் , க .) 10. துளசி . ( மலையகராதி .) 11 . 
கசுமாலி-- அசுத்தமுடையவள் . 

துளசிச்சாறு . (இராசவைத். ) 12. நீர் . ( உ - ம் . ) 
கசேந்திரவைசுவரியம் - மிகமேலான ஐசு " கஞ்சவேட்கையிற்காந்தமன் வேண்ட ” ( மணி 
வரியம் . 

மே . பதிகம் . க 0 . ) 13. நொண்டுதல் . ( உ - ம் .) 
கசேந்திரன் - 1.இந்திரனுடைய யானை .2.யா " கஞ்சவாதரோகம் " ( சீவரட் . கஅ ..) 14. வஞ் 
னைக்கூட்டத்துத்தலையானை . ( 1,2 . மஜெ ) சம் . 15 , வெண்கலம் . (உ- ம். )" கஞ்சமுருக் 

கும்பூங்கலைசையே ” (கலைசைச் . கூஉ , ) [ 2 , 9 . 
கசேருகம்- தமரத்தை . ( மலையகராதி .) 

கஜை . 15. கவல . ) 
கசை- 1. கவசம் . 2. குதிரைச்சம்மட்டி , 
3. சம்மட்டி . ( உ - ம் .) " கசையால் வீசியுடல் - போ 

கஞ்சமலர் - 1. கோரைக்கிழங்குச் சாறு . 
ழ்ந்தார் ” (சிவரக . கத்தரிப்பூ . நஎ . ) 4. சித்திர 

2. தாமரைப்பூ . 
வேலை . 5. பசை . 6. பின்னற்கயிறு . 7. முறு கஞ்சரன்- 1. சூரியன் . 2. பிரமன் . [ 1 , 2 . 
க்கின கம்பி . 

சுஜா ) 
கசைழறுக்கி- தட்டான் குறடு . 
கசைவளையல் - பொற்கம்பிகளாற் செய்யப் 

கஞ்சரீடம் - வலியான் குருவி . ( சூ . நிகண் . 
பட்ட வளையல் . 

ங : ரு எ .) ( ஜரீட.) 
கசைவேலை - பொற்கம்பியினாலே பின்னு கஞ்சல் -1. அழுக்கு . 2. எளியது . 3 , குப் 
தல் . 

பை , 4. கூளம் . 
கஞ்சக்கருவி தாளமுதலிய வெண்கல 

கஞ்சவாதரோகம் - மகாவாதரோகபேதத் 
வாத்தியம் . ( கலை - வெண்கலம் . ) 

திலொன்று . அது , வாதப்பிரதாநமந்தவீரிய 
கஞ்சகம் -1 , கச்சுவிடுந்தலைப்பு . (பிங்கல . வஸ்துக்களைத் திநந்திரமும் அதிகம் புசிப்பத 
கஉகக . ) 2. கண்ணிற்கிடுமொருமருந்து .3 . 
கருவேப்பிலை.( உ-ம்.) “கஞ்சகாறு முறியளை இம் ஒற்பிறந்து கடிகஸ்தாகத்தினின்று எழும்பித் 

களின் நரம்புகளைய நுசரித்து நொண் 
( பெரும்பா . ஙஅ. ) 4. முன்றானை . [ 2. டியைப்போல நடக்கச்செய்யும் . (சீவரட்க அ o .) 
சுவலக . ) 

கஞ்சவெற்பு - வில்வசயிலம் .( உ - ம் .) " கஞ்ச 


713 


கஞ்சீயம் . 


எகச 


கட்சபுடபேதசக்கரம் . 


யும் . கசு .) 


வெற்பென்னவுங்கரைவர் ” ( தணிகை, நந்தி கஞ்சுகசரீரம்- மாயாதத்துவத்தினின்றுந் 

தோன்றுங்கலாதிகள் . ( சி . சி . சு : உக . சிவஞா.) 
கஞ்சன் -1 . உக்கிரசேனன் மகனுங்கிருஷ் கஞ்சுகம் -1. அட்டிமதுரம் . ( உ - ம் .) " கஞ் 
ணன்மாமனுமாயுள்ள ஓரரசன் . ( உ - ம் .) " மா சுகம்வாய்த்த கவளந்தன்கைக்கொண்ட குஞ்ச 
துலனாகியுமேதிலனாகியும் வஞ்சன்கஞ்சன்வர ரம் ” ( புறப்பொ . பெருந்திணை , அ . ) 2. சட் 
விட்ட ” ( பாரத , பதினாறாம் போர்.க.) 2. குறிய டை . ( உ - ம் . ) " மாமணிக்-கஞ்சுகக்கடவுள் ” ( கந் 
வன் . ( சூ . நிகண் , கக; ஞகரவெ . ரு .) 3. பிர தபு . கடவுள் . க 0 . ) 8. சிலிந்தி . ( மலையகராதி ) 
மன் . (உ - ம் .) " கந்தவேளெனக்கஞ்சனுமைய 

4. பாம்பின்றோல் . 5. புடவை . 6. முருக்கு . 
நின் - மைந்தனாமவன் ” ( கந்தபு . அயனைச்சி ( மலையகராதி . ) ( 2 , 4 , 3.க - க . ) 
றை . எ . ) 4. முடவன் , ( உ - ம் .) “ கஞ்சன் 

கஞ்சுகர் - மெய்காப்பாளர் . 
குணிகூனன் ) சைவச . ஆசாரிய . கா . ) [ 1 . 

கஞ்சுகன் - 1. காவற்காரன் . 2. சட்டை 
க . 3. கஜ. 4. வஜ .] 

யுடையவன் . ( உ - ம் .) " ஞாநகஞ்சுகனகரியை ” 
கஞ்சனம் - 1. கண்ணாடி . ( சூ . நிகண் . கக ( பாரத . சூது போர் . ருசு , ) 3. வைரவன் . 
ஞகரவெ . ச . ) 2. கைத்தாளம் , 3. கரிக்குரு கஞ்சுகி-- 1 , அந்தப்புரக்காவலன் . 2. சட் 
வி . ( சூ . நிகண் . கக : ஞகரவெ. ச .) 

டை . ( உ - ம் .) “ கஞ்சுகிமாந்தருங்காவன் முதி 
கஞ்சனை - 1 , கண்ணாடி . ( உ - ம் .) " கஞ்ச யாரும் ” ( சூளா . சுயம்வர . அக . ) 3. திரைச்சீ 
னையைப்பார்க்குங்கலைசையே ” (கலைசைச்.எச .) லை , 4. பாம்பு . ( உ - ம் . ) “உரத்தகஞ்சுகிமுடி 
2. கலசப்பானை . ( சூ . நிகண். எ : ஙகூ . ) 

நெறுநெறுவென ” (திருப்பு . ரு . ) 5. மெய்கா 
கஞ்சா- 1. ஒருவகைச்செடி ; அது , சடை ப்பாளன் . ( சூ . நிகண் . 2 : ஙசு .) [ கது கீ .) 
க்கஞ்சா, பூக்கஞ்சாவென விருவகைப்படும் . 

கஞ்சுலிகை - இரவிக்கை . ( கதுவிகா ) 
( உ - ம் .) “ களிப்பாக்குவெங்காயங்கஞ்சாவபினி ” 
இராசவைத் . கஉ . ) 2. கள் . 3. சாராயம் . 

கஞ்சுளி -1. சட்டை . ( சூ. நிகண்.எ ; எங . 

க . ) 
மஜா . ) 

2. பொக்கணம் . (கது - .] 
கஞ்சாங்கொற்றி - 1. கனமற்றது . 2. கன கஞலல் - 
மில்லாதவன் . 3. பாலற்றது . 4. பிச்சிப்பேய் . 

கஞ்சாங்கோரை- ஒருவகைப்பூண்டு; அது : கஞற்றல் - எழுப்புதல் . ( உ - ம் .) " தடிந்தவ் 
காட்டுக்கஞ்சாங்கோரை , சிறுகஞ்சாங்கோரை வுழிக்கஞற்றியாங்கு ” (தணிகைப் , திருநாட்டு . 
யென விருவகைப்படும் . 

நஎ 

எ . ) 
கஞ்சாசநம் - பதுமாசநம் . ( உ - ம் .) " கஞ்சா கஞறம்- கள்ளு . 
சநம் யோகாசநம் வீராசநம் " (சிவரக . நைமிச . கஞறல் - 1. எழுச்சி . 2. கடுப்பு . 3. சிநக் 
கூஉ ) 

குறிப்பு , 4. சிறுமை . ( பிங்கல . கஉசுச .) 5 . 
கஞ்சாறர் - மானக்கஞ்சாறநாயனார் . ( உ - ம் ) நிறைதல் . 6. நெருங்கல் . ( உ - ம் . ) “ காய்கஞ 
" சாக்கியர்கஞ்சாறர்விறன்மிண்டர் ” ( சேக்கிழா லிலவும் ” ( தணிகைப் . நந்தி . ஙசு .) 7. பொ 
ர்பு . 0 . ) 

லிவு . ( பிங்கல . ஙஉசுச . ) 8. மிகுதி . ( உ - ம் .) 
கஞ்சாறு ஒரு தலம் . ( உ - ம் . ) " கனைசா காகம் பார். 
றுமிடைவீதிக்கஞ்சாறுவிளங்கியதால் ” ( பெரி கட்கட்டி- கண்ணிமையிலேவருங் கட்டியா 
யபு . மானக்கஞ்சாற . கா . ) 

கிய ஒரு நோய் . ( கண் ; கட்டி , ) 
கஞ்சி - அன்னப்பால் . (உ - ம் .) "கஞ்சி தேய்ப் 
புண்டகில்கமழும்பூந்துகில் ” (கந்தபு . நாட்டு , 

கட்கத்தம்பம்- . கலைஞாநமறுபத்திநான்கி 
50.) 2. காஞ்சிநகரம் . (உ - ம்.) “கஞ்சிகுடியெ னொன்று ; அது : வெட்டாமற்றக்கும் வித் 
ன்றாள் ” ( தனிப்பா . ) 

தை , ( வல - வாள் . தல - தடுத்தல் . ) 
கஞ்சிகை-1. சிவிகை . 2. திரைச்சீலை . கட்கம் - 1. ஒரு புண்ணியமிருகம் . ( திரு 
( உ - ம் .) " விமாநஞ்சேர்த்திக் - கஞ்சிகை மறைக்கு 

விளை . வரகுண . அ . உரை . ) 2.கத்தி . 3. வாள் . 
ம்போழ்தில் ” ( சூளா . சீய . காசு . ) 3. பரிபூண்ட ( உ -ம் .) சூ . நிகண் . எ : க . ) ( 1, 2.வ.) 
தேர் . (பிங்கல . கசஅக . ) 4. வஸ்திரம் , ( 1 , 2 , கட்காதாரம் - வாளுறை . ( வஜாயார் : 
4. சூ . நிகண் . கக : ஞகரவெ . ரு . ) 
கஞ்சீயம் -- பாத்திரசம்பந்தமுடையது . ( க 0 

வது - வாள் . சூயார் .) 
ஸீய : கலை - பாத்திரம் . ) 

கட்சபுடபேதசக்கரம் - ஒருவகைச்சக்கரம் 
( த.நி. போ . உக.உ.) 


காலுதல் கரூறல் , 


714 


கட்டபாரை. 


எகடு 


கட்டளைக்கல் . 


கட்சம்- 1. எண்ணெய்மண்டி . 2. ஒரு கட்டம் -1. காடு . 2. தாடி . (பிங்கலகங2 
மந்திரசாத்திரம் . 3. சங்கபாஷாணம் . 4. நவ 3. துறைமுகம் . 4. பீடை . ( உ - ம் . ) " கட்டங்கழி 
க்கிரக்கட்சமென்னும் நூல் . 

க்குங்கலைசையே " ( கலைசைச், ஙக .) 5. மலம் . 
கட்சாந்தரம் - அந்தப்புரம் . ( கக்ஷாதா : 6 , மிகுவருத்தம் . ( உ - ம் . ) “ கட்டம்வலிசுரமூ 
கக்ஷ - வீட்டினொருபகுதி , கதா உள் . ) 

லம் ” ( விநாயகபு . சகத்திர் , சுஉ . ) ( 4.கஷ ] 
கட்சாபடம் - கௌபீரம் , ( கக்ஷரவட . ) 

கட்டரம்- சேறு . 

கட்டல் - 1. உடுத்தல் . 2. கட்டுதல் , 3 . 
கட்சி - 1. காடு . ( உ - ம் . ) " கறையணற்குறு களைகளை தல் , ( வள் . கங 4 . ) 4. தடை . 5 . 
ம்பூழ்க்கட்சிசேக்கும் ” (பெரும்பா . உமரு . ) 2 . 
சரீரம் , 3 , சேக்கை . ( உ - ம் .) " எற்படுபொழு 

திருடல் . ( சூ . நிகண் . க : ருஅ .) 6. தோண் 

டல் . 7. மெய்ப்பரிசம் எட்டினொன்று . ( சூ . 
தினினந்தலைமயங்கிக் - கட்சிகாணாக்கடமாதல் | நிகண் . கஉ . க . ) 
லேறு ” ( புறநா . கருஎ .) 4. பக்கம் . 5. பங்கு . 

கட்டவர் - களைந்தவர் . ( உ - ம் . ) " களைகட்ட 
6. பறவைக்கூடு. ( உ - ம் . ) " கட்சிவந்து கூடும் ” 

வர்தளைவிட்டெறிகுவளைத் தொகைகண்டான் ” 
( கலைசைச்.எஎ . ) 7.புகலிடம் . ( உ - ம் . ) “ வெட்சி 

இராமா . கங்கை . ரு . ) 
க்காநத்து வேட்டுவராட்டக் - கட்சி காணாக்கடமா 

கட்டவிழ்தல் - முறுக்கவிழ்தல் . (உ - ம் . )" கட் 
நல்லேறு " ( புறநா. 202. ) 8. மனிதர் படுக் 

டவிழ்கண்ணிவேய்ந்து ” ( திருவிளை . வேல்வளை . 
கை . ( சூ . நிகண் . ரு . ரு அ . ) 9. முனையிடம் . 

சரு . ) ( கட்டு ; அவிழ்தல் , ) 
( உ - ம் .) “ கட்சியுங்கரந்தையும்பாழ்பட ” (சில 

கட்டழகி - பேரழகுடையவள் . ( உ - ம் .) " கட் 
ப் . வேட்டுவ . உ அசு . பக் . ) 10. வழி . 

டழகியறியாது தன்கணவனென ” ( விநாயகபு . 
கட்சியார் - கட்சிக்காரர் . 

இந்திரன் . கக .) 
கட்செவி - பாம்பு . ( உ - ம் . ) “ கட்செவி -யுரக 

கட்டழகு - 1. அலங்காரம் . 2. பேரழகு . 
மும் ” ( இராமா . படைத்தலை , சக . ) 
கட்செவிவெற்பு- நாக்கிரி,அது திருச்செ ( உ -ம்.) "கட்டழகுடைய 

செவ்வேற்கருணையல் 

கடலின்மீது ” ( கந்தபு , வள் . கஅஉ .) 
ங்கோடு . ( உ - ம் . ) கனிதருங்கொக்குக்கட்செ 

கட்டழல் - மிக்கவழல் , ( உ - ம் . ) " கட்டழற் 
விவெற்பும் பழனியுந்தெற்குச்சற்குருவெற்பும் காமத்தீயிற்கன்னியைக்கலக்கினானும் ” ( சிந்தா . 
கதிரையுஞ் சொற்குட்பட்ட திருச்செந்திலும் " 

நாமக . உஉச . ) 
(திருப்பு . சககூ . ) 
கட்டக்கடுமை - அதிகக்கடுமை . 

கட்டழித்தல்- 1. காவலழித்தல் . ( உ - ம் . ) 
கட்டகம் - காந்தக்கல் . ( ஞானாமிர்தம் .) 

" கடிமதிலுங்கட்டழித்தகாவலனீயன்றே ” ( சிந் 
கட்டகாலம் - கிரகந்தீங்கான காலம் . கஷறுமழித்தல் 

தா . பதுமை . அ o . ) 2. நெறியழித்தல் , 3. முற் 
தீங்கு . காலம் . ) 
கட்டங்கம் -1 , கட்டுவாங்கம் . ( உ - ம் .) " மழு | ழிதல். ( உ -ம்.) “ விசைகட்டழிதானவர் ” (இரா 

கட்டழிதல் - 1. நெறிதவறுதல் . 2. மிகவ 
வும்பொற்- கட்டங்கமுமுடையவன் ” ( கோயிற் 

மா . சரபங்க . அ . ) 
பு . திருவிழா . சரு . ) 2. மழுவாயதம் , ( உ - ம் . ) 
" என்பணிகட்டங்கஞ்சூழ் " ( திருக்கோ . உச உ . 

கட்டளை - 1. அளவு . ( உ - ம் . ) " கடவரவ் 
உரை . ) 3. மாத்திரைக்கோல் . 

வருடக்கட்டளைக்கிறுதி ” (திருவிளை . இந்தி 
கட்ட சீவி- 1. ஆயக்காரன் . 2. துறைகா 

ரன்முடி . உங . ) 2. உத்தரவு , 3. உருவங்கள் 
வற்காரன் . ( வட ஜீவி நீ : வட தோணித் 

வார்க்குங் கருவி . 4. உரைகல் . (உ - ம் .) “ பொ 

ன்காண்கட்டளைகடுப்ப ” ( பெரும்பா . உடப . ) 
துறை , ஜீவி - சீவிப்போன் .) 

5. உவமை . ( பிங்கல . ஈஉ எகா. ) உவமைப்பொ 
கட்டணம் -தகைப்பு. (பதிற்று . சுச . உரை ) ருள் . (ஐங்குறு . ) 6. ஒழுங்கு 7. கற்பசை . 

( உ - ம் . ) " கட்டளையாகப்புவிராசர்மெச்ச ” ( தனி 
கட்டதாம் - மிகுந்த கொடுமை. ( உ - ம் .) " கர 
வினையும் பதவினையுங் கட்டதரங்கட்டதரம் ” ப்பா . -பாகம்.உப.) 8.செங்கலியற்றுங்கருவி , 

நிகண் , கக : ச .) 9. தடை . 10. துரை 
(சிவதரு. சுவாக்கநரக , கஎச .) 

ராசி , (பிங்கல , ஙஉஎசு .) 11. நிறையறிகருவி , 
கட்டநன் - குறளன் , குறியவன் . ( வட : ( பிங்கல . ஙஉஎசு .) 12. முறை . 
கட்டப்படுதல்- 1. சம்பந்தத்திற்குள்ளா கட்டளைக்கல் -1 . உரைகல் . ( உ - ம். ) " தத் 
தல் . 2. பிணிக்கப்படுதல் , 3. வருத்தப்படுதல் . | தங்கருமமேகட்டளைக்கல் ” ( வள் . இவரு . ) 2 . 
கட்டபாரை-- கடப்பாரை. 


நிறைகல் . 


715 


கட்டாணி , 


எகக 


கட்டிளமை . 


ட்டது . 


உக . 


கட்டளைக்கலித்துறை-- கலித்துறைவகை டாணி . 3. தூர்த்தன் . 4. பெலசாலி . 5. பே 
களுளொன்று ; அஃது : ஐந்தாஞ்சீர்மாத்திரங்கரு 

ராசையுடையோன் . 
விளங்காயாயாவது கூவிளங்காயாயாவது வர கட்டாந்தரை- வெறுந்தரை. 
வெண்டளை வழுவாது முடியும் நெடிலடிகள் நா கட்டாம்பாரை- ஒருமீன் . 
ன்குடையதாகிவந்து இறுதி ஏகாரத்தான் முடி கட்டாயம்- 1. கட்டுப்பாடு , 2. கடுமை . 
வது . இது , நேரசைமுதலாகத் தொடங்கப்ப 3. செருக்கம் , 4. பலாற்காரம் . 5. வெறுப்பு , 
டுமாயின் ஒவ்வோரடியிலும் ஒற்றொழித்துப் கட்டார்சீசிதம்- வருந்தித்தேடின தேட் 
பதினாறெழுத்தும் , நிரையசைமுதலாகத்தொ 

டம், ( கஷ - துன்பம் , சூஜி - 50- தேடப்ப 
டங்கப்படுமாயின் ஒவ்வோரடியிலும் ஒற்றொ 
ழித்துப்பதினேழெழுத்தும் வரப்பெறும் . இறு 
திநெடிலாக அலகிடப்படுந்தேமாங்காய் நடுவே 

கட்டாரம் – குற்றுவாள் . ( E " ) 
வருதல் என்றன்று . ஐந்தாஞ்சீரும் மூன்றாஞ்சி கட்டாரி -1 , எழுத்தாணிப்பூண்டு . ( மலையக 
ரும் மோனையுடையனவாயின் உத்தமம் . சில ராதி . ) 2 , குற்றுவாள் . ( உ - ம் . ) “ கட்டாரிவரு 
கலித்துறைகளின் சீர்கள் தேமாந்தண்பூ , புளி ங்கலைசையே ” ( கலைசைச், அங . ) 3. சூலம் . 
மாங்கனியென அருகிவரினும் அவற்றை ஒற் | ( உ - ம் .) “ கட்டாரியேந்தியகாளத்திநாதர் ” (பல 
றுநீக்கி விளங்காயாகக்கொள்ளப்படும் . ( உ - ம் .) 

துறைக்காரிகை. கா . ) 
" கலித்துறைநெடிலடி நான் கொத்தவற்றுள் - இ கட்டி - 1. அகமகிழ்ச்சி . 2. மண்கட் 
டைநேர்வெண்சீரியற்சீர்முதனான் - கிடைநிரை டி முதலியன . 3. ஒரு புள் . 4. கருப்பின் 
வெண்சீரிறுதிச்சீர்மோனையாய்க் - கடையே கொ 

டம் . 5. கருப்புக்கட்டி . (உ - ம் .) " கட்டியினரி 
ண்டிறுங்கட்டளைக்கலித்துறை ” ( தொன்னூ | சியும் ” (சிந்தா. விமலை . 30. ) 6. சருக்கரை . 
ல் . உசாக . ) 

( உ - ம் .) “ சாறடுகட்டி ” (திருவிளை . திருநாட்டு . 
கட்டளைக்கலிப்பா- கலிப்பாவகைகளுளொ . ) 7. திரண்டமாத்திரளை . 8. பந்தித்து 
ன்று ; அது , முதலாஞ்சீரும் , ஐந்தாஞ்சீரும் , 

எனப்பொருள்படும் ஒரு வினையெச்சம் . ( உ - ம் ) 
தேமா அல்லது புளிமாவாகவும் , மற்றைய ஆறு “ புனன்மூழ்கிவாயுங்கட்டி ” ( பெரியபு . எறி 
சீரும் பெரும்பான்மையுங்கூவிளமாகவும் முடி பத் . கூ . ) 9. பரு . 10. பொன் . ( உ - ம் .) " அபூ 
யும் எண்சீரடி நான்குடையதாய்வருவது . நே ல்வினையமைந்த நிழல் விடுகட்டி ” (பதிற்று அக ) 
ரசையை முதற்கொண்டுவரும் பாதியடிக்கு கட்டிக்கொள்ளுதல் - அடிப்படுத்துதல் . 
அலகுபெறுமெழுத்துப்பதினொன்றெனவும் நி கட்டிபடுதல் - கட்டியாதல் , 
ரையசையை முதற்கொண்டுவரும் பாதியடி 

கட்டிழட்டி - பெரிதுஞ்சிறிதுமானகட்டி . 
க்கு எழுத்துப்பன்னிரண்டெனவுங் கொள்ள 

கட்டிமை-- 1. கட்டுப்பாடு . 2. பிசுனத்த 
ப்படும் . ( உ - ம் . ) " இட்ட சீர்வகையானொருமா னம் . 
வின் ழியை முக்கூவிளமோரடிப்பாதியாய் 

கட்டியக்காரர் - புகழ்வோர் , 
நெட்டடிக்கெழுத்தெண்ணின தன்மையானி 

கட்டியங்காரன்- 1. சச்சந்தனுடைய மந் 
ரைபன்னீரெழுத்தாய்ப்பதினொன்று நேர்- நட் 

திரி . ( சிந்தா . நாமக . கஎக .) 2. புகழ்வோன் . 
டிரட்டி னஃதோரடியாகவிந் நடைய நான்கடி ( உ -ம் .) " கதமில்கட்டியங்காரர்பல்லோர் ” ( சே 
யொப்பநடந்தபாக் - கட்டளைக் கலிப்பா வென் 

துபு . விதூம . ரு . ) 
வின்றுநற் கலைவல்லோருணர்ந்தோதினரென் 
பவே ” ( தொன்னூல், உஙக .) 

கட்டியங்கூறல் - 1. எழுச்சி கூறல் . 2. புக 
கட்டளைக்கோல் 

ழ்ச்சிகூறல் . ( உ - ம் .) “ கட்டியங்கூறுஞ்சீர்க்கலை 
நியாயப்பிரமாணம் , சையே " ( கலைசைச் , சரு . ) 
கட்டளைச்சட்டம் 
கட்டாசம்- நாபிமிருகம் . 

கட்டியம்- 1. ஒரு கூத்து . 2. புகழ்ந்துபே 
கட்டாஞ்சி முள் வேலமரம் , 

சுதல் . 
கட்டாடி - 1. குறிசொல்வோன் . ( கட்டு 

கட்டியாரம் - 1. இறுக்கம் . 2. கடுமை . 
குறி . ஆடி - சொல்வோன் . ) 2. வண்ணாரிற்ற 

3. நெருக்கமாகத்தொடுத்தமாலை . 
லைவன் . 

கட்டில்- 1. அரசவுரிமை . 2. சிங்காதநம் . 
கட்டாண்மை பேராண்மை . ( உ - ம் . ) " கை ( உ - ம் . ) " உயர்ந்தகட்டிலுருப்பில் சுற்றத்து ” 
வருபல்படைக்குமொருவீரரொவ்வாக்கட்டாண் ( 1 , 2. மலைபடு . ருரு .) 3. மஞ்சம் . ( உ - ம். ) 
மையரசே ” ( பாரத . பதினேழாம் போர் . கஎ . ) " பட்டுநிணர்கட்டில் ” ( சிந்தா. சுர . ஙசு . ) 
கட்டாணி 1. உலோபி . 2. கடைப்பூட் கட்டிளமை - மிக்க இளமை . 


} 


- 


716 


கட்டுண்கை . 


எகஎ 


கட்டுரை . 


9. கா 


கட்டு - 1. அரண் . 2. ஆணை . 3. இடத் கட்டுண்ணல் 

கட்டுண்கை. 
தது . ( உ - ம் . ) " வகைதெரிவான்கட்டேயுலகு ” 

கட்டுணல் - 
( வள் . உஎ . ) 4. உறுதி - 5. கட்டுக்கதை . 6 . 

கட்டுத்தறி - 

யானை முதலிய கட்டுந்தூண் . 
கட்டுப்பாடு. 7. கட்டென்னேவலும் , தெரிநி கட்டுத்திரவியம் - பொற்கிழி . 
லைவினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 8 . கட்டுத்தையல் - ஒருவகைத்தையல் . 
கற்பித்தல் , ( உ - ம் .) “ கட்டுடைக்காவலிற்கா கட்டுதல் - 1. அடக்குதல் . 2. இறுக்கு 
மர்கன்னியே ” ( சிந்தா . நாமக . சுக . ) 

தல் . 3. உரைகட்டல் . 4. கதைகட்டல் . 5 . 
வல் . ( உ - ம் . ) “ கட்டிலங்கெயிற்கச்சியிற்காடெ | சம்மந்தப்படுத்தல் . 6. சுற்றுதல் . ( புறப்பொ 
லாம் ” ( திருவிளை . விடை . உரு .) 10. கிளை . ருள் . ) 7. தடைசெய்தல் , 8. தழுவல் . ( உ - ம் .) 
11. தேவதையுபாசநையினாற் சொல்லுங் குறி . " கால்கள் கால்களொடுகட்டவும் ” (பாரத . வேத் 
( திருக்கோ. உஅரு - வது துறையிற்காண்க .) | சு 0 . ) 9. திருடல் . ( பிங்கல . ககாரு . ) 10. தோ 
12. சம்பந்தம் . 13.சிலந்திப்பரு. 14.பந்தம் .(திருண்டல் . 11. பருக்கொள்ளல் . 12. பாஷாண 
வருட் . ரு . உரை . ) 15. பயம் . ( உ - ம் .) " கழி முதலியவைகளாற் படி , மதில் முதலியன செய் 
கட்டிரவின்வரல் ” (திருக்கோ. உருரு.) 16. தல் . ( உ - ம் . ) " கற்பறித்தாவிக்கரையுங்கட்டி ” 
பிடுங்கி எனப்பொருள்படும் ஒருவினையெச்சம் ( திருத் . பு . சார . ஙரு.) 13. பிடுங்குதல் , ( உ - ம் ) 
( உ - ம் .) " கறைசேர்காலவர்கட்டெழுந்தபோல் ” அடாதவான்களை கட்டனர் ” ( கந்தபு . திருநா 
( கந்தபு.மகேந் . கயமுகன்வ . உசு . ) 17. பொய் . ட்டு , கரு .) 14. பிணித்தல் . ( உ - ம் . ) “ ஒழி 
(( உ -ம் .) “ கருமங்கட்டளையென் றல்கட்டதோ” ந்துளமைந்தரைக் கட்டிடாதிவர்காட்டினிலோ 
இராமா . கிட்கிந்தா . அரசிய. கசு . ) . 18. மலை ட்டிய சிட்டமன்னவன் ) ( சேது . அக்கினி . 
ப்பக்கம் . 19. மிகுதி . 20. மூடை . 21. யாக் எசு . ) 15. முன்னில்லதைக்கற்பித்தல் . ( உ - ம் .) 
கை . 22. வரம்பு . 23. வளைப்பு . ( உ - ம் .) " தெ " பொய்யே கட்டி நடத்திய " ( சேக்கிழார்பு . க .) 
றுகட்டழிய ” (திருக்கோ. நகங .) 

16. மூடல் . 17. விவாகஞ்செய்தல் . 18. வீடு 
கட்டுக்கதை - பொய்க்கதை . ( கட்டு - பொய் முதலிய கட்டல் . 19. வெல்லல் . " காளவிட 

ப்பாம்புகருடனையுங்கட்டுமோ ” ( நீதிவெண்பா . 
கதை- வார்த்தை . ) 

கா . ) 
கட்டுக்கரப்பான்- சிறுபிள்ளைகளுக்குண் 

கட்டுப்படுதல் - 1. அடங்கியிருத்தல் , 2 . 
டாகும் ஒருவகைக்கரப்பன் . 

அமைதல் . 
கட்டுக்கழத்தி- மங்கலியதாரணி . 

கட்டுப்பூட்டு - ஆபரணம் . 
கட்டுக்காரன் - குறிசொல்வோன் . ( கட்டு - 

கட்டுப்பெட்டி- ஒருவகைப்பெட்டி , 
குறி . ) 

கட்டுப்பேச்சு - கட்டுவார்த்தை . 
கட்டுக்காவல் -- கடுங்காவல் . 

கட்டுமட்டு - 1. அடக்கம் , 2. அளவாயிரு 
கட்டுக்கிடை - வெகுநாளாய்க்கிடக்குஞ்சர 

த்தல் . 
க்கு . 

கட்டுமரம் - மிதவை . 
கட்டுக்குத்தகை - உத்தேசமாக இவ்வளவு 

கட்டுமலை -- செய்குன்று . ( மணிமே . கச்சி 
தரவேண்டுமெனக்கொடுக்குங்குத்தகை. 

சுஉ . உரை .) 
கட்டுக்கூட்டு - 1. எழுத்துமாறியயெழுது 
தல் . 2. ஒன்றாய்க் கூடுதல் . 

3. பொய்யான 

கட்டுமாமரம் - ஒருவகையொட்டுமாமரம் . 
தொடுப்பு . 

கட்டுழகனை -1. அதிகாரம் , 2. மேல்விசா 
கட்டுக்கொடி - 1. ஆடுமாடு கட்டுங்கயிறு , ரணை . 
2. ஒரு பூண்டு . 

கட்டுமை - கட்டுப்பாடு . 
கட்டுக்கோப்பு - கட்டிடம் . 

கட்டுரை - 1.உறுதி வார்த்தை . ( உ - ம் .)" நங் 
கட்டுச்சூலை - சூலைக்கட்டு , 

கட்டுரைகூறிவிடுவித்தேயிவண்மீள்கெனச் சா 
கட்டுச்சொல் - பொய் . 
கட்டுச்சோறு- வழியிலுண்ணுதற்குக்கட் ற்றினான் ” (கந்தபு . அயனைச்சிறைர் . க .) 2 . 
டிக்கொண்டுபோகுஞ்சோறு . ( கட்டு கட்டுதல் .) 

காரணம்பற்றித் தொடுக்கப்பட்ட சொல் . ( உ - ம் .) 

காளனெனப்படுகட்டுரையோனை ) ( கந்தபு . 
கட்டுடைத்தல்- அணையுடைத்தல் . மகாசா . கஎ . ) 3. பழமொழி . 4. புனைந்துரை, 

கட்டுண்கை - கட்டுப்படுதல் . ( உ - ம் . ) " கல ( உ - ம் . ) " பலபலகட்டுரை பண்டையிற்பாராட் 
க்கியகையசோதையார் கடைகயிற்றாற்கட்டுண் டி ” ( கலி . கச . ) 5. பொய் 6. பொருள்பொ 
கை” (சிலப் . ஆய்ச்சியர்.சகஉ -பக் . ) 

திந்தசொல் . ( உ - ம் . ) " கோட்டமில்கட்டுரை 


717 


கட்டையன் . 


எகஅ 


கடகம் . 


கட் 


ை 


காம - மழு , ) 


கேட்டனன்யானென ” (சிலப் பதிகம் . ருச .) 7 . கட்டைவிரல் - பெருவிரல் . 
விளங்கச் சொல்லல் . (சிலப் பதிகம் . அரும்பத ) கட்டோசை- பேரொலி . 

கட்டுரைச்சுவை - புனைந்துரைத்தற்சுவை . கட்டோடே - முற்றாக . 
கட்டுரைத்தல் - உறுதிப்படச்சொல்லுதல். கட்டோர் - கள்வர் . ( பிங்கல . அஎசு . ) 
( உ - ம் . ) " அக்குடிலையின்பயனினைத்தென்றே கட்பலம் -1 . தான்றி . ( மலையகராதி .) 2 . 
கட்டுரைத்திலன் " ( கந்தபு . அயனைச்சிறைபு . தேக்கு . ( கட : க -உறைப்பு ,வெபழம் .) 
கச .) 

கட்பவர் - களைபவர் . ( உ - ம் . ) " வரிவரால் 
கட்டுவடம் -- மணிமாலை . 

பிறழ்வயற்குவளைகட்பவர் ” (சிந்தா . பதுமை . 
கட்டுவம் - ஓர் காலணி . 

அச .) 
கட்டுவாக்கியம் - சித்திரப்பேச்சு 
கட்டுவாங்கம் -1 . ஒருவகைத்தைலம் . இது 

கட்பு - களைபறித்தல் . ( உ - ம் . ) " கரும்பினெ 

ந்திரங்கட்பினோதை " ( மதுரைக் . உரு அ . ) 
பெருமரப்பட்டை முதலியவற்றிலிருந்து வடி 

கட்புலன் - கண்ணாகிய புலன் . ( உ - ம் .) " கட் 
. 

( தைல . தைலவ . ருக . ) 2. மழு . 3 . 
யோகிகள் வைத்திருக்குத்தண்டு. (வாம.) புலன் கதுவா துயர்ந்து , பின்னெவருங்காண்வர 

கட்டுவாங்கன் - 1. சூரியவமிசத்து விச்சு த்தூது , ங.அ.) 
வாங்கன் மகன் . ( கூர்ம . சூரியன் . ரு 0 . ) 2. விநாய 

கட்போர் - களவு செய்வோர் . ( உ - ம் .) " கட் 
கன் . ( உ - ம் . ) “ கட்டுவாங்கன்கல்வாட்சிருங்க போருளரெனிற்கடுப்பு ” ( சிலப் , இந்தி . ககரு . ) 
நிலயன் ”( விநாயக.சகத்திர.உசு .) ( வராம ) 

கட- கடவென்னேவலும் , தெரிநிலைவினை 
கட்டுவாங்கி- சிவன் . ( வடாமி நீ : வ 

ப்பகுதியும் . 

கடக்கல் - கடத்தல் . ( உ - ம் . ) " கண்டவர் 

கடக்கலாற்றா (சிந்தா . குண . ககஎ .) 
கட்டுவிடுதல் - 1. அவிழ்தல் . 2. உடை 
கடகக்கை கூத்தின் ஒருவகைக்கை . ( சி 
தல் . 3. பலக்குறைவாதல் . 

லப் . ) 
கட்டுவித்தல் -- நியமஞ்செய்வித்தல் . (உ - ம் .) 

பிருதிவியிலுண்டாகும் ஒருவகை 
" காவலனானிபந்தங்கள் கட்டுவித்தே ” (திருத் 

( திருத் யொலிக்குறிப்பு . (சி . சி . உ . சுரு . மறை) 
தொண்டர்புராணசார , நக . ) 
கட்டுவிரியன் - ஒருவகைப்பாம்பு . 

கடகடத்தல் - 1. உழன்று போதல் . 2. ஓர 

நுகரணவோசை . 3. கழலல் , 4. தளர்ந்துபோ 
கட்டுவை -1 . கட்டில் . ( உ - ம் . ) " கட்டுவை 

தல் . 
யதனையுமுதவினர் ” (சிவதரு. சுவர்க்கா ரகவி . 

கடகடப்பு - கடகடத்தல் . 
க .) [ வடா .) 

கடகடெனல் - ஈரடுக்கொலிக்குறிப்பு . 
கட் டூண்மாக்கள்- களவுகண்டுண்ணுமூணை கடகம் -1. ஆயு தவருக்கம் . 2. இணையாவி 
யுடையமாக்கள் . ( உ - ம் .) " கட்டூண்மாக்கள் கட னைக்கை முப்பத்து மூன்று வகையுளொன்று . 
ந்தருமெனவாங்கு (சிலப் . வேட்டுவ . இதனை , " கடகமுகமேகருதுங்காலைப் - பெரு 
உரை . ) ( கண்டு - செய்து . ) 

விரனுனியுஞ்சுட்டுவிரனுனியு - மருவவளைந்த 
கட்டூர் - பகை மேற்சென்ற அரசர் தங்கியி வ்வுகிர்நுனி கௌவி - யொழிந்தமூன்றும் வழி 
ருக்கும் பாசறை . (உ - ம் .) " புகழ்சால்சிறப்பிற் வழிநிமிர - மொழிந்தனரென்பமுடிவறிந்தோ 
காதலிபுலம்பத் - துறந்துவந்தனையேயருந்தொ ரே ” என்பதனாற்காண்க . (சிலப், அரங்கே. 
ழிற்கட்டூர் ” ( ஐங்குறு . சசரு . ) 

கஅ . உரை . ) 3. இராசதாநி . 4. உருள் . 5 
கட்டெறும்பு - ஒருவகையெறும்பு . ( நாலா 

லூாறு . 6. ஒரூர் . 7. ஓரெண் . ( 5 , 6 , 7 . 
யிர. வெண்ணையளந்த . உ . ) 

பிங்கல . ஙஉசுசு .) 8. கங்கணம். ( உ - ம் . ) " கட 
கட்டை - 1. கடாவுமுளை . 2. குற்றி . 3 . 

கத்தையெறிந்து தம்மிற்கருங்கழல்வீரர்நக்கார் ” 

( இராமா , வரை . சஅ .) 9. கற்கடகராசி . (பிங் 
குறைவு . 4. தேய்ந்தது . 5. விறகு . ( சூ .நிக 
ண் . ச : ரு ங .) 

கல . உஎO. ) 10. கிம்புரி . 11. கூடை . ( வழக் ) 

12. கூத்தின் விகற்பம் . ( பிங்கல . கசசரு . ) 
கட்டைக்காலி -- கரடி . 

13. கேடகம் . ( பிங்கல . கசுமக . ) 14. கைவளை 
கட்டைக்குரல் - அமர்ந்தகுரல் . 

வு . ( சூ . நிகண் . கக. டகரவெ . கக .) 15.சேனை . 
கட்டைப்புத்தீ - அற்பபுத்தி . 

( உ - ம் .) " கடகநாதனுடனணிந்துநின்றனன்கள 
கட்டையன்- குறளுருவமுடையவன் . த்திலே ” ( பாரத . இரண்டாம் போர் : சு . ) 16 . 


கடகட- 


கக 


+ 


718 


கடத்தல் . 


கடபூதம் . 


கடத்தேற்றுதல் - காத்தல், 


நாடு . 17. மதில் . (பிங்கல . ஙஉ கா கா . ) 18. மலையி கடத்துதல்- 1 , கடப்பித்தல் . ( உ - ம் . ) " கரு 
னடு . 19. மலைப்பக்கம் .( பிங்கல . ஙஉகாகா .) 20 . துமடியார்பவக்கடலைக்கடத்துமணியை ” ( திரு 
யானைக்கூட்டம் , ( உ - ம் . ) “ கடகமுள்வயிற்கா ப்போ . காப்பு . சு .) 2. செலுத்துதல் , 3. நா 
ட்டிய கூடங்கள் ” ( தணிகைப் - நகர , கஉ . ) 21 , | ட்போக்குதல் . 4. நெடுகவிடுத்தல் . 5. விலக் 
வட்டம் . ( பிங்கல . ந உக கா . ) 22. வீடு . ( 3,4 , குதல் . 
10 , 14 , 16 , 18 , 19 , 21 , கடக . 

- 
கடகரோகணி - கடுரோகணி . ( தைல . தை 
லவ் . ) 

கடதாசி- சங்கதூதி , குடமெடுப்பவள் . 
கடகன் - நடுவன் . ( வடகம் .) 

( வடடிாஸி ; வட- குடம் . உாவலி . வேலைக் 
கடகாதகம் - 1. காக்கை . 2. நரி . ( கட 

காரி ) 
வாஉக : கட - கூட்டம் , வாடிக - உண்ணு 

கடந்தஞாநம் - முற்றத்துறந்தஞாநம் . 

கடந்த நிலை - மேலானநிலை . 
தல் . ) 

கடந்த பொருள் - 1. கடவுள் . 2. கிட்டா 
கடகாவருத்தம் - இணைக்கை பதினைந்து தது . 3 , போனபொருள் , 
வகையுளொன்று . அஃது , இரண்டு கையுங்கட கடந்து- 1. அழித்து . ( உ - ம் .) " வெப்பு 
கமாய் மணிக்கட்டுக்கு ஏற இயைந்து நிற்பது . டையவரண்கடந்து " ( புறநா . கக . ) 2. எதிர்நி 
(( உ - ம் . ) “ கருதியகடகாவருத்தக்கையே - யிரு ன்று . ( உ - ம் . ) “ ஆலங்காநத்தமர்கடந்து ” ( புற 
கையுங்கடகமணிக்கட்டியைவது ” (சிலப் . அர நா . உங .) 
ங்கே . கஅ . உரை . ) 

கடந்தேறல் - 1. கடந்து போதல் . ( உ - ம் . ) 
கடது கேடகம் . ( பதிற்றுப் .) 

" வோராழி - யேழுந்தன்னிருதாளளவெனக்கட 
கடகோலம் - தம்பலக்களாசி .( கடகொரந்தோறும் ( இராமா. 

ந்தேறும் ” ( இராமா . இரணிய . ங . ) 2. நற்கதி 

டைதல் . 
கடங்கடேரீ - மஞ்சள் . ( கடகடெரீ .) கடந்தை - திருப்பெண்ணாகடம் . (உ - ம் . )கட 
கடங்கரம்- 1. உமி , 2. பதர் . 3. வைக் ந்தைநகர்வணிகர் 

(திருத்தொண்டர்புராண 
கோல் . ( கல ODT .] 

சார . சக . ) 

கடநம் - 1. தாழ்வாரம் . 2. பிரயாசைப்படு 
கடசடக நியாயம் - மீமாஞ்சைநூலிற்சொ 

தல் . 3. பொருந்துதல் . (சி.சி. அளவை . எ . 
ல்லப்பட்ட சகத்திர நியாயங்களில் ஒன்று . 
அது . கடம் , அதனுளிருக்குஞ்சடகத்தாற்காரி சிவாக் . ) 4. முயற்சி . (1. கடம் .) 
யப்படுமாறுபோல ஒன்று வேறொன்றனாற்கா 

கடப்பநெல் - கருங்குருவைநெல் . 
ரியப்படுமென்பதைக்காட்டுநெறி . ( உ -ம் .) கட கடப்பாடு - 1. ஈகை . ( உ - ம் . ) " நாளும்பெ 
சடகநியாயத்தினாற் சரீரத்திற்குப்பிராணவாயு ருவிருப்பானண்ணுங்கடப்பாட்டில் " ( பெரிய 
வேயான்மா ” (சி.சி. சு . ச . ஞாநம் ) ( வட - பு . ஏனாதி . ச . ) 2. ஒப்புரவு . ( வள் . உக்க. ) 3 . 
குடம் . வடக -ஊர்க்குருவி ..) 

கடமை . ( உ - ம் .) " கைத்திருத்தொண்டு செய் 

கடப்பாட்டினார் ” ( பெரியபு . திருக்கூட் . ரு . ) 
கடசம் - கங்கணம் . ( இது : கடகம் என்பத 

4. செய்ய வேண்டுவது . 5. தகுதி . 6. நடை . 

7. நேர்மை . 8. முறைமை , 
கடசியம் - கன்னத்தட்டு . 

கடப்பாரை- இருப்புப்பாரை . 
கடத்தல் - 1. அளவிறத்தல் . 2. கடந்து 

கடப்பு- 1. இடுக்குமரமுதலியன , கட 
போதல் . 3. செயித்தல் . ( உ - ம் .) “ நள்ளார்சமர் 

வை . 2. கடத்தல் . ( உ -ம் . ) “ விற்கடப்பரும் 
த்தொழில்கடந்த தண்டகனும் ” ( கந்தபு . நகர 
அள .) 4. செலுத்துதல் . 5. தாண்டல் . (உ -ம்.) விறலிராகவன் ” (சேதுபு . சேதுவர் . சு . 3 . 

கடப்பநெல் . 4. மிக்கதொன்று . ( உ - ம் . ) " கட 
" 

. 
6. நடத்தல் . ( சூ . நிகண் . க : உ . 8. நீங்கு ப்பன்றோ கனங்குழாய் ” (கலி. இ.எ.) 
தல் . 9. நெடுகவிடுதல் . 10. பாய்தல் . 11 . 

கடப்புக்கால் - வளைந்தகால் , 
மீறுதல் . 12. வஞ்சியாதெதிர்நிற்றல் . ( உ - ம் .) 

கடப்புரோதம் - சகரும் . ( கடவெராய .) 
அவுணரைக் கடந்தடு முன்பொடு ” ( கலி . உ . ) 

கடபூதம்-- பிணத்தின்றலைப்பக்கமுடைக்க 
13. வெல்லுதல் . (உ -ம் .) “ வடமீனுங்கடக் ப்படுகிற குடத்தினீரைச்சாப்பிடும்பூதம் . ( மறு , 
கும் ” ( திருக்கோ . நாரு . ) 

சஉக - ம் பக் . ) 


ன்றிரிபு . ) 


719 


கடம்பன் 


எஉ 0 


கடல்படுதிரவியம் . 


* 


கடவுட் 


கடமா 


கடம் - 1. அருநெறி . ( உ - ம் . ) " கடம்பலகி கடம்பு- 1. ஒருமரம் . ( உ - ம் . ) " தேங்கட 
டந்தகாடேன்கழிந்து ” (சிலப் . காடு . க o . ) 2. ம்புந்திகழுமலர்ச்சென்னிச்செவ் வேளைப்பெற் 
உடம்பு . ( உ - ம் ) " ஒழிந்தவாவி - கடமுற " ( ஞாந . றோய் " ( முல்லையந் . கஉ . ) [இது வெண்கட் 
வைராக் .ஙக . ) 3. ஒருமந்திரம் . 4. ஓரளவு ம்பு செங்கடம்பு என இருவகைப்படும் .) 2. கட 
அது பதக்கு , ( தைல . தைலவ . ) 5. கடமை , | ம்புப்பால் . 3. தீங்கு . ( உ - ம் .) “ வித்தாரமுங் 
முறைமை . ( உ -ம் . ) " காரிகைநின் -பண்கட கடம்பும் வேண்டாம் ( பட்டண . பொது . எ . 
மென்மொழியாரப்பருகவருகவின்னே " ( திரு கடம்பூர் - ஒரூர். ( உ - ம் .) " திருநாரையூர் 
க்கோ . உஉ . ) 6. கடன் . ( உ - ம் . ) 

கடம்பூர் ( திருப்பதிக்கோ. உ .) 
குக்கடம்பூண்டு ” ( கலி . சுசு . ) 7. கயிறு . ( பிங் கடம்பை - ஒரு காட்டுமிருகம் . 2. ஒரு 
கல . ஙஉசாஎ .) 8. காக்கை . 9. காடு . ( உ - ம் .) கட தலம் . 
ங்குன் றிரண்டுங்கடந்து ” ( தஞ்சைவா , ஙஉக .) கடமர்த்தன் - நோய்தீர்ப்போன் . (கஉ : 
10. குடம் . (உ -ம் .) " கடக்கும்பக்கதிர்முலையா க0- நோய் , இடுக்கண் . 89 - நெரிப்போன் . ) 
கன் ” ( கம்பரந் . ரு . ) 11. குடமுழவு . ( சூ. நி 

1. காட்டுப்பசு . ( உ - ம் .) " ஊறு 
கண் . கக-வது . டகரவெ.அ . ) 12. கும்பராசி . 
13. கொடிக்கடை . 14. கோளை . 15. சாரல் . 

மாகடமாவுறவூங்கெலாம் " ( இராமா . வரைக் . 
( உ - ம் . ) பெருங்கடமலைக்குலம் ” ( பாரத . 

சு o . ) ( கட - மதம் . மா - விலங்கு . ) 
சூது . கச . ) 16 . சுடலை . 

( சூ . 

கடமாதம் - மாசிமாதம் . ( உ - ம் .) " கடமாத 
சூ . நிகண் . கக . 

ங்கம்பப்பிரானைச்சிவநிசிக்கண்வணங்கில் ” ( கம் 
டகரவெ . கஅ . ) 17. தோட்டம் . 18. நண்டு . 
19. நீதி . ( சூ . நிகண் . கக . டகரவெ . கஅ ) 20 . 

பரர் . அஎ . ) ( கட - கும்பம் . மாத - மாசம் .) 
மரமஞ்சள் . ( உ -ம் . ) " அரத்தையொலிகடமது ( வடகலை. ) 
ரங்காயம்-தாருமுக்கடுவிளங்கஞ்சரஷபஞ்சித்தி கடமான்-- காட்டுப்பசு . ( உ - ம் . ) " அடற்க 
ரமூலந்தனித்தனிக்கஃசீராறும் " ( தைல . தை டமான் -பாலும் ” (தஞ்சைவா . ஙஉ O.) ( கட 
லவ . கஅ. ) 21. யசுர்வேதத்தின் ஒருபாகம் . 22 . காடு , ஆன் - பசு . ) 
யானைக்கதுப்பு. (பிங்கல . ஙஉ சு எ . ) 23. யானைக் கடழடெனல்-- ஒலிக்குறிப்பு. 
கூட்டம் . ( சூ . நிகண் . கக ; டகரவெ.கஅ . ) 24 . கடழதி - அகத்தியமுநிவர் . (உ - ம். ) " கது 
யானைமத்தகம் . 25. யானைமதம் . ( உ - ம் . ) முட்ட மெனமலயந்தன்னிற்கடமுநிசேறலோடும் ” ( க 
வெங்கடங்கள் பாய்ந்து முகிலென முழங்கி ( பொந்தபு . திருக்கல் , சுரு . ) ( வட - குடம். நி . 
ரியபு . எறிபத் , ருக . ) 26. வாச்சியத்தினொன்று , 

முநிவன் . ) 
27 . வானம் . 

[ மானிப்பாய் அகராதிகாரர் 
" கடம் ” என்பது உபநிடதமுப்பத்திரண்டினொ 

கடமை - 1. இறை . ( உ - ம் . ) " ஆறிலொ 

ன்றுகொற்றவர் கடமைகொள்ள ” ( திருவிளை . 
ன்றென்பர் , அவர் : " கடவல்லி " என்பதையி 
ரண்டாகக்கொண்டார்போலும் .) ( 3.க. 

நாட்டுப் உ அ . ) 2. கடன் . 3. காட்டுப்பசு . 
4 , 

( உ - ம் ) " தடமரைகடமையாதி- மேவிய விலங்கு ” 
10 , 12 , வட . 

21. க 0 . 

22. கட . 23 . ( கந்தபு . மார்க் . ச . ) 4. தகுதி . 5. முறைமை . 
வடா . 24. வட . ) 

கடயம் - 1. அத்தகடகம் 2. இந்திராணி 
கடம்பம் -1 . அம்பு . 2. கடம்பமரம் . ( உ - ம் ) 

கூத்து . ( சூ , நிகண் . க : ருக . ) [ இது கடையம் 
சிலர்கடம்பஞ்செம்பீரம் " ( ஞாநவா . தாசூ . 

என்பதன் போலி. ) 
உக . ) 3. கீரைத்தண்டு . 4. வாலுளுவை . ( 1 . 

கடரி- மரமஞ்சள் . 
கடவ. 3. கலவை . ) 

கடல்- 1. இராசசிந்நத்தொன்று . ( சூ . நி 

கண் . 
கடம்பர் - ஒரு சாதியார் ; அவர் குறும்பர் . 

கஉ : கஉ 0 .) 2. ஒரெண் . (பிங்கல : 

ஙஉசுஅ . ) 3. சதயநாள் . ( உ - ம் .) உருட்கல 
கடம்பல்- குமிழமரம் . ( பிங்கல . உசுருரு .) ங்கடலிவைகளில் ” ( செகராச . பலவினை. ஙஅ . ) 
கடம்பவநம் - மதுரை . ( உ - ம் . ) “ சிவநகர 4. சமுத்திரம் . ( உ - ம் .) " கடல் வெதும்பிற்றன் 
ங்கடம்பவநமமர்ந்தோர் ” ( திருவிளை , தல.உ.க.) | மேல்விளாவவுண்டோ ” (தஞ்சைவா . சஎ .) 
கடம்பன்-- 1. குடிகளுளொன்று . (உ - ம் . ) 

கடல்கலக்கி - பேய்முசுட்டை . 
துடியன் பாணன் பறையன் கடம்பனென் - றிந் கடல்படுதிரவியம் - கடலிலுண்டாகுந்திர 
நான் கல்லது குடியுமில்லை ” ( புறநா . ஙஙரு . ) | வியம் . அவை : ஓர்க்கோலை , உப்பு , சங்கு , 
2. குமாரக்கடவுள் . (உ - ம் . ) " செம்பொற்கட் 

-ம் . ) " செம்பொற்கட பவளம் , முத்து என்பன . (சிந்தா, மண்மக . 
ம்பன் செவ்வேலும் ” (சிந்தா . கநக . க o அ . ) க . உரை . ) 


720 


கடலோடுதல் . 


எஉக 


கடவுள் வணக்கம் . 


| 


கஅ 


--- 


கடல்வண்டு - குடைவண்டு . 

கடவது - செய்ய வேண்டியது . ( உ - ம் . ) " கா 
கடல்வண்ணன் 1. ஐயனார் . ( சூ . நிகண் . வன்மன்னருங்கடிகையுங்கடவது நிறைத்தார் ” 
க : உ அ . ) 2. விட்டுணு . ( உ - ம் .) " பூவுளானு ( சிந்தா . பூமக. சக .) 
மப்பொருகடல்வண்ணனும் ( தேவார , திருக் 

கடவநாள் - உடன்பட்டனவாகிய நாள் , செ 
கேதீச் . திருஞா. கூ . ) 

ல்லுநாள் . ( உ - ம் . ) “ காட்டிடை நீரும்வைகிக்கட 
கடல்வருணனை - பெருங்காப்பியவுறுப்புக் வநாள் கழித்துமீண்டு " ( பாரத . அருச்சுநன்றவ 
களுளொன்று ; அது : கடற்சிறப்புக்கூறுவது . 

நிலை . கசு . ) 
( உ - ம் .) " மலைகடனாடு வளநகர்பருவம் - இருசுடர் 

கடவர் - கடவார் . (உரியவர்.) ( உ - ம் .) " கண் 
தோற்றமென்றினையனபுனைந்து ” ( தண்டி . டபொழுதே கடவரைப்போலநீ ” ( கலி . க o அ . ) 
ஏழாஞ்சூத்திரபாகத்திற்காண்க . ) 

கடவல் - செலுத்தல் , ( உ - ம் .) " புலியூ - ரு 
கடல் , பிராஞ்சி-- ஒருசெடி , 

டையார் கடவிவருவது " (திருக்கோ, கஙசு .) 
கடல்வேட்டம் - கடலிலே மீன்பிடித்தல் . 

கடவல்லி - ஒருபநிடதம் .( கூர்ம . அட்ட 
( உ - ம்.) " பாயிரும்பனிக்கடல்வேட்டஞ்செல்லா உபநிடதங்களுளொன்று . ( கந்தபு. நவநீ , 

மூர் . உசு . உரை து யசுர் வேதத்துக்குள்ள 
து ” (பட்டினப் . கூ ங 
கடலகம் - 1. ஆமணக்கு . 2. ஊர்க்குருவி . 

கடவன் - கடப்பாடாகவுடையவன் . ( உ - ம் . ) 
3. பூமி . 

" கடவன்பாரிகைவண்மையே " ( புறநா . சு . 
கடலஞ் சிகம்- தருப்பை . ( மலையகராதி .) 

கடவாத்தியம் - குடவாச்சியம் . 

கடவான் - 1. கண்டாயம் . 2. வரம்பிலு 
கடலடக்கி- பேய்முசுட்டைக்கொடி , ( மலை 

டைவு . 
யகராதி . ) 

கடவு- 1. தணக்குமரம் . ( மலையகராதி . ) 
கடலடம்பு- ஒருவகையடம்பு . 

2. வழி . ( வழக் . ) 
கடலடி -இலவங்கம் . 

கடவுட்பணி - 1. ஆதிசேடன் . 2. தேவ 
கடலடைத்தான் - 1. அவின் . 2. கஞ்சா . த்தொண்டு . ( பணி - பாம்பு , தொழில் . ) 
கடலமிர்து- கடல்படுதிரவியம். அவை , கடவுண்மண்டிலம் -- சூரியன் . ( மணிமே. ) 
" ஓர்க்கோலை சங்கமொளிர்பவளமொண் முத்த - கடவுண்மணி- நிதி . ( பிங்கல . கஉக அ .) 
நீர்ப்படுமுப்பினோடைந்து . ( உ - ம் . ) “ நாட்டக கடவுண்மை - கடவுட்டன்மை . ( உ - ம் .) 
த்தமிர்து நளிகடலமிர்து நல்வரை யமிர்தமுமல் " கடவுண்மை கொண்டொழுகுவார் ” ( கலி.க க ) 
லாக் -காட்டகத்தமிர்தும் ” ( சிந்தா . மண்மக . கூ . கடவுணதீ - கங்கை. ( உ - ம் .) “ முருகுவிரி 
உரை . ) ( அமிர்து என்றது பொருள்களை .) 

யுங்கடவுண திமுழுகித்திளைக்குஞ் சடைப்பெ 
கடலர்- நெய்தனிலமாக்கள் . ( சூ . நிகண் . 

ருமான் ” ( அமுதாம் - தமிழ் . சு . ) 
உ . எஉ .) 

கடவுதல்- 1. எவுதல் . 2. செலுத்தல் , 
கடலாடி - நாயுருவி . ( மலையகராதி .) ( உ - ம் . ) “ மாதங்கந்தீங்கு செய்யவருபரிக்காரர் 
கடலாமணக்கு - காட்டாமணக்கு . ( மலைய தாமு - மீதங்குக்கடவுவாரும் " ( பெரியபு . எறி 
கராதி . ) 

பத் . சக . ) 3. தகுதியாதல் . 4. வினாவல் . 
கடலியோசியம் - சமுத்திரசாத்திரம் . ( கட 
ல் ; யோசியம் -இது சோசியமென்பதன்றிரிபு .) பரிகடவுநர் ” (சிலப் . இந்திர . ருச .) 

கடவுநர்- செலுத்துவார் . ( உ - ம் . ) " கடும் 
கடலிற்குருவி - கல்லுப்பு . ( சட்ட , ஈ o . ) 

கடவுள்- 1. குரு . 2. தெய்வம் . ( உ - ம் . ) 
கடலிறஞ்சி - ஒருமரம் . 

" ஈன்றாளோ - டென்னகடவுளுமில் " (நான்ம 
கடலுடும்பு - ஒருமீன் . 

ணிக் . ருசு . ) 3. நன்மை . ( உ - ம் . ) " கடிமண 
கடலுராய்ஞ்சி- கடலில் வாழுமொரு பற 

மியற்றினார்கடவுணாளினால் ” ( சிந்தா . கேமசரி . 

எகா . ) 4. பிரமன் , ( உ - ம் . ) " கலைமகள் ” பார் . 
கடலெலி- ஒரு மீன் . 

5. முநிவன் . ( உ - ம் .) “ தொன்முதுகடவுட்பி 
. 

ன்னர்மேய ” ( மதுரைக் , சக . ) 6. மேன்மை 

யுடையது உ - ம் . ) " 
ய்க்கடலைவிசைப்ப ” ( புறநா . கஉ .. ) 

னப்பரப்பி ” ( பாரத . குருகுல . கக ) ( கட ; உள் 
கடலோடுதல் - கடலிற்பிரயாணஞ்செய் | ஒருவிகுதி . ) 
தல் ( உ - ம் . ) " திரைகடலோடியுந்திரவியந்தே கடவுள் வணக்கம் - மங்களாசரணை மூன்று 
இ ” ( கொன்றைவேந்தன் .) 

ளொன்றாகிய தெய்வவணக்கம் . 


ப 


| 


721 


கடற்பிறந்தாள் . 


எஉஉ 


கடன் முறி . 


கடறு 


கடவுள்வெற்பு - தேவகிரி . (உ - ம் .) " கடவு கடற்புற- கடலின்வாழ் புறா. 
ள் வெற்பொருசாரெய்தி ( கந்தபு. தேவகிரி.அ .) 

கடற்றரா - கடலில் வாழுமொரு பறவை . 
கடவுள் வேள்வி - தேவயாகம் . ( பிங்கல . ( கடல் ; தாரா - ஒரு பறவை .) 
ஙகரு . ) 

கடற்றழை - கொந்தாழை . ( மலையகராதி .) 
கடவுளர் - 1. தேவர் . ( உ - ம் . ) " கடவுளரத 
னைநோக்கிக்கரங்குலைத்திரங்கலுற்றார் ” ( கந்த கடற்றெய்வம் - வருணன் . ( உ - ம் . ) " கடற் 
4 . தாரக , ருகூ . ) 2. முநிவர் . ( உ - ம் .) " கந்தன் றெய்வங்காட்டிக்காட்டி " (சிலப் . கானல் . எ .) 
பள்ளிக்கடவுளர்க்கெல்லாம் " (சிலப் . காடு . ரு . ) 

1. காடு . ( உ - ம் . ) " கானவர்கடறு 
கடவுளர்தாரம் - தேவதாரமரம் . (மலையக கூட்டுண்ணும் ” ( பெரும்பா. ககசு . ) 2. சுரம் . 
ராதி . ) 

( புறநா . ) 3. மலைச்சாரல் . (உ - ம் . ) " கடறுமணி 
கடவூர் - திருக்கடவூர் . ( உ - ம் . ) " கடவூரி கிளற ” (புறநா . உ.உ. ) 
னிற்காரியையே " ( பெரியபு . நம்பியாண்டார் . 

கடன் -1 . அந்தியகருமம் , ( உ - ம் . ) “ சகத்தி 
திருவந்தாதி . நக . ) 

ரானீகனத்தந்தைக் - கெண்ணருங்கடனிழைத் 
கடவை -1 . எணி . 2. கடத்தல் . 3. கடப்பு . 

தனன் ” ( சேதுபு . விதூம . ருகா . ) 2. அளத் 
4. கடவுமரம் . 5. கவரிறுக்கி . ( பிங்கல . எகா .) தல் . ( சூ . நிகண் . அ . கஎ . ) 3. இயல்பு . (உ - ம்.) 
6. குற்றம் . 7. தகுதியுடையை . ( உ - ம் . ) “ கை 

" மாலறியாக் - கடனாமுருவத்தரன் ” (திருக்கோ . 
துடைத்தேகவுங்கடவையோ ( இராமா . நகர் 
நீங் . கருக .) 8. வழி . ( பிங்கல . சஎசு .) 9. வா 

எஎ .) 4. ஒருவன் ஒருவனிடத்திலேபோய்ப் 

பின்னர்த்தருவேன் என்று வாங்கிய பொருள் . 
யில் . ( 1 , 4 , 6. பிங்கல . ஙஉசுக .) 

( உ - ம் . ) " தாளாளனென்பான்கடன்படாவாழ்ப 
கடற்காக்கை -- கடற்காகம் , ( உ - ம். ) “ அள 

வன் ( திரிகடுகம் . கஉ . ) 5. கடப்பாடு . 6. கார 
வரளத்தியரலைகடற்காக்கை " ( இலக்கணவி . 

ணம். ( உ - ம் . ) " உணர்வியானல்லவானகடன் ” 
நகஉ . ) 

( சி . சி . சு. உஎ . மறை .) 7. கிரியை . ( உ - ம் . ) 
கடற்காளான் - கடலினோர் பாசி . 
கடற்கட்டம்- கடல்சூழ்ந்தவிடம் . (உ - ம் .) 8. குடியிறை . ( சூ. நிகண் . க . ருசு .) 9. செய் 

அந்தியந்தண ரருங்கடனிறுக்கும் ” ( புறநா.உ .) 
“ பெருங்கடற்குட்டத்துப் புலவுத்திரையோத 

தற்குரியது . ( ஐங்குறு . ) 10. தகுவது . ( உ - ம் .) 
ம் ” (மதுரைக் .) ருச . ) 

" கடனென்பநல்லவையெல்லாம் ” ( வள் . கூ அக .) 
கடற்குதிரை - ஒருவகை மீன் . 
கடற்கருவி - கல்லுப்பு . 

11. மரக்கால் . (உ -ம் . ) “ சேராற்றறற்கடனதட் 

டமதிலொன்றாய்ச்சிறுக்கி ( தைல . தைலவ . க . ) 
கடற்கொஞ்சி -- ஒருமரம் . 
கடற்கொடி - தும்பை . ( மலையகராதி .) 

12. மாநம் . ( உ - ம் . ) " கரப்பிலாநெஞ்சிற்கடன 
கடற்கொழப்பை- எழுத்தாணிப்பூண்டு, 

றிவார் ” ( வள் . காரு கூ . ) 13. முறை . ( உ - ம் . ) 
. 

* கன்னியொருபங்குடையோனருள் செய்தகட 
( மலையகராதி . ) 
கடற்சார்பு- நெய்தனிலம் . ( கடல் ; சார்பு 

னுரைப்பாம் ” ( திருமுறைகண்ட , நக . ) 
சார்ந்தவிடம் . ) 

கடன்கழித்தல்- 1. செயற்பாலவாகிய மு 
கடற்சில் - கடல் மரக்கொட்டை . 

றையைச்செய்துகழித்தல் . ( உ - ம் . ) “ தம்மு 
கடற்சேர்ப்பன்- 1. நெய்தற்றலைவன் . 

டைய கடன்கழித்தபெருவார்த்தை ( பெரிய 
( உ - ம் .) “ தெண்கடற்சேர்ப்பன்பிரிய ” ( ஐங் 4. திருநா . ஙக . ) 2. நித்தியகருமங்களைச்செ 
திணை . சக . ) 2. பாண்டியன் . (உ - ம் . ) " நளி 

ய்தல் . 3. பதிலளித்தல் . 4. மநமின்றிச்செ 
கடற்றண்சேர்ப்ப ” (நாலடி . பெரியாரைப். சு .) ய்தல் . 
( கடல் ; சேர்ப்பு - கரை .) 

கடன் கோடல் - விவகாரபதம் பதினெட்ட 
கடற்பட்சி - கடற்பக்கி , கிளிஞ்சில் . 

னுளொன்று; அது : கடன் கொடுத்தான் முதலா 
கடற்பச்சை --சமுத்திராப்பச்சை . 

ன எழுவகைவிசேடணங்களையுடையது . ( மி 
கடற்பன்றி - ஒரு கடன் மிருகம் . 

திசந் . உ . ) 
கடற்பாலை சமுத்திரசோகி , ( மலையக கடன்படுதல் - கடன்வாங்குதல் .( உ - ம் . )" த 

ளாளனென்பான் கடன்படாவாழ்பவன் ” ( திரி 
கடற்பிணா- நெய்தனிலப்பெண் .( சூ .நிகண் . 

கடு , கஉ . 

உ . ) 
உ ; எஉ . ) ( கடல் ; பிணா- பெண் . ) 

கடன்ழாசோன் - மன்மதன் . ( பிங்கல 
கடற்பிறந்தாள் - இலக்குமி . ( பிங்கல . | கசடு . ) 
கர 2 , ) 

கடன் முறி- கடன் சீட்டு . 


722 


கடாம் . 


எஉங 


கடி . 


1 


லின் நுரை . 


கடன்றுநம்- இலக்கிநத்துக்கு ஆறாமிடம் . கடாயதந்தவெலி- பதினெட்டுவகையெலி 
( சோதிடக் ) 

களுளொன்று . அது : சிவந்த பற்களைப்பெற்றி 
கடனாய்- நீர்நாய் , 

ருக்கும் . இது கடிக்கில் சதா உறக்கமும் மார் 
கடனாளி - 1. கடன்காரன் . 2. கடமையு 

புவறளலும் மலபந்தமுமுண்டாகும் . ( சீவரட் . 

கூசு o . ) 
டையவன் . 

கடாயம் -1. அசுத்தம் , அழுக்கு . 2. மரு 
கடனிறவண்ணன் 

ஐயனார் . (பிங்கல . த்தூறனீர் . ( கஷாயம் ) 
ககஎ ) 

கடாரநாரத்தை- ஒருவகை நாரத்தை . 
கடனுரை -1 . ஒரு மருந்துச்சரக்கு . 2. கட 

கடாரம் - 1. ஒரூர் . ( உ - ம் . ) " கங்கமகதங் 

கடாரங்கவுடங்காங்குசலம் ” ( நன் . பெயரி . 
கடா - 1. ஆட்டின் பொது . (சூ . நிகண் . ங ; 

கப . ஆறுமு . உரை .) 2. கொப்பரை . ( பிங் 
ககா .) 2. எருமையாண் . ( உ - ம் . ) " பட்டிக்கடா கல . கஎஈ அ . ) 3. பொன்வர்ணம் . ( கலா ) 
வில்வருமந்தகா " ( கந்தரல . சுச . ) 3. கடாவெ 

கடாரன்- காமாதூரன் . ( கடாரம் .) 
ன்னேவலும் , தெரிநிலை வினைப்பகுதியும் . 4 . 
கடுக்குமென்னும் பெயரெச்சத்தெதிர்மறை. 

கடாரி - எருமை பசு இவற்றின் பெட்டை 
( உ -ம் .) “ கடா அவுருவொடு ” (வள் . ரு. அ .) க்கன்று ( வழக் .) 
5. யானைமதம் . ( உ - ம் .) " கடா அயானைக்கலிமா 

கடாரை- கடாரநாரத்தை . 
ன் ” ( புறநா . கசக . ) 6. வினா . ( உ - ம் . ) " கடா கடாவல் - கடாவுதல் . ( உ - ம் .) " வரைவுட 
விடை " ( ஞானாமிர் .) 7. வெள்ளாடு செம்ம ன்பட்டோற்கடாவல் வேண்டினும் ( தொல் . 
றியாடு இவற்றினான் . (பிங்கல , உசஅரு . ) ( சூ . பொரு . ககசு ) 
நிகண் . ந : கஎ .) 

கடா விடுதல்- நெற்போர் முதலியவைகளை 
கடாகம் - 1. கிணறு . 2. கொப்பரை . ( சூ . க்கடாக்களைக் கொண்டு மிதிப்பித்தல் . ( தொல் . 
நிகண் . எ : சாசு . ) இதைக்கொப்பரி எனவும் பொரு. கஅ . உரை .) 
வழங்குவர் , ( 1 , 2. கடா ஹ , 

கடாவு - 1 , கடாவென்னேவலும் , தெரி 
கடாத - பட்சி . ( கடாகு . ) 

நிலைவினைப்பகுதியும் , வினைத்தொகையும் , 2 . 
கடாசலம் - யானை . ( உ - ம் .) " கடாசலவீரு 
ரிபோர்த்தவர் ” ( விநாயகபு. சண்முகர் ஈ .) 

கடாவுதல்- 1. ஆணிமுதலியன கடாவு 

தல் . 2. குட்டுதல் . ( உ - ம் .) “ வேதன் பொற் 
( கட - மதம் , அசலம் - மலை . ) 

சிரமீது கடாவி ” (திருப்பு . கரு அ . ) 3. செலு 
கடாசுதல் -1 , எறிதல் , 2. கடாவுதல் . 

த்தல் . (உ - ம் .) " கலாபியைக்கடாய் " ( விநாய 
கடாட்சம்- 1. கடைக்கண் . ( உ - ம் .) " என் கபு , சந்திர , கஅ . ) 4. வினாவுதல் . 
மையற்றவிர்ப்பானுன்கடாட்சம்வழங்கிடாயே ” 

கடி- 1. அச்சம் , ( உ - ம் .) “ அருங்கடிவே 
( வைராக்.20.உரை. )2. கருணை . ( கட ; கக்ஷ 

லன் முருகொடுவளை இ " ( மதுரைக் சுக்க . ) 

2. அதிசயம் . ( சூ . நிகண் . கக : டகரவெ.உ ..) 
கடாட்சவீட்சணம் - கிருபையான பார்வை . 3. அரை , ( உ - ம் . ) " கடிக்கீழ்த்தொடிற்கைக் 
( கடாக்ஷவீக்ஷண : கடாக்ஷ - கடைக் கண் ழுவுக " ( சைவசமய . பொது , உஉ ...) 4. இரப் 

போர்கலம் . 5. இன்பம் . 6. உக்கிரம் . 7. ஐயம் . 
வீக்ஷண - பார்வை . ) 

8. ஒளி . ( உ - ம் .) " கண்ணாடியன்ன கடிமார்பன் ) 
கடாட்சித்தல் - கிருபைசெய்தல் . ( உ -ம் .) ( நன் . உரி . கசு . வி - உரை. ) 9. ஒசை . ( உ -ம் .) 
" அன்பர்மகிழ்வுறக்கடாட்சிக்கும்மீ - நாட்சியே 

" கடிமுரசு " ( நன் . உரி . கசு : வி -உரை .) 10 . 
சரணம் ” ( சிவரக . தேவிமேருவரை . கங . ) 

கடியென்னேவலும் , தெரிநிலை வினைப்பகுதி 
கடாத்தன்மை- 1. கீழ்ப்படியாமை , 2 . யும் , வினைத்தொகையும் . ( உ - ம் . ) " கடிநாய் ” 

11. கரிப்பு . ( உ - ம் . ) " கடிமிளகுதின்ற கல்லாம 
கடாம்- 1 , மதம்படுதுளை . ( ஆகுபெயர் . ) ந்தி ” ( நன் . உரி, கசு .) 12. களிப்பு . ( உ - ம் .) “ கடி 
( உ - ம் . ) " எ 
" எழில்யானைக்கனைகடாங்கமழ்நாற்றம் " மது நுகர்வவன்னார் " ( நைடத . நாட்டு - உச .) 

2. யா 

13. காலநுட்பம் . 14. காலம் . 15. காவல் 
( கலி . சுசு . ) கடமென்பதின் விகாரம் . 
னைமதம் . ( உ - ம் . ) " கமழ்கடா அத்து ” ( புற ( உ - ம் .) " கடிமதின் மருங்கிற் - நூர்த்தகேதநம் 

( கந்தபு . திருநகர . உக .) 16. குறுந்தடி . ( பதிற் 
நா . கூ . ) 


வினா . 


கண் . ) 


. 


மடமை 


723 


கடிகை வெண்பா. 


எஉச 


கடிதல் . 


F 


றுப் . ) 17. கூர்மை . ( உ - ம் . ) " கடியவம் போடு ” காரியங்கடிகையளவிலே தோன்றி நடப்பதாக 
( மருதூரம் . ருசு . ) 18. சிறப்பு . ( உ - ம் .) “ கடிச் | முப்பத்திரண்டு வெண்பாவாற் சொல்லப்படுவ 
சந்தயாழ்கற்றமென் மொழி ” (திருக்கோ . எஅ .) து . (இலக்கணவி . அரு 0 . உரை . ) 
19. சிறுகொடி . 20. சீக்கிரம் . ( உ - ம் .) " எம்மம் 

கடிகைவேளாளர் - ஒருவகை வேளாளர் . 
புகடிவிடுதும் ” ( புறநா. க . ) 21. நந்தனவனம் . 

கடிகொள்ளல் - காத்தல் . ( உ - ம் .) " மாந்தர் 
22. நிதம்பம் . ( சூ . நிகண் . கக ; டகரவெ . உ 0 . ) 

கடிகொண்டகங்குல் ” ( கலி . கசஉ . ) 
23. பிசாசம் . ( உ - ம் . ) " நெறியறிந்தகடிவாலு 
வன் ” ( மதுரைக் . ஙகா . ) 24. பிணம் . 25. புது கடிகோல் - 1. கழிகோல் . 2. கொடுங் 

கோல் . 3. தட்டை . 4. நாயின் கழுத்திலே 
மை , ( உ - ம் .) " கடியுண்கடவுட்கிட்ட செழுங் 
குரல் . " ( நன் . உரி , கக . வி - உரை . 

உரை . ) 26 . 

கட்டுந்தடி . 
மிகுதி . ( உ.-ம். ) “ கடிப்புனல்கான் றவன்றே ” கடிச்சவாய்தடிச்சான் - காஞ்சொறி .( மலை 
( கந்தபு. தாரக சுக . ) 27. முன்றேற்று . யகராதி .) 
அது புறத்தின்றித் தெய்வமுதலாயினவற்றின் 

கடிச்சை-1. உலோபகுணம் . 2. ஒருவ 
முன்னின்று தெளித்தல் . ( தொல் . சொல் . கைப்பூடு . 3. ஒருவகைமீன் . 
ஙஅங .) 28. வாசனை . ( உ - ம் . ) கடிமலர்க் கடிசு- கடுமை . 
கண்ணி ” ( கந்தபு. குமார . சுசு . ) 

29. விவா கடிசூத்திரப்பிருது - விநாயகக்கடவுள் . ( வி 
கம் , (உ -ம் .) “ அருங்கடியிருக்கையுளமரநல்கி நாயகபு . சகத்திர உசு .)( க N 

வது: கடி 
னான் ” ( கந்தபு. வரை , கக .) “ அருங்கடியெழு அரைநாண் . J சு - தரிப்பவன் . ] 
ந்தபோதின் ” ( பெரியபு , தடுத்தாட் : உஉ .) ( 7 , 
144. பிங்கல . ஙஉஎ . ) 

கடி சூத்திரம் -- கடிகாசூத்திரம் . ( உ - ம் . ) " கள 

ங்கமறவமைத்தகடிசூத்திரத்தைக்கட்டி ” ( செக 
கடிகண்டு - பூனைக்காலி . ( மலையகராதி .) 

ராச . மைந்தர், உரு .) ( கபில து : கழி 
கடிகம் - கைமுட்டி . ( வழிக .. ] 
கடிகாசூத்திரம்- 1. அரைநாண் . ( கடி 

அரை . -த-- கயிறு. ) 
ல - தர- ) 2. நாழிகைவட்டம் . 

கடிசூத்திரன்- விநாயகக்கடவுள் . ( விநாயக 

4. சகத்திர , கக . ) 
கடிகா சூத்திரன்- குயவன் . 

கடிசை- பாய்மரந்தாங்கி 
கடிகாஸ்நாநம் - அரைவரைக்குஞ்செய்யும் 
ஸ்நாநம் , 

கடிஞை- இரப்போர்கலம் . ( உ - ம் . ) " ஐயம் 

புகூஉந்தவசிகடிஞைபோல் ” ( நாலடி, ஈகை , க . ) 
கடிகை- 1. அரையாப்பு . 2. உண்கலம் . 
3. கரகம் . 4. தாழக்கோல் . ( பிங்கல . சு அக. ) 

கடித்தல் - ] . கயிறு முதலியன இறுக்கிப் 
5. துண்டம் . ( உ - ம் . ) “ பவளவார்கடிகைமெ 

பிடித்தல் . 2. கறித்தல் , ( உ - ம் .) “ கடித்தவுட 
ல்லிதழும் ” ( கூர்மபு . திருக்கல் . உஅ . ) 6. தோ 

லொழிய ” (திருத்தொண்டர்பு . எஉ .) 3. தழு 
ள்வளை . (உ - ம்.) கடிகைவாளாரமின்ன ” ( சிந்ம்புபடுத்தல் . (உ - ம் ) "பயமின்றியீங்குக்கடித் 
தா . முத்தி . உகள் . ) 7. நாழிகை. ( உ- ம். ) " கடி 

ததுநன்றே ” (கலி . கசு . ) 4. துண்டாக்கல் . 
கையோர் பதினைந்து ” ( திருவாத திருப்பெரு . ( உ -ம்.) " கடித்துக்கரும்பினைக்கண்டகர ளறி ” 
சசு . ) 8. மங்கலபாடகர் . ( உ - ம் . ) " காவன் 

( நாலடி , மேன்மக் , சு . ) 
மன்னருங்கடிகையுங்கடவதுநிறைத்தார் ” ( சிக் 

கடித்திரம் - மேகலை . 
தா . பூமக . சக .) 9. முகூர்த்தவிதாங் , முகூர்த் கடிதடம் - 1. அரை , நிதம்பம் . ( உ - ம் .) 
தம் விதிப்பவன் . ( உ - ம் . ) " கண்ணனாரொடு 

" கடிதடத்துப்புண்ணாங்குழியிடை ” ( பட்டண 
கடிகையும் வருகென ” (சிந்தா . பூமக . நசு . ) 

த்துப் , திருவேகம்ப . உங. ) 2. சகநப்பக்கம் . 
கடிகைமாக்கள் - நாழிகைக்கவி சொல்வோர் , கடிதம் -1 . அடுக்கல் , 2. இணைவு . 3. கடி 
மங்கலபாடகர் . ( உ - ம் . ) " மறுகுளக்கடிகைமாக் தபடம் . அது , பசைக்கூழ்தடவிய சித்திரப்ப 
கள்வைகறைப்புகழ ” ( இரகு . அயனெழு . கஙசு . டம் . ( உ - ம் . ) சித்திரப்படமோர்பொருளொடு 
( வழிகா - நாழிகை. மாக்கள் - மனிதர் , ) ங்கூடாத்திகழ்வினிற்றபுதமேயெனவு . நெய்த் 
கடிகையார்- அரசனுக்குச்சென்ற நாழிகை 

தகூழ்வருடக்கடிதமேயெனவும்” ( வேதா . 
க்குக்கவி சொல்லுவார் . (சிலப் . இந்திரவிழ . சக . சங . ) 1. காகிதம் . ( தெலுங்கு . ) 5. செய்யப் 
உரை . ) 

பட்டது . ( வழிக .) 6. பிசின் . 
கடிகைவெண்பா 

காழிகைவெண்பா; 
அது ; தேவரிடத்தும் அரசரிடத்தும் நிகழுங் டிந்தரசர்போற்ற ” ( பெரியபு . திருவாரூர் . கா . ) 

கடிதல்-- 1. அழித்தல் . ( உ -ம் . ) " மறங்க 


| 


724 


கடிப்பம் . 


எஉரு 


சுடீரகம் . 


2. அறுத்தல் . 3. ஓட்டுதல் . ( உ - ம் . ) " இனக் தங்கட்- கைம்மலர்கவினவேந்தக் " ( இரகு . கு 
கிளியரங்கடிந்தோம்பும் " ( கலி , ஙஎ . ) 4. கடி றைகூறு . ங .) 3. பூண்கொள்கலம் . 
ந்துகொள்ளல் . 5. கொல்லுதல் . ( உ - ம் .) “ செ 

கடிப்பா- 1. ஊறுகாய் . 2 , கறி . ( இது 
ற்றவனையினிக்கடியுந் திறமெவ்வாறென " ( பெ " கடிப்பான் ” என்பதன்றிரிவு போலும் . ) 
ரியபு . திருநாவு . கஅ .) 6. கோபித்தல் . (உ - ம் ) 
குற்றங்கண்டெனைநீ - கடியவம்போதமுன் 

கடிப்பிணை- ஒருவகைக்காதணி . அது : 
கண்டதுண்டோ ” ( மரு - தி . ருசு . ) 7. தடை 

குதம்பைபோல்வது . (உ - ம் .) " கடிப்பிணைகாது 
செய்தல் . 8. தண்டித்தல் . 9.நீக்குதல் . (உ - ம் ) சேர்த்தி ” ( சிந்தா . சுரமஞ். கஎ .) 
" நிரயத்தினிலழுந்திடு முறைமை- கடியுமாறு " 

கடிப்பிரதேசம் - பின்பக்கம் . 
( இராமா . அகலி . சரு . ) 10. வெட்டுதல் . ( உ - ம் . கடிப்பிரோதம்-- தொடைச்சந்து . ( கடி 
" கரனையுமறந்தான் றங்கை மூக்கினைக் கடிந்து வொய் : கவி- அரை , இடை . 

கடி- அரை , இடை , வொய - 
ன்றான் ” ( இராமா . மாரீச .அங . ) 

சமமுள்ளது .) 
கடிது- 1. கடியது . ( உ - ம் . ) “ தீயினுங்கடி 

கடிப்பு- அடிக்குங்குறுங்கோல் . ( உ - ம் .) 
தவர்சாயலிற்கனலுநோய் ” ( கலி . கஙஎ . ) 2 . 

" கைப்பறையின் - செயற்கண்ணிணையல்லவோ 
விரைவு . ( உ -ம் .) காலத்தீப்பெயருருத்திரன் படுகின்றன திண்கடிப்பே ” (தஞ்சைவா. உ.ரு ) 
வந்தனன் கடிதில் ” (கந்தபு . கணங்கள் . ச . ) 2. கடிப்பிணை . ( உ - ம். ) " மங்கலக்கடிப்புச் சேர் 

கடிதேசம் - இடை . ( கடி :ெ கழி ; த்தி ” ( சிந்தா . கோவிந் . 40. ) 3. கடிபட்ட கா 
வெ இடம் . ) 

யம் . 

கடிப்பை - சிறுகடுகு . 
கடிந்தமன் - குயவன் . ( வழிக 3 .) 

கடிழலம்- முள்ளங்கிச்செடி . 
கடிந்தீவார் -- வெறுப்பார் . ( உ - ம் . ) “ கனற் 

கடிபடு - சிற்றரத்தை . ( மலையகராதி . ) 
P நீசெய்வதுகடிந்தீவாரில்வழி ” ( கலி, எசு . ) 

கடியந்திரம் - ஏற்றமரம் , துலாமரம் . ( சப்த ) 
கடிந்து- 1. போக்கி , (உ - ம்.) “ கொடிது ( வியது ) 
கடிந்து ” ( புறநா . கஎ . ) 2. விரைந்து . ( உ - ம் .) 

கடியர்- கடியவர் . ( உ - ம் .) “ கடியர் தமக்கு ” 
" ஓர் வெள்ளிக்குன்றங் - கால்கொண்டு நடந்தா 
லென்னக்கடிந்துடன்றாவைச்சீற்ற - மேல்கொ ( கலி. அஅ .) 

கடியல் - மரக்கலங்களின் குறுக்குமரம் . 
ண்டுநாற்றம்பற்றி வீங்குயிர்ப்பெறிந்துகிட்டா ” 

கடியன் - 1. கடிக்குங்குணமுடையது . 2 . 
( திருவிளை . மாயப் , கஅ .) 
கடிந்தோர் - முநிவர் . ( சூ . நிகண் . உ : 

கடுமையுடையவன் . 
- : உ . ) 

கடியிரத்தம் --மூக்கிரட்டைப்பூண்டு. ( மலை 
கடிதப்பிரட்டம் - ஆமை . ( கலி .ந -கடுமை . யகராதி , 

கடியிருக்கை - விவாகமண்டபம் . ( உ - ம் . ) 
கடிதம் -1. கடுமை . 2. கொடுமை , ( உ - ம் . ) | " அருங்கடியிருக்கையுளமரநல்கினான் ” ( கந்த 
" நாவினுனி- யாங்கடினமாகிலத்திருவுஞ்சேரா | பு . வரைபுனை , கக . ) ( கடி - விவாகம் . இருக்கை - 
ள் ” ( நீதிவெண் . கஎ .) 3. பானை . 1. பிரயாச | இடம் . ) 
முள்ளது . 5. வருத்தம் . 6 , வன்மை , 7. வெல் கடிரோமம் - கோரைக்கிழங்கு . 

கடில்லகம் - துளசி . 
லம் . ( 1. கலி .. ) 

கடிலா - மூக்கிரட்டைப்பூண்டு . 
கடிநி-1 . எழுதுகோல் . ( சப்த .) 2. விளை 

கடிவட்டு --வட்டுடை . (சிந்தா .) 
சுண்ணாம்பு . ( கலி.பி.) 

கடிவாளம் - குதிரைவாயின்வடம் . ( சூ . நி 

கண் . எ : உக . ) 
கடிநை - கண்களிலுள்ள வெண்சவ்வு . 
கடிப்பகை -1 . கடுகு . ( மலையகராதி .) 2 . 

கடிவுகம் - அரையில்வருந்திரட்சி , 
வெண்சிறுகடுகு . ( உ - ம் . )" கடிப்பகை நுழைவற 

கடிவை - யானை . ( பிங்கல . உசகஉ ) 
க்கதிர்த்தகைவிரல் ” (சிந்தா , கேமசரி . ருகூ .) கடிறு -- யானை . ( நாலாயிர, பெரியாழ் . 
[சிறுகடுகென்பர் சிலப்பதிகார அரும்பத உரை மூன்றாம்பத் . உ - வது அஞ்சந . சு . ) ( களிறு என் 
யாசிரியர் .) 3. வேம்பு . ( கடி - பேய் . பகை - புழி ளகரம் டகரமாயிற்று . ) 
விரோதி . ) 

கடீரகம் - 1. உபத்தம் . 2. சகநம் . ( கடி 
கடிப்பம் - 1. காதணி . ( பிங்கல . கக எச . ) 
2. கெண்டிகை . (உ - ம் .) " குலமணிக்கடிப்பத் ாக . ] 


வஷ - முதுகு . ) 


725 


கடுகந்தம் . 


எஉன் 


கடுங்கார நீர் . 


கடுகி . 


12 


கடீரம் -1. அல்குல் . 2.இடுப்பு . ( க ) கடுகந்நம்- கடுகோரை , 
கடு - ] . அப்பிரியம் . 2. உறைப்பு . 3. கச கடுகம் -1, கடுகு . 2. கடுகுரோகிணி , ( ம 
ப்பு . ( சூ . நிகண் . கக . டகரவெ . அ . ) 4. கடுக் லையகராதி .) 3. கார்ப்பு . ( சூ . நிகண் . அ : டுச .) 
காய் , (உ - ம் . ) " நுகர்சுரைகுடசங்கடு ” ( தைல . 4. கார்ப்புள்ள பதார்த்தம் . 5. குடம் . 6. திரி 
தைலவ . க 0 ஈ .) 5. கடுகு . 6. கடுமரம் . (உ - ம் . ) | கடுகம் . ( உ - ம் . ) “ ஐந்திணைமுப்பால்கடுகங்கோ 
" கடுக்கலித்தெழுந்தகண்ணகன்சிலம்பின் ” ( ம வை ” ( நாலடி . முகவுரை . ) 7. மோதிரம் . [ 1 , 
லைபடு . கச . ) 7. கடுரோகிணிப்பூண்டு. 8. கடு 2 , 4 , 6 , 7. க . ) 
வென்னேவலும் , தெரிநிலை வினைப்பகுதியும் . 

கடுகல்- 1. உதைத்தல் . ( உ - ம் .) " கால 
9. கார்த்தல் . 10. கூர்மை . 11. கூன் . 12. தகா 

னையுருளக்கால் கொடுகடுகிக்கழல்பேணும் ” (சிவ 
தசெயல் , 13. தூஷணம் . 14. நஞ்சு . ( உ - ம் .) | தரு . சிவஞாந தாக . அஉ .) 2. சமீபித்தல் . 3 . 
" கடுநேர்க்ெெமாழியும் ” (நீதிவெண் . உஉ .) 15. விரைதல் , ( உ - ம் ) “ கருகிய தூதரும் ” ( இரா 
பாம்பு . 16. மாவிலங்கு . 17. முதலை . 18. முள் . 

மா . எழுச்சி . க. ) 
( உ - ம் ) “ வெள்ளிலிற்பாய்ந்திமந்திவியன்கடுவு 

கடுகாலாத்தி- கண்ணூறு நீங்கக்கடுகினாற் 
றைப்பமீழ்வ ” ( கந்தபு . வள் . கஉ . ) 19.முள்ளி . சுற்றுமாலாத்தி . 
! ( மலையகராதி .) 20. விஷகடிகை . ( உ - ம் .) " காரி 

- சுண்டைச்செடி . ( தைல . அரும்பத . ) 
கைமதியோடுற்றகாலையிற்கடுவினீற்றில் ” ( சே 

கடுகியகாந்தி - இரசதபாஷாணம் . 
துபு . இராமனருச் . அஎ . ) 21. வேகம் . [ 1,2 , 
5 , 7 , 12 , 13 , 21. கட்-, 11 , 2ு .] 

கடுகு-- 1. எண்ணெய்க்கசடு . 2. கடுகுப்பூ 
கடுக்கல் - கடுக்குதல் . 

ண்டு . இது: சிறுகடுகு , வெண்கடுகு , நாய்க்கடு 
கடுக்கன் காதணிவகைகளுளொன்று . 

கு , மலைக்கடுகு எனப்பலதிறப்படும் . ( உ - ம் . ) 
உ -ம் . ) " காதினுக்கே கடுக்கனிட்டான் முகத்திலுமுநிவன் ” ( கந்தபு . காவிரி. ருஎ.) 3. கடுகை 

" சைந்நீர்மையினாற்கடுகின் றுணையா - முந்ரேயி 

ன்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் வினை 
சசு . ) 
கடுக்கன்புல்- ஒருவகைப்புல்லு . 

த்தொகையும் . 4. குன்றிச்செடி . 
கடுக்காய் 1. கடுவென்னும் மரத்தின் 

கடுத்தல் - 1. சமீபித்தல் . ( உ - ம் .) " காவ 
காய் ; அது : சிறுகடுக்காய் , வரிக்கடுக்காயென 

லர்ககுெதல் " ( அகப்பொ . களவி . சரு .) 2. வி 
விருவகைப்படும் . 2. வருந்தாயென்னும் வினை . 

ரைதல் . 
( இராசவைத் . சு . ) 

கடுகுமணி- 1. கழுத்திலணியுஞ்சிறு மணி 
கடுக்காய்த்தலையன் - ஒருவகைப்பாம்பு . 

2. வெண்கடுகு . 
கடுக்காய்தண்டு - ஒருவகை நண்டு . 

கடுகெண்ணெய் - கடுகுத்தைலம் . 
கடுக்கிரந்தி - இஞ்சி. ( குமாயி. ) 

கடுகை - கடுரோகிணி .( உ - ம் .) " அரேணுக 
கடுக்குதல்-- 1. உவமையாதல் . 2. உளை 

மிருநிசி - யீடினற்சந்துமிசிகச்சோலமுத்தைம 
தல் , 3. கடிவாய்கடுக்குதல் , 

துரங்கடுகையிவைநவமதே ” (தைல தைலவ . 
கடுக்கெனல்- 1. மிகுதல் . 2. வளருதல் . 

உக . ) 
கடுக்கை - 1. கொன்றைமரம் . (உ - ம் . ) 

கடுகோரை - சித்திராந்தவகைகளுளொன் 
" கானக்கடுக்கைகலைமதிசேர்செய்யசடை - ஞா 

று ; அது , கடுகும் நெய்யுங்கலந்து சமைத்த அந் 

நம் . [ கடுகு - ஓரை . ) 
னப்பொடிபுனையுநாதன் ” ( கந்தபு . அசுரர்யாக . 
கககா . ) 2. சரக்கொன்றை . ( இராசவைத் .) 3 . 

கடுங்கண் - தறுகண்மை , ( உ - ம் . ) " காய்சி 

னமுன்பிற்கடுங்கட்கூளியர் ” ( மதுரைக்.சுகக ) 
மருதமரம் . ( மலையகராதி . ) 
கடுக- விரைய . ( உ - ம் . ) " கடுகவசமாகை 

கடுங்கணாளர் --வன்கணாளர் , 
யால் (நீதிவெண் . உஉ . ) 

கடுங்கருத்து - 1. கூரியகருத்து . 2. வன் 
கடுகடுத்தல் - 1. உவர்த்தல் . 2. உறைத் 
தல் . 3. கசத்தல் . 4. சிநக்குறிப்புக்காட்டுதல் . 

கடுங்கள் - அழன்றகள் . ( புறநா .) 
5. விருவிருத்தல் , 

கடுங்காந்தி - ஒருவகை வைப்புப்பாஷாணம் . 
கடுகடுப்பு - 1 : ஒருவகைச்சுவை , 2. சீக்கி 

கடுங்காய் - 1. சாதிக்காய் . 2. பழுக்கும் 
ரம் . 3. வெறுப்பு . 

கடுகந்தம்-- 1. இஞ்சிக்கிழங்கு , 2. முரும் பருவஞ் சிறிதும் பெறாத காய் . (கடுக்காயென 
கைமரம் . ( கடுகு . ) 

கடுங்காரநீர் --முட்டை . 


உறைத் கருத்து . 


வ 


726 


கடுந்திலாலவணம் . 


எ.எ 


கடுமை . 


கடுந்தோய்ச்சல்- ஆயுதங்களை அறக்கர் 


. ) 


கடுங்காரம் - 1. ஆயக்கல் , 2. ஒருப்பு . 3 . 

முதிர்ந்ததோயல் , 
சாதிப்பத்திரி . 4. மிகுமுறைப்பு . 

கடுங்காலம்-- 1. கொடியகாலம் . 2. பஞ்ச ய்ச்சித்தோய்வது . 
காலம் . 3. வெப்பமான காலம் . 

கடுநிம்பம் - நிலவேம்பு . ( மலையகராதி .) 
கடுங்கூர்மை -1 . அமரியுப்பு . ( அமரி - மூத் 

கடுநீர் - 1. மதி , 2. மேகம் . 
திரம் . ) 2. அறக்கூர்மை . 

கடுப்ப - ஒப்ப . ( உ - ம் . ) “ தேங்கமழ்மருதி 
கடுங்கை - கடுமை . ( உ - ம் . ) " கடுங்கைக்கூ 

ணர்கடுப்ப " ( திருமுரு. ஙச . ) 
ற்றுதைத்திட்ட கருத்தரே ” ( தேவார , திருநின் 

கடுப்படக்கி -1, எருமுட்டைப்பீநாறி , 2 . 

வெதுப்படக்கி . ( மலையகராதி . ) 
றியூர் . திருக்குறு . க . திருநா .) 
கடுங்கோன்- தலைச்சங்கமிருத்தியபாண்டி 

கடுப்பு -1. அகங்காரம் , 2. ஊமத்தை , ( ம 
யர்களிலிறுதியான் ” (இறைய . ச . பக் .) 

லையகராதி .) 3. ஒப்பு . ( பிங்கல . உஉ அக . ) 4. 

கடுநோய் , குற்று . 5. கொதிப்பு . 6. சிநம் . 7 . 
கடுசரம்- கடுரோகிணி , ( மலையக ராதி . ) 
கடுசாரம் - காசிச்சாரம் . ( அஃதோருப்பு. ) கடிதுரகமேதமகத் - தாலுள தாம்பயனுமுறும் ” 

விரைவு . ( உ - ம் .) " காலும் வெரின்படுகடுப்பிற் 
கடுசித்தாழை - பறங்கித்தாழை . ( மலையக ( சேதுபு. பலதீர்த்த . உங 
ராதி ) 

கடுப்புமரம்- எண்ணெய் ஊற்றுமிடுக்கு 
கடுஞ்சாரி- நவட்சாரம் . 

மரம் . 
கடுஞ்சுண்ணத்தி-- சீனக்காரம் . 

கடுப்பை- வெண்கடுகு . ( மலையகராதி .) 
கடுஞ் சூல்- முற்பட்ட சூல் , ( உ - ம் . ) " கடு கடுபத்திரம் - சுக்கு , ( தைல . தைலவ . ) 
ஞ்சூன்மந்திகவருங்காவில் " ( பெரும்பா . நகரு.) ( க - வ ) 

கடுஞ்சொல்- இழிச்சொல் நான்கினுள் கடுபலம் - படோலிகைப்பூண்டு . ( க . 
ஒன்று . ( சூ . நிகண் . கஉ : கரு . ) 

கடுடம் - மருக்காரை , ( கடுதம் என்பது 
மலையகராதி . ) 

கடுபி- வாலுழுவை . ( தைல . தைலவ . ) 

கடும்பகல் -- விளங்கிய பகற்பொழுது . ( புற 
கடுத்தது -- மிக்கது . ( உ - ம் . ) " கடுத்தது கா 
ட்டு முகம் " ( வள் . எசு . ) 

நா . ) 

கடும்பச்சை - நாகபச்சை . 
கடுத்தம் -- 1 . அழுத்தம் . 2. சோநகருடைய 

கடும்பலம் - 1. இஞ்சி . 2. கருணைக்கிழ 
சீதநவுடம்படிக்கை . 3. தோல் முதலியவற்றாற் 
சேர்த்த புத்தகம் . ( உ -ம் . ) "சீபன்னமதனாற்சி ங்கு . [1 , 2. மலையகராதி .) 

கடும்பு -1. உறவோர் . ( உ - ம் . ) " நீடுபலகா 
னத்தா - லூரியகடுத்தஞ்சமைத்தளிப்பார் ” ( சிவ 

லங்கள் - கடும்பினொடு மகிழ்ந்திருந்தான் ” ( சே 
தரு . சிவஞாந்தாக . ரு அ .) 

துபு . கவிசம்பு, எச . ) 2. சும்மாடு . 3. பாற்கடும்பு 
கடுத்தல் - 1. உவமையாதல் . ( உ - ம் . ) " மதி 

முதலியன . 
யொடுங்கடுத்தான் மன்னன் " ( இரகு . யாக . க . ) 

கடும்புப்பால் - ஈன்றணிமைப்பால் , 
2. உளைதல் , 3. ஐயுறல் . ( உ - ம் .) " கடுத்தபின் 

கடுமரம் -1 . எட்டிமரம் . ( மலையகராதி .) 2 . 
றேற்று தல்யார்க்குமரிது ” ( வன்.சுகந.) 4. ஒரு | கடுக்காய்மரம் . 
மீன் . 5. ஓரெறும்பு . 6. கோபித்தல் . ( உ - ம் .) 

கடுமா - புலி . ( உ - ம் . ) " கடுமாதாக்கினறி 
" கடுத்தெழர்முனியாமுன்னம் ” ( திருவிளை . யேன்யானே ” ( ஐங்குறு . உகசு .) 
வளையல் . கங. ) 7. விருவிருத்தல் . 8. விரை 

கடுமான் கோதை சேரமான் குட்டுவன் 
தல் . ( சூ . நிகண் , கக : ககரவெ . கசு . ) 

கோதை . ( உ - ம் . ) " கவிகைவண்மைக் - கடுமான் 
கடுத்தலை - வாள் . ( பிங்கல . கருகுச . ) கோதை " ( புறநா . ருச . ) 
கடுத்திரயம் -- திரிகடுகம் . 

கடுழடெனல் - ஓரொலிக்குறிப்பு . 
கடுதல் -1 . திருடல் . 2. பறித்தல் , 

கடுழள் -1. கண்டங்கத்திரி ( மலையகராதி ) 
கடுதீத்தா- வெண்கடுகு . ( மலையகராதி .) 

2. நச்சுமுள் . 
கடுதை - உறைப்பு . ( க - தா . ) 

கடுமை -1. அகோரம் . 2.ஈகடிநம் . 3. கண் 
கடுந்தரை - வன்னிலம் . 

டிப்பு . 4. கொடுமை . ( உ - ம் .) " கண்ணீர்தனை 
கடுந்தழற் பூமி - உழமண் . 

க்குங்கடுமையகாடென்றால் ” (கலி . கா . ) 5. சிநம் . 
கடுந்தி- நாயுருவி . ( மலையகராதி ) 

(சிலப் . இந்திர . ருரு . உரை.) 6. மிகுதி . 7 . 
கடுந்திலால்வணம் - அமரியுப்பு . 

மூர்க்கம் . 8. வன்மை . 9. விரைவு . ( உ - ம் .) 


727 


கடை .. 


எஉஅ 


கடைக்கூட்டல் , 


" காற்றன்றேற்கடுமையென்னாம் ( இராமா . கடுக . ஙங . ) 7. ஒரு வினையெச்ச விகுதி . 
அதிகாய , உகசு . ) 

( உ - ம் .) " அதூஉ - மீதலியையாக்கடை ” ( வள் . 
கடுரம் - மோர் . (கடா . ) 

உங o . ) 8. கடையென்னேவலும் , தெரிநிலை 

வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 9. கதவு . 
கடுரவம் - தவளை . 
கடுரோகிணி ஒரு மருந்துப்பூண்டு . ( கட நீக்கிய (திருமுறைகண்ட . 20.) 10 . கீழ் . ( உ - ம் . ) 

உ - ம் . ) " கண்டவர்கள திசயிக்கக் கடைவாய் 
ரொஹிணி . ] 

" கன்னேரனைய மநக்கடையாய் ” ( திருவாச . 
கடுரோணி - கடுரோகிணி . 

ஆனந்தமாலை . கா .) 11. பக்கம் . 12. புறவாயில் . 
கடுவுங்கம்-- 1. இஞ்சி . ( மலையகராதி .) 2. | 13. பூண்களின்கடைப்புணர்வு . 14.பெண்குறி , 
வேர்க்கொம்பு . ( 1 , 2. கட Won . ) 

15. மயிரின்கடை . ( உ - ம் .) " கடைகுழன்று 
கவேரை- செந்தூக்கானமலை, ( புறப்பொ. (உ - ம்.) “ கடையுகமுடிவினிலெவையும் ” ( இரா 

( இராமா . சூர்ப்பநகை . உங . ) 16. முடிவு . 
வெண்பா . ) 

மா . எழுச்சி . க .)17 . வழி , 18. வாயில் . (உ - ம் . ) 
கடுவல் - 1. கடுங்காற்று . 2. வன்னிலம் . 

" கணங்கள் காப்புறு முதற்கடை குறுகலும்" (கந் 
கடுவளி - பெருங்காற்று . ( உ - ம் .) தேவெளி தபு , மோந . கடு .) (1 , 3. பிங்கல . ஈ.உ.எச.) 
தொகுப்பவீண்டிய ” ( புறநா. ருரு . ) 

கடை -1, செலுத்தி . ( உ - ம் . ) “ காலியக் 
கடுவன்- குரங்கு , நாய் , பூனை , முசுவென் 

கன்னகதழ்பரிகடைஇ ” ( மதுரைக் , சச O. ) 2. 
னும் விலங்குகளினாண் . ( உ - ம் .) " மரம்பயில் 
கடுவன்பூண ”(இராமா.வரைக்.சக.) குரங்கு .) முக . (உ-ம் .) “ கூழுஞ்சோறுங்கடை இ ” (புற 

நா . கக .) 
கடுவாய் - 1. ஒருநதி . ( உ - ம் . ) " கடுவாய்ப் கடைஇய செலுத்திய . ( உ - ம் . ) " கடை இய 
புனலாடிய - திருத்தனை ” ( தேவார . திருக்கவொ வாற்றிடை ” ( கலி, ஈ .) 
ய்க்கரை , க . திருநா .) 2 . ஒருவகைப்புலி . ( உ - ம் . ) 
“ ஒருசெங்கை வெங்கடுவாய்- வாய் நுழைந்தது ” | ர்த்தல் , 2.புறக்கணித்தல் , 

கடைக்கணித்தல் - 1. கடைக்கண்ணாற்பா 
( இரகு . தசரத . சுஉ . ) 
கடுவாயன் - 1. கழுதை . 2. பாம்பு . 

கடைக்கருவி - உடுக்கை .(சிலப் . அரும்பத . ) 
கடுவான்கரப்பன்- ஒருவகைக்கரப்பனோய் . கடைக்கனல் - வடவாமுகாக்கிநி . ( கடை 
கடுவிதித்தம் - கடுரோகிணி. ( மலையகராதி .) | இறுதி . கனல் - அக்கிரி . ) 
கடுவினை - தீவினை . ( உ - ம் . ) " கட்டக்கடுவி 

கடைக்க்ரப்பு- பதிகத்தினிறுதிப்பாட்டு , 
னைகள்காத்தாள் வான் காண் " ( தேவார , திருக் ( உ - ம் . ) " திருப்பதிகநிறைவித்துத்திருக்கடைக் 
கோகர்ண . க . திருநா . ) 

காப்புச்சாத்தி ” ( பெரியபு . திருஞாந . அ o .) 
கடுவுப்பு- 1. மாங்கிஷபேதி . 2. விளைய கடைக்கால் -1 . அந்தியகாலம் . ( உ - ம் . ) " இ 
லுப்பு , 

ன்னோரன்னவை செயல்வகையான் வெகுளி 
கடுவெளி - நிழலற்றவெளி, வெறுவெளி, போலத் தோன்றினும் கருத்துவகையான் அரு 
( உ - ம் . ) " கடுவெளியோடோரைந்துமானார்போ ளேயாதல் கடைக்காலறியப்படும் " ( சி . சி . 
லும் ” ( தேவார , திருச்சாய் , எ , திருநா .) கசு . சிவஞா.) 2. ஊழிக்காற்று . ( மீநா . பிள்ளைத் 
கடுவேகன்- நீலபாஷாணம் . 

தமிழ் . காப்பு .) 
கடுவை - ஒருவகைப்பறை (பிங்கல . கருஉக ) 

கடைக்குளம் - உத்திராடநாள் . ( உ - ம் . ) 
கடூரம்- கொடுமை. 

" இருபதிற்பூசங்கடைக்குளமூலமெலியறுவை 
கடேந்திரநாதர் - ஒரு சித்தர் . 
கடேரம் - 1. நோய் . 2.முகில் . ( மவொ 

(விதாந . குணாகுண . உச . ) 
கடேரன்-- வறிஞன் . ( கா ) 

கடைக்குறை - இறுதி குறைந்து நிற்குஞ் 

சொல் , 
கடேரியம் - மரமஞ்சள் . ( மலையகராதி .) கடைக்கூட்டல் -1 . அநுபவத்திற்கொணர் 
கடை - 1. அங்காடி , 2. அற்பம் . ( இருபா ந்து சேர்த்தல் . 2. இறந்துபாட்டினைச் சேர்த் 
இரு . சு . ) 3. இடம். 4. இழுக்கு. (உ - ம்.)" பண் தல் . ( உ - ம் . ) " காமநோய்கடைக்கூட்டவாழு 
பாற்றாராதல்கடை ” ( வள் . ககஅ . ) 5. இறந்து நாள் ” (கலி. கக . ) 3. ஒருப்படுத்தல் . ( உ -ம் .) 
படுங்காலம் . ( உ - ம் . ) " தன்னலங்கடை கொளப் “ வினை கடைக்கூட்ட ” (சிலப்.கனாத்திறம்.எஅ . ) 
படுதலின் ” ( கலி , எ . ) 6. ஏழனுருபு . ( உ - ம் . ) | 4 , முடிவுபோக்கல் . ( உ - ம் .) “ செலவுகடைக்கூ 
வேலின்கடைமணிபோற்றிண்ணியான் ” ( திரி ட்டுதிராயின் ” ( பொரும் . கஎரு .) 


e : 


728 


கடைச்சங்கம் . 


எட்க 


கடைதிறப்பு . 


- 


கடைக்கூழை - 1. கடைக்கூழைமுரண் .. கடைச்சரக்கு- கடையிலேவிற்கப்படுஞ்சர 
( உ - ம் . ) “ கடைக்கூழையுமென் - றிரணத்தொ க்கு . 
டைக்குமொழிவர் ” ( யா - காரிகை. ஒழிபி. கு .) கடைச்சல்- கடைதல் . 
2. பின்னணியாகச் செல்லும் படைவகுப்பு . கடைச்சற்காசர் - ஒருசாதியார் . 
( உ - ம் .) " குமரவேள் கடைக்கூழையேகினான் கடைச்சி- 1. இளையமகள் . 2. கடையப் 
( கந்தபு . தாரக . உ 0 . ) 

பெண் . 3. நெட்டி , ( மலையகராதி . ) 4. மருத 
கடைக்கூழைமுரண் செய்யுளுக்குரிய நிலப்பெண் . ( சூ . நிகண் . உ ; எக . ) 
தொடைவிகற்பங்களுளொன்று ; அது : முதற் கடைச் சித்தாழை -- பறங்கித்தாழை . ( மலை 
சீரொழிந்த ஏனைச்சீர்களின் கண் வருமுரண் . யகராதி . ) 
( யா - காரிகை . ஒழிபி . ரு . உரை . ) 

கடைச்சீர் - வஞ்சிச்சீர் . ( உ - ம் . ) " ஒண்கனி 
கடைக்கூழைமோனை- செய்யுளுக்குரிய வருமேற் - செருவமர்வேற்கண்ணினாய்கடைச் 
தொடைவிகற்பங்களுளொன்று ; அது : முதற் சீரெனத்தேர்ந்தறியே ” ( வீரசோ , யாப்பு . ...) 
சீரொழிந்த ஏனைச்சீர்களின் கண் வரும் மோ கடைசார் -- 1 . காரியம் , 2. பின்னணை . 
னை . ( யா - காரிகை , ஒழிபி . ரு . உரை .) 

கடைசாரம்-- காரியத்தின் முடிவு . 
கடைக்கூழையளபெடை செய்யுளுக் கடைசாரி -- கடைகெட்டவள். 
குரிய தொடை விகற்பங்களுளொன்று ; அது , கடைசால்- 1. பின்னணை . 2. முடிவு . 
முதற்சீரொழிந்த எனைச்சீர்களின் கண் வரும் கடைசி -1 . கடையப்பெண் . 2. முடிவு . 
அளபெடை , ( யா - காரிகை, ஒழிபி . ரு . உரை . ) கடைசியர்-- மருதநிலப் பெண்கள் . ( உ - ம் .) 

கடைக்கூழையியைபு- செய்யுளுக்குரிய " கடைசியர் வள்ளைப்பாட்டொலி " ( கந்தபு . திரு 
தொடைவிகற்பங்களுளொன்று ; அது : முதற் நாட்டு . உக . ) 
சீரொழிந்த ஏனைச்சீர்களின் கண் வருமியைபு . கடை சோரி- அப்பக்கடை . 
யா-காரிகை . ஒழிபி . ரு . உரை . ) 

கடைஞர் - 1. இழிஞர் . ( உ - ம் . ) " இப்படித் 
கடைக்கூழையெதுகை- செய்யுளுக்குரிய தாகியகடைஞரிருப்பின் வரைப்பினில் ” ( பெரி 
தொடைவிகற்பங்களுளொன்று ; அது . முதற் யபு . திருநாளைப் . கக .) 2. மருதநிலமாக்கள் . 
சீரொழிந்த ஏனைச்சீர்களின் கண் வரும் எது ( உ -ம் . ) " -ஞராவியா - நச்சினமகளிரை ” 
கை . ( யா -காரிகை. ஒழிபி. ரு . உரை . ) (கந்தபு . திருநாட்டு , எ . ) 
கடைக்கொள்ளல்-- உறுதியாகக் கொண் 

கடைத்தடம் - வாயில் . 
டிருத்தல் , ( உ - ம் .) “ கடிசேரடியேவந்தடைந்து 

கடைத்தலை -- கடைத்தலைவாயில் . ( உ - ம் . ) 
கடைக்கொண்டிருமின் ” ( திருவாச . யாத்தி " கண்ணுதலெந்தை கடைத்தலைமுனின்றதற் 
ரை . சா . ) 

பின் ” ( திருவாச . திருத்தோணோ. க . ) 
கடைக் கொள்ளி- நுனியிலே தீயடையது . 
( சூ . நிகண் . சு ; கக . ) 

வாயில் . 

- 
கடைக்கோடி- அறக்கடைசி . 
கடைகழிமகளிர் - பொதுமகளிர் . ( உ - ம் . ) 

கடைத்தேற்றம் 

ஈடேறுதல் . 

கடைத்தேறல் - 
" கடைகழிமகளிர்காதலஞ்செல்வரொடு 

(சிலப் . 
ஊர்காண் . எக . ) 

கடைத்தேறுதல் - 
கடைகள்--கடையாயார் . ( உ - ம் . ) " கடைக 

கடைதடம் - வாயில் , 
ளினிதுண்ணேம் ” ( நாலடி . பன்னெறி . சு . ) 

கடைதல் -- 1. கலக்குதல் . ( உ - ம் . ) " குரை 
கடைகாப்பாளர் - வாயில் காப்பாளர் ,, இவர் கடலை நெடுவரையாற் கடைந்தமுது கொடுத்தா 
அரசர்க்குரிய எண்வகைத்துணைவருளொருவர் . னும் ” ( இராமா. குலமுறை . ச .) 2. தரு , உலோ 
( பிங்கல . எஎன . ) 

கம் முதலியவைகளிலே சில செயற்கை வடிவப் 
கடைகால் 

-1. பால்கறக்கும் மூங்கிற்குழல் . பொருள்களைச் செய்தற்குச் செய்யுந்தொழில் 
2. பின் கோக்கியினோருறுப்பு . 3. பின்னணை . 

( உ - ம் . ) " கடைந்தமணிச்செப்பெனவீங்கு ) 
கடைகாவலர் - கடைகாப்பாளர் . ( உ -ம் . ( கூர்மபு . தக்கன்வே . ருஉ . ) 
கண்டுகடைகர்வலர் ” (சிந்தா . சுர , கஅ . ) 
கடைகேடு - மிகவிழிபு. 

கடைதலைவிற்பூட்டு. பூட்டு விற்பொருள் 
கடைகோல் - தீக்கடைகோல் . 

கோள் . ( நன் . பொதுவி . சுசு .) 
கடைச்சங்கம் - முடத்திருமாறனால் மதுரை கடைதிறப்பு -1 . கதவு திறத்தல் . 2. பரணி 
விலே தாபிக்கப்பட்ட சங்கம் , 

யென்னும் பிரபந்தவுறுப்புக்களுள் ஒன்று . ( உ - ம் ) 


| 


729 


கடைப்பிடித்தல் . 


எ NU 


கடையளபெடை. 


" கடவுள் வாழ்த்துக்கடைதிறப்புரைத்தல் ” ( இல ( வள் . கூச்ச . ) 3. தேர்தல் . 4.வீண்செலவுசெய் 
க்கணவி , அஙக .) 

யாது வைத்திருத்தல் .( உ - ம் .) " வாழ்க்கைக்குவே 
கடைநர் - கடைவார் . ( உ - ம் . ) " கோடுபோ ண்டும் பொருளறிந்துக்கடைப்பிடித்தல் ” ( வள் . 
ழ்கடைநரும் ” ( மதுரைக் . ருக்க .) 

ருக . பரி . உரை . ) 
கடைநாள் - 1. இரேவதிநாள் . (சூ . நிகண் . டைப்புணர்ழரண் -- கடைமுரண் .. 
க : எஅ . ) 2. இறக்குநாள் . ( உ - ம் . ) "கடைநாளி கடைப்புணர்வு - ஆபரணங்களின் கடைப் 
துவென்றறிந்தாருமில்லை ( கலி .கஉ . ) 3. கடை 
சிநாள் . 

கடைப்புளி -- 1 . கருமமுடிக்குந்துணிபு . 2 . 
கடைநிலை - 1. இறுதிநிலையாகிய விகுதி . தேற்றம் . 3. மறவாமை . 
2. ஈற்றெழுத்து . 3. பிரபந்தவகைகளுள் ஒன்று ; கடைப்பூட்டு - பின் கோக்கி . 
அது : சான்றோர் எம் வரவினைத்தலைவற்குரை கடைப்போதல்- நிறைவேறல் , முடிவு . 
யெனக்கடைகாவலர்க்குக் கடைக்கணின்று கூ கடைபோதல்-- ( உ - ம் . ) " உறுதிபயப்ப 
றுவது . ( தொன்னூல். உஅங , உரை .) 4. புற கடைபோகாவேனும் ” ( நீதிநெறிவி . சக . ) 
வாயில் . 

கடைமடக்கு-- அடிகளின் இறுதியில் வரும் 
கடைநிலைத் தீபகம் - தீபகாலங்கார வகைக் மடக்கு . ( தண்டி . கஉ , உரை. ) 
ளுள் ஒன்று ; அஃது : இறுதியினின்ற சொன் கடைமரம் , 

கடையுந்தறி . 
முன்னர்ச்சென்று பொருளை விளக்குவது .( தண் கடைமீன் - இரேவதிநாள் . (பிங்கல . உ காரு . ) 
டி . ஙஅ . உரை . ) 

கடைழகம் -1 . தலைவாயில் . (சிந்தா . ) 2 . 
கடைப்படல் - கடைப்படுதல் . ( உ - ம் .) " நா வாயிலிடம் . ( உ - ம் . ) “ காரணிபூம்பொழிற்கடை 
யிற்கடைப்பட்ட நம்மையுமோர் பொருட்படுத் | முகங்குறுக ” (மணிமே, பளிக்கறை . எஎ . ) 
து ” ( திருவாச . திருப்பூவல் , ங .) 

கடைழான் - அடிதோறுமிறுதிச்சீர் முர 
கடைப்படுதல் -1. மிகவிழிபாதல் . ( உ - ம் . ) ணாகவருவது . ( யாப் - காரிகை . ஒழிபி.ரு . உரை ) 
" காரிகையார் கடம் வாழ்விலென் வாழ்வுகடைப்ப கடைமுறை --- கடைசிமுறை .( உ - ம் .) " கடை 
மொகாதே " ( திருவாச . திருப்படையா . க .) 2 . முறை - யென்னையுமிருப்பதாக்கினன் " (திரு 
முடிதல் . ( உ - ம் . ) " கன்றாநினைப்பதுகடைப்படு வாச . திருவண்ட , சஎ அ , கஎக .) 
ன் முன்னே ” ( இரகு . அயனு , ஙஅ . ) 

கடைமை - கீழ்மை . ( உ - ம் .) " கையாற்கடை 
கடைப்படுதா நம் அதமதாநம் ; அஃது : மைத்தலைநின்றான் ” ( பெரியபு . சண்டே . ரு 0 . ) 
ஆர்வம் , புகழ் , அச்சம் , கைம்மாறு , காரணம் , கடைமோனை- அடிகளினிறு தியிலே வரும் 
கண்ணோட்டம் , கடப்பாடு என்பவைகாரணமா மோனை . ( யாப் - காரிகை. ஒழிபி . சு . உரை . ) 
கக் கொடுக்கப்படுவது . ( பிங்கல . நசஅ .) 

கடையம்- கடைசிக்கூத்து ; இது : பதினெ 
கடைப்பாடு -1 . இழிவு . 2. தீர்மானிப்பு . ராடல்களுள் ஒன்று ; வாணாசுரனுடைய நகரின் 
கடைப்பான்மை - அதமம் . ( உ - ம் . ) " பன் டக்குவாயிற்கணுள்ள வயலிடத்தேநின்று இந் 
னாண்மறுத்துப் புரிதல் கடைப்பான்மையதே திராணியாடியது . ( உ - ம் , ) " அயிராணிமடம் 
( கந்தபு . காமதகன . சரு . ) 

தையாடியகடையமும் ” ( சிலப் . கடலாடு . சுங . ) 
கடைப்பிடி- 1. உறுதி . (உ -ம் . ) " காமம் ( பதினொன்றில் இஃது இறுதிக்கூத்தானமை 
பைப்பயக்கழியத்தங்கடைப்பிடிசுருங்கி ” (சிந் யின் இப்பெயர்பெற்றதென்பர் .) 
தா . முத்தி .கசுஉ . ) 2. கடைப்பிடி யென்னேவ கடையர் -1 இழிந்தோர் . ( உ - ம் .) “கடை 
லும் , தெரிநிலைவினைப்பகுதியும் ,வினைத்தொ யரேகல்லாதவர் ” ( வள் . ஙகரு . ) 2. சுண்ணாம்பு 
கையும். ( உ -ம்.)" நன்மைகடைப்பிடி ” ( கொன் | சுடுவோர் . 3. மருதநிலத்தவர் . ( உ- ம்.) " கண் 
றைவேந்தன் . ) ( ஏவல் .) 3. கருமமுடிக்குந்து ணினாங்கடையர்விதைத்தநாள் ” ( சேதுபு . 
ணிபு ; அஃது : ஆடூஉக் குணம் நான்கினொன் | திருநாட்டு , சக . ) 4. மருதநிலத்துத்தாழ்ந்த ஆ 
று . ( உ -ம் . ) “ யாதுங்கடைப்பிடியாதார் ” ( திரிக டவர் . ( அகப் . அகத்திணை . உங .) 
கே. எச. உரை .) 4. சித்தாந்தம் . ( மணிமே . ) கடையல் -- அலைத்தல் . (சிந்தா ) 
5. தேற்றம் . 6. மறவாமை . ( 5 , 6. சூ . நிகண் . கடையழித்தல்- 1. தேய்த்தல். 2. மிகக் 
கக : டகரவெ . கஉ . ) 

கெடுத்தல் . 
கடைப்பிடித்தல் - 1. உறுதியாய்ப் பிடித் கடையழிதல் -1. தேய்தல் . 2. மிகக் கெடு 
தல் . ( உ - ம் . ) “ தங்கருமால்லகடைப்பிடித்து ” 

தல் . 
( ஆசார் . அஅ . ) 2. தெளிவாயறிதல் . ( உ - ம் . ) கடையளபெடை - அடியினிறுதிக்கண் அ 
அற்றதறிந்துக்கடைப்பிடித்துமாறல்ல- துய்க்க ” ளபெடைவரத் தொடுப்பது . 


த 


730 


கடையுணி 


எங்க 


கண் , 


1 


1 


கடையன்- இழிந்தோன் . ( உ - ம் . ) " அறங் கடையுவா - அமாவாசை . ( உ - ம் . ) * கடை 
கடைநின்றாருள்ளுமாற்றவுங்கடையனாகி யுவாவினிலிராவணன்றன்னையுங்கட்டு " ( இரா 
ருவிளை . அங்கம் . கூ . ) 

மா . மீட்சி , கஙஅ . ) 
கடையனல்- ஊழித்தீ. ( சூ . நிகண்.க: ருக . ) கடையெதுகை அடிதோறும் இறுதிக் 
கடையாகுமோனை அடிதோறுங்கடைச் கண் எதுகை வருவது . ( யா- காரிகை . ஒழிபி . 
சீர்க்கண்மோனைவரத்தொடுப்பது . ( தொன்னூ . ரு . உரை .) 
உக கூ . உரை . ) 

கடையெழஞ்சந் - உத்திரநாள் . ( சூ , நிகண் . 
கடையாகெதுகை- அடிகடோறும் முதற் க : எஉ . ) 
சீரினீற்றசை யொன்றிவருவது . ( தொன்னா . கடைவள்ளல் - புகழ்வோர்க்குக் கொடுப்ப 
உகரு . உரை .) 

வர் . அவர் ; பாரி , ஆய் , எழினி, நள்ளி , மலை 
கடையாட்டம் - மிக்ககட்டம் . 

யன் , பேகன் , ஓரி என்பவர் . ( சூ . நிகண் . உ 
கடையாணி - அருகாணி . 

உச . ) 
கடையாயர்-கடையர் . 

கடைவாசல் - தலைவாயில் . 
கடையாயார் - இழிந்தோர் .( உ - ம் .) " கடை கடைவாய்- வாயருகு . ( உ - ம் . ) " எரிவிடங் 
யாயார்பின் 
சென்று வாழ்வர் 

( நாலடி . மேன் 

கடைவாய் மடையுடைத்தொழும்” ( கூர்மபு . 
மக் . க 0 . ) 

தக்கன்வமி . உசு . ) 
கடையால் -1 . கடைசால் . 2. தோணியின் கடைவாயில் - தலைவாயில் . ( உ - ம் .) " தலைக் 
பிற்புறம் . 3. பாத்திரவகையுளொன்று . கடைவாயிற்படியினுஞ்சேர்ந்துவைகும் (மறை 
கடையிணைழரண் - ஓரடியின் கடையிருசீ 

சை . உ . ) 
ர்க்கண்ணும் முரண்வரத்தொடுப்பது . ( வ - று .) கடைவு - கடைதல் . 
" மீன்றேர்ந்தருந்தியகருங்கால் வெண்குருகு கடோரம் கொடுமை. ( கலொர ) 
தேனார்ஞாழல்விரிசினைகுழூஉந் - தண்ணந்து கடோரன் - கொடியவன் . 
றைவன்றவிர்ப்பவுந்தவிரான் - றேரோகாணல 
ங்காண்டும் - பீரோவண்ணமுஞ்சிறு நுதற்பெரி 

கடோற்கசன் - வீமனுக்கு இடிம்பையென் 
தே ” ( யா - காரிகை , ஒழிபி . ரு . உரை .) 

னுமரக்கியிடத்திற் பிறந்தவன் . ( உ - ம் . ) " பிறக் 

தனன்கடோற்கனென்னும் பேரினான் ” ( பா 
கடையிணைமோனை ஓரடியின் கடையிரு 
சீர்க்கண்ணு மோனை வருவது . ( யாப் - காரிகை . 

ரத . வேத்திர , ஈ 0 . ) (வடொதவ :) 
ஒழிபி . ரு . உரை . ) 

கடோற்கான்மழர்த்தி- ஒரு சிவ சூரியன் . 
கடையிணையளபெடை - ஓரடியின் கடை ( அகோரசிவா.பூர்வபாகம் . டூ 0 , பக்.) ( வஷொ 
யிருசீர்க்கண்ணும் அளபெடை வருவது . ( யா - 
காரிகை . ஒழிபி . ரு . உரை . ) 

கடையிணையியைபு - ஓரடியின் முதலிரு கடோற்பவன் - அகத்தியன் . ( வடொஉ 
சீர்க்கண்ணும் இயைபு வருவது . ( யா - காரிகை. வம் : வட - குடம் . உதவ - பிறப்பு . ) 
ஒழிபி , ரு . உரை . ) 

கடையிணையெதுகை - ஓரடியிற் கடையி கண் -1 . அசைநிலை . ( உ - ம் . ) " வான்கணற் 
ருசீர்க்கண்ணும் எதுகை வருவது . ( யா- காரிகை . றவன்மலையேவானத்து - மீன்கணற்றதன்சுனை 
ஒழிபி . ரு . உரை . ) 

யே ( புறநா . கக .) 2. அல்லி .( உ - ம் .) " தாம 
கடையியைபு - அடிதோறும் நாலாஞ்சீர்க்க ரைமலரங்கண்வீறெய்தி ” ( கலி . சுச . ) 3. அ 
ண்ணியைபு வருவது . ( யா -காரிகை , ஒழிபி . ரு . றிவு . ( உ - ம் . ) " கண்ணில்புன்மாக்கள் ” ( நாலடி . 
உரை . ) 

தூயத , ச . ) 4. இடம் , ( உ - ம் .) “ காருறுகந்த 
கடையிலாவறிவு - அநந்தஞாநம் . ( உ - ம் . ) ரன்மகிழுங்கண்ணென விண்ணவர் பிறரும் ” 
" கடையிலாவறிவொடு ” (சிந்தா. முத்தி . உசக . ) ( சேதுபு . பிரமகு . சள.) 5. ஏழாம் வேற்றுமையு 
கடையீடு - இழிந்தது . 

ருபு . ( உ - ம் .) " என்கண்ணடிகட்கிலையோவரு 
கடையுகம் - இறுதியுகம் . ( உ - ம் . ) " கடை ளே ” ( கந்தபு . காமதகா , க .) 6. கண்ணிமைத் 
யுகமுடிவெனுங்காலம்பார்த்து ” ( இராமா. ஊர் தலானாய ஒரு மாத்திரை. ( உ - ம் . ) " கயற்க 
தேடு . கஉகூ . ) 

ணினளவுங்கொள்ளார் ” (சிந்தா.பதுமை. உஉஅ . ) 
கடையுண்ணல் -1 . இகழப்படல் . 2. வரு 7. கண்ணென்னேவலும் , தெரிநிலை வினைப்ப 
த்தப்படல் . 

குதியும் , வினைத்தொகையும் . 8. கண்ணோட் 
கடையணி- கீழ்மகன் . 

டம் . ( உ - ம் . ) " கண்ணின்றுகண்ணறச்சொ 


731 


கண்கூடல் . 


எஙஉ 


கண்டகம் . 


ல்லினும் " ( வள் . கஅச .) 9. கணு , ( உ - ம் . ) “ வெ மக . உஅ. ) 2. நெருங்குதல் . ( உ - ம் . ) " கண் 
திர்முளைக்கண்பொதிபாளை ” ( கலி . சங . ) 10 . கூடிருக்கை ” ( பொரு . கரு .) 
குழி . 11. ஞாநம் , ( உ - ம் .) " கண்ணெனுந் கண்கூடு - 1. கண்கூடென்னேவலும் , தெ 
தத்துவத்தாலே ” ( ஞாநவா . உற் . உ o . ) 12. து ரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 2 . 
வாரம் . ( உ - ம் . ) " தழங்கிசைவழங்குங் - கண்ணி நெருக்கம் . ( பத்துப்பாட்டு . ) 3. பிரத்தியட்சம் . 
மையடைத்தன " ( இராமா , ஊர் . கசுஉ . ) 13 . ( உ - ம் .) " கண்கூடாப்பட்டதுகேடெனினும் 
நுங்குக்கண் முதலைக்கண் முதலியன . 14. பெ (நீதிநெறி , ஈச .) ( மணிமேகலையிற் பிரத்திய 
ருமை . 15. மயிற்றோகைக்கண் . ( உ - ம் .) " ஆடா ட்சப்பிரமாணம் என்பர் . ) 
நின்றாயாயிரங்கணுடையாய்க் கொளிக்குமாறு கண்கூடுகூழை - வாரிமுடிக்கும்படிதலைக் 
ண்டோ ( இராமா . பம்பைப் . உஎ ) 16 மூங் கூடின மயிர் . (உ - ம் .) " கழுமமுடித்துக்கண்கூடு 
கில் . ( சூ . நிகண் . கக : ணகர . கஅ . ) 17. விழி ; கூழை ” (கலி . ருகா . ) 
அது : பஞ்சப்பொறிகளுள் ஒன்று . ( உ - ம் . ) " கண் கண்கூலி-- கண்டெடுத்துக் கொடுப்பதற் 
மநங்கவற்றிய " (சிந்தா . கனக . கச கா .) 

குக் கொடுக்குங்கூலி. 
கண்கட்டல்- 1. பாகியவஸ்துக்களைப்பார் கண் சாய்தல் - அறிவு தளர்தல் .(வள் ,கஉஎ.) 
க்க ஒட்டாமற கண்களை மறைக்கிறது . ( பாகியம் கண்சுருட்டல் - மிக்கவழகு முதலியவைக 
புறம்பேதோன்றல் .) 2. மந்திரவித்தியாப்பியா ளாற் கண்ணைவசீகரித்தல் . 
சத்தால் கண்ணை மறைத்தல் . 

கண்டக்கரப்பன்- ஒருவகை நோய் . 
கண்கட்டு - திருட்டித்தம்பரம் . 

கண்டக்கருவி- ஐவகை இசைக்கருவிகளு 
கண்கட்டுகாசம் - ஒருவகைக்கண்ணோய் . 

ளொன்றாக எண்ணப்படும் மிடற்றுக் கருவி . 
கண்கட்டுவித்தை -1 . ஒருகாருட ,வித்தை . 

( பிங்கல . ஙகூச .) 
2. தந்திரவித்தை . 

கண்டக்கிரந்தி - ஒருவகை நோய் . 
கண்கலத்தல்- எதிர்ப்படுதல் ( சிந்தா . ) கண்டகசங்கம் - முட்சங்குச்செடி . 
கண்கழ- வயலின் முளைவெளிக்கமுன்வி கண்டகத்துவாரம் - முள்ளெலும்புத்துளை . 
டும் நீர் . ( வழக் .) (வெளித்தல் - வெளிப்படல் .) | ( கண்டகம் - முள் .) 

கண்டகத்தூணம் 
கண்கழவுதண்ணீர் - சாமை முதலிய சிறு 

ஆதித்தனின்ற நாண் 

முதல் மூலமிறுதியாக எண்ணிவந்த தொகை 
தானியங்களுக்கு முதற்பாய்ச்சுந்தண்ணீர் . 

யையும் , செவ்வாய்நின்ற நாள் முதல் மூலமிறு 
கண்காசம் -ஒருவகைக்கண்ணோய் . 

தியாக வெண்ணிக்கண்ட தொகையையும் கூட் 
கண்காட்சி -- 1. கண்ணாற்பார்த்தல் . 2. கண் 
ணுக்கு அதிசயமான சிறப்பு , 

டி மூல முதலாகக் கழிக்கவரும் நாள் . ( உ - ம் . ) 

சுடரவன் செய்யவனின்றநாளாதிமூலாந்தத் 
கண்காட்டல் கண்ணாலேவுங்குறிப்பு . 

தாகை யடைவுறுமூலாதிநாட்கண்டகந்தூண 
( உ - ம் . ) " எதிர்மொழியீ கெனக்கண்காட்ட ” ( கந் மாங்கிரண்டின் - படர்தொகைமூலாதி நாட்கண் 
தபு . தவங்காண் , அ .) 

டகத் தூணம் ” (விதாந . குணாகுண . நஎ . ) 
கண்காணக்காரன் - கண்காணச் சேவகன் . 

கண்டகபலம் 
சண்காணம் -- மேல்விசாரணை . 

பலாப்பழம் , ( கணக 
கண்காணி -1 . அத்தியட்சன் , 2. கண் 

மெல்: கணக - முள்ளு . sao- பழம் . ) 
ற்காண்பவன் . ( உ - ம் .) " கண்காணியில்லென்று கண்டகம் -1 . அநலம் , உக்கிரம் , சுரம் , நா 
கள்ளம்பல செய்வார் ” (திருமந்தி . கூடாவொழு . சம் , விஷம் , மோகம் என்ற யோக நாட்கள் . 
க . ) 3. மேல்விசாரணைசெய்வோன் . 

( விதாக . குணாகுண . சக . ) [இவை , சுபகரும 
கண்காணித்தல் - மேல் விசாரணை செ 

ங்களுக்காகா . ) 2. ஆதித்தியனால் வருநாள் ; 
கண்காணிப்பு- ய்தல் . 

அஃது . ஆதித்தனின்றநாள் முதல் மூலமிறுதி 
கண்காரர் -1 . அஞ்சாம்பார்ப்போர் . 2. கு யாக எண்ணிவந்த தொகையை மூலமுதலாகக்க 
றிப்பறியவல்லவர் . 

ழித்தலால் வரும் நாள் . ( விதாந . குணாகுண . 
கண்தத்திப்பாம்பு - ஒருவகைப்பாம்பு . ( சூ . சஉ ) 3.உடைவாள் . ( சூ .நிகண் . கக ணகரவெ . 
நிகண் . ந : அ . ) 

கசு . ) 4. ஊசிநுதி . 5. காடு . ( பிங்கல . ஙஉஅக .) 
கண்தளிர்தல் - கண்களித்தல் . 

6. தடை . 7. நீர்முள்ளி . ( உ - ம் .) " கண்டகங் 
கண்குறிப்பு - கண்சமிக்கை . 

காள் முண்டகங்காள் " ( தேவார . திருப்பழன. 
கண்கூடல் -1 . கூடுதல் . (உ - ம் , ) " பொருந் உ . திருநாவு . உ .) 8. மயிர்ப்புளகம் . 9. மரவை 
தியவுலகினுட்புகழ்கண்கூடிய ” (சிந்தா . நா ரம் . 10. மீனெலும்பு . 11 , முள் . ( உ - ம் .) "அரு 


டை 


732 


கண்டங்கருவிலி . 


எகக 


கண்டம் . 


ம்புகண்டகத்தவாகுமாதுளை ” ( நைடத . அன்ன கண்டங்காலி - கண்டங்கத்தரி . 
த்தைக்கண் . உஅ .) 12. வாள் , ( சூ . நிகண் . எ : கண்டச்சுருதி- வேதத்திலுள்ள விசேடபா 
க . ) 13. வினையபிடகத்தின்பேருறுப்பினிலொ கம் . ( சைவப்பி , நச . ) 
ன்றன் பெயர் என்பர் மணிமேகலையில் . [ 4 , 8 , கண்டசரம் - 1. கழுத்திலணியும் ஒருவகை 
10,11 . கணக . 6 , மணக :) 

மணி . ( உ - ம் .) " பூடணம் ” பார் . 2. சீனியிலொ 
கண்டகர் -- 1 . அசுரர் . ( உ - ம் . ) " கண்டகரூ 

ருவகை. ( வணவா ) 
ரெரித்தேகம்பம்வாழ்முதலே ” ( கம்பரக் உச ) 2 . கண்ட சருக்கரை- ஒருவகைச் சருக்கரை . 
கீழ்மக்கள் . (உ -ம் .) “ கண்டகரச்சு ”( கலைசைச் . ( சூ . நிகண் . சு : உ ..) ( வணகா ) 
கரு .) 3. துட்டர் . ( உ - ம் .) " கடக்குந்திறலைவா கண்டசித்தி -1. ஆசுகவி . 2. கண்டகாரியத் 
கண்டகர் தம்வல்லாட்டை " ( திருவாச . குலாப் திற்குப் பாட்டுச்சொல்லும் வல்லபம் . 
பத்து . அ . ) 

கண்டசீலை - கற்புத்தவறிய மனைவி . வண 
கண்டகாசநம் - ஒட்டகம் . கணகா : 

( கணகாந: பஜா : கண ; ஸ்ரீஜா -சீலமுள்ளவள். 
கணக- முள் . சூப் - உண்பது . ) ஈண்டு கண்ட சூலை - ஒருவகை நோய் . 

கண்டத்தலம் - கழுத்து . 
முள்ளென்பது , முள்ளுடைய மூலத்தையுண கண்டதிப்பலி 

- வங்காளத்திப்பலி , ( மலை 
ர்த்தியது . 

யகராதி . ) 
கண்டகாரீ - கண்டங்கத்தரி . ( உ - ம் . ) " கரி கண்டது - உண்டாக்கினது . ( உ - ம் . ) " மு 
சாலைமேனிகண்டகாரி ” ( தைல தைலவ . கஙரு . ) னைவன்கண்டது முதனூலாகும் " ( நன் . பொ 

கண்டகி - 1. ஒருந்தி . ( இதில் சாளக்கிராமம் துப்பா . சு . ) 
உற்பத்தியாவது .) ( உ - ம் .) “ கண்டகித்- தீர்த்தி 
கைப்புனல் சென்றக்குடம்பைக - ளீர்த்துவத்தி | தல் . ( 1 ,2. வணம். ) 

கண்டநம்- 1. உடைத்தல் , 2. நிராகரித் 
டும் ” ( கந்தபு . மகாசாத். சச . ) 2. கருங்காலி . 

கண்டஸ்நாநம்- கழுத்தின்கீழே குளித்தல் . 
3. கேந்திரம் , 4. தாழை . ( உ - ம் . ) " வெம்மின 
கண்டவியன் கண்டகியெனவும் " ( கந்தபு . தே 

கண்டதாளம் - மிடறு . 

கண்ட நீ -1 . உலக்கை . 2. மரவு ரல் . [ 1 , 2 . 
வர்புலம்புறு . உ .0 . ) 5. பொல்லாதவள் . ( உ - ம் . ) 
" முதுகண்டகிவளாமசமுகியென்பதோர்கொ கண மி .) 
டியாள் ” ( கந்தபு. அசமுகிப். கச . ) 6. மச்சம் . 

கண்டநை - கண்டிக்கை . 
7. மீனெலும்பு , 8. முள்ளெலும்பு. 9. மூங்கில் . கண்டப்படல் - துண்டமாதல் . 
10. வளையலுப்பு . [ 1 , 3. மணகீ . 5. மணக . கண்டப்புற்று - ஒருவகை நோய் . 
தீங்கு . ) 

கண்டபதம் - பூநாகம் . ( உ - ம் . ) " குண்டபத 
சாளக்கிராமம் . ( மண்கீ 

மீளுமோக்காளமையமும்போங் - கண்டபதமெ 
கண்டகிக்கல் 

ன்னுங்கால் ” ( பதார்த்தகுண , கஉஙக . ) 
கண்டகீசிலை பலா 

கண்டபேரண்டப்புள் - இருதலைப்பறவை . 
கண்ட கீவடகாந்தாரம் - முள்ளாலங்காடு . 

( உ -ம் .) " காற்றெறிசிறைப்பேராற்றற்கண்டபே 
(தக்ஷிணகைலாசமான்மியம் .) ( இது இலங்கை 

ரண்டப்புட்கள் ” ( சீகாளத்திபு . தென்கை . சுங . 

கா . ) 
யின் மத்தியபாகத்திலுள்ளது . ) 
கண்டகூணிகை -- வீணை . ( கணக அணி 

கண்டம் - 1. அக்குரோணி . 2. அமாவாசை 
கா : கண - மிடறு , க அணிகா- தொனித் க்குப்பதினாறா நாள் . (விதாக குணாகுண ஙரு.)3. 

ஆறாதாரங்களிலொன்றாகிய விசுத்தி . 4. எல் 
தல் . ) 

லை , 5 , எழுத்தாணி . ( பிங்கல . கருகரு . ) 6. ஓர் 
கண்ட கோடரி - கண்ட கோடாலி . 

யோகம் . ( உ - ம் .) “ கண்டாதிகண்டத்துக்கேழ் 
கண்டகோடாலி- ஒருவகைக் கோடாலி . 

கன்னல் " ( விதாந . பஞ்சாங்க . உரு .) 7. கண்ட 
( உ - ம் .) " உரமதாகியபாவவெங்கானகந்தனக்கே 

சருக்கரை . ( சூ . நிகண் . சு ; உ அ . ) 8. கண்டத் 
யுற்றகண்ட கோடாலியேயாகுவரவர்காண் " ( சி தொனி , குரல் . 9. கண்டை . 10. கவசம். 11 . 
வரக . பூசாயோக . அ . ) 

கழுத்து . ( உ - ம் .) " மாசில்கண்டத் - தேயும்படி 
கண்டங்கத்தரி-- ஒருவகைக்கத்தரி ; அது : 

யேபுனைந்தேன் ( கந்தபு . தாரக . எங . ) 12 . 
சிறுபஞ்சமூலத்தொன்று ; தசமூலத்தொன்று கள்ளி , ( மலையகராதி . ) 13. குன்றி வேர் . 14 . 
கண்டங்கருவிலி - ஒருவகைப்பாம்பு . கைப்பிடிவாள் . ( பிங்கல . கருகா ங . ) 15. கேந்தி 


733 


கண்டன் . 


எகச் 


கண்டிகை. 


ரம் .( உ -ம் . ) " பொன்னவன்கண்டத்துறி 

" பொன்னவன்கண்டத்துறினு வ்வர்-புரமெரிகண்டா ” ( கோயிற்பு . நடராச . 
மமுதெனப்போற்றுவரே " ( விதாந . குணாகுண . உசு . ) 
உரு . ) 16 , சாதிலிங்கம் . 17. தத்து . 18. திரை கண்டன்று- கண்டது. ( உ - ம் . ) " வாழக்கண் 
ச்சீலை . ( உ - ம் .) " பட்டியன்றகண்டத்திரைவ டன்றுமிலமே ” ( புறநா . சுக .) 
ளைத்து ” (சிந்தா, காந்தரு . கருரு . ) 19. துண் கண்டாகண்டன் - ஒரு பத்தன் . 
டம் . ( உ - ம் . ) " செந்தயிர்க்கண்டம் " ( இராமா .. கண்டாகர்ணர் - ஏகாதச முக்கிய கணேசு 
நாட்டு , கக .) 20. நவகண்டம் . ( உ - ம் .) " சுடரே வரர் . ( வி - ணி , உகச . ) 
றிக் - கண்டப்பப்பிற்றுப்புரெப்பி ” ( இரகு . அய கண்டாங்கி - ஒருவகைப்புடவை. 

னு தய . உடு. ) 21. நாடு , 22. நீர்க்குமிழி . 23 . கண்டாஞ்சி- முள்வேலமரம் , 
பங்கு . 24. பலநிறத்தாற்கூறுப்பட்ட மதிட்டிரை கண்டாமணி -1, பெருமணி . 2. வீரக்கழல் . 
( உ -ம் .) “ நெடுங்காழ்க்கண்டம் ” ( முல்லைப்.சச .) கண்டாய் - ஒரு முன்னிலையசை . ( உ - ம் .) 
25. மணி . 26. மணியினோசை . 27. யானைக் " சுடரனானிவனே கண்டாய் " ( இரகு . மாலையீ . 
கச்சை . ( பிங்கல . கசுககா .) 28. யானைக்கழுத்து . கூசு . ) 
29. வெல்லம் . ( 10 , 29 பிங்கல . ஙஉ அக .) கண்டாயம் - துவாரம் . 
( 3. கண . 8 , 11. கண . 5 , 6 , 22 , 28 . கண்டாரவம் - மணியினோசை . (வணா 
மண . 19. வ 
19. வண . 25. வண . ) 

மணி . ரவ் - ஒலி . ) 

கண்டாலம்- 1. ஒட்டகம் . 2. பாரை . 3 . 
கண்டமண்டலம் 

குறைவான வட்டம் 
( வணணை ) 

யுத்தம் . ( கணா :) 
கண்டமாலை - கழுத்தில் வரும் புண் ( உ -ம் .) மாலை . ( உ-ம் .) “ கண்டாவளியைக்களிறுண்ட 

கண்டாவளி - கண்டத்திலணியும்( முத்து ) 
களத்தினிற் கண்டமாலை கழித்தவூன் முதலு 

து ” ( திருவிளை . கல்லானை . கஅ . ) ( கண்ட - கழு 
ண்கல்ல - னுளத்திலன்பொழித்து நூலையோதி 
னன் " (சிவதரு . சுவர்க்கநரக்சேட . ங o . ) 

த்து . ஆவலி- வரிசை . ) 

கண்டாவுடதம் -- கண்டௌடதம் . 
கண்டர் - 1. ஏகாதசமுக்கியகணே சரிலொ 

கண்டாளம் - எஎருத்தின் மேற் போடும் 
ருவர். ( வி - ணி , உசுசு ) 2. துரிசு . 

டை , 
கண்டரை- ஒருநரம்பு . 

கண்டி -1 . இருபத்தெட்டுத்துலாங்கொண் 
கண்டல் -- 1 . ஒருமரம் , ( உ - ம் . ) " கண்டல் 
புன்னைவண்டிமிர்ஞாழல் ” ( அகப்பொ . அகத் . 3.உருத்திராக்கம் . (உ -ம்.) “ பூணாமற்கண்டிசிவ 

அளவு . 2. இருபது பறைகொண்ட அளவு . 
உச . ) 2. தாழை . ( உ - ம் .) " கண்டல்வேலி முந் 
நீர் ” ( தஞ்சை . ஙருஉ . ) 3. நீர்முள்ளி . ( மலையக 

பூசைபுரிவார் ” ( சைவச . பொது . க . ஙக .) 4. 

எருமையாணை உணர்த்து மொருபெயர் . ( உ - ம் .) 
ராதி .) 4. முள்ளி . (சூ . நிகண் . கக : ணகரவெ . 

" போத்துங்கண்டியுங்கடுவனும் ” ( தொல் . மரபு . 
கண்டலம் - கண் . ( உ - ம் . ) "சிறு - கண்டலத் 

உ . ) 5. ஓராபரணம் . 6. ஒரூர் . 7 . கடவை . 8 . 

சிறுகீரை . ( மலையகராதி . ) 9. மீன்பிடிக்கவடை 
தானையன்றீருரி ” (மறைசைய . சுஎ . ) 

க்குங்கருவி . 
கண்டவன்- 1. சிருட்டித்தவன் . ( உ - ம் . ) 
" முழுவதுங்கண்டவன் ” (திருவாச . திருச்சதக. 

கண்டிதம் 

- கண்டேம் . ( உ - ம் .) " மள்ளற் 

கண்டிகும் ” ( புறநா . உருக . ) 
எ . ) 2. பார்த்தவன் . ( உ - ம் . ) " கண்டவன்கண் 
ணினோக்க ” (சிந்தா . கநக , கச .) 

கண்டிகை -1 . உருத்திராக்கம் . ( உ - ம் . ) " நீ 
கண்டற்தயம் - தாழைமுலை . ( தைல . தை 

ற்றொடுகண்டிகைநீக்கி ” ( கந்தபு . பாயிர . உங . ) 
லவ . ) ( முலை -விழுது .) 

2. ஒருநதி . ( வி - ணி . உஉ ங . ) 3. கைக்குழி . 4 . 

தோலிலே மூன்றுநிரையாகப் பலநிறமணியை 
கண்டறை - கற்புழை . 

வைத்துத்தைத்துக்கழுத்திற் கட்டுவது . ( உ - ம் . ) 
கண்டன் - 1. ஒரு சோழன். ( உ - ம் .) "கங் " பல்பலகண்டிகைத் - தார்மணிபூண்டதமனிய 
கைநீரூட்டுவித்துக்கண்டன் வேங்கை - யெந்நா மேகலை ” ( கலி . மருதம் . கூகூ . ) 5. நிலப்பிரிவு . 
ட்டுமெழுதி ” (பாரத . பாயிர , உ o . ) 2. கண 6. பணிச்செப்பு . 7. பதக்கம் . 8. மாதரணிவட 
வன் . ( பிங்கல . ககஎ .) 3. கழுத்துடையவன் . | த்தொன்று . ( பிங்கல . கஉ 0 க .) 9. வாகுவலயம் . 
( உ - ம் . ) " இருண்ட - கண்டனே போற்றி ” ( சே சூ . நிகண் . கக : ணகரவெ . க .) 10. வாச்சியத் 
துபு . சேதுயாத் சங . ) 4. வீரன் . ( உ - ம் . ) "தெதொன்று . ( 6,7 , 10. பிங்கல . ஙஉ அ ங . ) 


مع 


734 


கண்டுயிலல் , 


எகரு 


கண்ணவேணி , 


கண்டிசின்- கண்டேன் . ( உ - ம் . ) " இனிது கண்திே- 1. காஞ்சொறி . ( சூ . நிகண் . ச 
கண்டிசிற்பெரும ” ( புறநா . உஉ . ) 

நங . ) 2. தினவு . ( உ - ம் . ) “ கண்டூதியாற்றாதவர் 
கண்டித்தல் -1 . அறுத்தல் (பிங்கல உக்காரு .) விண்ணிடைக்கங்கைபுக்கார் " ( கந்தபு . முத 
2. கடிந்துகொள்ளுதல் . ( உ - ம் .) " பாங்கியெற் னாட் . கஅஅ .) ( கணகி ] 
கண்டிக்கவே ” (புலியூ . உ .) 3. தண்டித்தல் . 4 . 

கண்யேம் -- தினவு . (உ - ம். ) “ விலங்குதத்த 
வெட்டல் . ( சூ . நிகண் . கூ : உச . ) 

மெய்யகண்யேம்யாவும் , ( கந்தபு. மார்க்கண் 
கண்டிதம் - 1 , உபத்திரவஞ்செய்யப்பட்ட டேய. ச . ) கண ய ) 
து . 2. கண்டிப்பு . 3. தண்டனை . 4. தறிப்பு . 5 . 

கண்ைேய - சொறி . ( உ - ம் .) " அடங்காதே 
வரையறுப்பு . 

னினுங்கண்ைேய " ( சேதுபு . முத்தீர்த்த . சு . ) 
கண்டிப்பு - கண்டித்தல் . 

( கண பா ) 
கண்டியர் - பாணர் . 
கண்டியூர் -- ஒரு சிவஸ்தலம் . ( உ - ம் . ) " கண் கண்டூரம் - 1. கண்டௌடதம் . 2. பூனைக் 
டியூரிருந்த தொண்டர்பிரானை ” ( தேவார , திரு 

காலி . ( மலையகராதி .) 
க்கண்டியூர் . ங . திருகா . ) 

கண்டை --1 , எறிமணி . ( உ - ம் . ) “ பொங்கிய 
கண்டில் - இருபத்தெட்டுத்துலாங்கொண் 

பம்பைவலம்புரிகண்டை ” ( சேக்கிழார்பு . சுக . ) 

2. ஓராபரணம் . 3. சரிகைக்கரை . 4. சிறுதுகில் . 
கண்டில் வெண்ணெய்- குறிஞ்சி நிலத்து ( பிங்கல, கஉ எச .) 5. சீலை . 6. பெருமணி .( பிங் 
ள்ள ஒருமரம் . ( உ - ம் . ) " பச்சிலை கண்டில்வெண் கல . கஉசுக .) 7. மணி . ( உ - ம் . ) " கண்டைத் 
ணெய் " ( இராமா . பால . ஆற்றுப் . கக .) 

தாமத்தேர்பெறுகின்றமடங்கல் " ( கந்தபு , தா 
கண்டீர்வம் - சதுரக்கள்ளி . ( சூ . நிகண் . சு . ரக . கூகூ .) 8. யானைமணி . ( உ - ம் .) " கயங்களா 
ஙக . ) 

ர்த்திடுமோசையுங்கண்டையின்கலிப்பும் ” ( கந் 
கண்டீரவம் - 1. சதுரக்கள்ளி . ( மலையகரா தபு . திக்கு . உச . ) 9. வாச்சியங்களுளொன்று . 
தி . ) 2. சிங்கம் . (உ - ம் .) " கண்டீரவந்தங்குகாட் (உ.ம்.) " 

( உ - ம் .) " முழவங்கிளை துந்துபிசண்டையுட 
டிருவீருங்கதிர்மறைவுங் -கண்டீர் " ( மருதூர . 

ன் ” ( பெரியபு . திருநா , எசு . ) 10. வீரக்கழல் . 

கண்டோலம் - பெருங்கூடை, 
அரு.)4. மதயானை . (கரவ ) 

கண்டௌடதம் - கண்டாவுடதம் . 
கண்டீரை- செவ்வியம் . ( உ - ம் . ) " தொள் 

கண்ணகி கோவலவன் மனைவி . ( சி 
ளைக்கீடப்பகைகண்டீரைகணாமூலம் " ( தைல . 

கண்ணகை லப் பதிக . கஎ . ) 
தைலவ . அஉ . ) 

கண்ணஞ்சல் - அஞ்சுதல் . ( உ - ம் .)" கடா அ 
கண்டு -1 . கட்டி . ( உ - ம் . ) " பாதமேற்கண் 
இகண்டாய்ப்பராரை கொண்டெழு மூவீக்கம் 

க்களிற்றினுங்கண்ணஞ்சாவேற்றை " ( கலி . 

க 0 க . ) 
( தைல . தைலவ . கக . ) 2 . கண்டங்கத்தரி . ( மலை 

கண்ணஞ்சாமை - அஞ்சாமை . 
யகராதி . ) 3. கழலைக்கட்டி , 4 , கற்கண்டு .(உ - ம் . ) 

கண்ணடி 
" பத்தர்க்கினிய - பாயசங்கண்டு நிகர்புலியூர ( புலி 

கண்ணாடி . ( உ - ம் . ) " கண்ணடி 
யூ. சக . ) 5. காலின் பொருத்து , பாடு . (உ - ம்.) பூந்தொடைகவரி " ( கந்தபு . வரைபுனை . கசு .) 

கண்ணடியர் -- கன்னடியர் . 
" கண்டினரமகளிர் ” (தணிகை. அகத் . சஅஅ ) 
6. சொறி , 7. தீத்தழல் , 8. நூற்பந்து . 9 , நோக் கண்ணடைதல் - 1. ஊற்றடைதல் . 2. து 
கியென்னும் ஒரு வினையெச்சம். [ 6. கண .) வாரமிறுகல் . 3. பயிர்குருத்தடைதல் : 
கண்டுகம் - மஞ்சிட்டி. ( மலையகராதி .) கண்ணப்பர் - அறுபத்து மூன்று நாயன் 
கண்டு துத்தி - ஒரு பூண்டு . 

மாருளொருவர் . ( உ - ம் ) அமுதவாக்கு கண்ணப் 
கண்டுபாரங்கி- 1. சிறுதேக்கு . ( உ - ம் .) பநிற்கவென்றே ” ( பெரியபு . கண்ணப்ப . கஅ ங . ) 
" கண்டுபாரங்கியிருவேர் - நன்னாரி ( தைல் . தை கண்ணமங்கை - விஷ்ணுஸ்தலங்களிலொ 
லவ , ஙரு . ) 2. பஞ்சமூலத்தொன்று ; அது : 
காஞ்சொறி . 

கண்ணல் -1 , கருதல் . ( உ - ம் . ) " கணக்காக 
கண்டுழலம் - சிறுதேக்கு . ( மலையகராதி . ) நாய்கடின் காயநிலையெனக்கண்ணியென்ன 
கண்டுயிலல்- 1. கண்மறைதல் . ( உ -ம் .) | ( திருச்செந் - நிரோட்ட , உஅ . ) 2. குறித்தல் , 
நூல்விரித்தன்னகதுப்பினள் கண்டுயின்று 

( பிங்கல . கஎஎசு .) 
( புறநா . கருக . ) 2. நித்திரை செய்தல் . ( உ - ம் . ) கண்ணவேணி -- ஒருயாறு . ( உ - ம் . ) 
மாசுணங்கண்டுயில்வ ” ( நீதிநெறி . கூகூ . ) 

காளிந்திவாணிகாவிரிகண்ணவேணி - 


1 


பு 


ன்று . 


கைகா 


735 


கண்ணாயிருத்தல் 


எகசு 


கண்ணிமையார் . 


மை . 


கபத்திரிதீம்பாலி தூய தண்பொருநை" (திருவி கண்ணார்கோயில் - ஒரு சிவஸ்தலம் ; அஃது , 
ளை . தல , கக . ) 

இந்திரன் சிவனைப்பூசித்தது . ( உ - ம் .) “ கண் 
கண்ணழற்சி -1 , கண்ணெரிவு . 2. பொறா ணார்கோயில் கைதொழுவோர்கட்கிடர் பாவ 

ண்ணாவாகும் ” ( தேவார , திருக்கண்ணா. க , திரு 
கண்ணழித்தல் - பதச்சேதம்பண்ணிப்பொ | ஞா .) 
ருளுரைத்தல் . 

கண்ணாலழருக்கு - முண்முருக்கு . ( தைல . 
கண்ணழிவு - 1. தடுத்தல் . 2. பதவுரை . தைலவ . கங . உரை . ) 
( உ - ம் .) " பாடங்கண்ணழிவுதாரணமென்றி கண்ணாள்-- 1 , சரசுவதி , ( கண் - அறிவு . ] 2. 
வை " ( தொல் , எழுத் , சிறப்பு . உரை . ) 

சிநேகமுள்ளவள் . 
கண்ணழத்தங்கோல் வலியகணுக்களையு 

கண்ணாளர் - 1. கம்மாளர் . ( சூ . நிகண் : உ : 
டையமூங்கில் , ( உ - ம் .) " சோமேலிருந்தொரு உஅ . ) 2. சித்திரகாரர் . 3. சிநேகர். 4. நாயகர். 
கோறாவெனிற்றரவே 
துணிந்து - பூமேவுகண்ண 

கண்ணாளன்- 1. கணவன் , 2. தோழன் . 
ழுத்தங்கோல் கொடுத்தலும் ” ( மணிமே , சமயக் 

கண்ணி -1 . கண்ணுடையவள் . 2. கயிறு , 
சஎ , சஅ . உரை. ) 

3. கரிசாலை . ( உ - ம் . ) " கொள்ளிரவு தோணிபுளி 
கண்ணறல் -1. கண்ணோட்டமறல் . (உ - ம் .) கண்ணி ” ( தைல . தைலவ . கங .) 4. கொழுந்து 
கண்ணறச்சொல்லினும் ”( வள் . கஅசா.) 2. நட் 
புக்குலைதல் .( உ -ம்.) “ கண்ணற்றார் கமழ்கண் உம் .) " கண்ணிபறழைந்துமி தாந்துவைத்த 

ட்டு ” ( தைல . தைலவ . ருச . ) 5. தலைமேற்சூ 
ணத்தினென்பவே ” (சிந்தா . குணமாலை . உஅ .) 

டப்படுமாலை . ( உ - ம் . ) " கண்ணிகார்நறுங்கொ 
கண்ணறை -1 . அகலம் , ( பிங்கல . உஉஉ .. ) ன்றை " ( புறநா . க . ) 6. பாவிலொருவகை . 
2. குருடு . 3. வட்டத்துவாரம் . 4. வன்னெஞ்சு. 

( உ - ம் . ) " பராபரக்கண்ணி ” ( தாயுமானவர்பா 
கண்ணறையன்- 1. கண்ணோட்டமில்லா டல் .) 7. புட்படுக்குங்கயிறு. 8. பூ . ( உ - ம் . ) 
தவன் . ( உ - ம் .) " அன்பிலன்கண்ணறையனெ " குளிர்மதிக்கண்ணியார்க்கு ” ( சிந்தா . நாமக. 
ன்று ” (நீதிநெறி , சுஎ . ) 2. குருடன் . 3. வன் கஎக . ) 9. பூங்கொத்து . 10. பூட்டாங்கயிறு . 
னெஞ்சன் . 

11. பூமாலை. ( உ - ம் .) " நாண்மலர்க்கண்ணியும் ” 
கண்ணன் -1. கிருட்டிணன். (உ - ம் .) " கண் ) ( கந்தபு . திருக்கலி , கங .) 12. பூவரும்பு . 13 . 

. 
ணபொறுத்தருள் ( பாரத . கிருட்டிணன் . வலை . ( உ - ம் .) " உயிர்கொல்வேட்டுவர் கண்ணி 
உகஉ .) ( இது , கரியோன் என்னும் பொருள் யுட்பட்டதோர்கலை " ( கந்தபு . மாயைப் , ஙக 

.) 
தோர்பாகதச்சிதைவு என்பர் மணிமேகலையில் . ] 

கண்ணிக்கயிறு - நெய்வார்கட்டுங்கயிற்றி 
2. சோரபாஷாணம் . 

னொன்று . 
கண்ணா -1 . ஒருமரம் . 2. திப்பலி . ( மலையக 

கண்ணிக்கொடி- 1 , ஒருபடர்கொடி . 2 
ராதி .) 
கண்ணாட்டி -1 . அன்புடையவன் . 2. மனை 

கண்ணிகட்டுதல் -அரும்பு கொள்ளல் . 
யாட்டி . 

கண்ணிகம் -மணித்தக்காளி, ( மலையகராதி .) 
கண்ணாடி - உருவங்காட்டி . ( உ -ம் . ) - " கண் 

கண்ணிதத்தல் -- கண்ணிவைத்தல் . ( உ - ம் ) 
ணாடியன்னகடிமார்பன் (சிந்தா. பூமகள் . க . ) 
கண்ணாடிச்சால் - திடரிடைவிட்டுழுமுழவு , வர்போல் ” ( தணிகைப் . அகத் . சஙக .) 

" கண்ணிகுத்திவலைதொடுத்துக் கருதுறுபுள்ளு 
கண்ணாடித்தாரா- ஒருவகைத் தாராப்பற 

கண்ணிகை- 

1. தாமரைக்கொட்டை . 2 . 
கண்ணாடிப்புடையன்-- ஒருவகைப் 

ஒருவகைப் புடை பூவரும்பு . 
யன் பாம்பு . 

கண்ணிதழ் - கண்ணிமை. 
கண்ணாடி விரியன்- ஒருவகைப்பாம்பு ,, 

கண்ணிமை - 1. ஒரு கால அளவை ; அது : 
கண்ணாம்பூச்சிகாட்டுதல் பிள்ளைகளி 

கண்ணிமையிரண்டும் இமைப்பானது குறிப்பி 
கண்ணாம்பூச்சியாடுதல் னொரு வ 

ன்றி ஒருகாற்கூடி நீங்குங்கால அளவு . ( உ - ம் . ) 
கண்ணாம்பொத்தி 

கை விளை 

" கண்ணிமைநொடியென ” ( தொல் . நூன்மர 
யாட்டு . ( வழக் . ) 

பு . எ . ) 2. கண்ணிதழ் . 
கண்ணாயிருத்தல் - 1. உற்றுப் பார்த்திருத் கண்ணிமையார் - தேவர் . ( உ - ம் .) " இறங் 
தல் . 2. காவலாயிருத்தல் . 3. மிக்ககவனமாயிரு குகண்ணிமையார்விழித்தேயிருந்து ” (சிந்தா. 
த்தல் , 

நாமக . உக கூ . ) 


ஒரு புல் . 


வை . 


736 


கண்ணுளர் . 


எங்எ 


கண்படுத்தல் . 


கண் 


கண்ணியம் தரும் . 

கண்ணுளாளர் - நாடகர் . ( சூ . நிகண் . உ . 
கண்ணிலன் 1. கண்ணோட்டமில்லாதவ கூஅ. ) 
ன் . ( உ ம் . ) 

" கடுஞ்சொல்லன் கண்ணிலனா கண்ணுளான் சிவன் . ( உ - ம் .) " காதுளா 
யின் ( வள் . ருசு கா .) 2. குருடன் . 

னல்லேனென்றான் கண்ணுளான் கானங்கே 
கண்ணிலி - 1. எறும்பு . 2. குருடன் . 3. ட்டு " ( திருவிளை . விறகு .ஙக . ) 
திருதராட்டிரன் . ( உ - ம் .) “ கண்ணிலிகுமரன் ” கண்ணுறக்கம் - நித்திரை . ( உ - ம் . ) 
( பாரத . பதின்மூன்றாம் . கக .) 

மேநீதிகேடு கண்ணுறக்கம் பொச்சாப்பு ” ( சூ . 
கண்ணிற்றல் எதிரே நிற்றல் . ( உ - ம் .) நிகண் . கஉ : க .) 
" கண்ணின்று கண்ணறச்சொல்லினும் ” ( வள் . கண்ணுறல் - 1. காணுதல் . ( சூ . நிகண் . 
கஅச . ) 

க . அ . ) 2. சேர்தல் . (சிந்தா .) 
கண்ணிறுக்கம் - கண்களிறுகியிருக்கச்செ 

ணுறுதல் - கண்ணுறல் . 
ய்யுமொருநோய் . ( உ - ம் . ) " கண்ணிறுக்கமொ கண்ணுறை- 1. மேலீடு . ( உ - ம் . ) " புது 
ழுக்குப்பீளை ” ( தைல . தைலவ . ருஎ .) 

நெல்வெண்சோற்றுக்கண்ணுறையாக ” ( புறநா . 
கண்ணினளவு - ஒருமாத்திரையளவு. (உ - ம் . ) சக . ) 2. மேலே தூவுவது . (உ - ம் .) " அடகி 
கயற்கணினளவு 3 ) என்பதனாற் பெறப்படும் . ன்கண்ணுறையாகயாஞ்சில - அரிசிவேண்டினே 
(சிந்தா . பதுமை . உஉ அ .) 

மாக ” ( புறநா. கசம. ) 
கண்ணீர் நடுக்குறை - மூக்கிரட்டை . ( மலை கண்ணூறு - கட்பார்வையாலுறுந்தோஷம் . 
யகராதி .) 

(உ - ம் .) " அந்தினின்றாய்ந்து கண்ணூறழித்தா 
கண்ணீராக்கி-- பச்சைக்கருப்பூரம் . ளணிநீறளித்தே ” ( தணிகைப் . களவு . ங.உக.) 
கண்ணுக்கரசன் --துரிசு . 

கண்ணெச்சில் - கண்ணூறு. 
கண்ணுக்கினியான்- 1. கரிசலாங்கண்ணி , கண்ணெரிவு-- கண்ணழற்சியாகிய ஒரு 
2. பொன்னாங்காணி , 

நோய் , 
கண்ணுகம் குதிரை. ( பிங்கல . உச்சக .) கண்ணேணி - ஒருவகையேணி . ( சூ . நிகண் . 
கண்ணுடைழலி -- விஷ்ணுகரந்தை . ( மலை எருச . ) இதனைப் புறநானூற்றில் மூங்கிலேணி 
யகராதி . ) 

என்பர் . ( புறநா . கலரு, உரை .) 
கண்ணுதல்- 1. கருதல், குறித்தல் . ( உ - ம் .) கண்ணேறு - கண்னூறு . ( உ - ம் .) " சேகு 
" கபிலைகண்ணிய வேள்விநிலையும் " ( தொல் . 

நோன் சிலையாரோடுந் திரும்புக கண்ணேறின் 
பொரு . 50. ) 2. சிவன் . ( உ - ம் . ) " கண்ணுத றி ” (சீகாள . கண்ணப்ப.எ ... ) 
லுமைதவங்கண்டு ” ( கந்தபு . வரைபுனை , க . ) கண்ணொடையாட்டியர் - கள்விற்கும் வலை 
3. நெற்றிக்கண் . ( உ - ம் . ) " கண்ணுதலுடைய ச்சியர் . ( உ - ம் .) " காழியர்கூவியர்கண்ணொடை 
தோர்களிற்றுமாமுகப் - பண்ணவன் ” ( கந்தபு . | யாட்டியர் ” (சிலப் . இந்திரவிழ , உச . ) 
கடவுள் . அ . ) 

கண்ணோட்டம் - 1. கடைக்கண்பார்வை . 
கண்ணுமை - காட்சி . ( தொல் . புறத் . உக .) ( உ -ம்.) “ எண்டிசையுங்காரிகையார்- கண்ணோ 
கண்ணுலை முடி- ஒருவகையுலைமூடி , 

ட்டஞ்செய்யும் ” ( கலைசைச் , கா . ) 2. நாகரீ 
கண்ணுவம் -- கம்மியம் . 

அது , தன்னோபேயின்றாரைக்கண்டால் 
கண்ணுவன் - ஒரு முநிவன் . ( உ - ம் .) " கண் அவர் கூறியன மறுக்கமாட்டாமை . ( உ - ம் . ) " கண் 
ணுவன் முதலாமெண்ணருமுநிவர் (காஞ்சிப் . ணோட்டமென்னுங்கழிபெருங்காரிகை . ( வள் . 

ரு எக .) 3. பார்வையிடுதல் . 
புராணவர . கா . ) 
கண்ணுள் - கூத்து . ( சூ . நிகண் . க : சஅ . ) கண்ணோடல்-- 1. இச்சித்தல் . 2. இராகு 
கண்ணுள்வினைஞர் - 1. கண்ணாளர் . ( சூ. தல் . ( உ - ம் .) " கூற்றுக்கண்ணோடிய ” ( புறநா . 
நிகண் . உ : உஅ . ) 2. சித்திரகாரர்கள் . ( உ - ம் . ) கக . ) 3. கண்ணோட்டஞ்செய்தல் . ( உ - ம் . ) 
" கண்ணுள்வினைஞரும்பிறருங்கூடி ( மதுரைக் . " கருமஞ்சிதையாமற் கண்ணோட வல்லார்க்கு " 
ருக அ . ) ( நோக்கினார் கண்ணிடத்தே தந்தொ ( வள் . ருஎஅ .) 4. பார்வையிடல் . 
ழிலைநிறுத்துவோரென்றபடி .) 

கண்பட்டை- 

--கண்ணிதழ் . 
கண்ணுளர் - 1. கண்ணாளர் . 2 : சாந்திக் கண்படல் - 1. திட்டிபடுதல் , 2. நித்திரை 
கூத்தர் , மதங்கர் . (உ - ம் . ) " நலம்பெறுகண் செய்தல் . ( உ - ம் . ) " அன்னங்கண்படுதண்பணை 
னுளர் ” ( சிலப் . இந்திரவிழ . சக . ) 3. நாட நிடதநாடளிக்கும் ” ( நைடத . நாட்டு . ... ) 
கர் . ( உ - ம் .) " நீடுகண்ணுளராமெனநின்றுநின் கண்படுத்தல் - 1. கிடத்தல் . (உ - ம் .) " கா 
றாடுசித்திரப்பத்தி " ( கந்தபு . நகர . சஎ . ) சுகண்படுக்குமாடம் ( நைடத . சுயம்வர கருஎ.) 


கம் . 


737 


கண்விடுத்தல் . 


எகஅ 


கணகண . 


2 .. நித்திரைசெய்தல் , ( உ - ம் . ) “ பண்ணவன் | தா . ) 2. சித்திரப்பாவைக்குக்கண்வரைதல் . 2 . 
கண்படுத்தி பொற்கடல் ( கந்தபு . கைலாச . ரு .) விக்கிரகத்திற்குக்கண் திறத்தல் . 
கண்படுதல் - கண்படல் . 

கண்விடுதல் - 1. வாரம்விடுதல் . 2. வெ 
கண்படை- 1 , நித்திரை, ( உ - ம் .) “ வே ள்ளிமுதலியன உருகுதல் . 
தாக்கண்படை கொண்டகாலையினும் " ( கந்தபு . கண்விடுதூம்பு- ஒருவகைத்தோற்கருவி , 
நகர . அ o .) மனிதர் துயிலிடம் . ( உ - ம் .)" வெண் (சிலப் .) 
ணிலாமுற்றத்திட்ட - கண்படையணை மேற்கொ கண்விதுப்பழிதல்- கண்கள் தங்காட்சிவி 
ண்டு ” ( திருவிளை . திருநகர . சகூ .) 

துப்பான் வருந்துதல் , காட்சிவிதுப்பாவது , தலை 
கண்படை நிலை - பிரபந்தவகைகளுள் ஒன்று ; | மகனைக்காண்டற்கு விரைதல் .( வள் .அதி.க்கம் ) 

பெருமையிற்சிறந்தோர் அவைக்கண்நெ கண்விழி - கண்மணி . 
டிது வைகியவழி மருத்துவர் முதலியோர் அவ கண்விழித்தல் - 1. கண்டிறத்தல் . ( உ - ம் .) 
ர்க்குக்கண்டுயில் கோடலைக் கருதிக்கூறுவது . | " துயில்கண் விழித்தோன் ” (சிலப் , கொலை . 
( தொல் . பொரு . கா . ) 

ககரு . ) 2. நித்திரைநீங்கல் . 
கண்பாடு - நித்திரை . ( உ - ம் .) " யாதொன் கண்வினைஞர் - கம்மாளர் . 
றுங்கண்பாடரிது " (வள் . கசக .) 

கண்வைத்தல் -1 , கிருபைசெய்தல் , ( உ - ம் .) 
கண்பார்த்தல் - 1. இரங்கல் . 2. கடாட்சி " கண்வைத்தமரரையோம்பியகந்தன் ” (தணி 
த்தல் . 3. பரீட்சித்தல் . 

கைப் , சீபரி . சுரு . ) 2. பார்த்தல் . ( உ -ம் .) “ தி 
கண்புகைச்சல் - ஒருநோய் , 

சையிற் - கண்வைக்குந்தொறும் ” ( இராமா .பிணி . 
கண்பூத்தல் - கண்மயங்கல் . 

சச . ) 
கண்மங்கல் 

கணக்கதிகாரம் கணக்கு நூல். 
கண்மங்கலம்- கண்ணொளிகுறைதல் . 

கணக்கன் - 1. இலேக்கன் . ( கணக்கு- எ 
கண்மட்டம் கண்மதிப்பு . 

ழுத்து . ) 2. ஒருசாதியான் ; இவன் , அந்தண 
கண்மட்டு - 

னுக்கு ஆசுரவிதிப்படி மணஞ்செய்த அரச 
கண்மணி 1. உருத்திராக்கம் . ( உ- ம் . ) கந்நிகையிடத்துப் பிறந்த பிள்ளை. ( உ - ம் . ) "முன் 
" மன்னிய நீறுபூசிவயங்குகண்மணியும்பூண்டு , மொழிந்தவந்தணன்றா னாசுரமென்மணத்தினா 
( சூத . முத்தி . க : கச . ) 2. கண்ணிற்கருமணி . ன்மொய்யார்மன்னர் - கன்னிதன்னைக்கலத்தலு 
( உ - ம் . ) " கண்மணி குளிர்ப்பக்கண்டேன் ” ( சில மேகலித்தவனேகீழ்மையுடைக்கணக்கன் ” ( அ 
ப் . காடு . ருரு . ) 

ருணகிரிபு . வலம்புரி . கசே .) 3. ஒருமரம் , ( உவி 
கண்மலர் - 1. கண்ணாகிய மலர் . 2. விக் ன்சிலோ அகராதிகாரர் சண்பகமரமென்பர் .) 
கிரகங்கட்கணியும் விழிமலர். 

4. புதன் . ( சூ . நிகண் . க ; சுக . ) 
கண்மலர்த்தல் - விழித்தல் . (சிந்தா . ) கணக்காய்ச்சல் - கணரோகம் 
கண்மறிக்காட்டல் - கட்குறிப்புக்காட்டல் . கணக்காயர்- 1. அறிஞர் . 2. உபாத்தியா 
கண்மாயம் - கண்கட்டுவித்தை . (சிந்தா .) | யர் . ( உ - ம் .) " கழகமீது முன் போந்திடமுதுகண 
கண்முகிழ்த்தல் - கண்மூடுதல் . ( உ - ம் .) " தி க்காயர் " ( கந்தபு. நகர்புகு . சுச . ) 3. ஒத்துரை 
சையானைகண்கண்முகிழாவொடுங்க ” ( இராமா . 

ப்போர் . ( சூ . நிகண் . உ : அ . ) 
நாகபாச , உசச . ) 

கணக்கு - 1. அளவு . ( உ - ம் ) " காயத்தாற் 
கண்ழடி -1. அறிவிலி. 2. குருடன் . 

பெரியர்வீரங்கணக்கிலர் ” ( இராமா . ஊர்.கரு . ) 
கண்ழடுதல் - 1. இமைகுவித்தல் . ( உ - ம் . ) 2. எழுத்து . ( சூ . நிகண் . க : கஉ . ) 3. கணக் 
" கண்மூடிமவுனியாகி " ( தாயுமா. சச்சிதா. ரு . ) 

கேடு . ( உ - ம் .) " சித்திரகுத்தர் தம்மைப் போற் 
2. நித்திரை செய்தல் , 

றுகணக்கொடுவரச்சொலென்றான் ” ( சிவரக . 
கண்மை 1. கண்ணுக்கிடுமை . 2. கண் 

சிவதன்மா . சு . ) 4.தாற்பரியம் . ( உ - ம் . ) " என்ன 
ணோட்டம் , ( பிங்கல . உ 0 கசு . ) 

கணக்காகநானலைந்தெய்த்தேன் ” (திருச்செ 

ந்தினிரோட்ட . உ அ . ) 5. முறை , தன்மை . 
கண்வழக்குதல் கண்கூசுதல் , ( உ - ம் .) ( உ - ம். ) “ மணிப்பாம்பிருளின் மறைந்திருக்கத் 
" கண்வழுக்குசுடர்மாலை ” ( கூர்மபு . திருக்கல் . தேடுங் -கணக்காந்தற்போதத்தைக்காட்டி ( ஒழி 
கஅ . ) 

வி . யோக . உரு 
கண்வளர்தல் - நித்திரைசெய்தல் . ( சூ . நிக 

கணகண ஓரொலிக்குறிப்பு. ( உ - ம் .) " கண 
ண் . க : எ . ) 

கணகணகணவென நீள்களிறணிமணியிசையெ 
கண்விடுத்தல் - 1. அறிவுண்டாக்கல் , (சிந் ழவே ” ( பாகவத . பவுண்ட . அ . ) 


738 


கணப்பறை . 


எங்க 


கணம் . 


கண்கணத்தல் - 1. அதிகமான சூடு . 2. ஒலி கணப்பிரபை - மின்னல் . ( க்ஷணவ 
க்குறிப்பு . 

ஷா : க்ஷண - அற்பநேரம் . வஷா - ஒளி . ) 
கணகணப்பு - கணகணத்தல் . 
கணகணெனல் - 1. அதிகமாகவெரிதல் . 

கணப்பு -1 , சூடு . 2. தீச்சட்டி , 
2. ஒரொலிக்குறிப்பு . ( உ - ம் . ) " கணகணெனு 

கணப்பொருத்தம்- 1. செய்யுட் பொருத் 
ந்தோறும் ” ( இராமா . மூல . உகசு . 

தத்துளொன்று . ( உ - ம் .) " ஆதியிடையிறுதி ” 
கணகம் - 1. ஒருதொகை ; அது : கும்பம் 

( வச்ச வெண்பாப் . உக .) 2. விவாகப் பொருத்த 
பத்துக்கொண்டது . 2. படையிலொருதொகை . த்துளொன்று .( விதாந . கடிமண . எ . 
அது , குமுதமூன்றுகொண்டது . ( 1 , 2 , பிங் 

கணபங்கம் - கணந்தோறுந் தோன்றியழி 
கல . கசுசச . ) 

தல் .( உ - ம் . ) " கந்தமொடுயிர்படுங்கணபங்கம்மெ 
கணகர் . கணக்கர். (உ - ம் .) “ தருதியென் ன ”( கந்தபு. கடவுள்வாழ். உங ) ( க்ஷணம் ) 
கணகரை ” (கந்தபு . மார்க்கண்டேய . உக .) கணபதி- 1 , அதர்வணவேத உபநிடதங்க 
(மணிமேகலை .) 

ளுள் ஒன்று . ( கூர்மபு . அட்டமூ . உசு . உரை . ) 
கணகவி - ஞாநேந்திரியதத்துவத்திருக்கும் 2. விநாயகர் . ( உ - ம் . ) " கச்சியின் விகடசக்ரக்க 
பஞ்சபுவநபதிகளிலொருவன் . ( வி - ணி . உ எஉ .) ணபதிக்கு ” ( கந்தபு . காப்பு .) ( 2. மனவதி : 

கி :) 
கணகன் -1 , கணக்கிடுவோன் . (மிரு- ச.எ .) 

கணபதியணி- அறுகம்புல்லு . ( தைல . தை 
2. சோதிடன் . ( உ - ம் . ) " சோதிட நூலின்வல் 

லவ. கஙஉ . ) 
லவனாகியகணகனது தொழில் திரவியங்களை எ 

கணபதீச்சுரம்-- ஒரு சிவஸ்தலம் . ( உ - ம் . ) 
ண்ணிக்கொள்வது " ( மண்க : 

:) 

" கறைகொண்டகண்டத்தான்கணபதீச்சுரத்தா 
கணங்கள் - பூதங்கள் . ( உ - ம் . ) " பலகணங் னே ” ( திருச்செங்கா . க . திருஞா . ) 
களை - யட்டனன் ” ( கந்தபு . தாரக . கஙச . ) கணபர் - கணநாதர் . (உ - ம் .) " வாசப்பொ 

கணத்தைலம் - ஒருவகைத்தைலம் ; இதனி ழிலிடையாறிக்கணபர்கள்வானோரொடு ” ( கோ 
லக்கணம் . "சிறிய முத்தந்தருநெய் " என்ற தை யிற்பு . திருவிழா . சஎ ) 
ல . தைலவ . ககூ- ஆஞ்- செய்யுளிற்காண்க. 

கணபலி உருத்திரகணமுதற்கேத்திரபா 
கணதரர் -1.அருகக்கடவுள் . ( உ - ம் .) " ஆறி லனீறாகவுள்ள கணங்களுக்கிடும் பலி . ( உ - ம் . ) 
ருமாக் - கணதரரேறு செந்தாமரைகாணெங்கரு " அற்றைநிசிக்கணபலியையமைத்திடுக ” (சிவ 
ந்தலையே ” (திரு நூற். டுக .) 2. சொற்பொரு தரு. சிவஞாந தாந. ஙக . ) 
ளுணர்த்தும் நூல்களுக்கு , ஆதியிலே வழிநூ 

கணபன் கணங்களைக்காப்பவன் . ( உ - ம் . ) 
ல் செய்த ஒரு அருகசமையத்து ஆசிரியர். ( உ - ம் . ) கணபாதவிர்த்தாண்டருள் ” ( கம்பர . கச.உரை ) 
" கணதரரியன்றபாவாற் - றாமொருவழி நூல்சொ 

( 

மணவ :) 
ல்ல " ( சூ . நிகண் . பாயிர . உ . ) 
கணதேவர் - கட்காதி முப்பத்திரண்டு ஆயு 

கணபிச்சை- இல்வாழ்வோன் வீடுதோறும் 
தபாணிகளாயிருக்குந் தேவர் . ( வி - ணி . உசுக .) 

வாங்குந்தண்டுலபிச்சை . ( சைவச , 
கணநம் - எண்ணுதல் . ( மண . 

ருஎ . உரை .) 

நக ) 
கணநாதர் -1. கணத்தலைவர் . ( உ - ம் . ) " விற 

கணம் - 1. அணு . 2. அற்பம் . ( சூ . நிகண் . 
ற்கணங்கண நாதர் ” ( தணிகை, சீபரி . கஅ . ) 2 . 

அ . கக . ) 3. ஒரு தொகைச்சேநை ; அஃது , 
பூதத்தலைவர் . (உ - ம் .) “ நடந்தெதிர்ந்தகணா ) இருபத்தேழு தேரும் இருபத்தேழு யானையும் 
தரையெல்லாம் ” ( கந்தபு . தாரக . கஉ ங . ) 

எண்பத்தொரு குதிரையும் நூற்று முப்பத்தை 
கணநாதன்- 1 . அறுபத்து மூன்று நாயன் 

ந்து காலாளுங்கொண்டது . ( திவாகரம் . கஉ . 
மார்களிலொருவர். (உ -ம் ) " கடற்காழிக்கணயில் கணகம் என்பர் .) 4. ஒருநோய் . ( பிங்கல. 

தொகுதி .) ( இதனைச்சூடாமணி பிங்கலந்தை 
நாதனடியார் ” ( பெரியபு . திருத்தொண்ட கா .) 
2. கணங்கட்குத்தலைவன் 3. கணேசன் . 4 . 

ஈஉ எஎ . ) 5. ஒருபுல் , " கணம்புல்லர் ” பார் . 6 . 
சிவன் . ( மண நாய :) 

கண்ணிமைப்பொழுதினாலிலொன்று . 7. கண 

நாதர் . ( உ -ம் . ) " கரவில்கணங்கட்புனன்மிக ” 
கணநை -1 . எண்ணுதல் . 2. கணக்கு நூல் . ( கோயிற்பு : நட . சஎ . ) 8. கணபிச்சை.(உ -ம் .) 
( மண நா :) 

" சாந்தானிக பிச்சை தக்ககணம் ” ( சைவச . பொ 
கணப்பறை -- ஒருவகைத் தோற் கருவி . து . உரு எ . ) 9. காலநுட்பம் , ( சூ . நிகண் . கக ; 
( உ - ம் . ) " திமிலைகுடமுழாத்தக்கைகணப்பறை " ணகரவெ . க .) 10 . 

க . ) 10. குறைவு . 

11. கூட்டம் . 
(சிலப் . அரங்கேற்று . உஎ . உரை . ) 

( உ - ம் . ) " பத்திக்கணங்கணமா நின்று போற் 


பொது . 


739 


கணன் . 


எச O 


கணிகம் . 


யகர் . ( மண ) 


( 


கணாசலம் 


றும் ( கம்பரங் . கச . ) 12. சிவகணம் . 13 . வான் " ( சைவச . பொது . உசஅ . ) 2. விது 
சிவனைச் சேவிக்கும்பூதம் , 14. செய்யுட்பொரு 
த்தவகையுளொன்று . ( வச்ச . வெண்பாப் .) 15 . 

கணா -1. சீரகம் , 2. திப்பிலி. ( 1,2. அமரம் . 
தாரியங்களின் நொறுங்கல் . 16. திப்பலி . ( பிங் 

கணா ) 
கல . ஙஉ எஎ . ) 17. திரட்சி . ( உ - ம் . ) கணஞ்சா 

கணாசநர் - கணாதர் . (மணிமே. சமயக் . அஉ , 
ல்வேழங்கதழ்வுற்றாஅங்கு ( பெரும்பா.உருகூ .) 

உரை.) நொய்யைப்புசிப்பவர் என்றபடி . கணம் 
தீப்பொறி , 19. நட்சத்திரம் . ( சூ . நிக 

நொய் . 
ண் . கக . ணகரவெ.க . ) 20. நீர்த்துளி . 21 . 

கைலைமலை . 
பதினெட்டென்னுந்தொகை . ( தைல தைலவ . ) 

[ 

மணாது : 
22. பிசாசம் . ( உ - ம் .) " மாதரெனுங்கணமும் மண - கணம் , காது - மலை . கணங்கள் வாசஸ் 
வந்தென்னைப்பற்றியக்கால் " ( கந்தபு . மார்க்க தலமென்றபடி .] 
ண்டேய . உக . ) 23. வட்டம் . ( பிங்கல . ஙஉ எஎ ) கணாத்தியட்சன் - சதருத்திரரிலே ஊர்த்த 
24. வருக்கம் . 23. விலங்கின் கூட்டம் . 26 . 

ப்பிரதேசத்திலிருக்கும் தசருத்திரரிலொருவ 
வெண்சீரகம் . [ 1 , 15 , 18 , 20 , 26. கண . ன் . ( வி - ணி . உஎ0. ) 
3 , 12 , 13 , 19. மண , 6. க்ஷண . ) 

கணாத்யட்சம்-- நிவிர்த்திகலையிலே பிருதி 
கணம்புல்லர் - அறுபத்து மூன்று நாயன் வி தத்துவத்திலுள்ள ஒரு புவநம் . (சித்தா, கிரி 
மார்களுளொருவர் , கணம்புல்லைவிளக்கேற்றி யா . உக . உரை . ) 
னவர் . ( உ - ம் .) கலைநிலவாரடிபரவுங்கணம் கணாதர் --- வைசேஷிக நூல்செய்த ஒருமுநி 
புல்லர் ” (திருத்தொண்டர். ருஉ .) 

வர் . ( கணாஉ : கண் 

அரிசிநொய் . சுடி 
கணழட்டி - சரம் விடுநிலை நான்கினொன்று ; 

உண்பவன் . ) 
அது : நேரேயெய்தல் , ( பாரத . வாரணா. ருசு . 

கணுாதன் 

ஒரு முரிவன் . 
உரை . ) 

கணாந்நதர்-- கன்மேந்திரிய பஞ்சதத்துவத் 
கணழலி - 1. சாணாக்கி . 2. திப்பலி . 

திலிருக்கும் ஐந்து உருத்திரரிலொருவர் . ( வி 
கணர்கள்- பிசாசங்கள் . ( கந்தபு . அண்ட E உஎஉ . ) 
கோச . சுக . உரை. ) 

கணாழலம் - திப்பலி மூலம் . ( தைல தைலவ . 
கணரோகம் - ஒரு நோய் . 
கணவம் - அரசமரம் . ( சூ. நிகண் . ச . கரு . ) 

கணாரிடுதல் - ஓரொலிக்குறிப்பு . 
கணவர்- 1. கொழுநர் . ( உ - ம் . ) " கன்னெ 

1 . 
இந்திரள்புயக்கணவரேவலில் ” ( கந்தபு . திரு திடன் . (உ - ம்.) “ கண்ணியுரைப்பான்கணி ” 

ஒரு சாதி . 2. கணிப்பவன் , சோ 
நாட் . கங .) 2. பூதவீரர். ( உ - ம் .) " ஆயிரவெள்ள ( புறப்பொ. வாகை . உ ..) 3. கணியென்னேவ 
மாகுங்கணவரும் ” ( கந்தபு . தாரக . சசு . ) 
கணவன் -1. அதிபன் . 2. காந்தன் . (உ -ம்) லும் , தெரிநிலை வினைப்பகுதியும் , வினைத்தொ 

கையும் . 4. கையாந்தகரை . 5. சந்தகம் . 6 . 
" வீழ்ந்து கணவன்மிசையே புலம்புறுவாள் ” ( கந் 

நூல் . ( உ - ம் .) " பெருகுங்கணியிற்கணி பேசிய ” 
தபு . அசுரே . உ . ) 3. சூதபாஷாணம் . 
கணவாய் - 1 . ஒருமீன் , 2. மலைமேற்பா | நூலிற்றேர்ச்சியடைந்தவன் . ( உ -ம் .) “கணி 

( சிந்தா . குணமா. உ கஉ . ) 7. நூல்போனவன் 

புனைபவளத்திண்கால் (சிந்தா, நாமக . அச . ) 
கணவிரி - அலரி . ( உ - ம் . ) " கணவிரிமாலை 

8. பிரமதண்டு . 9. மருதநிலம் . ( சூ . நிகண் 
யிற்கட்டியதிரள்புயன் ” ( மணிமே . மலர்வக . 

கக ; ணகரவெ . க ங . ) 10. மிளகரணை . ] i 
கச . ) 
கணவீரம் - 1. அலரிச்செடி . ( சூ . நிகண் . 

விநாடி . 12. வேங்கைமரம் . ( உ - ம் . ) " ஒள் 
சு : அ . ) 2. செவ்வலரி . ( உ - ம் . ) " பெருந்தண் வள் . 

ளிணர்க்கணியின் கொம்பருலவியே ” (கந்தபு 

வள் . கஉ .) - ( 4 , 5 , 8 , 10 , 11 , இராசவைத் 
கணவீரநறுந்தண்மாலை ” (திருமுரு. உஙக . ) 

) 
கணவெட்டை - ஒரு நோய் . (உ - ம் . ) " 

கணிக்கல்-- கணித்தல் . ( உ - ம் .) " இவனரு 

அண 
த்தடர்வெண்மையுங்கணவெட்டையும் ” ( தை 

ள்கணிக்கற்பாலதோ ” ( இரகு . இரகுகதி . கசு 

. ) 
ல . தைலவ . கக . ) 

கணிகம் -1 . கணப்பொழுது . ( உ - ம் . ) " தவ 
கணன் -1 . பிராமணர் முதலியோருடைய ங்களாதியோர்கணிகமாற்றினும் ” ( தணிகைப் . 
பொருள்களையும் இரத்தினங்களையுங்கவர்வோ வீராட் . கஉக .) 2. கணப்பொழுது மாத்திரம் 
ன் . ( உ - ம் .) "கணனந்தணர்முதலோர் தம்பொ நிற்பது . 3. நூறுகோடி , 4. மண் , அரிசி , அந் 
ருள்கைக்கொள்வான் - மணிமுதலெல்லாந்திரு நம் முதலியவற்றாற் செய்து பூசித்தவுடனேவி 


அ 2 . ) 


கணி 


3 


தை . 


740 


கணிதம் . 


எசக 


கணை . 


கணு 


---- 


டப்படும் இலிங்கம் . ( சைவச .. பொது , ருருரு . பங்குனியின்றிங் களுத்தரமின்றேயாகும் ” ( கந் 
- உரை . ) ( 1 , 2 , 4. க்ஷணிக .) 

தபு . வரைபுனை . ஙரு . ) ( மணி ) 
கணிகவெற்பு-திருத்தணிகைமாலை .( உ - ம் ) கணிதர் - 1 , கணக்கறிந்தோர் . 2. கணக் 
" கணிகமேபுரிந்து கருத்து முற்றுறலாற்கணிக் கெழுதுவோர் . 3. சோதிடர் . ( உ - ம் .) " கணி 
வெற்பு ” ( தணிகை, வீராட் , கஉக . ) 

தர்- சொற்றவோரையில் ( நைடத.அரசாட்.க . ) 
கணிகன்- அரசகுலக்கந்நியைப்பிராமணன் கணிதன் -- சத்துரு . 
கரவிற்கூடிப்பெற்றபிள்ளை . ( உ - ம் .) " வேந்தர் 

கணிப்பு - 1. கணித்தல் . 
குலக்கந்நிதனை வேதியன் சோர்வொடு புணர கணியார் - 1. கணிக்கமாட்டார் . ( உ - ம் . ) 
வாய்ந்தவன்பேர்கணிகன் ( அருணகிரிபு . வல " வயினிடத்தமரக்கணியார் " ( கல்வளை . காரு . ) 
ம்புரி . ககக . ) 

2. கூத்தாடிகள் . 
கணிகை - 1. தன்னுடைய நாயகனிறந்த கணிவன்- சோதிட நூல் வல்லவன் . ( உ - ம் ) 
பின் வேறொருநாயகனாற்பெற்ற கருவினைச்சி 

" கணிவனது புகழ்கிளந்தன்று " புறப்பொ . வா 
தைத்தவள் . ( உ - ம் . )" மரித்திடலுங்காந்தன்பின் 

கை , உ O. ) 
மற்றையனால் வாய்த்த - கருத்தனை மாய்த்தாள் 

கணீர்கணீரெனல் - ஓர் உபயவோசை . 
கணிகைகாண் ” ( சைவச . பொது . உச எ . ) 2 . கணீரிடுதல் - ஓர் ஒலிக்குறிப்பு. 
தாசி . ( உ - ம் . ) " கள்ளூறு செவ்வாய்க்கணிகை 

கணீல் - ஓர் ஒலிக்குறிப்பு . ( உ - ம் . ) " கான 
காண்கைகேசி ” ( இராமா . நகர் நீங்கு . கக . ) 

மாயிரமாயிரகோடிக்குக்கவின்மணி கணீலென் 
3. முல்லை . ( மலையகராதி .) 

னும் ” ( இராமா . யுத்த . மூலபலவதைப் உஉ அ . ) 
கணிச்சி- 1. உளி . ( சூ . நிகண் . எ : கக . ) 

கணீல்கணீலெனல் - ஓர் உபயவோசை 
2. கூடந்தாலி , ( வள் . கஉருக .) 3. தறிகை . ( சூ. 

1. கவர் . 2. மரம் முதலியவற்றின் 
நிகண் . எ . கா.) 4. தோட்டி . (பிங்கல கரு எக .) முளி . ( உ - ம். ) " எட்டுக்கணுத்தண்டினிது 
5. மழு . (உ - ம்.) சீறருங்கணிச்சியோன்சினவ ( சைவச . பொது . ஙரு அ . ) 3. மூங்கில் , 
லின் ”( கலி . உ . ) 6. இலைமூக்கரிகத்தி . ( பிங்க 

கணுக்கிரந்தி பொருத்துக்களில் வரும் 
ல , கருசுக . ) 

ஒருநோய் . 
கணிசம் --- 1 . கநம் . 2. தாரியங்களின் கதிர் . 

கணுப்பாலை - ஒரு பாலை . 
( கணிப் .) 

கணுவட்டு- சிறியவாழைக்குலை . 
கணித்தல்- 1. அறுதியிடல். (சிந்தா.) சூ கணுவவரை ஒருவகை யவரைக்கொடி . 
டாமணி நிகண்டில் 

இதனை வரையறுத்தலெ (கணு - கவர் . ) 
ன்பர் . ( சூ . நிகண் . அ : கரு . ) 2. அளவுகுறித் 

ஒரு வாத்தியம் . ( உ - ம் . ) " அம் 
தல் , எண்ணல் . ( உ - ம் . ) “ இங்குரைத்த உத்த பலிகணுவை யூமைசகடையோடார்த்தவன்றே " 
ராயணம்பகலா மிருவிசும்பிலுறையுந் தேவர் - | (இராமா . பிரமாத்திர , ரு . ) 
கங்குறக்கிணாயநமாமிவை கூடநாளொன்றாய்க் கணேசன் 1. சிவன் . 2. விநாயகன் . 
கணிப்பர்மாதோ ” ( கூர்மபு . பிரமாவி . ச . ) 3. ( மணெ : மண 

( மணெய : மண - தேவசமுகம் . 

ர OUT . 
நன்கு மதித்தல் . 

தலைவன் . ) 
கணித்தொழில் சோதிடஞ்சொல்லல் . 

கணேசுரசெண்மர்-- கணத்தலைவர் எண் 
( உ - ம் .) “ கொடிச்சிமார்க்குக்கணித்தொழில் புரி | மர் ; அவர்கள்: நந்தி , மகாகாளர் , பிருங்கி , கண 
யும் வேங்கை ( இராமா . வரைக் . ங ங . ) 

பதி , இடபம் , கந்தர் , பார்வதி , சண்டர் என்ப 
கணிதசாத்திரம் -- 1. ககோள ஏல் , 2 . வர்கள் . ( சைவச . பொது . ரு உ அ . 

பாது . ருஉஅ . உரை . ) 
கணக்கு நூல் . 

( மணெUT: மண ; Ormo- தலை 
கணிதசிந்தாமணி -- ஒரு சோதிட நூல் . 
கணிதஸ்கந்தம் - சோதிடத்தினொருவகை; கணேரம் - மலைப்புளிச்சைச்செடி . 
அது ; கிரகசாதகணிதம் , பூகோள இலட்சணம் 
முதலியவைகளையறிவிப்பது . 

கணை -1. அம்பு .( உ - ம் .) " எரிக்கணையேவி " 

(பாரத . பதினொராம் . கஉ ) 2. அலகு . ( சிந்தா . 
கணிததீபிகை- ஒரு வானசாத்திர நூல் . நாமக . ககாக . ) 3. ஒரு நோய் . ( உ - ம் . ) " அயநாக 
கணிதம் - 1. எண் . ( உ -ம் . ) " கணிதமிலு மேனியடிகணைகை ” ( இராசவைத் . கலக . ) 4 . 
யிரெலாம் " ( கந்தபு . வரைபுனை . உ .) 2. எண் 

2. எண் ஒலி . 5. கரும்பு . 6. சிவிகைமேல் வம்பு . 7. திப் 
ணுதல் . 3. கணிக்கப்பட்டது. 4. கணித நூல். பலி . ( தைல . தைலவ . ) 8. திரட்சி . ( உ - ம் .) 
5.சோதிடநூல் .(உ - ம் .)" கணித நூலோ- ரோது இரும்புதலையாத்ததிருந்துகணைவிழுக்கோல் 


கணுவை 


வன் . ) , 


741 


கத்தாரிகை. 


எச 


கத்திகை 


பெரும்பா . கக . ) 9. நிறைவு . 10. பூரநக்ஷத்திகையின் முடங்கிய அணிவிரற்புறத்ததாகிய 
ரம் . ( பிங்கல . உச க .) 11. வளைதடி . 

நடுவிரலைச் சுட்டுவிரலோடு பொருந்தநிமிர்ப்ப 
கணைக்கால் - முழந்தாளின் கீழே பரட்டி து ” (உ - ம்)" கத்தரிகையேகாண்டகவிரிப்பி - னத் 
ன்மேலேயுள்ள பாகம் . ( உ - ம் . ) “ திகழ்கணைக் திரிபதாசை னணியின் புறத்தைச் சுட்டகமொ 
காலுந் தூக்கில் " ( கந்தபு . மாயைப் . ரு. அ .) ட்டவிட்டுயிர்ப்பதுவே ” ( சிலப் . அரங்கே. 

கணையம் - 1. அம்பு . 2. ஒருவாத்தியம் . கஅ . உரை ) 2. இரண்டலகுடையதாய் மயிர் 
( உ - ம் . ) " கடிபடுகரடிகைகணையஞ்சல்லிகை " முதலியவற்றைக்கத்தரிக்குங்கருவி . 3. கத்தி . 
( கந்தபு . கயமுகனு . உகச .) 3. காவற்காடு , (பிங் ) ( 2 , 3 , க.கரிகா ) 
கல . உஅசக .) 4. தண்டாயுதம் . (சிந்தா .) 5 . 

கத்திரிகைக்கை- திரிபதாகையின் முடங் 
பொன் . 6. யானைகள் போராடாமற்றடுக்கும்படி 

கிய அணிவிரற்புறத்ததாகிய நடுவிரலைச்சுட்டு 
நடுவேயிடப்படும் பெரியமரம் . ( உ - ம் . ) " வன்றி 

விரலோடு பொருந்தநிமிர்ப்பது . (சிலப் . ) 
ரைவெங்களிற்றினங்களிரண்டுபாலு மலையாம 

கத்தரித்தல்- 1. அறுத்தல் , வெட்டுதல் . 
விடுங்கணையமரனே போலும் ( பாரத . அருச் 
சுக, சசு . ) 7. யானைத் தூண் . (சிந்தா .) 8.யுத் { உ -ம் . ) “ கைதானிருபதுடையான் றலை பத்து 
தம். ( பிங்கல . கசஎக . ) 9. விளை தடி . ( உ -ம்.) ங்கத்தரிக்க - எய்தான் மருகன் ” ( கந்தரல. உ 2 .) 

2. எண்ணம்வேறுபடுதல் , 3. புழுவரித்தல், 
" ஆலங்கணையம் ” ( கந்தபு , தாரக , கரு எ . ) 

கத்தரி நாயகம்- யானைச்சீரகம் , ( மலையக 
கணையல் --சிரித்தல் . ( உ - ம் .) “ இலங்கெயி 
ன்மூன்று மெரியுண்ணக் கணையல் செய்தான் " 

கத்தரிப்புழ- ஒரு புழு . 
( தேவார , திருக்கழுக் . ச . திருஞா.) 

கத்தரிமணியன் - ஒரு விஷமுள்ள எலி . 
கணையாழி - முத்திரை மோதிரம் . 

கத்தரியம் - ஆடுதின்னாப்பாளை .( மலையகரா 
கணையுலக்கை - பூணிலா உலக்கை . 

தியிற்கத்திரியமென்றுளது .) 
கத்கதம் - 1. நாத்தடுமாறல் . 2. வெளிப் 

கத்தரி விரியன்- ஒருவகைப்பாம்பு . 

கத்தல்- ) , ஒலித்தல் , ( உ - ம் . ) “ கத்தியா 
படாத சொல் , ( 2 ) 

டளித்தொகை ” ( இரகு . நாட்டு . சக .) 2. கத 
கத்தக்காம்பு - பாக்கு வெற்றிலையோடு சேர் 

றல் , பிங்கல.உக்கரு . ) 3. விடாது பேசல் . (உரி 
த்துண்ணும் ஒருவகைச்சரக்கு . 

ச்சொல் . ககஎ ) 
கத்தணம் - சட்டை . ( உ - ம் . ) " கைப்படை 

கத்தலை- 

கத்தளை . 
தெரிந்து கொண்டார்கத்தணங்கடிதுபூண்டார் ” 

கத்தவியம்- செயற்பாலது .( க -5 - வ ) ] 
( இரகு . மீட்சி , எ . ) 
கத்தரம் - கத்தரித்தல் . ( கத - ந ) 

கத்தளை - ஒருமீன் , 
கத்தபம்- கழுதை. (உ -ம்.) “ கத்தபத்தின் செய்பவன் . 3. கடவுள் . 4. சிவன் . 5. முதல் 

கத்தன்- 1. அருகன் . 2. ஆக்குவோன் 
பாற்குக்கரியகிரந்தியறும் " ( பதார்த்தகுண . வன் . 6. விட்டுணு . 
க o அ .) ( உல ] 

கத்தா -1. கடவுள் . 2. செய்பவன் . 3. பார் 
கத்தர் - விசுவகர்த்தர் . ( உ - ம் .) “ வெண்பூதி | ப்பனி அரசனைக்கூடிப்பெற்றபிள்ளை , ( உ - ம் . ) 
யணி புண்டரிகத்தர் ” ( புலியூ. ஙஉ . ) 

" பார்ப்பனியுலகாள்வேந்தை - மணமுறப்புணர் 
கத்தரி - 1. ஒரு பாம்பு . 2. கத்தரியென்னே ந்துபெற்றமைந்தன் பேர்கத்தாவென்பர் சூத . 
வலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் . 3. கத்த 

சிவமான் : கஉ , ககா. ) 4. முதல்வன் . 
ரியை . ( உ - ம் . ) " பங்கியெறி - கத்தரியைப்போலு கத்தீ -1 . மாறுபட்டு ( திருநூற் , அரும்பத ) 
மிளம் ” (நீதிவெண் . உங.) 4. சாதிபத்திரி , 2. வாள் . ( உ -ம் .) " பூவிற்குகாசியரிந்திடு செய் 
5. வழுதுணை . (உ - ம் . ) " கத்தரிப்பூவுய்த்துய் யகத்தியன் " ( கம்பரா . ருரு .) 
ந்தானே ” (சிவரக . அபுத்தி . உக. ) 6. வேனி கத்திகட்டி - போர்வீரன் , 
ற்காலத்துக் கடுங்கோடையாகிய சித்திரைமா கத்திகை - 1 ஒருபடர்கொடி . 2. கருக்கு 
தம் இருபத்து மூன்றாந்தேதிமுதல் வைகாசி வாளிமரம் . ( மலையகராதி , ) 3. குருக்கத்தி . 
மரதம்ஏழாந்தேதிவரையிலுள்ள அக்கி நிநட்ச ( உ - ம் . ) “ கத்திகைக்கண்ணிநெற்றி ( சிந்தா. 
த்திரம் . 

குண . கஉக . ) 4. சிறுகொடி . (பிங்கல . க ஙஉ 
கத்தரிக்கோல் -- கத்தரிகை. 

5. துகிற்கொடி . 6. தொடைவிசேடம் , ( உ - ம் .) 
கத்தரிகை - 1. 

இணையாவினைக்கை முப்ப " கத்திகைக்கழுநீர் ” ( சிந்தா , விமலை . ருஅ .) 7. 
த்து மூன்றுவகையுளொன்று ; அது : திரிபதா | பூமாலை ( உ - ம் .) “ முத்துாகையார் குழல்சேர் 


742 


ககத்துருபம் . 


எச 


கதம் , 


மொய்யளியும் வீரருநற் - கத்திகையிற் சுற்றும் கத்துருவம்- 1. குதிரை . 2. குதிரைப்பற் 
( கலைசைச் . உக . ) 

பாஷாணம் . 
கத்திநுணா- நிலவேம்பு. ( மலையகராதி . ) கத்துரி - 1. கத்தூரிமிருகம் . 2. மான்மத 
கத்தியம் - 1. சிறுதுகில் . ( பிங்கல . கஉஎச ) ம் , மிருகமதம் . ( உ - ம் ) " கத்தூரிகமழ்சாந்தும் 
2. சொல்லத்தக்கது . 3. நல்லாடை . 4. வசந் பணித்தருள வேண்டும் ” ( தேவார , நாகை . க. 
நடை . (வீரசோ. யாப்பு ,சு . ) ( 2 , 4, உ ] சுங் . ) ( கஜு ] 

கத்தியோதம் மின்மினிப்பூச்சி . ( வ கத்தூரிகை- தக்கோலப்பொட்டு , ( உ - ம் . ) 
கொக ) 

" நிம்பத்தின் சளிகத் - தூரிகைவெண்- பாதிரிய 

ன்கீலம் ( தைல . தைலவ . கஙரு. ) 
கத்திரி - 1.ஒரு பாம்பு . 2. ஒருவகைப்பறை . 

கத்தூரிநாரத்தை - ஒருவகை நாரத்தை . 
[ கல்லாடம் .) 3. கண்டங்கத்தரி . 4. சோதிட 

கத்தூரிப்பிள்ளை - 
த்திலே சுபகருமங்களுக்கு விலக்கப்பட்ட தோ 

நாவி , 

கத்தூரிப்பூனை 
ஷம் . அது பாபக்கிரகங்கள் வக்கிரித்த இரா 
சிக்கு இரண்டாமிராசியும் பன்னிரண்டாமிரா 

கத்தூரிமஞ்சள் - ஒருவகை மஞ்சள் . ( இத 

னைப்பிங்கலநிகண்டில் சுவாங்கியென்பர். ) 
சியுமுற்ற நாள் . ( உ - ம் . ) "தீக்கோள்கள் வக்கிரமு 

கத்தூரிமான்- கஸ்தூரிமிருகம் , 
ற்றவிராசிக்கிருமருங்குங் - காக்குமிராசி நாட்கத் 

கத்தூரியெலுமிச்சை - ஒருவகையெலுமி 
திரி " ( விதாந . குணாகுண . சஅ . ) 5. மயிரெறி 

ச்சை . 
கருவி , 

கத்தை- கழுதை . 
கத்திரிகை - ஒரு வாச்சியம் . " படகநெடுங் 
கத்திரிகை " ( கோயிற்பு . நடராச . ஙச . ) 

கதகதெனல்-- விரைவைக்காட்டுமோர் ஈர 

இக்கொலிக்குறிப்பு. 
கத்திரிணி- தேக்குமரம். 
கத்திரியம்- ஆடுதின்னாப்பாளை . ( மலையக 

கதகம் - 1. சொல்லுதல் . 2. தேற்றாமரம் . 

( தைல . தைலவ . ) [] .கக. 2. கக்க ) 
ராதி . ) 
கத்திரியர் - 1. ஒருவகைத்தேயத்தார் . (திரு 

கதகன் -- கதை சொல்லுகிறவன் . 
வால . திருவிளை . அரும்பத . ) 2. க்ஷத்திரியர் . கதகாதித்தைலம் ஒருவகைத்தைலம் ; 
( க்ஷதியம் ) 

இது : தேற்றாங்கொட்டையோடு பிறவற்றையு 

ஞ்சேர்த்து வடிக்குந்தைலம் . இதனிலக்கணம் 
கத்திருத்துவம்-- கருத்தாவாந்தன்மை . தைல . தைலவ . ஙஙங்கலியிற்பார் . " இல்லமு 
கத்திருவாச்சியம்- பிறவினை . 

றும் ...... விஃதேகதகாதித்தைலம் ” க.தக 
கத்து- 1. கத்துதல் . 2. கத்தென்னேவ | தேற்றாமரம் . ) 
லும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொ 
கையும் , 3. கூப்பிடுகை . 4. சந்து . 5. பிதற் 

கதகாலம் - செல்காலம் . ( உதகாத 
றுகை . ( உ - ம் . ) " சமயக்கத்துக்கள் ” ( ம - தி . உக . 

சென்ற .) 
உரை . ) 

கதசம் - 1. உட்டணம் . 2. சரித்திரம் . S. 
கத்துதல் - 1. கூப்பிடல் . 2. சொல்லுதல் . நோய் . 4. முகில் . 
(பிங்கல . உ 00 க . ) 3. பிதற்றல் . ( உ - ம் . ) பித்தர் கதண்டு - கருவண்டு , 
குணமதுபோலவொருகாலுண்டாய்ப் பின்னெ கததம்- 1.கடுப்பு . 2. கலக்கம் . ( உ - ம் . ) 
ருகாலறிவின்றிப்பேதையோராய்க் - கத்திடுமா " கதநத்தொடுவந்து கலந்தவர்பா- விதநட்புறுமா 
ன்மாக்களுரைக்கட்டிற்பட்டோர் ” ( சி . சி . பர , மதி ” ( கந்தபு . காமத . கரு . ) 3. கொலை . 4. பே 
நூற்சிறப்பு . அ . ) 4. முழங்கல் . ( உ - ம் ) " கத்து சுதல் . 5. யுத்தம் . [ 3 , 5. கஉ . 4. கம ந் 

] 
கடல் சூழ்நாகைகாத்தான் ” (தனிப்பா .) 

கதம் - 1. அடைந்திருத்தல் . 2. உக்கிரம் 
கத்துரு -1 . ஆளுவோன் . 2. காசிபன் மனை ( உ -ம் .) " கதமில்கட்டியங்காரர் ” ( சேது பு.விதூ 
வியுந்தக்கன் மகளுமாயுள்ள ஒரு பெண் . (உ - ம் .) மச் . ரு . ) 3. கதித்தல் . ( உ - ம் . ) " கரகதத்தனி 
" அதிதிதிதி .... மதியிளைகத்துருவுடனே ” மால்வரையெடுத்து ” ( கந்தபு . துணைவர் . ஙக . ) 
(இராமா . சடாயு காண் ,உக.) 3. சதருத்திரருள் 4. கோபம் . " காயுங்கதமின்மைநன்று ” ( நாலடி . 
இயமதிசையிலிருக்கும் தசருத்திரருளொருவ சினமி , க . ) 5. சென்றது , இறந்தது . 6. பஞ் 
ன் . ( வி - ணி.உ எ . ) 4 . நடத்துவோன் . 5. படை சம் . 7. பாம்பு . 8. போதல் . 9. வலி . ( உ - ம் .) 
ப்போன் . ( கு ) 

" கதங்காவதம்பற்பலவோடி ” ( கம்பரங் . ருக . ) 
கத்துருபம் - கத்துருவம் . 

[ 


( 5 , 8. மத ) 


743 


கதலீபாகம் . 


எச 


கதாசித்து . 


கதம்பச்செண்டு- 

பலவித பூஞ்செண்டு . 2. பாட்டுக்களிலே வைக்கப்படும் ஒருவகைப் 
கதம்பப்பாக்கியம் - கதம்பக்குடிநீர் , ( தை | பொருளமைதி ” ( கம்பரர்.க.க.உரை.)(கவி 
ல , தைலவ . கஙரு .) 

வாழை . பாகம் - பக்குவம் . ) 
கதம்பம்- 1. ஆன்கூட்டம் . 2. கடம்பம 

கதலுதல் - அசைதல் . 
ரம் . ( உ - ம் . ) “ சுரும்பணிகதம்பநாற்றி ” ( பெரி 

கதவம் - 1. கதவு . ( உ - ம் . ) " பிறங்குபொற் 
பு . கண்ணப்ப . கக . ) 3. கடுகுப்பூண்டு . 4. கா 

கதவங்கடிறக்கு - மற்ற நோக்குவன் " ( நைடத . 
னங்கோழி . 5. கூட்டம் . 6. சனக்கூட்டம் . 

நகர . ஙா . ) 2. காவல் . ( சூ . நிகண் . கக : தகரவெ . 
7. பரிமளப்பொடி . (உ - ம் .) " கதம்பநாள் விரை" 
(இராமா, நீர்விளை . உச . ) 8. மஞ்சட்பூண்டு. 9. கஅ ) 
மேகம் . ( பிங்கல . ருக .) 10.வெண்கடம்பு. ( மலை டத்தினிறுதியைக்குறிக்கும் ஒருவாக்கியம் . 

கதவாக்கியம் - சோதிட சாத்திரத்திலே வரு 
யகராதி . ) [ 3 , 5 , 8 , கடிவ ) 

கதவு -1 , கபாடம், ( பிங்கல , ஈஉ அசு .) 
கதம்பழதளி நியாயம் - கடப்பம் மொட்டு 

2. காவல் . ( சூ . நிகண் . க : ஙங .) 
கள் ஒருசேரப்பூத்தல்போல ஒருங்கே நிகழ்வ 

கதழ் -1 . கதழென்னேவலும் , தெரிநிலைவி 
தாகிய நெறி . ( உ - ம் .) " இவ்வாறே கதம்பமு னைப்பகுதியும் , வினைத்தொகையும் . (உ - ம். ) 
குளநியாயமாக அங்கியசப்தமானது சுரோத்திர " கதழ்சினந்தலைக்கொண்டானே ” ( கூர்மபு . 
சம்பந்தமானபொழுது கிரகிக்குமென்பன் ” (சி . 

அந்தகா . அஉ . ) 2. வேகம் . ( உ.-ம். ) " கதழெரி 
சி . உ . சுக . சிவாக் . ) ( உவ ; 8ுகஉ ச்செக்கர்ப்பேழ்வாய் ” ( நைடத . சுயம் . உரு . ) 
மொட்டு . ) 

கதழ்தல் - 1 , உக்கிரமாதல் . ( உ - ம் . ) " காரி 
கதம்பாரி - தேற்றாமரம் . ( மலையகராதி .) கொளிந்தனங்கதழவிட்டு " ( கந்தபு . மாயையு . 
கதம்பு- கடம்பு . ( மலையகராதி . ) 

கக . ) 2. ஓடுதல் . ( உ - ம் .) " கடியகதழுநெடுவ 
கதம்பை -1. ஒருபுல் . 2. தென்னமட்டை ரைப்படப்பை ” ( புறநா . உ 02 .) 4. விரைதல். 
த்தும்பு . 

( உ - ம் . ) “ கற்றறிவில்லான்கதழ்ந்துரையும்( திரி 
கதரம் - 1. யானைத்தோட்டி . 2. வாள் . கடு . ரு ங .) 
[ கஉா ) 

கதழ்வு - 1. உக்கிரம் . 2. ஓர் உவமைச் 
கதாரோகம் - ஆணிரோகம் (சீவரட்.க 

நகக , ) 

சொல் . 3. சிநம் , 4. சிறப்பு . 5. பகை , 6. பெ 
( கதரம் - அரம் . ரொம் - நோய் .) 

ருமை . ( பிங்கல , உஉஉரு . ) 7. மிகுதி . ( சிந் 

தா .) 8. விரைவு . ( 4 , 8. சூ . நிகண் . கக : தகர 
கதலம் - வாழை . ( மலையக ராதி . ) ( கஉ . ) வெ . உ . ) 

கதலி -1. ஒருவகை வாழை . 2. கடுதாசி கதழ்வு றுதல் கலங்கிக்கூப்பிடுதல், ( உ - ம் ) 
ப்பட்டம் . ( உ - ம் , ) " ஆகாயமுற்றகதலிக்குவமை " கணஞ்சால்வேழங்கதழ்வுற்றாஅங்கு ” ( பெரு 
யானான் " ( இராமா . கடறாவு . அரு . ) 3. காற்றா ம்பா . உருக .) 
டி . 4. தேற்றாமரம் . 5. வாழை . ( உ - ம் . ) " கறியு 

கதறல் 

1. கத்தல் . ( உ - ம் . ) " கானே 
மாமிளகொடுகதலியுமுந்தி " ( தேவார , திருத் கதறுதல் - றுகரிகதறவுரித்தார் ” ( தே 
துருத்தி . ச . சுந் .) 6. விருதுக்கொடி . [ 1 ,3 , வார . திருத்தாண் . திருவீழிமிழலை . க . ) 2.அழு 
4,6.( சூ.நி கண்.கக தகரவெ. க.) 5 , 6,( க ) தல். (உ-ம்.) “ எவ்வுலகிலேப்பெற்றமிப்பெற் 

கதலிக்காநம்-- திருக்கழுக்குன்றம் . (உ -ம்.) றித்தாமிடரால்- வெவ்வுயிர்த்துக்கதறிமணியெ 
" குரங்குகுதித்தாடுத்தடங்கதலிக்கானப் பெருமா றிந்து விழுந்ததுவிளம்பீர் " ( பெரியபு . திருவா 
ளே ” (திருப்பு . உக . ) 

ரூர் . ச O. ) 3. கூப்பிடல் , 
கதலிகம் - தேற்றாமரம் . 

கதன் -1 . அடைந்தவன் . ( உ - ம். ) " பூகதனா 
கதலிகை - துகிற்கொடி , ( உ - ம் .) “ நீக்கமில் கியவன்றே ” (பாரத . திரௌ . டுஉ .) 2. சிநம் . 
கதலிகைநெடிய கேதநம் ” ( கந்தபு . வரைபு.அ .) ( உ - ம் . ) " யானையுடையார்கதனுவப்பர் " ( நான் 
கதலிச்சி ---- கருப்பூரம் . 

மணிக் ( ருரு . ) ( கதம் - கதனெனப்போலியாயி 
கதலிப்பூ -1, பச்சைக்கருப்பூரம் . (சட் - டு . ற்று .) 3. வசுதேவனுக்கு ரோகிணியிடம் பிற 
உ அ . ) 2. வாழைப்பூ . 

ந்தவன் , இவன் பலராமன் றம்பி . 
கதலிவதம் - அநுமன்றபோவரும் . 2. திருக் கதாகுவயம் - கோஷ்டம். (உ - ம். ) “ வரிவரி 
கழுக்குன்றம் . (உ - ம் . ) " கதலிவநமேவுபெருமா யெருக்கடி குலாதினிகதாகுவயம் " ( தைல , தை 
ளே ” ( திருப்பு , உகஎ . ) 

லவ, க . ) 
கதலீபாகம்- 1. சங்கீதத்தினோர் சுவை , கதாசித்து - சிலவேளை . ( காவிசு 


744 


கதிக்கை , 


எசரு 


கதிர்ப்பாரி , 


கதாநுகதிகம் -- பின்றொடர்தல் , ஒருவர் கதித்தல் -1 . எழுச்சி . (பிங்கல .உக அஎ . ) 2 . 
செயலையனுசரித்துச்செய்வது . ( மதா ம | ஒலித்தல் . 3.கடத்தல் . 4. கதியடைதல் . ( உ -ம் .) 
சிக : மத ; நமதிகம்- பின்செல்வது .) " கதிப்பவரில்லையாகும் ” (சி . சி . க: சசு .) 5 
கதாமஞ்சரி -- கோவையான கதை , ( கயா- | தவாசகங் கொண்டுரையெடுத்திலன் ” ( பாரத. 

சிறத்தல் . 6. சொல்லல் . ( உ - ம் .) “ முன்கதித் 
கதை . 8.ஜாரி . கொத்து .) 

குருகுல.ச.அ .) 7. நடத்தல் . 8. பருத்தல் . “ கதி 
கதாய் - 1. கந்தை . 2. பீறல் . 

த்தெழுந்த ” ( தஞ்சைவா . உஙரு . ) 9. மிகுதல் . 
கதாயாதம் - அனுபவபூமி நான்கிலிரண் ( உ - ம் .) “ இறைகதித்தசூர்முதலையிறுப்பவரனே 
டாம்பூமி , சித்தம் சொரூபத்திலே லயமாய் வி யிளையோனானவாற்றால் ” ( தணிகைப் நாட்டு . ரு ) 
வகாரத்தில் எட்டிப்பார்த்துத் திரும்பச்சமாதி கதிதபதம் - கூறியது கூறல் . ( கயிக் 
யாவது . ( ம.தாயா 50 ) 

வடி : கயி .50 - சொல்லப்பட்டது .) 
கதாயு- “ கெதாயு ” பார் . 

கதிதம் - சொல்லப்பட்டது . ( உ - ம் . ) * கதித 
கதாயுதம் --- தண்டாயுதம் , ( மலாயாய : | மகபாதகந்தன்னிற்கநிட்டமானபாதகமும் ” ( சி 
மடிா - தண்டு . சூயாய படை . ) 

வதரு . பாவ்வியல் . கஉ . ) ( கயிதா ) 
கதாயுதன் -- வீமன் . ( பிங்கல.எசஉ . ) ( மகா 

கதிப்பு - கதித்தல் . 
யாய : மா - தண்டு . சூய ய - படை . ) 

க்தியால் - வேலிக்கு நாட்டுஞ்சிறியமரக்கிளை . 

கதிர் - 1. இருப்புமுள் . 2. கதிரென்னே 
கதாயோகம் -சம்பாஷணை . ( கயாயொம் : வலும் , தெரிநிலைவினைப்பகுதியும், வினைத்தொ 
கயா - கதை . யொம் - கூட்டம் .) 

கையும் . ( உ - ம் . ) " கதிர்பொலந்தொட்டில்சேர் 
கதீ -1. அடைக்கலம் , புகலிடம் . 2. அதித்தார் ” (கந்தபு . புதல் , ங .) 3. கிரணம். (உ - ம் .) 
ட்டம் . 3. அறிவு , ஞாநம் . 4. ஆதரவு . (உ - ம் .) 

" எல்லிடுகதிர்மணி " ( இராமா. எழுச்சி . கக .) 4 . 
வேறுகதியேது புகலாய் ” ( தாயு , 

ஆநந்தமான . 

சந்திரசூரியர்கள் . ( உ - ம் .) “ விரிந்திடுகதிர்சுலா 
அ . ) 5. இடம் . ( உ -ம் .) “ விருந்தாகுமிதயமல மேருவாயவே ” (கந்தபு. நாட்டு, உஉ .) 5. தே 
ரட்டதளககதியில் " ( வேதா . சூ . காச . ) 6. ஐசுவ 

ருட்பரப்பின்மரம் . 6. பயிர்க்கதிர் . ( உ - ம் .) 
ரியம் . 7. கதியென்னேவலும் , தெரிநிலைவி 

பொன்சுடரிளங்கதிர்புறத்துக்கான்றவே ” ( கந் 
னைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 8. கிரக தபு . நாட்டு , கா . ) 7. வெய்யில் , ( உ - ம் . ) 
நடை , கிரகந்தன்பாதையிலே நாடோறுஞ்செ 

“ உறைபனிகதிர்போற்றுமோலையன் ” ( கந்தபு . 
ல்லுகை . 9. குதிரைநடை . (உ - ம் .) ஈரிரு தவங் ...) 
கதியுமுண்டாங் - குலப்பரியினங்கள் ” ( திருவா கதிர்க்கோல் - 1. இருப்புமுள் . 2 நேரிய 

கோல் . 
த . திருப்பெரு . கசு . ) 10. சித்தியடையுமுபா 
யம் , 11 , செலவு . ( பிங்கல . உக அக . ) 12 . 

கதிர்காமம்- இலங்கையிலேயுள்ள திருப் 
திராணி . 13. நடை . ( உ -ம் .) " துன்னும்பவக புகழ்பெற்ற ஒரு சுப்பிரமணியஸ்தலம் . ( உ - ம் .) 
மிவ்விரண்டி - னாற்றலுடையகதியினைப்பின்செ 

" மணித ரளம்வீசியணியருவிசூழ மருவுகதிர்கா 

மப்பெருமாள்காண் ” (திருப்பு . ஈ .40 .) 
ல்வன் ” ( ஞாநவா , புசுண் . அச . ) 14. படலம் . 
( உ - ம் .) “ மாயை கோலாகலகதி ” ( பிரபுலிங்க .) 

கதிர்செய்தல்- ஒளிவிடல். ( உ -ம் .) “ கதிர் 
15. பதவி . ( உ- ம். ) “ ஆருயிரனைத்துந்தத் தமரு செய்மாமணி ” (சிந்தா,நாமக. கசுசு .) 
வினைக்கமைத்தநீராற் - சேருறு கதிகளென்ன ” 

கதிர்த்தல் - 1. இறுமாத்தல் . 2. ஒளிசெய் 
( கந்தபு . ஆற்று . ஙக . ) 16. பிறப்பு . 17. மோ 

தல் . ( உ - ம் . ) " கதிருநன் பொற்கலன்வகைசாத் 
ட்சம். ( உ -ம்.) “ கதிதருசங்கற்பகங்காதரன் ” தினர் ” ( கந்தபு. திருவி . கஉ . ) 3. கர்த்தல் . 
( புலியூரந் . க . ) 18. வழி . 19. விதி . 20. வி 4. விளங்குதல் . (உ - ம் .) “ வாய்மைகதிர்ப்பச்செ 
ரைவு . ( உ - ம் . ) “ கதிகெழுகளிறு ” ( கந்தபு . 

ன்ற ” ( கம்பரா . க . ) 
திக்கு . ஈரு . ) [ 1 , 2 , 3 , 8 , 10 , 11 , 18 , 19 . கதிர் நாள் - உத்தரநாள் . சூ , நிகண் . க : 

கஉ .. ) ( கதிர் - சூரியன் . நாள் நட்சத்திரம் .) 

கதிர்ப்பகை- 1. அல்லி , 2. இராகு . 3 . 
கதிக்கும்பச்சை- 1. நாகபச்சை . 2. பச் குவளை . 4. கேது . ( சூ . நிகண் . க : சுங .) ( கதிர் - 
சைக்கல் . 

சூரியன் ; பகை . ] 
கதிக்கை - 1. அதிகரிப்பு . 2. கருக்குவா கதிர்ப்பாரி- தாமரை ( கதிர் - சூரியன்.பாரி 
விமரம் . 

மனைவி . ) 


மதி . ) 


745 


கதுமெனல் . 


எசசு 


கந்தகம் . 


சி 


0 


கதிர்ப்பாளை -ஆண்பனைப்பாளை . 

மதநெடுவேடர் தம்மை வாரியுண்டமரி வெள்வி 
கதிர்ப்பு - ஒளி . ( ஐங்குறு .) 

க் - கதுமெனமீளுகென்றான் ” ( சேது , கத்துரு . 
கதிர்ப்புல் - ஒருவகைப்புல் . 

உஅ . ) 
கதிர்மகன் - 1. கன்னன் . ( சூ . நிகண் : உ : கதுமை - கூர்மை . (விணி - ககஎ . உசஉ ) 
கசு .) 2. சநி . ( சூ . நிகண் . க: சுங . ) 8. சுக்கி 

கதுவல் - பற்றுதல் . ( உ - ம் . ) " கட்புலன் 
சீவன் . ( இராமா . கிட் . அரசியற்ப . உஉ . ) 4. கதுவல் செல்லா” ( நைடத்த , அன்னத்தைக்கண் . 
நமன் , ( கதிர் - சூரியன் . மகன் பிள்ளை ,) 

கதிர்வட்டம் - சூரியன் . ( உ - ம் .) இருண் கதுவாய் - 1. மேற்கதுவாய் கீழ்க்கதுவாய் . 
முழுதுண்ணக்காலையெழுகதிர்வட்டம் (திரு ( யாப் . காரிகை . உறுப் . கக .) 2. வடுப்படல் . 
விளை . யானையெ . நசு . ) 

( சூ . நிகண். க : கச ) 
கதிர்வாங்குதல்- 1. ஒளிவிடுதல் . ( உ - ம் ) கதுவாலி- கவுதாரி , 
கதிர்விடுதல் - கதிர்விடுதிருமணி கதுவு -1 . கலங்குதல் . ( பிங்கல . ககூஉ 0.) 
(சிந்தா, முத்தி .உரு உ . ) 2. கதிரீனுதல் . ( கதிர்- 2. கதுவென்னேவலும் , தெரிநிலைவினைப்பகு 
ஒளி ; பயிர்க்கதிர் . ] 

தியும் , வினைத்தொகையும் . 
கதிர்வீசுதல் - 1. கதிரீனுதல் . 2. கிரணம் 
விட்டிலங்குதல் . 3. செல்வம் பொலிந்து விளங் வரிந்திழுத்தல் . 3. பற்றுதல். ( உ - ம் .) " பேரழற் 

கதுவுதல் --- 1 . கலங்குதல் . 2. நார்முதலிய 
குதல் . 

பொறிகதுவுற நோக்கி ” ( கந்தபு . தாரக . அங . ) 
கதிரம் - 1 , அம்பு . ( சூ . நிகண் . எ : ச . ) 2 . 

4. மூளுதல் . ( உ - ம் .) " சீற்றங்கதுவ ” ( கூர்ம 
ஒரு விருட்சம் . இதன் பிசின் மருந்துக்கு உப 
யோகமாகும் . 3. கருங்காலி . (சூ . நிகண் , சு ; 

பு . அந்தகா.கலை .) 5. வாங்குதல் . 
உஉ . ) ( வா ) 

கதை --- 1. கதையென்னேவலும் , தெரிநி 
கதிரவன் - சூரியன் . ( உ - ம் . ) " காந்தகவெ 

லைவினைப்பகுதியும் . 2. காரணச்சொல் . ( பிங் 

கல . ங.உஅ அ . ) 3. சம்பாஷணை . 4. சரித்தி 
பிறருகதிரவ ” ( இரகு . திக்கு . அரு .) 

ரம் . ( உ - ம் . ) " அமலன்மாக்கதை ” ( கந்தபு . 
கதிராதித்தைலம் 

ஒருவகைத்தைலம் ; 
அது , கருங்காலிவேர்ப்பட்டை விளாமரவேர்ப் 6. தண்டாயுதம் . (உ - ம்.) “ கல்லோமெரனோ 

அவையட க . ) 5. சொல் . ( பிங்கல . ஙஉஅஅ .) 
பட்டை முதலியவற்றைத்துவைத்துப்பிறவற் இங்கதையோடுங்கணிச்சியொடுங்கழுமுள்வீச ” 
றோடு சேர்த்து வடிப்பது . இதனிலக்கணம் 

( கந்தபு. தாரக , ஙஅ . ) 7. பொய்வார்த்தை . 
( தைல . தைலவ . ச அ - ஆங்கவியிற்காண்க .) ( உ - ம் . ) " கதையெனக்கருதல் செய்யான் மெய் 
மதிர - கருங்காலி . சூஉ - முதல் . தைல - எண் 

யெனத்தானுங்கொண்டான் (சிந்தா . மண் . 
ணெய் . ) 

சங . ) 
கதிரெழுதுகள் - சூரியகிரணத்தெழுந்து 

கதைகட்டல் - கதையுண்டுபண்ணல். 
கள் ; அஃது : அணு எட்டுக்கொண்டது . ( உ - ம் .) 
" கதிரெழுதுகளெண்மூன்று ” ( கந்தபு . அண் 

கதைத்தல் --1 . கதைசொல்லுதல் . 2, சொ 
டகோ . ரு . ) 

ல்லுதல் , ( சூ . நிகண் . க : ரு . ) 
கது - வ . ( பதிற்றுப் .) 

கதோபகதநம் -1 , கதைசொல்லல் , 2. சம் 
கதுக்கு -- இராட்டினக்காது . 

பாஷணை . ( கயொவகய ருக : கயா கதை . 
கதுகீத்தல் - அதக்குதல் . 

உவகய_ o- சொல்லல் . ) 
கது கொதுத்தல் - 1. ஒலிக்குறிப்பு , 2 . 
கொதித்தல் . 

கந்தகட்பலம் -- தான்றி . ( மலையகராதி . ) 
கதுப்பு -1 . ஆண்மயிர் , 2. கன்னம் . 3. பசு 

கந்தகதிராவகம் --- கந்தகச்செய்நீர் . 
க்கூட்டம் . 4. பெண்மயிர் . ( 1 , 2 , 3 , 4. பிங் 

கந்தகபாஷாணம் - ஒருவகைப்பாஷாணம் , 
கல . ஙஉ . அஎ .) 5. மஞ்சள் . 6. மயிர் . ( உ 

( உ - ம்) 

கந்தகபூமி - உட்டணபூமி . 
உலறிய கதுப்பிற்பிறழ்பற்பேழ்வாய் ” ( திருமு 

கந்தகம் - 1. அவுபலபாஷாணம் . ( சட் - டு . 
ரு . சஎ ) 

கஎஅ . ) (மானிப்பாயகராதி காரர் கேரகண்டபா 
கதுப்புளி - முக்கவருள்ள சூட்டுக்கோல் . மும் நெருப்புப்பற்றினாலெரியுங்குணமும் உ 

ஷாணமென்பர் .) 2. உள்ளி . 3. பொன்னிற 
கதுழதல்- 1. உறுமுதல் . 2. கடிந்துகொ 

டைய ஒருவகை உலோகம் . அது கோழித்தலை 
ள்ளுதல் . 

க்கந்தகம் , சிவப்புக்கந்தகம் , சுரைக் கந்தகம் , 
கதுமெனல் - ஒரு சீக்கிரக்குறிப்பு . ( உ - ம் . ) நெல்லிக்காய்க்கந்தகம் , பாணகந்தகம் முதலிய 


746 


கந்தம் . 


எசஎ 


கந்தர்ப்பமகளிர் . 


சு 


வாகப்பலதிறப்படும் . 4. முருங்கைமரம் . ( 3 , 4. டம் . 3. அற்பம் . 4. இந்திரியம் . 5. உடம்பு . 
மாயக ) 

6. உள்ளி . 7. கருணைக்கிழங்கு . ( சூ . நிகண் .. 
கந்தகரசாயநம்- ஒரு மருந்து . ( மயக- | ச . ச .) 8. கழுத்தடி . ( உ - ம் . ) “ அவளைக் 

கந்தமேற்கொடுநன்றெனப்போயதுகளிறு ” ( கந் 
கந்தகம் . லாய ந த - மருந்துவகை . ) 

தபு . விடைபெறு . கா . ) 9. கிழங்கு . ( உ - ம் . ) 
கந்தகவுப்பு - ஒருவகையுப்பு . 

" கந்தமும்பிறவுமாகவிலைபொலிகலத்திலிட்டு 
கந்தசட்கம் 

தமரத்தை மரம் . ( மலையக ( கந்தபு . வள்ளி . உ.அ. ) 10.கூட்டம் . ( உ - ம் ) 
ராதி . ) 

" கந்தமொடுயிர்படுகணபங்கம்மென " ( கந்தபு. 
கந்தசட்டி - ஐப்பசி மாதத்திலே அமாவாசை கடவுள்வா, உங . ) 11 , சந்தகம் . ( உ -ம் .) “ பா 
க்குப்பின்வருஞ்சட்டி என்னுந் திதி . இது , கந்த ங்குசேர்தருகந்தசுகந்தமும்பரித்து ” (சிவரக, 
சுவாமிக்குரிய விரத்தினங்களுளொன்று . தேலி நாட்டியம், கஎ . ) 12. திரிகந்தம் ; அவை : 

கந்தசாரம்- 1. இந்திரநந்தகம். 2. சந்த கிராம்பு , நாவற்பூ , சண்பகப்பூ . 13. தூணம் . 
நம் . 3. பனிநீர் , ( இரகு . இரகு . உச . ) ( 1. க | ( உ - ம் .) " கலிகெழுகடவுள்கந்தங்கைவிட " ( புற 
வலார் . 2. மநயவாா ) 

நா . ருஉ ) 14. நூலின் பிரிவு . 15. பகுத்தல் . 
கந்தசாலி- சிறந்த வாசனையுள்ள ஒருவ 

( சூ . நிகண் . கக : நகரவெ . க . ) 16. பாதரசம் . 
கைநெல் . ( உ - ம் .) “கந்தசாலியின் கழிபெருவி ( தைல . தைலவ . எ 0.) 17. பொருத்து . 18, 
த்து ” ( மணிமே . மந்திர . சசு . ) 

பௌத்தமதத்திற் சொல்லப்பட்ட உருவமுதலி 
கந்தசுக்கிலம் - அதிவிடயம் . ( மலையகராதி ) 

ய பஞ்சகந்தம் . 19. மரவேர் . 20. முருங்கை 
தந்ததன்மாத்திரை - ஒரு தத்துவம் ; இது , 

( தைல . தைலவ . ) 21 , மூக்கினாற்கவரப்படுங் 
வியோமதத்துவத்துக்கப்பால் தசகுணமதிகமா 

குணம் . 22. மேகம் . 23. யசுர்வேத உபநிடத 
க ஆவரித்திருக்கும் . இதில் மந்திரரூபியென் த்தொன்று . ( கூர்மபு . அட்டமூர்த்த உசு .உரை .) 
னும் புவநாதிபதியும் கந்தாங்க என்னுமுருத்தி 24. யுத்தம், 25 , வசம்பு. (மலையகராதி .) 26. 
ரருமிருப்பர். ( உ - ம் . ) " குணங்களைந்தோ- டா 

வாசனைப்பூடு . 27. வாசனை . ( உ - ம் .) " கந்தமலி 
பதிற்கந்ததன்மாத்திரையினின்றமையும் பூமி” சந்தினொடு ” (தேவார . 

திருமயிலாம் . திருஞா. 

உ . ) 28. வாசனைவேர் . (2 , 4. பிங்கல , ஈஉ அக .) 
( மச்சபு . பிரமமுக . கரு . ) 

கந்தநாதலி - 1. செவ்வியம் . 2. மிளகுக் ( 3, 17 , 20 , 26. மங 5 , 8 , 10 , 14 , 16 , 17 , 
கொடி , ( மலையகராதி . ) ( மய நாக . ] 18 , 24.ஜல. 6 , 7 , 9 , 19 , 22. கா . 16 . 
கந்தநாதலியம் - அரத்தை . (மலையகராதி .) | ஜூ F. ) 
கந்தபத்தம் - புழுகுசம்பாநெல் , ( உ -ம் .) கந்தமாதநம்-- 1. அட்டகுலமலைகளுளொ 
" பரித்தநற்கந்தபத்தம் ” (சிவதரு . பலவிசிட்ட 

ன்று . (கந்தபு. அண்டகோச . ஙச .) 2. இரா 
ககூ . ) 

மேசுரத்திலுள்ள ஒருமலை . ( உ - ம் ) " வேலை 
கந்தபத்திரம் - வெண் டுளசி .( மாவது ) | வாம்புனலுடுத்தகந்த மாதநச்சிறப்புச்சொல்வா 
கந்தபாடாணம் கந்தகம் . ( மாலவா 

ம் ” ( சேதுபு . கந்தமா . க . ) ( 1. மாயஜாடி .. ) 
ஷாண . ) 

கந்தமாதநன் -- ஒருகுரங்கு . ( மாயாஉ 
கந்தபுட்பி- 1. மெருகன் கிழங்கு . ( தைல . கந்தமாதிரு -- பூமி , ( மாமனா- க . J : மய 
தைலவ .) 2. மெருகன் செடி . ( உ - ம் . ) " கந்தபு மணம் . ஜாத J- தாய் . ) 
ட்பிசமூலமுப்பான் பலம் ” ( தைல . தைலவ.சக.) 

கந்தழடிகம் - மூஞ்சூறு . ( மங 8 - ஷிக ) 
கந்தபுட்பை- அவுரி . மவஷா) 

கந்தழலம்- 1 , கிழங்கினைப்பிரதாநமாகவு 
கந்தபுராணம் - சாந்தபுராணத்தின் வழிக் 

டைய மூலம் , ( மூலம் - வேர். ) 2. கிழங்கு . 
தாகத்தமிழிலே கச்சியப்பசிவாசாரியர் செய்த 

கந்தர்- 

முருகக்கடவுள் . ( உ - ம் . ) " கந்தரல 
புராணம் . ( உ - ம் .) “ மேலையோர் - போற்றுகந்த ங்காரம் ) 
புராணமதென்பவே ” ( கந்தபு . அவையட . கஎ .) 

கந்தர்ப்பகூபம் - யோநி . ( கதவ - க 
கந்த பூதியம் - நாய்வேளை . ( மலையகராதி .) 
கந்தம் - 1. அகநாடகங்களுக்குரிய இருப் உ : நவ - மன்மதன் . க வ - கிணறு 
த்தெட்டுருக்களுளொன்று ; அஃது , அடிவரை கந்தர்ப்பமகளிர் - கந்தருவமகளிர் . ( உ - ம் .) 
யறையுடைத்தாய் ஒரு தாளத்தாற்புணர்ப்பது . " கந்தர்ப்பமகளிராடும் " ( இராமா , ஊர்தேடு . 
(சிலப் , அரங்கே , கச . உரை. ) 2. அணுக்கட் கசு . )) 


747 


கந்தவடி . 


எசஅ 


கந்தாத்திரி . 


கந்தவர்க்கம் - } சுந்தவருக்கும். இவர் 


கந்தர்ப்பன் --- மன்மதன் . ( கால்- ; க0 

கந்தவருக்கம் ( . ) 
சுகம் , உவபு - திருப்தி . ) 

" கந்தவர்க்கமுங் கிளர்ம 

ணப்புகையும் " (திருவாதவூ . திருப்பெ . எ O. ) 
கந்தரக்காட்டம் - வெள்ளைப்பாஷாணம் . 

கந்தவனம் --காளையார்கோவில் . (திருவால . 
கந்தரசு - சாம்பிராணி . 

திருவிளை . அரும்பத .) 
கந்தரப்பாச்சி- அப்பிரகம் .( சட் - டு . கஅஎ ) 

கந்தவாகம் - கஸ்தூரிமிருகம் . மலவாஹ 
கந்தாம் -1. கடற்பாசி . 2. கழுத்து .(உ - ம் ) 
“ என் - கந்தரத்தணிந்தது ” ( கந்தபு . தாரக ,கஙஉ .) கத்தவாகன் - காற்று . (மயவாம் ) 
3. கற்கடகபாஷாணம் . 4. தீமுறுகற்பாஷா கந்தவாகனன் - காற்று . ( உ - ம் .) " நன்மகிழ் 
ணம் . 5. புனமுருங்கை . ( மலையகராதி . ) 6. ச்சி சேர்மருத்துற்றான் கந்தவாகனனெனுநாம 
மலைக்குகை. ( உ - ம் . ) " கந்தரங்கானந்தனில் " ந்தான் " (சிவரக . தேவி இமயம் . உங . ) 
( திருச்செந் . நிரோ. உசு .) 7. மேகம் . ( உ - ம் .) கந்தவாரம் -- அந்தப்புரம் , ( சூ . நிகண் , ரு : 
நந்தனங்கந்தரஞ்சேர்புலியூரனை " (புலியூ . அ . ) ருக . ) 
( 2 , 7. கலயா : க --சிரம் , நீர் ; யா.6.காம் 

) கந்தவுத்தி- சேர்த்தற்குரிய வாசனைப்பண் 
கந்தாழட்டி- நேரேயெய்தல் . ( சிந்தா . ) டங்கள் . ( மணிமே . ) 
கந்தராசம் -- சந்தநம் . மயராஜ : மாம 

கந்தவுரு- அகநாடகங்கட்குரியவுருப்புக்க 

ளுளொன்று . அது அடிவரையறையுடைத்தா 
மணம் . ராஜ - அரசன் . ) 

ய் ஒரு தாளத்தாற்புணர்ப்பது . (சிலப் . எஉ.பக் .) 
கந்தருவம்-- 1. இசை . 2. இசைப்பாட்டு , கந்தழி- ஒரு பற்றுக்கோடுமின்றி அருவா 
( உ - ம் .) “ கந்தருவங்கள் கேட்டார் கடவூர்வீரட் 1 கித் தானே நிற்குந்தத்துவங்கடந்தபொருள் . 
டனாரே ” ( தேவார . திருக்கடவூ . திருநா . ) 3. ( உ - ம் . ) " கொடிநிலைகந்தழிவள்ளியென்ற ” 
எண்வகை மணத்துளொன்று . அது , தலைவி ( தொல் . பொரு . அ.அ.) 
யுந்தலைமகனுமொருப்பட்டுக்கலப்பது . 4. குதி 

கந்தளம் - 1. கதுப்பு . 2. சட்டை . ( பிங் 
ரை . 5. குயில் . 6. சரீரம் நீங்கியவுயிர் 7 . 

கல . கசுஎை . ) 3. பொன் . 4. முளை . 5. யுத் 
தேவசாதியிலொருவகை, ( உ - ம் . ) “ சுரபியென் 

தம் . 
பா -டேனுவுடன் கந்தருவமற்றுள்ள பிறபயந்தா 

கந்தளேந்திரர்- நவநாதசித்தர்களுளொரு 
ள் " இராமா . சடாயுகாண் , உசு . ) ( 1,4. பிங்கல . 

வர் . ( உ - ம் . ) " கருதுகந்தளேந்திரர்கோரக்கர் ” 
கூஉகக . ) 

( செந்தூர் . செந்தூர்வைபவ . ச . ) 
கந்தருவர் - இசைபாடுவதொரு சிறகுடைத் 
தேவசாதியர் . ( உ - ம் . ) “ வாவுகிந்நரருவணர்கந் 

கந்தறுவா - ஆமணக்கு . ( மலையகராதி . ) 
தருவர் ” ( கந்தபு . திருநகர ஙசு . ) 

கந்தன் 1. அருகன் , ( சூ . நிகண் . கக : 
கந்தருவவிவாகம் - காந்தருவமணம் அது , 

மகரவெ . கஉ . ) 2. ஒரு பிதிர்த்தேவதை . 3 . 
தலைவனும் தலைவியுமெதிர்ப்பட்டுத் தாமேகூடு | கந்தசவாமி , ( உ - ம் . ) “ கந்தனேநமதுமாதைக் 
வது . மாயவ - விவாஹ : நால்வ - கந்தரு 
[ 

கவர்ந்தனன் ” ( கந்தபு . வள் . ககச . ) (உமாதே 
வன் , விவாஹ - கல்யாணம் . ) 

வியாரால் ஆறுவடிவுமொன்றாகச் சேர்க்கப்பட் 

டவன் எனவும் , சத்துருக்களை வற்றச்செய்ப 
கந்தருவவேதம்-- சாமவேதத்தின் ஒருபா 
கம் . மலவ - வெடி .) 

வன் எனவும் பொருள் கூறுவர் . ) 4. காமன் . 

5. சீர்பந்தபாஷாணம் , ( சட் - டு . கககா.) 6. சூத 
கந்தல்- 1. கந்தை . 2. கேடு . ( உ - ம் . ) “ நர் பாஷாணம் . ( சட் - டு . கருக . ) 7. சோ ரபாஷா 
தனங்கந்தலென்பார் ” ( புலியூரந் , அ . ) 3.பீறல் . ணம் , ( சட் - டு . உகச . ) 8. போனவன் , ( கந்த 
கந்தலோகம் - சுப்பிரமணியபதம் . 

என்னுந்தாது போதல் என்னும் பொருளுடை 

யது . அ - வினைமுதற்பொருள்விகுதி . ) 
கந்தவகம் -1 . மூக்கு . ( மாயவஹ ; மாய 

கந்தனை 

1. சன்னராஷ்டம் . ( தைல . தை 
நாற்றம். வஹ- தரிப்பது . ) 2. வாசனையுறல் , 

லவ . நக .) 2. சிற்றரத்தை . ( தைல . தைலவ . 
கந்தவகன் - காற்று . ( உ - ம் .) “ வெம்பயாவ | சு.அ.) 
கன்றனாவிவிரவுகந்தவகனினால் ” ( சேது.சீதை. 

கந்தாங்கன் - மந்திரரூபியென்னும் ஒரு 
கரு . ) ( மால்வஹ : ம - மணம் . வஹ - தாங் புவநாதிபதியோடு கந்ததன்மாத்திரையில் இரு 
குவது . 

க்கு மோர் உருத்திரன் . ( வி - ணி , உ எ ..) 
கந்தவடி -- வாசனைத்தைலம் . 

கந்தாத்திரி - நெல்லி . ( மலையகராதி . ) 


748 


- . ( ) / 
கந்து . 

எசக 

கந்நிகாமலடி . 
கந்தாயம் - 1. கந்தாய வரி கொடுக்குங்கா க்கந்தினின்ற " (சிந்தா. இலக் கசாரு .) 9. தூற் 
லம் . 2. பங்கு . 3. வருஷத்தின்மூன்றத்தொ றினமணியருகு . 10. பண்டி . 11. பண்டியுள் 
ருகூறு. 4. விளைவுகாலம் . 

ளிரும்பு . 12. பற்றுக்கோடு . ( உ - ம் . ) " மறங்கக் 
கந்தாரம்- 1. இசைப்பாட்டு . ( உ - ம் . ) " கந் | தாககல்லமர்வீழ்ந்த ” ( புறநா. கக.) 13. மாடு 
தாரவீணைக்களி " (இராமா . கடறா. எரு .) 2 . பிணைக்குங்கயிறு. 14. யாக்கையின் மூட்டு . 15 . 
ஒருதேசம் . 3. காந்தாரமென்னும்பண் . (உ - ம் ) வைக்கோற்றிரன் . ( 11,14. (பிங்கல . ஈ-உகஉ .) 
கந்தாரஞ்செய்துகளிவண்டு ” (சிந்தா, விமலை . கந்து கட்டுதல் - 1. நீர் கொதித்துவரைகட் 
எக . ) 4. மது . ( உ - ம். ) " தெளிப்பவிளைந்ததீங் டுதல் . 2. நெற்களத்திலே வைக்கோற்றிரட் 
கந்தாரம் " ( புறநா . உருஅ .) ( 2. மரமாா . ) டிவளைத்து விடுதல் . 

கந்துகம்- 1. குதிரை . ( உ - ம் .) " கந்துகஞ் 
மொய்ம்புறு காளை " ( பாரத. நான்காம் போ.க) சிரிக்குமோதை ” (திருவிளை தண்ணீர். கசு .) 2 . 
( மாலா - மணம் , வஹ - தாங்குவது . ) 

குறுநிலமன்னர் குதிரை. ( பிங்கல . உசருங . ) 

3. பந்து . (உ - ம் . ) " கந்துகத்தேரோட்டுங்கலை 
கந்தாவதி- வாயுதேவனுக்கு மேருக்கங்க 

சையே ” (கலைசைச் . வெண்.கக.) ( குக ) 
ணத்திலுள்ள ஒரு பட்டணம் . ( த . நி . போ . 
நஙக . ) 

கந்துகன் - தான்றி . ( மலையகராதி . ) 
கந்தீ- 1. கந்தகபாஷாணம் . 2. கந்தகம் . 

கந்துடைப்பொதியில் - தெய்வமுறைகின் 
3 : கந்தியென்னேவலும் , தெரிநிலை வினைப்ப ற தளியினையுடையஅம்பலம் . (உ -ம் .) வம்ப 
குதியும் , 4. கமுகு . (உ - ம்.) " கானிமிர்கந்திகலர்சேக்குங்கந்துடைப்பொதியில் " ( பட்டின . 

உசக . ) 
ள் கான்ற பாளைமேல் ” ( கந்தபு. திருநாட்டு . 
சஉ . ) 5. தவப்பெண் . ( சூ . நிகண் . உ . சுஉ ) 

கந்துதல்- கெடுதல் ,. 
6. துவரம்பருப்பு . ( இராசவைத் . ) 7. பச்சை கந்துமாறுதல் - ஏரில் மாறிக்கட்டல் . 
மணி . ( சட் - டு , கா .) 8. வாசம் . 9. வாசனைப் 

கந்துவான் -- மாடு முதலியவைகளைப்பிணை 
பொருள் . ( உ - ம் . ) “ ஆமய முதலியவைந்துகந் 
திகள் ” ( கந்தபு . மீட்சிப் , ஙஉ . ) 

கந்துள் - கரி . ( உ - ம் . ) “ கந்துளுமிழுங்கரிய 
கந்திகை - சிறுதேக்கு . (உ - ம் .) “ புழுப்ப சூழ்புகைகள் ” ( சூளா. கல்யா, உஎரு .) 
கைகந்திகை ” ( தைல . தைலவ. சுசு . ) 

கந்துளம் - பெருச்சாளி . 
கந்தித்தம் - சீலை . 

கந்தேறு - கோடகசாலை . ( மலையகராதி . ) 
கந்தித்தல்- பரிமளித்தல் . ( உ - ம் . ) “ தகரங் 

கந்தை - 1. கரணை . ( மலையகராதி .) 2 . 
கந்திக்குங்குழலாய் " ( கம்பரந் . எஅ . ) 

சண்பக மொட்டு . 3. சிறுதுகில் . ( பிங்கல . 
கந்தியுப்பு - கந்தகவுப்பு . 

கஉஎசு . ) 4. பீறற்புடவை . ( உ -ம் . ) " ஆரங்க 
கந்திரி - மாட்டினாலிழுக்கப்படும் பண்டி . | க்கட். க. ) ( 2. மலா . 4. கபயா ) 

ண்டிகையாடையுங்கந்தையே " ( பெரியபு . திரு 

கந்தோதம் -1. நீலோற்பலம் , 2. தாமரை , 
கந்திரு - செல்பவன் , ( மத J ) 

( மலையகராதி .) ( ககொக ) 
கந்திருவை குரோதையின் மகள் . இவளி 

கத்தி- கன்னியெனத்தமிழில் மருவிவழங் 
டத்தில் குதிரைசென்மித்தது . ( வி - ணி ,உருகு) 

கந்தி வாருணி - பேய்த்தும்மட்டி . ( மலையக குவதால் இதற்குப் பொருள் கன்னியிற் காண்க . 
ராதி . ) 

கந்நிக்கிழங்கு - கிட்டிக்கிழங்கு . 
கந்திற்பாவை - சக்கரவாளக்கோட்டத்திற் கந்நிகாதாநம் -- அறமுப்பத்திரண்டினொ 
சம்பாபதிகோயிலின் கிழக்கேயுள்ள தூணில் மய ன்று . அது : கந்நியைத்தீமுன்னற்கொடுப்பது . 
னால் நிருமிக்கப்பட்ட ஒரு பிரதிமை . 

( சூ.நிகண்.கஉ கஙச .)( க- பாஷா- : க.நா 
(மணிமே. ) 

கக்கி - உா ந.கொடுத்தல் . ) 
கந்து -1 . அருகு . 2. ஆதீண்டு குற்றி . ( உ - ம் ) 
" கந்துடைநிலைத்தாந்- தளத்தினுலவும் ( கந்த 

கந்நிகாப்பு - காஞ்சிபுரம் . ( உ - ம் . ) “ கந்நிகாத் 
பு . திருவிளை, ச . ) 3. கட்டுத்தறி . ( உ - ம்.)“ கர் திடலாற் கக்கொப்பென்னுங்கவின் பெயருடை 
தடுகளிற்றுரி ” ( கந்தபு . ஆற்று . ச . ) 4. கந்தெ யதுகச்சி ” ( கந்தபு . திருநகர . எஉ . ) 
ன்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் . 5 . கந்நிகாமலடி - பெற்ற ஆண்பிள்ளைகளிற 
கழியப்பாய்தல் . ( புறப்பொ . ) 6. கழுத்ந்துபோகப் பெண்பிள்ளைகள் எல்லாமிருக்கப் 
தடி . 7. சந்து . 8. தூண் . ( உ - ம் .) " கருப்புர பெறுமவள் . ( சைவச பொது . உசக . உரை .) 


749 


கநகமிளகு . 


எரும் 


கநம் . 


ஹண 


கந்நிகாரம் - கோங்கு . ( சூ . நிகண் . சு : ச . ) கநகரசம் - பொன்னரிதாரம் . கநகால ) 
( கன்னிகரமெனவும் வரும் . ) 

கநகலம் - கங்காத்துவாரத்திலுள்ள ஒரு 
கந்நிகை - 1. கன்னிப்பெண் . ( உ - ம் . ) " கந் 

தலம் . இது தக்கன் ஆயிரயோசனை அகலமு 
நிகைநகைத்துக்கேண்மோ " (கந்தபு . பார்ப் நீளமுமுள்ள சாலையொன்றியற்றிப்பரிமேதவே 
உ .) 2. தாமரைக்கொட்டை . ( சூ . நிகண் . 

ள்வி செய்த இடம் . ( உ - ம் . ) " கநகலமென்பதோர் 
ச : நிக . ) 3. பூவரும்பு . (பிங்கல , உஅ 0 எ .) கவின் கொள்வைப்பிடை ” ( கந்தபு . சாலைசெய் . 
[ இது கக்கிகையெனவழங்கும் .][1. கநகா ) அ .) ( வநகம் ) 
கந்திநாடு - பாண்டிநாடு . ( உ - ம் . ) " கந்நியாம் 

கநகன் - இரணியன் . ( உ - ம் . ) " கங்குற்கநக 
பருவத் - தரசுசெய்தலாற்கன்னினடாயதந்நாடு 

னைவெகுண்டு ” (இராமா . பூக்கொய் , க . ) 
( திருவிளை . தடாத . திருவவதார . சுக .) 

கநகாசம் - கண்ணினொரு நோய் . 
கந்திமாதம் - புரட்டாதி மாதம் . 

கநகாட்சி -- பெண்ணாந்தை . 
கந்நிழத்திரை- கந்தித்தன்மை , 

கநகாமிரதம் -- வெள்ளி . 
கந்நிமை - கன்னிப்பருவம் . ( உ - ம் ) “ எம் 

கநகாரியம் - ஊமத்தை . ( மலையகராதி .) 
மைங்கரனை முருகவேளைச்-சிற்றுதரந்தனிலீன் 

கநங்காய்- ஒருமரம் .. 
றுங்கந்நிமை நீங்காதொழியுஞ் செல்வியென் 

கநசங்கலிதம் - சமமாகிய மூவெண்பெரு 
பார் ” ( கூர்மபு . திருக்கல் .கா .) 

க்கத்தைக்கூட்டியது . 
கந்தியழிதல் - கந்திமுத்திரையழிதல் , 

கநசாரம் - 1. இரசம் . 2. கருப்பூரம் . ( சூ . 
கந்தியாக்கிரகணம் -விவாகம் . ( 

கச நிகண் . சு; கசு . ) 3. நீர் . ( வ . நவலார் ) 
] 

கநசாரி- மிகுதி . 
கந்தியாகுமரி - பாண்டி நாட்டின்றென்கோ 

கநத்தல்- 1. நெருங்கல் . 2. பாரங்கொள் 
டியிலுள்ள வொருதலம் . 2. ஓராறு . ( உ - ம் . ) ளுதல் . 
“ தெற்கேகந்நியாகுமரியும் ” ( நன்னூ , சிறப்பு . கநத்தி - வைப்பரிதாரம் . 
உரை ,) [ இதனைக்கடல் கொண்டது . ) 

கநதாள் 

உள்ளங்கால். ( உ - ம் . ) " கந்தாளே 
கந்தியாதீபம்- கக்கியாகுமரியாதி இமோற் வருமேமாதமொருமூன் றில் ” (சிவதரு.செனன . 
பர்வதபரியந்தமுள்ள தீவு . ( வி - ணி . உஉ.உ. ) 

மரண , கசு . ) 
கத்தியாபுத்திரன் - கந்திபெற்றபிள்ளை . இவ 

கநதி - 1. இறுமாப்பு . 2. கனம் . 3. பாரம் . 
னுக்குக்காநீநன் என்று பெயர் . ( சூ . நிகண் . உ : 

4. பெருமை . 
ருக . ) ( கூநர்- விவாகம் பெறாதபெண் . வு 

கநதை - கநம் . ( உ - ம் . ) " அந்தமநங்கநதை 

யினைமேவும் ” ( ஞாநவா . தாசூர ங ங . உரை .) 
கநகசபை 

சிதம்பரத்துள்ள . பஞ்சசபைக் கநநத்தம்பம்-- கலைஞாநமறுபத்து நான்கி 
ளுளொன்று . ( உ - ம் . ) " சிதம்பரத்துள்ள சிற்னொன்று . 
சபை , கநகசபை , நிருத்தசபை , தேவசபை , கநநம் - 1. கிண்டல் . 2. புதைத்தல் . 3 . 
இராச்சபையென்னும் பஞ்ச சபை . ” ( திருவா விழுதல் . 
த . திருவடி . உக உரை. ) 

கநநயதேசியங்கள் - இராகபேதம் . 
கநகதப்பட்டை - ஒரு வாச்சியம் . 
கநகதம் - ஒட்டகம் . 

கநப்பு - 1. அழுத்தம் . 2. இறுமாப்பு . 3 . 
கநகதர் - 1. சண்டாளர் . 2. புலைஞர் . கொழுப்பு . 4. தடிப்பு . 5 , பாரம் . 6. விறைப்பு . 
கநகநசங்கலிதம் - கநமாகிய ஈரெண்ணி கநபலம் -- அகலநீளங் கநம் மூன்றையும் 
ன்பெருக்கம் . 

பெருக்கிவருவது . ( க ந e ) 
கநக பரிட்சை - கலைஞாநம் அறுபத்து நான் 
கினொன்று , 

கநபுடம் - நூறு எருப்புடம் . 
சநகம் - பொன் . ( உ - ம் .) " காரார்வண்ண 

கநம் - 1. அகலம் . 2. இசைவிகற்பம் . 3 . 
ன்கநகமனையானும் " ( தேவார ,திருச்செம்பொ . 

இரசம் . 4. ஈயம் . 5. எருமை , 6. கூட்டம் . 7 . 
க . திருஞா. ) ( சு.நக ) 

கோரைக்கிழங்கு . ( மலையகராதி .) 8. சமமா 

கியமூவெண்ணின் பெருக்கம் . 9. சீர்மை , 10 . 
கநகமலை - மேருமலை . ( உ - ம் . ) " கநகமலை 

செறிவு . 11. நன்குமதிப்பு . 12. நிறைவு . 
ச்சிலை ” ( புலியூர . கஅ . ) 

13. பருமை . ( உ - ம் . ) கிரிக்க நமுலைவா 
கநகமிளகு - வான்மிளகு . ( மலையகராதி . ) ணி ” (புலியூரம் . எச . ) 14. பாரம் , ( உ - ம் . ) 


த - மகன் .) 


750 


கநிட்டன் . 


எருக 


கப்பித்தல் . 


20. வந . ) 


வ 


( வ 


“ கநத்தினாலன்றித்தாழுமோ ” ( பாரத . இந்திர , கநீட்டிகை - கடைவிரல் . ( க.நிஷிகா ) 
உச . ) 15. பெருமை . ( உ - ம் .) " கற்றோர்கநமறி 
வர்கற்றாரே ” (நீதிவெண்பா. கரு . ) 16. பொன் . 

கநீட்டை - 1 . கடைவிரல் . ( உ - ம் . ) " அணி 
( கலி . ருஎ . உரை .) [ காங்குழையென்றதித் யலுமாகுங்காட்டையங்குட்டமின்றி - யெணு 
போல . ) 17. மிகுதி , 18. மேகம் , ( உ - ம் .) " கரு 

மூன்றினாலுமெனவெண் ” ( சைவச . பொது . 
மேகுழல் ” ( வாண . -க .) 19. வட்டம். 20. | ககம .) 2. பின்பிறந்தாள் . ( க நிஷா) 
வன்மை , [ 2,6 ; 9 , 10 , 11 , 12 , 13 , 17 , 18 , கதித்திரம் - மண்வெட்டி . ( வமிது : வது . 

தோண்டுதல் . கு -- ஒரு விகுதி .) 
கநம்பண்ணல் - நன்கு மதித்தல் . 

கநீயசம்-- செம்பு. ( க.நீயவ ) 
கநம்பாடுதல் - சுரம் பாடுதலிலொன்று . 
கநழலம் - ஒரு இராசி பிறக்கும்படி மும்மு 

கநோபலம் - ஆலங்கட்டி . ( உ - ம் . ) " கந்த 
றை எந்த இராசி குணங்கமாய் நின்றதோ | மதக்கார்மழையிற்சுரும்பு கருங்ககோபலத்திற்க 
அந்த இராசி , ( வீசகணிதம் . ) 

ஞல " ( சேதுபு . அகத்திய கரு . ) ( வநொ 
கநரசம் - 1. நீர் . 2. மழை . ( நாவல : ப : வந - மேகம் . 

உவ - கல்லு .) 
வடந் - மேகம் . ] 

கப்பச்சு - கம்மாளர் கருவியிலொன்று . 
கநருசி - மின்னல் . ( சூ . நிகண் . க: கஉ . ) கப்படம்- 1. கந்தைச்சீலை . 2. சீலை . 
வந - மேகம் . ரவி ஒளி . ) 

( கவட ) 
கநவதமான் -- தெய்வயானை . ( உ - ம் . ) “ தினை 

கப்படா - அரை . 
வாமானுங்காவதமானுங் ” ( திருப்பு . உசசு . ) 

கப்படி மாம்- வேரிலிருந்து கிளைத்தெழும் 
( கநம் - பொன் ; வரும் - கற்பகவநம் . ) 

பும் ஒருவகைமரம் . 

கப்பணம் 1. இரும்பால் ஆனைநெருஞ் 
கநவான்- கௌரவமுடையவன் . ( உ - ம் .) 
" கருவான்கநவானொய்தாகி ” ( பிரபுலி . விமலை . 

சின்முள்வடிவாகப்பண்ணப்படுவது . ( உ - ம் . 

" கப்பணஞ்சிதறினானே " (சிந்தா. நாமக உருக .) 
ங ங . ) 
கநவிய - கநத்த . ( கலி . கக . உரை . ) 

2 கழுத்தணிவகையுளொன்று . 3. கைவேல். 

( உ - ம் .) " கப்பணப்படையும்பாசமும் ” ( இராமா . 
கநவிரதம் - நீர் . ( சூ . நிகண் : க ; ரு ங .) 

கரன் . கூரு . ) 4. சந்நியாசிகளாலே கழுத்திலே 
[ வந - மேக . இரதம்- இரசம் .) 

இட்டுக்கொள்ளப்படும் ஒருவகை இருப்புத்தகடு . 
கந்வீநம்- 1. பாரக்குறைவு . 2. மகிமைக் கப்பம் - 1. கற்பம் . ( உ - ம் . ) "கப்பத்திந்தி 
குறைவு . 

ரன்காட்டிய நூலின் ” (சிலப் . காடுகாண் கருசு . 
கநாகாம் மழைக்காலம் . ( வநாகா : 

2. சிற்றரசனாற்பேரரசனுக்குக்கொடுக்கப்படுந் 
வந - மேகம் . சூகா பிறப்பிடம் .) 

திறை . ( சூ . நிகண் . க ; ருசு . ) 

கப்பரை - 1. காளிகோயின் முதலிய தான 
ஆகாயம் . [ வ நாய: ங்களில் விபூதிவைக்கும் கலன் , 2. கிடாரம் . 
வ ந - மேகம் . சூயை - சார்பு . ) 

கப்பல் - மரக்கலம் . ( உ - ம் .) " பெருகுவபோ 
கதி- 1. இரத்தின முதலியவைகள் தோன் | ற்கப்பல்பிழைத்து ” ( ஒழிவி . சத்திரி . உஉ .) 
றுமிடம் . 2. நிரசவஸ்து . ( ப . மொ . ) 3. புரட் 

கப்பற்கடலை - ஒருவகைக்கடலை . 
பாதி . ( தைல . பாயிர . ருச .) ( இடைக்குறை . ) 

கப்பற்கதலி 

- ஒருவகை வாழை . 
[ 1 , 2. வமி . 3. கா .) 

கப்பற்பாட்டு - ஒருவகைச்சந்தமுடைய பா 

ட்டு , 
கநீட்டப்பிராணாயாமம் - பன்னிரண்டு தா கப்பறை - தாயவிளையாட்டினொரு கண 
ளப்பிரமாணம் வரையிற்செய்யப்படும் பிராணா ) க்கு . 
யாமம் . ( சி . லி . கிரி . கரு . தாற் ) 

கப்பி -1. தாநியம் . 2. நொய் , ( உ - ம் . ) " கப் 
க நிட்டம்- 1. அதமம் . ( வி - ணி . ) 2. அழகு . 

பிகடவதா ” ( நாலடி . கீழ் . க .) 3. பாரமான 

பொருட்களைக் கயிற்றினாலே ஏற்றுதற்காவது 
3. கடைவிரல் . 4. சிறுமை . ( கூ நில ) 

இறக்குதற்காவது பிரயோகிக்கும் ஒரு கருவி . 
க நிட்டன் - 1.கீழ்மகன் . 2. தம்பி . ( உ - ம் . ) 

கப்பித்தல் - 1. கிளைவிடல் . 2. பெருத்த 
" கமிட்டன் பன்னியானவர் ” ( பாரத சம்பவ.அ . ) ல் . (உ - ம் .) " அரும்பிக்கப்பித்ததநத்தந்தரி " (திரு 
( க.நிஷ ) 

ப்பு . சக்க .) 3. முகையரும்பல் . 


கநாசிரயம் 


751 


கபம் . 


எருஉ 


கபாலாத்தா 


வ . ) 


கப்பிந்தை -- கப்பிதந்தை . ( தொல் . எழுத் . | “ சேர்ந்தகபமுத்தோசஞ்சீதமொடு ” ( பதார்த் 
உசசு . உரை .) மரூஉ . 

த . கசு அ . ) ( கலை ) 
கப்பியல் - கயிரிழுக்குங்கருவி . கப்பி என கபம்பம் --வாலுளுவை . ( மலையகராதி .) 
வும் வழங்கும் . 

கபர்த்தம் - சிவன் சடை .( அமரம் .) ( கவ 
கப்பு -1. கவர் . ( பிங்கல . உஎ . அ . ) 2 . 
கிளை . (உ -ம் .) கப்பங்கொடுக்குங்கலைசையே { + - ) 
கலைசைச் . கரு. ) 3. சிறு தூண் . 4. பிளவு . கபர்த்தன் -- சி.வன் . ( கவஉ - ம் ) 
( உ - ம் .) " கப்புடைநாவினாகர் ” ( இராமா . எதிர் கபர்த்தி -- 1 . சதருத்திரரிலே வாயு திக்கிலி 
கோ . 4. ) 5. மயிர்க்கூட்டுஞ்சாயம் . 6 , வேறாந் ருக்கும் தசருத்திரரிலொருவன் .( வி - ணி.உ.எ 0 ) 
தன்மை . { உ - ம் . ) " கப்பின்றாமீசன்கழல் ” 2. சிவன் . 3. நிவிர்த்திகலையிற் பிருதிவிதத்துவ 
(சிவஞாநபோ. கக : ரு . வெண் . ) 

த்திலுள்ள நூற்றெட்டுப் புவநங்களுளொன்று . 
கப்புதல் - 1. உண்ணல் . (உ - ம் .) " அப்ப (சி - லி . கிரி . உக , உரை . ) [ கவழங ) 
மொடவல்பொரிகப்பியகரிமுகன் ” ( திருப்பு . வி 

கபவிரோதி - சிற்றரத்தை ( தைல . தைலவ . ) 
நாயகர் துதி . க . ) 3. மூடிக்கொள்ளல் . 

கம.கோழை . விரொயி-பகையுடையது 
கப்புரம் - கருப்புரம் . ( உ - ம் . ) " கப்புரப்ப 
சுந்திரைக்கதிர்செய்மாமணிச்- செப்பொடு ” ( சிக் 

கபாடக்கட்டி -- வசம்பு . ( மலையகராதி . ) 
தா . நாம . கசு அ .) 

கபாடபுரம்- இடைச்சங்கமிருந்தவூர் . ( இ 
கபகபவெனல் - ஒரொலிக்குறிப்பு . 

றையனா. க . உரை 
கபட்டுத் தநம் - வஞ்சகத்தன்மை . 

கபாடம்-- கதவு . ( உ - ம் . ) " அங்கபாடமடை 
கபடக்காரன் - கபடி . 

த்தரண்செய்குவார் ” ( திருவாத , குதிரை.ருஉ .) 
கபட சூத்திரம் -- அறிதற்கரியவஞ்சகம், 2. காவல் . [ 1. கவாட ) 
கபட நாடகம் - வஞ்சகநடிப்பு. ( கபடம் வஞ் கபாய் - மேலிடப்படும் ஒருவகைச்சட்டை .. 
சகம் . நாடகம் - நடிப்பு . ) 

( உ - ம் . ) " கடகளிறு தவு கபாய்மிசைப்போர்த்த 
கபடம் - வஞ்சகம் . ( கவட க - வலை . 

வள் ” ( மீநா. பிள்ளைத்தமிழ் . காப்பு . கா . ) 
வடி - மூடல் . ) 

கபாலிக்கரப்பன் தலை மண்டையிலே 

வரும் ஒரு நோய் . 
கபடவுபாயம் - வஞ்சகமான உபாயம் ; அது : 
தனிகனாவான் கடனுடையவனிடத்திற்கலியா 

கபாலக்குத்து - தலைமண்டைக்குத்து . 

கபாலசந்நி- ஒருவகைச்சந்தி . 
ணவுற்சவமுதலான எந்த ஏ துவைச்சொல்லியா 
னாலும் இரவலாக வாங்கிய 

கபாலசாந்தி -- ஆவிரைச்செடி . 

ஆபரண முதலா 
கிய எவ்வகைப் பொருளையும் , ஒருவனுக்குக் 

கபாலதரன் 1. சிவன் , 2. வயிரவன் . 
கொடுக்கச் சொல்லிக் கடனுடையவன் கொடுத் ( கவாய- தலையோடு . யா தரித்தவன் .) 
தபொருளையும் அத்தனிகன் தன்னுடைய கட கபாலம் - 1.ஒருவகைக்குட்டரோகம் . 2 . 
னுக்கீடாக வைத்துக்கொள்ளுதலும் இவைபோ தலையினோடு , ( சூ . நிகண் . உ : கச . ) 3. நீர்க்கு 
ன்ற மற்றச்செய்கைகளும் , ( மிருதிசந் , கசு . ) டத்தின் ஒருபகுதி . 4. பிட்சாபாத்திரம் . 5 . 

கபடன் வஞ்சகன் , கள்ளன் . ( உ - ம் .) " சந முட்டையினொருபகுதி . ( 2,3,4,5. கவபாக ) 
கியைக்கப்படன் வௌவி ” ( இராமா . சம்பா.ருக .) 

கபாலவாசல் - உச்சித்துவாரம் . ( கபாலம் - 
கபடி --1. வஞ்சகன் . ( உ - ம் .) " பொய்க்கப்படி தலையோடு , வாசல் . வாயில் .) 
களைக்கைச்சுந்தரி ( புலியூ . அக .) 2. வஞ்சகி . 

கபாலவாடை - சிரோரோகம் . ( உ - ம் .) " மா 
கபடு -- கபடம் . 

லைவிழிவித்திரதிகபாலவாடை ” ( தைல . தை 
கபணதேவாதி- முத்திபெற்ற முக்கியரி லவ . கசக .) 
லொருவர் . (த.நி. போ . உ எஎ . ) 

கபாலவைரவன் சிவலோகக்கோட்டை 
கபந்தம் - கவந்தம் . 
கபநாசம் - கண்டங்கத்தரி . ( மலையகராதி .) கேந்திரி என்னுஞ் சத்திசமேதனாய்க்கசவாகம் 

வாசல்களுள் வாயுதிக்கிலிருக்கும் வாசலில் ம 
( கவ சிலேட்டுமம் , நா- அழித்தல் .) 

த்தில் மூன்று கோடி படர்சூழ இருப்பவன் . 
கபநாசதி - தேற்றுவித்து . ( கவ -சிலேட் ( வி - ணி . உசுக .) 
டுமம் . நாநி - அழிப்பது . ) 

கபாலன்- 1. சிவன் . சீர்பந்தபாஷாணம் . 
கபம் கோழை , சிலேட்டுமம் . ( உ - ம். ) கபாலாத்தி- ஆவிரை, ( மலையகராதி . ) 


752 


கபிலர் . 


எருங 


கபோதி . 


கபாலி - 1. உமை . 2. ஒரு பூதத்தலைவன் . ரணர் நீலத்தர்தண்டர்விதண்டகராண்டைச்சந 
( உ - ம் . ) " சுவேதசீரிடன் கபாலி ” ( கந்தபு . ஏம ங்களாவார் ” ( கந்தபு . அண்டகோ . ருக . ) 3 . 
கூ . க ங .) 3. கபாலத்தையுடையவன் , சிவன் . சோதிசுமந்தனது ஏழுகுமாரருளொருவர் . ( வி 
(உ - ம் .) " நங்கையர்கபாலிக்கென்று நடுவிலைபோ ணி . உஙD.) 
லுமென்றார் ” (திருவிளை , வளைய . அ . ) 4. வயி கபிலவெலி 

- பதினெட்டுவகையெலிகளு 
ரவன் . ( கவாலிது : கவா @ . தலையோடு . ) | ளொன்று . அது கபிலநிறமுள்ளது . இது கடி 
கபாலீச்சுரம் - ஒரு சிவஸ்தலம் . ( உ - ம் .) 

க்கில் கண்டுகண்டாயெழும்பி விரணமாகும் ; 
" கட்டிட்டங்கொண்டான் கபாலீச்சுரமமர்ந்தா | இதனால் சுரம் , பிரமை , வாந்தி என்னுமிக் 
ன் ” ( தேவார . திருமயிலாப்பூர், பூம்பாவை . திரு குணங்களுண்டாகும் . (சீவரட் . கசு 0 .) 
ஞா . ) ( கபாலி - ஈச்சுரம் . ) 

கபிலன் - 1. அக்கிநிதேவன் . 2. ஒரு முநி 
கபாலிசம் - வேர்த்திகலையிற் பிருதிவிதத் வன் . இவன் , கர்த்தம முறிக்குந் தேவஹூ 
துவத்திலே கீழ்த்திக்கிலுள்ள நூற்றெட்டு புவக திக்கு மகன் . 3. சாங்கிய நூலாசிரியன் , இவனை 
ங்களுளொன்று . ( சி . சி . அ : எ . மறை .) 

விஷ்ணுவினவதாரமென்பர். 4. சோதிட்டு என் 
கபாலீசன்--சதருத்திரருள் இந்திரன் 

திக் னுங்கிரௌஞ்சத்தீவினரசன்மகன் .( உ - ம்.) 
கிலிருக்கும் தசருத்திரருளொருவன் . ( வி - ணி . 

" மெய்ப்படுசாரணன் கபிலன் " ( கந்தபு . அண் 
உசு கூ .) 

டகோ . ருக .) ( கவி ) 
கபாலீசுரன் - ஒருருத்திரன் . ( சி . சி.அ : கபிலை - 1. ஒரு நதி . ( வி - ணி . உஉ ங ) 2 . 
உ , மறை , ) 

கபிலநிறமுடைய பசு . ( உ - ம் . ) " குருப்பொலி 
கபி - 1. குரங்கு ; இது தமிழில் கவியென கபிலை நெய்யாற் கொழுஞ்சுடர்பரப்பி ” ( தணி 
வரும் , 2. செஞ்சந்தனம் . ( கவி ) 

கை . அகத்தி . கசுரு ) 3. கருநிறப்பசு . 4. கரு 

மைகலந்தபொன்மை , 5. தெய்வப்பசு . ( உ - ம் . ) 
கபிசம்- கருமையும் பொன்மையுங்கலந்த 

" கைப்படையதனினோடுங்கபிலைமாட்டுதித்து ” 
நிறம் . ( கவி ) 

( இராமா . மிதிலை . கக .) 6. தென்கீழ்த்திசை 
கபிஞ்சலம் - 1. ஆந்தை , 2. காடை , 3. சா யானையின் பெண்யானை , 7. நீரிறைக்குஞ்சூத் 
தகப்புள் . 4. சிச்சிலிப்பறவை . ( கவிஜe ) திரத்தொன்று , ( வழக் . ) [ 5 , 7. கவிஜா ) 

கபித்தம்-- 1. இணையாவினைக்கை முப்பத் கபீத நம் - வாகை . ( மலையகராதி . ) 
துமூன்றுவகையுளொன்று ; அது : சுட்டுவிரல் கபீரம் - ஆழம் . [ ஜீர ) 
நுனியும் பெருவிரல் நுனியும் உகிர் நுனைகௌ கபுல் - கவுல் . 
விப்பிடித்து ஒழிந்தமூன்று விரலும் மெல்லெ கபோதகம் - 1. சுவர்த்தலங்களின் சித்தி 
னப்பிடிப்பது . (உ - ம் .) " கபித்தமென்பது காணு ரக்கம்பி . 2. சிற்பப்பிரமாண மேழினொன்று . 3 . 
ங்காலைச்- சுட்டுப் பெருவிரலொட்டி நுனிகௌ புறா . ( உ - ம் . ) " சிவல்க போதகஞ்சாதகஞ்சிச்சிலி 
வி - யல்லமூன்று மெல்லப்பிடிப்பதுவே (சிலப் . சேனம்” ( சேதுபு . சங்கர . கக .) 
அரங்கே , கஅ . உரை . ) 2. கொட்டிக்கிழங்கு . கபோதம் - 1.இணைக்கை பதினைந்துவகை 
( தைல . தைலவ . ) 3. விளாமரம் . ( சூ . நிகண் . யுளொன்று , அஃது , இரண்டு கையும் கபோத 
ச ; உ.உ.) ( கடி ) 

மாகக்கூட்டுவது . (உ - ம் . ) “ கருதுங்காலைக்கபோ 
கபிதம் --கருஞ்சீரகம் . 

தவிணைக்கை யிருகையுங் கபோதமிசைந்துநிற் 

பதுவே " (சிலப் . அரங்கே . கஅ . உரை .) 2 . 
கபி நீ- " க ” என்னுமட்சரத்தின திதேவ 

இணையாவினைக்கை முப்பத்து மூன்றுவகையு 
தை . ( சி . சி . அ : உக . மறை .) 

ளொன்று , அது , பதாகைக்கையிற் 

பெருவிரல் 
கபீலம் - 1. உப்புராணங்கள் பதினெட்ட விட்டுநிமிர்வது . ( உ - ம் . ) " காணுங்காலைக்கபோ 
னுளொன்று . 2. கருமையும் பொன்மையுங்கல தமென்பது -பேணியபதாகையிற் பெருவிரனிமி 
ந்த ஒருநிறம் . 

ரும் ” ( சிலப் . அரங்கே . கஅ . உரை. ) 3. கரும் 
கபிலமதம் - கபிலமுநிவராற்சொல்லப்பட் | புறா. 4. சுவர்த்தலங்களின் சித்திரக்கம்பி . 5 . 
ட நிரீச்சுரசாங்கியமதம் .( கூர்மபு . திருக்கல் .கூகூ . புறாப்பறவை . 6. புறாமுட்டி . ( மலையகராதி . ) 

( 3 , 5 , சூ . நிகண் . ந : சுக . ) 
கபிலர் - 1. கடைச்சங்கப்புலவருளொரு கபோதி- 1. ஒருவகையான யூபஸ்தம்பம் , 
வர் . ( புறநா , கஎச . ) 2. குசத்தீவிலிருந்த ஒரு 2. குருடன் . ( தெலுங்கு .) 3. பெண்புறா. ( 1 , 
வகைச்சாதியார் . ( உ - ம் .)“ தர்ப்பகரேகபிலர்சா | 3. கபோதீ . ) 


உரை ) 


753 


- 
- 


கம்பலி . 


எருச 


கம்பி . 


- 


கபோலம் கதுப்பு . ( உ - ம் . ) “ அந்தாய கம்பலை- 1. அச்சம் . ( சூ . நிகண். க : மக 
கன்கபோலத்திட்ட - கையுகிர்க்குறியும் ” ( திரு எவெ . கஉ .) 2. ஒலி . (உ - ம் .) " கம்பலைக்கழனி 
விளை . இரச . ங o . ) ( கவொ ) 

ச்சேனைக்காவலர்கரங்கணீக்கி ” ( பாரத . சிறப் 
கம்- 1. அறிவு . 2. ஆகாயம் . 3. ஆட் | 4. கங . ) 3. சண்டை . 4. துன்பம் . (உ - ம்.) 
டுக்கடா , 4. இந்திரியம் . 5. இலக்கினத்திற்கு 

" வினை கொள் கம்பலை " ( கந்தபு . சயந்தன்க . கூ . ) 

5. நடுக்கம் . ( உ - ம் . ) " கண்ணீருங்கம்பலையுமா 
பத்தாமிடம் 6. உயிர் . ( உ - ம் . ) " கம்மெ 
னுமாவிதம்மைக்காத்தலால் ” (காஞ்சிபு, திருவே ( தி ” ( தாயு . நினைவொன்று . சு .) 6. மருதநிலம் . 

7. வயல் , 
கம்ப . சக .) 7. கம்மியர்தொழில் . ( நன் . மெய் . 

கம்பளத்தார்-- ஒரு சாதியார் . இவரைத் 
உ 0 . இராமா .) 8. காற்று , ( சூ . நிகண் . கக : 
மகரவெ . சு . ) 9. செய்கை . 10. சேத்துமம் . 

தொட்டியரென்பர் . 

கம்பளம் - 1. ஒருநாடு . 2. ஒருவகைமான் . 
( இராசவைத் . ) 11. தலை . 12. நீர் . ( உ - ம் . ) 
" கம்மிக்குலவுங்கலைசையே ” ( கலைசைச் . கூஉ ) 

3. கம்பளம் என்னும் ஆட்டின்மயிரினாற் செய்ய 
13 , பிரமன் . 14. மகிழ்ச்சி , 15. முதன்மை . 

ப்பட்ட வஸ்திராசநமுதலியன . ( உ - ம் .) " கம்ப 
(இராசவைத்.) 16. மேகம் . ( உ - ம். ) “ கந்த எச்செட்டிகலம்வந்திறுப்ப ” (மணிமே. ஆபுத்தி 
னையேயொக்குங்கலைசையே ” ( கலைசைச்.கசு .) ரனோம் . கவுச . ) 4. சிவப்புவஸ்திரம் ,5.செம்மறி 
17 , மோக்கம் , ( உ - ம் .) “ கம்மெனும் பெறுவீட் 

க்கடா . ( சூ . நிகண் . ந : கஎ .) 6, துருவாட் 
டின்பநுகர்விக்குங்காட்சியானும் (காஞ்சிபு.திடேறு , 7. நீர். 8. புழு . ( 2, 3, 7, 8. க 
ருவே . சக .) 18. விந்து . 19. வெண்மை . ( 8, வனா ) 
11 . சூ . நிகண் . மகரவெ . சு . ) ( 2 , 13 , 19 . 

கம்பளர் -1. கம்பளநாட்டார் . 2. மருதநில 
பிங்கல . கூஉ கரு. ) ( 1 , 2 , 4 , 5 , 8 , 12 , 17 , 

மாக்கள் . ( சூ . நிகண் . உ : எக. ) 
18. வ o . 7 , 13 , க . 10 , 11 , 14 , க . ] கம்பளன் - அட்டநாகங்களினொன்று . ( வி 
கம்பக்கூத்தாடி - கழைக்கூத்தன் . 

ணி . 

கஅச . ) 
கம்பங்கோரை - ஒருவகைப்புல் . 

கம்பளி- 1. ஆட்டுமயிரினாற்செய்யப்பட்ட 
கம்பட்டக்காரன் காசுசெய்வோன் . ஒருவகைச்சீலை . 2. ஒருமரம் . 3. ஒருவகை 
கம்பட்டம் - காசு . 

ஆடு . ( இது , மயிர்நீளமாயுள்ளது .) 4. கம்பளி 
கம்பத்தம் - வேளாண்மை . 

ப்பழம் . 5. யாட்டின்மயிர் . ( பராசர. ந.அ.) 
கம்பத்து- தோணியின் வெடிப்பு . 

கம்பளிக்கொண்டான் - முசுக்கட்டை . ( ம 
கம்பந்தாளி - ஒரு தாளி . 

லையகராதி . ) 
கம்பந்திராய்-- ஒருதிராய் . 

கம்பளிப்பூச்சி- 1. கம்பளிமயிர்க்குட்டி . 
கம்பநம் -1. அசைவு . 2. நடுக்கம் . ( க 0 | [ வைத்திய அகராதிகாரர் முசுக்கட்டையென் 
வ ) 

பர் முசுக்கட்டை - கம்பளிக்கொண்டான் . ) 
கம்பம் -1 , அசைவு . 2. கற்பரிபாஷாணம் . 

கம்பற்று- தோணியிற்சில்லி . 
3. சாலாங்கபாஷாணம் . 4. தாலம்பபாஷாணம் . 

கம்பன் -- தமிழில் இராமாயணம் பாடிய புல 
5. தூண் . 6. நடுக்கம் . 7. விளக்குத் தண்டு . 8 . 

வன் . 
வெள்ளைப்பாஷாணம் , ( 5 , 6 , 7. பிங்கல , 

கம்பாகம்- காற்று , ( கவாக ) 
கூஉக கா .) [ 1 , 6.க 

கம்பாநதி - காஞ்சீபுரத்துள்ள வேகவதி என் 
கம்பம்புல் - ஒருவகைப்புல் . 

னும் ஒரு நதி . ( உ - ம் .) " கம்பாகம்பாநதிப்பாற் 
கம்பர் - ஏகாம்பரநாதர்.(உ - ம் .) " கம்பர்கொ பூசைசெய் " (கம்பரந். கூகூ . ) 
ள்ளும் பூசனை ” ( பெரியபு . திருக்குறிப்பு , அஎ . ) 

கம்பாயம்- தடிப்புள்ள ஒருவகைச்சீலை . 

கம்பி- 1. கம்பியுப்பு , வெடியுப்பு . 2. கம் 
கம்பலம் - 1. ஒலி . ( விகாரம் . ) 2. கம்பளி. 

பியென்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் . 
( உ - ம் .) " கிடுகு " பார். 3. செவ்வாடை . ( உ - ம் . ) 

3. காதணியினொன்று . 4. சித்திரக்கம்பி . 5 . 
அங்கண்மாலைப்போதுவரவலாகம்பலத்தின்வி 

. 

சீலையினோரத்திலே ஆக்கப்படும் ஒருவகைக்கு 
தானித்தே ” ( பிரமோத், பிரதோஷ . உ . ) 3 . 

றி . 6. பொன் முதலிய உலோகங்களிலே திர 
மேற்கட்டி . (உ - ம் .) " அண்ணலார் மேலைக்கம்ப 
லஞ்சூழ்போய் ” ( கந்தபு.சூரனர . சு . ) 

ண்டவடிவமுடையதாகச் செய்யப்பட்டிருக்குஞ் 

சலாகை , ( உ -ம் .) “ காங்கெயத்தொழிற்கம்மி 
கம்பலி - ஒருவாச்சியம் . ( உ - ம் . ) " கணுவை ” | யர்பலபடக்கம்பி வாங்கும்” (இரகு . திக்கு.க 

அக .) 
பார் . 

7. லவணபாஷாணம் . ( சட்- டு . உகசு . ) 


வி 


A 


754 


கம்மம் . 


எருரு 


கமடி 


ன்று . 


கம்பிகை - ஒரு வாத்தியம் . 

கம்மல் - 1. இருமல் . 2. ஒருவகைக்கடுக் 
கம்பித்தல் -1 அசைதல் , (உ-ம்.) “ கப்பித் கன், 3. குரலடைப்பு . 4. மகளிர்காதணியினோ 
தலையெறிநீர் " ( இராமா . பரசு . அ . ) 2. நடுங் 

5. மங்கல் . 6. மந்தாரம் . 7. மாசு . 
கல் . ( உ - ம் . ) "உடலங்கம்பித்துக்கும்பிட்டுநிரு கம்மவார் - தெலுங்கதேசத்துள்ள ஒருவ 
த்தஞ்செய்து ” (திருவிளை . இந்திரன் பழிதீர் கைச்சாதியார் , 
த்த . அசு .) 

கம்மாட்டி - கம்மாளப்பெண் . ( வீரசோ . த 
கம்பிதம் - 1. அசைவு . 2. நடுக்கம் . (உ - ம் ) த்தி . ரு . உரை .) 
" கம்பிதநெஞ்சொடுகண்டவரிங்கிது கழறுற்றா கம்மாலை - கம்மத்தொழில் செய்யுந்தலம் . 
» (சிவாக. தேவிமேருகயிலை, ஈ.)(கவி.க ) , அதவர், தச்சர், தட்டார் என்பவர். 

கம்மாளர் - கம்மியர் . அவர் , கன்னார் , கொ 
கம்பிமணி - ஒருவகைக்கழுத்தணி . 
கம்பியச்சு பொற்கம்பிமுதலியவைகளை 

கம்மாறர் - மரக்கலமோட்டுவோர் . 
இழுத்து நீட்டும் ஒருவகை அச்சு . அது பொற் 

கம்மிடுதல் - கம்மெனல் . 
கொல்லர்கருவியினொன்று . 

கம்மிய நூல் - சிற்பநூல் . ( உ - ம் . ) “ எயிலக 
கம்பீர் - ஒரு சரக்கு . 

ழிக்கிடங்குகம்மிய நூற்றொல் வரம் பெல்லைகண் 

டு ” ( திருவிளை . திருநகரங் . ஙஅ . ) 
கம்பீரசந்நி - ஒரு நோய் . 

கம்மியம் - 1. அடையத்தக்கது . 2. அறி 
கம்பீரதை - ஆழம் , [ பஹிரதா ) 

யத்தக்கது , ( பௌட் . உஇ . ) 3. கம்மியர்தொ 
கம்பீரம் -- 1 ஆர்ப்பரிப்பு . 2. ஆழம் , ( உ - ம் .) | ழில் . 4. கைத்தொழில் . 5. நினைக்கத்தக்கது . 
" வாய்ந்திருக்கின் 6. பெறத்தக்கது . [ 1 , 4 , 5.3 ) 
( தைல . பாயிர , கஎ . ) 3. செருக்கு . 4. தாம 

கம்மியர்- 1. கம்மாளர் . ( உ - ம் . ) " கண்ட 
ரை . [ 2 , 4. ஜீர ) 

தேசெய்பவாங்கம்மியர் ( நான்மணிக் . ச 0 . ) 
கம்பீரீத்தல் - ஆர்ப்பரித்தல் , 

2. தொழில் செய்வோர் . 3. நெய்தற்றொழிலை 
கம்பு - 1. ஒரு தாநியம் . 2. கம்பம் , ( சிந் 

யுடையார் . ( உ - ம் . ) " சிறியரும் பெரியருங்கம் 
தா . குணமா. உக அ . ) ( விகாரம் . ) 3. சங்கு . மியர் குழீ இ ” (மதுரைக் . ருஉக. ) 4. பணித்த 
( உ - ம் .) " கம்புக்குழையானே ” (சிவராத் . சா ட்டார் . (சிலப் .) 5. பிறர்தொழில் செய்வோர் . 
லிகோ . உஎ . ) 4. சிறுதடி . 5. செந்தினை . ( பிங் ( S ந்தா . காந்த . ங . ) 
கல . உகசு எ . ) 6. யானைகட்டுந்தூண் . ( உ - ம் .) 

கம்ழதல் - கம்மல். 
" கம்பமருங்கரியுரியன் ” ( தேவார . திருவெண் 

கம்மெனல் - ஒருவகை வாசனைக்குறிப்பு . 
பா . சுந் . ச .) [ 3 , கலை 
வ ) 

( உ - ம் ) " கம்மெனமணப்பெழ " ( தைல . தை 
கம்புகட்டி - நீர்பாய்ச்சுவோன் . ( உ - ம் . ) “ கட லவ . ககச .) 
ல்வருணன் கம்புகட்டி ” ( சேக்கிழார்பு , சா . ) 

கம்மை - சிறுகீரை . ( மலையகராதி .) 
கம்புகம் - அபின் . ( தைல . தைலவ . கூச .) கமகம்- 1. ஏது . ( உ - ம் .) " இப்புகையுடை 

கம்புள் -1 . சங்கு . ( உ - ம் . ) " பழனக்கம்புள் மைதீயுடைமையதுக்கமகம் " ( தர்க்கபா . உரு .) 
பயிர்ப்பெடையகவும் " ( ஐங்கு . சு o . ) 2. சம்பங் 2. ஈரபேதம் . 
கோழி . ( உ - ம் . ) “ கம்புட்சேவலின்றுயிலிரிய ” கமகமத்தல் மிகமணத்தல் . 
( மதுரைக் , உருச .) 3. வானம்பாடி . ( சூ.நிகண் . கமகமப்பு 
கூ : ருக . ) 

கமகமெனல் - ஒரு வாசனைக்குறிப்பு . 
கம்பை- 1. எல்லை , 2. கதவு முதலியவற் கமகன் - 1. பல நூல் கல்லாதவனாயினும் 
றின் கம்பை , 3 , காஞ்சீபுரத்துள்ள ஒரு நதி . தான் கற்ற கல்வியாலாவது புத்தியாலாவது ஒரு 
( உ - ம் . ) “ கம்பைசூழ்தருகாஞ்சியந்திருநகர்கண் 

வன் சொல்லிய நூற்பொருளை விரிக்கவல்ல 
டான் ” ( கந்தபு . வழிநடை . கூ . ) 4. பொறு 

வன் . ( உ - ம் .) " நிறைமதியாற்கல்வியானீன்கலை 
ப்பு . 

கள்கல்லா- தறையுமவன்கமகனாகும் ” ( வெண்பா 
கம்பைக்கல் -- ஒருமணி , 

ப் . செய்யுளி. சசு . ) 2. போதிப்பவன் . ( மகே ) 
கம்மகாரர் - இளையார் . ( சிந்தா . காந்த . க . 

கமடத்தரு - சீவதாரு . 
உரை . ) 
கம்மம் - 1. கம்மியர் தொழில். (உ - ம் .) " கம்த்தயங்கியகாப்பினை ” ( கந்தபு . ததீசியுத் . உ அ . ) 

கமடம் - ஆமை . ( உ - ம் . ) " அவனுறு கமட - மீ 
மப்பல்கலங்களைந்து ” (சிந்தா . குணமா , கசக . ) 

( க 3 மல ) 
2. தொழில் . ( உ - ம் . ) " சென்று மட்கலஞ்செய் 
கம்மி ” ( பாரத . திரெளபதி . சுச . ) 

கமடி -- பெண்ணாமை , ( கசி ] 


} 


F 


755 


கமலன் . 


எருக 


கமித்தல் , 


கமலா 


பந) 


கமண்டலம்- பிரமசாரிகளுஞ்சந்நியாசிக 

விசுத்தித்தாநத்திலுள்ள சுவேத 
ளும் வைத்திருக்கும் ஒருவகை நீர்ப்பாத்திரம் . | பத்மதளத்தில் இருக்கும் அதிதேவதைகள் பதி 
( உ - ம் .) " தண்டங்கமண்டலங்கொண்டு ( பழம் னறுவரில் ஒன்று . (சி . சி . அ : உக . மறை .) 
லையம் . உச . ) 

கமலாக்கிநி தாமரைப்பூவடிவாக மட்டுக் 
கமண்டலு- கமண்டலம் . ( உ - ம் . ) " காதன் கெரியும் அக்கிரி . ( உ - ம் . ) " காய்ச்சுதற்கேற்ப 
மிகநின்றெழில்கமண்டலுவினன்னீர் ” ( இரா ( இத்திய இலக்க நாள்வரைக்கும் கமலாக்கிநியாக 
மா . அகத்திய . ச.அ.) ( கணை ) 

மெதுவுற எரித்து ” ( தைல.பாயிர.சு 2 . உரை .) 
கமத்தல் - நிறைதல் . (உ - ம் .) " கமந்தமாதி ) ( கமல - தாமரை .) 
ரக்காவலர் ” ( இராமா . மிதிலை , கஙஉ . ) 

கமலாகரம் - தாமரைப்பொய்கை . ( கனே - 
கமத்தொழில்- உழவுத்தொழில். 

தாமரை . சூகா - இடம் . கலைாகா 
கமநம் -1 . இச்சித்தல் . 2. நடை . ( வி - ணி ) 

கமலாசநம் - பதுமாசநம் . ( உ - ம் . ) " கமலா 
3. புணர்ச்சி . 4. போதல் . [ 1 , கரு. 3 , 4 . 

சனாதிசேர்த்து ” ( தாயு . தேசோ . க . ) ( க 8 @ 

தாமரை , சூவல ந - இருக்கை . ) 
கமதித்தல் - 1. கமநம்பண்ணுதல் . 2. போ 
தல் . 

கமலாசநன்- 1. அருகன் . 2. பிரமன் . 
கமநீயம் - விரும்பத்தக்கது . [ க நீய ) 

( 1 , 2. கலோஸரு 

ந ) 
கமம்- 1. நிறைவு . ( உ - ம் .) " கமஞ்சூன்மா 

கமலாலயம் தாமரைப்பூவாகிய வீடு . 
மழை " (திருமுரு. எ .) 2. போதல் . 3.வழி . ( கமல- ஆலயம் .) 2. திருவாரூர் . ( உ -ம் .) " முந் 
4. விளைநிலம் . 5. வெட்பாலை . ( மலையகராதி .) துசீர்க்கமலாலயத்தரன் விழாமொழிந்து ( கந் 
( 2 , 3 , 43 ) 

தபு , தெய்வயா . சுக .) 

கமலி- குங்குமபாஷாணம் . 
கமர் நிலப்பிளப்பு . ( உ - ம் .) " கமர்பயில் 

கமலிநி -- 1 .உமாதேவியின் சேடிகளிலொ 
வெஞ்சுரத்து ” ( தேவார , திருநன்னில , க.கந் . ) 
கமாதம்- மணத்தக்காளி. ( மலையகராதி .) ( பெரியபு . திருமலை . உச .) 2. தாமரைக்கூட் 

ருத்தி . ( உ - ம் . ) " ஆய்குழற் - கந்தமாலைக்கமலிநி ) 
கமரி- ஒருவகைப்புள் . 

டம் . 
கமந்தல் - அழுதல் . 
கமல் - வெட்பாலை . ( மலையகராதி .) 

கமலிப்பட்டு - ஒருவகைப்பட்டு . 

கமலை-- 1. இலக்குமி . ( திவாகர , க : கஉ . ) 
கமல நிருத்தம் - கூத்தினோர் விகற்பம் . 

2. திருவாரூர் . ( உ - ம் . ) " கைந்நாகமிசையூர்ந்து 
கமலநிறமணி - சாதுரங்கப்பதுமராகம் . ( கம | கமலையெனும்பதியடைந்தான் ” ( கந்தபு . கந் 
லம் - தாமரை . ) 

தவிர . க 20 . ) ( க 8 @ா 
கமலம் -1 . தாமரை . ( உ - ம் .) " கமலம்பணை கமவாரம் - கமச்செய்கையின் சாமக்கிரிகை 
ச்சக தி ” ( புலியூ . கசு . ) 2. தாமரைப்பூவடிவாகளுக்காக விளைவிற்கொடுக்கும் பாகம் . 
கச்செய்யப்பட்ட தட்டம். 3. நீர் . ( உ - ம் . ) " வண் 

கமழ் - கமழென்னேவலும் , தெரிநில்ைவினை 
ணவொண்கமலஞ்செய்யமுளரியை ” ( கந்தபு . ப்பகுதியும் , வினைத்தொகையும் . 
திருவவ . கக . ) 4. பித்தளை . ( 1 , 5. க 3 @ ) கமழ்தல்- 1. தோற்றுதல் . ( உ - ம் . ) " மண 

கமலயோநி- பிரமன் . ( சூ . நிகண் . க : கசு .) ங்கமழ்மாதரைமண்ணியன்ன ” ( பொருந . க .. ) 
கமல - தாமரைப்பூ . யோங் . பிறப்பிடம் . ) 2. மணத்தல் . (உ - ம் . ) " புதுமணங்கமழும்வா 
கமலவர்த்ததை- அரங்கிலேறியநாடகமகளிர் 

லிதழ் ” ( கந்தபு . திருநாட் . கச .) 
முதன் முறை கைகாட்டல் . ( மணிமே . துயிலெ 

கமழ - பரக்க . ( உ - ம் . ) “ வியலிடங்கமழ - வி 
ழு . சங . உரை . ) ( இது தாமரைமலர்போன்ற 

வணிசையுடையோர்க்கு ” ( புறநா . 30.) 
நிலைமையுடைமையின் இப்பெயர்பெற்றது . ) 

கமறுதல் - 1. உக்கிரங்கொள்ளல் . 2. உர 

த்தழுதல் . 3. குமிறுதல் . 4. மிகக்காய்தல் . 
கமலவூர்தி- அருகன் . ( சூ . நிகண் . க . உ . ) 

கமீ - மிளகு . ( மலையகராதி . ) 
( ககமல-தாமரை , மலரை வாகநமாகவுடையவன் 
என்பது பொருள் . ) 

கமித்தல் - 1. தாங்கியிருத்தல் . ( உ - ம் . 

" கமித்துநின் றிடுகளையெலாங்களைப்படும் " ( சே 
கமலன்- பிரமன் . ( உ - ம் . ) “ மலர்செழுங் | உபு.மங்கல . சுச ..) 2. பொறுத்தல் . ( உ -ம் . )" சொ 
கமலத்துதித்தலாற் கமலனெனும் பெயர்மருவி ” ன்னசொலன்ன -கமித்திரன் ( இராமா. அயோ 
( கூர்மபு . பிரம் .. ) 

முகி . ருஎ . ) 


756 


கமம் . 


எரு எ 


கபாகரம் . 


ராகி ) 


கமிப்பித்தல் - புடைபெயர்வித்தல் . ( மணி 5. கருமை . (சிலப் .) 6. கீழ்மை . 7. குளம் . 
மே . சமயக் . கஅஎ , கஅஅ . உரை . ) 

. 

8. குறைவு . 9. கேடு . ( சூ . நிகண் . அ : சுக .)10 . 
கழக்கட்டு -- அக்குள் . 

தேய்வு , அழிவு . ( உ - ம் . ) பயந்த தீவினைபின் 
கழக்கம் - அடக்கம் . 

னுவாமதியெனப்பாரிற் - கயந்தருங்கொலாம் " 
கழகந்தீவு -- சத்ததீவினொன்று ! ( சூ . நிக (திருச்செந்தூர்ப்பு . செந்தூர்வை . கக . ) 11. நீர் . 
ண் : கஉ . காக ) 

12. நீர்நிறைந்தபள்ளம் . ( உ - ம் . ) " கயத்திட்ட 
கழகம்பூச்சம்பா- ஒருவகை நெல் . வித்து ” (புறநா. கஙஎ , ) 13. நீரறாதமடு .( உ - ம் .) 
கழக - பாக்குமரம் . ( உ - ம் . ) " கமுகுமாத்து " குமிழிசுழலுங்குண்டுகயமுடுக்க ” ( மலைபடு . 
ம்பி ) ( சைவச . பொது . உ எஎ . ) 

உக கூ . ) 14. பெருமை . ( உ - ம் .) " வெங்கயக 
கமை - 1. அழகு . 2. புலத்தியன் மனைவி . டகரிவேந்தன் ” ( பாரத , குருகுல , நிக .) 15 . 
( உ - ம் . ) " புலத்தியற்குக்கமைவயிற்றிற்கருத்த மேன்மை , 16. யானை . ( உ - ம் .) " கயங்களார் 
மனுஞ்சயிட்டுணுவும் பொருவிலாத " (கூர்மபுத்திடுமோதையும் " (கந்தபு . திக் . உக. ) 17. யா 
பிருகு . சு . ) 3. பொறுமை ,அது : சத்த புண்ணி | னைக்கன்று . ( உ -ம் .) கோளிபங்கயமூழ்கக்குளிர் 
யத்தினொன்று . ( உ - ம் . ) " கமையினையுடைய கயம் ” ( இராமா. வரைக் . சுஉ . ) ( 6 , 7 , சூ . நிக 

( தேவார , திருவொற் . ரு . திருநா . ) ண் . கக யகரவெ . சு.க.) ( 9 , 11 , 15 , பிங்கல . 
[ 1. கரை , " க்ஷமா ” என்னுமாரியபதம் கமை கூஉக அ . ) [ 4 , 10. க்ஷய . 16. மஜ . ) 
எனத்திரிந்தது . ) 

கயழகன்- 1. ஓரசுரன் . 2. விநாயகக்கட 
கமைப்பு - பொறுத்தல் . ( உ - ம் .) " கமைப்பு வுள் . ( சூ . நிகண் . க : உக . ) ( மஜவ ) 
றுநாண்முதற்காப்பு ” ( திருவிளை . வளை . உஅ .) 

கயழநி- 1. யானைக்கன்று . ( உ - ம் . ) " கறை 
கயக்கம் - 1. கலக்கம் . ( உ - ம் . ) " கவ்விய 

யடித்தொகைபிரிதலுங்கயமுங்கவர்ந்து ” ( கந்த 
வெஃகிநின்றகயக்கமினிலைமை நோக்கி " ( சிந் 

பு . நகர்பு . கூக . நசுக - பக் . ) 2. வியாழன்மகன் . 
தா . காமக , ஙசுரு . ) 2. குறைவு . ( உ - ம் ) " கய 

( பாரத . பதினெட்டாம் போர் . க 0 க . அரும்பத . ) 
க்கமிறுயிற்சிக் கும்பகருணனைக் கண்ணிற்கண் 

கயமை- கீழோரது தன்மை . ( வள் , க 0அ - ம் 
டான் ( இராமா . ஊர்தேடு , கஉக . ) 

அதி . ) 
கயக்கல்- கயக்குதல் . 

கயரோகம் - ஒரு நோய் . ( உ - ம் .) " எஞ்ஞா 
கயக்கு - 1. கசக்கென்னேவலும் , தெரிநின்றுங் கெடாவழியுமுளவாகுங் கயரோகத்திளை 
லைவினைப்பகுதியும் . 2. கயக்குதல் . 3. கைத் 

ப்பர் ” (சேதுபு .துராசார.உஎ .) ( க்ஷயரொம: 
தல் . 4 , சோர்வு . (சூ . நிகண் . க : கச . ) 

கயக்குதல் -1 . கயங்கச்செய்தல் . 2. கலக் க்ஷய - குறைவு . ரொம நோய் . ) 
குதல் . ( உ - ம் .) " கயக்கருங்கடற்றானை ” ( புறப் கயல்- கெண்டைமீன் . ( உ - ம் . ) " சேல் 
பொ . பாடாண் . ஙரு . ) 3. கைப்பாதல் . 

பார் . 
கயங்கு- கயங்கென்னேவலும் , தெரிநிலை கயவர் --கீழ்மக்கள் . ( உ - ம் . ) " கயவரைக்கை 
வினைப்பகுதியும் . 

யிகழ்ந்துவாழ்தல் ( திரிகடு . எஎ . ) 
கயங்குதல் - 1 , குழைதல் . 2. சோர்தல் . கயவளாகம் - கீழுலகம் . 
3. நொந்து மெலிதல் . 

கயவாய்- 1. ஆழமானவாய் . 2. கரிக்கு 
கயடேரிகம் - அகில் . ( மலையகராதி ) ருவி . ( உ - ம் . ) கைந்நாகத்துக்குங்கயவாய்க்கு 
கயத்தம் -- துளசி . ( மலையகராதி .) 

நாரைக்கும் ( கந்தபு . சயந்தன்பு . ருகா . ) 3. புகார் 
கயத்தல் - வெறுத்தல் . (உ - ம் .) கயந்துநவி முகம் , கழிமுகம் . ( உ - ம் .) “ கயவாய்மருங்கிற் 
ன்றீரே ” (சிவதரு . எழா . கஅஅ .) 

காண்போர்த்தடுக்கும் " (சிலப் . இந்திர . கா. ) 4 . 
கயத்தி - கொடியவள் . ( உ - ம் . ) " காட்டகத் பெரியவாய் . ( உ -ம் .) " கயவாய்க்குவிமுலைப்ப 
தும்மைநீத்த கயத்தியேற்காண (சிந்தா . விம டர்மருப்பெருமை . ( சிந்தா , மண்மக , க .) 
லை . உரு. ) 

கயவு - 1. பெருமை . ( சூ . நிகண் : அ : க 0 . ) 
கயந்தலை- 1. மநத்துயர் . 2. யானைக்கன் 2. மிகுதி . 3. மேன்மை . ( பிங்கல . ககஉ கா . ) 
று . ( பிங்கல . உசகசு , ) 

கயன்- 1. குய்யாக்குய்யாஷ்டகரிலொரு 
கயப்பினை - வங்கமணல் . 

வன் . ( வி - ணி . உஎக .) 2 தேவகுருவின் மகன் . 
கயம் -1. அகழி . 2. ஆழம் . ( உ - ம் . ) “ கய ( பாரத . பதினெட்டாம் போர் . 0 க .) 
ங்கொள் கடலின் முன் சேதுக்கண்ட முறையின் 

பிரதிட்டாகலையில் ஐம்பத்தாறுபுவ 
கதையீதால் ” ( சேது . சேதுவர். சஉ .) 3. இள நங்களுளொன்று . ( 8 - லி . கிரி . உக , உரை .) 
மை . 4. ஒரு நோய் . ( தைல . தைலவ . கஎ .) கயாகாம் - நிகண்டுகளுளொன்று . 


தயா 


757 


கயினி . 


எருஅ 


கர்ணவேதநம் . 


50 


கயாந்தகம்- நிவிர்த்திகலையிற்பிருதிவிதத் 2. கைம்பெண் . ( உ - ம் . ) " கயினியவரிற்கண்ணு 
துவத்திலுள்ள நூற்றெட்டுப் புவங்களுளொ ற்று " (இரகு . இந்து . உஎ . ) 
ன்று . ( சி - லி . கிரி . உக , உரை . ) ( க்ஷயாதக ) கயை- 1. ஒரு புண்ணிய தீர்த்தம் , ( உ - ம் . ) 
கயிங்கான் -- ஏவல் செய்வோன் . (ெெக 

" கயைபிரயாகைமூழ்கி ” ( சேது . சங்கரபாண் 

டி . அ o . ) 2. புண்ணிய கேத்திரம் . 
கா :) 

கர்க்கசம்- கடிநம் . ( உ - ம் . ) " என்கர்க்கச 
கயிங்கரியம் - ஏவற்றொழில். ( உ - ம் .) “ வா ச்சொல் . " ( இரகு . பாயிர . எ . ) 
சாகயிங்கரியமன்றி ” ( தாயு . பரிபூரண . க . ) கர்க்கடகம் - 1. நண்டு . ( பிங்கல . உசுசசு . ) 
( கிங்கரம் என்னுஞ்சொல்லினின்று வந்த தத் 2. பன்னிரண்டு இராசிகளிலொன்று . ( சூ . நிக 
திதாந்தம் . ) 

ண்.க : சுச . ) கக கடக ) 
கயிடவன்- ஓரசுரன் . (உ - ம் . ) " கன்னிதன் 

கர்க்கட சிருங்கி ஒருமரம் .( கக - பரீ 
னருளால் வென்றேன் கயிடவன்மதுவைக்கண் 
டீர் (சிவரக . தாருக . கஉ .) 

கக டக - நண்டு . Jr - கொம்பு . ) 
கயிமவாதி- வசம்பு . ( மலையகராதி .) 

கர்க்கடம் - நண்டு . 
கயிரவம் -1 . செவ்வாம்பல் . ( உ - ம் . ) " கன் கர்க்கன் - ஒருமுநிவன் . இது கருக்கன் என 
னலும்புளிக்குமின்சொற்கயிரவங்கருகும்வாயா வும் வரும் , ( மம- ) 
ள் ( பாரத . பழம்பொ . க . ) 2. வெள்ளாம்பல் . 

கர்ச்சநம்-- ஒலி . ( மஜக) 
( சூ . நிகண் . ச : சுக . ) ( கைரவம் எனவும் வரும் .) 
கயிரிகம் காவிக்கல் . ( சூ . நிகண் . சு : கக . 

கர்ச்சித்தல் முழங்கல் . 

கர்ச்சிதம்- மேகம் யானை முதலியவற்றின் 
(ெெமரிக ) ( மிரி - என்பதினின்று வந்த 

முழக்கம் . ( மஜி - த ) 
தத்திதம் . ) 
கயில் - ஆபரணக்கடைப்புணர்வு . ( உ - ம் . ) 

கர்ச்சிநி- ஐம்பத்தொரு உருத்திரசத்திகளி 
" கயில் கலந்திருண்டு தாழ்ந்தகருங்குழல் " ( சூளா . 

லொருத்தி . ( வி - ணி . உ எஎ . ) 
சுயம் , ககஉ . ) 2. பிடர் . ( பிங்கல . ஙஉக கூ . ) கர்ச்சிப்பு - கர்ச்சித்தல் . 
கயிலாசம் 

கயிலாயம் . ( உ - ம் . ) " கயி கர்ச்சூர் - பேரீச்சங்காய் . ( உ - ம் . ) " கர்ச்சூ 
கயிலாயம் லாயநன்மலையன் ” ( தேவா ர்பலோத்தமையோடிந்து கத்தூரிகாஸ்மீரமிரு 
ஏ . திருமயிலாடு . சு .) திருநா .) 

பத்தாறையும் " ( தைல . தைலவ . க . ) 
கயிலை -கைலாசமலை . ( உ - ம் . ) " மேவுங்கயி 
லையில்யான் மீண்டுவருந்துணையுங் " ( கந்தபு . அ 

கர்ச்சூரம் -1. கழற்கொடி . ( சூ . நிகண் , ச : 
யிராணி . உ 0 . ) 

ஈ.0 . ) 2. பேரீந்து . ( மலையகராதி .) ( 1 , 2 . 
கயிலையிற்கடுங்காரி- மாமிசபேதி . 

கது ) 
கயிற்கடை - கொக்குவாய் . ( உ - ம் . ) " கயிற் கர்ஷணம் - 1. இழுத்தல் . 2. உபத்திரவ 

யொழுகிய ” (சிலப் . கடலாடு . க 0 க . ) ப்படுத்தல் . 3. உழுதல் . 4. கொண்டுவருதல் . 
கயிற்றுக்கோல் -1 . ஒருவகைத்தராசு . 2 . 

5. செய்கைபண்ணப்பட்டநிலம் . 6. நிலச்செ 
வெள்ளிக்கோல் . 

ய்கை , ( உ - ம் . ) " பூமியான துவிகாரமின்றிநின்று 
கயிற்றுக்கோலாட்டம் - ஒருவிளையாட்டு . 

அவரவர் பண்ணினகர்ஷணாதிகளுக்கு ஏற்ற 

பலத்தைக்கொடுக்கிறது போல் ” ( சி.சி. உ : ச . 
கயிற்றுப் பொருத்தம்- மணப்பொருத்தம் சிவாக் . ) 7. வளைத்தல் . ( கஷண ) 
பத்தினொன்று , (வருஷாதி நூல் . ) 
கயிறு - நூல் முதலியவற்றாலே முறுக்கித்தி 

கர்ணகூசிகை - ஒரு நோய் . (உ - ம். ) " இரு 
ரிக்கப்படும் வடம் . ( உ - ம் . ) " மும்மைபுரிவன் 

நெறியின்றெறிப்பு ....கர்ண கூசிகைபா திரியம் ” 
கயிறு கொய்து ” ( இராமா , வரைக் . உக .) 

( தைல . தைலவ . சச . ) 
கயிறுதடி - நெய்வார்கருவியினொன்று . 

கர்ணசூலை - காதுக்குள் வருங்குத்து . ( தை 
கயிறுமாறுதல் - குதிரை விற்பவர் கயிற்றி 

ல . தைலவ . உ ; உரை .) 
ற்பிடித்து வாங்குவோர் கையிற் கொடுத்தல் .. 

கர்ணபூரம் -1. அசோகமரம் . 2. காதணி 
( உ -ம் . ) தற்பரனை முகநாடிக்கயிறுமாறித்தருக ” வகையுளொன்று . ( கண - வ ) 
(திருவாதவூ . குதிரை . ச 2 
சஉ .) 

கர்ணம் -1 . காது . 2. சுக்கான் . (கண . ) 
கயினி-1. அத்தநாள் . ( பிங்கல . ந x0o . ) கர்ணவேதநம் - கர்ணவேதம் . 


758 


கர்த்திருத்துவம் . 


எருக 


கர்ப்பூரத்துளசி . 


ர 


கர்ணவேதம் காதுகுத்தல் . ( கண காத்திருபூதன் - கிரியை செய்பவன் . ( பௌ 
வெய : கண --- காது . வெய . துளைத்தல் . ) | ட் . டு . க .) ( க.க- J >--5 ) 
கர்ணன்-- கன்னன் . 
கன்னன் . ( கண ) 

கர்த்த -- நிவிர்த்திகலையிற்பிருதிவிதத்துவத் 
கர்ணாடம் --ஒருதேசம் . ( அது கன்னடதே திலுள்ள நூற்றெட்டுப்புவதங்களுளொன்று . 
சம் . ) கணாட ) 

லி - கிரி , உக . உரை . ) 
கர்ணிகை - 1. காதுள்ளது . 2. தாமரைப் 

கரீ நீகம் - கருநீகசந்தி . 

கர்ப்பக்கிருகம்- மூலத்தாநம் . 
பொகுட்டு , ( கணி - கா ) 

கர்ப்பகோளகை - கருப்பாசயம் . 
கர்த்தத்துவம்- 1. அதிகாரம் , -2 . இறை கர்ப்பச்சூலை - பூப்புத்தடைப்பட்டுக்கர்ப்ப 
மைத்தன்மை . 3. சகலத்தையும் நடத்துவோ | த்திலுண்டாகும் ஒருவகைச்சூலை; இரத்தசூலை , 
னுடைய முதன்மை . 

கர்ப்படம்- 1. ஒரு தேயம் , ( உ - ம் .) சமாள 
கர்த்தநம் -1. வயிற்றிரைச்சல் , 2. வெட் ) வத்தினொடு கர்ப்படம் பொரவகுத்தெதிர்ந்ததிரி 
இதல் , ( க.த-- ) 

கர்த்தமும் ” ( பாரத . இராசசூய , ருக . ) 2. கந் 
கர்த்தபம் - 1. கழுதை. 

1. கழுதை . ( சூ . நிகண் . கூ : தைச்சிலை . ( கவ . ) 
உங. ) 2. பரிமளம் . ( உலு ) 

கர்ப்பப்பை - கருப்பாசயப்பை 
கர்த்தமம்- 1. சேறு . 2. பாவம் . 3. மா 

கர்ப்பம் - 1. உட்பக்கம் . 2. கருக்கொள் 
மிசம் . ( கடி -30 ) 

கை . 3. யசுர்வேத உபநிடதத்தொன்று . ( கூர் 
கர்த்தரிகை - கத்தரிகை . 

மபு . அட்டமூ . உசு , உரை . ) ( ம ) 
கர்த்தரிப்பிரயோகம் - கர்த்தாவிலே முடி 

கர்ப்பழகம்- நாடகத்திலே சொல்லப்பட்ட 
யும் பிரயோகம் . ( பி . வி . திங்க , உ .) 

ஒருறுப்பு . அஃது , அபூதாரணம் , மார்க்கம் ,உரு 

அனு 
கர்த்தவியம் - செய்யத்தக்கது . ( உ -ம் .) " புவ வம் , உதாயிருதி , கிரமம் , சங்கிரகம் , 
நம்படைப்பதென்கர்த்தவியம் " ( தாயு . எ 

எங்கு . 

மானம், தோடகம் , அதிபலம் , உதேகம் , சம் 
க. ) (கத-வ .) ] 

பிரமம் , ஆவேகம் எனப்பன்னிரண்டாம் . (வீர 

சோ . பொருட் , உக . உரை .) 
கரீத்தன்- 1. எழுவாய் . 2 , செய்வோன் . 
3. தலைவன் . 4. மேலான கடவுள் . 

கர்ப்பவதி- கர்ப்பிணி . 
கர்த்திரு- 1 , கர்த்தா . ( .... 

த- J ) 

கர்ப்பவோட்டம்- கருக்கொள்ளும் மேகத் 

தினோட்டம் . அது , மார்கழி மாசத்திலே பதி 
கர்த்திருகாரகம் பயனிலை தோன்ற நிற் 

ன்மூன்றாந்தேதி தொடங்கிப் பன்னிருநாள்வ 
கும் எழுவாய் . ( பி . வி . கக .) 

ரையும் நிகழும் . 
கர்த்திருசாதாக்கியம் - பஞ்சசாதாக்கியங்க 
ளுளொன்று ; அது : பிரதிட்டையென்னும்பெ 

கர்ப்பாசம் - பருத்தி , ( கவடால ) 
யரையுடைய ஞாநசத்தி கர்த்தாவுக்குக்குண கர்ப்பாசயம் - கருப்பமிருக்குந் தாநம் . 
மென்னுஞ்சுபாவமாதலானும் , அந்த ஞாநசத் ( உ - ம் . ) " கர்ப்பாசயக்குழிக்கேதள்ளுமோ ” 
தியிலே தோற்றுகையாலும் , கர்த்திரு என் ( பட்டின . திருச்செங்.க . )( மலாய: மவ- 
னும் பெயரையுடைத்தாய் இது சுத்தமாகை | கருப்பம் . சூ UO - தாநம் , ஆதாரம் . ) 
யாற்படிகப்பிரகாசமான திவ்வியலிங்கமுமாயத 
னுச்சியில் நாலுதிருமுகம் பன்னிரு திருநயா 

கரீப்பாதா நம்- கருப்பந் தரிக்கும்படி செய் 
முமுடைத்தாய் வலத்திலே சூலமும் மழுவும் யங்கிரியை. (உ- ம்.) பூணிருதிசங்கமகங்கரு 
வாளும் அபயமும் , இடத்திலே பாம்புவிளப்பாதாகம் ” ( திருவானைக்கா. கோச்செய் . கச .) 
கிய பாசமுண்டாகப்பட்ட மணிவரதமும் என் மலாயா ) 
னுமாயுதங்களைத்தரித்துக்குறைவில்லாத லக்ஷ 

கர்ப்பிணி கருப்பவதி . ( உ - ம் . ) கர்ப்பி 
ணங்களுடனுங் கூடியிருப்பது ; ஞாநலிங்கமெணிதாதி ) ( சைவச பொது . ந அஅ .) ( மஹி 
ன்று மிதற்குப் பெயர் .( சதாசிவ . கரு . ) 
கர்த்திருத்துவம் --1 . செய்கிறவனான தன் 

ணி . ) 
மை . ( உ - ம் .) " கலாவித்தைகளினாலே ஞாதிரு 

கர்ப்புரை- சாம்பிராணி ,. 
த்துவகர்த்திருத்துவத்தையுடைய ஆன்மாவுக் 

கற்பூரசிலாசத்து- ஒருமருந்து . 
கு ” ( சி . சி . உ : ருசு . சிவாக் .) 2. தொழிலு கர்ப்பூரத்துனசி கர்ப்பூரமணமுடைய 

ஒருவகைத்துளசி . 


டைமை . 


759 


கரக்கிரகம் , 


எசும் 


கரசை . 


கண 


இ 


கர்ப்பூரப்புல் - கர்ப்பூரவாசனையுடைய காக்கை - மறைத்தல் . 
ஒருவகைப்புல் . 

கரகண்டகம் - நகம் , ( கர 

கர- கை . 
கர்ப்பூரம்- 1. மருந்து . 2. வாசனையுள்ள க - முள்ளு . ) 
ஒரு திரவியம் . ( உ - ம் ) " கர்ப்பூரம் பேர்லக்கட் 

காகம் - 1. ஆலங்கட்டி 

1. ஆலங்கட்டி . ( சூ . நிகண் . கக : 
லுப்பிருந்தாலுங் ) ( நீதிவெண் . ங ங . ) 

ரகரவெ.க .) 2 . 

கங்கை . 

3. கமண்டலம் . 
கர்ப்பூரவள்ளி - கற்பூரவ சதையுடைய ஒரு 

( 
வகைச்செடி . 

( உ - ம் .) “ கண்டிகைவடமுந்தூநீர்க்கரகமுங்கை 
கர்ப்பூரவில்வம்- கர்ப்பூரவாசநையுடைய 

யிலேந்தி " ( கந்தபு . திருநகர , கக .) 4. கெ 

ண்டிகை , 5. தாதுமாதுளை . 6.நீர் . 7. நீர்த்து 
ஒருவகை வில்வம் . 
கர்ப்பூரவெற்றிலை கர்ப்பூரமணமுள்ள 

ளி . 8. பலாசவிருட்ஷம், 9. மலையத்தி . 10 . 

மாதுளை மரம் . 11 , வட்டில் . ( 2 , 6 , 7. ( பிங் 
வெற்றிலை 
கர்மசம் - கர்மத்தாற்பிறந்தது . ( க 3 - ஐ 0 ) 

கல . ந x0 க ) [ 1 , 3 , 8 , 9 , 10 , காக ) 

கரகாணம் - பரதத்தினது பொது இலக்க 
கர்மசாமியம் - நல்வினை தீவினை சமப்பட் 

ணங்களாகிய இருபது பேதங்களுளொன்று . 
நிற்பது . ( பௌட் . சி :உச . ) [ க3_- செயல் . 

அது : பதாகை , திரிபதாகை, கர்த்திரிகை , 
வலாக ) - சமமாகை ) 

தூபம் , அராளம் , இளம்பிறை , சுகதுண்டம் , 
கர்மதாரம்- பண்புத்தொகை. (பி - முட்டி , கடகம் , பத்மகோசம் , சூசி , காங்கூ 
கர்மதா ரயன் 

வி . உஉ . உரை . ) லம் , கபித்தம் , விற்பிடி , குடங்கை , அலாபத் 
கர்மதேவதைகள் - அசுவமேதம் முதலிய திரம் , பிரமரம் , தாம்பிரசூடம் , பசாசம் , முகு 
யாகங்களினாலே மேலான பதமடைந்த தேவ ளம் , பிண்டி , தெரிநிலை , மெய்ந்நிலை , உந்நதம் , 
தைகள் மனுஷராய்ச்சன்மித்தபின் அசுவமே மண்டிலம் , சதுரம் , மான்றலை . சங்கு , வண்டு , 
தாதியெக்ஞம்பண்ணி இஷ்டாபூர்த்தாதி கன்ம கபோதம் , இலத்தை , மகரமுகம் , வலம்புரியெ 
ங்களால் சுரலோகம் பெற்றவர்கள் . இவர்கள் ன முப்பத்து மூன்று வகைப்படும் ( திருவிளை . 
இந்திரன் , சுக்கிரன் , இயமன் முதலானவர்கள். கான்மா . க 0 . உரை .) 
( வி - ணி . உசு கா.) [ க - வெவகா ) 

கரகரத்தல் -7 1. ஒரு பரிசக்குறிப்பு . 
கர்மநிஷ்டர் - அவித்தைகளிடத்தில் இரஜ 

கரகரப்பு 2. ஒரொலிக்குறிப்பு . 

காக்ரெனல் கரகரத்தல் . 
சில் இரஜசுப்பிர தாகமாகும் போது அதிற்பிர 

கரகேத்திரம்- பரதத்தின் பொது இலக்க 
திவிம்பித்த சிதாபாசர் . ( நாநா. கட் , ச . ) 

ணங்களாகிய இருபது பேதங்களுளொன்று . 
கர்மப்ரஹ்மவாதிகள் - கருமத்தையே பிர 

( திருவிளை . கான்மா. அ . உரை . ) 
மமாகச்சொல்லுவோர் ; இவர் : பூர்வமீமாஞ்சகர் . 

கரசம் - 1. இலங்கையிலே மகாவலி கங் 
(மணிமே. அரும்பத . ) 

கைக்கரையிலே அகத்திய முரிவராற்றாபித்துப் 
கர்மம்-- கருமம் . 

பூசிக்கப்பட்ட ஒரு சிவஸ்தலம் , (தக்ஷிணகை 
கர்வம் - 1. ஓரெண் . 2. குபேரனுடைய லாசமான்மியம் .) ( கரஜ ; இக்காலத்தார் அதனை 
நிதியிலொன்று . 3. செருக்கு . ( 1. வவ- . க்கரசையென வழங்குவர் .) 2 புலிதொடக்கி . 
2. வவ . 3. மவ . ) 

( மலையகராதி .) 3. யானை . 4. ஒரு கரணம் , 

. 
கர்வாலிமரம் - ஒருமரம் . 

( விதாந , பஞ்சா . ஙஉ . ) 
கர்விதன் - செருக்குள்ளவன் ( மவித) 

கரசாகை - கைவிரல் . ( அமரம் .) ( கா 
கர்னம் -- கன்னம் , 

பாவா : கா 

- கை . பாவா -கிளை . ) 
கர- 1. கரவென்னேவலும் , தெரிநிலைவி 

காசிக்கிருட்டி - ஒரு பறவை . 
னைப்பகுதியும் . 2. வியாழவட்டமாகிய அறுபது கரசூகம் - நகம் . ( காக : கா - கை . 
வருடங்களுள்ளே இருபத்தைந்தாம்வருடம் . 

கை - ஊசி . ] 
காக்கிரகணம் 

காசை - 1. நானூறுமரக்காலளவு . 2. பதி 
ண : கா - கை . 

ஹண பிடித்தல் . ) னொருகரணத்தொன்று . அது , பூர்வபக்கத்திரு 
காக்கிரகம்-- 1 , இறைப்பொருள் சேர்த் 

தியை பிற்கூறும் , பூர்வபக்கச்சப்தமிமுற்கூறும் , 
தல் , 2. விவாகம் . ( கா : கா - கை . ) 

பூர்வபக்கத்தசமி பிற்கூறும் , பூர்வபக்கச்சதுர்த் 
நாஹ - பிடித்தல் , ) 

தசி முற்கூறும் , அபரபக்கத்துதியை பிற்கூ 
றும் , அபரபக்கச்சட்டி முற்கூறும் , அபரபக்க 


2 


. 


விவாகம் . (கார 


ஒற 


760 


கரண்டன் . 


எகக 


கரணம் . 


கம் . 


நவமி பிற்கூறும் , அபரபக்கத்திரயோதசி முற் கரண்டி - சிற்றகப்பை . ( உ - ம் . ) " கச்சவே 
கூறுமாம் . ( விதாந . பஞ்சாங்க . உக . உரை . ) கரண்டி கொண்டு ” ( தன் - டு . சக .) 

கரஞ்சகம் - புன்கமரம் . ( அமர ) ( மலையக கரண்டிகை - புட்பபாத்திரம் . ( உ - ம் . ) " கர 
ராதி . ) ( காஜக ) 

ண்டிகையுட் -சாலும்பலபோது " ( கோயிற்பு . வி 
காஞ்சம் - புன்கமரம் . ( தைல , தைலவ . சு . ) 

யாக் , கரு . ) 

காண்டை 
[காக ) 

1. குண்டிகை. ( உ - ம் . ) " கல் 

பொளிந்தன்னவிட்டு வாய்க்கரண்டை 
கரட்டரிதாரம் - 

(மது 
ஒரு மருந்து . 
கரட்டான்-- ஒரோந்தி . ( வழக் .) 

ரைக் , ச அஉ .) 2. முநிவர் வாசம் . ( சூ . நிகண் ; 

ரு ருசு . ) 
காட்டுக்கரட்டெனல் ஓரொலிக்குறிப்பு . 
கரட்டுத்தாளகம் - விளைவுபாஷாண முப்ப ( உ - ம் . ) " போக்கியப் பொருள்களிலே சிறப்புவி 

காணகாரகம் - செய்தொழிற்குச்சாதகம் . 
த்திரண்டிலொன்று . 

ருப்பத்தைப்புத்திக்கே தாரகம்பண்ணுமாதலால் 
கரட்டுநிலம் --வன்றரை 

பொதுவிருப்பாகிய இச்சாசத்தி வியாபாரத்தை 
கரடகபாஷாணம் - பாஷாணவகையுளொ விளக்கிக் கரணகாரகமென்று பேர்பெற்று நிற் 

கும் " ( சி . சி . உ ; ருசு . ஞாநப் . ) 
கரடகம் 1. தந்திரம் , 2. வஞ்ச 

காணத்தான் - கருணீகன் . ( உ - ம் .) " அருள் 
கரடகம்பம் கம் . 

பெறுகரணத்தானு மாவணந்தொழுதுவாங்கி ” 
காடகன்- 1. தந்திரி , 2. வஞ்சகன் . 
கரடம் - 1. காகம் . ( சூ .. நிகண் , ங ; சு 0. ) 

( பெரியபு . தடுத்தா. ரு அ .) 
2. குசம்பாமரம் 3 . யானை மதம்பாய் சுவடு . 

கரணத்தியலவர் - அரசர்க்குரிய எண்பேரா 
( சூ . நிகண் . ஈ : எ . ) 4. யானையின் கண்டம் . 

யத்துளொருவகையார் , (மணிமே . அரும்பத , ) 
( கு . தண்டி . அரும்பத . ) [ 1 , 2 , 4. காட ) கரணத்திராணம் - தலைமத்தகம் . ( காண 

கரடி -- 1 . மிருகம் . ( உ - ம் . ) “ கொடுநாகமோ தாண : காண . ) 
டுகரடி " ( தேவார . கோளறுபதிகம் . கா . ) 2. ஒரு கரணம்- 1. அந்தக்கரணம் . ( உ - ம் . ) " கர 
வகைவாத்தியம் . ( உ - ம் . ) " கல்லெனவிரங்குறு ணமொருநெறியே செல்ல " ( திருவிளை . அங்க . 
கரடிகாகளம் " ( கந்தபு . சரவண . க . ) 3. சிலம் உ அ .) 2. உடம்பு . 3. உதவி . ( உ - ம் . ) " ஆன் 
பம் . 4. யானை . (காங் : காட - மதம்பா மாவுக்கு விஷயதரிசனத்திலே யாதொன்றுகர 
ய்கவடு , ) 

ணம் அது வித்தை " ( சி.சி. உ : ருரு , சிவாக் ) 
கரடிக்கூடம் - அரங்கம் . ( கரடி- சிலம்பம். 4. எண்ணிக்கை. 5. ஐம்பொறி . 6. கணிதம் . 
கூடம் - சாலை . ) 

7. கரணகாரகம் . ( உ - ம் . ) " ஒட்டார்கருத்தா 
கரடிகை ஒரு வாத்தியம் . ( உ - ம் .) " கடி கருமங்கரணமொண்கோளியொடும் " ( வீரசோ. 
படுகரடிகைகணையஞ்சல்லிகை " ( கந்தபு . கய வேற்றுமை, க . ) 8. கருவி . ( உ - ம் . ) " அதனு 
முக . உகச . ) 

க் - குரியவாய்பல்கரணமுந்தருதியென்றுரைத் 
கரடு - 1. கணு . 2. காற்பரடு . 3. முரடு . தான் ” ( கந்தபு . குமாரபுரி . சுரு . ) 9. கலவி , 
( வழக் .) 

புணர்ச்சி. 10. காரணம் . 11. கூத்தின் விகற் 
கரடு மாடு- 1. செம்மையற்றது . 2. வயிர பம் . கரணம் நான்குவகையெனத்திருவிளை 
முங்கணுவுங்கொண்டது . 

மாறியாடின . கக - ம் கவியிற்கூறினர் . சிலப்பதி 
கரண்டகம் - 1 , சுண்ணச்செப்பு . 2. பூக்கு கார உரையில் வினோதக்கூத் தாறினுளொன் 
டலை , ( உ - ம் . ) " சேமமுறுகரண்டகநீர்தரியா நென்பர் . 12. சாதகதமம் , காரணம் . ( தர்க்கபா. 
போல் ” ( ஞாக . வைரா . எஉ . ) 

ஈ . ) 13. சாதனபத்திரம் . 14. செய்கை . (மணி 
காண்டம் -1 . ஆபரணச்செப்பு. (பிங்கல . மே . ) 15. தத்துவம் . ( உ -ம் .) “ காணமனைத்தும் ? 
ங ஙா ங . ) 2. கமண்டலம் . 3 , கரண்டகம் . 4 . ( கோயிற்பு. நடராச . உஉ . ) 16. துணைக்கருவி . 
நீர்க்காக்கை . ( உ - ம் . ) “ கரண்டமலிதடம்பொ | 17. நற்கிரியை , மணச்சடங்கு . ( ஐங்குறு . ) 
ய்கைக்காழியர்கோன் ” ( பெரியபு . திருநா . 18.( சோதிடம் ,)பஞ்சாங்கத்தினொன்று .( உ -ம் .) 
உந ங .) 

" கூட்டுங்கரணம்பவமுதலோரை ” (விதாந . மர 
கரண்டன் - சூத்திரப்பெண்ணை மாகதன் பி . க . ) 19. விநோதக்கூத்து ஆறினுளொன் 
கூடிப்பெற்ற மகன் . ( உ - ம் . ) " பின்னவர்மாது று ; அது , படிந்தவாடல் . ( சிலப் . அரங்கே. 
மாகதற்புணரப்பிறந்தவன்கரண்டனென்றுரை கஉ . உரை .) 20. விருப்பம் . ( 5 , 11. சூ . நிக 
ப்போன் ” ( சூத . சிவ . கஉ : ஙக . ) 

ண் . கக : ககரவெ . உ . ) ( 6,10 , 11 , பிங்கல . 


761 


கரந்தகற்படை . 


என உ 


கரப்பிரசாரம் . 


நக 02 . 


காண 


) ( 2 , 5 , 9 , 10 , 11 , 16 , 20 . கரந்துபடை- மதகு , ( மணிமே.அறவணர் . 
] 

எசு . உரை ) ( கீழே நீரோடுதல் வெளியே தோ 

ன்றாமல் மேலே கற்கள் படுக்கப்பட்டிருத்தலி 
கரணர்- கணக்கர் . ( உ- ம் . ) " கரணர்கள் 
வந்தனர்கழல்வணங்கினார் " ( கந்தபு . மார்க்கண் . ன் , இஃது இப்பெயர்பெற்றது . இது கரந்த 
உக .) 

கற்படையெனவும் வழங்கும் . ) 
காணருபை பெத்தான்மாக்களினின்று 

கரந்துவரலெழினி - கோலம் மறைத்துவரு 
கிரியை செய்யும் சத்தி ; அது , குலாலனைப்போ 

மிடத்திடுந்திரைச்சீலை . (திருவிளை . மெய்க்கா . 

ககூ . உரை. ) 
லக்கருவிகளைக்கொண்டியற்றுஞ்சத்தி . ( சி - லி . 

காந்துறை கோள்- மறைந்துறையுங்கிர 
ஞாந . ச . உரை .) 

காணன் - நடனுக்குதித்தவன் . ( சூத . சிவ கம் . ( சூ . நிகண் . கஉ : கலக . ) 
மா . கஉ : நங . ) வைசியனுக்குச்சூத்திரமாதிட 

கரந்துறைச்செய்யுள்-- ) சித்திரகவிவ 
த்திற்பிறந்தவன் என்பர் சிலர் . 

கரந்துறைப்பாட்டு கையுள் ஒன்று ; 
காணி 

1. சிற்பவேலைசெய்யுந்தபதி . அஃது , ஒவ்வோரெழுத்து இடைவிட்டுப்படிக் 
( உ - ம் . ) " கரணிச்சித்தருள் கச்சிப்பதியோனே கும்போது வேறும் ஒரு செய்யுள் தோன்றும் 
( திருப்பு . சஙஉ . ) 2. செய்தல் . 3. மருந்து . 

படி எழுத்துக்களமைத்துப்பாடப்படுவது . ( த 
( உ - ம் . ) " அந்தமருத்துவன்கைக்கரணியுண் 

ண்டி . கூரு . ) 
ணே ” ( தைல . பாயிர.க . , சஞ்சீவியையொ 

கரந்துறை மாக்கள்- மறைந்து தங்குமனி 
த்ததாதலினிப்பெயர்த்து .) 

தர் . ( மணிமே . ) 
காணிகம் -1. அந்தக்கரணம் . 2. கலவி . 

கரந்தை -1 . ஒரு பூண்டு; இதன் பூமாலை 
( உ - ம் . ) " கரணிகத்தில்சுரோணிதத்தின் வாதமா 

யே நிரைமீட்போரணியுமாலை . 2. நாறுகரந் 
னால் ” ( அகத் . குருநாடி , ககக . ) 3. கூத்தின் 

தை . ( உ - ம் .) " கரந்தை குளவி ” ( குறி . பா.எசு 
விகற்பம் . 

3. பகைவரோட்டின நிரையை மீட்குஞ்சேவ 
கரணீயம்- செய்யத்தக்கது , காரியம் . ( 

காரந்தை . (உ -ம்.) “ வல் லாரை கரந்தையரிக்காந் 

கம் . ( தொன்னூல் . ககக . உரை. ) 4. பெருங்க 
a ) 

தி " ( தைல . தைலவ . கஙரு . ) 
காணை -1 . ஒருசெடி . 2. ஒருவகைக்கட்டு . 

கரந்தைக்கொடி கொட்டைக்கரந்தை . 
( உ - ம் . ) " கரணை சூலையானாலும் சிலேற்பனவா 

( பதிற்றுப் . ச O. ) 
தம் ” ( அகத் . குருநாடி , ககா .) 3. மரமுதலிய 

கரதியாசம் - தேவர்களை மந்திரபூர்வகமாக 
வற்றின் கரடு . 4. வீணைத்தண்டு . 

விரல்களில் வைத்தல் . ( உ - ம் . ) " அஞ்செழுத் 
கரணைப்பலா - வெருகு . ( மலையகராதி . ) தாலங்ககரநியாசம்பண்ணி ” ( சி . சி . க : அ . ) 
கரணைப்பாவட்டை ஒருவகைப்பாவட் 

( கா - கை . நாவல வைத்தல் . ) 

கரப்பன்- ஒருவகைக்கிரந்திப்புண் . 
கரத்தல்- 1. ஒடுக்குதல் . ( சங்கரித்தல் .) 

காப்பன் பூச்சி - ஒரு பூச்சி . 
( உ - ம் . ) " காத்தும்படைத்துங்கரந்தும் விளையா 

காப்பன் பூடு - ஒருவகைப்பூடு . 
டி ” ( திருவா , திருவெ . கஉ . ) 2. திருடுதல் . 
( உ - ம் .) “ சரந்தெறுவிழியினாடன்கழுத்தினதெ 

காப்பாக்கு - மறைதல் . ( வள் , ககஉஎ. ) 
மிலைச்சங்கங் - கரர் தன ” ( கந்தபு.மாயை . அ . ) ப்பான் , உமிக்கரப்பான் , ஊதுகரப்பான் , கண் 

காப்பான் - கரப்பன் ; அஃது : அக்கிநிக்கர 
3. மறைத்தல் . ( உ - ம் . ) " வெளிகரந்திருளைச் டக்கரப்பான் , கொள்ளிக்கரப்பான் , செங்கர 
செய்ய ( இராமா . எழுச் . ருசு . ) 4. மறைத் ப்பான் , மண்டைக்கரப்பான் , கயிலக்கரப்பான் 
தல் . (உ -ம்.) “ நாகங்கரந்துறையும் ” ( மூதுரை . எனப்பலதிறப்படும். 
உடு . ) 

காதலம் -கை. ( உ - ம் . ) “ சீர்கொள் - கரதல காப்பான்றைலம்- ரசகருப்பூரம் முதலிய 
மொன்று சேர்த்தி ” ( கந்தபு . மேரு . கஉ . ) 

பன்னிரண்டு சரக்குகளுஞ்சேர்த்து வடிக்கப்ப 
காதாளம் - 1 , பனை . ( மலையகராதி . ) 2 . 

இம் ஒரு தைலம் . ( உ - ம் . ) " பூரந்துடி ......... கர 

ப்பானும் வாங்குமன்றே " ( தைல . 
கைத்தாளம் . 

சுகம் உரையும் . ) 
காதோயை- ஒருநதி . ( காதொயா ) கரப்பிரசாரம் - பரதத்தின் பொது இலக் 
கரந்தகற்படை - கரந்துபடை . ( மணிமே . கணங்களாகிய இருபது பேதங்களுள் ஒன்று . 
நஎசு . பக் . ) 

( திருவிளை . கான்மா . அ . ) 


பு 


- 


டை . 


தைலவ . 


762 


கரம்பை . 


எசுங 


-கரா . 


கரபடம் 


கரப்பு -1, களவு . ( உ - ம் . ) " கரப்புறுகிந் கரமஞ்சரி -- நாயுருவி . ( சூ . நிகண் . ச : உ.க . ) 
தையர்காண்டற்கரியவன் ” 

( தேவார திருக் ( கrag) 
கட . கூ . திருநா . ) 2. மத்து . 3. மறைப்பு . 
( உ - ம் .) “ கரப்பிலுள்ளமொடு ” ( புறநா . ஈ.ச.) 4 . 

கரமர்த்திகை - முந்திரிகைக்கொடி . 
மீன்கூடு . ( வழக் ) 

கரமாலம் - புகை . ( காரம் ) 
கரப்புக்குடில் - சிறுகுடில் . ( வழக் . ) 

காழத்தம்-- கைவிபெடை . (காக: 
கரப்பொறி - 1. குடிலைத்தண்டேற்றிவை 

கா- கை.க 

விடப்படுவது .) 
த்தல் , 2. குரங்குபிடிக்குமோர் பொறி . 

கரமை - யானை . ( இராசவைத் ) 
கரபத்திரம் - 1. ஈர்வாள் . ( சூ . நிகண் . எ : கரருகம் - நகம் . ( கா - கை . க o 
கக . ) 2. கைவாள் . ( உ - ம் . ) " பணிக்கர்கரபத் தோன்றியது . ) 
திரமதாகும் " ( திருவாத . புத் . எசு . ) 

களவு . ( சூ. நிகண் . 

சூ . நிகண் . க : ருஅ . ) 
சலக்கிரீடை . ( காவ 

கரவடர் 
கரபத்திரிகை 

திருடர் . ( சூ . நிகண் . உ . சக .) 

காவல் - மறைத்தல் . ( உ - ம் . ) " கரவலரு 
திரகா ) 

ங்கற்பகமும் " ( இராமா , சடாயுகாண் . உக . ) 
கரபம் - 1. கழுதை . 2. யானை . ( உ - ம் . ) 

கரவா- கம் -- காக்கை . 
" ஒருநாற்றந்தக் - கரபத்தினண்ணல் " ( கந்தபு. காவ , தி -- சுரிகைக்கத்தி . 
அசமுகிநகர் . உஉ . ) 3. யானைக்குட்டி . 

கரவாரம் கையை எடுத்து உயரவீசுதல் . 
கரபர்ணம் - செவ்வாமணக்கு . [ கால 

( உ - ம் ) " மிண்டியுள பாடகர் வியந்து கரலாரங் 

கொண்டு ” (திருவாத , மந்திரி. நசு .) 
ண : கா - கை . வண்-- இலை . ) 

காவாலம் - நகம் . ( காவா ) 
கரபவல்லடம் - விளாமரம் . ( காலுவ 

கரவிந்தை - களாச்செடி . 
லு : காம் . ] 

காவீரம் - 1. அவரிச்செடி . ( உ - ம் . ) " சர 
கரபாலம் - வாள் . ( காவா : கா - கை . ணெனக்கஞ்- சங்கரவீரமிட்டேத்து ( மரு . தி . 
வாய் , காத்தல் . ] 

ஙக . ) 2. மயாநம் . 3. வாள் . ( காவீர ) 
கரபி- யானை . (காங் ) 

காவு-- 1. உலோபம் . 2. ஒளித்தல் . ( உ - ம் ) 

" கரவாதிவந்தீயும் ” ( வள் : க.சுக . ) 3. களவு . 
கரபீரம் - சிங்கம் . ( காஜீ ; கால 

( உ - ம் .) " அம்பொனின்கரவையிரண்டாயிரம் " 
யானை . ர OT - அழித்தல் . ) 

( சேது.பு , சேதுச்சரு. ஈக ) 4. பொய் , ( உ - ம் . ) 
கரம் - 1. இடுமருந்து . ( சீவரட் . ஈஉரு . ) " கரவெனுமுன்றனாபலில் ( திருவாத . புத்த . 
2. எழுத்துக்களின் சாரியைகளுள் ஒன்று . ருரு . ) 5. வஞ்சகம் . ( உ - ம் . ) " துன்பந்தானற 
( உ - ம் .) “ இருமைக்குறிலிவ் - விரண்டொகெர வச் - சங்கரவீர ” ( மரு . தி . கூசு . ) 
முமாஞ்சாரியை பெறும் " ( நன் . கஉ கா . ) 3. ஓலை கரவு வெளிப்படுப்பணி - அலங்காரவகை 
ககொத்தின்றிரள் . 4. கழுதை, 5. கிரணம் . களுளொன்று ; அது , ஒருவரது மறைத்தசெ 
6. குடியிறை . 7. கை . 8 , செயல் . 9. முழம் . யகையைத்தான் செய்கையால் வெளிப்படுத்தல் . 
10. யசுர்வேத உபநிடதத்தொன்று . ( கூர்மபு . ( வ - று ,) " கடிமனைக்குக்காலை வருகாவலற்குத்து 

உரை . ) 11. யானைத்துதிக் ஞ்சும் - படிவிரித்தாளோரணங்குபாய் " ( விசாக . 
கை . 12. விஷம் , (4 , 5 , 6 , 7 , 12. சூ . நிக அணி , அரு . ) 
ண் . க . ரகரவெ . ங . ) [ 3. வா . 4,5,6,7 , 

கரவை - கம்மாளர் கருவியினொன்று . 
10. கா . 11. மா . ) 

கரளம் - 1. எட்டிமரம் . ( மலையகராதி . ) 
காம்பு- பாழ்நிலம். (உ -ம் .) “ கரம்பெலாஞ் 2. நஞ்சு. ( உ - ம் . ) “ காளவல்லிருளகற்றுவான் ” 
செந்தேன் ” ( இராமா . நாட் . உ . ) 

( கந்தபு . துணை . உகா . ) [ மா ] 
கரம்பம்- தயிரோடு கலந்த அரிசிமா முத காளை - கருளை . அதாவது வளர்தலின்மை . 
லியன . ( கால ) 

கரன் - ஓரரக்கன் . ( உ - ம் .) " கரனாகம்பிளந் 
காம்பை -1. களிமண் . 2. சிறுகளா . ( மலை தோன்பதமும் ” ( மறைசையர் . உச .) ( வா :) 
யகராதி . ) 3. பாழ்நிலம் . ( உ - ம் . ) " இருகிலக் கரா- 1. ஆண்முதலை . 2. முதலை . ( 1 , 2 . 
கரம்பைப்படுநீறாடி ” ( பெரும்பா . கங . சூ . நிகண் . ஙா : எச .) 


763 


கரிகன்னி . 


எச 


கரிந்த . 


ரகர 


கராசனம் - புலி . 

கரிகால்வளவன் - கரிகாற்சோழன் .(உ - ம் .) 
கராடம் - மருக்காரை, (மலையகராதி .) 

" கரிகால்வளவனும் ” ( கந்தபு . திருநகர . அஎ . ) 
கராடிகள் - மகாராஷ்டிரதேசத்துள்ள ஒரு கரிச்சாங்கிழங்கு -- ஒரு பூடு , 
சாதி மனிதர் . (மணிமே. துயிலெழு . க oஉ.உரை) 

கரிச்சால் - கரிசலாங்கண்ணி . 
கராம் - 1. ஆண் முதலை . 2. முதலை .(உ - ம் ) 

கரிச்சான்- 1. ஒரு பறவை . மா 

ஒரு பறவை . மானிப்பாயக 
" கயமும் வெங்காரமும் ( பாரத . குருகுல . கூ 0 ராதிகாரர் கருங்குருவியென்பர் . இதனைச்சிலர் 
3.முதலையுளொருசாதி . ( உ - ம் . ) " கராஅங்கலி கரிக்குருவி என்று சொல்வர் . 2. கரிச்சான்பூடு . 
த்தகுண்டுகண்ணகழி ” ( புறநா . நஎ . ) 

கரிச்சான் பூடு - கரிசலாங்கண்ணி . ( மலைய 
கராம்பு-- ஒருவகைச்சரக்கு . 

கராதி . ) 
கராமம் - வெண்கடம்பு . ( மலையகராதி . ) கரிசநம் - யானைக்கோடு . ( உ - ம் . ) " கரிசன 
கராளத்வம் - கொடுமை. ( மணிமே. துயி மன்னகொங்கை " ( கந்தபு . தெய்வயா . அஎ . ) 
லெழு . கஉ . உரை . ) ( இப்பெயர் கராளதை கரிசம் - 1. பஞ்சம் . 2. யானைக்குட்டி . 
எனவும் வழங்கும் .) 

( காரிஜ ) 
கராளம் - தீக்குணம் . ( சீவரட் . உஅக .) 

கரிசல் - கருமை . 
கராளர் - கராடிகள் . (மணிமே . துயிலெழு . 

கரிசலாங்கண்ணி - கையாந்தகரை. ( மலை 
க o உ . ) 

யகராதி . ) 
காராளன் - ஒரு பூதத்தலைவன் .( உ - ம் .) " பது 

கரிசலை- பொற்றலைக்கையாந்தகரை , 
மனேகராளன் றண்டன் " ( கந்தபு . ஏமகூட . 

காசன்னி - வெண்காக்கணம் . 
கங . ) 

சரிசனம்.-- 1. அன்பு . 2. பொற்றலைக்கை 
கராளி - கராளம் . ( சீவரட் . உஅக . ) 

யாந்தகரை . ( மலையகராதி . ) 
கராளை- வளர்ச்சியில்லாதவன் . 
கரி- 1. இருந்தை . ( சூ நிகண் . கக 

கரிசனை -- அன்பு. 

கரிசாலை 
வெ . உக .) 2. எட்டென்னுமிலக்கம் . 3. கரி 

கையாந்தகரை . ( உ - ம் . ) " ம 
யென்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் . தின்முசுக்கை கரிசாலையெண்ணாவிவ்வைந்தும் 
5. சாட்சி . ( உ - ம் .) " இந்திரனே 

வகைக்கிரதம்படிபடி . பெய் ” ( தைல.தைலவ . ங .) 
கருமை . 
சாலுங்கரி " ( வள் . உரு. ) 6. துரோணமைந் கரிசு-- 1. இருநூறு பறைகொண்ட அளவு , 
துகூடினது . (த.நி. போ .உசு . ) 7. நஞ்சு . 2. குற்றம் . ( உ - ம் . ) " காய்வானவனே கரிசு ” 
8. மரத்தின் வைரப்பாகம் . 9. மிளகு. ( இரா ( சைவச . பொது . சசு.அ.) 3. பாவம் . ( உ - ம். ) 
சவைத் ) 10. யானை . ( உ - ம் . ) " பொருங்கரி * கரிசுபோக்கிடுமஞ்சக்கரத்தனே ” 
யரிபரி ” ( கந்தபு . வரை . கக . ) ( காரிது ; கா சிவஞாந்தாக . அக . ) 
கை . உநு - ஒரு விகுதி . ) 

கரிசை - . ) .இருநூறு பறைகொண்ட அளவு . 
கரிக்கண்டு- கையாந்தகரை . ( மலையகராதி . ) 

2. பதினொருகரணத்தொன்றாகிய கரசை . 
கரிக்கணை - யானைத்திப்பலி . ( உ - ம் . ) " முட் 

கரிணி- 1. பெண்யானை . ( உ - ம் . ) " கார்மி 

சைவருவாருங்கரிணியில்வருவாரும் ” ( இராமா . 
டிவித்தோமமிருநிசிகரிக்கணைவேணி ” ( தைல . 

கடிம் . ஈரு. ) 2. மலை . 3. மலைமுழை . 4. யானை . 
தைலவ . எச . ) 

( 2 , 3 , 4 , சூ . நிகண் , கக : ரகரவெ . கசு . ) 
கரிக்குடல் - மலக்குடர் . 
கரிக்குருவி -- ஒரு பறவை . ( உ - ம் .) “ கரிக்கு | ( கரிணி ) 
ருவிகுருமொழிகேட்டருகாடைந்தகதைபகர்வா கரிணிகம் - ஒரு காதணி . 
ம் ( திருவிளை , கரிக்குரு. க . ) 

கரித்தல் - 1. உறைத்தல் . 2. எரித்தல் . 3 . 
கரிக்கை - கையாந்தகரை . ( மலையகராதி .) கார்த்தல் , 

கரிக்கொடி- யானையெழுதிய கொடி , இது கரிதம் - அச்சம் . 
புலவர்களுக்குக் கொடுக்கப்படுவது . 

கரிதல் - 1. கருகுதல் , 2. தீய்தல் . 3. பெரு 
கரிக்கொள்ளி- குறைக்கொள்ளி . 

ங்கோபமுறல் , 
கரிக்கோலம் --அழிஞ்சில் . ( மலையகராதி . ) கரிதன் -- அச்சமுள்ளோன் . 
கரிகாலீலை- புணர்ச்ச.வகையுளொன்று . கரிந்த-- கருநிறமுடைய எனப்பொருள் 
( உ - ம் . ) “ கரிகரமாதியாய ” ( கந்தபு . இந்திரபுரி . டும் ஒரு பெயரெச்சம் . ( உ - ம் .) “ கரிந்தநீள்கய 
சச . ) 

ன்முள்ளினரையு ” ( திருவிளை . விருத்தகு . 
கரிகன்னி- வெருகு . ( மலையகராதி . ) 

. 
உ O. ) 


4. க 


(சிவதரு . 


| 


764 


கரில் . 


எசுடு 


கருக்காய் . 


] 


1 


கரிநாள் - சுபகாரியங்கள் செய்ய ஒவ்வொ கரிவங்கம் - காரீயம் . 
ருமாதத்திலும் விலக்கப்பட்ட தேதி , 

கரிவாக நன் 1. இந்திரன் . 2. ஐயன் 
கரிப்பான் - கையாந்தகரை (மலையகராதி .) ( காரி - யானை . வாஹ ந 0 -ஊர்தி . ] 
கரிப்பு - 1. அச்சம் . 2. கரித்தல் . 

கரிவைா - வெள்ளைப்பாஷாணம் , 
கரிப்புறத்திணை-- புறத்திணையினொன்று . 

கரீரம் -- 1. அகத்தி . 2. கருவேல் . ( கரீ 
அது : சான்றோர் சொற்றவற்றைச் சாட்சியாகக் 
காட்டல் . ( தொன்னூல், கசுக . ) 

கம் என்பது மலையகராதி .) 3. குடம் . 4. குப் 

பவிராசி . 5. மிடா . 6. மூங்கின் முளை . (உ - ம் . 
கரிபத்திரம் தாளிசபத்திர விருக்ஷம் . 

" காம்பாங்கரீரம் ” ( தைல . தைலவ . கஙரு .) 
( கரிவது ) 

7. யானை . 8. யானைப்பல்லடி . ( 1 , 5 , 8. சூ 
கரிபதம்- ஒருவகைப்புணர்ச்சி , 

நிகண் . கக ரகரவெ . சஉ . ) [ 3. காரி ) 
கரிமருந்து -- வெடிமருந்து . 

கரீரி- 
கரிமா- அட்டசித்தியினொன்று , அஃது : 

கரீரிக்க 

யானைத்தந்தத்தினடி . 
இருப்புமலையினுங்கனத்தல் . ( உ - ம் . ) " இலகு 

கரீரை 
வானபரவணுப்போலிருக்கும் யோகிதனையெடு 
த்தா- லிலகுமேருபாரமெனவிருப்பதன்றோகரி 

கரு- 1 , அட்டகருமக்கரு . 2. ஆயுதத்தி 
மாவாம் " ( திருவிளை . அட்டமா. உசு . ) 

ன்பல் . 3. ஆலோசனை . . உட்பொருள் . 5 . 

கம்மியர்கட்டுங்கரு. 6. கருகிறம் . ( உ - ம் .) " கரு 
கரிமாசலம் - சிங்கம் . ( கரிஜாவன 

வாக்குமருண்மாலைக்கங்குல் ” (திருவிளை , பழி 
கரிழகவம்பி- யானைமுகவோடம் . ( உ -ம் .) ) யஞ். ஈச . ) 7. கருப்பம் . (உ - ம் . ) “ கருவிருந் 
" பரிமுகவம்பியுங்கரிமுகவம்பியும் ( சிலப் . புற தெண்டிசையுங்கனமாமழைகான்றது " (தஞ் 
ஞ்சேரி . கஎகா .) 

சைவா . ககஈ .) ( ஐங்குறு . ) 8. கருப்பொருள் . 
கரிய - கொடிய . (சிந்தா ,) 

( உ - ம் . ) “ அவ்வகைபிறவுங்கருவெனமொழிப் ” 
கரியகரிப்பான் - கறுப்புக்கையாந்தகரை. ( தொல் . பொரு . கஅ .) 9. காரணம் . ( உ - ம் . ) 
( உ - ம் .) “ கரியாகரிப்பானமிர்தைகாணியிம்மூன் | " கருவெலும்பகு தியோடு ” ( வேதா. சூ . சுஎ . ) 
றிற்கசியிரதம் " ( தைல . தைலவ . உக . ) 10. சுக்கிலம் , ( உ - ம் . ) " திருவோணமத்தம் ... 

கரிய நிம்பம் - கருவேப்பிலை . ( உ - ம் .) " அம் பெண்ணிற்கருப்பெய்கவே (விதாந் காப்பா . 
பினடி " பார் . ( தைல . தைலவ . நக ) 

உ . ) 11. நடு . (உ - ம் . ) " உள்ளூர்க் - கருவெலா 
கரியபோளம் - ஒரு சரக்கு , கறுப்புக்குங்கி முடல் " ( இராமா . கிங்கர . சச .) 12. நிறம் . 
லியம் . ( உ - ம் . ) " புகழான கூகைநீறுகரியபோள (பிங்கல . கச்சு ) 13. பிள்ளை . ( உ - ம் . ) " சோ 
ங்கூட்டே ” ( வை , ர . கஉ O.) 

ரார்தங்கருவை " ( பாரத . நிரைமீ . ககசு .) 14 . 
கரியமால் - 1. காய்ச்சற்பாஷாணம் . 2. பிறப்பிடம் . 15. பிறவி . ( உ - ம் . ) " கருக்கெடு 

எணம் 
விட்டுணு . 

மிதுகைகண்டயோகமே ” ( தேவார . திருப்பாண் 
கரியல் -1 . கருகல் . 2. வளராமரம் . டி . ரு . திருநா ) 16. முட்டை . ( உ - ம் . ) " புற 

கரியவன் - 1. இந்திரன் . ( உ - ம் . ) " கரிய வுக்கருவன்னபுன்புலவரகு " ( புறநா . கூச . ) 17 . 
வன்றிருமுடிகவிழ்த்தசேவடி ” (சிந்தா.பது.சசு ) மேடு . 18. மேன்மை . (திருவா . திருச்சத . சக . 
2 , கடவுள் . 3. கண்ஜன் . ( சூ . நிகண் . கக : உரை. ) ( 18 , வா ) 
ரகரவெ . கூ . ) 4. கள்வன் . 5. கருநிறத்தவன் . 
6. சரி . ( உ - ம் . ) “ கரியவன் புகையினும்புகைக் ளிலே பாத்திரம் முதலியவைகளைச் செய்தற்கு 

கருக்கட்டுதல் - செம்பு முதலிய உலோகங்க 
கொடி தோன்றினும் " (சிலப் . நாடுகாண் , க 02 . ) 

க்கருப்பிடித்தல் . 
7. நமன் . 
கரியார் - 1. சாட்சிகள் . ( உ - ம் . ) " அன்றுவன் 

கருக்கல் -1. அநலிற்காய்ச்சல் . ( உ ம் . ) 
றொண்டர்க்கா - வணங்கரியார் முன்புகாட்டவ " கருக்காமெருகுப்பச்சைநெய்யிதே ” ( தைல . 
ல்லார் ” ( மரு - தி , கக .) 2. விட்டுணு. ( உ - ம் . ) தைலவ . அச . ) 2. இருள் , 3. கருகினது , 
" செய்ய - வணங்கரியாரயன்காண்பரியார் ” ( மரு . 

4 , மாலைநேரம் 
தி . கக . ) 3. விநாயகக்கடவுள் , ( உ - ம் .) * ஐங் கருக்கன் - ஒரு முனிவன் . ( உ - ம் . ) " அரு 
கை வணங்கரியார் தந்தையார் ( மரு - தி . கக . ) ணிறைமுனிவர் கண்ணுவர் கருக்கராதியோர் ” 

கரில்- 1. கார்ப்பு . ( சூ . நிகண் . அ : ருச .) ( திருவிளை . வேதத்திற்குப் . ச .) 
2. குற்றம் . ( சூ . நிகண் . அ : ருஅ .) 3. கொடு கருக்காய் -1. இளங்காய் . ( உ - ம் . ) “ கனி 
மை . ( பிங்கல . கஅசுசு . ) 

யுங்கருக்களயுமற்று ” ( வள் , கஙசு .) 2. பதர் . 


765 


கருங்குறுவை . 


எகசு 


கருடத்தொண்டை 


கருக்கிடுதல் -- க . ராக்குதல் . 

கருங்குன்றி - ஒருகுன்றி . 
கருக்கிடை - ஆலோசநை . ( வழக்கு . ) கருங்கூத்து - தண்ணிய நாடகம் . ( கலி 
கருக்கு- 1. அரிவாட்பல் . 2. ஆயுதத்தின் 
கூர் . 3. எழுதப்பட்ட சித்திரம் . 4. கருக்கெ கருங்கேசம் - 1. கருமயிர் . 2. வெண்கலம் 
ன்னேவலும் ,தெரிநிலைவினைப்பகுதியும் ,வினை 

கருங்கை - வலியகை; அஃதிருவகைப்படும் . 
த்தொகையும் . 5. கருக்குதல் . 6 பனைமட் (உ - ம் .) " கொன்றுவாழ்தொழிலினும் வன்பணி 
டை முதலியவற்றின்கருக்கு . ( உ - ம் . ) " கண் த்தொழிலினும் - கன்றிய தொழிற்கைகருங்கை 
டகம் பார் . 

யெனப்படும் ” (சிலப் . இந்திரவிழ . உக.உரை ) 
கருக்குடி --- சவுக்காரம் . 

கருங்கையான் - கறுப்புக்கரிசலாங்கண்ணி 
கருக்குதல் - கருகப்பண்ணுதல் . 

( தன் - டு , கசுக . ) 
கருக்குப்பீர்க்கு- ஒருவகைப்பீர்க்கங்கொடி , கருங்கொட்டி - ஒருவகைக்கொட்டி . 
கருக்குவாய்ச்சி ஒருமரம் . 

கருங்கொடி- ஒருவகைக்கொடி , 
கருக்குவாளி 

கருங்கொண்டல்-- தென்கீழ்காற்று . 
கருக்குழி - கருப்பாசயம், “ தொலைவேதனை 

கருங்கொல் - இரும்பு . ( சூ . நிகண் . சு ; க 0 ) 
யர் கருக்குழிவாய்ப்படு ” ( மறைசை . கஉ . ) கருங்கொல்லர்- இரும்பு வேலைசெய்வோர் 
கருக்கூடு - கருப்பை . 

கருங்கொள் -- கருங்காணம் . 
கருகல்- 1 , கருகினது , 2. சருகுதல் . 3 . கருங்கோழி - ஒருவகைக்கோழி . 
கறுத்தல் . ( உ - ம் ) " ஒளிகருகா ” ( பாரத . அரு 

அது 
ச்சுநன்றீர் . ரு . ) 4. பொருண்மறைவு , 

கருங்கோள்- 

இராகு . 

க . கருச்சித்தல் - கர்ச்சித்தல் . 
மாலைநேரம் . 

கருச்சிதம் -1 . முழக்கம் . 2. வீராவேசம் . 
கருகாவூர்- ஒரு சிவத்தலம் . ( உ - ம் ) " கரு கருசம் -- தேயமைப்பத்தாறினொன்று , 
காவூரார் " ( தேவார , திருவீழி . சு . திருநா .) கருஞ்சனம் - முருங்கை . ( பிங்கல . உஎச O 
கருதுதல் - கருகள் . 

கருஞ்சாதி- கீழ்மக்கள் . 
கருகூலம் -1. கருப்புக்கட்டி . 2. பொக்கச கருஞ்சாந்து- சேறு . ( தைல . தைலவ . ) 
வறை . ( இது இக்காலத்தில் கருவூலமென மரு கருஞ்சாரை- ஒருவகைச்சாரைப்பாம்பு . 
விவழங்குகின்றது . ) 

கருஞ்சிறைப்பறவை-- மயில் . (சிந்தா .) 
கருங்கண்ணி - ஒரு மீன் . 

கருஞ்சீரகம் - ஒரு சரக்கு . 
கருங்கரப்பன் - கருங்கிரந்தி . 

கருஞ்சுக்கான்-- ஒருவகைக்கல் . ( சட் - டு . 
கருங்கல்- 1. ஒரு கல் . ( உ - ம் . ) “ இப்படிக் கசுரு . ) 
கருங்கலாகிக்கிடத்திர் ” (திருவிளை . அட்டமா. கருஞ்சுரை- ஒருவகைச்சுரை ,. 
க 0 .) 2. சிகிமுகி . ( தைல . தைலவ . ) 

கருஞ்சூரை- 1. ஒரு முட்செடி . 2. செங் 
கருங்கலம் - மட்கலம் . ( உ -ம் .) " கருங்கல கத்தரி. ( மலையகராதி .) 
ந்தோய்விலாக்காமர்பூந்துறை ” (சிந்தா . நாமக : கருஞ்செம்பை - ஒருவகைச்செடி . ( தைல . 
சு அ . ) 

தைலவ . அக . உரை .) 
கருங்கற்றலை- ஒருமீன் . 

கருடக்கல் - கருடபச்சைக்கல் . 
கருங்காக்கணம் - ஒருவகைக்காக்கணம் . கருடக்கொடி -1 . கருடத்துவசம் . 2. குறி 
கருங்காலி - 1. எட்டிமரம் . (மலையகராதி .) | ஞ்சா. 3. பெருமருந்து . ( 2 , 3. மலையகராதி ) 
2. ஒருமரம் . ( உ - ம் . ) " அங்கருங்காலிசீவி ” (சிந் கருடக்கொவ்வை -- காக்கணங்கொவ்வை . 
தா . இலக்கணை . கக . ) 

( மலையகராதி .) 
கருங்கிரந்தி -- ஒருநோய் . 

கருடகேதனன் - விட்டுணு . ( மு 
கருங்கிளி-- ஒருவகைக்கிளி. 
கருங்குங்கிலியம் - ஒருமருந்து . 

பறவைவேந்தன் . கெ . க ந.கொடி .) 
கருங்குதிரையாளி - வைரவன் . ( சூ. நிகண் . கருடசாரம் - கடலுப்பு . 
க : உஎ ) 

கருடணம்- 1. அரைத்தல் . 2. உழுதல் , 
கதங்குந்தம் - கண்ணோயினொன்று . 

இழுத்தல் , 3. தேய்த்தல் . [ 1 , 3. வஷண 
கருங்காங்கு - கருநிறமந்தி . 

2. கஷண ) 
கருங்குவளை - நீலோற்பலம் . ( உ - ம் .) “ செ 
ய்யமணிக்கருங்குவளை ” ( இரகு . முடிசூட் . உ ) 

கருடணை -- சேர்த்திக்கை . 

கருடத்தொண்டை காக்கணங்கொவ்வை , 
கருங்குறுவை - ஒருவகை நெல் . 

( மலையகராதி .) 


766 


கருடாந்திகமூர்த்தி . 


எக 


கருத்தவ்யம் . 


ள்ளே ஒன்று . 


கருடதிசை - கிழக்குத் திசை. 

கருடி -1 . சிலம்பம் . ( தெலுங்கு . ) 2. சூழ் 
கருடதியானம் - கருடனாகப் பாவித்தல் ( உ - ம் ) தல் . 3. படைவளை தல் . 
" கருட தியாகத்தின் விடமொழியும் " ( சி.சி. க . கருடிக்கூடம் - சிலம்பகூடம் . 
எ .) ( யா- : ம- கருடன் . கருடித்தல் - இழுத்தல் . 
யா ந.- தியானித்தல் .] 

கருடுதல் - விரும்புதல் . 
கருடப்பச்சை - 1. ஒரு மருந்துக்கல் . 2 . 

கருடோகம் - கருடன் நான் . ( உ - ம் . ) " கரு 

டோகமெனப்பாவிக்கும் அத்துவிதபாவனை ”( சி . 
ஒருவகை மரகதம் . (உ -ம் .) " காடமேசுப்பிர 
மேகாளமெனக்குணமூன்றாங் கருடப்பச்சைக் " 

சி . க . எ . சிவஞா) ( மா - லொ : மா 
( திருவிளை . மாணிக்கம்வி . சாகா ) 

வ- கருடன் . க -நான் . ) 
கருடபஞ்சாக்கரம் - ஒருவகை மந்திரம் . கருடோபலம் - உரைகல்லு . ( பி . வி . சமா . 
கருடபாடாணம் - 1. பாஷாணவகைகளு ரு . உரை .) ( வஷொவலை : வஷ 
ளொன்று . 2. உரைகல் . [ 1. மால்வாஷா உரைத்தல் , உவவ கல்லு .) 
ண . 2. வஷ - வாஷாண : வஷ-- உரை 

கருணன் - 1. கிருபையுடையவன் . 2.கன் 
த்தல் . வாஷாண - கல் .) 

னன் . ( உ - ம் . ) அருணவெங்கதிராயிரத்தவ 
கருடபார்வை - 1. மாறுபார்வை . 2. விட னன்பினாலுதவுங் - கருணனும் ” ( பாரத . பதி 
தீர்க்கும் பார்வையினொன்று . 

னாறாம் போர் . ஙஎ . ) [ 1. காண , 2.கணம்) 
கருடபாவனை - கருடனாகப்பாவித்தல் . ( சி . கருணா - ஒரு வாச்சியம் , 
சி . அ : ங . சிவாக் . ) [ மா - கருடன் . வா 

கருணாக்கிரகன்- கிருபையில்லான் . 

கருனாகான்-- கடவுள் . ( திருவா . நீத்தல் . 
வநா- எண்ணுதல் . ] 

உ அ . ) ( 

கணா - கிருபை . சூகாம் வடி 
கருடபுராணம் - பதினெண்புராணங்களு 

னண் புராணங்களு வம். கிருபாமூர்த்தியென்றவாறு .) 
கருடம் - 1. இழுத்தல் , 2. நிறுத்தலளவை 

கருணாடகம் - ஒருதேசம் . 
களுளொன்று . அது கசு - மாடங்கொண்டது . கருணாப்பள்ளி - சேரதேசத்தில் ஒரு நக 

ரம் , 
[ ஷ ] 
கருடர்- பதினெண்கணத்தவருள் ஒருவர் . 

கருணாபாவனை - ஐந்து பாவனைகளுளொன் 
( சூ . நிகண் . கஉ : கககா. ) 

று ; அஃதாவது வறியவர்கள் வறுமைநீங்கிச்செ 
கருடல் -- விரும்பல் . 

ல்வமுடையவர்களாக ஆகுக என்று பாவித்தல் 

முதலியனவாம் . (மணிமே. அரும்பத . ) 
கருடவாகநன்- விட்டுணு. 
கருடவித்தை -- ஒருவித்தை . 

கருணிகை 

1. காதணி . 2. தாமரைப்பூங் 
கருடன் -- ஒருபறவை . ( உ - ம் .) “ தென்குது கொட்டை . ( கணிகோ ) 
ள்ளிக் -கருடனார்க்கு ” ( அரிச். பாயிர, 50.) ( கரு கருணிதன் - கிருபையுடையோன் . 
டன் என்பதற்கு சிறகுகளைக் கொண்டு பறப் கீருணீகன் 

கணக்கன் . ( உ - ம் .) " எமது 
பவன் என்றும் பாம்பைத்தின்பவன் என்றும் கருணீகரை அழைக்கக்கடவை " ( கந்தபு . மார் 
இருவகையாகப் பொருள்கூறுவர் வடநூலார் . ) க்கண் . உக . உரை .) 
( மரு ) 

கருணை-- 1. இரக்கம் , ( உ - ம் . ) “ முகம்பொ 
கருடன் கிழங்கு -- ஒருவகைக்கிழங்கு . 

ழிகருணை போற்றி ” ( கந்தபு . கடவு.ந.) 2. ஒரு 
கருடாஞ்சநம்- விஷந்தீர்க்கக்கண்ணிலிடு செடி ; இது கிழங்குள்ளது . [ 1.காணா) 
மருந்து . 

கருத்தபம் - கர்த்தபம் , 
கருடாந்திகழர்த்தி சிவன் , (சிவபராக் . 

கருத்தமம்- கர்த்தமம் . 
உகஅ -ம் பக் .) (சிவனை நிந்தித்ததற்காகச்சிவத்தியன் மகன் . ( உ - ம் . ) " புலத்தியற்குக்கமை 

கருத்தமன் -1, கபிலருடைய பிதா . 2. புல 
னது வாயில் காவலாளனாகிய நந்தி விட்டுணுவி 
ன்வாகனமாகிய கருடனை 

வயிற்றிற்கருத்தமனுஞ் சயிட்டுணுவும் ” ( கூர்ம 

வருத்தின்போது 
விட்டுணுவின் விண்ணப்பத்திற்கிணங்கிக்கரு 

பு . பிருகுவா . கா . ) 3. வருணன்றந்தை . [ 1 . 
டனைச்சமீபித்து உயிர் பிழைப்பித்தவர் என்ற 

கடி -28 ) 
படி . ] 

கருத்தவ்யம் - கர்த்தவ்யம், 


767 


கருதல் . 


எகா அ 


கருநெய்தனிறமணி 


- 


- கருத்தளவு - அனுமானப்பிரமாணம் . ( மணி | றிதல் . ( உ - ம் . ) “ அளவைகாண்டல்கருதலுரை ” 
மே . ) 

( சி . சி . அளவை.க. ) 4. மதித்தல் , ( உ - ம் . )" கரு 
கருத்தன்-- கர்த்தன் .. 

தருமோகங்காதரன் " (புலியூரந் . க 0 .) 5. வி 
கருத்தனது பெயர்- கருத்தாவாகுபெயர். ரும்பல் . 
கருத்தா - 1. அருகன் . 2. ஆங்காரதத்து கருத்லர் - பகைவர். (உ - ம் . ) “ கருதலர்பெரு 
வம் . (கூர்மபு . பிரகிருதி . அ .) 3. கடவுள் . 4. மைதேவி மீண்டிடாச் செயலேகாட்ட " ( இரா 
கர்த்திருசாதாக்கியம் , ( உ - ம் .) " கன்மம்புருட மா . திருவடி , கா . ) 
ங்கருத்தாவகோரம் ” ( சைவச . பொது . ருச்சு ) கந்தலனுமாநம் - உரை முதலிய ஏதுப்பற்றி 
5. சிவன் , 6. செய்பவன் . (மணிமே . ) யறிவினளவு முதலிய கருத்துப்புலனாதற்குரிய 

கருத்தாக்காரகம் -- வினைமுதற்பொருளைக் பொருட்களை உயிரினோணெர்வு தெரிவது . ( சி . 
காட்டும் விகுதி கொண்டு முடிவது . ( பிரயோக . சி . அளவை . கஉ . சிவஞா . ) 
காரக க 0 . ) 

கருதார்- பகைவர் . 
கருத்தாவாகுபெயர்- கருத்தாவின் பெய கருதுதல் - கருதல் . 
ரைக்காரியத்திற்கு வழங்குதல் ; அது , திருவள் கருந்தகரை - ஒருவகைத்தகரைப்பூண்டு . 
ளுவரென்பதிற்போல வரும் . ( நன் , உக . உ கருந்தாது - இரும்பு . (உ.ம். ) " கருந் தாதை 
ரை , ) 

யன்னகயவர் ” ( மறைசை . ச . ) 
கருத்தாளி- 1. ஒருமரம். 2. கருத்துடை கருந்தினை 

ஒருவகைத்தினை . ( சூ . நிகண் . 
யவன் . 

ச : 40. ) 
கருத்திருகம் - கர்த்தாவாற் செய்யப்பட்டது . கருந்துவரை - 1. ஒருமரம் . 2. ஒருவகை 
( உ - ம் . ) " ஈசுவரகருத்திருகம் " ( சி . சி . க: கஎ . த்துவரை . 
சிவாக் . ) 

கருந்துளசி - கறுப்புத்துளசி . 
கருத்து -1. அபிப்பிராயம் . ( உ - ம் . ) “ திரு கருந்தொழில் -1 , கொலைத்தொழில் . ( சிலப் . 
வுளத்துக்கருத்தெதுவோ வதுவெனக்குக்கருத் அரும்பத . ) 2. வலிய தொழில் , ( உ - ம் .) " கருந் 
தென்றான் ” ( பாரத, கிருட்டிண . கூட .) 2. | தொழில்வினை ஞர்கைவினை முற்றி ” ( சிறுபா. 
இச்சை . ( உ - ம் . )" ஒத்தகருத்திலர் ” ( கோயிற்பு . | உருஎ . ) 
இரணி . எச .) 3. கருத்துரை . ( உ - ம் . ) " பாட கருந்தோளி - அவுரி . ( மலையகராதி . ) 
ங்கருத்தே ” ( நன் . பொதுப் , உக . ) 4. சித்தம் , கருநடம்- 1. ஒருதேயம் . 2. கன்னடபா 
( உ - ம் .) நால்வரு - மெனகருத்திடை ” ( கந்தபு . டை . ( உ - ம் .) " கருகடப்பேர்வெள்ளத்து மூழ் 
மேரு . ருசு . ) 

காமல் ” ( பாரத . சிறப்பு . கஅ . ) 
கருத்துடையடைகொளியணி- அலங்கார 

கருநந்து - நத்தை , ( பிங்கல . உசுசஉ . ) 
வகையுளொன்று ; அது , கருத்தோடு கூடிய கருநாகம் - 1. இராகு . ( உ - ம் .) " செந்நாக 
அடைமொழியையுடையது . ( வ - று .) " முக்கண மோடுகருநாகத்தின் செய்கைபெற்று ” ( கந்தபு . 
னேயன்புடையார் மும்மலநீங்கப்பார்க்கத் - தக்க மகாசாத் . உரு . ) 2. கரும்பாம்பு . 
வினென்றென்னெஞ்சேசார் ” (விசாக . அணி , 

கருநாடகம் - 1. ஒருதேயம் . 2. கன்னட 

தேசத்தாரின் விசேடம் . 
கருத்துடையடையணி - கருத்தோடு கூடிய 
அடையைச்சொல்லுவது . ( வ - று . ) " திங்கண் 

கருநாபிக்கிழங்கு - ஒருவகைக்கிழங்கு . 
முடிசேர்சிவனுமது தாபத்தை - இங்ககற்றியாள் கருநாரை ஒருவகை நாரை . ( பிங்கல . 
கவினிது ” ( விசாக . அணி . உச . ) 

உஙஎசு . ) 
கருத்துப்பொருள் - மநத்தாலே கருதப்பட் கருநாழிகை - இரவு . ( உ - ம் . ) “ கனையேழ்க 
டபொருள் . ( உ - ம் . ) " காட்சிப்பொருளுங்கரு 

டல்போற்கருநாழிகைதான் - வினையேன்வினை 
த்துப்பொருளும் ” ( தணிகை . களவு . அக . ) யால்விடியாவிடின் (இராமா , கடிமண . ரு . ) 

கருத்துரை - கருத்தினைச்சுருக்கி எழுதுமு 
ரை . ( நன் . பொதுப் . உக . உரை . ) 

கருநாள் - ஆகாதநாள் . 

கருநிமிளை - நீலாஞ்சநக்கல் . 
கருதல்- 1. அறிதல் . ( உ - ம் .) “ கருதிடவு கருநிலம்- பயன்படாத நிலம் . 
ருவம்வேண்டுமில்லையேற்கருதலின்றே ” (சி.சி. கரு நீகசந்நி - ஒருவகைச்சங்கிநோய் . 
பா . சௌத் . மத . உசு . ) 2. எண்ணல் . ( உ - ம் .) கருநெய்தல் - நீலம் . ( பிங்கல . கூ 0 கசு . ) 
“ நந்தி - சொன்னவாய்மையுங்கருதினன் ” ( கந்த கருநெய்தனிறமணி- சாதுரங்கபதுமராகம் . 
பு . மாயைப் . ச . ) 3. கண்ட பொருளைய நுமித்த (திருவிளை , மாணிக்க , ஙக .) 


768 


கருப்பூரத்துளசி . 


எசுக 


கரும்புள் . 


கருநெல்லி - ஒருவகை நெல்லிமரம் . 

கருப்பூரநீர் - ஒருமருந்து . 
கருநெறி- நெருப்பு . ( சூ . நிகண் . க ; சக . ) கருப்பூரப்புல் - ஒருவகைப்புல் . 
கருநொச்சி - ஒருவகைநொச்சிச்செடி . கருப்பூரம்- 1. ஒரு பரிமளத்திரவியம் , 
கருநோய் - மாடுகளுக்கு வரும் ஒருவகை | ( உ - ம் .) “ கருப்பூரவிளக்குப்போல் ” ( உபநிடத. 
கோய் , 

பாயிர . க .) 2. ஒருமரம் . ( உ - ம் . ) " கருப்பூ 
கருப்பக்கிருகம் -- மூலஸ்தாநம் . ( சைவச . ரமம்மரத்தொகைதர " ( தணிகைப் புராணவ . 
சஙஉ.உரை .) ( மஹரஹ ) 

கக .) 3. பொன் . ( பிங்கல . கஉ ஙஉ . ) 4. பொ 
கருப்பகோசம்- கருப்பாசயம் , ( மலு 

ன்னரிதாரம் . 

கருப்பூரவள்ளி - ஒருவகை வள்ளிக்கொடி . 
கா ) 

கருப்பூரவில்வம்- கருப்பூரமணமுள்ள ஒரு 
கருப்பகோளகை - கருப்பாசயம் . 

வகைவில்வம் . 
கருப்பசூலை - ஒருநோய் . 

கருப்பூரவெற்றிலை - கர்ப்பூரமணமுள்ள 
கருப்பட்டி - பனங்கட்டி . 

ஒருவகை வெற்றிலை. 
கருப்படம் - கந்தைப்புடவை , 

கருப்பை - 1 , எலி . ( உ - ம் . ) " வரிப்புறவணி 
கருப்பநாள்- பிறந்தநாளுக்கொன்பதாநாள் . | லொகெருப்பையாடாது ” (பெரும்பா. அரு .) 2 . 
கருப்பப்பை - கருப்பகோளகை , 

ஒருவகைப்பனை ; இதனைக்கருங்காய்ப்பனையெ 
கருப்பபாதகம் - செம்முருங்கை, 

ன்பர் , 3. கருப்பாசயப்பை . ( உ - ம் . ) " கருப் 
கருப்பாம் - 1. அத்திமரம் . 2. இருப்புப்பா பையுஞ்செறிவழுக்குதகமுமற்று " (தணிகைப் 
த்திரம் . 3. தலையோடு . 

அகத் . ஙசு . ) 4. காரெலி . (பிங்கல . உ ரு ஙஉ .) 
கருப்பவதி - கருப்பர்தரித்தவள் . ( ம y கருப்பொருள் - அகப்பொருளிலேவரும் 
வதி ) 

ஐந்திணைப்பொருள்களுள் ஒன்று ; அக்கருப் 
கருப்பாசயப்பை- கருவிருக்கும்பை , 

பொருளாவன: தெய்வமுதலியன . ( உ - ம் .)" ஆர 
கருப்பாசயம் -- கருவிருக்குமிடம் . ( ஞானா 

ணங்குயர்ந்தோரல்லோர்புள்விலங் - கர்நீர்பூம 
மி . அ : உரை . ) 

ரமுணப்பறையாழ்பண் - டொழிலெனக்கருவி 
கருப்பாதாநம் - கர்ப்பாதாநம் , ( உ - ம் .) " பூ 

ரெழுவகைத்தாகும் ” ( நம்பி அகப் . அகத்திணை . 
ணிருது சங்கமனங்கருப்பாதாகம் ” (திருவானை . 

க . ) 
கோச்செ . கச . ) 

கரும்பன் - மன்மதன் . ( உ - ம் .) “ கரும்பனும் 
கருப்பாலை - கரும்பாட்டுஞ்செக்கு . ( உ - ம் .) விரும்பநின்ற கட்டழகுடையனென்பார் ” (திரு 
" கருப்பாலைச் - சோதிநெடும்புகை ” ( சேக்கி.சுசு .) 

விளை . மண்சும . சரு .) ( கரும்பு - கரும்புவில். 
கருப்பிணி- கருப்பஸ்திரீ . வயிற்றினுள் அன் - ஒருவிகுதி. ] 
ளே சிசுவையுடையவளென்றபட .) ( மஹி 

கரும்பனசை கருவழலைப்பாம்பு . 

கரும்பனூர் - ஒரூர் . ( புறநா . கூஅச .) 
2 

கரும்பனையன் - ஒரு பாம்பு . 
கருப்பிணியவேட்சணம் - பிரசூதிவைத்தி கரும்பாம்பு- ] . இராகு . ( பிங்கல . உருரு 
யம் .( மவிபூண வெக்ஷண : ஹிபணி - கரு 2. கருவழலைப்பாம்பு . 
ப்பவதி , சுவெக்ஷண பார்த்தல் , ) 

கரும்பாலை - கரும்பாட்டுஞ்செக்கு . ( சுரு 

ம்பு - ஆலை . ) 
கருப்பு- பஞ்சம் , ( உ - ம் . ) “ பசையில்கரு 

கரும்பித்தம்- ஒருவகைப்பித்தம் . 
பபுவரத்தளர்வான் ” ( சேதுபு . வேதாள . 20 ) 

கரும்பிள்ளை -- காகம் . ( பிங்கல . உஙசு எ .) 
கருப்புக்கட்டி -- வெல்லம் . (மணிமே .) 

கரும்பிறப்பு - நரகச்சென்மம் . (மணிமே .) 
கருப்புரம் -1. ஒருநெல் . 2. கருப்பூரமரம் . 

கரும்பிறை - கருஞ்சுக்கான் . 
-ம் . ) " சந்துகாமதிறண்ணென் கருப்புரம் " ( கந் 

கரும்பு -1 : புநர்பூசம் . ( சூ . நிகண் . க : எ O. ) 
தபு . தேவகிரி . உக . ) 3. நீர் . 4.பாவம் . 5.பொன் . 

2. கன்னல் . ( உ - ம் . ) "கரும்புங்கமுகுந்தலைதெ 
கருப்புவில்லி -- மன்மதன் . ( உ - ம் . ) “ தூய ரியா ( பாரத. பாயிர, கஉ ) 
திங்கள் வெண்குடைக்கருப்புவில்லி " ( நைடத . கரும்புசம் - வண்டு . 
கைக்கிளை . கக . ) 

கரும்புலி - ஒருவகைப்புலி. 
கருப்பூர் -- ஒரூர் . 

கரும்புள்- 1 , கரிக்குருவி . 2. காகம் . 3 . 
கருப்பூரசிலாசத்து - ஒரு மருந்து . பெண்வண்டு . ( சூ . நிகண் . ந : சுரு . ) 4. வண்டு . 
கருப்பூரத்துளசி - ஒருவகைத் துளசி . ( பிங்கல . உஙஅக . ) 


கக . 


க 


민 


769 


எஎன 


க 


- 


தம் 
பேன் - 
கருமச்சார்பு 

கருமபூமி . 
கரும்புள்ளி - கருமேகமென்னும் ரோகம் . கருமசண்டாளன்- 1. இராகு , 2. பொறா 
( உ - ம் .) “ சரணமுறுப்பங்கையாங்கரும்புள்ளி ” மைமுதலியவுடையவன் . ( க 3- வணாவ ) 
( தைல . தைலவ . எக .) 
கரும்புள்ளிக்கல் - ஒருவகைக்கல் . 

கருமசந்நியாசம் 

பாரமேட்டி சந்நியாச 
கரும்புளித்தல் - செம்பிற்களிம்பூறுதல் . 

வகை மூன்றனுளொன்று . (கூர்மபு . வருணாச் . 

10. உரை . ) 
கரும்புறம் - பனை . ( பிங்கல . உஎருரு ) 
கரும்புறவு - 1. கரும்புறா. 2. தேன் . ( 1 , 2 

கருமசந்நியாசி- கிரமப்படி கருமத்தைவிடு 
ராசவைத் , கஙரு . ) 

த்த துறவி . ( க 3 - வாலி : க3-- தொ 
கரும்புற ஒருவகைப்புறா. ( சூ . நிகண் . ஈ : ழில், வல . பாவி . விட்டவன் .) 
சுக . ) 

கருமசம்- 1. அரசமரம் . 2. கர்மத்தினாலே 
கரும்பூ - நீலோற்பலம் ,. 

தோன்றிய ரோகம் முதலியன . 3. கலியுகம் , 

( க8-138 ) 
கரும்பொன் - இரும்பு . ( உ - ம் . ) " கரும்பொ 
னியல்பன்றி ” (சிந்தா . நாமக . எச . ) 

கருமசாங்கரியம் - ஐக்கியம் . 
கருமக்கழிபலம் - பாவத்தைக்கழிக்கும் புண் கருமசாட்சி- சூரியன் . ( க -- வலா r : 
ணியம் . ( உ - ம் . ) “ கருமக்கழிபலங்கொண்மி | க 3 -- தொழில் , வலாஜி - கண்டவன் .] 
னோ ” (சிலப் . அடைக்கல . சுஉ .) 

கருமசாதாக்கியம் - பஞ்சசாதாக்கியங்களு 
கருமகர்த்தா - கருமஞ்செய்வோன் . 

ளொன்று . அது : ஐந்து சாதாக்கியங்களும் ஒன் 
கருமகான் -1 , இயமன் . 2. கூலிக்காரன் . 

றாகத்திரண்ட அவதரம் . ( சைவச . பொது . 
( கர்ம தொழில் , கரன் - செய்வோன் .) 

சசசு . உரை .) 
கருமகாண்டம் - வேதபாகத்துள் ஒன்று ; 

கரும சுத்தி- கிரியையினாலாய குற்றத்தை 
அஃது , துக்கமொழிப்பனவும் சுகம் விளைப்பான நிவிர்த்தி செய்தல் . 
வும் ஞாநம் பயப்பனவும் ஆகிய கிரியைகளைப் 

கருமணி -1. கண்ணின் மணி . (உ - ம் . ) " கரு 
பயனும் கருவியும் செய்யும் பிரகா ரமுமாகிய மணிப்பாவையன்னான் ” ( சிந்தா , கேம , கஎ .) 2 . 
முக்கூறு அமைந்தபாவனையோடு நியமிக்கும் பா நீலமணி . 
கம் . (சைவப் , ங .. ) 

கருமத்தலைவன் - வள்ளுவன் . ( பிங்கல . 
கருமகாண்டி- 1. சகலகருமங்களையுங்கா | அசக . ) 
மியமூலமாகத்தனக்காக்கிச் செய்பவன் . 

கருமதாரயம்- பண்புத்தொகை , ( க8 
கருமகாண்டிகன் - கருமகாண்டி . 

யாரய ) 
கருமகாரகம் - காரகவகையுளொன்று . ( பிர 

கரும நிட்டன்- யாகாதிகருமத்திலே விருப் 
யோக . கஉ . 

உ ) 
கருமகாரகன் 1. கொல்லன் . 2. தொழி 

புடையவன் . ( க 3- நிஷ ) 
ல் செய்வோன் . ( க8-- தொழில் . காரகது - 

கருமபந்ததம்- கரும்பந்தம் . அது வினைத் 
செய்வோன் . ) 

தொடர்பு . ( க 8 - வய ந 
கருமகாரன் - அரசமாது நாவிதனைச்சேர்ந் 

கரும்பலன்- நல்வினை தீவினைப்பயன்களா 
து பெற்ற பிள்ளை என்பர் . ( உ - ம் .) "வாணுதன் 

கிய சுகதுக்கங்கள் . ( க3_ ; க 8 -- தொ 
மன்னர்மங்கைவயங்க நாவிதனைச் சேர்ந்து- பே | ழில் . மெ-பயன் .) 
ணுறப்பெற்ற பிள்ளை பெயர்சொலிற் கருமகார கருமபாகை- வேத நூற்பொருளினொன்று ; 
ன் ) ( சூத . சிவ . கஉ : உஎ .) 

அது கருமசம்பந்தங்களைத் தொகுத்துப்பிரமா 
கருமகீலகன்- வண்ணான் . ( க 3 - கீஜசு ) வாற்சொல்லப்பட்ட ஒரு நூல். ( கூர்மபு . உ.கடு . 
கருமங்கணாற்பது -- தொகையகராதி பார் . 

உரை .) 
கருமச்சார்ச்சி கருமச்சார்பு . ( தொல் . 

கருமபூமி - 1.உழவு , தொழில்,வரைவு ,வாணி 
சொல் . வேற்றுமை. க .) 

கம் ,விச்சை , சிற்பம் என்னும் அறுவகைத்தொ 
கருமச்சார்பு - இரண்டாம் வேற்றுமைச்சா றினும் பரதகண்டமே இவ்வறுவகைத்தொழிற் 

ழிற்குரியபூமி . ( பிங்கல . கசுசு . ) இங்ஙனங்கூ 
ர்புப்பொருண்மையுள் ஒன்று ; அஃது : ஒன் 
றனையொன்று மெய்யுறுதல் . ( தொல் . சொல் . குமுரியதென்பர் . 2. சுடுகாடு. ( க 3 வாதி. 
வேற்றுமை . க. ) 

க 3 - தொழில், ஊி ; ] 


| 


770 


கருமாந்தம் . 


எஎக 


கருமை . 


க 


கருமம் - 1. உட்டணம் . ( பிங்கல . கஅசுங ) கருமாந்தரம் - வேறுசெயல் . ( க 2 - செ 
2. கருமயாகம் . (உ - ம் .) " கருமமென்றாதவமெ யல் . கவா - வேறு . ) 
ன்றா ” . (சிவதரு . ஐவகை .க .) 3. காரியம் . 
( உ - ம் . ) " இங்கிதுகருமமென்றே " ( கந்தபு. 

கருமாந்தியம் - கருமத்தின் முடிவு . ( கரும் 
எதிர் , உ ங .) 4. கிரியை . 5. செயல் . ( சூ , 

செயல் . அந்தியம் - முடிவு .) 
நிகண் . க : உ .) 6. மும்மலங்களுளொன்றாகிய கருமாநுபவம்- கருமங்களையநுபவித்தல் .. 
கன்மம் . (உ -ம்.) " கருமமலங்கொடுமாயை ( மு [ 3 - தொழில். க . வை - அநுபவித்தல் .) 
ல்லையங் . ரு . ) 7. விதி . 

கருமார் - கொல்லர் . 
கருமமீமாஞ்சை- கருமவிஷயங்களைக்குறி கருமார்ச்சனம்- கருமங்களையீட்டல் , ( சை 
த்துச்சைமிநிமுநிவராலே செய்யப்பட்ட பூர்வ வப் . ருசு . ) 
மீமாஞ்சை . (கரைபவலா 

கருமாரன்- கம்மாளன் . ( காரம் ) 
கருமழலம் - தருப்பை . [ 3_3 . 

கருமாரி -1, ஒருமரம் . 2. பிரசூதவேதனை . 
கம்--செயல் . 8- - காரணம் .) 

கருமான்- 1. கலைமான் . ( சூ . நிகண் . ந : 

உஉ . ) 2. கொல்லன் . 3. பன்றி. (உ - ம் .) " கரு 
கருமயாகம் - கன்மயாகம் . ( உ - ம் .) “ அறை | மானுரைத்திடின் ” ( தணிகைப் . களவு . ககஅ .) 
ந்தகருமயாக முதலைந்தும் " (சிவதரு. ஐவகை. 

கருமானம் --கருவித்தை, 
கருமயுகம் - கலியுகம் .( கஜம: க3- o . கருமி - 1. தொழில் செய்பவன் . 2. நித்தி 
கொலை முதலிய தொழில் . ) 

யகருமம் வழுவாது செய்வோன் . 3. பாவி . [ 1. 
கருமயோகம் - கிரியாயோகம் . ( உ - ம் . ) “ கரு 
மயோகத்தைக்கழற்ற ” ( ஒழிவி . யோக . க . ) கருமுகில் - 1. காகச்சிலை . ( சட்ட . கஉ ச .) 
கருமர்- கொல்லர் . ( சூ . நிகண் . 2 : உஅ ) { 2. கார்முகிற்பாஷாணம் . அது : வைப்புப்பா 
கருமவசநம்- ஆகருஷணஸ்தம்பனாதி மந் ஷாண முப்பத்திரண்டினொன்று . நீருண்ட 
திரங்கள் . ( உ - ம் . ) “ வாயுவைக்கருமவசனங்க 

மேகம் . 
ளான் மறித்து " (திருப்பு . ககசு .) 

கருழகில்வண்ணம்- தீமுறுகற்பாஷாணம் , 
கருமவாஎதி- கன்மவாதி . வினையே கர்த்தா கநழகிற்சிலை - 1. காகச்சிலை , 2. காந்தக் 
வாய் நின்று பலம் விளைக்கும் என்போன் . ( கந் 

கல் . 
தபு . பாயிர . உஉ : உரை . ) 

கருழகை -1, சாதிப்பூ . (பிங்கல . உகசஎ ) 
கருமவிசேடணம்- கருமத்தையடையாக்கி | 2 , பித்திகை . " தமாலங்கருமுகை ” ( சிவ . வே 
க்கூறுதல் . ( பிரயோ , திங்க . கு . ) 

கருமவிதிகள்- அரசர்க்குரியவெண்பேரா கருமுடித்தல்- 1. அட்டகருமக்கருவுண் 
யத்துளொருவகையார் . ( மணிமே .) 

டாக்கல் , 2. வேதைக்கருமுடித்தல் . 
கருமவிபாகம்-- நல்வினை தீவினைப்பயன் . 
( க ? விவாக ) 
கருமவியாதி - முன்னைக்கருமத்தினாலாய 

கருமேந்திரியம்- வசநமுதலிய தொழில்க 
நோய் . இது மருந்தினாற்றீராதநோய் . 

ளைச் செய்யும் வாக்கு முதலிய இந்திரியங்கள் . 
கருமவுவயம் - தொழிலுவமை ; அது : வா ( மணிமே. ) ( கயெ : க3-- தொழில் . 
க்காற்சொன்னது காயத்தாற்செய்ததுபோலு உஜி - ய - பொறி .) 

) 
மென்பது . ( த.பி .ம் . அளவை . அ . உரை .) 

கருமேனி -- பிதுருமாதுருசுக்கிலசுரோணித 
கருமவேதநை - கருமத்தாலாய நோய் . 

ங்களிலுண்டாய தூலசரீரம் . ( சி . சி . க : ருரு . 
கருமா - பன்றி . ( உ - ம் .) " கருமாமுதலிய 

ஞாநப் . ) 
கோறல் ” ( இரகு . தசரத . ககக .) 
கருமாதி - அந்தியேட்டி முதலிய சடங்கு . கருமை- கறுப்பு . ( உ - ம் .) " கருமை பெற்ற 
கருமாதிகாரர்- கருமத்திலதிகாரமுடைய 

கடல் ” ( தேவார , திருப்பிரம , ரு . திருஞா.) 2 . 

கொடுமை . ( உ - ம் . ) " கருவிலோச்சிய ” ( பெரு 
வர் . 

கருமாந்தம் - 1 , கர்மமுடிவு . 2. கார்கால ம்பாணா. எச .) 3. பெருமை . ( உ - ம் . ) * கருங் 
ம். [ 1. க 3 டான . 2. வான . வா 

கறிமூடையொடு " (சிலப் . ஊர்காண் . உகம் .) 

4. நஞ்சு, 5. வலிமை . (உ - ம் .)" கருங்கைக்கொ 
வேனிற்காலம் . சுத - முடிவு .) 

ல்லன் " ( புறநா . உக . ) 6. வெள்ளாடு . ( உ - ம் . ) 


னி . சரு .) 


கருமுதல் ஒருமீன் . 


771 


கருவிக்காரகம் . 


எஎட் 


கருவிளநறும்பூ . 


க 


கருமையமுதெணெயிரண்டிரண்டணை ( தை நின்று மூன்றாம் வேற்றுமையுரு பேற்று வினை 

யோடு முடிவது . 
ல . தைலவ . கசு . ) [ இது : காராட்டை வெள் 
ளாடு என்றாற்போல்வதொரு மங்கலவழக்கு . ) கருவிக்குயிலுவர் - தோற்கருவிவாசிப்போர் . 

கருவங்கம் - காரீயம் என்னும் உலோகம் . ( உ - ம் .) " கண்ணுளாளர்கருவிக்குயிலுவர் ” ( சில 
( கரு- காய் . வங்கம் - ஈயம் ) 

ப் . இந்திர , கஅச .) ( கருவி - வாத்தியம் , குயிலு 
கருவடம் -- மலையுமாறுஞ்சூழ்ந்தவூர் . ( சூ .நிவர் - செய்வோர் .) 
கண் . ரு: ஙஎ .) (வட ) 

கருவிச்சூது - சதுரங்கமுதலியவற்றாலாடுஞ் 

சூது . ( உ.-ம். ) “ கருவிச்சூதாடிவென்றும் ” (திரு 
கருவண்டு - ஒருவகைவண்டு, 

விளை . நகரப் , சஅ . ) 
கருவம்- 1. அகங்காரம் . 2. ஓரெண் ; அது 

கருவீப்புட்டில் -- படைக்கலவுறை. ( உ - ம் . ) 
இலட்சங்கோடியென்பர் . 3. கருப்பம் . ( 1. “ கருவிப்புட்டிலின் கண்டமும் ” ( குளா. அரசி 
மவ . 2. வடை . 3. மல .. ) 

உங O.) ( கருவி - ஆயுதம் . புட்டில் . உறை. ) 
கருவரி -1. இருள் . ( பிங்கல . கக . ) 2. விழி கருவியாகு பெயர் - ஆகுபெயர் வகையுள் 
யின் கரியரேகை , 

ஒன்று ; அது , காரணத்தின் பெயர் காரியத்தி 
கருவவ்வால் --- ஒருமீன் . 

ற்காவது . ( உ - ம் .) " திருவாசகம் ” என்பதிற் 
கருவழலை - ஒருவகைப்பாம்பு ; இராசமாநா போல . ( நன் . பெயரி . ங ங . உரை . ) வாசகமெ 
கம் என்பர் . ( சூ . நிகண் . ங . சக . 

ன்னும் முதற்கருவியின் பெயர் அதன் காரிய 
கருவளைச்சுக்கான் - கருஞ்சுக்கான்கல் . 

மாகிய - நூலிற்காயிற்று . ) 
கருவறிதல் - கருத்தறிதல் , ( கரு - கருத்து , 

கருவியைந்து- தோற்கருவி , துளைக்கருவி , 
அறிதல் - தெரிதல் . ) 

நரம்புக்கருவி , கஞ்சக்கருவி , மிடற்றுக்கருவி 

யாகிய ஐந்து . ( உ - ம் . ) " புரவிபூண்ட- தாரொலி 
கருவறுத்தல் - அடியோடு தொலைத்தல் , 

கருவியைந்துந்தழங்கொலி ” ( திருவிளை . திரு 
( உ - ம் . ) " தானவரைக்கருவறுத்து " ( இராமா . 

நகர . சரு . ) 
சூர்ப்பந. ககக . ) ( கரு ; அறுத்தல் . ) 

கருவிலி- ஒருவகைப்பாம்பு . 
கருவா - இலவங்கமரம் . வைத்திய நூலில் க 

கரு கருவிளங்கனி -1 . வஞ்சிச்சீர் வாய்பாடுகளு 
வாப்பட்டைத்தைலங்கூறல்காண்க . 

ளொன்று ; அது , மூன்று நிரையசைகளையு 
கருவாட்டுவாலி- எருத்துவாலன் குருவி . 

டைய சீரைக்குறிக்கும் வாய்பாடு . ( யாப் , காரி 
கருவாடு- உலர்ந்தமீன் . 

கை . உறுப் . ச . உரை .) 2. கருவிளையின் பழம் . 
கருவாழப்பு - ஒருவகையுப்பு . 
கருவாலி - 1. ஒரு குருவி , 2. ஒருமரம் . 

கருவிளங்காய் -1 . வெண்சீர்வாய்பாடுகளுள் 
கருவாழை ஒருவகை வாழை . 

ஒன்று . அது : நிரை , நிரை , நேர் என்னும் 
கருவாளி --கருத்துடையோன் . ( கரு . கரு மூன்று அசைகளையுடைய சீரைக்குறிக்கும் வா 
த்து . ஆளி - ஆள்வோன் . ) 

ய்பாடு . ( யாப் . காரிகை , உறுப், ச . உரை .) 2 . 

கருவிளையின்காய் , 
கருவி- 1. ஆயுதப்பொது . ( உ - ம் . ) “ நீருறு 
கருவியாலும் நெருப்புறுகருவியாலும் ” ( மச்சபு. பாடுகளுளொன்று . அது; நிரை,நிரை, நேர் , 

கருவிளந்தண்ணிழல் - நாலசைச்சீர் வாய் 
திரிபுரநிருமாணமுரை . க . ) 2 . 
3. கவசம் , (உ - ம் .)" இளைஞருங்கருவி வீசினார் ” ( சி 

நிரை என்னும் நான்கசைகளையுடைய சீரை 
ந்தா . மண் . கககூ .) 4. காரணம் , 5. குதிரைக்கல் 

க்காட்டும் வாய்பாடு . ( யாப் , காரிகை . உறுப்பி . 
லணை . 6. குதிரைச்சம்மட்டி ,7.கூட்டம் .(உ - ம் ) | 6. உரை .) 
" கருவிவானம் " ( பெரும்பாணா . உச . ) 8 . கருவிளந்தண்பூ - நாலசைச்சீர் வாய்பாடுக 
த்தாளம் . ( உ - ம் . ) " கருவித்தேன் " (சிந்தா. ளுள் ஒன்று . அது : நிரை , நிரை , நேர் , நேர் 
கனக , ரு 0 .) 9. தொடர்பு . 10. பலவினைப்பெ என்னும் நான்கசைகளையுடைய சீரைக்காட் 
யர் . 11. மேகம் . 12. யாழ் . ( உ- ம் . ) " கருவிமா டும் வாய்பாடு ( யாப் . காரிகை. உறுப் . ரு.உரை . ) 
க்கள் ” ( புறப்பொருள்வெ . கரந்தை . கா . ) 13 . கருவிளநறு நிழல் - நாலசைச்சீர் வாய்பாடுக 
வஸ்திரம் . 14. வாச்சியம் . 15. வீணை . ( 2,5 , 
6 , 9 , 10 , 11 , 13 , 14 , 15. சூ . நிகண் . கக : ரக 

ளுள் ஒன்று ; அது : நிரை , நிரை , நிரை , நிரை 

என்னும் நான்கசைகளையுடைய சீரைக்காட் 
வெ . ங o . ) 

டும் வாய்பாடு . ( யாப் . காரிகை . உறுப்பரு.உரை 
கருவிக்காரகம் 

அறுவகைக்காரகபதங்க கருவிளநறும்பூ - நாலசைச்சீர் வாய்பாடு 
ளுள , ஒன்று ; அது : தொழிற்குக்கருவியாக | ளுள் ஒன்று . அது நிரை , நிரை , நிரை,நோ 


உபகரணம . 


கை 


772 


கிருளை . 


எஎங் 


கரைதல் . 


நாமக . 


கரை 


2 


கன்று . 


என்னும் நான்கசைகளையுங்காட்டும் வாய்பாடு . கருனை- பொரிக்கறி , ( உ - ம் . ) " பால்வறைக் 
( யாப் . காரிகை . உறுப் . ரு . உரை .) 

கருனை ” ( பொரும் . கரு . ) 
கருவிளம் - 1. அகவற்சீர் வாய்பாடுகளுள் கரேகரம் - 1. கைக்குத்துச்சண்டை . 2 . 
ஒன்று , அது : இரண்டு நிரையசையாலாயது . முழங்கைமடிப்பு. ( கரே - கையில் , கரம் - கை .) 
( உ - ம் . ) “ தேமாபுளிமாகருவிளங்கூவிளஞ்சீரக கரேடம்- நகம் . ( கரெட : கர- கை , 
வற்கு " ( யாப் . காரிகை. உறுப் . ச . ) 2. காக்க 

சுட -உண்டாகிறது . ) 
ணஞ்செடி , 3. வில்வம் . 
கருவிளா-- 1. ஒருமரம் . 2. வில்வம் . 

கரேணு - 1. பெண்யானை . ( உ - ம் .) " கரே 
கருவிளை -1. ஒருமரம் . ( உ - ம் .) " முருகு 

ணுகதிப்பரைகணவன் " ( காஞ்சிப் . இரேணு 
விரிமுல்லையுங்கருவிளம் பொங்கரும் ” ( மணி க . உ .) 2. யானை . ( சூ . நிகண் . கக : ரகரவெ . 
மே . சிறைக்கோ. கச . ) 2. காக்கணம் . ( உ - ம் . ) 

சஉ . ) 
" கருவிளைபூத்ததேபோல் " ( சிந்தா . 

கரை -1, எல்லை . ( உ - ம் . ) “ கரைகழிநாநா 
உக . ) 

விதம் ” ( ஞாந . உஉ . ) 2. கரையென்னேவலும் , 
கருவினை- பாவம் . ( சிந்தா . ) 

தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொகையு 
கருவுப்பு - திலாலவணம் . ( சட் - டு . நரு.) ம், 3. சேர்வு . ( சூ . நிகண் , கக. ரகரவெ . ஙசு 
கருவுயிர்த்தல்- ஈனுதல் . ( உ - ம்.) " கருவு ( தணிகைப் , நந்தி . நஎ . ) 5. முடிவு. 

4. நீர்க்கரை . ( உ - ம் . ) " கரைத்தலையண்ட ” 
சேரு ) ( கரு - கர்ப்பம் , உயிர்த்தல் -வெளியில் விடு 

காணல் பார் . 6. வார்த்தை . ( உ - ம் .) " மாற்ற 
தல் , ) 

நூவற்சி செப்புரைகரை ” ( நன் . உரியி , கஎ .) 
கருவுளமைப்பு- கருவினிடத்தேயமைக்க கரைக்கல்லோலம் - (கடற்பாசி . மலையக 
ப்பட்டுள்ளன ; அவை : பேறு , இழவு , இன் ராதி . ) 
பம் , பிணி , மூப்பு , சாக்காடு என்பன . (பிங் கரைகன்று- கருப்பமுற்று முன்னழுவுங் 
கல . கககக . ) ( கருவுள் . கர்ப்பத்துள் . அமை 
ப்பு- அமைக்கப்படுவது . ) 

கரைகாணல் - முடிவுகாணல் . ( உ - ம் . ) " கல் 
கருவமத்தை - ஒருவகையூமத்தை . 

விக்கடலைக்கரைகண்டார்காளைமாரே (சிந்தா 
- கருவூர் -- சேரர்களுடைய இராசதாநிகளுள் கனக . கககூ . ) 
ஒன்று .( உ - ம் .) " அகன்கருவூரிற்- மந்தியின்மி கரைச்சல் -- உருக்கம் . 
சை ” ( கந்தபு . தெய்வ . சுக . ) 

கரைசிலை- இந்துப்பு . 
கருவூலம் --பொக்கிஷவீடு . ( உ - ம் . ) " எமது கரைஞ்சான் - அகில் , 
கருவூலத்தின் தாழைத் திறந்து ” (திருவிளை. கரைத்தல் -- 1. அழைத்தல் . ( உ - ம் . ) " உ 
மெய்க்கா . ரு . உரை . ) 

ழையரிற்பலரைக் - கரைத்து " ( கந்தபு. குமாரபுரி . 
கருவேம்பு - வாசனையான இலையுள்ள ஒரு 

சுசு .) 2.உருக்கல் . 3. உருவழித்தல் . ( உ - ம் ) 
வகை மரம் . 

" கரைத்திடவரியவிந்தக் கடியவென் வயிற்று 
கருவேல் - ஒருவகை வேலமரம் . ( உ - ம் . ) " கரு ) நோய் ” ( திருவிளை. நான்மாட . உக . ) 4. எழு 
வேலின் வேர்க்கு ” ( பதார்த்த , நமரு . ) 

த்திலாவோசை . 5. கரைக்குதல் . 6 ; சொல் 
கருவை -1. ஒரூர் , 2. வரகுவைக்கோல், வாலெழுமொலி . 
கருவெள்வால் - ஒருவகைமீன் . 

கரைதல்- ) . அழுதல் .( உ - ம் .) " கரையாவயர் 
கருள்- 1. இருள் . ( உ -ம்.) “ கருளினொடு த்தல் . (உ -ம்.) " கலங்கரையும் துறை” (பெரு 

வேனெனை ) ( இராமா . நகர்க . ந.க.) 2. அழை 
வெயில்கலந்த காட்சியன்னமாட்சி ” ( சேதுபு. 
சீதைகு . கஉ . ) 2. கறுப்பு . 3. குற்றம் . ( உ - ம்.) கரைந்து கரைந்திருகண்ணீர்மழைவரா” ( கா 

ம்பாணா. ஙருள் . ) 3. இதயமுருகுதல் . ( உ - ம் .) 
தனது மந்திரத்தின்கருடீர்வலியால் வரவழை 

ஞ்சிப் . பாயிர . கங . ) 4. இளைத்தல் . 5. உரு 
த்தகாமர்யமுனை ” ( சேதுபு . முத்தீர் , கரு . ) 4 . 
கல்லாடை . ( திவாகரம் . எ : அக . பக் . ) 

வழிதல் . ( உ - ம் . ) " இந்திரன் செருக்குக் கரை 

யவென்றதும் ” (திருவிளை , திருநகர . கக . ) 
கருடன் . ( உ - ம் .) " நாகம் விண் 

6. ஒலித்தல் . ( உ - ம் .) " கல்லெனக்கரைந்துவீ 
ணின் முரிக்குங்கருளன் " ( இராமா. ஊர் . அஅ .) ழும் ( திருவிளை . திருநாட்டு . அ .) 7. கொண் 
கருடன் என்பதிலுள்ள டகரத்திற்கு ளகரம் 

போதல் . ( திசைச்சொல் .) (சிந்தா .) 8. சொ 
ஒற்றுமையாய் நின்றது . ) 

ல்லுதல் . ( உ - ம் . ) " கஞ்சவெற்பென்னவுங்கரை 
கருளை - கரளை . 

வர் " (தணிகைப் . நந்தி . கக .) 9. வருந்துதல் . 


கருளன் - 


773 


கல்லக்காரம் . 


எஎச 


கல்லார் . 


( உ - ம் .) " ஞெகிழங்கரையாமல் வாங்கியகள்வ கல்லகம் - மலை . ( உ - ம் . ) " கல்லகங்குடை 
னோ " ( சிலப் . துன்பமா. சககூ . பக் . ) 

ந்தசெவ்வேற்கந்தன் ” (கந்தபு. வள்ளி . உருஅ . ) 
கரைப்படுத்தல்- கரையின்கண் செலுத்து கல்லடிழலம் - கற்கடகபாஷாணம் . 
கல் . ( உ - ம் . ) “ கரைப்படுத்தாங்குக்காட்டினள் ” கல்லடைசல் - 1. ஒருவகை நோய் . 2. கல் 
(சிலப் . காடு , கஉ எ . ) 

லுறுத்துதல் . 
கரைப்போக்கு -1, கரைவழி . 2. போலி கல்லடைப்பு - நீரடைக்கும் ஒரு நோய் . 
மணி . ( 1 , 2 , வழக்கு .) 

கல்லணை குதிரைமேற்றவிசு . ( உ - ம் . ) 
கரையல் -1 . கரைந்தது . 2. கனிதல் . வாளுழவர்வாம்பரிக்குங் - கல்லணைகள் 

வைக்குங் 
கரையார் - ஒரு சாதியார் ; அவர் வலைஞர் கலைசையே " ( கலைசைச் . சுஉ .) [ கலணையென் 
என்பர் , கரையிலுள்ளவர் . 

பது கல்லணையெனமருவிற்று . ) 
கரைவு - கரைதல் . 

கல்லத்தி- ஒருவகையத்திமரம் . 
கரோடகம் - துணிப்பெட்டி . 

கல்லத்துவம் - செவிட்டுத்தன்மை . ( கஓ - 
கரோடம்- தலையோடு , ( கரொட ) செவிடு . கூம் - தன்மை . 

2. ) 
கரோடி -- 1 , தலையோட்டின் பொருத்து . 2 . 

கல்லதர்- பருக்கை பொருந்திய சின்னெ 
முடிமாலை. (உ - ம்.) “ கடியராக்கயிற்றிற்கட்டு P. ( உ -ம் .) “ கல்லதரத்தங்கடக்க ” ( சிலப்.கொ 
ஞ் - சதுர்மறைக்கரோடிமுட்டாட்டாமரைவாசம் லை , ருஎ . ) ( கல் ; அதர் - வழி .) 
வீச ” ( சேதுபு . இராமனரு . அக . ) ( கெ ; 

கல்லம் - செவிடு . [ க ] 
ரொழி = கரொழி .) 

கல்லரவிந்தம் - கற்றாமரை ( கல் ; அரவிந் 
கரோடிகை - 1. கழுதை . 2. சூட்டுமாலை . 

தம் - தாமரை .) 
3. முடிமாலை . 

கல்லல் - 1. அரித்தல் . (உ - ம் . ) " கரைகல் 
கரோருகம் - நகம் . ( கர - கை . ருகம்-முளை லித்திரை . ( தேவார , திருவெண்ணெய் . க . 

சுந் . ) 2. துருவல் , 3. தோண்டல் . ( உ - ம். ) 

" யோசனையகலங்கல்லி ” 
கல்- 1 , இரத்திநம் , ( உ - ம் . ) " கற்பனை 

( திருவிளை . யானை 
யத்தனையா” (மருதூரம். ருரு .) 2. ஒரொலிக் யெய்த. கக . ) 4. பேசலாலெழுமொலி . 
குறிப்பு . ( உ - ம் . ) " கல்லருவி தூங்குகயிலைக்கிரி கல்லலசு - ஒருவாச்சியம் . ( உ - ம் .) " கல்லவ 
யில் ” ( கந்தபு. தெய்வ ,ஙஉ .) பிங்கலத்தில் டத்திரள் ” பார் . 
அருவியினோசையென்பர் . 3. கல் . ( உ - ம் . ) கல்லவடத்திரள்- ஒருவாச்சியம் . ( உ - ம் . ) 
" கூ - ரரமான கல்லுன்னடி ” (வாண . ஙகஎ .) 4. கல்லவடத்திரண்மணிவாய்த்தண்ணுமை- மொ 
கல்லென்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியு ந்தைகல்லலசு துத்திரியேங்க " (கல்லா . நசு .) 
ம் , வினைத்தொகையும் 5. கல்வி , ( உ - ம் . ) " கல் 

கல்லழிஞ்சில் - ஒருவகையழிஞ்சின்மரம் . 
லளையுணர்விலாக்கடைப்பிறப்பினோர் ” (சேது 

கல்லன்- பொல்லாதவன் . ( உ - ம் .) " கழி 
4. கந்த . ருரு .) 6. காவிக்கல் . 7. மலை .(உ - ம் ) த்தவூன் முதலுண்கல்லன் ” (சிவதரு. சுவர்க்க 
" கல்வியங்குகருங்குறமங்கையர் ” ( இராமா , 

நரக்சே . ங o . ) 
வரைக் . சுக . ) 

கல்லாடம் -1 . ஒருதலம் . ( உ - ம் , ) " கல் 
கல்யாணசுந்தரழர்த்தி - கல்யாணசுந்தர 
மூர்த்தங்கொண்ட சிவன் . (சிவபராக் ,ஈஎ.பக்.) தி . கக .) 2. கடைச்சங்கப்புலவருளொருவரா 

லாட்த்துக்கலந்தினிதருளி ” (திருவாச . கீர்த் 
கல்யாணசுந்தரமூர்த்தமாவது 

கிய கல்லாடர் என்பவர் செய்த ஒரு தமிழ்நூல் . 
ளாகிய பார்ப்பதியைத்திருமணஞ்செய்யச் சிவ 
பிரானெழுந்தருளிய மூர்த்தம், 

கல்லாடர்- கடைச்சங்கப்புலவருளொரு 
கல்யாணம் - விவாகம் , ( உ - ம் . ) " கல்யாண 

வர் . ( உ - ம் . ) “ தொல்காப்பியத்துக்குரையிடை 
ஞ்செய்துகடிபுக்க ” ( நாலடி . பிறர்மனை . சு . ) 

யிட்ட விரகர் கல்லாடர் ” (சிலப் . பக் . ங . ) 
கல்யாணன் - நன்னடை நற்குணமுள்ளவ 

கல்லாடை - காவிவஸ்திரம் . ( சிந்தா . ) 
ன் . ( திருவால . திருவிளை .) 

கல்லாந்தலை- ஒருவகை மீன் . 
கல்யாணி -1.உமாதேவி . ( உ - ம் . ) " பரம கல்லாமை- கற்றுக்கொள்ளாமை . ( உ - ம் . ) 
கல்யாணிதன் பாலகனே ( கந்தரல . அ .) 2 . 

" கல்லாமையச்சங்கயவர்தொழிலச்சம் ( நாலடி 
ஓரிராகம் . 

குடிப் , ரு . ) 
கல்லக்காரம் -- பனங்கற்கண்டு . ( ஈழதேச கல்லார் - 1. கற்றலைச் செய்யாதவர் , மூட 
வழக்கு . ) 

( உ - ம் .) " கல்லார்கட்பட்ட திரு ” ( வள் . ச 0 அ . ) 


774 


கல்லுப்பொறுக்கி . 


எஎரு 


கல்வெட்டு , 


ன்று . 


கல்லாரம்- 1. செங்கழுநீர் . ( உ - ம் . ) " கல் கல்லுநணி -- புல்லூரி . ( மலையகராதி . ) 
லாரமாலை மென்கூந்தற்கைக்காந்தட்கவுரிபங்க கல்லுருவி - குருவிச்சை. 
ன் ” ( மருதூரங் . ரு எ . ) 2. நீர்க்குளிரி . ( பிங்கல . கல்லுவைத்தல் - 1. காரியஞ்சொல்லாமற் 
ROOM . ) ( கஜார் ) 

பண்ணுதற்கு வழங்குஞ்சொல் . 2. சிலை தாபி 

த்தல் . 3. தோணிதரிக்கப்பண்ணுதற்கு நங்கூ 
கல்லால் - கல்லாலமரம் . ( உ - ம் . ) " கல்லா 

ரம் வைத்தல் . 4. மரணச்சடங்கினொன்று , 5 , 
னிழன் மேவிய கண்ணுதல் கண்முனின்றான் ” 

வயிராக்கியம் வைத்தல் . 
( சேதுபு . அமுததீர் . கரு . ) இதனைக்கோயிற்பு 

கல்லுளி -1, கல்லில் வேலைசெய்யும் உளி , 
ராணத்திலே கைலாயகிரியிற்சுத்தமாயாசொரூ 2. பேய்க்களா. ( மலையகராதி .) 
பமாயிருக்கிறலிருக்ஷமென்பர் . ( கல் ; ஆல் - ஆல 

கல்லுளிச்சித்தர் - ஒருவகைச்சித்தர் . 
மரம் . ) 

கல்லுளுவை - ஒருவகை மீன் . 
கல்லி - 1. அகழ்ந்து எனப்பொருள்படும் 

கல்லூசி- ஒரு மருந்து . 
ஒரு தெரிநிலைவினையெச்சம் . 2. ஆமை . 3 . 

கல்லூரி - கல்விபயில்களம் . ( சூ . நிகண் . ரு : 
ஊர்க்குருவி . 4. கிழங்ககழ்தற்கருவி . ( உ - ம் . ) 
" கருங்குறமங்கையர் - கல்லியங்ககழ்காமர்கிழங் 

உ . ) 
கெடா ” ( இரா வரைக் , சுக . ) 

கல்லெடுப்பு - கல்லெடுத்தல் . அது , மாண 

மடைந்தவருக்குச்செய்யப்படுங் கிரியையினொ 
கல்லிச்சி 
கல்லித்தி ஒருவகையித்திமரம் . 

கல்லெரிப்பு -- நீர்ச்சுருக்குநோய் , 
கல்லியும் - ஆயத்தமானது . 2. கட்க 

கல்லெனல் - 1. அழுதல் , ( உ - ம் . ) " கல் 
டை . 3. கள் . ( பிங்கல , ககசசு. ) 4. நோயின் 

லென்சுற்றமொடு ” (பெரும்பாணா, உக . ) 2 . 
மை . ( 1 , 3 , 4.க.) 

ஒரநுகரணவோசை . ( உ - ம் . ) “ கல்லென்பேரி 
கல்லியன் - தக்கன் , 

சைப்புனன்மழை பொழிதலால் " ( கந்தபு . ஆற் 
கல்லியாணம் - கலியாணம் . ( கலி . ககசு . றுப் . எ . ) 
உரை . ) 

சல்லை -1 . இலையினாலே ஆக்கப்பட்ட உண் 
கல்லியாணன் - வித்தியா தத்துவத்திருக் கலம் . ( உ -ம் . ) " சருகிலையிணைத்தகல்லை ” ( பெ 
குமாசாரிய தசகரிலொருவன் . ( வி - ணி . உஎச .) | ரியபு . கண்ணப். கக . ) 2. பிணக்கு , 3. மிதி 

கல்லிவாதரோகம் - ஒருவகை வாதரோக யடியின் மேலிட்ட கொட்டை ( பிங்கல , கஎகரு ) 
ம் , ( சீவரட் . கஅ O.) 

கல்லை நீராக்கி - மாமிசபேதி , 
கல்லின் காரம் கன்னார் என்னுமருந்து. கல்லொட்டி 

நத்தை . ( சட் - டு . கா கா . ) 
கல்லினீயம் - நீலாஞ்சநம் . ( சட் - டு . ருச ) கல்லோலம் -1 . நீர்த்திரை, ( உ - ம் . ) உள் 
கல்லீயம் --I. நீலாஞ்சநம் , 2. வன்மையா ளமுரைசெயற்கல்லோலத்தின் " ( ஞானா. கா . ) 

2. மகிழ்ச்சி . (கலா ) 
கல்லீரம் - முருக்கு . 

கல்வம் - கலுவம் , குழியம்மி . 
கல்லீரல்- ஓரீரல் . 
கல்லுக்கலைக்காத்தான் 

பொன்னாங்கா 

கல்வருகீகை - ஒருவகைப்பலாமரம் . 

னைக்கானற்பலாவென்பர் . 
ணி . ( மலையகராதி . ) ( கல்லுக்கலைத்தான் என 
ச்சில வைத்திய அகராதியிலுளது . ) 

கல்வி- 1. கற்கப்படு நூல் . ( உ - ம் .) " கல்வி 

கரையில் " ( நாலடி . கல்வி . ரு . ) 2. கற்றற்கு 
கல்லுகம் - பெருவாகை. ( மலையகராதி .) 

ரிய நூல்களைக்கற்றல் , ( வள் . ச 0 பரி . ) 3. புண் 
கல்லுண்டை ஒருவகை நெல் . ( கல் ; 

ணியத்தோற்றம் நான்கினொன்று . ( சூ . நிகண் . 
உண்டை-திரட்சி .) 

கஉ . கஎ . ) 
கல்லுணி -- குருவிச்சை , அது புல்லூரியெ 

கல்வித்துறை - கல்விவகைகள் . 
ன்பர் . கல்லுருணியென்றுங்கூறுவர். 

கல்விப்பொருள் - கல்வியாகிய செல்வம் . 
கல்லுதல் - தோண்டுதல் . ( உ - ம் . ) " காப்பு 

கல்விபயில்களம் - கல்லூரி . ( கல்வி - வித் 
யந்தார் கல்லுதலுமுய்ந்தார் ” ( நாலடி . ஈயாமை.எ ) 

தை . பயில்களம் - பழகுமிடம் .) 
கல்லுதிரி - 1. ஒருவகை நெல்லு , 2. ஒரு கல்விமான் -- அறிஞன் . ( கல்வி - வித்தை . 
வகை மசூரிநோய் . 

மான் - ஒருவிகுதி .) 
கல்லுப்பு - ஒருவகையுப்பு . ( சட் - டு . ஈ o , ) 

கல்வியூரி - வித்தியாசாலை . 
கல்லுப்பொறுக்கி- புறாப்பறவை . ( கல்லு ; கல் வீரியம் - அன்னபேதி . 
பொறுக்கி - பொறுக்கியுண்பது . ) 

கல்வெட்டு - கல்லிலெழுதப்பட்டது . 


ன ஈயம் . 


775 


கலங்கரைவிளக்கம் . 


எஎக 


கலத்தல் , 


- 


( கா ) 


கல்வெள்ளி- இரும்பும் வெள்ளீயமுங்கல ரைப்பிற்கலங்கரைவிளக்கமும் ” (சிலப் . கடலா 
ந்தது ; முரண்வெள்ளி . 

டு . கசக .) ( கலம் - கப்பல் . கரை - அழைக்கும் . 
கல்வேகம் - அன்னபேதி . 

விளக்கம் - விளக்கு . ) 
கல்வேதி - ஓர் மருந்து . அது , சகஸ்திர கலங்கல் -1 .அஞ்சல் , 2. அழுதல் . ( உ - ம் ) 
பேதியென்பர் . 

" கவறல் ” பார் . 3. கலங்குதல் , 4. சேற்று 
கலக்கடி- 
கலக்கம் . ( உழக்கு . ) 

நீர் . 5. மயங்கல் . ( உ - ம் . ) " கடியவம்போடிகல் 
கலக்கம்- 1. அச்சம் . (உ - ம் . ) " மகபதி 

கண்ணியைக்கண்டு கலங்கி ” ( மருதூரந். ருகா . ) 
கலக்கங் கொண்டு ” (கந்தபு . தாரக . உ . ) 2. அழு 

கலங்காவரிச்சு- குடிலின்கால்வரிச்சு , 
தல் . ( சூ . நிகண் , க : அ . ) 3. ஆரவாரம் . 4 . கலங்கு- கலங்கென்னேவலும் , தெரிநிலை 
துன்பம் . (உ - ம் .) " சமணருறுகலக்கமெல்லா வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . ( உ - ம் .) 
ம் " ( திருத்தொண்டர்புராணசாரம் .ருரு . ) 5 . 

“ கலங்குபிரம்படிக் - குண்ணெகிழ்ந்து ” (சிவரக , 
தெளிவின்மை. 

தேவியுடன் , கக. ) 
கலக்கல் - கலங்கச்செய்தல் , குழப்பல் . கலங்குதல் - 1. தெளிவின்றாதல் . (உ - ம். ) 
(உ - ம்.) “ கருங்கடல்கலக்குமதுகைடவரையொ “ கலங்கிநோய்கைம்மிகு ” (சிலப் . துன்பமாலை ) 
த்தார் ( இராமா . வரைக் . உரு. ) 

2. மயங்குதல் . ( உ - ம் .) “ காமாலியக்கலங்கி 
கலக்கு - 1. கலக்கம் . ( உ - ம் . ) " கண்ணிலி ( புறப்பொருள் . கைக் . க : கஉ அ . பக் . ) 
கால்மனத்தினும் வந்தகலக்கறுமாகாதே ” (திரு கலங்கொம்பு - கலைமான் கொம்பு . ( கலை ; 
வாசக . திருப்படையா.ரு . ) 2. கலக்கென்னேவ 

அம் ; கொம்பு . ) 
லுந்தெரிநிலைவினைப்பகுதியும் . 3. கலங்கப்ப 

கலசப்பானை கஞ்சனை . ( சூ. நிகண் . எ : 
ண்ணுதல் . 

கங . ) 
கலக்குதல்- 1. கலங்கச்செய்தல் . 2. கலத் 

கலசம் - குடம் . ( உ - ம் .) " காஞ்சநவெற் 
தல் . ( உ - ம் .) " கலக்குமேலமலனாணை காண்டி பீன்ற - கலசத்தனத்தியத்தன் ” ( கலைசைச் .உஅ ) 
யால் ” ( கந்தபு . ததீசி , உரு .) 
கலகண்டம் 

-களகண்டம் . அது குயில் கலசழநி- அகத்தியர் . ( உ - ம் . ) “ அன்று 
[ க - மதுரம் . கண - கழுத்து . ) 

கலசமுநிவயிற்றிலற்றாயென்னிலழலாயே (நை 
கலகப்பிரியன் - 1. கலகத்திற்பிரியமுடை டத . சந்திரோ . சி .) ( க - குடம் , --நி . 
யவன் . 2. நாரதமுநிவன் . ( க @ ஹய : | இருடி . ) 

ஹ - விவாதம் . விய - பிரியமுடையவன் ) கலசர் -இடையர். ( க @ UDD- பால் .) 
கலகம் -1 . ஒருபறவை . 2. ஒருமீன் . 3. ஒன் கலசோததி- பாற்சமுத்திரம் , ( கபெலா 
நல்லாப்பேரொலி . ( சூ . நிகண் க0 : 30.) 4. உய : க @UD- பால் . உஉயி - சமுத்திரம் .) 
யுத்தம் . 5. விவாதம் . ( உ - ம் .) “ மாலோடொரு 
கலகந்தனைவாளாவருவித்தாள் ” ( சேதுபு . சே 

கலடு -- கல்லுநெருங்கிய நிலம் . ( கல் ; அடு .) 
துமா . உச .) 

கலணை- குதிரைக்கலணை . ( தொகுத்தல் . ) 
கலகல் - ஓரொவிக்குறிப்பு . ( உ - ம் . ) " கல 

( உ - ம் .) " கலணை விசித்துப்பக்கரையிட்டுப் புர 
கலமிழற்றுந்தண்டைக்கழலடிச்சிறுவன் ” (கந் விசெலுத்தி ” (திருப்பு . 50ச .) (சிங்கம் முத 
தபு . அசுரே . ருக .) 

லியவற்றிற்குங்கொள்ளப்படும் . ) ( உ - ம் .) " இட 

ங்கொள்புறத்துறுகலணை இரத்தினவெழில்சே 
கலகலத்தல் -- 1 . அறக்காய்தல் . 2. ஒரொ 

ரு - மடங்கலின்வாகநம் ” ( சிவரக , தேவியிமயம் . 
லிக்குறிப்பு , 3. மிகப்பேசுதல் . 

கக . ) 
கலகலம் - 1. ஆபரணச்செப்பு , 2. கோ கலத்தல் - 1. அளவளாவல் . ( உ - ம் . ) " கன் 
லா கலசத்தம் . 3. பறவையொலி . (உரிச்சொல் . னிநாடன்கைகவர்ந்துதானுங் கலக்குந்தொடர் 
உ O ரு . ) 

பினால் ” ( திருவிளை . தண்ணீர்ப் , கூ .) 2. எழு 
கலகலெனல் - ஓர் அநுகரணவுபயவோ த்திலாவோசை . 3. கலக்கச் செய்தல் . 4. சேர் 
சை . ( பிங்கல , உககஎ . ) 

த்தல் . ( உ - ம் .) “ பொற்சுண்ணமுஞ்- சந்தனநீ 
கலகவாய்க்குருவி - ஒரு குருவி . 

ரொகெலந்து ” (சிந்தா, நாமக . நஎ . ) 5. சேர் 
கலகவாயன்- கலகவார்த்தையுடையவன் . தல் . ( உ - ம். ) " ஒருமூவேங்கலந்தகாலை ” ( இரா 
கலங்கரைவிளக்கம் - கப்பலையழிக்கும் தீ மா . சூர்ப்ப . கச . ) 6. நெருங்கல் . " எற்றிடும் 
நாவென்னும் விளக்கு . ( உ - ம் . ) “ இலங்குநீர்வ பொழுதிற் கலந்து போர்செய்தாரோர்சிலர் ” ( கந் 


776 


கலப்பை 


எஎஎ 


கலம்பம் . 


தபு . சகத்திரவாகு . ஙஉ ,) 7. புணர்ச்சி , ( உ - ம் ) கலப்பைக்கிழங்கு- 1 , கார்த்திகைக்கிழ 
“ மைந்தருமாதருங்கலந்து ” ( கந்தபு. திருநகர, ங்கு . 2. வெந்தோன்றிக்கிழங்கு . 
கூக . ) 8. பொருந்தல் . ( உ - ம் . ) " அலங்கலந் கலப்பைச்சக்கரம் - எர்ப்பொருத்தம் பார் 
தாரெனுமேற்றினர் " ( புலியூரந்.க . ) 9. விவாக க்கும்படி கலப்பைபோலவரையப்பட்ட சக்கரம் . 
ஞ்செய்தல் . ( உ - ம் . ) " கலந்துதையலார் " (சிங் ( விதாந . ஏர்மங் . ச . முகம் .) 
தா . நாமக . ருஎ . ) 

கலப்பைப்படை- கலப்பை போலச்செய் 
கலதம் - சொட்டைத்தலை . 

யப்பட்ட ஒருவகைப்படை . 
கலதீ -1 . மழுங்கலாக்குவது . ( உ - ம் . ) “ கல 
திரோகம் " (சீவரட் . உகூசா.) 2. மூதேவி. 

கலபம் - கலாபம் . ( உ - ம் . ) " மாக்கவின்மி 
(உ - ம்.) " கலதியூதவேதாளி " (திருப்பு, கூ அக ) குங்கலயமஞ்ஞைசிறையன்னம் " ( திருவாத 
3 , கேடு , ( சிந்தா . ) 

திருப்பெருந் , கங .. 

கலம் - 1. ஆபரணம் . (உ - ம். ) " செய்வுறு 
கலதை- 1. அழுக்குத் தன்மை . 2. கலக் 
கம் , 3. கீழ்மை . 4. மூதேவி . ( 1 , 3. வன 

நன்கலம் " ( புறநா . சு . ) 2. ஆயுதப்பொது . 3 . 

இரேவதிநாள் . ( உ - ம் . ) “உத்திரம்பூரங்கலஞ் 
கா ; வ -கீழ்மகன் . தா - தன்மை , ) 

செங்கையில் ” ( விதாந . எச்ச . உஎ. ) 4. இலந் 
கலந்தருநர் -1 . குயவர் . 2. பணித்தட்டார் . தைமரம் . 5. உண்கலம் . ( உ - ம் . ) எவெண்ட 
( சூ . நிகண் . உ : ங o .) [ கலம் - பாத்திரம் , ஆபர லைகலமா " ( கந்தபு . ததீசி . ச . ) 6 . ஓரளவு . 
ணம் , தருநர்- செய்வோர் . ) 

( உ - ம் . ) " முனிந்து போய்க் கலக்கவீரமரரழுதி 
கலந்தவர்- 1. சேர்ந்தவர் . ( உ - ம் . ) “ கல 

ரங்க ” ( கூர்மபு . அந்தகா , சு அ .) 7. குப்பி . 
ந்தவர்க்கினியதோர்கள்ளும் ” ( இராமா , உண் 

( உ - ம் . ) " யவனர்நன்கலந்தந்ததண்கமழ் தேறல் " 
டாட்டு . 2. ) 2. புணர்ந்தவர் . ( உ - ம் . ) " கலக் 

( புறநா . ருகா .) 8. பேரணிகலம் . ( ஞானாமி .) 
தவரொத்தாரன்றே ” ( திருவிளை , திருகாட்டு. ( மலைபடு .) 9. பாத்திரம். ( உ -ம் .; “ மூத்திராதி 

பொசிந்து நாறுபுலைக்கலம் " ( சி.சி. பர , உலோ, 
உக . ) 

கலந்தார் -1, உறவினர் . 2. சேர்ந்தார் . / உசு . ) 10. மட்கலம் . 11. மதுரத்தொனி, 12. 
( உ -ம்.) “ கலந்தாரைக்கைவிடுதல் ” ( நாலடி . மரக்கலம் . ( உ -ம் .)," கலத்தருதிருவிற் ” (சிலப் . 
பொறை , கா . ) 

கடலாடு . க ங o . ) 13. யாழ் . ( உ - ம் .) கலத் 
கலந்தை - பெருமை . 

தொடுபுணர்ந்தமைந்த கண்டத்தால் " (சிலப் . 
கலந்தோர்- நட்புற்றோர் , ( உ - ம் . ) “ கலக் 

கானல் . உரு . கஅரு . பக் . ) 
தோருவப்ப ” ( மதுரைக் . உஉ ..) 

கலம்பகம் - 1. கலவை . ( சூ . நிகண் . சு . 
கலப்பற்று- மரக்கலத்தினீக்கலடைப்பது . கச . ) 2. சண்டை . 3. துழாவல் . ( சூ . நிகண் . 

கலப்பாதாரம்- ஆதேயம் எங்குங்கலந்து 40 , சுசு .) 4. பிரபந்தவகைகளுளொன்று ; 
நிற்றலுடைய ஆதாரம் ; அஃது: எள்ளிலெண் 

அஃது : ஒருபோகு , வெண்பா ,கலித்துறை 
ணெய்போல்வது . ( வீரசோ. உபகார . ச . ) ( கல முதற்கவியுறுப்பாகக்கூறிப்புயவகுப்பூ ,மதங்க 

ம் , அம்மானை , காலம் , சம்பிரதம் , கார் , தவம் , 
ப்பு - கலத்தல் . ஆதாரம் .) 

குறம் , மறம் , பாண் , களி , சித்து , இரங்கல் , 
கலப்பித்தல் - கலக்கச்செய்தல் . 

கைக்கிளை , தூது , வண்டு , தழை , ஊசல் , என் 
கலப்பு -1. உறவாகுகை. 2. கலத்தல் , னுமிப்பதினெட்டுறுப்புக்களுமியைய மடக்கு , 
( உ - ம் .) " கலப்புறக் குழுமி ” (சேதுபு . சேதுச . மருட்பா , ஆசிரியப்பா , கலிப்பா , வஞ்சிப்பா, 
கூ . ) 3. கலவை . (உ - ம் .) " கலப்பினாற்ற (தணி ஆசிரியவிருத்தம் , கலிவிருத்தம் , கலித்தாழி 
கைப் . திருநகர . ருஎ . ) 4. புணர்ச்சி . 

சை , வஞ்சிவிருத்தம் , வஞ்சித்துறை , வெண் 
கலப்பை - 1. உபகரணம் . ( உ - ம் . ) " கா 

டுறை என்னுமிவற்றால் இடையே வெண்பா 
யெரிதந்துகலப்பைகள்கூவி ” ( கந்தபு . தெய்வ . வங்கலித்துறையும் விரவிவர அந்தாதித்தொ 
உருக . ) 2. உழுபடை . ( உ - ம் . ) " கலப்பைபூண் 

டையான் முற்றக்கூறுவது . ( இலக்கணவிளக். 
ட - வேராலெண்டிசைவளர்க்கும்புகழ்வேளாளர் அகஉ .) 
( சேக்கிழார்பு . கா . ) 3. யாழ் . ( உ - ம் .) " காவி கலம்பகமாலை - பன்மணிமாலை . 
னெங்கலனேசுருக்கினெங்கலப்பை " ( புறநா . கலம்பகன் - செவிட்டுமன் . 
உ.சு. ) 4 . வாத்தியமுட்டுக்களையுடைய பை , 

கலம்பம் - 1. அம்பு , 2. கடப்பமரம் . 3 . 
( உ - ம் . ) " காவிற்றகைத்ததுறைகூடுகலப்பைய 
» ( பதிற்றுப் . சக .) 

தாலம்பபாஷாணம் . [ 1. கலவை . ) 


777 


கலவிகரணி . 


எஎ அ 


கலாசிகை. 


2 . 


கலம்பி - கொத்துப்பசளை . ( மலையகராதி .) கிரி . உக . உயர . ) 1. க - கலா . விகாணி 
[ လေ 

கியம் . ) 
கலமம் - ஒருவகை செல் . ( க .]) 

கலவியிற்களித்தல்- புணர்ச்சியின் மகி 

தல் . ( உ - ம் .) " கலவியிற்களித்தல் ( தண்டி 
கலடர் -- பாணர் . 

பொது . எ . உரை. ) 
கலயம் - கலசம் . 

கலவினார்- கலந்தவர் . ( உ - ம் .) " கலவினா 
கலயன - குங்கிலியக்கலயநாயனார் . ( பெரி பழிகாக்குமேதை ” ( தணிகைப். திருகாட்டு, 
யபு . குங்குலி . கஎ , ) 

கசஉ . ) 
கலர்- கீழ்மக்கள் . ( உ - ம் . ) " கலர்க்கிடங் 

கலவை - 1. கலப்பானவுணவு . ( உ - ம் . ) " க 
கொடுத்திடாக்கந்தமாதரம் (சேதுபு . கந்தமா. 

வைகளுண்டு " ( நாலடி . நன்றியி . அ . ) 2. கல 
சக .) 

ப்பு . 3. கலவைச்சந்தகம் . ( உ -ம் . ) “ பூசியவே 
கலரவம் - குயில். [ க - மதுரம் . ரவ O 

ண்ணீறுபோய்ச்கலவையாய் ” ( திருவிளை . விரு 
தொனி . களரவம் எனவும் வரும் . ] 

த்த , உசு . ) 4. சாந்து . ( உ - ம் .) கொட்டினர் 
கலலம் - 1. இளம்பிண்டம் . ( உ - ம் . ) " சே கலவைகள் ” ( கந்தபு . தெய்வ . கஅங ) ( இ . 
ருமற்றைத்திநங்கல்லம் ” ( சூத . ஞாந . க . க . ) நால்வகைச்சாந்தினொன்று . ) 5. சேறு . 
2. கருப்பாசயம் . ( கன ) 

கலவைச்சேறு -- சாந்து . (பிங்கல . 550 எ . ) 
கலவகம் -- காக்கை . 

கலவை நீர்- பனிநீர் . ( உ - ம் .) " கலவைர் 
கலவடை -1. உரலணை . 2. புரியணை . தெளிப்பார் ” (சிந்தா , இலக் கஎஸ் . ) 

கலவம் - கலாபம் . ( உ - ம் . ) " கலவமஞ்ஞை கலன் - 1. ஆபரணம் . ( உ - ம். ) " குலமணி 
யணையாய் ” ( சிந்தா . கனக . கூஉ 

க்கலன்கள் சிந்த ” ( இராமா . எழுச்சி , ருரு . ) 2 . 
கலவர் --1 . கரையார் . ( உ - ம் . ) "கானுறுகை உண்கலம் , ( உ -ம் . ) “ வற்றலோடுகலன ” ( தே 
தைமேற்கலவர் கார்க்கடன் ” ( சேதுபு . கந்தமா . வார . திருப்பிரம . உ . திருஞா . ) 3 . ஓரளவை . 
கக .) 2. படைவீரர் . 3. மரக்கலமோட்டிகள் . ( உ - ம் .) " கலனே தூணி " ( நன் .உருபு.ரு. உரை . 
( உ - ம் .) " கடற்குட்டம் போழ்வர்கலவர் " ( நான் ஆ. காண்டிசை . ) 4. கீழோன் . ( உ - ம் . ) " வற் 
மணிக்கஅ. ) ( கலம் - தோணி , படைக்கலம் .) கலக்கலனிற்கலின்றியே சொரிந்தனன் ” ( சே 
கலவரம் - கலக்கம் . (தெலுங்கு. ) 

துபு , இலக்கும் , கஎ . ) 5. மங்கலியம் , ( உ - ம் .) 
கலவரித்தல் - கலங்குதல் . ( தெலுங்கு . ) 

" ஒன்னார்மகளிர்கலன்கழிப்ப ” ( கூர்மபு . தக்க 
கலவல் - 1. எழுத்திலாவோசை . 2. கல னைச்சபி . கஉ . ) 6. மரக்கலம் . ( உ - ம் . ) " கலனி 
த்தல் . ( உ - ம் . ) “ கலவல் கொதொழியுளிடே டைத்தருவதும் ” ( கந்தபு . திருநாட்டு . அ .) 
( தைல . தைலவ . எசு .) 

7. யாக உபகரணம் . 8. யாழ் . 

கலம் கலன் 
கலவன் - கலந்தது , ( வழக்கு .) 

எனப்போலியாயிற்று . 
கலவாங்கட்டி - உடைந்தவோடு . 

கலன்கழிமடந்தை - கைம்பெண் . ( சூ . நிக 
கலவாசு- 1 , ஒருவகை வெடி , 2. பலாசு . ண் . உ ; சுங . ) ( கலன் -மங்கலம் . கழி - கழிந்த. 
கலவாய்- 1. ஒருமீன் . 2. ஒருவெடி . மடந்தை - பெண் ) 
கலவார் - பகைவர் . ( உ - ம் . ) " கலவார்தன் 

கலனம் - 1. பெரும்பாடு ; இது பெண்களு 
மேல்வரினும் ” ( புறப்பொ . வஞ்சி , உ 0 . ) 

க்குண்டாகுமொருகோய் , 2. விடுதல் . ( உ - ம் .) 
கலவி- புணர்ச்சி , ( உ - ம் . ) “ விற்பகைதுத ( “ செந்தீயிந்தியக்கலனஞ்செய்தான் ” ( திருவி 
விஞர் தங்கலவியின் வெறுத்துத்த” ( இராமா . ளை . மாணிக் , சுச . ) ( வ ) 
வரைக் . ருஉ . ) 

கலனை - கலப்பை . ( பிங்கல . கசு உஎ . ) 
கலவிகரணர் - ஆகாசமூர்த்திக்கு ஈசுவரரா 
கிய பீமர் . ( சி - லி . ஞாந . ச . உரை. ) 

கலாகுலம் - நஞ்சு . ( கலாக 

கு ] 
கலவிகரணன் - வயிரவன் . (உ.ம்.) " கலவி 

கலாங்கம் 
கரணன்சீர்சால் ” ( காஞ்சிப் , வயிரவீசப் , உசு .) 

கலாங்கழி - 

கலாங்கன் துத்தபாஷாணம் , 
கலவிகரணி- 1 , கலவிகரணரது சத்தி ; கலாங்கனி 
அஃது : ஆகாசமூர்த்தி . (சி- லி . 

ஞாந. ச . ) 
2. சாந்திகலையிற்சுத்தவித்தியாதத்துவத்திலி 

கலாசி - முன்கை. [ கஜாஜி . ) 
க்கும் ஒன்பது புவாங்களுளொன்று . ( சி - லி . கலாசிகை - முன்கை . ( கலாவிகா ) 


778 


கலாபனை . 


எங்க 


கலி . 


மீ 


கனா 


- 


கலாசு - மரக்கலம் . 

கலாபி- ஆண்மயில் . ( உ - ம் , ) எகிரணம் ” 
கலா சுகாரர் -- மரக்கலமோட்டுவோர் . 

பார் . ( கஜாலி : கஜாவ - தோகை . ) 
கலாத்துவா-- ஆறத்துவாவினொன்று ; அது : 
நிவிர்த்திமுதலிய பஞ்சகலைகள் . 2. ஒலிவடிவு . 

கலாபித்தல் - கலத்தல் . ( வழக் .) 
( 1 , 2. சி.பி . கை . எ . பக் ) ( கஜா-கலை . கயா 

கலாபிதி- இராத்திரி . ( கலாவி நீ ) 
வழி .) 

கலாபிருது -1 . சந்திரன் . 2. சிற்பமுதலி 
கலாதகன்- தட்டான் . ( கஜாஉக . கவா 

யன செய்வோன் . ( கஜாசு: கலா- கலை . 
பங்கு . சூஉகது - எடுப்பவன் .) 

உச- தரித்தவன் .] 
கலாதத் துவம்- வித்தியாதத்துவமேழினொ 

கலாபூரம் - ஒருமருந்து . 
ன்று ; இஃது . அருந்தேசுரருடைய திரோதாக 

கலாம் - 1 , கொடுமை . ( சூ . நிகண் . அ : சு o .) 
சத்தியால் அதிட்டிக்கப்பட்டதாய் மலத்தினால் 

2. கோபம் . ( உ - ம் .) " அருங்கலாமுற்றிருந்தா 
மூடப்பட்ட ஆன்மாக்களுடைய அநாதியான 

னென்னினும் ( இராமா . சூர்ப் . கசக . ) 3. யுத் 
ஆணவமலத்தை யோரிடத்திலொதுக்கித்தள்ளி தம் .( உ - ம் .) " வாட்கலாம் வலித்தமர்தொடங் 
விட்டு முன்னமேயுள்ள சுவதந்திரஞாநக்கிரி 

கின் ” ( சிந்தா . கனக . உ . ) [ கவஹ ; என் 
யாரூபமான கர்த் திருத்திவசத்தியைக் கொஞ் பது கலாம் என்றாயிற்று . ) 
சம்பிரகாசிக்கச் செய்வது . (சி- லி . ஞாந கஉ . கலாமந்திரம் ஒருவகை மந்திரம் . ( நித்தி.எ . ) 
உரை . ) 

கலாமயம் - பாவித்தல் . 
கலாதான் - சந்திரன் . கனாயா : கனா 

கலாய்த்திருத்தல் -- கோபித்திருத்தல் . (சிந் 
கலை , யா- தரிப்பவன் . ) 
கலாதன் - தட்டான் . [ காஉ : 

கலாவ- கலக்க . ( உ - ம் . ) " தண்சிதர்கலாவப் 

பெய்யினும் ” ( புறநா . கலரு . ) 
பங்கு ; சூஉ எடுப்போன் . ] 

கலாவல் - அளவளாவு தல் .( பிங்கல . ககஎஉ . ) 
கலாதி-- கலகம் . 

இதனைக்கூடுகையென்பர் குறிஞ்சிப்பாட்டில் , 
கலாதிபஞ்சகம் - கலைமுதலிய ஐந்து . ( பௌ கலாவி - கலந்து . ( சிந்தா.) 
ட் , சஈ . ) ( கலா - கலை . சூ - முதல் . வஜ கலாவிகம் - கோழி . 
க 0 - ஐந்தன் கூட்டம் . ) 

கலாவிருத்திக்கிரமம் - நின்மலாவத்தையின் 
கலாநிதி - சந்திரன் . ( சூ . நிகண் . க : ருவு . ) ஒருவகையாகிய சதேகாவத்தையினொருவிதம் . 
( கலா நியி : கலா - கலை . நிய - ஆதாரம் . ] 

( சி . சி . சு : ஙரு . மறை ) 

கலாவுதல் அளவளாவுதல் , கலத்தல் . 
கலாப்பித்தல் - கலத்தல் . 

( உ - ம் .) “ கலாவுமினவேங்கை ” ( புறப்பொருள் ) 
கலாபகம் - யானைக்கழுத்திடுங்கயிறு . 

கலி -1 . அம்பு . 2. ஆரவாரம் . ( உ - ம் . ) " கட 
கலாபம் - 1. அம்பு . 2. அம்புக்கூடு . 3 . 
அரைப்பட்டிகை, 3. ஆபரணம் . 5. ஒரு சம 

லிற்கலி கொண்டு ” ( சிந்தா . குண . உக கூ . ) 3 . 
ஸ்கிருதவியாகரணம் , 6 , ஒரே சந்தத்திலெழு 

இருமல் , ( இராசவைத் . ) 4. கடல் . ( சூ . நிக 

ண் , கக : லகரவெ , கசு . ) 5 , கலகம் . 6. கலிப் 
திய புலமை . 7. கலகம் . 8. சந்திரன் . 9. சமூ 
கம் . ( உ - ம் .) " மந்திரகலாபமார்க்கம் " (சி . சி . சு : 

பா . ( உ - ம் .) " நேரிசையொத்தாழிசைக்கலி ” ( யா 
சு . ஞாந . ) 10. சரமணிக்கோவை . ( பிங்கல . 

ப் . செய்யு ,கரு.பக் . ) 7.கலிபுருடன் . ( உ - ம் .) " வன் 
கககஉ .) 11. பதினாறு கோவைமணியாகிய கா 

கலிதணந்தேகி " ( நைடத . கலிநீ , கரு .) 8 . 
ஞ்சி . ( உ -ம் .) “ கலாபமேங்க ” (சிந்தா,இலக் . கலியுகம்,9. கலியென்னேவலும் , தெரிநிலைவி 
ககக .) 12. பீலிக்குடை. 13. பொருள்களின் னைப்பகுதியும் , வினைத்தொகையும், 10.கீர்த்தி , 
கூட்டம் . 14. மயிலினான் . 15. மயிற்றோகை . (உ -ம். ) " கலிமதுரைமண் சுமந்து ” (திருவாச 
( உ - ம் . ) " மணிவயிற்கலாபம் " ( சிறுபா . கரு . ) 

திருவம்மா . அ . ) 11. கேடு . 12. சரி . 13. சிறு 
16. யானைக்கழுத்திடுகயிறு . ( 1 , 2 , 3 , 4 , 5 , 

மை . 14. செருக்கு . ( உ - ம் .) " வெள்ளுளைக்கலி 
6 , 8 , 9 , 10 , 11 , 13 , 15 , 16. கலாவ ) 

மான் ” ( புறநா . கரு . ) 15 , தடிப்பு . ( இராசவை 

த் .) 16. தழைத்தல் . ( உ -ம் . ) " கலிகொள்யாணர் 
கலாபன்- சாமர்த்தியமும் , விவேகமும் வெண்ணிறப்பறந்தலை ” ( புறா, சுசு . ) 17 . 
டையவன் . 

துன்பம் . (உ - ம் . ) " ஆழ்கலத்தன்னகலி " ( நா 
கலாபனை -- கலகம் . 

லடி . இள . உ . ) 18 , பனங்கிழங்கு . 19. பெ 


779 


கலிங்கு . 


எஅம் 


கலித்துறை. 


ருக்கு . ( உ - ம் .) ஒலியோவாக்கலியாணர் ” (மது கலிச்சி -1 , இரட்டைப்பிள்ளைகளிற்பெண் 
ரைக் ககஅ . ) 20. யுத்தம் . 21. வஞ்சகம் , ( சூ . பிள்ளை . 2. காஞ்சீபுரத்திலுள்ள எழுந்திகளு 
நிகண் . கக : லகரவெ . ககா . ) 22. வலி . 23. வறு ள் ஒன்று . ( உ - ம் . ) " கம்பைநற்பம்பைமஞ்சனி 
மை . ( உ - ம் .) " கலிகையானீக்கல்கடன் " ( புற பிச்சிக்கலிச்சிபொன்மண்ணிவெஃகாவே " ( கந்த 
ப்பொருள் . பெருந்தி . உ .) 24. வெளி . ( உ - ம் . ) பு . திருநகர . கரு . ) 
" கலிகொள் - வறியலாகும் " ( ஞானாமி . கரு . ) கலிசந்தாணம் - யசுர்வேத உபநிடதத்தொ 
[ 1 , 5 , 20. கவி . 18. வளி . ) 8 , 22. ( பிங் ன்று . (கூர்மபு . அட்டமூ . உசு . உரை. ) 

கலிசம் - வன்னிமரம் . ( பிங்கல . உஎசு அ .) 
கல . ஙஙக .) 

கலிஞ்சகம் -- மீன் . 
கலிக்கம் -- கண்ணுக்கிடும் மருந்து . ( தைல . 

கலிஞ்சநம் -- அம்பட்டரூர் . 
தைலவ . எரு . ) 
கலிகம் - வன்னி . ( மலையகராதி .) 

கலித்தல் -- 1 . ஆரவாரம் . ( பிங்கல . உக்கச .) 
கலிகாரகன் நாரதமுரிவன் . ( சுஜி 

2. உண்டாதல் . ( உ - ம் . ) " களியிடைக்கலித்த 

தென்ப " ( ஞானாமி . கக . ) 3. எழுச்சி . ( பிங் 
கலகம் . காரகூ - செய்வோன் .) 

கல . உகஅஎ. ) 4. கக்குதல் . ( உ - ம் . ) " அழற் 
கலிகாரன் -1, கலகஞ்செய்வோன் . 2. நா கலித்தகண்ண ராய் ” (சிவதரு . 

சுவர்க்கநரக . 
ரதமுநிவன் . ( கவிகாா : கவி - கலகம் . கார் 

கஉ.க.) 5. கழிந்துபோதல் . ( உ - ம் .) “ சுக்கில 

ங்கலித்தலாற்பெருந்தவவலிகுன்றும் ” ( வைரா . 
செய்வோன் . ) 

சத . ச்ங .) 6. செருக்குதல் . ( உ - ம் . ) " கராஅங் 
கலிகாலம் - கலியுகம் . 
கலிகை -1. உசிலமரம், 2. ஒரு சிவதலம் , கலித்த” , ( புநகா, ஈஎ. ) 7. தழைத்தல். 

1. உசிலமரம் . 2. ஒரு சிவதலம் . ( உ - ம்.) " தூவற்கலித்ததேம்பாய்புன்னை " ( புற 
( உ - ம் . ) “ ஊறுநீர்மொளிமலர்கலிகைமாநகரை ” 

நா . 2.ச.) 8. பிறத்தல் . ( உ - ம் . ) " கணக்கன் ” 
( பெரியபு . திருக்குறிப்பு . க .. ) 3. சீக்கராந்து 

பார் . 9. பொலிவு .10. மகிழ்தல் . ( உ ம் . ) " கலி 
ள் . ( தைல . ) 4. நாகமல்லிகை , ( மலையகராதி ) த்தவியலரினந்தொட்டன்ன ”(மதுரைக் .ஈச.) 
5. பூமொட்டு , ( 5. கவிகா ) 

11. மிக்கெழுதல் . ( உ - ம் . ) வயலார்பெயற்க 
கலிங்கத்துப்பரணி- சயங்கொண்டான் வித்த ” ( நெடுநல்வா . உக.) 12. மிகுதல் . ( உ - ம் ) 

எனும் புலவராற்பாடப்பட்ட பரணிப்பிரபந் “ மானினங்கலித்தமலை ” ( புறநா . கஙஅ .) 13 . 
தம் , (மணிமே . சக்கரவாள . ருக . உரை .) ( கலி வெடித்தல் . 
ங்கம் - கலிங்கதேசம் . பரணி - ஒருவகைப்பிர கலித்தளை - யாப்பிலக்கணத்திலே சொல்ல 
பந்தம் . ) 

ப்பட்ட கலிப்பாவுக்குரிய தளை ; அது ; நேரீற்று 
கலிங்கத்தைலம்- ஒருவகைத்தைலம் .( தை உரிச்சீரின் முன் நிரைவந்து பொருந்துவது . 
ல . தைல . க 0அ . ) 

( உ - ம் . ) “ நிரையீறில்லாவுரிச்சீர்முன்னர்- நிரை 
கலிங்கம் 1. ஆற்றுத்தும்மட்டிக்காய் , வருகாலைக்கலித்தளையாகும் " ( யாப் . தளையோ 
தும்மட்டிக்காய் . ( உ - ம் . ) " குன்மவகைதிருதற் த . உ 0 . ) ( கலி - கலிப்பா - தளை-சீரொடு சீரைப்பி 
குக்கலிங்காதியெண்ணெய் ” (வை - ர . உசக, 

ணிப்பது . ) 
2. ஊர்க்குருவி . ( பிங்கல . உஙசுரு .) 3. ஒரு கலித்தாழிசை- கலிப்பாவுக்கு இனமாயுள் 
தேசம் . ( சிந்தா . ) 4. கண்ணுக்கிடும் ஒருவகை ளவற்றுளொன்று ; அஃது ; அடிகள் எவ்வளவி 
மருந்து . 5. சீலை . ( உ - ம் . ) “ கலிங்கமெழிலிக | னதாயினும் அளவினாலே ஒத்துவந்து கடைய 
ணனைத்தலும் ” ( கந்தபு . திருநகர . அங ) 6 . டிமாத்திரம் மிக்குவருவது . ( உ - ம் . ) " அடியெ 
போர்வை . ( உ.-ம்.) “ கானமஞ்ஞைக்குக்கலிங்கா னைத்தாகியுமொத்துவந்தளவினிற் கடையடிமி 
ல்கிய ” (சிறுபாணா அரு . ) 7. மிளகு . ( மலைய குவது கலித்தாழிசையே ” ( யாப் செய்யு , அள ) 
க ராதி . ) 8. வாகைமரம் . 9. வானம்பாடி , ( சூ . ( கலி - கலிப்பா . தாழிசை - ஒருபாவினம் .) 
நிகண் . ந : ருக . ) 10. வெட்பாலை . ( மலையக 

கலித்துருமம் -- தான்றிமரம் . ( சூ . நிகண் . 
ராதி . ) [ 8. 10. க on ) 

ச.உ கா .) க 3: கவி- கலியன் . 
கலிங்கல் - ஏரியினிறை நீர்போகுமதகு . மரம் . இம்மரத்திலே நளனைப்பீடிக்கும் பொரு 

கலிங்கு - மதகு . ( உ - ம் . ) " கரியமை சேறு ட்டுக்கலிநெடுநாளிருந்தான் என்பர் . ) 
சிந்திக்கலிங்குகடிறந்தவன்றே ” (சிந்தா . இலக் . 

1. கட்டளைக்கலித்துறை 
. 
கூக . ) 

( உ - ம் . ) " ஆய்ந்தகலித்துறை தானானாறு ( வெ 


என் 


23 . 


கலித்துறை 


780 


கலிபாரிசம் . 


எ அக 


சலிவெண்பா . 


கையா 


ண்பாப் . செய்யு . கரு . ) 2. கலிப்பாவின் இன கலிபிலி - 1. ஆரவாரம் . 2. சண்டை . 
ங்களுள் ஒன்று ; அது . நெடிலடி நான்காய் கலிமா -- மகமதுமதத்தாருடைய விண்ணப் 
வருவது . ( உ - ம் . ) " நெடிலடி நான்காய் நிகழ்வ பம் , 
துகலித்துறை " ( யாப் . செய்யு . அஅ . ) 

கலிமாரகம் - கிலுகிலுப்பை . ( மலையகராதி ) 
கலித்தொகை கடைச்சங்கத்துச் சான் கலிமாலகம் -- அகில் . ( மலையகராதி .) 
றோர் நூல்களாகிய எட்டுத்தொகையுளொன்று , கலிமோகநம் - ஒருவகையத்திமரம் . 
( கலி - கலிப்பா . தொகை - கூட்டம் . ) 

கலியத்தம்- கலிக்குரிய ஆண்டு . ( க ; 
கலிதம் -1. அடையப்பட்டது . 2. அறி 

சுலு - ஆண்டு . ) 
யப்பட்டது . 3. கணிக்கப்பட்டது . 4. சங்கலி 

கலியம் - கடிவாளம் . ( பிங்கல . கசு உச . ) 

6. பாய்கை , 7 . 
தம் . 5. செய்யப்பட்டது . 

கலியர் --1 . படைவீரர் . 2. மிடியர் . 
பிரிக்கப்பட்டது . 8. பொருத்தம் , 9. விழுந் 

கலியன் -1. இரட்டைப்பிள்ளையிலாண் . 2 . 
தது . ( 1 , 2 , 3 , 5 , 7. கவித . 9. வலிக . ) | கடையுகத்தேவதை. 3. கலிபுருடன் . (உ - ம் .) 
கலிதி - திப்பலி . ( மலையகராதி . ) 

" தணந்தவெந்திறற்கலியனைச்சபிக்குவன் ( நை 
கலிதிவசம்- கலியுகாதியிலிட்ட சுத்ததிகம் டத . (கலிநீங்கு . கசு . ) 4. சரி . 5. திருமன் 
வைத்து கஅங-க்கு ஈந்து போகவிட்ட சேடம்பதி யாழ்வார் . ( உ - ம் . ) " கலியனெங்கண்மங்கை ” 
னாறுநாள் . ( உ - ம் .) “ திருவின் றிவசங்கலிதிவ | ( பாரத , பத்தாம்போர் . க . ) 
சம் ( விதாங் . குணாகுண . எஅ , எசு . ) 

கலியாண கிருதம்- ஓரௌஷதம் , 
கலிந்தசை - யமுநாகதி . (சுஜா:: கலியாணப்பொருத்தம் -- விவாகப் பொருத் 
கவி - களிந்தமலை . ஜா - பிறந்தது .) 

தம் . 

கலியாணம் - 1 , நன்மையோடு கூடியது . 
கலிந்தம் ஒருமலை . 2. சான்றிமரம் . 

2. பொன் . 3. மகிழ்ச்சி . 4. மங்களம் . 5 . 
( கவி ) 

விவாகம் . ( உ - ம் . ) “ கலியாணஞ்செய்தார்கள் ? 

( பெரியபு . காரை . கஉ . ) ( @ாண ) 
கலிந்தன் - சூரியன் . ( கவி ) 

கலியாணன் -1 , சிவன் . ( உ - ம் .) " மூவாத 
கலிநடம்- விநோதக்கூத்து ஆறினுளொன் 

வில்லாளகலியாண ” ( சிவரக . கணபதிவந்தனை . 
று ; அது : கழாய்க்கூத்து . (சிலப் . அரங்கே. 

கஉ . ) 2. நற்குணமுநன்னடையுமுள்ளவன் . 
கஉ . உரை . ) 

(திருவால . திருவிளை .) 
கலிநம் -- கடிவாளம் . ( உ - ம் . ) “ கலிநமாக்கு 

கலியாணி-1 , ஓரிராகம் . 2. உமை . ( உ - ம். ) 
ன்றிற் பொங்கிப் பாய்ந்ததோர் புலியின் (சிந்தா . 

" பரமகல்யாணி தன்பாலகனே ” ( கந்தரல . அo . ) 
மண்ம , கருஎ . ) ( கவி ) 

கலியுகம் -- நான்கு யுகங்களிலே ஒன்றாகிய 
கலிநி திப்பலி . ( சூ. நிகண் . சு . உகா . ) கடையுகம் ; இது : நாலிலக்கத்து முப்பத்தீரா 
( வஸி நி ) 

யிரம் வருடங்கொண்டகாலம் .( சி - லி . ஞாந . உச .) 

கலிலம் - 1 , கலப்பு . 2. செந்நீர் . ( உ - ம் . ) 
கலிப்பா - யாப்பிலக்கணத்திலே சொல்லப் 

" உற்றகலிலப்பலமும் ” (சிவதரு . செனன . உஎ ) 
பட்ட நால்வகைப்பாக்களுளொன்று ; 
தரவு , தாழிசை, அராகம் , அம்போதரங்கம் , 
தனிச்சொல் , சுரிதகம் என்னும் உறுப்புக்களுள் 

கலிவிராய்- 

கலிவிராயன் 
ஏற்பனகொண்டுவருவது . 

கலிவிருத்தம் - கலிப்பாவின் இனங்களுள் 
கலிப்பிரியன் - நாரதன் . ( கவி - கலகம் .. 

ஒன்று ; அஃது : அளவடி நான்குடையதாய்வ 
விரய.பிரியமுடையவன் . ) 

ரும் விருத்தம் . ( உ - ம் . ) " அளவ நான்கினகலி 
கலிப்பிலி - 1. எதிரிடை . 2. கலகம் . 

விருத்தம்மே " ( யாப் . செய்யு . அக . ) (கலி - 
கலிப்பு - 1. உயரம் . 2. எழுச்சி . 3. ஒலி . 

கலிப்பா . விருத்தம் - ஒருபாவிதம் . ) 
4. கக்குதல். 5 , தரா . 6. பொலிவு . ( பிங்கல . கலிவெண்பா - கலிப்பாவகையுளொன்று ; 
உஉ ங ங . ) 7. மிகுதி . 8. வெடிப்பு . 

அது ; தனக்குரிய தளையையும் ஓசையையுந்த 
கலிப்புமலை - தராவென்னுமுலோகமலை . ழுவிநின்று ஈற்றடி வெண்பாப்போல முடிவது . 
கலிபணம்-- ஒருவகைப்பணம் . 

( உ -ம் .) தன்றளையோசைதழீ இநின்றீற்றடி 
கலிபாரிசம் - விலாப்புறம் , (சிவதரு . சன வெண்பாவியலதுக்கலிவெண்பாவே ” ( யாப் செ 
னம. ககா . ) 

ய்யு . அரு . ) ( கலி - கலிப்பா . வெண்பா -ஒருபா .) 


அது ( க ) 


} 


ஒருவகை நெல் . 


781 


கலுழம் . 


எஅஉ 


கலை 


கலிழ்தல்- கலுழ்தல் . ( ஐங்குறு . ) 

கலுழன் - கருடன் . ( உ - ம் . ) " சுந்தரக்கலு 
கலிழிநீர்- கலங்கனீர் . ( ஐங்குறு) 
கலின் கலினெனல் ஓர் ஈரடுக்கொலிக்கு முன்மேற்றோன்றி ” ( கந்தபு . தாரக . கஙஉ . ) 
றிப்பு . ( உ - ம் . ) " கிண்கிணிசிலம்பொடுகலின் கலுழி -1. அழுகை. ( உ - ம் .) " வருந்தேல 
கலினென ” ( முத்துக்குமார பிள்ளை . க . ) 

ம்மநீயென்றேமடவாள்கலுழி தனைமாற்றி ” (நல் 
கலினி- 1. இடாகினி . 2. கைம்மை . 3 . பாரத . சர்ப்பயா . கக . ) 2. கலக்கம் . ( உ - ம் . ) 
திப்பலி . ( மலையகராதி . ) 

" அஞ்சநக்கலுழியஞ்சேறாடிய ” (சிந்தா. மண் . 
கலினெனல் ஒரொலிக்குறிப்பு. ( உ - ம் . ) உகஎ .) 3. கலங்கனீர் . ( சூ. நிகண் . கக : லகர 
" கலினெனவறைகழலமரேசன் ” ( சேதுபு . சே 

வெ . ரு . ) 4. கான்யாறு . ( உ -ம் .) “ கலுழிமத 
துபல . ச 0 .) 

மொழுகும் ” ( நைடத. அன்னத்தைத்தூ . ககக .) 
கலினை 1. கடிவாளம் . ( இராசவைத் ) 5. பெருக்கு . ( உ - ம் .) " நுரையுடைக்கலுழிபா 
2. கைம்மை, 3. கொள்ளு . (மலையகராதி .) ய்தலின் ” ( குறிஞ்சி . கஎஅ . ) ( குஷி ) 
4. மிளகு . ( சூ . நிகண் . ச : நஎ . ) 
கலீயம் -- கடிவாளம் , இது கலியம் எனவும் 

கலுழிதம்-- கலக்கப்பட்டது .( குஷி.க ) 
வழங்கப்படும் . 

கலேசுவாழர்த்தி - கலாதத்துவத்துள்ள 
கலீரம் முருக்கு . ( மலையகராதி .) 

ஈசுவரன் . ( சி.சி. அ : ரு . ஞாந . ) ( கா - கலை . 
கலிதல் ஒரொலிக்குறிப்பு. 

OU8 
- A- ] 
கலுடம் -1. எருமை . 2. கலங்கனீர் . 

கலேயகம் - மஞ்சள் . ( மலையகராதி . ) 
3. கோபம் . 4. பாவம் . ( ஷ ) 

கலேர் 
கலுடிதம் கலங்குதல் செய்யப்பட்டது . 

கலேல் - 
( உ - ம் . ) " வித்தியாகலுஷிதமானாலல்லது ” (சி - சி . 

கலை -1. அமிசம் . ( உ - ம் . ) " உன்கலையின் 
உ ; நசு . சிவாக் . ) ( க @ = SE) 

பன்மையிற் - கோதறுமோர்கலைகொண்டு ” ( கந்த 
கலுஷிதை - கலக்கப்பட்டது . ( உ - ம் . ) " கலு பு . பாயிர . ஈ.உ. ) 2. அரைப்பட்டிகை. 3. ஆண் 
ஷிதையாய் " (சி- சி . அளவை . க . சிவாக் .) மான் . ( உ - ம் . ) " கோட்டிளங்கலையுங்கூடுமென் 
@ ஷிகா ) 

பிணையும் " (சிந்தா. மண் . ங ,) 4. ஆண் முசு . 
கலுவடம் பூவின் மொட்டு ( பிங்கல .உ அ 0 எ ) ( உ - ம் .) " கலைபாய்ந்து திர்த்த " ( பெரும்பாணா. 
கலுவம் - குழியம்மி . ( உ - ம் . ) " கலுவத்தில் 

சகக . ) 5. எண்வகை வண்ணங்களினொருபா 
வெள்வேற்றோல் குடி நீராலரைத்து " ( தைல . 

கம் . 6. ஒருபாகையின் அறுபதினொன்று . 7 . 
தைலவ . நந . ) 

ஒரு பொருளின் சிறியபாகம் . 8. கரணம். ( சிந் 
கலும் - 1. அழுதல் . ( சூ . நிகண் . க : அ . ) தா . ) 9. கல்வி . ( சூ . நிகண் . கக : லகரவெ . ரு. ) 
2. கலக்கம் . ( உ - ம் .) " கடும்புனல்கால்பட்டுக்கலு 

10 கலையென்னேவலும் , தெரிநிலைவினைப்ப 
ழ்தேறி " ( கலி. ஙக . ) 3. கலுழென்னேவலும் குதியும் , வினைத்தொகையும் , 11. காஞ்சிமரம் . 
தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 

12. காலப்பிரிவினொன்று . அது , முப்பதுகா 

ட்டை கொண்டது . ( உ - ம் . ) " காட்டைமுப்பா 
கலுழ்ச்சி -1. அழுகை . ( பிங்கல . உ 0 சக ) 
2. துக்கம் . ( உ - ம் . ) " கலுழ்ச்சி தீங்கு செய்தியோ 

னியைந்துசேர் த - லோர்கலை ” ( கூர்மபு.பிரமாவி . 
ர் ” ( ஞானாமி . நக . ) 

ந . ) 13. சந்திரகலை . . ( உ -ம் . ) " கலைநிரம்பிக்கா 

ண்டற்கினிதாகிக்கண்ணி - னிலைநிரம்புநீர்மைத் 
கலுழ்தல்- 1. அழுதல் . ( உ - ம் . ) " காண் 

தெனினும் " (திருவள்ளுவமாலை . சசு . ) 14. சரீ 
டலுங்கட்கினியான்கலுழ்ந்திட்டான் ” ( சிந்தா . 

ரம் . ( உ - ம் . ) " கலையிலாளன்காமர்வேனிலொடு " 
குண . கஉ . ) 2 . உருகுதல் . ( உ - ம் . ) " கலு 

( சிலப் . நாடு . உஅ . ) 15. சவ்வு . 16. சீலை . 
ழத்தன்கையிற்றீண்டி ” (சிந்தா . விமலை . ஙஅ .) ( உ - ம் .) " அருங்கலையயலுறவதிர்ந்துவீசினான் ” 
3. ஒழுகுதல் . ( உ - ம் . ) " அங்கலுழ்மேனி” (சிந் ( பாரதம் . குருகுல . நீ எ .) 17. எல் , சாத்தி 
தா . சுர . எ 0 .) 4. கலங்குதல் . ( உ - ம் .) " உண் 

ரம் . ( உ - ம் .) " 
கண் - கலுழ்ந் துவாரரிப்பனி” ( புறநா . கசச .) 

அளவில்பலகலை ” ( சிவப்பிர . 

மங்கல . ச . ) 18. பாஷை . ( உ - ம் . ) “ தென் 
கலுழ்வு - அழுதல் . ( உ - ம் . ) " கலுழ்வுற்ற கலையேமுத - லுள்ளபல்கலை ” ( கந்தபு . நகரப் . 
தன்றே " ( சிந்தா . மண் . நசு . 

சக . ) 19. பிரகாசம் . 20. பிறைநிரம்பல் . 21 . 
கலுழம் - கலங்கனீர் . ( கஷ ) 

பேயாட்டம் . 22. மகரமீன் . 23. மகரவிராசி . 
1 


782 


கலைத்தொழிலெட்டு , 


எஅக 


கவகம் , 


( உ - ம் . ) " அரிகலைமூன்று ” ( விதாக . குணாகுண . கலைதல் - குலைதல் . ( உ - ம் . ) “ காயங்கலைய ” 
சச. ) 24. மரக்கொம்பு . 25. மரவைரம் . 26. ( செந்திலந் நO. ) 
முப்பத்தெட்டுக்கலை . ( உ - ம் . ) " ஐயாறத கலை நாதன் - புத்தன் . ( கலை -சாத்திரம் , நா 
ன்மிசையெட்டுத்தலையிட்டமையில்வான்கலை " தன் - தலைவன் . ) ( சூ . நிகண் . க : கஅ .) 
( திருக்கோ.பாயிரவுரை .) 27. மேகலை . ( உ - ம் . ) கலைப்பு கலைத்தல் . 
கலைக்கீழகலல்குல் " (திருக்கோ , ருக .) 28. மே கலைமகள் - 

- சரஸ்வதி . ( உ - ம் . ) " கலைமகள் 
தாதியுன்மனாந்தமான சோடசகலை . ( ஞானாமி . கொம்மைமுலைபொருதிணிதோட்கடவுள் ” ( கூ 
பாயிர . எ . குறிப்புரை .) 29. வஞ்சகம் . 30 ர்மபு . தக்கவமி . கஅ . ) ( கலை - சாத்திரம் . மகள் - 
வித்தியாதத்துவமேழினொன்று , ( ஞானாமி . க .) பெண் .) 
31. விலங்கினாண்பெயர்களுள் ஒன்று . ( சூ . நிக கலைமலைவு - கீதம் , வாத்தியம் , கணிதமுத 
ண் . ங . கா . ) ( 12. கா . ) ( 20 , 22 , 24,26 , லிய கலைகளின் விதிக்கு விரோதமாகவருவது . 
பிங்கல . நநகஉ . ) 

( கலை -சாத்திரம் . மலைவு - விரோதம் . ) (தண்டி . 

சொல்லணி . க 0 அ . ) 
கலைக்கோட்டுழநி - விபாண்டகமுநிவரு 

கலைமான் - ஆண்மான் . ( உ - ம் . ) " பொரு 
டைய புத்திரரும் உரோமபாதராசன் மகளாகிய 
சாந்தைக்கு நாயகருமாயுள்ள ஒருமுநிவர்.( உ - ம்) யர் .கஉ . ) 2. சரசுவதி . ( உ -ம்.) " கலைமான்ற 

ங்கலைமானொன்றுவந்த துண்டாகில் " ( மறசை 
" பின்னுமுநிவரர்க்கேட்பக் கலைக்கோட்டு முநிவ 
வரின் வான்பிலிற்று மென்றார் " ( இராமா . திரு 

ன்னைநன் முறைதிரியாக்காயத்திரியை முகநோ 

க்கி ” ( சேதுபு . காயத் . கூஉ . ) ( கலை - மானினா 
வவ . நஎ . ) ( கலை - மான் . கோடு - கொம்பு . சிர 
சிலே மான் கொம்பு போலுங்கொம்புடைமையா 

ண் , சாத்திரம் . மான் - ஒருமிருகம் , பெண் .) 

கலையாதத்தி-- துர்க்கை . ( சூ . நிகண் . க : ச 0 ) 
ற்கலைக்கோட்டு முநி எனப்பட்டார் . ) 

( கலை - மான் . யாநத்தி - வாகநமாகவுடையவள் ) 
கலைகளைந்து - பஞ்சகலைகள் பார் . 
கலைஞர் -- கலைவல்லோர் ( பிங்கல . அசஎ . ) கலையித்திரி- சுத்ததத்துவவியாபாரங்கட்கு 
கலை ஞாநம் -- சிவபிரான் றிருவடியையுணருத்தி; இது , சங்காரசத்தியெனவும் பெயர்பெ 

க்காரணமாய்க்காலத்தாநமாய்நிற்குமொரு சிவச 
ஞாநம் . ( உ - ம் . ) " மேவருஞா நமிரண்டவற்றொ 

றும் . ( சி.சி. உ : நிச . ஞாநப் . ) 
ன்று விமலனார்பாததாமரையே - யோவறுமன் 
பினுணர்திருவளிக்கு மொப்பிலாவுயர்கலைஞாந 

கலையினன் சந்திரன் . ( சூ . நிகண் . க : 
ம் . ( தணிகைப் . அகத்தியனருள் . நருங . ) 

ரு அ . ) 
கலைத்தல் - 1.ஒட்டுதல் . ( உ - ம் . ) “ பற்ற லரை 

கலைவு - குலைவு . 

கவ்வல் - கௌவுதல் . 
க்கலைவேலையுடைவேந்தர்வாழ்வெண்ணல் ” ( தி 

கவ்வாணம்- குறிஞ்சியாழ்த்திறவகையினொ 
ருவரங் . உரு . ) 2. குலையச்செய்தல் . 

ன்று . ( பிங்கல . கஙஅ உ . ) 
கலைத்தொழிலெட்டு -- யாழில் இசையெழு கவ்வியம் - கௌவியம் பார் . இது போலி . 
ப்புதற்கேதுவாகிய எண்வகைக்கலைத்தொழில் கவ்வியை- பசுக்கூட்டம் . ( மவ ) 
கள் . அவை : பண்ணல் , பரிவட்டணை , ஆரா 

கவ்வு -1. கௌவென்னேவலும் , தெரிநி 
ய்தல் , தைவரல் , செலவு , விளையாட்டு , கை 

லைவினைப்பகுதியும் . 2. கவர் . 
யூழ் , குறும்போக்கு என்பன . அவற்றுள் : பண் 
ணல் , பாடநினைத்த பண்ணுக்கு , இணை , கிளை , 

கவ்வுதல் -1 . கவர்தல் . ( உ - ம் . ) " அகங்கள் 
நட்பானநரம்புகள் பெயருந்தன்மைமா 

வியகளிப்பெய்தி ” (திருவிளை , யானை . உச .) 
த்திரையறிந்து வீக்குதல் . பரிவட்டணை , அவ் 2. சுமத்தல் . ( உ - ம் . ) " பொன்னகங்கவ்வியதெ 
வீக்கினக ரம்பை அகவிரலாலும் புறவிரலாலும், ன ” (திருவிளை , யானை . உச .) 3. வாயினாற்பற் 
கரணஞ்செய்து தடவிப்பார்த்தல் . ஆராய்தல் , றுதல் . ( உ - ம் .) " இந்திரகோபங் - கவ்விநோக் 

கினவென்று " ( இராமா . வரைக் . க . ) இது 
ஆரோகண அவரோகணவகையால் இசையை 

போலி . 
த்தெரிதல் . தைவரல் , அநுசுருதியேற்றுதல் . 
செலவு , ஆளத்தியிலே நிரம்பப்பாடுதல் . விளை கவ்வை - கௌவை பார் . இது போலி . ( சூ . 
யாட்டு , பாடநினைத்தவண்ணத்திற்சந்தத்தை நிகண் . க : எ 0 . ) 
விடுதல் , கையூழ் , வண்ணத்திற்செய்தபாடலெ 

கவக்தன்று மந்தரமலை . ( கவம் - மத்து . 
ல்லாம் இன்பமாகப்பாடுதல் , குறும்போக்கு , குட 
கச்செலவும் துள்ளற்செலவும் பாடுதல் . (சிந்தா. குன்று - மலை . ) 
காந்த . கசுரு , உரை .) 

கவகம் -1 . கவளம் . 2. காளான் . 


பகை , 


783 


கவந்தம் . 


எஅச 


கவர்படுபொருண்மொழி . 


கவசதண்டலன் - கன்னன் . ( சூ . நிகண் . கஙரு . ) 4 . பிசாசம் . ( பிங்கல . ஙஙகரு .) 
உ : ககா . ) ( கவசத்தோடுங்குண்டலத்தோடும் பிற 

5. வயிறு . ( கவ ) 
ந்தமைபற்றிவந்தபெயர் .) 

கவந்தன்-- ஸ்ரீ ராமனாற்கொல்லப்பட்ட ஓ 
கவசம் - 1. ஒருமந்திரம் . ( உ - ம் .) " உளத்தா 

ரரக்கன் ( இராமா , கவந்தன் , நஎ .) ( கவாய ) 
ற்கவ்சமுறைத்து " ( சைவச . பொது . உஅரு . ) 

கவநீதி -- கோவணம் . ( உ - ம் . ) " ஒடுங்கவந்தியு 
2. காப்பு . 3. இரும்பு முதலியவற்றாலாய சட் 
டை (உ -ம்.) “ கடவுளீந்தகவசமுங்கட்டினான் மேயுறவென் றிட்டு ” (திருவாச . குலாப்பத்து.க . 

கவம்- 1. கபம் . 2. மத்து , 
( இராமா . கும்பகரு. எசு .) 4. படகவாத்தியம் . 

கவயம் - 

1. கவசம் . ( உ - ம் . ) " கவயமிட்ட 
5. மருந்துக்கவசம் . [ 4. கவவ ) 

வரும்போந்தார் ” (திருவிளை , மெய்க்கா, நசு . ) 
கவசனை -கவசம் , 

2. காட்டுப்பசு . மணிமேகலையில் ஒருவகைவி 
கவசாக்கியன் - சூலியிடத்திற்புரோற்கீதா 

சூலியிடத்திற்புரோற்கீதா லங்கென்பர் 
கமங்கேட்ட ஒருவன் , ( த.நி. போ . கருக .) கவயமா -- காட்டுப்பசு . ( உ - ம் . ) " அவைய 
கவட்டல் - கவட்டுதல் 

மிட்டனகவயமா ” ( சேதுபு. சங்கர , கசு .) 
கவட்டுக்கால் -- கடப்புக்கால் . 

கவயல் - காட்டுப்பசு . 
கவட்டுதல் -1 . மெல்லுதல் . 2. வளைத்தல் 

கவயன் -- ஒரு குரங்குத்தலைவன் . ( மவய ) 
கவட்டை-- கவர் , 

கவர் - 1. இரண்டாகப்பிரிகை . ( உ - ம் .) 
கவடம் -- கபடம் , 
கலடி - ஒரு விளையாட்டு . அது கவடியாய் " கவரில் சூடை விளங்குமாமணி ” ( சேதுபு . சே 
தலென்பர் . 2. பலகறை . ( உ - ம் .) " அரைமணி 

துவந் , கரு . ) 2. கவரென்னேவலும் , தெரிநி 
க்கவடி.வடிவுசேர்தருபுதல்வருக்கு ” (சிவராத் . 

லைவினைப்பகுதியும் , வினைத்தொகையும் , 3 . 
அங்குல . எ . ) 

மரக்கப்பு . ( உ - ம் . ) " கவர்க்கண்வைகிடும் வான 
ரங்கள் ” ( சேதுபு . கவிதீர் . ங . ) 

கவிதீர் . ங . ) 4. வஞ்சகம் . 
கவடு - 1. ஓரளவை . அது , மூன்று கவடுதா ( உ - ம் . ) " கவரிலாயுகந்தராயணன் ” ( சேதுபு . 
க்குள்ளது என வழக்கிற்கூறல்காண்க . 2. கப 
டம் . 3. கவர் . 4 , தொடைச்சந்து . 5. பகுத் 6 , விருப்பு , ( உ - ம் . ) “ கவர்விருப்பாகும் ” 

விதூம . ககஅ . ) 5. வாழை . ( பிங்கல . உஎரு அ ) 
தல் . (உ - ம் .) “ கவடுபடக்கவைஇய ” ( மலைபடு . ( தொல் . சொல் . கசக .) 
ஈச .) 6. மரக்கொம்பு . ( உ - ம் . ) “ கவட்டினோ 

கவர்ச்சி - 1. கவருதல் . 2. வெள்ளைக்கா 
மைசாய்த்து " (கந்தபு . ஆற்றுப் . கச . ) 7. மலை . 

க்கணம் . ( மலையகராதி .) 
( உ - ம் .) கோவையார்வடக்கொழுங்கவடொடி 

கவர்த்தடி- கவர்க்கோல் . 2. முள்ளிழுக்கு 
தரநிவந்த ” ( இராமா , வரைக் , க .) 8. யானைக் 
கழுத்திடுகயிறு . ( சூ . நிகண் . க : லகரவெ.எ .) 

கவர்த்தல் - கவர்விடல் . 
கவண் - கல்லெறிதற்குக்கருவியாகக்கயிற் கவர்தல்- 1. ஆசைப்பெருக்கம் . ( உ - ம் . ) 
நாற்செய்யப்பட்டது . ( உ -ம்.) “ கல்லுமிழ்கள் |- " அடியவரேசிவமாகக் கவர்ந்தொழு ” (திருவி 
ணும் ” (சிலப் . அடைக். 204. ) 

ளை . மெய்க்கா . ஈ . ) 2. எடுத்தல் , ( உ - ம் . ) " காத 
கவண்டர் -- 1. ஒரு சாதியார் . 2. சண்டா மூன்றிற் - கவர்ந்தகன்சாலைகோலி (திருவிளை . 
ளர் , 

யானை யெய் . கக . ) 3 . கடைதல் . 

( பிங்கல . 
கவண்டி கவண் . 

உகஉஉ ,) 4. பிடித்தல் , ( உ -ம் .) “ கவர்வான் 
கவண்டு. 

வரல்கண்டு ( நைடத . அன்னத்தைத்தூ.சஅ .) 
கவணம் - சரீரத்திலே வருங்காயங்களுக்கு ,ை மெய்க்கா. கக .) 6. விருப்பம் . (பிங்கல . 

5. பிளவாதல் , (உ - ம் . ) “ கவராதவன்பு ” ( திருவி 
க்கட்டுங்கட்டு , 

கஅக கூ . ) 7 , வௌவுதல் . ( உ - ம் .) " கண்கவர் 
கவணி- ஒருவகைச்சீலை . 

வனப்பிற்சிந்துரம் ” ( நைடத. அன்னத்தை 
கவணை - 1. கவண் , ( உ - ம் . ) " ஆரெயில் த்தூ . கஉ . ) 
லைத்தகல்கால்கவணை ” (பதிற்றுப் . அஅ . ) 2 . கவர்ப்பு - கப்புவைத்தல் . 
மாட்டுக்குப்புல்லிடும் இடம் , 

கவர்படுதல் - கவராதல் . 
கவந்தம்- 1. குறைத்தலை , தலைக்குறைப் 

கவர்படுபொருண்மொழி - அலங்கார நூலி 
பிணம் . (சிந்தா.) 2. செக்கு . (பிங்கல. ஙஙகரு ) சொல்லப்பட்ட ஒன்பது வழுக்களுள் ஒன்று . 
3. நீர் . ( உ -ம் . ) “ குளந்தனிலிக்கவந்தமுங்கண் ) அஃது : ஒருபொருளையே கருதிச்சொல்லப்ப 
டேகுதற்கு ” ( பாரத , பதினெட்டாம் போர் . 

ட்ட சொல் மற்றும் ஒரு பொருள் கொள்ளும் 


ந்தடி . 


- 


784 


கவலை . 


எ அரு 


கவறு . 


படி இயைந்து நிற்பது . ( உ - ம் .) ஒருபொருடு ருவழிக்கவலைகாக்கும் ” ( பெரும்பாணா. அக .) 
ணியவுரைக்கலுற்ற சொல் - இருபொருட்கியை 5. காமநோய் . (பிங்கல . கசு.ச.) 6. செந்தி 
வது சுவர்படுபொருண்மொழி ” (தண்டி . சொ னை . ( உ - ம் . ) " சுவடுற்ற அற்புதக்கவலைப்புனத் 
ல்லணி . கச . ) 

தினில் ” (திருப்பு . உருக . ) 7. துயர் . ( உ - ம் .) 
கவர்படுமொழி- பலபொருள் கொள்ளுதற் சிந்தைதனிலுள்ள கவலையெலாந் தீர்ந்தனரே ” 
கியைந்த சொல் . 

( கந்தபு . அசுரே. ச . ) 8. நாற்சந்தி . ( உ - ம் .) 
கவர்பு -1. சுவர்த்து , கால்களா தி . ( உ - ம். ) | கவலை முற்றங்காவனின்ற ” ( முல்லைப் , கூ 0 . 
" அந்தண்காவிரிவந்து கவர்பூட்ட " ( புறநா . ஙரு ) 9. நீரிறைக்குந்தோற்கூடை. 10. பலவழி . 
2.கவர்ந்து . ( உ - ம் . ) " விளைவயல்கவர்பூட்டி " ( உ - ம் . ) " சிலையுடைக்கையர் கவலைகாப்ப " ( மது 
( புறகா . கசு . ) 

ரைக். நகடீ .) 11.மரக்கொம்பு . (பிங்கல .உஎகரு.) 
கவர்வழி -- கவராகச்செல்லும்வழி . 

கவவி - விரும்பி . ( சிந்தா .) 
கவர் விடுதல்- 1. இருபொருள் படல் . 2 . கவவு -1 . அகத்திடுதல் , உள்ளீடு . ( உ - ம் . ) 
கப்புவிடல் . 3. கிளைத்தல் . 

" கவவொடுபிடித்தவகையமை மோதகம் ” ( மது 
கவர்வு- 1 , கதுவுதல் . 2. கவர்விடுதல் . ரைக் . சுஉகா . ) 2. கவர் . 3 தின்றல் . ( உ - ம் . ) 
3. சைப்பற்று . 

“ கருங்காக்கைகவவுமுனையின் ” ( பொருந. 
கவரம் - 1. உப்பு . 2. சாமரம் . 3. சினம் , | க.அச.) 4. மரக்கொம்பு. 5. முயக்கம் . ( உ - ம் .) 
[ 1 , 2. கவா ) 

நயந்த காதலர்கவவுப்பிணித்துஞ்சி ” (மதுரை 
கவால் - வாரல் , ( பிங்கல கரு 00 . ) 

க் . சுசுங . ) 
கவராசம் - தமரூசி , வட்டமாகத் துளைக்கு 

கவவுதல் - 1. அகத்திடுதல் . 2. விரும்பு 
ம் ஒரு கருவி . 

தல் . ( உ - ம் ) " கவ்விக்கிடந்த குறங்கினாள் ” (சிக் 
கவராயம் - கவராசம் . 

தா . கனக , க 0 க . ) 
கவரி - 1 எருமை . ( உ - ம் . ) " கரும்பினை 

கவழிகை - திரைச்சீலை , 
க்கவரிமுறித்திட ” ( சிவராத் . குபேர , ங . ) 2 . 

கவளம் - 1. ஒருமீன் . 2. சோற்றுத்திர 
கவரிமா . 3. சாமரை . (உ - ம்.) " நேருமிகனா 

ளை . 3. வாயளவு கொண்ட உணவு . ( உ - ம் . ) " கவ 
ற்றானைநெடுங்கவிகைகவரியென " ( இரகு . அர 

ளமாகளிற்றின்றிருமுகம்படைத்த " ( திருவாத . 
சி . கச . ) 4. தேர் . (பிங்கல . கச எஎ . 

காப்பு . க .) 4. விழுங்குகை , ( 1 , 2 , 3 , 4 . 
கவரிமா- ஒரு மிருகம் , ( உ - ம் . ) “ மயிர்நீப் கடு ) 
பின்வாழாக் கவரிமாவன்னார் ” ( வள் . கசாகூ .) கவளி - நூல் , வெற்றிலை முதலியனவடங் 

கவரிமான் - கவரிமா . ( உ - ம் .) " அருங்கவ கிய ஒருகட்டு . ( உ - ம் .) " புத்தகக்கவளியேந்தி 
ரிமான்மயிரும் ” (நீதிவெண் . உசு . ) 

( பெரியபு . மெய்ப்பொரு . எ . ) 
கவரிறுக்கு - தணக்கு . ( மலையகராதி . ) 

கவளிகை -- கவளி . 
கவரெழசங்கம் - முட்சங்கம் . 

கவளீகரித்தல் -1 . கவளமாயுண்ணல் . 2 . 
கவல் -1 , துக்கம் . ( உ - ம் .) “ தொழுதுகவ | முற்று மூதெல் , விழுங்கல் . 
லொரீஇ ” ( கந்தபு . பாயிர் , க . ) 2. வருத்தம், கவற்சி- 1. வருத்தம் , ( உ - ம் . ) “ இணைவி 
( உ - ம் . ) “ கவலைக்கெடுத்துக்கழலிணை கடந்தரு 

ழைச்சியற்கைகூடாதிரங்கினர் கவற்சியெய்தி 
ளும் ” ( திருவாச . திருத்தெள் , கஎ . ) 

( சத்தபு. மேரு . கக . ) 2. விருப்பம் , ( உ - ம் ,) 
கவல்பு- கவற்சி . ( உ - ம் . ) " மனக்கவல்பின் 

நாட்டியகவற்சியோடு கண்ணியங்கிருந்தானன் 
றிவாழ்ந்தான் ” ( திருவிளை . மெய்க்காட் . -க . ) 

றே ” ( சேதுபு . வேதாள . நக . ) 
கவல்வு - கவலுதல் . ( சிலப் . ) 
கவலல் -1 . துன்பப்படுதல் , (உ -ம்.) கவலு 

கவற்றல் -- வருத்துதல் , ( உ - ம் . ) “ களிகொ 

ண்டநோக்கங்கவற்ற ” ( புறப்பொருள்.வெட்சி . 
மென்னுளத்தினை " ( நைடத . அன்னத்தைத் 
தூ . கச . ) 2. புலம்பல் . 3. பேசலாலெழுமொ 

கவறல் - 1.துக்கித்தல் . ( உ - ம் . ) கவறல்கொ 
லி . 4. வருந்தாதேகொள் . ( சிந்தா . ) 5. விரும் 

ண்டு கலங்கஞ்ரெய்தினார் " (கந்தபு . மேரு . சு அ .) 
பல் . 

2. வருந்தல் , 
கவலி -- கவலை , 
கவலித்தல் - 1. கவலைப்படல் . 2. வருந்தல் . 

கவறடல் - சூதாடல் . ( உ - ம் . ) " ஏகவின்பக் 

காமக்கவறாடல் ( சிந்தா. கனக . காக ) 
கவலை - 1. அச்சம் , ( பிங்கல . நஙககா.) 2 . 
ஒருகொடி . ( சூ . நிகண் . க்க : வகரவெ. ரு .) 3 . கவறு- 1. சூதாகெருவி . ( உ - ம் . ) “ அரும் 
ஒருவகைமீன் . 4. கவர்த்தவழி . ( உ - ம் .) பெ பொற்கலறங்குருள ” (சிந்தா. குணமா. எஎ . ) 


785 


கவி . 


எஅசு 


கவிப்பு. 


கவதை - பரதகண்டத்தின்றென்பாகத்து ரத . பாயிர . கரு .) 9 , பிருகுமைந்தனுஞ்சுக் 
ன்ன ஒருவகைச்சாதிவடுகர் . ( உ - ம் . ) சாதி நூல் . கிரன்றந்தையுமானவன் . ( வி - ணி . உருரு . ) 10 . 

கவனம் - 1. கருத்து . 2. கலக்கம் . 3. காடு . பூனைக்காலி . ( மலையகராதி . ) 11. வான்மீகி முநி 
( பிங்கல . ரு ஙஎ . ) 4. குதிரையின்டை . 5. சீக் 

வன் . [ 5 , 8 , 11. கவி 
கிரம் . ( பிங்கல . நஙகஎ .) 6. படை . ( சூ . நிக 

கவிகம் -1 . கடிவாளம் . 2. குக்கில் . 
ண் . உ : அஉ . ) 7. போர் . 8. வெப்பம் , 9. வே 
கம் . (உ - ம் .) -கவனவாம்பரி ” (கந்தபு . படை கவிகள் -1 . புலவர்கள் . ( உ - ம் . ) " கலிகளெ 
யெழு . கவ .) ( 2,4,7 , 8. சூ . நிகண் . கக : வக ன்றுரைப்போர் ” ( காஞ்சிப் . திருநகர , கஉரு.) 
ரவெ.க.) 

2. மங்கலபாடகர் . ( உ - ம் .) “ கம்பலமுங்காசுங் 
கவனன்- வேகமுடையோன் , ( பிங்கல . கவிகள் கொளவீசி ” ( சிந்தா, நாமக . உஎக . ) 
அஎக . ) 

கவிதருந்தம் -- கந்தகபாஷாணம் . 
கவனி- 1. கந்தகபாஷாணம் . 2. கவனியெ கவிகை -- 1. கவிதல் . 2. குடை . ( உ - ம் . ) 
ன்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் . 

நெடுங்கவரிகவிகையென ” ( இரகு . அரசி .. 
கவனித்தல் - 

கச . ) 3. கொடுத்தல் , ( உ - ம் .) “ கதியுதவுந்த 
நினைவுகூருதல் . 
கவனிப்பு 

வம் வேள்விகவிகைபிறசெயவேண்டா சேதுபு . 

இராமனரு . கருஉ . ) 4. கொடுத்துக்கவிந்தகை , 
கவாச்சி- வெள்ளைக்காக்கணஞ்செடி . 

( உ - ம் .) " தேம்பாய்கணித்தேர்வீசுகவிகை” ( மலை 
கவாட்சம் காற்றுப்போகும் பலகணி , படு , நகக , 

. ) 
கவாட்சி - வட்டச்சாளரமெனவுங்கூறு 

கவிச்சி - துர்க்கந்தம் . ( வழக்கு .) 
வர் . [ வா ] 

கவிச்சு- புலால் . 

கவிசனை கௌசனை . 
கவாடக்கட்டி - வசம்பு . 

கவிசினம்- கோவணம் . 
கவாடக்காரன் - யானைக்காக எருத்தின்மே 

கவிசை 
லே புல் குழைமுதலியவைகளை ஏற்றிக்கொ 

ஒரு வயிற்று நோய் . 
ண்டு செல்வோன் . 

கவிஞன் - 

1. புலவன் . 2. வெள்ளி . ( உ - ம் ) 
கவடசூரணம்- அபினிகலவைச்சூரணம் , " என்றலுங்கவிஞன் கேளா” ( கந்தபு . அசுரர் 
கவாடம் - 1 , கதவு . ( சூ . நிகண் . எ : சக . ) 

யாக . ங o . ) 
2. புல் முதலியசுமை . 

கவித்தம் -1, கடுரோகிணி . ( மலையகராதி ) 
கவாடலேகியம் - அபினிலேகியம் . 2. கரமுட்டி செய்தல் . ( உ - ம் . ) “ இருகையுங் 
கவாடவடகம் - கட்டுவாங்ககுளிகை. கவித்தமாக்கித்- துரந்தன- ” ( கந்தபு . காவிரி , 
கவாடி -- கதவு . 

ச O. ) 3. விளாமரம் . ( சூ . நிகண் . சு : உஉ . ) 
கவரய் - 1 , கந்தை . 2. கவ்வி . ( சிந்தா . ) கவித்தல்- 1. கவியச்செய்தல் . 2. முடி 
3. துருக்கருடைய ஒருவகை உடை . 

முதலிய அணிதல் . ( உ - ம் .) “ எரிபொனீண்மு 
கவராம் - தாமரை . 
கவானம் - 1. கவணம் . 2. குதிரைக்குக் தல் . ( சூ . நிகண் . க; கரு .) 

டிகவித்தனன் ” (சிந்தா. பூமகள் . 50. ) 3. மூடு 
கொடுக்கும் விரோசனமருந்து . 
கவான் - 1. தொடை , ( சூ . நிகண் , உ ; 

கவித்துவம் -1 . பாட்டுத் தன்மை . ( உ - ம் . ) 
அஅ . ) 2. பக்கமலை . ( உ - ம் .) " மேகமண்டலங் 

" காதுக்கினிதானகவித்துவமோ ” (சிவரக , நந் 
கவான் வரைவிராவ " ( திருவானை . புராணவ . ங . ) 

திகணங் . கங . ) 2. புலமைத்தன்மை . [ கவி . 
கவி -1 . ஆசு , மதுரம் , சித்திரம் , வித்தா புலவன் , வ.தன்மை . ) 
ரம் என்னும் நாற்கவிகளையும் பாடவல்லவன் ” கவிதல்-1. வளைதல் , 2. விருப்பமாயிருத் 
( பிங்கல , நசுகஅ . ) 2. ஓரசுரன் . ( த . நி . போ . 

தல் . 
கருரு .) 3. கடிவாளம் . ( பிங்கல . நஙக அ . ) 4 . 

கவிதை - 1. கவிஞன் தன்மை . 2. பாட்டு . 
கவியென்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியு (உ - ம் . ) " பாடுமென்வாய்க்கவிதைக்கு ( மறை 
ம் , வினைத்தொகையும் . ( உ - ம் .) “ வெள்ளுளை 

சையங் . உ . ) 
க்கலிமான்கவிகுளம்புகள ( புறநா . கரு .) 5 . 
குரங்கு . ( உ - ம் .) * கவியுமொன்றுகடற்கரை 

கவிநாயகன் - பாட்டுடைத்தலைவன் . 
கண்டதால் ” ( சேதுபு . அவையட , எ . ) 6. சுக் 

கவிப்பர் -- ஒருவகை வணிகர் . (சிந்தா . ) 
கிரன் . 7. சூரியன் . 8. பாட்டு . ( உ - ம் .) " ஐந் கவிப்பு- 1 , ஆரூடத்துக்குச் சூரியனிற்கும் 
துபாவுடைநால்வகைக்கவிக்கதிபதியாய் ( பா நிலை . ( உ - ம் .) " செய்த தொகையையு தயாதிநீக் 


786 


கவுசனை . 


எஅஎ 


கவுமாரி 


யோக . அ . ) 


- } புலவர். 


கச்செழுங்கவிப்பாம் ” ( விதாந . உதயாரூட.ச .) விண்மூடத்தேடுங்கவுசநைபோல் " , ( ஒழிவி . 
2. உட்டுளை , 3. குடை . ( பிங்கல . கருங்க .) 
4. மூக்கை . 

கவுசி- 1. குழைவு . 2. வருத்தம் . 
கவிமாலை - பாட்டாகிய மாலை , 

கவுசிகம் -- கௌசிகம் . 
கவியங்கம் - வெட்பாலை . ( மலையகராதி ) கவுசிகன்- 1. இந்திரன் . 2. விசுவாமித் 
கவியம் - கடிவாளம் . 

திரன் . ( உ - ம் . ) " இராமநாதா - தாவுனதடிக்கன் 
கவிர்- முண்முருக்கு . ( உ - ம் . ) “ கவிரிதழ் ” பென்று தாழ்ந்தனன் கவுசிகன்றான் ” ( சேதுபு . 
( கந்தபு . ஆற்று . ந s .) 2. முருக்கு . ( மலை - தி .) தோத் . சஎ ) கௌசிகன் என்பதன் போலி . 

கவிரத்திநம்- கவிபாடுவதைக் குறிக்கும் ஒரு கவுஞ்சம்- அன்றில் . ( சூ . நிகண்.க : சு ... ) 
தூல் . 

( இது : க - ளது என்னும் வடமொழித்திரிபு . ) 
கவிரம்- 1. ஒருமரம் . ( சிந்தா . ) 2. அலரிச் 

கவுஞ்சவியூகம் - கிரவுஞ்சமென்னும் பற 
செடி , ( மலையகராதி . ) 

வையின் வடிவாகச் செய்யும் படைவகுப்பு . ( பா 
கவிராசன் - புலவன் . 

ரத , பதினொராம்போர் . சு . ) ( இது கிரௌ 
கவிரோமம்- பூனைக்காலி. ( மலையகராதி . ) | ஞ்சமென்பதன்றிரிபு.) 
கவிலாசிகை - ஒருவீணை . 

கவுடம் -- கௌடதேசம் . 
கவிவல்லோர் 

கவுடதம் - வெட்பாலை . ( மலையகராதி . ) 
கவிவாணர் 

கவுடி - ஒருபண் . ( உ - ம் .) " நெடியகவுடியி 
கவிவு -1 . உள்வளைவு . 2. குலிவு . 

சை ” ( திருப்பு . ஙஉ O. ) கௌடியின் போலி . 
கவிழ்ச்சி- 1. குவிவு 2. குனிவு . 
கவிழ்த்தல்-- 1 , அகம்புறமாக்கல் . ( உ - ம் . ) 

கவுண்டலிநீ- ஒரு நதி . ( வி - ணி . உ.உக. ) 
“ கலன் பெய்பேழைகவிழ்த்தவும்போன்றதே கவுணப்பொருள் - கௌணப்பொருள் செ 

ம்பொருளின்றி யுவமை முதலிய குணம்பற்றிக் 
( சிந்தா . நாமக , சு . ) 2. கவிழச்செய்தல் . ( உ - ம் ) 
" காகத்தியல் கொண்டுகவிழ்த்திட ” ( கந்தபு . கா 

கொள்ளப்படுங்குறிப்புப் பொருள் . 

கவுணியர் கோன் - திருஞாநசம்பந்தர். 
விரி . ரு அ . ) 3. காலுதல் . ( உ - ம் . ) " எரிகவி 
ழ்க்குமயில் " ( கூர்மபு. தக்கன்வே . உஉ . ) 4. ( உ -ம் .) " கவுணியர்கோன் பாடுங்காலை ( பெரி 
சொரிதல் . ( உ - ம்.) “ கார்கண்கெவிழ்த்தவிழிப் | யபு . திருஞா க 02 .) கௌணியர்குலத்தலைவன் 

என்பது பொருள் . 
புனல் ” (தணிகைப் . திருநாட்டு , எக .) 5. தலை 
கீழாக்குதல் 6. மூடுதல் . 

கவுத்துகவாதம் - கலைஞாநமறுபத்து நான் 
கவிழ்தல்-- 1. அகம்புறமாதல் . 2. இறத் 

கினொன்று . 
தல் . 3. குனிதல் . 4. தலைகீழாதல் . ( உ - ம் .) 

கவுத்துவம்-- கவுத்துவரத்திநம் , ( உ - ம் . ) 

“ மழகதிர்ப்பரிதியன்ன கவுத்துவங்கிடந்தமார் 
குடிஞை பார் . 5. விழுதல் . (உ - ம் .) " மடஞ்செ 

பி - னழலவிர்நேமிப்புத்தேள் ( கூர்மபு , அந்த 
றிமோகக்கடலிற்கவிழேல் ” ( ஞாநவா . வைராக் . 
ரு எ . ) 

கா . அரு . ) [ இஃது , ஒரு தத்திதாந்தபதம் . கட 
லிற்பிறந்ததென்பது பொருள் . 

குஸ்துபம் - 
கவிழ்தும்பை - ஒரு தும்பை . 

கடல் . ) 
கவிழ்ப்பு -- கவிழ்த்தல் , 

கவுதம் - சிச்சிலிக்குருவி .(பிங்கல . உங்சுக ) 
கவிழ்வு - கவிழ்கை . 

கவுதாரி- ஒருவகைப்பறவை. ( உ - ம் . ) பொ 
கவின் - அழகு . ( உ - ம் .) " கவின் செய்பொ 

றிமயிர்க்கவுதாரிகள் போற்றுறு நெறியின்மாக்க 
ன்னிறத்ததாய் ” ( நைடத . அன்னத்தைத்து . 

ளும் ” ( இராமா . பள்ளி . கச . ) 
கஉ . ) 

கவினல் - சிறத்தல் . ( உ - ம் .) " கரிசறுத்த கவுதாரிப்புடம் - மூன்றெருப்புடம் , 
வர்கள் போன்றுகவின்றது ” (தணிகைப் . திரு 

கவுந்தம் -1. கற்கடகபாஷாணம் , ( சட்ட , 
நாட் . க 0 . ) 

கருஎ .) 2. கோளகபாஷாணம் . ( சட்டகரு அ ) 
கவினிய- அழகுபெற்ற . ( உ - ம் . ) “ ஆசினி கவுந்தி - 1. அருந்தவப்பெண் . ( திவாகர . 
க்கவினிய பலவினார் ” ( புறநா . கருஅ . ) 

மக்கட்பெயர் . ) 2. குந்திதேசத்து அரசன்மகள் . 
கவீச்சுரர் - பிரபலமுள்ள புலவர் . 

( உ - ம் . ) “ அறுவர்க்கறுவரைப் பெற்றுங்கவுந்தி 
கவீநம் - 1. பசுமேய்ந்தவிடம் . 2. வெண் 

( யாப் காரிகை . செய்யு . உ . உரை .) 
ணெய் . 

கவுமாரம் - 1. இளமைப் பருவம் . கௌமா 
கவீரம் - அலரி . ( பிங்கல . உசுகள் ந .) 

ரம் பார் . 
கவுசனை கௌசனை . ( உ - ம் .) கண்மூடா கவுமாரி - கௌமாரி பார் . 


787 


கவை இய . 


எஅஅ 


கீழல் . 


கவுமோதகி - விட்டுணுவினுடைய தண்டு . கவைத்தடி - கவர்த்தடி . 
( உ - ம் .) " மாயோன் செங்கை - மூரிநெடுந்தண்டு கவைத்தல் - பிளவுப்படுதல் . ( உ - ம் .) " கவை 
கவுமோதகிதான் குமரகண்டன் முதற்பேய்வீட் த்த - கானண்டளையில் ” (மறசையந். கூரு .) 
டும் ” ( சேதுபு.துராசா.ச .) கௌமோதகி என் கவைத்தாம்பு - தாமணியையுடைய தாம்பு , 
பதன்போலி . 

( உ - ம் . ) " கவைத்தாம்பு தொடுத்த ” பெரும்பா 
கவுரகாசு - அக்குமணி . ( கௌரம் - வெள் ணா. உசச . ) 
ளை . காசு - மணி . ) 

கவைத்தாள் -1. நண்டு . ( பிங்கல.உசுசசு ) 
கவுரவர் - கௌரவர் பார் . 

2. பிளவுபட்டகால் . ( உ - ம் .) “ கவைத்தாளல் 
கவுரி -- கௌரி பார் . 

வன் ” ( பெரும்பாணா . உ 0 .. ) 
கவுரிபாஷாணம் - கௌரிபாஷாணம் . கவைதல் - 1. மூடல். ( உ - ம் .) " கண்ணக் 

கவுல்- 1. உடன்படிக்கை . 2. துர்க்கந்தம் , | ன்பெரும்பனிகவைஇயவெற்பின் மேல் ” ( கந்த 
( இந்துஸ்தானி ) 

பு . பார்ப்ப . கக . ) 2. மொய்த்தல் . ( உ - ம் . ) “ கஞ் 
கவுலவம் பன்றிக்கரணம் . கௌலவம் சமலரிற்பலநிறங்கொளரியின்றொகைகவைஇய 
பார் . 

தெனவே ” ( கந்தபு . திருவிளை . அக . ) 
கவுள் - 1 , கதுப்பு . (உ - ம் . ) " கரிந்தநீள்கய கவைநா-- பாம்பு . 
ன்முள்ளினரையுமுது திரைகவுளுங் கனைக்கு கவைழட்கருவி- கவைத்தமுள்ளையுடைய 
நெஞ்சும் ” (திருவிளை , விருத்தகு .உ 0.) 2. யா பரிக்கோல் . ( உ - ம் .) “ கவைமுட்கருவியின் வட 
னைக்கதுப்பு . ( உ - ம் .) " அஞ்சனக்கிரியினன்ன மொழிபயிற்றி ” ( முல்லைப் . கரு . ) மணிமேக 
வழிகவுளியானை ” ( இராமா . வரைக், ஙஅ . ) லையில் யானையையடக்குதற்குரிய கருவியுள் 

கவுளகன் - பிராணனேயான்மா என்பவன் . ஒன்றென்பர் . 
இவன் : தனக்கருகமான புஞ்சபூதபுவநப்பேற்றி கவைழள் -- வேலமுள் . ( உ - ம் ) " கவைமு 
னையேமுத்தியென்பன் . (கூர்மபு . பலவ . கங . ள்ளிற்புழையடைப்பவும் " ( புறநா . கூ. அ .) 
உரை . ) 

கவையம் - கவயம் . (இதுபோலி .) 
கவுளி- 1. ஒருவிதத்தெங்கு , 

கழகம் -1 . கல்விபயிலுமிடம் . ( 2.-ம்.) கழ 
கவுனன் - மிருதபாஷாணம் .(சட்ட , கசுரு . ) கமீது முன் போந்திடமுதுகணக்காயர் ” ( கந்தபு . 
கவுனி - 1. குதிரைப்பற்பாஷாணம் . 2. கோ நகர்புகு . சுச .) 2. சூதாடுமிடம் . (சிந்தா .) 3 . 
ட்டையின் வாயில் . 

சூது . ( உ - ம் . ) " கழகத்தியலுங்கவற்றிநிலையும் ” 
கவேரகந்திகை- காவேரிந்தி , ( கவேர - ஓ | ( புறப்பொ . பெரு . கசு .) 4. படைபயிலுமிடம் . 
ரரசன் , கந்நிகை- மகன் .) 

5. மல்லு முதலிய பயிலுமிடம் . 
கவோர் - யோகிகளிற்சிறந்தவராகிய ஓரிராச கழகு - கழகம் , 
ரிஷி ; இவர் காவேரியின் தந்தை . (மணிமே . பீ கழங்கம்- சூதாடுகருவி . 
டிகை: ருஉ . உரை .) 

கழங்கால் - அளவிடுதல் . ( பதிற்றுப். ) 
கவேலம் - குவளை . 

கழங்கு - 1. கழற்காய் . ( உ - ம் . ) " பொற் 
கலை - . 

1. அகில் . ( மலையகராதி .) 2. ஆயி கழங்கென்னவிண்ணிடையெறிந்து ( கூர்மபு . 
லிய நட்சத்திரம் , 3. எள்ளினங்காய் , 4. கவர் . தக்கன்வ . கக .) 2.கழற்கொடி .(பிங்கல.உ அஅரு ) 
( உ - ம் . ) “ கவைக்கதிர்வரகும் ” (சிந்தா, கனக , 3. வெறியாட்டு . ( சூ . நிகண் . க : ருஉ . ) 
ரு .) 5.கவர்வழி . 6. காடு . 7. கோட்டை . கழஞ்சு - பன்னிரண்டு பணவெடை கொ 
8. பிளப்பு . ( உ - ம் .) " கவையடிபெயர்ப்பமாழ் 

ண்ட நிறை . 
கி ” ( நைடத . நாட்டு , உ 0 . ) 9 . மரக்கப்பு . கழப்பன் - 
( உ - ம் .) " தணிப்பருமிருபுறத்தருவினீன்கவை ” கழப்பாடி 

வேலைக்கள்ளன் . 
( சேதுபு . கந்தமாத . ஙச .) 10 வேலை . ( 3 , 6 . கழப்பாளி 
பிங்கல . நங co .) . ( 2 , 5. சூ . நிகண் . கக : வகர 

கழப்பு - கள்ளத்தனம் . 

கழப்புகை - கழப்புதல் . 
கவைஇ -1. அணைத்து . ( உ - ம் . ) “ பிரிய 
வும்விடாஅன்கவை இ ” ( குறிஞ்சிப் . கஅரு .) 2 . 

கழப்புணி - வேலைக்கள்ளன் . 

கழப்புதல் - சோம்பியிருத்தல் . 
சூழ்ந்து , ( திருமுரு. அஎ . ) 

கழல் - 1. அணியுமோராபரணம் . 2. கழங் 
கவைஇய- 1. அகத்திட்ட . ( உ - ம் . ) " ஆர காடல் . ( உ - ம். ) " கழன் முதலாப்பயின்று ” ( பெ 
ங்கவைஇயமார்பே ” ( புறகா, சக . ) 2. சூழ்ந்த . . ரியபு : மானக்.கச . ) 

3. கழலென்னேவலும் , தெ 
( திருமுரு. கக . ) 

ரிநிலை 
வினைப்பகுதியும் , 

வினைத்தொகையும் . 


வெ . எ . ) 


788 


கழனி . 


எஅக 


கழிக்காரை . 


கழாஅர் 


( உ - ம் . ) " கழல்கட்கூகை" (திருமுரு . சக . ) வயல் , ( உ - ம் .) “ விளைகழனிபூலோகமுழுதும் " 
4. கழற்காய் . ( உ - ம் . ) " நிழல்பொலியுங்கழல் (சேக்கிழார்பு . சு .) 
கண்டதன்ன ” ( தஞ்சைவா . சுப . ) 5. கழற் கழனிலை - ஒருகூத்து. இது , முன்புகழல்கா 
கொடி . ( தைல . தைலவ . எசு . ) 6. கொடையா த்தவீரர் மழ்லைப்பருவத்தாலொருவன் களத்தி 
லாவது வீரத்தாலாவது ஆடவர்கள் காலிலணி 

டை ஓடாதுநின் றமைகண்டு அவனைப்புகழ்ந்து 
யும் ஓராபரணம் . 7. செருப்பு . ( சூ . நிகண் . கக : 

அவற்குக்கழல் கட்டிப் பாடுங்கூத்து . ( உ - ம் . ) " ஓ 
ழகரவெ . க .) 8. பாதம் . ( உ - ம் .) “ நந்திதன்கழல் டாக்கழனிலையுளப்பட ” ( தொல் , பொரு.சு ..) 
கள் போற்றுவாம் ” ( கந்தபு . கடவுள்வா . கக . ) 

ஒரூர் . ( உ - ம் . ) " கைவண்மத்தி 
9. பொன்வண்டு . ( 6. பிங்கல . கககள் .) கழா அரன்ன ” ( ஐங்குறு . சாக .) 

கழல்வித்தல்- கழலச்செய்தல் , பூட்டுவிடு கழாத்தலை- கழாத்தலையாரென்னுஞ்சங்க 
த்தல் . (உ - ம் . ) " கால்யாப்புக்கழல்வித்து ” (திருப்புலவர் . ( புறநா . உஉ . ) 
விளை . பழியஞ். சஉ .) 

கழாய் -- 1. கழுகு . ( மலையகராதி .) 2. மூங் 
கழல்வு - கழலுதல் . 

கில் . (சிந்தா .) 
கழலல் - 1. உழலுதல் . ( உ - ம் . ) " கழறொ கழாய்க்கூத்தர் -- கழாயர் . 
டி ” (சிறுபா. கூரு . ) 2. நெகிழ்தல் . 3. பிதுங் கழாய்வநம் - சிறுகீரை . ( மலையகராதி .) 
கல் . ( உ - ம் . ) " கழல்கட்கூகை (திருமுரு.சக ) கழாயர் - கழைக்கூத்தர் . 
4 , விலகல் 

கழால் - 1. கழுவுதல் , ( உ - ம் .) " ஊர்க்கு 
கழலாபு - பீர்க்கு . ( மலையகராதி .) 

றுமாக்கள் வெண்கோடுகழாலின் ” ( புறநா . கச ) 
கழலிச்சிட்டு - ஒரு சிட்டு . 

2. களைதல் . ( உ - ம் . ) “ களை கால்கழாலின் ( புற 
கழலை - அரலை . அது : கழலைக்கட்டி . ( சூ . நா . கஉ O.) 3. கழலுதல் . ( உ - ம் .) " கழாலுகி 
நிகண் . உ: கங . ) 

ன்ற பல்காழுடைமேகலை , ( கந்தபு . திருக்கல் . 
கழற்காய் - கழங்கு . ( சூ . நிகண் . ச . ங .) கரு .) 
கழற்கொடி- ஒருகொடி . ( சூ . நிகண் . ச : 

கழாலை- 1. உவர்நிலம் . 2. கழிநிலம் ." 
ங O. ) 

கழாற் றூக்கு- இசைத்தமிழிற்கூறப்பட்டு 
கழற்சி - 1. ஒருகொடி , 2. கழலுதல் . 

ள்ள எழுவகைத் தூக்கினுளொன்று . ( மணிமே . 
கழற் சுபதம் - அதிவிடயம் . ( மலையகராதி ) 

கஎஎ . பக் . ) 
கழற்பதி- பெருங்குமிழ் . ( மலையகராதி .) கழி- 1. உப்பளம் . ( உ - ம் . ) " கழியடைத்தி 
கழற்றல் பூட்டினின்றும் விடுவித்தல் . 

டுநேமிகள் பலவொடு ” ( கந்தபு . படை . 
( உ - ம் . ) “ பூட்டியவாசினைகழற்றி ” (இரகு . தி கசு . ) 2. ஊன். ( உ - ம் . ) “ கழிப்பிணிக்கறைத் 
க்கு . உருரு . ) 

தோல் " (சிலப் . இந்திர . கங . ) 3. கடல் . 
கழற்றி - கழலுதல் . 

( உ - ம் ) " கழிக்கரைப்பொதிசோறவிழ்ப்பன.( பெ 
கழற்று - உறுதிச்சொல் . ( உ - ம் . ) " கிழவோ ரியபு . திருக்குறிப் . ங க . ) 4. கயிறு . (உ - ம் .) 
ன்கழற்றெதிர்மறுத்தல் ” ( தஞ்சைவா, சசு . ) " செந்நூற்கழியொருவன் கைப்பற்ற ( கலி . 

கழற்றுதல்- 1. கழலப்பண்ணல் . ( உ - ம் . ) கக . ) 5. கழியென்னேவலும் , தெரிநிலைவி 
" கடுத்தெமர்முனியா முன்னங்கழற்றியவளையு 

னைப்பகுதியும் , வினைத்தொகையும் . ( உ - ம் .) 
ம் ” (திருவிளை . வளைய, கங . ) 2. நீக்கிக்கொள் " கழிகலமகடூஉப்போல " ( புறநா. உசுக . ) 6 . 
ளல் . 

காம்பு . ( உ - ம் .) " தோல்கழியொடுபிடி செறிப்ப 
கழற்றுரை- கடிந்து பேசுஞ்சொல் . 

வும் ” ( புறநா . க.அ.) 7. சிறுகம்பு . ( உ - ம் . ) 

ஆயருந்து திரணிரைமேய்க்குங் கழிபொருந்து 
கழறல் -- 1 , இடித்துரைத்தல் . ( பிங்கல . 
உாக ..) 2. கழலுதல் . 3. சொல்லுதல் . (உ -ம் .) | கழி . ( பிங்கல . ந கஉக .) 9. எந்சுருள் . 10 . 

கரமாயர் ” ( புலியூரந் . அ . ) 8. நுகத்தொளைக் 
“ கந்தவேடன்னை நோக்கியினையன கழறலுற்று மரக்கொம்பு . ( உ - ம்.) பாறுெகழிகளாய்ப்பரம் 
ன் ( கந்தபு . தாரக . கஉ அ . ) 4. நெருக்கல் 

பும்பில் பணை " ( கந்தபு . வரைபுனை . கா . ) 11 . 
கழறிற்றறிவார் - சேரமான் பெருமாணாய ) மிகுதி . ( உ - ம் .) ஈகழிநிரப்பினா- லற்றவராவரே 
னார் . ( உ - ம் .) " கழறிற்றறிவார்தம் பெருமைதொ ல் ” ( கந்தபு . மாயையு . க . ) 12. யாழினையியக்கு 
ழுதுவிளம்புவாம் ” ( பெரியபு . சிறுத் . அஅ . ) 

ங்கருவி , 
கழறுதல் - இடித்துரைத்தல் . ( ஐங்குறு .) கழிக்கரைப்புலம்பல் - கடற்கரைக்கணி 
கழனி - இடுதிரை . ( பிங்கல . கஉகச . ) 2 . 

ன் று தலைவியிரங்கலாகக்கூறுவது . 
சேறு . 3. மருதநிலம் . ( பிங்கல . ருசக .) 4 . கழிக்காரை - ஒருவகைப்பூண்டு. 


" 


789 


கழிப்புல் , 


எகள் 


கமுது . 


கழிகண்ணோட்டம் - அளவிறந்த உவகை . கழிபிறப்பு - முற்பிறப்பு . ( சூ, நிகண் . அ : 
( வள் . சஙஉ . பரி ) 

ருஉ .) 
கழிகோல்-- மிருகங்களைப்பிடிக்குங்கோல் . கழிழட்டான் - ஒருவகைப்புல் . 
கழிச்சல் -1 , பெருக்கம் . 2. வயிறுபேதித் கழிழள்ளி - ஒருவகைச்செடி ( ஐங்குறு . ) 
தல் . 

கழிமை - தள்ளுதல் . 
கழிச்சியர் -- நெய்தனிலப்பெண்கள் . ( உ - ம் . ) கழியர்- 1. உப்பமைப்போர் . 2. நெய்த 
“ சிறுகழிச்சியர்கள்- அவரையேனலுக்கெயிற்றி னிலமாக்கள் . ( சூ . நிகண் . உ ; எஉ .) 
யர்பவளமுத்தளந்தும் " ( பெரியபு . திருக்குறிப் கழியல் - 1. கழிக்கப்பட்டது . 2. கழிதல் . 
புத் , சச .) 

கழியவர் - பரதவர் . ( உ - ம் .) " கவருமீன்கு 
கழிசிறை - உறுப்புக்கேடி , ( வழக்கு . ) வைகழியவர்கானவர்க்களித்து " ( பெரியபு . திரு 
கழித்த- மிக்க . ( உ - ம். ) " கண்விழித்தல் " க்குறிப்பு . சச .) 
பார் . 

கழிவு - 1. இழிவு . 2. உள்ளது சிறத்தல் . 
கழித்தல்- 1 , தீர்த்தல் , கடன்கழித்தான் . ( தொல் . சொல் . நகச . ) 3. கழிதல் . 4 , கழிவு 
( வழக்கு .) 2. நீக்குதல் , ( உ - ம் .) “ பூண்டான் நாள் . ( பிங்கல . ககஉட் .) 5. கழிப்புக்கணக்கு . 
கழித்தற்கருமையால் " ( நாலடி . துறவு . கா . ) 6. சாவு . ( சூ . நிகண் . க : உ O. ) 7. மிகுதி . ( பிங் 
3. போக்குதல் . ( உ - ம் . ) " கழித்தன்னகாலமெ கல . உஉ ஙஉ . ) 
ல்லாம் ” (காஞ்சிப் . திருநெறி. ருஉ . ) 

கழ -1, கழுக்கோல் . ( உ - ம் . ) “ கவையுங் 
கழிதல் - 1. இறத்தல் . ( உ - ம் .) " காணான் கழுவும் " (சிலப் . அடை உகஉ . ) 2. கழுகு . 
கழிதலுமுண்டென்று ” ( கலி . நஎ .) 2 : கடத் ( உ - ம் .) “ திருக்கழுக்குன் றத்தமர்ந்த ” ( பெரி 
தல் . ( பிங்கல. உக அக . ) 3. நடத்தல். ( பிங் யபு . திருஞா . ககஙக . ) 3 . 

3. காசம் . 

( இராச 
கல . உக அ.அ. ) 4. நீங்கல் . ( உ - ம் . ) " சாந்தங் - க வைத் . ) 4. சூலம் . ( சூ . நிகண் . எ : அ . ) 
ழியுமாறழுந்தத் தேய்த்தும் ” ( சேதுபு . திருநா கழக்கடை - 1. கழுமுள் . ( பிங்கல .கருருங ) 
ட்டு , உசு .) 5. பிரிதல் , 6- போதல் . ( உ - ம் .) 2. சிற்றீட்டி . (உ - ம் . ) " பிண்டி-பாலங்கள் கழு 
“ விருத்தனூரிற்கழிவதுகருதி ” ( திருவிளை . க்கடைவாட்படை ” ( திருவிளை , திருமண.கூக.) 
அங்க. சு . ) 7. மலங்கழிதல் . 8. மிகுதல் . 

3. சூலம் . 
( உ - ம் ) “ கழிகின்றதோர்கடலேபுரைகாமம் ” கழக்காணி- 1. குறளன் . 2. சோம்பேறி . 
( கந்தபு . அசமுகிப் . ச . ) 

3. வைரக்கட்டை . 
கழிந்த - மேன்மைபட்ட . ( உ - ம் . ) " எத்தல கழக்தன்றம் - ஒருமலை . ( உ - ம். ) " திருக் 
த்தினுங்கழிந்த சிறப்பினாங் கெண்ணெண்டிரு கழுக்குன்றத்தமர்ந்த ” ( பெரியபு . திருஞா, 
விளையாடல் செய்து ” (திருவிளை , புராணவர . ககஙஉ . ) இம்மலையிற்சிவபிரானைக்கழு பூசித்த 
உச . ) 

மையால் வந்தபெயர் . 
கழிந்தார் - தாழ்ந்தவர் . ( உ - ம் .) " எடுப்பிற் கழித- ஒரு பறவை . ( உ - ம் . ) " கடந்தனர் 
கிளையுட்கழிந்தாரெடுக்க ” ( நான்மணிக் . அக . ) கண்டனர்கழுகின் வேந்தையே ” ( இராமா , சடா 

கழிநிலம் -1. உப்பளம் . (பிங்கல . ரு 0 கஉ . ) யுகாண் . க . ) 
2. உவர்த்தரை . 

கழதழத்தல் - நொதுநொதுத்தல் . 
கழிநெடிலடி செய்யுளடிகளினொன்று ; கழசி- சீந்தில் . ( மலையகராதி .) 
அஃது , ஐத்தின் மிக்க சீரால்வருமடி . ( உ - ம் .) கழத்தடி- தோண்மேல் . ( கழுத்து; அடி . ) 
“ மிக்கபாதங்கழிநெடிலே ” ( யாப் . காரிகை . உறு கழுத்து - கண்டம் . ( சூ . நிகண் . உ : சுஉ . ) 
ப்பி. கஉ . ) 

கழத்துப்பொருத்தம்- மணப்பொருத்தம் 
கழிப்பி - 1. முடித்து . ( உ - ம் . ) “ மூவேழ் பத்தினுளொன்றாகிய இரச்சுப்பொருத்தத்துட் 
துறையுமுறையுளிகழிப்பி ” ( புறநா . கருஉ .) 2 . சொல்லப்படும் கண்டரச்சுப்பொருத்தம் . 
போக்கி . ( பொருந .) 
கழிப்பிய - போக்கிய . ( உ- ம் . ) " ஆறினிற் கழுதிரதம் ” 

கழதிரதம் - பேய்த்தேர் . ( உ - ம் . ) " கனாக் 

கழுதிரதம் ” ( சி . சி , சு ; ங .) ( கழுது - பேய் . 
கழிப்பிய ” ( திருமுரு. கரு . ) 

இரதம் - தேர் . ] 
கழிப்பு -1. கழித்தல் , 2. கழித்தற்கண 

கழுது 

- 1. காவல் . 2. பரண் . (உ - ம் .) " கழு 
க்கு . 3. குற்றம் . ( சூ . நிகண் . அ : ருஅ . ) 4 . திற்சேணோனேவொடுபோகி ( மலைபடு , உசங ) 
பேய் முதலியவைகளுக்குச் செய்யும் ஒருவகைச் 3. பிசாசம் , ( உ - ம் . ) “ சேனங்கழுதுகள் பூத 
சாந்தி , 

மொய்த்த ” ( திருவிளை . யானையெ . ஙரு .) 4 . 
கழிப்புல் - ஒருவகைப்புல் . 

பேயிலொரு சாதி . ( உ - ம் . ) கூற்றக்கொஃறேர் 


790 


கழுமல் , 


எகக 


கழைக்கூத்து . 


-ந . ) 


கழுதொடுகொட் ” ( மதுரைக் . சுநங . ) 5 . ழகரவெ . சா . ) 6. மயக்கம் . ( சூ . நிகண் . அ : 
வண்டு . ( பிங்கல . ங ஙஉங 

சுசு .) 7. மிகுதி . ( சூ . நிகண் . அ : எ .) 
கழுதை - 1 . 

1. மிருகவகைகளுளொன்று . கழுமலம் - சீகாழி என்னுந்தலம் . ( உ - ம் .) 
(உ - ம் .) * திண்ணெடுங்கழுதைபேய்பூண்டதே " கழுமலத்தமிழ்ப்பிள்ளையார் ( சேதுபு . மங்கல 
ரின் மேல் ” ( இராமா . காட்சி . ச 0 .) 2. மூடன் . தீர்த் . சுசு . ) 
3. வடமேற்றிசைப்பாலன்குறி . ( சூ . நிகண் . 

, 

கழமிய - கலந்த . ( உ - ம் . ) " ஆத்தரக்கழுமிய 
கஉ : அ o ) 

துகளன் ” ( புறநா . உரும் . ) 
கழதைக்காணம்- பதினொருசரணத்தொ கழழ- கழுமுவென்னேவலும் , தெரிநிலை 
ன்று ; தைதுலம் பார் . 

வினைப்பகுதியும் . 
கழதைக்குடத்தி- கழுதைப்புலி , 

கழமுதல் - 1. கலக்குதல் . ( உ - ம் . ) " கழு 
கழதைகடி - ஒருமூலை குறைந்த வீடு . இவ் மியவுவகையிற்கவாற் கொண்டிருந்து ” ( மணி 
வீடு குடியிருத்தற்காகாதென்பர் . 

மே , பதிகம் . உஎ. ) 2. நிறைந்திருத்தல் , 3 . 
கழதைத்திசை- வடமேற்கு ; வடமேற்றி மயங்குதல் . ( உ - ம் . ) " காதலந்துணையொடுகழு 
சைப்பாலன் குறி கழுதையாதலின் அப்பெயரா மிப்புல்லுவா ( தணிகைப் . திருகாட்டு , நவ . ) 4 . 
யிற்று . 

மிகுதல் . (உ - ம் . ) " காதல் - கழுமியார் " ( நாலடி . 

. 
கழதைத்தும்பை - ஒருவகைத்தும்பை . நட்பிற்பிழை . அ . ) 
கழதைழள்ளி -- ஒருவகைச்செடி . 

கழழள்- 1. ஆயுதப்பொது , { சூ , நிகண் . 
கழதைவண்டு -- ஒருவகை வண்டு . 

எ : கசா .) 2. கழுக்கடை ( சூ . நிகண் . எ. அ . ) 
கழதைவாக நீ - மூதேவி , ( உ - ம் .) " பாறுக 3. ஈட்டி . 4. கழுமரம் , 5. சூலம் . ( உ - ம் .) 
ளுடன்கழுதைவாகபேதாகை ” ( இரகு , திக்கு . ( " கழுமுள்வீச ” (கந்தபு .தாரகன்வ, ஈ.டி. ) 6. மா 
ககஉ.)( கழுதை; வாகநி - வாகநமாகவுடையவள் .) துளை . ( மலையகராதி . ) 
கழுதை விரியன் - ஒரு பாம்பு . 

கழவல்- கழுவுதல் . 
கழந்து - 1. தேய்ந்து மழுங்கித்திரண்ட கழவன் - 1. பெருந்துட்டன் . 
வடிவம் . 2. பொருத்து . 3. மரவைமரம் . 4 

கழவாய் - பிராயச்சித்தம் . ( உ - ம் . ) “ வழு 
விற்குதை . ( உ - ம் .) " கழுந்தோடும் வரிசிலைக் வாய்மருங்கிற்கழுவாயுமுளவென ” ( புறநா . ஙச ) 
கைக்கடற்றானை புடைசூழக்கழற்கால்வேந்தன் ” 

கழ்வாய்நிலம் - புற்றரை . 
( இராமா . திருவவ . ருக . ) 

கழவுதல் - 1 , சுத்திசெய்தல் . ( உ - ம் . ) 
கழநீர் -1 , அரிசிகழுவியநீர். ( உ - ம் . ) “ நெ 

" காயமுமாமுமாசு கழுவுதல் செய்யார் ” ( பெரிய 
ட்டுலைக்கழுநீர் நெடுநீத்தந்தான் ” ( இராமா . 

பு . திருஞாந . எஉ O. ) 2. பிராயச்சித்தஞ்செய் 

தல் . ( உ - ம் .) " வேந்தனுயிர்ப்பழிகழுவுமுகத் 
ட்டு , உக . ) 2. ஆம்பல் . ( உ - ம் .) “ சுனைக்கேழ் 
நனைக்கழுநீர்க்குழலாய் " (தஞ்சைவா. ஙருள . ) 

தால் " ( சேதுபு . கடவுள் . உ . ) 
3. குவளை . (உ - ம் . ) " ஈர்ங்கழுநீர் - இருவரும் 

கழவுள் - இடையர்களுக்குத்தலைவனான 

சிற்றரசன் . ( பதிற்றுப் .) 
பன்னநின் கண்கண்டுவாடும் " (மருதூர . கக .) 

கழுவெளி- புற்றரை . 
4. செங்கழுநீர் . ( உ - ம் .) “ வலம்புரியுங்கழு 

கழவேற்றுதல்- கழுவில்வைத்தல். ( உ - ம் . ) 
ருங்குலாவுமதுமலர் ” ( புலியூரர் . டூஎ .) 5. செ 

" வெங்கழுவேற்றுவானிவ்வேந்தனே ” ( பெரி 
ங்கழுநீர்க்கிழங்கு . ( உ - ம் . ) " அராவாரம் ” பார் . 

யபு , திருஞா. எகஅ . ) 
( தைல . தைலவ , நிசு . ) 

கழவேறி - 1. ஒரு தேவதை . 2. கழுவிலே 
கழப்பற்றை - புற்றக்கை . 

றினவன் . 3. தழுக்குணி . 
கழமணி- கழுவிய மாணிக்கம் , ( உ - ம் .) கழு கழ - கழுவி , ( உ - ம் .) “ கழூஉவிளங்கா 
மணியேயின்னுங்காட்டுகண்டாய் " ( திருவாச . ரம் ” ( புறநா . கக . ) 
நீத்த . உஎ .) ஈண்டுக்கழுவுதல்- வேகடஞ்செய் 

கழை -1 . கரும்பு . (உ - ம் .) "கூறுகாட்டியக 
தல் . 

ழையழுங்கக்கோறலும் ( கந்தபு ,திருகாட் கூட ) 
கழமரம் - கழு . 

2. கோல் . ( உ - ம் .) " தீங்கழைக்கரும்பே ” ( மலை 
கழமல்- 1. இணைத்தல் . 2. துன்பம் , ( 16 , ககக .) 3.புகர்பூசம். (உ -ம் .) “ திங்கடரு 
( உ -ம் .) “ கழுமலுற்றவர் தாழ்ந்தென்று கழிவதி ங்கழைசோனை ” ( விதா . குணதண . கச .) 4. 

மூங்கில் , ( உ - ம் . ) “ நன்னெடுங்கழைக்கூத்தர் ” 
ச்சாபமென்றார் ” ( திருவிளை . அட்டமா. கா .) 
3. திரளுதல் . (சிந்தா .) 4. நிறைதல் . ( சூ . நி 

( இரகு . நாட் , கூகூ. ) 
கண் . அ . கரு . ) 5. பற்றுதல் . ( சூ . நிகண் . கக : கழைக்கூத்து -- கம்பங்கூத்து. 


791 


கள்ளச்சி . 


எகஉ 


களகண்டம் . 


சல் . 


கழைநெல்- மூங்கிலரிசி . ( உ - ம் . ) எபோ கள்ளச்சுரம் - விட்டுவிட்டுக்காயுங்காய்ச் 
குயர்நீள்கழை - நெல்லும் ” (சிந்தா. கேமச . கக . ) 

கழைவளர் தூம்பு - மூங்கிலாகிய இசைவ கள்ளத்தனம் - கள்ளத்தன்மை. 
வரும் பெருவங்கியம் . ( உ - ம் .) " கழைவனார் தூம் கள்ளத்துறை - நியமித்த ஆயத்துறையல் 
பின் கண்ணிடமிமிர ” ( மலைபடு . ருக கூ . ) 

லாத்துறை. 
கன் 1. ஒருவகை வண்டு . 2. ஒரசை கள்ள நோக்கு - அன்புண்மையில்லாவெளி 

நோக்கம் . ( உ - ம் . ) 

" கள்ள நோக்கிலகப்படாத 
( உ - ம் .) " கற்பனகளெல்லாம் . (சிந்தா . கனக . 
உஙகா.) 3. ஓரொருமைச்சிறப்பு விகுதி . ( உ - ம் .) வர் ” ( திருவிளை . விடை . கஉ .) 
“ சித்தசாமிகள் " (திருவிளை . இரசவா . உச .) 

கள்ளப்புணர்ச்சி- தந்தைதாயறியாது தலை 
4. கள்ளென்னேவலும் , தெரிநிலை வினைப்பகு 

வனுந்தலைவியுங்கூடுங்களவுப்புணர்ச்சி . ( நம்பி 
தியும் , 5. களவு . (உ - ம் .) " குலிசத்தடக்கைய 

யகப் . அகத்திணையி , ஙசு .) 
ண்ணல்-கள்ளுற்று மறைந்திருந்து ” ( கந்தபு.அச 

கள்ளம் - 1. களவு . ( உ - ம் .) " கயல்கள்ளங் 
முகிபுல . எ . ) 6. களர . ( மலையகராதி .) 7. சோ 

கொள்ளா ” (தஞ்சைவா. ஙக . ) 2. குற்றம் , 
ர்வு . 8. பன்மையைக்காட்டும் ஒரு விகுதி . 

3. பொய் . 4 வஞ்சகம் . ( உ - ம் . ) " கள்ளங்க 
( உ -ம் .) " சென்று தேர்களும் " ( பாரத . முதற் 

டைப்பிடித்தனன்று ” ( நாலடி . இளமை.க.) 
போர் . உ o . ) 9. பனை , தெங்கு முதலியவைக கள்ளல் - 1. களவு செய்தல் . ( உ - ம். ) " கள் 
ளிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படும் நீர்வடிவமா ளார்கள்ளுண்ணார் ” ( நாலடி . மேன் . எ . ) 2. 
யுள்ள ஒரு வெறிப்பதார்த்தம் . ( உ - ம் . ) " கள் கள்ளுண்ணல் . 

கள்ளவல்லியன் . 
ளினுமுளது கொல்கருத்தழிப்பதே " ( கந்தபு . 

ஒரு சாதியான் , 
திருநாட்டு , கக . ) 10. பூந்தேன் . ( உ - ம் . ) " கட் கள்ளன் - 1. கள்ளச்சாதியிலுள்ளவன் : 2 . 
டலைக்கொட்டை வான் சரோருகக்களையே ( இ களவுத்தொழிலுடையவன் . 
நகு . நாட்டு , உரு . ) 11 , பொய் , 

கள்ளாம்பல் - வெள்ளாம்பல் . ( மலையகராதி ) 

கள்ளாமை 
கள்வன் 1. கர்க்கடகவிராசி . ( பிங்கல . 

களவு செய்யாமை . ( வள் . 

உக - ம் அதி . ) 
கங • 0 . ) 2.கருநிறத்தவன் . 3.திருடன் . (உ - ம்.) 

கள்ளார் . 
கோட்டியகிரியையுங்கள்வநின்னையும் ” ( கந்த 

களவு செய்யாதார் . ( உ - ம் . ) " கள் 

வார் : பார் , 
பு . தாரக . கஙக .) 4. நண்டு . ( உ - ம் .) " அள்ள 

கள்ளி- 1. ஒருவகை மரம் . ( உ - ம். ) " சிகர 
லாடிய புள்ளிக்கள்வன் " ( ஐங்குறு . உஉ . ) 5 . 
முசு . 6. யானை . ( 2,5 , 6 . 

மெண்ணிலசேட்படுகள்ளிதான் ” ( கந்தபு . புத 

சூ . நிகண். ளகர 
வெ . அ . ) 

ல்வ . உங . ) 2. களவுத்தொழிலுடையவள். 

கள்ளிச்சிட்டு - ஒருவகைப்பறவை . 
கள்வார் . களவு செய்கிறவர் . ( உ - ம் . ) " கள் 

கள்ளிமடையான் - ஒருவகைப்பூண்டு . 
வார்க்குத்தள்ளுமுயிர்நிலைகள்ளார்க்குத் தள்ளா 

கள்ளிமந்தாரை- பெருங்கள்ளி . ( மலையக 
துபுத்தேளுலகு " (வள் . உக o . ) 

ராதி .) 
கள்வி- கள்ளமுடையவள் . கதம்புவனத் கள்ளிமுளையான் - கள்ளிமடையான் . 
தேயிருந்தகள்வி ” (மீனா. இரட்டை . கூ .) கள்ளியவன் - களவு செய்தவன் , ( உ - ம் .) 

கள்விலையாட்டி - கள்விற்பவள் . ( உ - ம் .) “ வெள்ளிகள்ளியவனாளும் விடுபடாக்காசநோய 
" கள்விலையாட்டி மறுப்பப்பொறாமறவன் கைவி ” ( சூத . எக்கி . பூ . சஎ : எ .) 
லேந்தி " ( சிலப் . வேட்டுவ . உஅரு- பக் .) 
கள்ளக்கவி 

. 
புன்கவிஞர் நால்வரிலொருவ 

கள்ளுணி - 
ன் , ( உ - ம் , ) " ஆரொருவன்பாக்களையாங்கொ 

கள்ளுதல் --1 , திருடுதல் . 2. வஞ்சித்தல் . 
ருவனுக்களிப்போன்- சோரகவி ” ( வச்சணந்தி 

கள்ளேன்- 1. சோரனாகிய நான் . ( உ - ம் .) 
மாலை . செய்யுளி . அ . ) 

" கள்ளேனொழியவுங்கண்டு கொண்டாண்டதெ 

க்காரணமே” ( திருவாச . நீத்தல்வி . உ .) 2 . 
கள்ளக்காசு - செல்லாக்காசு . 

களவு செய்யேன். 
கள்ளச்சாதி-- ஒருவகைச்சாதி , 

களக்கர் - 1. புலையர் . 2. வேடர் . 
கள்ளச்சாமம்- நடுச்சாமம் . களவு கொள் 

களகண்டம் - 1. அன்னப்பறவை . 2 . 
எற்குரியசாமம் என்றபடி . 

வகை நோய் . 3. குயிற்பறவை . 4. புறாப்பற 
கள்ளச்சி - 1. திருடி . 2. பூநீறு என்னும் 

வை . ( 1 , 3 , 4. கபகண : க -மதுரத்தொ 
ஒருமருந்து . 

னி . கண-கழுத்து . 2. மண ) 


கள்ளுண்ணி- கள்ளுண்போன் , 


792 


களந்துரி . 


எகக 


களமர் . 


களகண்டமாலை- ஒருவகைச்சிலந்தி . 

களந்தூன்றி - தான்றிக்காய் . 
களகதுரோகம் - புரைக்குழல் . 

களந்தை - களத்தூர் . 
களகம்பளம் -1. அலைதாடி , கழுத்திலே களப்பலி- யுத்தகளத்திலே கொடுக்கும் 
கம்பளம் போன்றிருக்கும் தசைத் திரட்சி .(உ - ம் .) பலி . " அவனிவேந்தன் - களப்பலிக்குரியார் யா 
களகம்பளமாங் குறியுடையதானெனல்போ 

வர்கடவநாள்யாவதென்ன ” ( பாரத . முகூர் 
ல ” ( வேதா.சூ. 20 ) [மகவை : -கழு த்த . உ . ) 

களப்பன்றி-- பெருங்குமிழ் . 
த்து . கலம் ) 

களப்பன்னை-- ஒருவகைச்செடி : 
களகள் - ஓரொலிக்குறிப்பு , உபயவோசை 

களப்பாட்டு - நெற்களத்திலே போரடிக்கு 
( உ - ம் . ) “ கௗகள முழங்கும் வேழம் ” (சிந்தா . கா 

ம்போது பாடப்படும் பாட்டு . 
ந்தரு . ஙகச . ) ( க .) 

களப்பு - 1. கடலிலே ஆழமில்லாத் திடரி 
களகளத்தல் - கள்களப்பு . 

டம் . 2. சளவு . 
களகளப்பு - ஓர் ஈரடுக்கொலிக்குறிப்பு . களப்புதல் வேலைக்கள்ளம்பண்ணுதல் . 
களகளம் -- பேரொலி . ( பிங்கல . உககஉ . ) களப்பேறு - நெற்களத்திலே வண்ணான் , 
களகளெனல்- ஓர் ஈரடுக்கொலிக்குறிப்பு . ) அம்பட்டன் முதலிய குடிமைகள் பெறும் பா 
( பிங்கல . உக்கஎ . ) 

கம் . 
களங்கசத்துரு - ஈயமணன்மலை . 

களபம் - 1. கலப்பு . 2. கலவைச்சாந்து . 
களங்கட்டி - ஒருவகை மீன் . 

( உ - ம் . ) " ஆடவர் - புலிவிராயெறிந்திடக்களபம் 
களங்கம் - 1. அடையாளம் . ( உ - ம் .) " எண் போக்குவார் ” (இரகு . இரகுவுற் . உசு . ) 3 . 
ணுறுத்தியமிசைக்கணுங் களங்கமொன்றிட்டு ” 

சுண்ணச்சாந்து . ( சூ . நிகண் . சா. உ o .) 4. யா 
( கந்தபு . மார்க்கண் . கஈங . ) 2. அபவாதம் . 3 . னை . ( உ - ம் . ) “ மையார்களபந்துருவி மறைந்தே 
ஆணவமலம் . ( சிவப்பிர . 2 : உ . உரை .) 4. கறு வதிந்தேன் ” ( இராமா.நகர்நீங்கு.அக .) 5. யா 
ப்பு , நீலம் . 5. குற்றம் . 6. சீதரங்கபாஷாணம் னைக்கன்று . " களபமால்கரி ” ( இராமா . சித்தி 
7. செம்பு முதலியவைகளிலுள்ள அழுக்கு . [ 1 , ர . உக . ) [ 4 , 6.க. 

ஓவ ) 
2 , 7. கக .) ( 5 , 7. சூ . நிகண் . கக : ஞகர 

களம்- 1. இடம் . ( சூ . நிகண் . ரு : சுரு . ) 
வெ.ரு. ) 

2. இருள் . 3. உள்ளம் . ( ஞானாமி . ) 4. ஒரூர் . 
களங்கன்- 1. குற்றமுள்ளோன் . 2. சந் 5. கடலுள்ளே மிதப்பான தரை . 6. கழுத்து . 
திரன் . ( சூ . நிகண் . க : ருஅ .) 

( உ - ம். ) “ சரந்தெறுவிழியினாடன்களத்தினதெ 
களங்கு - 1. அடையாளம் , 2. பலலோகங் ழிலை " ( கந்தபு . மாயைப் . சஅ .) 7. களர்நிலம் . 
களாலுண்டாக்கிய இரசகுளிகை. 

( பிங்கல . ங ஙஉகா .) 8. களாச்செடி . ( சூ . நிக 
களங்கொளல் - போர்க்களத்தைத்தமதாக் ண் . கக . ளகரவெ.க . ) 9. கறுப்பு . ( சூ . நிக 
கிக்கொள்ளுதல் , ( புறநா . சு .. ) 

ண் . அ : உஉ . ) 10 , நஞ்சு , ( உ - ம் .) " பரவைக் 
கள சுவேதம்- அதிவிடயம் . ( மலையகராதி ) | களந்தீமழுவோயென்றாற்றித் துழா- யன் ” , கம்ப 
களஞ்சி- சூதபாஷாணம் , 

ரங் . எ .) 11. போர்க்களம் . ( உ - ம் .) ஈரைம் 
களஞ்சியம்- 1. தாநியமிருக்குமிடம் . 2. பதின் மரும்பொருதுகளத்தொழிய ” ( புறா .. 
பொக்கசசாலை . 

உ . ) 12. மதுரத்தொனி . 13. மனைவி ( சூ . நி 
களத்திரகாரகன் சுக்கிரன் . ( களத்திர 

கண் , உ ; எசு ) 14. யாகசாலை . ( உ - ம் .) " யூப் 
மனைவி , காரகன் - செய்வோன் . ) 

நட்டவியன்களம்பலகொல் " ( புறநா . கரு . ) [ 1 
களத்திரத்தாநம் - ஏழாமிடம் , ( களத்திர வல . 12. க . 

9 ) 
மனைவி . தாநம் - இடம் . ) 

களம்பாடுதல் - போர்க்களத்தை வர்ணித் 
களத்திரம் - 1. சென்மத்திற்கு ஏழாமிடம் . 

தல் . 
2. மனைவி , ( க.த. ) 

களம் வேட்டல் - களவேள்வி . ( திருமுரு . 
களதம் --பெருச்சாளி. ( சூ.நிகண்.கூ உக . ) | க 00 . ) 
களதவுதம் - களதௌதம் . 

களமம்-- நெல் . ( உ - ம் .) “ கடத்திலிடுநாக 
களதுாதம் - வெள்ளி என்னும் உலோகம் . ராதித்தைலஞ்சுத்திமதிகளமமிட்டால் ” ( தை 
( கவய்க ) 

ல . தைலவ . உ . ) 
களதௌதம் - வெள்ளி . ( சூ . நிகண் . கூ : க ) களமர் - 1. உழவர்கீழ்க்குடிமக்கள் . ( உ - ம் ) 
களந்துரி -- தான்றி . ( மலையகராதி .) " கருங்கைவினைஞருங்கள மருங்கூடி ” (சிலப் . 


4 


793 


களவியல் . 


எகச 


களி . 


நாடுகாண் . கஉரு . ) 2. சூத்திரர் . 3. மருதநில களவு -1 , களாச்செடி , ( உ - ம் . ) கைனிக 
மாக்கள் . " கரும்படுகளமராலைக்கமழ் நறும்புகை ளாலமைந்து காட்டும் பிற்பிழைகளவிற்காக ( இ 
யோ ” ( பெரியபு . திருநாட்டு . உஎ .) 4. வீரர் . ரகு . தேது , சக .) 2. பிறர் பொருளைய 

நுமதியி 
( உ -ம் . ) “ கல்லுடனிழல்சேர்வாருமாயினர்கள ன்றி மறைவாகக்கவருதல் . ( சைவப் . சுஈ .) 3 . 
மரெல்லாம் ” ( திருவிளை . தண்ணீர் . உக . ) 
( களத்தேசேறலிற்களமரென்றார் .) 

களவுப்புணர்ச்சி 1. கள்ளமாகக்கூடும் 
களழர் - ஒரூர் . 

புணர்ச்சி , 2. காந்தருவமணம் . 
கள் -1 . 

கழுத்து . 2. களர்நிலம் , ( பாழ்நில கள வேள்வி - யுத்தகளத்திற் பேய்க்குணவூ 
மென்பர் கயாகரத்தில் . ) 3. கறுப்பு , 4. கூட்ட ட்டுவது . ( உ - ம் . ) " பிடித்தாடியன்னபிறழ்பற் 
ம் . 5. சேற்றுநிலம் . ( உ - ம் .) " காலாள்களரின் " பேயாரக் - கொடித்தானை மன்னன் கொடுத்தான் 
( வள் . கசுக . ) ( 1 , 2 , 3 , 4. சூ . நிகண் . கக . முடித்தலைத்- தோளொடு வீழ்ந்ததொடிக்கைது 
ளகரவெ . கஉ . ) 

டுப்பாக - மூளையஞ்சோற்றை முகந்து ” ( புறப் 
களர்நிலம் - உவர்த்தரை. ( உ - ம் . ) " களர்கி பொ . வாகைப் . கா . ) 
லத்துப்பிறந்தவுப்பினை ” ( நாலடி , கல்வி , ஈ . ) களவொழக்கம் -- மறைந்தவொழுக்கம . ( ஐ 
( களர் -உவர் . நிலம் - தரை . ) 

ங்குறு . ) 
களரவம் -1, குயிற்பறவை . 2. புறாப்பற 

களன் 

1. இடம் . ( உ - ம் . ) "காலங்கள 
வை . ( பிங்கல . உஙருங . ) ]கஜால் : க 

னேகாரணமென்றிம் - மூவகையேற்றி ” ( நன் . 
மதுரம் . ரவ , தொனி . ) 

சிறப்பு . 2. ) 2. உக்கிரம் . 3. உன்மத்தமாகிய 

மயக்கம் . ( சூ . நிகண் . எ : சுசு . ) 4. ஒலி . ( சூ . 
களரி -1 . ஆயுதஞ்சூது முதலியன பயிலு நிகண் . க . சச . ) 5. கழுத்தினையுடையோன் . 
மிடம் . 2. கருமை . 3. களர்நிலம் . (உ - ம். ) " கள் 

( உ - ம் . ) "நஞ்சமர்களனருணந்தி ( கந்தபு . ததீ 
ளிபோகிய களரியம்பறந்தலை " ( புறநா . உரு .) சிப் . கங .) 6. கூட்டம் . 7. சபை . 8. சிநேகம் . 
4. காடு . ( உ - ம் . ) “ தாருகக்கனரி முநிவர்சோத 9. போர்க்களம் . 10. மயக்கம் . ( சூ . நிகண் . அ : 
னை (சேதுபு. சிவதீர் . கஎ . ) 5. கூட்டம் , 6 . 

சுசு . ) 11 , மருதநிலம் , 12. வஞ்சகம் , ( உ - ம் . ) 
தொழில் செய்யுமிடம் . ( சூ . நிகண் . கக . ளகர 

"உளகறுத்துனைநினைந் துளம் பெருங்களன் செ 
வெ.கஅ.) 7. போர்க்களம் . ( உ - ம் . ) " முதும் ய்ததுமிலைநெஞ்சே ” ( திருவாச .திருச்சத.ஙரு . ) 
ரத்தமுரண்களரி ” (பட்டினப்பா . ருக . ) 8. 

களா- ஒருசெடி . ( உ -ம் .) “ தீம்புளிக்களா 
மிடறு . 

வொடு ” ( புறநா. கஎஎ . ) 2. கறுப்பு . 
களரிக்கட்டு - ஒருவித்தை . 

களாசம் - பிரம்பு . ( உ -ம் . ) " வேதாகமப்ப 
களரிகட்டுதல் - 1. அவையடக்கஞ்செய்த வுரிவீசுங்களாசநிலை (ஒழிவிலொடு . பொது 
ல் , 2. கூத்தரைமந்திரத்தினாற்கட்டல் . 3. கா 
டகசாலை கட்டல் . 

களாசாத்திரம் - காம நூல்களுளொன்று . 
களரோகம் - ஒரு நோய் . (சிவதரு . சுவர்க்க . களாசி 

காளாஞ்சி . (உ - ம் . ) " புகட்டுறு 
நரக . உக . உரை . ) ( களம் - கழுத்து . ரோகம் - தம்பலக்களாசி ” ( கந்தபு. சூரனரசிரு . கங . ) 
நோய் . ) 

களாப்பூக்கோரை- ஒருபுல் , 
களவம் - 1. கலப்பு . 2. கலவைச்சேறு .. களாபடநம்- தயாவிருத்தி பதினான்கின் 
களவர் - கள்வர் . களவு ; அர் . 

ன்று ; அது கல்விபயிற்றல் . 
களவழிநாற்பது - ஒருநூல் . அஃது : பதி 

களாபதி - சந்திரன் . ( கலாவதி : கவா 
னெண்கீழ்க்கணக்கினொன்று . 

கலை . வதி நாயகன் .) 
களவன்- 1. கர்க்கடகவிராசி , 2. கள்வன் . 
3. சோரபாஷாணம் . ( சட்ட . உகச .) 4. நண்டு . களாவகம் -- சிறுகீரை . ( மலையக ராதி .) 
( சூ . நிகண் . ங . எஎ . ) 

களாவதி-- தும்புருவினது வீணையின்பேர் . 
களவாணி-- களவாளி . 

( கூர்மபு . வருணா. உ . உரை . ) 
களவாளல் - களவெடுத்தல் . 

களாவர்த்தவாதம் 

கழுத்து நரம்பின் 
களவாளி -- கள்வன் . 

உளுக்கு . 
களவியல் - 1. அகப்பொருளிலக்கணத்தி களி- 1. இறுகிய பழச்சாறு , 2. இன்பம் , 
னொருபாகம் . ( நம்பியகப் , களவியல் . க . உரை ) (சிலப் .) 3. கள்ளுண்டுகளித்தல் . ( உ - ம் .) " சா 
2. இறையனாரகப்பொருள் . ( கந்தபு . சூரபன் - ன்றோர் முகத்துக்களி" ( வள் . கூஉ ங .) 4. கள் 
வ . உஙக . குறிப்பு . ) 

ளுண்பவன் . ( உ - ம் .) களிமடிமானி ” ( கன் . 


வி . க . ) 


794 


களிம்பு . 


எகூடு 


களை தல் . 


பொதுப் , நக . ) 5. களிப்பாக்கு . ( உ - ம் .) “இலி தோய்ந்தசெம்பென ” ( திருவாத . திருப்பெ . 
ங்கங்களிகாய்ச்சுக்கட்டி ” ( தைல தைலவ.கா.) / சுச .) 2. குற்றம் , 
6. களிப்பு . ( உ - ம் . ) " களிகொண்டநோக்கங்க களிமம் - எலி . 
வற்ற ” ( புறப்பொ. வெட்சி , கரு . ) 7. களியெ களியர் - வெறியர் . 
ன்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வி களியாவண்ணம் - ஒருவகைவண்ணம் . 
னைத்தொகையும், 8. சிற்றின்பம் . 9. சீதம் . களியாட்டு - மதுவெறியாட்டு . 
10. செருக்கு . ( உ - ம் . ) " இயல்புகுங்களிநல் களிவாய்நஞ்சன் - ஒரு பாம்பு . 
யானை " ( கந்தபு . ஆற்றுப். ஙரு .) 11. மகிழ்ச்சி . களிற்றரசு - ஐராவதம் . ( சிலப் . ) 
( உ - ம் . ) “ காதலி முகமலர்நோக்கிக்களிகூர்வே களிற்றினம்பு- யானைத்திப்பலி . ( உ - ம் .) 
ன் ” (சிவரக . ஞாநவாலன் - கலியாணநி . ரு .) “ களிற்றினம்பமிர்தையிங்கட்டுப்பு ” ( தைல , 
12. மதம் . ( உ - ம் .) " படுகளிநால்வாய்ப்பகடு " தைலவ . கஉக . ) 
( புறப்பொ . பாடாண் . ரு . ) 13. மயக்கம் . ( சூ . களிறு - 1. அத்தநாள் . 2. ஆண்சுறா . 3 . 
நிகண் . அ : சுகா . ) 14. வண்டல் . ( உ - ம் . )" இரு ஆண்பன்றி . ( உ - ம் . ) " களிறுமேல் கொள்ளவு 
ங்களிபரந்தவீரவெண்மணல் ” ( நெடுநல் . க கா . ) ம்" ( புறநா . சக .) 4. ஆண்யானை . 5. யானை . 
15. வெப்பம் . 16. வெறி . 

(உ - ம் .) " வெள்ளையடற்களிற்றண்ணல் ) ( கந் 
களிக்கண் - பொன் முதலியவற்றற்கம்பியி தபு . திருவிளை , க 0 எ.) 6. விலங்கேற்றின் 

பொது . ( சூ . நிகண் . ந ங o . ) ( 1 , 2 , 4. பிங் 
ழுக்கும் அச்சு . 

கல . ங ஙஉ அ . ) 
களிக்காய்- தசையுள்ளகாய் . 

களுக்குக்களுக்கெனல் - ஓரொலிக்குறிப்பு . 
களிக்குளம் மலையாளக்கரையிலுள்ள களுசி- சீந்தில் . ( உ - ம் .) “ சந்திருசடைத் 
ஒருப்பட்டணம் . 

தருணநாரிபலைசாயட்டிதாத்திரிகளூசிசுரசை ” 

( தைல . தைலவ . கஅ . ) 
களிகம் . வாலுளுவை . ( மலையகராதி . ) 

களேபரம் 1. உடம்பு . ( உ - ம் . ) ஊ 
களிகை -- கலிகை. 

களேவரம் - ற்றமுடனேகளே வரமாமே 

} 
களித்தல் -1 . இன்புறுத்தல் . 2. கள்ளுண் ந்திரங்கொண்லொவுவன ” ( ஞாநவா . புசுண் . 
ணல் , ( உ - ம் ) "களிப்பவர் தமக்குமோர்கதியு அச .) 2. எலும்பு. ( சூ . நிகண் . 2 : க.ச.) 3. 
ண்டாகுமோ ” ( கந்தபு . (திருநாட்டு , கஉ ) 3 . பிணம் . ( உ - ம் . ) “ வழங்கலின்றி வீழ்ந்தவிந்தி 
செருக்கடைதல் , ( உ -ம் .) " கண்டங்களிக்கும் இகளே வரமலிதல் " ( கந்தபு . இரண்டாம் போர் . 
படி ” ( மருதூரம் . கக .) 4. மகிழ்தல் . (உ -ம் .) உ.அரு. ) 
கணங்கொள்வண்டினமுந் தேனுங்களித்து " 

களை -1 . அயர்வு . 2. அழகு . 3. களையெ 
(நைடத . அன்னத்தைக்கண் . ஙஎ . ) 

ன்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினை 
களித்துழவு - களியாகத்துழாவியட்டகூம் . எப்பிரமாணம் பத்தினொன்று . 

த்தொகையும் , 4. காந்தி . 5. குற்றம் . 6. தா 
( உ -ம்.) அவையாவரிசியங்கழித்துழவை ”( பெ 8 . நெற்பயிர் முதலியவைகளுக்குள்ளே முளை 

தேவகலை . 
ரும்பாணா. உ எரு . ) 

த்திருக்கும் புல் முதலியன . ( உ - ம் . ) “ களைகடி 
களிதம்- 1 , பெருங்கல் . 2. வழுக்கல் . ந்தொதுங்குங்கடைசியர் " ( நைடத . அன்னத் 
களிதூங்கல் - களிமிகுதல் . ( உ - ம் .) " மா தைத்தூ . க 0 . ) 
லோடும்பர்கணங்களி தூங்க ” ( சேதுபு . கடவு 

களைகட்டி -- களைவெட்டி , 

களைகண் -- ஆதாரம் . ( உ - ம் .) " வேறு - களைக 
களிப்பாக்கு அவித்துக்காய்ந்த பாக்கு . 

ணுமின்றி வீயக்கடவனைக்காப்பதன்றோ " ( திரு 

விளை . மாபாத . ஙரு . ) 
( இராசவைத் . ) 

களைஞர் - 1. களைகளைப்பறிப்போர் . ( பெ 
களிப்பு - 1. இன்பம் . ( உ -ம் . ) " காமமோ ரும்பாணா ) 2. சண்டாளர் . ( சூ . நிகண் . உ 
இவகையுங்களிப்பு நல்கலால் " ( கந்தபு . பாயிர . நச . ) 3. விலக்குவோர். ( ஐங்குறு .) 4. வேலை 
உச . ) 2. உள்ளக்களிப்பு. ( உ - ம். ) * கந்தனடி 
க்காரர் . 
வந்தனை புரிந்தனர்களிப்பால் " ( கந்தபு . தாரக களைத்தல் -- இளைப்புறல் . 
ன்வ . காக ) 3. மயக்கம் . ( உ - ம் . ) " களிப்பு நீங் களைதல் -1 . களைகட்டல் . ( உ - ம் . ) " களை 
காமாக்களின் மயங்கும் ” ( கந்தபு . ஆற்று . ஙரு . ) யக்கைகளைப்பற்றுதொறும் " ( தணிகைப் . திரு 
களிம்பு- . 1. அழுக்கு . ( உ - ம் . ) “ களிம்பு நாட்டு , காரு . ) 2. கொல்லல் . ( பிங்கல . உகஉசு) 


ள் . ரு . ) 


. 


795 


கற்கம் . 


எகூசு 


கற்சத்து , 


கஓ ) 


பூசினி. 


3. நீக்குதல் . ( உ - ம் . ) " இடுக்கண்களைய " (தஞ் கழறுவாம் " ( தைல . தைலவ . கஙரு . ) 4. பா 
சைவா , சககா . ) 

வம் , 5. பெருமை , [ 2 , 3 , 4 , 5. கன 
களைப்புல்- நெற்பயிர் முதலியவற்றிற்குள் கற்கரம் -- மத்து , 
ளே முளைத்திருக்கும் புல் . 

கற்கரி-- 1. ஒருவகைமீன் . 2. கரகம் . ( கர் 
களைவு - களைதல் . 

க்கரியின் மரூஉ . ) 3. தயிர்கடையும் பாத்திரம் . 
கற்கசகாரன் - காடிந்தியமுள்ளவன் , இர 
க்கமில்லாதவன் . ( கசு -கடிகம் , இரக்கம் ( மமரீ) 

கற்கரிகை சதங்கை . 
ன்மை . காரது - செய்வோன் .) ( ரகரம் றகர 

கற்கருசிலை- ஒருவகைப்பூண்டு, 
மாயிற்று . ) 

கற்கனல் - ஒருவகைப்பாஷாணம் . 
கற்கசம் -1, உத்தாமணி . ( உ - ம் . ) " ஆமண 

கற்கா கொடுந்தமிழ்நாட்டுளொன்று . 
கவிகற்கசச்சாறுபடி " ( தைல . தைலவ . ககஉ .) ( உ - ம். ) 

( உ - ம் .) " தென்பாண் * குட்டங்குடங்கற்கா ” 
2.உலோபம் . 3.கடிநம் . ( பிங்கல . அஅ 0 - பார் . ) . ( நன் . பெயரி கசு . உரை .) 
கொடுமை . ( 3 , 4. ரகரம் றகரமாக மருவிற்று .) கற்காணம்- கருஞ்சீரகம் . ( மலையகராதி . ) 
[ 3 , 4. சுக - UT . ] 

கற்காந்தம் -- ஒருவகைக்காந்தக்கல்லு . 
கற்கசர் - உலோபிகள் . 2. கீழ்மக்கள் . 3. கற்காமீ - கன்மதம் . 
கொடியர் . 

கற்காரம் 

1. கல்லக்காரம் . 2. காரக்கல் . 
கற்கசன்- கடிநன் . ( பிங்கல . அஅ .. ) கற்காரு -1. அகிலமரம் . 2. கற்காரம் . 3 . 
கற்கடக்கரம் --1, தேள் . 2. நண்டுவாய்க் 
காலி . 

கற்காவி- 1. காரக்கல் . 2. காவிக்கல் . 
கற்கடகசிங்கி- கடுக்காய்ப்பூ . ( உ - ம் . ) " கற் ( உ - ம் . ) " கீலம்வெட்பாலைவிதைகற்காவி ” ( தை 
கடகசிங்கிவிடமைசாட்சி குட்டுத்தருகாயமருதோ ல . தைலவ . கஙரு . ) 
ன்றிமதுரம் ( தைல . தைலவ , சங . 

கற்கி- . 1. கற்கடகம் . 2. குதிரை. ( உ - ம் ) 
கற்கடகசிருங்கிகை - ஒருபூண்டு . ( கக- | "சினத்துவெறித்துமதக்கரிகற்கி திடுக்கிடவுற்ற 

ணுகி " ( அரிச்ச . வேட்ட . சுகூ . ) 3. விஷ்ணு 
டக j மிகா ) 

வினுடைய அவதாரம் பத்தனுள் ஒன்று . அது 
கற்கடகபாஷாணம் 

விளைவுபாஷாண விஷ்ணு யச்சுவா என்னும் பிராமணனிடத்தி 
முப்பத்திரண்டிலொன்று . ( உ - ம் . ) " அந்தர் 

லே நிகழ்வதென்று சொல்லுவர் . [ 1. ககிம் 
கற்கடகப்பாஷாணப்பேருமே " (சட்ட . கரு எ . ) 
கற்கடகம்-- 1. இணைக்கைவகையுளொன் 

3. கஜி ) 
று . அது , தெரிநிலைக்கையிரண்டும் அங்குலி கற்கிச்சா- சோதிடத்திலே கற்கடகத்தை 
பிணைந்து வருவது . ( சிலப் . அரங்கே . எகூ - ம் முதலாகக்கொண்டு கணிக்கும் சா . 
பக் . ) 2. தாமரை நூல் . 3. நண்டு . ( உ - ம் . ) " பூ 
ம்பழனச்சேற்றளையிற் - கற்கடகமூரும் ” ( கலை 

ஜா ) 
சைச் . ஙக . ) 4. பன்னிரண்டு ராசிகளுளொ 

கற்கிப்பல்- குதிரைப்பற்பாஷாணம் . ( சட் 
ன்று . கர்க்கடகம் என்பது கற்கடகம் என மரீ 

ட . கசுஅ . ) 
இயிற்று , 

கற்குடி- ஒரு சிவதலம் . ( உ - ம் . ) “ திருச்சி 

னாப்பள்ளிமலையுங்கற்குடியும் " ( பெரியபு . திரு 
கற்கடகலைரி- குரங்கு . ( கற்கடகம் - நண்டு . 

கூ 0 உ . ) 
வைரி -சத்துரு. ) 

கற்குரு - கற்பூரச்சிலை , ( சட்ட , 50.) 
கற்கடி- ஓரரக்கி . 

கற்தளித்தல் -- கடலிலே முழுகி இரத்திரு 
கற்கண்டு- கரும்பின் சாற்றாலாகுமொரு மெடுத்தல் . 
விதக்கட்டி . ( உ - ம் .) “ இன்னமுதுகனிபாகு கற்கொத்தி- ஒருவகைப்புறா. ( கல் ; கொ 
கற்கண்டுசீனிதேன் ( தாயு . சுகவாரி . க . ) த்தி - கொத்தியெடுத்துண்பது . ) 
கற்கபலம் - மாதுளை . ( க gam ) 

கற்கோடன் கார்க்கோடன் என்னும் பா 
கற்கம்- 1. இருப்பைப்பூ . 2. எண்ணெய் 

ம்பு . ( ககொட :) ரகரம் றகரமாக மருவி 
முதலியவற்றின் கசடு . 3. நெய் எண்ணெய்மு ற்று . 
தலியவைகளோடு சேர்த்துப்பாகஞ்செய்யப்ப கற்கோவை -க 

- கருடன் கிழங்கு . 
டும் மருந்துச்சரக்கு . ( உ - ம் . ) “ கற்கவகைமேற் கற்சத்து - கல் நார் . 


( சகிப் 


கா , 


796 


கற்பனை . 


எகஎ 


கற்பாலவணம் . 


கற்சம் - யானை பிளிறொலி ( மஜ ) கசு .) 3. புனைந்துரை, 4. பொய் . ( உ - ம் .) “ கற் 
கற்சவளை - கற்சத்து . 

பனையத்தனையாயினுநின்புகழ்கற்பது ” ( மருதூ 
கற்சாகம் - மரகதம் . ( கல் ; சாகம் .) ரந் . ருரு . ) 5. விதி . ( உ - ம் . ) " நங் - கட்டாம 
கற்சிறை-- 1 , கல்லணை . ( உ - ம் . ) “ வருபு 

ரையரென்றாட்கொண்டருள்கைக்குக் கற்பனை 
னற்கற்சிறைகடுப்பவிடையறுத்து ” (மதுரைக் 

யே ” (மருதூரம் . ரு . ) 
எஉரு. ) கலிங் கென்றார் சிந்தாமணியில் , 2 . கற்பம் - 1. அற்பம் . 2. ஊழிக்காலம் , 
மலையின் சிறகு . (உ - ம் . ) “ நீண்டகற்சிறைபல ( உ - ம் . ) " கற்பங்கடொறு நடஞ்செய்கழலடை 
வுஞ்சிந்தி ” (தணிகைப் . திருநாட்டு . உச 

.) 

ந்தோர் ” ( கோயிற்பு. பாயிர , உக . ) 3. சருட் 
கற்சுண்ணாம்பு - கல்லினைத்தகித்துண்டா 

பம் . ரகரம் றகரமாகமருவிற்று , 4. கற்பசூதி 
க்கிய நீறு . ( கல் ; சுண்ணாம்பு -நீறு . ) 

திரம் . அது வேதாங்கமாறினொன்று . ( திரு 
கற்சூரம் -1 . கழற்கொடி . கர்ச்சூரம் என்ப 

விளை , வாதவூ . டு . உரை. ) 5. கற்பித்தவிடம் , 
தன்மரூஉ . 2. பேரீந்து . ( மலையகராதி .) 

( உ - ம் . ) “ புகற்கருமமரர்கற்பம்புக்கயர்வுயிர்த்தத 
கற்சூலை-- ஒருவகைச்சூலைநோய் . அது : கல் ன்றே ” (சிந்தா . காந்த . க.அ.) 

6. சித்தர் 
லுப்போல வயிரித்திருப்பது . 

கள் ஆயுநீடித்தற்குக்கொள்ளும் ஒருமருந்து 
கற்ப- பழகும்படி . ( உ - ம் .) " இன்னீரமிர்த ( உ - ம் . ) " நெடுகாளிருந்தபேரு - நிலையாகவேயி 
ன்னவள்கண்ணிணைமாரிகற்ப " (சிந்தா. பதி னுங்காயகற்பந்தேடி நெஞ்சுபுண்ணாவர் " ( தாயு 
க . கக . ) 

பரிபூ . க 0 . ) 7 . 

கணகம் பத்துக் கொண்டது 
கற்பகக்கரம் -- கோழித்தலைக்கந்தம் . ( பிங்கல . உஉ எ உ . ) 8. தேவுலகம் . ( உ - ம் . ) " கத் 
கற்பகம் -1 . தென்னை மரம் . ( உ - ம் . ) " அர 

பத்திந்திரன் முதலினோர் " ( இரகு . திக்கு 
ஈமாகற்பகமொடகில்பலர் ” (திருப்பு . ரு.அரு . ) ககரு . ) 9. உரிதியிலொன்று . சவரிதி பார் . 
2. தேவுலகத்துள்ள ஐந்தருக்களுளொன்று . 

10. நிண்ணயம் 11. நியாய பேதம் , 12. பிரம 
அது ; வேண்டுபவைகளெல்லாவற்றையுங்கொ னுடைய வாழ்நாள் . ( உ - ம் . ) " எதிலாக்கற்பமே 
டுக்குமியல்புடையது . ( உ - ம் . ) " கற்பகஞ்சுரபி ண்ணில்சென்றன " ( கந்தபு . அவையட . கரு . ) 
சிந்தாமணி ” ( திருவானைக்.நைமிச.உ.உ .) ( இப் 13. புளியாரை , 14 , பஞ்சதருக்களினொன்று 
பெயர் ஐந்தருவுக்கும் பொதுவாக வழங்கலுமு 

15. மந்திரசாத்திரம் . 16. விதி . ( 8 , 14. சூ 
ண்டு .) 3. புளியாரை. 

நிகண் . கக : றகரவெ . ச . ) ( 2,11,12,16 
கற்பகவல்லி - கற்பகமரத்திலே படருங்கா 
மவல்லியென்னுங்கொடி . ( உ - ம் ) " வான்றிகழ் 

கற்பான் - வெள்ளைப்பாஷாணம் , 
கற்பகவல்லிசெய்தவத்- தீன்றதோர்கொடியில் 

கற்பரிபாஷாணம்- அதம்பம் என்னுமொ 
ணெய்திற்றோவென்றான் ” ( கந்தபு . மாயைப் . 

ருவகைப்பாஷாணம் , 
உரு . ) 

கற்பவர் - படிப்பவர் . ( உ - ம் . ) " கல்விகரை 
கற்பகன் நாவிதன் . ரகரம் றகரமாகமரு 

யில கற்பவர் நாள்சில" ( நாலடி . கல்வி . ரு . ) 

கற்பற்று --கிட்டக்கல் . 
கற்பகோளகை -- கருப்பப்பை , 

கற்பனை - 1. கல்வி . 2. கற்பித்தல் . 3 
கற்பசூத்திரம்- வேதாங்கமாறனுளொன் நியமம் . ( உ - ம் .) " கற்பனையத்தனை ” ( புகலூரந் . 
று . ( உ - ம் .) “ ஏயுங்கற்பசூத்திரங்கள் ” ( காஞ்சி கற்பாசி - கல்லாரும்பாசி . ( தைல தைலவ 
பு . சன . சக . ) ( இதிலே யாகம் முதலியன செ கஙரு .) 
ய்யுங்கிரமம் சொல்லப்படும் . 

கற்பாடாணம் - ஒருமருந்து . 
கற்படை - 1. கற்படுத்தநிலம் . 2. கோட் 

கற்பாடு - கல்லுள்ளவிடம் . 
டையிற்கள்ளவழி , ( சூ.நிகண் . சுக , ரகரவெ.ரு ) 

கற்பாந்தம்- 1. உறுதியாயிருப்பது . 2 . 

கற்பமுடிவு . ( உ - ம் . ) “ கற்பாந்த- திவசம்பொரி 
கற்பநிதி- குபேராவநிதியினொன்று . நவ 

னும் " ( பாரத . கிருட் . உஙச . ) 3. பிரகிருதிமா 
நிதிபார் . 

யைக்குள் அண்டமொடுங்குங்காலம் , அதனை 
கற்பநை-- 1. கட்டளை . ( உ - ம் . ) " காவல் 

ப்பிராகிருதப்பிரளயமென்பர் . ( கூர்மபு . தக்க 
கொணீயெனக்கற்பனை செய்தான் " (கந்தபு , ம ன்வே . ருச . உரை ) ( கலாத ) 
காசா . சு அ . ) 2. சங்கற்பம் . ( உ - ம் .) வெள்ளி 
பத்தின் முதுகிலேறிப் - பொற்பினொடும் புகுதும் 

கற்பாரியம் - சிற்ப நூன் முப்பத்திரண்டி 

னொன்று , 
வன்றிருக்களத்தில்ல தலங்கல் போடேனென்ன 
க்- கற்பனை கொண்டனன் ” ( சேதுபு . அகத் . கற்பாலவணம் - சிந்துலவணம் . 


கம் ) 


விவந்தது . 


797 


கற்பொடி . 


எசஅ 


கறகறத்தல் . 


கற்பாழி - கற்புழை . ( சூ . நிகண் . ரு : கச . ) கற்பொறி 1. பற்றிரும்பு . (பிங்கல . 
கற்பித்தல் -1. உண்டாக்கல் . 2. கட்டளை கசு 02.) 2. மதிலுள்ள பொறிவிசேடங்கள் . 
பிடல் , 3. நியமித்தல் . ( உ - ம் . ) " போனகஞ்செ | (மணிமே .) 
யாதருந்துமிடங்கற்பித்தானே ” ( பாரத . அருச் கற்பொறுக்கி - புறாப்பறவை . [ கல் ; பொ 
சுனன்றீர் . உங .) 4. படிப்பித்தல் . 5. பாவ றுக்கி பொறுக்குவது . ) 
னைசெய்தல் . 6. விதித்தல் . (உ - ம் . ) " கனையி கற்பொன்மயலிங்கம்- ஒரு சிவலிங்கம் . 
ருள்வாய்வரக்கற்பித்தநீ ” (தஞ்சைவா . கசு ந . ) இது : சுக்கிரனாபூசைசெய்யப்படுவது . ( த . நி . 
கற்பித்தோன் - ஆகிரியன் ( நன்னூல்வி . 

போ . உககூ . ) 
பாயிரவுரை. ) 

கற்போன்- மாணாக்கன் . ( சூ..நிகண் .2 : எ .) 
கற்பிதம் - 1. அலங்கரிப்பு . 2. செய்யப்ப கற்றடி விரியன் - ஒருவகைப்பாம்பு . 
ட்டது . 3. நியமம் . 4. போர்க்குரிய யானை . கற்றல் - 1. கல்விபயிலுதல் . ( உ - ம் . ) 
5. விதிப்பு . ( உ - ம் . ) " ஆபணகற்பித ” ( பாரத . " பிற்றைநிலைமுனியாதுகற்றனன்றே ” ( புறநா. 
மூன்றாம் போர் . கஎ . ) ( 2, 4.கலி ) கஅங . ) 2. பயிலல் . ( உ - ம் .) மறங் - கற்றிக்கொ 
கற்பிரம்- கல்லாரை . 

ல்லாருலைவேற்கண்ணி ” ( முல்லையந் . எஅ . ) 
கற்பு - ஏகாக்கிரசிந்தனை . ( உ - ம் .) “ பலபுவ 

கற்றலை மீன் - ஒருவகைமீன் . 
னமுரின்பாற் கற்புவைத்துய ” ( திருவிளை . மா 

கற்றவர் --புலவர் . ( உ - ம் . ) " கற்றவர்விழுங் 
யப் . உக.) 2. கட்டளை . ( உ - ம் . ) " கஞ்சன் குங்கற்பகக்கனியை ” ( திருவிசை. சேந்தனார் . 
கற்பாலே " ( சேதுபு . கோடிதீ . சுரு . ) 3.கதி . திருவீழி . உ .) 
( உ - ம் .) “ கண் விடுவார்க்குண்டோகற்பு " ( சை 

கற்றறிழடன் - படித்துணர்ந்து மூடனாயிரு 

ப்பவன் . 
வச . பொது 50 % ) 4. கல்வி . ( உ - ம் .) " கற் 
புறுத்திய கற்புடைய டனை ” ( இராமா , நகர்நீங் . கற்றமரை- ஒருவகைத்தாமரை . 
கசு . ) 5. கற்றல் ; இது தொழிற்பெயர் . 6. நா கற்றர்- கற்றவர் . (உ - ம் .) “ கல்லாரேயாயி 
யகனையே தெய்வமாகக்கொண்டு அவன் சொல் 

னுங்கற்றாரைச்சேர்ந்தொழுகி ” ( நாலடி . கல்வி . 
வழுவாதுநடக்குமகளிர்நிறை . ( உ - ம் . )கற்பென் 

கூ . ) 
னுந் திண்மையுண்டாகப்பெறின் " ( வள் .ருசு . ) 

கற்றழை- ஒருவகைச்செடி . 
புறப்பொருள் வெண்பாமாலை காஞ்சிப்படலம் 

கற்றனை-- காவிச்சீலை . ( உ - ம் .) " செய்யகற் 
உங - ஆங்கவியில் ஒருமையென்றார் . 7.நினைவு . | றானைமுக்கோலந்தணீர் ” ( மறைசையர் . அச .) 
(உ - ம் ) " சிறுபழியிழைக்குங்கற்பா- னெய்தின் ( கல் ; தானை -சீலை . ) 
( இராமா . அட்ச . ச .) 8. நீதிநெறி . 9 . 

கற்றீட்டு - கன்மதம் . ( உ - ம் . ) “ மலைநாதங் 
மதில் . 10. மதிலுண்மேடை . 11. முல்லைக் கற்றீட்டு ” (சட்ட . ருங . ) 
கொடி . ( உ - ம் . ) " கற்புபாடலம் கூவிளம் " ( பெ கற்றுகீதட்டி-- கிரமமாகப்படிக்கும்பிள்ளை , 
ரியபு . தடுத்தாட் . க.ச ) 12. விதி . 

கற்றேக்கு- ஒருவகைத்தேக்குமரம் . ( கல் ; 
கற்புரை- சாம்பிராணி . (உ - ம்.) “ கச்சோ | தேக்கு . ] 
லமாஞ்சிற்பூழிற்கற்புரைதேவதாரம் ” ( தைல . 

கற்றை 

1. கிரணக்கூட்டம் . ( உ - ம் . ) 
தைலவ . கச . ) 

" கண்ணிற்கடைத் தீயுகநெற்றியிற்கற்றைநாற ” 
கற்புழை - மலை முழை . ( பிங்கல . ரு.ச. ) ( இராமா . நகர்நீங் . ககசு . ) 3. மயிர்த்தொகு 
கற்பூ -1. கல்லாரை . 2. கற்றாமரை . தி கதிர்த்தொகுதிமுதலியன . ( உ - ம் . )" கற்றை 
கற்பூசரம் - நாகமலை . 

க்குழல்பிடித்து ” ( பாரத . கிருட்டிண . சச . ) 
கற்பூரசத்து -- கற்பூரச்சிலை . 
கற்பூரம்- 1. கர்ப்பூரம் . ( உ - ம் . ) " கற்பூர ளொன்று . அஃது; ஒன்றன்மிகுதிக்குக்காரண 

கற்றேர் நவிற்சியணி 

அலங்காரவகையு 
நாறுங்கலைசையே ” ( கலைசைச் . சக. ) 2. பொ 
னாங்காணி . ( மலையகராதி .) 

மாகாத ஒன்றை அதற்குக்காரணமாகச் சொல் 
கற்பூரவல்லி -- 

வது . ( உ - ம் .) " தக்கவிவள் கண்யமுனை தன்னி 
ஒருவகைப்பூண்டு . 

} (இரசவைத் .) 
கற்பூரவள்ளி 

லலர்குவளை - ஒக்குங்கருமையுள ” இங்கே குவ 
கற்பூரவாழை - ஒருவகை வாழை . ( த.நி. 

ளையின் கருமைமிகுதிக்கு யமுனையிற்பிறத்தல் 
போ . ங ஙஉ .) 

காரணமாகச் சொல்லப்பட்டது . ( இலக்கணவி 
கற்பொடி- 1. அன்னபேதி , 2. கல்லின் 

னா . விசாகப் குவலயா . சுங . ) ( கற்றோர் - அறி 
தூள் . (உ -ம் .) " காயிலுலகனைத்துங்கற்பொடி ஞர் . நவிற்சி - சொல்லல் . அணி - அலங்காரம் . 
காண்சாழலோ ” ( திருவ " ச . திருச்சாழ . ங . ) கறகறத்தல் - 1. அரிகண்டப்படுத்தல் . 2 . 


ன் 


798 


கறி . 


எக்க 


கறுப்புக்காஞ்சொறி . 


ஓரநுகரணவொலி . ( உ - ம் . ) " எயிற்றணிகற்கற கறிக்கரணை - ஒருவகைக்கரணை . 
கலிப்ப ” ( கந்தபு . சூரன் றண் . சு .) 

கறிச்சுரை - ஒருவகைச்சுரை . 
கறகறப்பு - கறகறத்தல் . 

கறித்தல் - 1 , உண்ணுதல் . ( உ - ம் . ) " அரி 
கறகறெனல் - 1 , ஒரொலிக்குறிப்பு . 2 . மாகொடிப்புற்கறிக்குமோ ” ( நாலடி . குடிப்பி . க . ) 
சீக்கிரக்குறிப்பு . 

2. கடித்தல் . ( உ - ம் . ) " கைகெழுஞாளிகளேகறி 
கறங்கல்-- 1. ஒலித்தல் . ( உ - ம் .) “ மன்ற த்துண்ட ” (கந்தபு . சூரபன்மன் , கக்க .) 
ங்கறங்க ” ( நாலடி , யாக் . நா . ) 2. சுழலல் . ( சூ . கறித்தும்பை - கறிக்குரிய காய்காய்க்கும் 
நிகண் . கக : றகரவெ . கஉ . ) 3. பேய் . 4. வளை ஒருவகைத்தும்பை . 
தடி . 

கறிப்பாலை- கறிக்குரிய ஒருவகைப்பாலை . 
கறங்கு- 1. கறங்கென்னேவலும் , தெரிநி கறிப்பு டோல் - கறிக்குரிய காய்காய்க்கும் 
லைவினைப்பகுதியும் , வினைத்தொகையும் , 2 . ஒருவகைப்புடோல் . 2. சாதவண்டு . 
காற்றாடி . ( உ - ம் .) “ காற்றெதிர்கறங்கிற்சுற்றி ” கறிழள்ளி-- கறிக்குரிய ஒருவகை முள்ளிச் 
( சேதுபு . வேதாள . சங . ) 3. சுழற்சி . 4. சூழ் / செடி , 
தல் . ( உ - ம் .) " கறங்கிருண்மாலைக்கும் பெயர் : கறியாமணக்கு - பறங்கியாமணக்கு . 
வள்ளுவமாலை . நச .) 

கறியுப்பு - கறிக்குரியவுப்பு . ( தன்வர் . 
கறங்குதல் - 1.ஒலித்தல் . ( உ - ம் . ) " கறங்கு உசரு . ) 
க் - தேவதுந்துபியோதையுமிறுத்தில் தெருவு ” கறு- கீறுவுதல் . ( உ - ம் . ) “ கறுத்தரநவர்தஞ் 
(கந்தபு . திருநகரப் சங . ) 2. சுழலல் . (உ -ம் ) செயல்கண்டு ( கந்தபு . தாரகன்வதை . கரு அ .) 
" பம்பரத்துருத்திரிப்புறக்கறங்கியபடிய ” ( கந்த கறுக்காய் - 1. இளநீர்க்கயர் . 2. ஒருமரம் . 
பு . திருநகரப் . உஅ . ) 

கறுக்கை - கோபித்தல் . 
கறட்டி - 1. உலர்ந்தகட்டி , 2. வரண்ட கறுகாய்சொறி- ஒருசெடி . 
கட்டம் . 

கறுத்தகாக்கட்டான்- ஒருகொடி . 
கறத்தல் -1, கவர்தல் , 2. பால்வருமாறு கறுத்தல் -1 , கருநிறங்கொள்ளுதல் . (உ - ம் ) 
முலைபற்றியுருவல் . ( உ - ம் . ) " கன்றுயிரோய்ந் “ கறுத்தாயுருவம்மாமுங்கண்ணும் ” ( இராமா , 
துகக்கறந்து பாலுண்டோன் ” ( இராமா . பள்ளி நகர்நீங்கு . ருஅ .) 2. கோபித்தல் . ( உ - ம் . ) 
யடை . கச .) 

அடியேன் றன்னை- யையாகறத்தேயருளாய் 
கறமன் - காய்ந்து வறண்டது . 

(இராமா . நகர் நீங்கு . அரு . ) 3. வெறுத்தல் . 
கறல் - விறகு . ( பிங்கல . உஅரு எ .) 

கறுத்தோர் - பகைவர். ( ஐங்குறு . ) 
கறவை - பால் கறக்கப்படும் பசு . ( உ - ம் .) " கற 

கறுநாகம் -- காரீயம் . 
வைகன்று துயர்நீங்குகவெனவே ” (சிலப் . ஆய் கறுப்பன் - 1. ஒருதேவதை , 2. கரியன் . 
ச்சி , உரைப்பாட்டுமடை .) 

கறுப்பி -1. எவட்சாரம் , 2. கரியவள் . 3 . 
கறள் - 1. கறை , 2.துரு 

கருவண்டு , 4. காகமிகை . 5. நீலபாஷாண 
கறளை --கறாளை . 

ம் , ( உ - ம் , ) “ வன்னக்கறுப்பிவைப்பானநீலி : 
கற- காடைக்குரல் . 

( சட்ட . உகஉ .) 6. பேய்த்தும்பை, ( உ - ம் . ) 
கறக்கி வரையறை . ( இந்துஸ் . ) 

* நீட்டுச்செடிச்சிநேரேகறுப்பியாம் " ( சட்ட. 
கறர் --- 

அருச . ) 7. பொன்னிமிளை . ( உ - ம் . ) மத்தி 
கறளி --- அடங்காமை . 

யவெள்ளச்சிவழங்குங்கறுப்பிதான் ” ( சட்ட . 
கறளை-- வளர்ச்சியற்றது , வளர்ச்சியற்றவ | சஎ .) 

சஎ .) 8. மீனம்பர் . 
ன் . இருபொருட்குமாம் . 
கறி --- 1. களிப்பாக்கு . ( இராசவைத் . ) 2 . 

கறுப்பு -- 1 , ஆண் உமலம் . ( உ - ம் . ) " கால 

முமணையவுள்ளக்கறுப்பினையறுத்துக்காட்டும் " 
சறிக்குரிய சாய்முதலியன. (உ - ம் . ) “ விறகு 

(சிவதரு . சிவதரும . உரு . ) 2. கருநிறம் . ( உ - ம் .) 
நறுக்கக்கறிநறுக்க ” ( தனிப்பா . ) 3. கறியெ 

கறுப்பும்சிவப்புஞ்” ( சைவச . பொது , கஎ .. 
ன்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் ,வினை 

3. கறை . 4. கோபம் . ( உ - ம் .) “ கறுப்புஞ்சிவ 
த்தொகையும் . 4. சோற்றையுண்ணுதற்குத் 
துணையாகப்பாகம்பண்ணப்பட்ட பதார்த்தம் . 

ப்பும் வெகுளிப்பொருள ” ( தொல் . சொல் . 
( உ - ம் . ) " கறிக்கினியென்செய்கோமென்றிறை 

நசரு .) 5. சினக்குறிப்பு . ( பிங்கல . கவுஎச . ) 

6. மீனம்பர் . 
ஞ்சினார்கணவனாரை ” ( பெரியபு . இளையான் . 
உ .. ) 5. மிளகுகொடி . ( உ - ம் . ) கறிவளரடு கறுப்புக்காஞ்சொறி ஒருவகைக்காஞ் 
க்கத்து ” ( புறநா , கசு அ .) 

சொறி . 


- 


799 


கறை . 


கன்மம் . 


அ 00 


--- 


" ( புறப் 


கறுமுதல் -1 . சினக்குறிப்புக்காட்டல் . 2 . கறைக்கண்டர் - சிவபிரான் . ( உ - ம் . ) " கார் 
சினத்தல் . 

மன்னுங்கறைக்கண்டர் ” (பெரியபு. திருநா . 

உசஅ . ) 
கறுழறுத்தல் - சினத்தல் . 
கறுழறெனல் - 1. ஓரொலிக்குறிப்பு . 2 . 

கறைச்சூலைரோகம் -ஞ்லைரோகபேதத்தி 

லொன்று ; அஃது : உதிரம் பொங்கித்தோலைப் 
குறை சொல்லல் . 3. சினக்குறிப்பு . 
கறுமொறுத்தல் - மொறுமொத்தல் , 

பற்றுவதினாலும் , பற்றியது நரம்பின் துவார 
கறுமொறெனல் - கறுமுறெனல் . 

த்தில் தடைபட்டுத்தங்குவதினாலுமுண்டாகிக் 
கறுவம் - 1. அகங்காரம் . 2. வெகுளி. ( பிங் கீழ்முதுகை அதுசரித்துநின்று அவ்விடத்தில் 

மிகவும் வலிக்குதல் , கைகால் உளைப்பு , அறி 
கல . கஅஎஉ . ) 

வும் தேஜசும் மழுங்குதல் என்னும் இக்குணங் 
கறுவல் - 1. கரியது . 2. கரியவன் . 3. கரு 

களையுண்டாக்கும் . ( சீவரட் . கஉ ங . ) 
நிறம் . 4. சலஞ்சாதித்தல் . 5. சினக்குறிப்பு . 

க றயடி 

யானை . ( உ - ம் ) " கறையடித் 
6. சினக்குறிப்புக்காட்டல் . 

தொகுதியார்ப்ப ” (கந்தபு . வள் . கசு . ) ( கறை 
றுவா - இலவங்கமரம் . 

உரல் , அடி- கால் . ) 
கறுவித்தல் - வைரஞ்சாதித்தல் . 

கறையான் -- சிதல் . ( உ - ம் .) " கறையானே 
கறுவியம் - கறுவித்தல் . 

றிப் - பொருந்துமுழைப்புற்றதெனப்புயங்கமூ 
கறுவிருளை - கருங்காக்கணம். 

ர ” ( பாரத . அருச்சுநன்றவ , சக . ) 
கறுவு - 1. அகங்காரம் . ( உ - ம் . ) " கறுவொடு கன் -- 1 . கல் . ( சூ . நிகண் . ரு : கரு . ) 2. கன் 
ம்பிரகலாதன் கதழ்சினந்தலைக்கொண்டானே ” நர்தொழில் , 3. சிறு தராசுத்தட்டு . ( உ - ம் . ) 
( கூர்மபு . அந்தகா . கஉ . ) 2. கறுவென்னேவ “ மின்பின்பன் கன்றொழிற்பெயரனைய ” ( நன் . 
லும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொ | மெய் . கச . ) 
கையும் . 3. சினக்குறிப்பு . 4. முனிவு . ( உ - ம் . ) கன்பாயா நாடு - குசராததிலுள்ள ஓரூர் . 
" கறுவொடு மயங்கிக்கண்சிவந்தன்று ( 

கன்மகாண்டம் - கருமகாண்டம் . இஃது ஒரு 
பொ . பெருந்தினை , கக . ) 

வைத்திய நூலுக்குமாம் . 
கறுவுதல் - 1. உள்வைரங்கொள்ளுதல் . கன்மசாதாக்கியம் -- பஞ்சசாதாக்கியங்களு 
( உ - ம் . ) " சீறிக் - கறுவிவெகுண்டுரைப்பான்பள் ளொன்றாகிய கருமசாதாக்கியம் . ( உ - ம் . ) " கன் 
ளி ” ( திரிக . சசு . ) 2. சினக்குறிப்புக்காட்டல் . | மசாதாக்கியங்காண் ” ( சைவ + பொது . ருசரு .) 
3. சினத்தல் . 

கன் மடம்- 1. அழுக்கு . 2. ஈயம் . 3 : கறை . 
காம் - கடிவாளம். (உ -ம்.) " கறுழ்பொருத 4 , பாவம் . ( 1 , 4. காஷ ) 
செவ்வாயான் ” ( புறநா . ச . ) 

கன்மதம் 
கறேகெனல் -1. ஒரொலிக்குறிப்பு . 2. கரு 

ஒரு கற்கதிரவியம் . ( உ - ம் . ) 

" இராசனை ” பார் . 
மையாதல் . 3. விரைவின்குறிப்பு . 

கன்மதாரயன்- பண்புத்தொகை . ( பி . வி . 
கறை- 1. அரசனுக்குக்கொடுக்குங்குடியி | உஉ . ) 
றைப்பொருள் . ( உ - ம் .) கறைபன்னீராண்டு கன்மதான்மியம்- சரீரத்திலகங்காரங்கலத் 
டன்விடுமின் ( சிந்தா . நாமக . உஎஎ . ) 2. இர 
த்தம் . ( உ - ம் . ) " கறையாரிலங்கிலைவேல் ” ( தஞ் கன்மபூமி -- கருமபூமி . அது பாரதவருடம் . 
சைவா . கச . ) 3.இருள் . ( உ - ம் . ) " கறைகலந்த கன்மம்- 1. ஆன்மாக்கள் பநம் வாக்குக்கா 
கடியார்பொழினீடுயர் ” ( தேவார . திருப்பிரம . யங்களினாலே செய்த புண்ணியபாவங்கள் ; இ 
சு . திருஞா.) 4. உரல் . ( உ - ம் . ) " கறைகள் வை : எடுத்த பிறப்பிலே செய்யப்பட்ட பொழுது 
போல் அடிபடப்பட ” (பாருத . அணி . சு . ) 5 . ஆகாமியம் எனவும் , பிறவிதோறுமீட்டப்பட் 
கருங்காலி , 6. களங்கம் . ( உ- ம். ) " முயற்கறை டுப்பக்குவப்படும் வரையும் புத்திதத்துவம் பற் 
யின் மதிக்குடையாய் ” ( இராமா . குல . கா .) 7 . றுக்கோடாக மாயையிலே கிடக்கும்போது சஞ் 
கறள் . 8. கறுப்பு . ( உ - ம் .) " கறைகெழுபாச சிதம் எனவும் , சஞ்சிதகன்மங்களுள்ளே பக்கு 
த்துக்கையகப்படலும் ” (சிலப் . அடை . எசு . ) வப்பட்டவை மேலெடுக்குமுடம்பையும் அது 
9. குற்றம் . (உ - ம் . ) " கறையறுபாதமுறையு 

கொண்டு அனுபவிக்கும் - இன்பதுன்பங்களை 
நக்கழறில் " ( ஞானா. நூல். க. ) 10. நஞ்சு . யும் தந்து பயன்படும் பொழுது பிராரத்தம் என 
( உ -ம் .) " கறைமிடற்றிறை ” (கந்தபு . ஆற்றுப் . வும் பெயர்பெறும் , 2. செய்தொழில் . ( சூ . நீ 
உரு .) 11. நிறம் . ( பிங்கல . சகச . ) 

கண் . க : உ . ) 3. தீவினை . 


தல் . 


800 


கன் 


அக 


கன்னம் . 


கன்ம மீமாங்கிசன் - பிராகிருதகாயிகவாசி ( பாரத . கிருட்டிண . –உ . ) 4. சிறுமை . ( பி 
கமாநசிக ஜடபந்த கன்மத்தால் முத்தியென்று ங்கல . ஙஙஙக .) 5. மரக்கன்று , இளமரம் . 
செப்புமவன் , ( சி . சி . அ : உஎ . ) ஞாகப் . ) ( உ - ம் . ) “ நின்றுபயனு தவிநில்லாவரம்பையின் 

கன்மயக்கியம் - கன்மயாகம் . ( உ - ம் . ) " பி கீழ்க் - கன்று முதவுங்கனி " ( நன்னெறி . கஎ . ) 6 . 
ராமிய முகூர்த்தத்திலேயெழுந்திருந்து சிவசிந் வளையல் . ( உ - ம் . ) " ஆய்ச்சியர்கன்றேங்க ” ( இர 
தனை முதலாகச்சிவபூசை யக்கி நிகாரியம் துரிய கு . நாட்டு . ரு ங . ) 
சந்திபரியந்தமாக மோக்கப்பிரகாரங்களிலே அ கன்றுதல்- 1. அடிபடுதல் , தழும்புதல் . 
ந்தந்த வருணாச்சிரமத்துக்கு வேற்றக்கிரியைக | ( உ - ம் ) " கன்றியகள்வன் ” ( சிலப் . கொலை . 
ளையேற்றக்குறைச்சலறப்பண்ணுவது . ( சி.சி. கருஉ .) 2. உருகுதல் . ( உ - ம் .) " கலையின்பி 
அ : உ ங ,சிவாக் .) 

ணைகன்றிடுமென்று ” (சிந்தா . பதுமை. உங . 
கன்மயாகம் - நூல்விதியினாற் பூசாங்கமாக 3. கோபித்தல் . ( உ - ம் . ) “ மூரிமதன் - கன்றினங் 
ப்புனன்மூழ்கிச் சிவார்ச்சனை பண்ணி அக்கிநி காதரவாருளரோ ” ( முல்லையர் . ரு.அ.) 4. நை 
காரியமுதலியன செய்தல் . (சிவதரு . ஐவகை தல் . 5. பதனழிதல் . 6. புழுங்குதல் . ( உ - ம் . ) 
யா . உ . உரை .) 

" கன்றிக்கறுத்தெழுந்து காய்வரோ" ( நாலடி . 
கன்மலி - ஏலம் . ( மலையகராதி . ) 

அவை . ரு . ) 7. மிகுதல் . ( உ - ம் . ) " களவின் 
கன்மழை - கல்லாக வருஷிக்குமழை .(உ -ம் . ) கட்கன் றிய ” (வள். உஅச . ) 8. வருந்துதல் . 
“ சன்மழைசொரிந்திடும் ” ( கந்தபு . திருநகர ( உ - ம் . ) " சிற்பதங்கன்றுமெனச்சென்ற தூதன் ” 

( மறைசையந் . சு அ .) 9. வாடுதல் . ( உ - ம் .) " தன் 
கன்மாடபாதன் - சூரியவமிசத்துள்ள ஓரர னுடம்புகன்றுங்கால் " ( திரிகடு . கக. ) 
சன் . ( உ - ம் . ) " சொன்மாடமெனக்கறுத்த தக் 

கன்றுபுக்கான் ஒரு பூடு . 
கணத்தந்நீர்மையினாற்சுடர்வேல் வேந்தன் - கன் 

கன்னக்கோல் - சுவரகழ் கருவி . 
மாடபாதனெனப்பேர்படைத்தான் நீர்படை கன்னகம் - கன்னக்கோல் . ( உ - ம் . ) " கன் 
த்தகடற்பாரெங்கும் ” ( சிவராத் . கன்மாட.உங . ) னகமின்றியும் ” (சிலப் . கொலை . கசஉ . ) 
கன்மாதி- கருமாதி . 

கன்னங்கருமை - மிகக்கருமை . ( உ - ம் . ) சுக 
கன்மாதிகன் - கடன் செய்வோன் . 

ன்னங்கரிய குழற்காலகை ” ( பாரத . நிவாத 
கன்மார் - கற்பார் . ( உ - ம் . ) " இளம்பல்கோ கசு .) 
சர்விளங்குபடை கன்மார் ” ( புறநா . கசுகூ . ) 

கன்னங்கறேரெனல் - மிகு கறுப்பாயிருத் 

தல் . 
கன்மீ- கருமமுடையவன் . ( உ - ம் . ) " கன் 

கன்னசூலை - ஒருவகைச்சூலை . 
மிஞாநிக்கொப்பே ” (திருமந் . குருகி . எ . ) 

கன்னடகௌளம் - ஒரு பண் . 
கன்மிட்டன் - கன்மத்தன் . ( உ - ம் . ) " கன் கன்னடம் - ஒரு இராகம் . 2. ஒரு கூத்து 
மிட்டனாகிக்காக்கும் ” ( இராமா . இலவண ங ங .) 3. ஒருபாஷை . 4. தேயமைம்பத்தாறினொன் 
கன்றுகை - மலைக்குகை . ( ஐங்குறு . ) று . (நன் . பெயரி . கசு . உரை ) 
கன்முதிரை- ஒருவகை முதிரைமரம் . 

கன்னடியம் -1 , ஒருதேசம் . 2. ஒருபாடை 
கன்ழரிசு - ஒருமரம் . 

கன்னடியர் - ஒரு சாதியார் . 
கன்மேந்திரியம் - ஐவகைக்கன்மேந்திரிய கன்னப்பிளவை - ஒரு சிலந்தி . 
ங்கள் ; அவை : வாக்கு , பாதம் , பாணி , பாயு கன்னப்புற்று-- 

கன்னக்கிரந்தி . 
ரு , உபத்தம் என்பன . 

கன்னப்பூ- ஒரு காதணி . ( உ - ம் . ) எசேகர 
கன்மொந்தன் - ஒருவகை வாழை . 

ப்போது கோதில்கன்னப்பூக்கஞல ” ( இராமா . 

கோலங் . கஎ . ) 
கன்றல்--1 , கடுப்பு . 2. கன்றினது . 3. கன் 
றுதல் . 4. கோபக்குறிப்பு . ( சூ . நிகண் . அ 

கன்னபூரம்- ] . அசோகு . 2. வாகைமரம் . 

3. நீலோற்பலம் , ( 1 , 2 , 3. கண - வா ) 
சுஉ . ) 

கன்று - 1. அற்பம் . ( சூ . நிகண் . அ : கக கன்னம் --- 1 . கதுப்பு . ( உ - ம் . ) " செவிதாள் - 
2. எருமை , ஒட்டை , கடமை , கவரி , காட் கன்னநாடுவர் ( கந்தபு . அதிவீர , ஈச . ) 2 . 
டா , கராம் , குதிரை , பசு , மரை , மான் , யா களவு . (உ - ம். ) " கன்னமே கொடுபோயின்கண் 
னையிவற்றின் குட்டி . ( உ - ம் .) ( சூ . நிகண் , ங ; டகர் " ( இரகு . யாக . சஉ . ) 3. கன்னம்வைத் 
ஙக . ) 3. கன்றென்னேவலும் , தெரிநிலைவி தல் . ( உ - ம் . ) " கன்னங்களவுமிகுத்திடும் ” (திரு 
னைப்பகுதியும் , வினைத்தொகையும் . ( உ - ம் . ) மந் . திருக்கோயிலிழிவு . ச . ) 4. காது . 
“ கன்று சினமனத்தோர்கல்லாதவரிளையோர் ) நிகண் . உ : கச . ) 5. கிரகமார்க்கவளவு . 6. சுவ 


. 


. ) 


801 


கன்னி . 


JOR 


கனலி . 


மை , 


ன்று . 


ரகழ்கருவி . ( பிங்கல , கரு அவு. ) 7. தராசுத்த சியினொன்று . ( சூ . நிகண் . சு : கரு. ) 16. புது 
ட்டு . அம் - சாரியை . 8. தோண்டல் . ( வி - ணி ) ( உ - ம் .) " கன்னிநீலக்கட்கன்னி (சிந் 
9 , நரம்பு 10. நோய் தணித்தற்குப்பண்ணி 

தா . குணமா. ரு 0 .) 17. பெண் . ( சூ . நிகண் . 
க்கொடுக்கும்படிமம் . ( உ - ம் . ) “ கழங்குமெய்ப் கக : னகரவெ . எ .) ( 1 , 2 , 5 , 7. பிங்கல . 
படுத்துக்கன்னந்துக்கி ” (ஐங்குறு . உசரு.) 11. நநசுவு . ) ( 15. கந ) 
யானைச்செவி . ( பிங்கல . உசஙO.) 

கன்னிகம் - மணித்தக்காளி, ( மலையகராதி ) 
கன்னமிடுதல் - 1. களவெடுத்தல் . 2. சுவ கன்னிறம் - இசங்கு . ( மலையகராதி . ) 
ரகழ்தல் , 

கன்னுவர் - கன்னார் . (சூ . நிகண் . உ : நக .) 
கன்னல்- 1. கரகம் . ( உ - ம் . ) " கன்னலுமி 

கன்னுறுகம் -- சிறுகீரை. ( மலையகராதி .) 
ழ்ந்தகடிப்புனலுய்த்தான் ” ( கந்தபு . தெய்வ . 

கன்னெஞ்சி- 1. அவுரி . 2. வன்னெஞ்சி . 
உசாரு . ) 2. கரும்பு . ( உ - ம் .) நல்லறிவினர் 

கன்னை - பக்கம் , 
போற்றுவன்றியெழுந்தனகன்னல் ” (திருவா 

கன்னைக்கொற்றி - இருபக்கமான கட்சிக் 
த . திருப்பெரு . உ அ . ) 3. கற்கண்டு . ( பிங்கல . 

குமுதவி செய்வோன் . 
ககசரு .) 4. சருக்கரை . ( உ -ம் .) “ தீவியகன் 

கன்னைக்கோல் - நெய்வார் கருவியினொ 
னல் செறிந்திடுசெந்தேன் ” ( கந்தபு . தெய்வ . 
உச அ . ) 5. நரம்பு . 6. நாழிகை . ( உ - ம் .) " இந் 

கனகமீளது- வான்மிளகு . ( மலையகராதி . ) 
நிலைநாலைங்கன்னலெல்லை நின்றாடல் செய்தார் ” 

கனகாரியம் - ஊமத்தை . ( மலையகராதி . ) 
( திருவிளை . அங்கம் . கஅ . ) 7. நாழிகைவட் 

கனத்தல் - 1. அதிகரித்தல் . 2. பருத்தல் . 
டில் . ( பிங்கல , ஙஙஙஎ . ) 

3. பாரமாயிருத்தல் . (உ - ம் .) “ கனக்கும் வெண் , 
கன்னவகம் - சிறுகீரை . ( மலையகராதி . ) 
கன்னன் - சூரியனுக்குங்குந்திக்கும் மகனா 

டரளவடமுலைப் பெரியகரியகண்ணி ” ( பாரத . 
கிய அங்கதேசராசன் . ( உ - ம் .) " கதிரவன்றருக 

குருகுல , கஙஎ . 

கனப்பு -1. மிகுதி . ( உ - ம் . ) " புதுமலரி 
ன்னனென்றுலகெலாங்கை தொழுங்கவின்பெ 

ன்கனப்பெண்ணிறிரைசுமந்து ” ( பெரியபு. திரு 
ற்றான் ” ( பாரத . சம்பவ . சஉ . ) [ இவன் பிறக் 

நா . ந . ) 2. வீக்கம் . ( உ - ம் .) " துவிதாங்கசப்த 
கும்பொழுது காதுகளிற்குண்டலமணிந்து பிற 

தாதுக்களிற்கட்டுங்கனப்புஞ்சுடரலாமே ” ( தை 
ந்தமையின் இப்பெயர்பெற்றவன் . ) ( கண- ] ல . தைலவ . நிச .) 
கன்னா - ஒரு வாச்சியம் . 

கனல் - 1. அக்கினி. ( உ - ம் .) " கனல்பயந் 
கன்னடர் - சேரர் . ( உ - ம் .) கன்னாடர்மண் 

தோன்- சரணமலர்தலைக்கொண்டு ” ( பாரத.வா 
கொண்டவாணன் ” (தஞ்சைவா . ஙருசு .) [ கல் 

ணா . க ங . ) 2. உட்டணம் , 3. கனலென் 
மலை . நாடு ; அர் . ) 

னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினை 

த்தொகையும் . 4. கார்த்திகை நட்சத்திரம் , 
கன்னதம் - அன்னபேதி . 

( உ - ம் .) “ தருகந்தைகூடுஞ்சதயங்கனல்சங்கர 
கன்னர் - 1. ஒரு சாதியார் . 2. ஒரு மரு னறுவை ” ( விதாந . குணாகுண . கா . ) 5. சித் 

திரமூலம் . ( உ - ம் .) " கடுகளிகடுக்கைவில்வங்க 
கன்னவதஞ்சம்- செவிமலர்ப்பூ என்னும் னற்சுவாதறுபலார்த்தம் ” ( தைல . தைலவ.கஙக ) 
ஓரணி . ( சூ . நிகண் . எ : உஅ . ) 

கனல்பேதி- சகஸ்ரபேதி . 
கன்னி -1. அத்தநாள் . 2 , அழிவின்மாது , 

கனல்வு - கோபம் . ( உ - ம் . ) “ இங்குநின்வர 
மணஞ்செய்யாதபெண் . 3.அழிவின்மை.( உ - ம் .) 

வென்னவெனக்கனல் வெய்த ” ( இராமா.சூடா . 
" கன்னிமாநகர்க்கன்னியர் ” (சிந்தா. குணமா. 

எஅ . ) 
ரும் .) 4. அழுகண்ணி . ( உ - ம் .) " ஒழுகுநற்க 

கனலல் - கனலுதல் . 
ண்ணி ” (சட்ட . அருஅ .) 5. இளமை . 6 . கனலி- 1. கொடுவேலி . ( மலையகராதி . ) 2 . 
உமை . ( உ - ம் .) " கன்னி நன்னெடுங்காப்புடை இரத்தமூலம் , ( இராசவைத் ) 3. சூரியன் . 
வரைப்பில் " ( பெரியபு. திருக்குறிப் , எடு .) 7 . ( உ - ம் .) " கடற்பிறந்தகோலக் - கடுங்கதிர்க்கனலி 
ஒருநதி . 8. கரந்தை . 9. கற்றாழை . ( தைல , கோப்பக்காரிருளுடைந்ததேபோல் ” (சிந்தா . 
தைலவ . ஙக .) 10. கன்னிப்பருவம் , ( உ - ம் .) பதுமை . கஉரு . ) ( கனல் - வெம்மை . 

ஒரு 
" கறங்கு புதிரியுமென்கன்னிமாமதில் ( இரா விகுதி .) 4. செவிட்டுவாதம் . ( இராசவைத் . ) 
மா . மிதிலை . ருக .) 11. காக்கணம் . ( சூ . நிக 5. நெருப்பு . ( உ - ம் . ) " முந்தூழ் - மாட்டுருகன 
ண் . சி: உஎ . ) 12. தலப்பெண் . 13. துர்க்கை . லியென்ன ” ( கந்தபு . மகாகாள . கக . ) 6. பன்றி . 
14. தெய்வப்பெண் . 15. பன்னிரண்டு இரா ( பிங்கல . உரு.உ.) 


802 


கனி 


அக 


கனைத்தல் . 


| 


கனலியர் - கொதிப்பதாக . ( உ - ம் .) " காடு வி . எஅ .) 3. சாரம் . (சிந்தா. ) 4. தித்திப்பு . 
படுதீயிற்கனலியர்மாதோ " (ஐங்குறு . ஙஎசு ( சூ . நிகண் . அ : ருச . ) 5. பழம் . ( உ - ம் .) " இக் 

கனலுதல்- 1. எரிதல் . ( உ - ம் .) " சுலவிவ கனியெனக்குநீநல்கென்று ” ( பாரத , பழம்பொ 
யிற்றகங்கனலுஞ்சூலைநோய் ” ( பெரியபு . திரு 

( பெரியபு . திரு ரு . உ . ) 
நா . சுஉ . ) 2. காய்தல் . 3. சுடுதல் . ( உ - ம் .) கனிக்காய் - உதாயக்காய் . ( உ - ம் . ) " பூவா 
" வேமிருந்தையெனக்கனலும் வெங்காமவெம் துகாய்க்கும்பாகலினுடைய கொழுவியதிரண்ட 
பிணிக்கு ” ( இராமா , சூர்ப்ப . ககஅ . ) 

கனிக்காயும் ” (சிலப் . கொலைக் . உச . உரை . ) 
கனலொழங்கு- சுவாலை . ( சூ . நிகண் . க : கனிகை -- க 

கனிதல் . 
ருக .) 

கனித்தல் - கனிவாதல் . ( உ - ம் .) " கனிக்கு 
கனவட்டம் - 1. குதிரை . 2. பாண்டியன் மின் மொழியம்பிகை ” ( சிவர்க. தேவியிமயம் . 
குதிரை . ( உ - ம் . ) " கனவட்டந்தினவட்டமிட உக .) 
ககண்டு ” (மதுரைக்கல . க . ) 

கனிதல் - 1. இரங்குதல் . ( உ - ம் . ) " கனி 
கனவல் 

கனாக்காணல். ( உ - ம் . ) " கனவ வுறுமன்பாலென்று நானும்மைக்காண்பதென் 
விற்பொருக்கெனவெழுந்து ” (தணிகைப் . திரு று ” ( பாரத . நாடுகரந். கா .) 2.உருகுதல் . ( உ - ம் ) 
நாட்டு . சஉ . ) 

" கற்கனியக்கனிகின்ற துயரானை ” ( இராமா. கு 
கனவு 

- 1. கனவென்னேவலும் , தெரிநி கப் . உக . ) 3. கரைதல் . 4. தணியாக்கோ 
லைவினைப்பகுதியும் . 2. கனா. ( உ - ம் . ) " கடு பம் . (பிங்கல . க அஎரு . ) 5. நெகிழ்தல் . ( உ - ம் ) 
க்குமென்னெஞ்சங்கனவினாலென்கை " (சிலப் . " கனிபதம் பார்க்குங் காலையன்றே " ( புறநா. 
கனாத்தி . சரு . ) 3. நித்திரை. 4. மயக்கம் . ( 3 , கஙக. ) 6. பழுத்தல் . ( உ - ம் . ) “ காலமின்றியு 
4. சூ . நிகண் . கக ; னகரவெ . கூ . ) 

ங்கனிந் தனகனி ( இராமா . வனம்புகு . சச . ) 7 . 
கனவுதல் - கனாக்காணல் . ( உ - ம் .) " பாய 

புதைத்தல் . 8. முற்றல் . (சிந்தா ) 
ல்கொண்டென்றோட்கனவுவார் ( கலி . உசு . ) கனிப்பு - இனிமை . ( உ - ம் . ) கனிப்புறு 
கனவு நூல் கனவைப்பற்றிச்சொல்லும் 

சொல்லளை இ ” ( சிந்தா . குண . கஎஸ் ) 
ஒரு நூல். 

கனியாமணக்கு- 1. ஒருவகையாமணக்கு . 

2. பப்பாமரம் . 
கனவுழலி - விஷமூங்கில் . ( மலையகராதி . ) 
வளையலுப்பு . 

கனிவாழை - ஒருவகைவாழை . (சிந்தா . ) 
கனற் கூர்மை 

) 
கனற்சி - 1. சினம் . 2. வெப்பம் . 

கனிவு -1. அன்பு. ( உ - ம் . ) " கண்டேனெ 
கனற்சிலை - மந்தாரச்சிலை . 

ஞ்சங்கனிவாய்க்கனிவாய்விடம் " (இராமா . நகர் 
கனற் சுக்கிரன்- சுக்கிரரோகபேதமைந்த நீங் , சஅ . ) 2. இரங்கல் - ( உ- ம் . ) " கனி 
னுள் ஒன்று . அது : விழியில் நோவையும் உள் வுறுமன் பிலாழ்ந்து " ( திருவிளை . மாய் . உஎ ) 
ளில் அனல்போற்காந்தலையும் உண்டாக்கும் . 

3. முதிர்தல் . 
( சீவரட் உசுரு. ) 

கனுக்கு- 1 , கனுக்கென்னேவலும் , தெரி 
கனற்பு - அடுப்பு . 

நிலைவினைப்பகுதியும் . 2. சந்தத்தினசைப்பு . 
கனற்றல்-- 1. கனன்றெரிதல் . ( உ - ம் . ) கனுக்குதல் - 1. கயக்குதல் . 2. சந்தம்பெ 
“ கலந்தவர் காமத்தைக் கனற்றலோசெய்தாய் ” | றவசைத்துப்பாடல் . 
( கலி . கசஅ .) 2. காயப்பண்ணுதல் . 3. சுடு 

1. ஒலி . ( சூ . நிகண் . கக . னகரவெ . 
தல் . 

க . ) 2. கனையென்னேவலும் , தெரிநிலைவினை 
கனறல்- 1. கடுப்பு . 2. கோபக்குறிப்பு . | ப்பகுதியும் , வினைத்தொகையும் . ( உ - ம் . ) “ கா 
கனன்மாம் - சோதிமரம் . 

லைமுரசக்கனைகுரலோதையும் ” (சிலப் . புறஞ் 
கனன்றல் - 1. கனலுதல் . 2. சினக்குறி சேரி . கச O. ) 3. செறிவு . ( உ - ம் .) " கனையிரு 
ப்பு . 

முந்நீர் ” ( மதுரைக் . உஙரு . ) 4. நிறைவு . 
கனனிறக்கல்- கெம்புக்கல் . 

(உரிச்சொனிகண் . கக . ) 5. மிகுதி . ( உ - ம் .) 
கன்னிறம் - மாணிக்கம் . 

" கனையெரியுரறியமருங்கும் ” ( புறநா . உங . 
கனா - நித்திரையிலே தோன்றும் விஷயம் . 

கனைத்தல் - 1. ஒலித்தல் . ( உ - ம் .) " கனைக 
(உ -ம் .) " கானமர் கோதைகனாமொழிகின்றாள் " டற்றண்சேர்ப்ப " (நாலடி . கல்வி . அ .) 2. கத 
( சிந்தா . நாமக . கக ங . ) 

றல் , ( உ - ம் . ) " மேதிகன்றுள்ளிக்கனைப்பச்சோ 
கனி - 1. கனியென்னேவலும் , தெரிநிலை ர்ந்த-பாலுண்டு” ( இராமா . நாட்டு . கங . ) 3 . 
வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 2. கனி குதிரைமுதலியவற்றின் கனைப்பு . 4. சிரித்தல் . 
வு . ( உ - ம் . ) கனிவளர்கிளவி ” (சிந்தா . கோ ( வழக்கு . ) 


கனை 


803 


காக்காய்ப்பொன் . 


அசே 


காகசகுட்டம் . 


கா 


கனைதல் - நெருங்குதல் . ( உ - ம் . ) கழல் காக்காய்மீன் - ஓர்மீன் . 
வீரர்கனைந்து சுற்றி ( கந்தபு . அமரர்சி . ச எ . ) காக்காய்ழக்கி- கருமுகிற்பாஷாணம் . 

காக்காய்ழக்கு- காக்காய்மூக்கி . 
கனைப்பு - கனைத்தல் பார் . 

காக்காய்வலி - ஒரு நோய் . (காக்கைவலி 
கனைவு - நெருக்கம் , 

பார் . ) 

காக்காரர் - தோட்சுமைகாரர் . 
கா 

காக்காவெனல்-- ஒரொவிக்குறிப்பு . 

காக்கிய - காத்தற்பொருட்டு , (உ - ம் .) “ கா 
[ இது ; ககரமெய்யும் ஆகாரஉயிருங் க்கிய செல்வது ” (இறை . ஙசு . உரையில் . உஙக 
கூடிப்பிறந்த ஒருயிர்மெய்யெழுத்து .) 

காக்குத்துவான்- ஒரு புள் . 
1. ஓர் அசைச்சொல் . ( உ - ம் . ) புறநிழற் காக்குறட்டை- கறுத்தக்காக்கணம் . [ கார்க் 
பட்டாளோவிவளிவட்காண்டிகா ” ( நன் .இடை . குறட்டை என்பதில் ரகரவொற்றுத்தொகுத் 
உஉ . உரை . ) 

தல் . ( மலையகராதி .) 
2. காத்தல் . [ இப்பொருளாங்கால் முத காக்குறேட்டை- காக்குறட்டை . 
னிலைத்தொழிற்பெயர் .) 

காக்கை- 1. அவிட்ட நாள் . ( திவாகரம் , 
3. காத்தண்டு , இருபக்கமுஞ்சுமைதாங்கு முதலாவது , கஉ - பக் .) 2. காக்குதல் . ( கா ; கை . 
ந்தடி . ( வள் , கககங . உரை . ) 

ஒரு தொழிற்பெயர் விகுதி . ) 3. காகம் . ( உ - ம் . ) 
காவடி . ( உ - ம் . ) " கப்பாலாயர்கள் காவி " காக்கையுகக்கும்பிணம் .. ( வாக்குண்டா. உச .) 
ற்கொணர்ந்த கலத்தொடுசாய்த்துப்பருகி ” ( பெ காக்கைக்கண்ணன் - காகம்போலுமொரு 
ரியாழ் . மூன்றாம் . க -வது தன்னேர் . ரு . ) கட்பார்வையுடையோன் . ( உ ம் . ) " கற்புளார் 

5. காவென்னேவலும் , தெரிநிலைவினைப்ப செயலைநொய்து கழறினன்காக்கைக்கண்ண - ன 
குதியும் . ( உ - ம் .) " காதலையானின்னடியேவ ற்றவர்தேவர்ஞாநயோகர் ” (சிவதரு . க : நக . ) 
ணங்க ” ( மருதூரங் . அக .) ( ஏவல் .) 

காக்கைக்கெற்பம் வீட்டின் நீளத்தை 
6. சோலை . ( உ - ம் . ) ( சூ . நிகண் . கக: வகர அகலத்தாற்பெருக்கிவந்த துருவத்தை எட்டா 
வெ . கங . ) 

ற்பிரிக்கச்சேடம் ஆறாய்வரின் அது . 
7. துலாக்கோல் . ( சூ . நிகண் . கக ; 

காக்கைக் கொடியாள்- மூதேவி . ( திவா 
வெ . கங . ) 

கரம் . முதலாவது , சு- பக் .) 
8. தென்னை பனையிவற்றின் கள் . 

காக்கைபாடினியம் - ஒரு யாப்பிலக்கணம் ; 
9. தோட்சுமை , ( உ - ம் .) " காவினது ஒரு அது : பெருங்காக்கைபாடினியம் , சிறுகாக்கை 
தலைக்கண்ணேபதலைதூங்க ” ( புறநா . கமங . பாடினியம் என இருவகைப்படும் . 
உரை . ) 

காக்கைபாடினியார்- தொல்காப்பியருட 
10. பூந்தோட்டம் , 

ன்கற்ற ஒரு தமிழ்ப்புலவர் . 
11. வருத்தம் . 
12. வலி . 

காக்கைவலி- ஒரு வலிநோய் ; இது: 

கண் 
காக்கட்டான்-- காக்கணம் . 

களை மலரமலரவிழிக்குதல் , அவ்வேளையில் மல 
காக்கணங்கொவ்வை - காக்குறட்டை . 

சலம் நழுகல் , இரண்டுகால்களும் முறைத்துக் 
காக்கணம் - ஒருகொடி . அது : கருங்காக் 

கொள்ளுதல் , தொண்டையும் நாவுமுலர்தல் , 
கணம் , வெள்ளைக்காக்கணம் எனப்பலவகைப் 

சிலேஷ்மத்தினால் வாயிலிருந்து கோழைவிழு 

தல் என்னும் இக்குணங்களையுண்டாக்கும் . ( சீ 
படும் . 
காக்கம் -1. காக்குறட்டைச்செடி , 2. கொ 

வரட் . உசஉ . ) 
வ்வை . ( 1 , 2. ( மலையகராதி . ) 

காக்கைவேலி - உத்தாமணி . 

காக்கொறட்டை- கருங்காக்கணம் , 
காக்காச்சி- ஒரூமச்சி , ( நுழையர் வழக்கு . ) 

காகக்கரிப்பான் 
காக்காய்க்கொல்லி- 1. ஒருபுதர் . 2. ஒரு 

கருங்கையாந்தகரை . 

( உ - ம் . ) " கவிர்முடக்கற்றான் காகக்கரிப்பனீர்வ 
விதை . 

ல்லி (தைல . தைலவ , கச . ) 
காக்காய்ச்சோளம் - ஒரு சோளம் . 

காககுடம் - எள் . 
காக்காய்ப்பாலை - ஒருபாலை , 

காகச்சிலை- கருமுகிற்சிலை , 
காக்காய்ப்பூ - ஒருபூடு . 

காகச்சுக்கான் - கருஞ்சுக்கான் . 
காக்காய்ப்பொன் - 1. பொன்னிறப்பிசி காகசகட்டம் - ஒருவகைக்குட்டரோகம் ; 
ன் . 2. போலிப்பொன் , 

இது: கொப்புளங்கள் சிவந்தநிறத்துடனுண் 


வகர 


804 


காகபதம் . 


அரு 


காகரூடி , 


து ) 


} 


டாகிப்பின் கறுத்துக் கிராம்புமுகிழினுருவத் வயிரக்குற்றங்களினொன்று . ( உ - ம் . ) காகபாத 
தைப்பெற்று உடைந்து இரணங்களாகும் . ( சீவ ம்பார் . ( 1 , 2. காகவடி : 7 
ரட் . கருக .) காக்கையின் பிறப்பைப் போல் 

காகபரணி - நரிப்பயறு . ( காகவணி ) 
முதற்சிவந்து பின்பு கறுப்பதால் இப்பெயர் 
பெற்றது . ) 

காகபலம்- வேம்பு . ( காகவ ; காக ; 
காகசிஞ்சை- குன்றிக்கொடி . ( காகவி -பழம். ) 

காகபாஷாணம்- ஒருவித வைப்புப்பாஷா 
காகணந்தி - குன்றிக்கொடி காகண 

ணம் . ( சட்ட . உகரு .) 

காகபாதம் - வயிரச்சாதிமணியின் குற்றங் 
காகணந்திகை - காகணந்தி ( காகணதிகா ) களிலொன்று . ( உ - ம் . ) " காகபாதமுங்களங்க 

காகணம் - 1. குட்டவியாதி . 2. குன்றிக் மும்விந்துவு " (சிலப் . ஊர்காண் . கஅ O.) 
கொடி ( காகண ) 

காகபாதன் - ஒருபூதத்தலைவன் . ( கந்தபு. 
காகத்துரத்தி ஆதொண்டை , ( மலையக 

ஏமகூ . கச . ) 
ராதி . ) 

காகபீலி - குன்றிக்கொடி . 

காகபுச்சம் குயில் . 
காகதாலியம் - 

( காக : 
காகதாலீய நியாயம்- ற்கூறப்பட்ட நி காக ; வ - வால் . ) 
"பாயங்களுள் ஒன்று ; அது ; காகமிருக்கப்பனம் காகபுட்டம்- குயில் ( காகவுஷ : 
பழம் விழுவது போலத் தற்செயலாய்ச்சம்பவிப் 
பது . (திருவால . திருவிளை . ) ( காகதாய 

ஷ - வளர்க்கப்படுதல் . ) 

காகம் - 1. அவிட்ட நாள் . ( உ- ம். ) " புடைய 
நாய் ) 

றுகாகம் 

வசுக்கைநாள் பறவைபுள்ளு மாவணியு 
காகதாளிநியாயம் 

மேயவிட்டம் " ( சாதகசிந் . காலநிகண் . 20. ) 
காகதாளியம் காகதாலீயநியாயம் . 

2. காக்கை . ( உ - ம் . ) " காகபந்தரிற்கருமுகிற்கா 
காகதாளீயம் - 

ளிமங்கஞலும் " ( கந்தபு . ஆற்று , கங .) 3. கீரி . 
காகதுண்டம் - அகில் , ( சூ நிகண் . ச : ங . ) 4. வடகீழ்த்திசைப்பாலன் குறி . ( சூ . நிகண் 
[ காகதண 

க 2 ; 40. ) 5. வைப்புப்பாஷாணம் முப்பத்தி 

ரண்டினொன்று , [ 2 , 4. காக ) 
காகதுண்டி 1. ஒருவகைப்பித்தளை . 2 . 

காகமாசி- 1. கருந்தக்காளி . 2. செம்ம 
கஞ்சாப்பூண்டு. ( காககலீ) 

ணித்தக்காளி, ( உ - ம் . ) " சதபுட்பிதுஸ்பரிசமு 
காகதுவசம் வடவைத்தீ , ( காகயாக ) 

ண்டிவீழிசங்கரத்தைவாராகிகாகமாசி ” ( தைல . 
காகதேரி-- மணித்தக்காளி. 

தைலவ . எசு . ) 3. மணித்தக்காளி. (உ - ம் .) " கா 

கமாசிப்பாதுகைமோரடமுருக்கு . ( தைல . தை 
காகந்தி- காவிரிப்பூம்பட்டினத்தின் பரியா 
யநாமம் . ( மணிமே .) 

லவ . ககூடு . ) ( காகரலீ ) 
காகநதி- காவேரி . 

காகமாசித்தைலம் - செம்மணித்தக்காளிச் 
காகநாசம் -- நரிமுருங்கை . 

சாற்றோல் பிறவுஞ்சேர்த்து வடிக்கப்படுந்தை 

லம் ; அதன் விவரம் " வாயசிச்சா ....... புரிகாக 
காகநாசி- 1. சிறுகொவ்வை . 2. பாற்சொ 

மாசியீதே ” யென்பதிற்காண்க . ( தைல . தை 
ற்றி . ( மலையகராதி . ) 

லவ . சுரு . ) 
காக நிமிளை - கருநிமிளை , 

காகயவம் - பதர் . [ காகயவன்: காக 
காக நீலை- நாவவினொருபேதம் . ( காக 

போன்றது . யவ O - தாநியம் .) 

காகரி-- திப்பலி. ( மலையகராதி . ) 
காக்நேரி - மணித்தக்காளி. ( மலையகராதி . ) காகருகம் - 1. எட்செடி . 2. குருவிச்சை . 

காகா ஹ ) 
காகப்புள் - 1. அவிட்டம் . ( சூ . நிகண் . க : 
எஎ . ) 2. காக்கை , 

காகருகன்- 1. ஆந்தை . 2. இடம்பமுடை 
காகபதம் - 1. காலதசப்பிரமாணத்தொ 

யவன் . 3. கிரவாணி . 4. பயங்கரமுடையவன் . 
ன்று ; அது : குரு இரண்டு கொண்டது . 2. ஸ்தி 

5. வறியவன் . [ காகாக) 
ரீபுருஷரது ஆலிங்காபேதத்துள் ஒன்று . 3 . காகருடி - பன்றி . 


நீலா ) 


805 


காகோட்கி . 


அசு 


காச்சாக்கு . 


( 


காகலீர்வம் - குயில் , காகவாவம் : கா காகோடியர் - நாடகர் , 
கவீ - எக்காளம் . ஈவ்- ஓசை . ) 

காகோதாம் - பாம்பு . ( பிங்கல . உசு 0 க. ) 

காகொடிா - வயிற்றாலும் நெஞ்சாலும் விளை 
காகலூகம் - ஆந்தை . ( காகாக) 

ந்து போவது . ) 
காகலூகன் - 1. பயந்தவன் , 2. வறிய 

காகோலம் - அண்டங்காக்கை , ( காகொ 
வண் காகா அக . ) 

Go ) 
காகவாகநன் - சநி . ( காகவாஹந ) 

காகோளி - 1. அசோகு . ( சூ . நிகண். ச : 
காகளம்- 1. எக்காளம் . ( உ - ம் . ) " கல்லெ 
னவிரங்குறுகரடிகாகளம் " ( கந்தபு . சரவண . 

கரு . ) 2. கொடியரசு . 3. தேட்கொடுக்கி . ( 2 ) 
க . ) 2. ஒரு கழுத்தணி . 3. புள்ளோசை . [ 1,2 . 

3 , மலையகராதி . ) ( காகொலி ) 
காக ] 

காங்கவீநம் - தினைவிளையு நிலம் . 
காகாங்கீ - சிறு கோவை . ( காகா ] காங்கி -- அவாமிக்கான் . ( உ - ம் . ) மற்றவன் 
காகாட்சிகோள நியாயம் காகத்தினது 

கைத்துண்பான் காங்கியெனப்படுவான் ( நான் 

மணிக் . சுக .) 
ஒரு கண்மணியே இருகண்ணிடத்தும் கலந்து 
வருவதுபோலக்கொள்ளப்படும் ஒரு நியாயம் , 

காங்கிசை -- விருப்பம் . ( உ - ம் . ) “ காங்கிசை 
காகாக்ஷகொநயம் ] 

மிக்கமறக்கொடி வெற்றியில் (திருப்பு. உசுங ) 
காகாபிசாசு - ஒரு பேய் . (இரத்தமுண் (காக்ஷா) 
ணும் வாவற்பறவையென்பர் உவின்சிலோ அக காங்கு - 1. நீலப்புடைவை . 2. பெரும் 
ராதிகாரர் . உஎசு . ) 

பானை . 
காகாரி -- ஆக்தை . ( காகாரி: காக; சுரி 
காங்கூலம் இணையாவினைக்கை முப்பத் 
பகை . ] 

துமூன்று வகையினுள் ஒன்றாய்க் குவிகாங்கூல 
காகாலன் - அண்டங்காக்கை . காகா 

[ ) 

ம் , முகிழ்காங்கூலம் , விரிகாங்கூலம் என முத்தி 

றப்படுவது . ( உ - ம் .) " காங்கூலம் மேகருதுங்கா 
காகாவிரிச்சி- காகாபிசாசு . 

லைச் சுட்டும்பேடும் பெருவிரன்மூன்று-மொட் 
காகத்தீர்- குறிஞ்சா. ( மலையகராதி ) 

டிமுன் குவியவநாமிகைமுடங்கிச்-சிறுவிரனிமி 

ர்ந்த செய்கைத்தாகும் " " முகிழ்காங்கூலமுந்து 
காத -1 . இசையெச்சம் . ( உ - ம் .) “ இனி | றமொழிந்த- குவிகாங்கலங்குவிவிழந்ததுவே ” 
அலங்கார 

நூலாரிசையெச்சத்தைக் காகுவென் " மலர் காங்கூலமது மலர்ந்ததுவே ” ( சிலப் . அர 
பர் ” ( பி . வி . ரு 0 , உரை . ) 2. துன்பம் முதலி ங்கே , கஉ . ஆடலாசிரியனமைதி . உரை. ) 
யவற்றினால் மிடற்றோசை வேறுபடல் . 

காங்கேயம் -1. ஒருதேயம் . 2. பொன் . 
காதந்தன்- 1. இராமன் . (உ - ம் .) “ உற்ற ( உ -ம் . ) " காங்கேயத்தொழிற்கம்மியர் ” (இர 
ஞாலத்தொருநகர் காகுத்த - னற்றமில்கவியாற்ற 

கு . திக்கு . கஅக . ) [ இது குறுக்கம் . ) 
ந்தது ” ( சேதுபு . சேதுச . கக . ) 2. புரஞ்சயன் 

காங்கேயன் - கந்தசுவாமி . ( உ - ம் . ) " சங் 
என்னுமரசன் . ( 1. காகம்) 

கனநமதுகண்ணினெய்தியகுமரன் கங்கை - தா 
காததம் - மேல்வாய் . ( காக . ] ங்கினள் கொண்டு சென்று சரவணத்திடுதலா 
காதூராசி - புடோல் . ( மலையகராதி .) லே - காங்கெயனெனப்பெயர்பெற்றான் " ( கந் 
காதளி - 1. இசை . 2. காகுளிப்பாட்டு ; தபு . திருவிளை . கசு . ) ( இது குறுக்கம் .) 2 . 
அது : பேய் கத்தினாற்போலப்பாடுதல் . ( உ - ம் . ) வீட்டுமன் . ( சூ . நிகண் . 2 : க x . ) ( மாமே 
“ வெள்ளைகாகுளிகீழோசைவெடிகுரனாசி ” ( தி 

ய : மம ; உய ] 
ருவிளை . விறகு . ங o . ) 3. தவிசு . 4. மந்தவி 
சை . 5. மிடற்றெழுமோசை . 6. மெத்தை . காங்கேருகி - பீர்க்கு . (மாமொகி ] 

காகூவெனல் - ஓரொலிக்குறிப்பு : இதனைக் காங்கை- வெப்பம் . ( வழக்கு .) 
கந்தரநுபூதியில் , " கூகாவெனவென்கிளைகூடி காங்கையன் --வைப்பு சீலப்பாஷாணம் . 
யழ " என மாற்றிக்கூறினமைகாண்க . 

காச்சக்கீரை- காச்சுரை . 
காகொடி- எட்டிமரம் . ( மலையகராதி .) காச்சம் --- காச்சொறிக்கீரை . 
காகோடகி - வாலுளுவை . ( மலையகராதி .) காச்சாக்கு - காச்சுரை . 


806 


. 


காசிக்கிருட்டி , 


அஎ 


காச . 


சுவாசகா 


அ 


காச்சி -- துவரை . ( மலையகராதி .) 

காசிகாண்டம் - காந்தபுராணத்துட் சொல்ல 
காச்சிரக்கு- காச்சுரை , 

ப்பட்ட வடமொழிக்காசிகாண்டத்தின்படி அதி 
கரச்சுப்பீச்செனல் - ஒரொலிக்குறிப்பு . வீரராமபாண்டியனால் தமிழிற்பாடப்பட்ட ஒரு 
காச்சுப்பு - சவட்டுப்பு . 

தல நூல். ( உ - ம் . ) " காந்தத் துண்மொழிந்த பழு 
காச்சுரை - ஒருவகைக்கீரை . அது புளிச் தறு காசிகாண்டநீயின்னும் பகர்ந்திடல் வேண்டு 
சக்கீரை . ( மலையகராதி ) 

மென்றிரப்ப ( காசிகாண் , பாயிர . கஎ . ) 
காச்சுறுக்குக்கீரை -- காச்சக்கீரை . 

காசிகாவிருத்தி-பாணியேம் என்னும் வட 
காசசுவாசம் - சுவாசகாசம் . 

மொழிவியாகாணத்திற்கு வாமநர் என்னும் 
காசநம் - கொலை . 

பெயருடைய ஜெயாதித்தியர் என்பவரால் அச் 
காசநன் கொலைசெய்வோன் , 

சூத்திரமுறைப்படி உதாரணங்கள் காட்டிச் 
காசம் -1 . இருமல் . (உ - ம் . ) " காசமுற்றாரி செய்யப்பட்ட ஒருரை . ( பி . வி . காரகப் , கக . 
ப்பிருங்க- ராசத்தைக்காணார் நவில் " ( தைலத்தை உரை . ) ( காபலிகாவ JA : இதற்குச்சிநேந் 
லவ . ஙக . ) 2. ஈளைநோய் . ( உ - ம் . ) " கள்ளிய 
வன் , பார் . 3. ஓர்நோய் , அது , 

திரரென்பவராற் செய்யப்பட்ட பஞ்சிகையெ 
சம் , மந்தாரகாசம் , இரத்தகாசம் , நீலகாசம் , 

ன்னுமுரையும் , பதமஞ்சரியென்னும் வேறொ 
சிலேட்டுமகாசம் , பித்தகாசம் , மந்தகாசம் , பா 

உரையுமுளது . ) 

காசிச்சாரம் - ஒருவகைத்தாதுப்பு . 
லகாசம் , விரணகாசம் , கர்ப்பக்காசம் , கோழை 

காசித்தும்பை - ஒரு தும்பை . 
க்காசம் , வாதகாசம் , நீர்க்காசம் , கண்கட்டிகா 

காசிபப்பிரமன் - காசிபன் பார் . 
சம் எனப்பலதிறப்படும் . 4. கண்ணினோர்வி 

காசிபம் --- 1 . ஒருவகைச் சோதிட நூல் . 2 . 
யாதி . ( உ - ம் . ) " புருஷனுடையகண்ணின்காச 

சிற்பநூல்களிலொன்று . 3. தரும நூல் பதினெ 
காமலாதி தோஷம் கண்ணுக்குக்குணமோசொ 

ட்டில் ஒன்று . 
ல்லு ” ( சி . சி . உ : அரு . சிவாக் .) 5 .. கற்பாஷா 

காசிபன்- ஓரிரிஷி ; அவன் மரீசிபுத்திரன் . 
ணம் . 6. கோழை . ( சூ . நிகண் . உ . : கங . ) 
7. சிலேட்மெம். 8. தேயம் ஐம்பத்தாறினா (உ - ம். ) " காசிபன் மரீசி தருகாளையொர்முகர்த் 

த - நேசமொடுசிற்சபையினின்று நடமாடு - மீச 
ன்று . 9. நாணல் . 10 , பொன் . [ 2 , 5 , 8 . 

னையுளத்தினிலிருத்தி ” (சேதுபு ,கத்திரு.காரு ) 
காவல . 3. கால் ; ல . 9. காபல 

காசிமீரம்- ஒருதேயம் . ( காரீ ) 
காசமரீத்தகம் - பெரும்புல் . ( உ - ம் . ) “ களா 
விழுது - காசமர்த்தகம் ” ( தைல , தைலவ . எசு ) 

காசிரம் - வட்டம் . 
காபம்-- க 

காசிரோர்த்தம் - ஆடுதின்னாப்பாலை . ( மலை 
காசரம்- எருமை . ( காலா 8 ) 

யகராதி .) [ காசிரோத்தமெனவும் வழங்குவர் . ) 

காசிலவணம் - காசிச்சாரம் . 
காசறை - 1. கஸ்தூரிமிருகம் . 2. மணி . 

காசிலிங்கம் ஒரு சிவலிங்கம் . [ காலி 
3. மயிர்ச்சாந்து . ( உ - ம் . ) " காசறைவிரவியகடி 
மென் கூந்தவில் ” ( கந்தபு . தெய்வ . கஎச .) 

விம ) 
காசா- 1. எருமை . ( பிங்கல . உச எசு . ) 2 . காசிவாசநீ- குறும்பூசனி . 

3. நாணல் . ( 2 , 3. மலையகராதி .) காசினி- பூமி . ( உ - ம் . ) " காசினியளந்து ” 
[ காலா ) 

( கந்தபு . இந்திரனருச் . க . ) ( கார்த்தவீரியன் 
காசாண்டி - ஒருவகைச்செம்பு , 

குமாரர் சமதக்கிநிமுநிவரைக்கொன்றமையால் 
காசாம்பாரை - ஒருமீன் . 

இரேணுகை இருபத்தொருமுறை மார்பிலடி 
காசாம்பூவர்ணன் 1. காய்ச்சற்பாஷாண த்துக்கொண்டனன் . அதுபற்றிப்புத்திரனாகிய 
ம் , 2. துரிசு , 3. விட்டுணு . 

பரசிராமன் இருபத்தொருமுறை அரசர்களை 
காசி --- 1. கங்கையாற்றுக்கும் யமுனையாற் வென்று கொண்டுவந்து சிறையிலடைத்து அவ 
றுக்கும் நடுவுள்ள ஒருதலம் . ( உ - ம் .) " காசியில் ரகளைக் கொலை செய்து அவ்விரத்தத்தினீர்க்கட 
வாசம்புரிவோர் ” (சிவரக . நந்தி - நமனுக்கு . உ 0 . ) ன் செய்து பூமியைக்காசிப முறிவருக்குத்தான 
2. சீரகம் . ( மலையகராதி . [ 1. காலி ] 

ஞ்செய்ய அவர் பொருளாயினமையால் பூமிக் 

குக்காசினியெனப்பெயராயிற்று என்பர் . ) 
காசிக்கல் காகச்சிலை . 
காசிக்கலம்பகம் - 

காசு - 1. குற்றம் . ( உ - ம் . ) " காசறுநன் 
ளாற் செய்யப்பட்ட ஒரு பிரபந்தம் . 

மணி ” ( கந்தபு . வரைபு . உச . ) 2. கோழை . 
காசிக்கிருட்டி - ஓர் புள் . 

( சூ . நிகண் . கக : ககரவெ . சு . ) 3. சிறுகாசு , நா 


தாயா . 


குமரகுருபர சுவாமிக 


807 


காஞ்ச . 


அஅ 


காஞ்சொறி . 


ணயம் . ( உ - ம் . ) " நெஞ்சேயுனையோர் - காசாம னு - நில்லாவுலகம்புல்லியநெறித்தே ” ( இலக்க 
தியேனான்காண் ( தாயு . உடல் பொய்யுறவு . ணவி , சுகச . ) 6. செவ்வழியாழ்த்திறன்வகையி 
எஉ . ) 4. புறத்தின் மேகலை . ( உ - ம் . ) " பட்டு னொன்று , ( பிங்கல , கஙஅச . ) 7. நாத்தாங்கி , 
டைசூழ்ந்தகாசு ” (சிந்தா . கோவி . சு 0 . ) 5 . 8. நிலையாமை , ( பதிற்றுப் .) 
பொன் . ( ஆசிரியநிகண் . சு : க . ) 6. மணிப் காஞ்சிகா- காஞ்சிகை. 
பொது . ( சூ . நிகண் . சு : ரு . ) 7. வெண்பாவிறு காஞ்சிகை - 1. எட்டிமரம் . 2. சிறுபாலை 
திச்சீர்வாய்பாட்டினுளொன்று . ( யாப் . காரி க்கொடி . 3. பலாசங்கொடி . ( 2,3 . காதுகா ) 
கை . செய்யுளி , எ . ) ( கா ) 

காஞ்சித்திணை- அகத்திணையேழனுட்பெரு 
காசுக்கட்டி- ஒரு மருந்து . ( காய்ச்சுக்கட்டி | ந்திணைக்குப்புறனாகிய திணை ; அஃது , ஒன்ற 
என்பதன்றிரிபு . ] 

ற்கொன்றுரிமையாதல் யாக்கை செல்வம் இள 

மைமுதலிய பலநெறியானும் நிலையாதவுலகிய 
காசுமண் - ஓர் மண் . 
காசுமீரம் -1. ஒரு தேயம் . 2. குங்குமப்பூ . 

ற்கையைப் பொருந்திய நெறியினையுடையது . 
இது , " கர்ச்சூர்பலோத்தமையோடிந்து கத்தூரி 

( இலக்கணவி . சுகச . உரை .) ( எண்வகை மண 
காச்மீரம் ” என்னும் தைல , தைலவ . க - ஞ்செ 

த்தினும் நான்கு மணம்பெற்ற பெருந்திணை 

போல இக்காஞ்சியும் அறமுதலாய மும்முத 
ய்யுளாற்பெறப்படும் . ( காரீ ) 

ற்பொருளும் அவற்றது நிலையின்மையுமாகிய 
காசுலவம் -- வளையலுப்பு . 

ஆறனுள்ளும் நிலையின்மை மூன்றற்குமுரித் 
காசை - 1. கயரோகம் . 2. காயா . 3. நா தாயெல்லாத் திணைகட்குமொத்த மரபிற்றாகலா 
ணற்புல் . (2,3 . மலையகராதி .) 

னும் , " பின்னர் நான்கும் பெருந்திணைபெறு 
காஞ்சநத்துாள் - பொன்மணல் 

மென்ற நான்குஞ் சான்றோரிகழ்ந்தாற்போல 
சாஞ்சதபுரம் - வடதிசையிலுள்ள விஞ்சை அறமுதலியவற்றது நிலையின்மை யுணர்ந்து 
மாநகர் . ( மணிமே . ) 

அவற்றை அவரிகழ்தலானும் ஏறிய மடற்றிற 
காஞ்சநம் - 1 , அத்தி . 2. ஊமத்தை , 3 . முதலிய நான்கும் பொருந்தாக்காமமாயினவா 
காம்பு . (சிந்தா. இலக்கணை . நக . உரை . ) 4. றுபோல உலகியனோக்கி நிலையாமை நற்பொரு 
சண்பகம் . 5. செல்லம் , 6, புன்கமரம் . ( மலை 

ளன்றாகலானும் உரிப்பொருளிடமயங்கிவருத 
யகராதி .) 7 , பொன் , ( உ -ம் .) “ காஞ்சக - மொ 

லன்றித்தனக்கு நிலமில்லாத பெருந்திணை 
ண்டுதிர்நித்திலமொளிறுவச்சிரம் ” ( கந்தபு.வரை 

போல அறம்பொருளின்பம்பற்றியன்றி வேறு 
புனை . உஉ .) 8. பொன்னூமத்தை , ( காஜ நா 

நிலையாமையென்றோர் பொருளின்றாதல் ஒப்பு 

மையானும் காஞ்சித்திணை பெருந்திணைக்குப் 
காஞ்சநன் - ஓர் வித்தியாதரன் . (மணி 

புறத்திணையெனப்பட்ட 
மே .) 

காஞ்சிநீ - மஞ்சிட்டி , 
காஞ்சநீ- 1. கோரோசனை . 2. மஞ்சள் . 

காஞ்சிமாலை- 1. தொண்ணூற்றாறு பிரப 
( சூ . நிகண் . சு . அங . ) [ காவ ) 

ந்தங்களுளொன்று ; அது : மாற்றாரூர்ப்புறத்து 
காஞ்சம் - நீலாஞ்சநக்கல் . 

க்காஞ்சிப்பூமாலை 

சூடியூன்றலைக்கூறுவது. ( தொ 
காஞ்சா - கஞ்சா. ( மலையகராதி .) 

ன்னால் , உஅங , உரை .) 2. படைமுன்னெ 
காஞ்சி- 1 , எட்டுக்கோவைமணி . ( சூ . நிக திரூன்றுஞ்சேவகர்க்குமாலை . ( சூ . நிகண் . கஉ 
ண் . எ : உஎ. ) 2. ஒருமரம் . ( உ - ம் . ) “ மருங்கு கஉ ) 
சூழ்காஞ்சிதள்ளி வரம்பிறவொழுகும் வாரி ” ( தி காஞ்சியம் - வெண்கலம் . 
ருவிளை . திருநாட்டு , கஉ . ) 3. ஒரு மருதப்பண் . காஞ்சிரம் - காஞ்சிரை . ( உ - ம் .) " காஞ்சிர 
( உ - ம் .) “ தண்காஞ்சிமென்சினைப்பூங்கொம்பரா மரத்தி - னல்லதீங்கனிபழுப்பவும் ” ( திருவிளை . 
டல் சார்ந்தசையவதன் மருங்குசுரும்புதாழ்ந்து 

எல்லா . கக . ) 
பண் காஞ்சியிசைபாடும் பழன வேலிப் பிணைம காஞ்சிரை -- எட்டிமரம் . ( பிங்கல . உஎசக. 
ருதம் புடையுடைத்தாய் ” ( பெரியபு . திருக்கு காஞ்சுகம் -- சட்டை . ( 

கக) 
றிப் . அக .) 4. ஒரூர் . அது பாலியாற்றுக்குஞ் காஞ்சுகி- 1 , சட்டை . ( பிங்கல . கஉகூகூ . ) 
சேயாற்றுக்கும் நடுவேயுள்ள தலம் . ( உ - ம் . ) " கங் 2. கஞ்சுகமுடையோன் . 3. மெய்காப்பாளன் 
கைகாளிந்தியிடைப்படுந் தலத்தின் முற்படுங்கா ( உ - ம் . ) " அவன் முன் வருகாஞ்சுகிவன்கண்மாக 
ஞ்சிமாநகரம் ” ( கந்தபு . நகரப் . எசு . ) 5 . கள் ” ( திருவிளை , கல்லா . ச .) 
ஞ்சித்திணை . ( உ - ம் . ) " காஞ்சிதானே பெருந்தி காஞ்சொறி-- கண்திே ; இஃதொருசெடி . 
ணைப்புறனே - பாங்கருஞ்சிறப்பிற்பல்லாற்றா ( சூ . நிகண் . ச : கூகூ .) 


|| 


கா 


808 


காட்டகத்தமிர்து . 


அக 


காட்டுக்காய்ச்சுரை . 


காஞ்சோன்றி- காஞ்சொறி , 

காட்டகத்தி - வீழி . ( மலையகராதி .) 
காஞா- காயா . 

காட்டகட்டம் - ஒருபுள் . [காடிட 
காட்சம் - சோழங்கபாஷாணம் . 
காட்சி- 1. அழகு . 

1. அழகு .பொருக. 20. ) 2. டி -வெட்டல் , கொத்தல் .) 
அற்புதம் . ( உ - ம் . ) " காட்சி மேயவக்கடிமதிக்கத் காட்டகை காட்டுச்சீரகம் . ( உ - ம் . ) " நீர்மு 
லிகை ” ( கந்தபு . திருநகர . உஉ .) 3. அறிவு . த்தங்காட்டசைசத்தியெல்லெண் ” ( தைல.தை 
( உ - ம் .) நவையறு காட்சியூன்மறைத்திடுமுயி லவ . சு கூ . ) 
ரென " ( கந்தபு . திருநகர . ஙஎ . ) 4. காட்சி 

காட்டணம் - பெருங்குமிழ் ( மலையகராதி . ) 
யௗவை . அது ,நிருவிகற்பவுணர்வைத்தனக்கு காட்டத்தி- பேயத்தி . ( மலையகராதி . ) 
முன்னாகக்கொண்டு ஐயவுணர்வும் விபரீதவுண 

காட்டம் - 1. நிமிஷம் பதினைந்துகொண்ட 
ர்வுமின்றி விடயங்களை நேரேயறிவதாகிய ஆ காலம் . ( வி - ணி . உகக . ) 2 விறகு . ( சூ . நிக 
ன்மாவினது ஞாநசத்தி . ( உ - ம் . ) " மாசறு காட்சி ண் . - : இங . ) 3. வெண்கலம் . [ 2. காடி ) 
யையந்திரிவின்றி விகற்பமுன்னா வாசறவறி காட்டமிரீது-- காடுபடுதிரவியம் , (சிந்தா. ) 
வதாகும் ” ( சி.சி. அளவை . உ . ) 5. காணுதல் . காட்டல் - காண்பித்தல் .( உ - ம் .) பேதை 
(உ - ம் .) " காட்சிக்கெளியன் கடுஞ்சொல்லனல்ல யர்க்குப் புத்திபோற்காட்டும் பொருள் " ( ஒழிவி . 
னேன் - மீக்கூறுமன்னனிலம் ( வள் . ஙஅக . ) பொதுவி . ச . ) 
6. சம்யக்குதரிசனம் . ( உ - ம் . ) காட்சியுள்ளி 

காட்டாத்தி- ஓராத்தி . ( உ - ம் . ) “ காட்டாத் 
ட் - டருந்திரயந்தந்தவண்ணலைக்காண்கிலர் ” 

திப்பூமார்ச்சாலஞ்சடிலைவீரை 

தைல . தை 
( திருநூற் . க o . ) 7. தன்மை . ( உ - ம் . ) " உற 

லவ . ருக . ) 
வியொன்றாடகக் - கற்குழித்து நெறிசெயுங் கா காட்டாமணக்கு - ஓராமணக்கு . 
ட்சியே ( சேதுபு. அவையட . ச .) 8. தோற் காட்டாளத்தி-- ஆளத்திமூவகையுளொன் 
றம் . ( உ - ம் . ) “ ஆடும்பவுரியவன் பொய்க்காட்சி - 

று . ( சிலப் . ) 
யாகாது போலேயறி ” ( ஒழிவி . பொதுவி . ஙச . ) 

காட்டி -- காட்டுக , இகரவீற்று வியங்கோள் . 
9. பொருளிலக்கணத்திற்சொல்லப்பட்ட தலை (சிந்தா . ) 
மகனுந்தலைமகளுமொருவரையொருவர் கண் காட்டிஞ்சி - சாரணை . 
ணுறுதல் , (திருக்கோ . க - முகம் . ) 10. வேடி 

காட்டிலம் -- வாழை . ( மலையகராதி . ) ( கா 
க்கை . 
காட்சிப்பிரமாணவணி- கண்முதலிய ஐம் 

ஷிவா ) 
புலன்களால் அறியப்படும் விஷயங்களைக்கூறு காட்டிலமீர்து -- காடுபடுதிரவியம் . ( சிந்தா . 
மணி . ( குவல . க o அ . ) 

மண்மக . 

க . உரை. ) 
காட்சிமறைத்தல் - தரிசனாவரணியம் . இது காட்டிலுமிழி - நாகரவண்டு . 
இறைவன் குற்றம் எட்டிலொன்று . ( சூ . நிக காட்டீருள்ளி - நரிவெங்காயம் . 
ண் . கஉ : அஎ ) 

காட்டு - 1. உதாரணம் . ( உ - ம் . ) " கருத்து 
காட்சியணி- ஓரலங்காரம் ; அஃது ; உபமா ப்பதப்பொருள் காட்டு மூன்றினும் " (நன் . பொ 
னோபமேயங்களாகவிருக்கிற இரண்டுவாக்கிய துப் . உ.உ . ) 2. ஒளி ( சி . சி . ரு : ச . ஞாந .) 3 . 
ங்களின் பொருள்களையொன்றாக ஆரோபிப்ப காட்டென்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதி 
து . குவல . கக . ) 

யும் , வினைத்தொகையும் . ( உ - ம் .) " காணுமறி 
காட்சியர் - அறிஞர் . ( காட்சி - அறிவு . அர் - வுநீகாட்டறிவு ” ( ஒழிவி . கிரியை , கரு .) 4 . 
விகுதி . ) 

காண்பித்தல் , முதனிலைத்தொழிற்பெயர் . 5 , 
காட்சியளவை- காண்டலளவை . ( உ.- ம் . ) விளக்குங்கருவி ; கண்ணுக்கு விளக்கு முதலி 
காட்சி கூ . ( பார் . ) 

யனபோல . (உ - ம் . ) " தமக்குக்காட்டாகநின்று 
காட்சியோடு -- ஞாாயோகம். ( உ - ம் . ) “ கட் | ணர்த்துந் திருவருட்குறிச்சிவஞாநத்தால் ” ( பெ 

ரியபு . பாயிர . க. உரை .) 

நுட்பமதா 
படுமிமைத்துணைகாட்சியோகினை 
கவேநுதலிக்காட்டினோன் ” ( கந்தபு . மோனநீங் . காட்டுக்கடலை - ஒருவகைக்கடலை . 
ங க . ) 

காட்டுக்கத்தூரி - பெட்டகத்துத்தி . 
காட்டகத்தமிர்து காட்டிடத்திலுள்ள 

காட்டுக்கதலி- ஒருவகை வாழை . 
பொருட்கள் ; அவை : " தக்கோலந்தீம்பூத்தகை 

காட்டுக்கரணை- ஒருசெடி . 
சாலிலவங்கங் கற்பூரஞ்சாதியோடைந்து " காட்டுக்கல் - வெள்ளைக்கல் , 
( உ - ம் . ) " கடலமிர்து ” ( பார் . ) 

காட்டுக்காய்ச்சுரை-- ஒருவகைச்சுரை . 


809 


காட்டுப்பூனை . 


அகம் 


காடன் . 


ஒரு தாளி . 
ஒரு தினை . 


காட்டுக்காய்வள்ளி ஒருவகை வள்ளிக் 

காட்டுமந்தாரை - காட்டாத்தி . ( மலையக 
கொடி . 

சாதி . ) 
காட்டுக்கானாவாழை - ஒருவகை வாழை . 

காட்டுமரி - ஒரு பூடு . 
காட்டுக்கிட்டம் -- மகாகிட்டம் . 

காட்டுமருக்கொழந்து - ஒருவகை மருக் 
காட்டுக்கிராம்பு -- ஒருவகைக்கிராம்பு . 

கொழுந்து , 
காட்டுக்கீரை - ஒருவகைக்கீரை . 

காட்டுமல்லிகை மல்லிகையி , ஒருபே 
காட்டுக்குருந்து - காட்டெலுமிச்சை . ( மலை தம் . 
யகராதி .) 

காட்டுமா 

ஒரு மாமரம் . 
காட்டுக்களவஞ்சி - ஒரு கொடி . 

காட்டுமாவிரை - சாரப்பருப்பு . 
காட்டுக்கூந்தல் - ஒரு புல் . 

காட்டுமிருகம் -- 1.காட்டுக்குதிரை. 2. வன 
காட்டுக் கொஞ்சி - ஒருமரம் . 

மிருகம் . 
காட்டுக்கோட்டை - காட்டாமணக்கு. காட்டுழந்திரிகை-- ஒரு கொடி , 
காட்டுக்கொள்ளூ- ஒரு காணம் . 

காட்டு முருக்கு - ஒருவகை முருக்கு . 
காட்டுக்கொளஞ்சி கொளஞ்சியிலோர் காட்டுமுருங்கை - 1. மாவிலங்கை . ( மலை 
பேதம் . 

யகராதி . ) 2. வனமுருங்கை . 
காட்டுக்கோரை - ஒரு கோரை . 

காட்டுழன்னை - ஒருவகை முன்னை . 
காட்டுக்கோழி - ஒரு கோழி . 

காட்டு ழரி-- நாகரவண்டு . 
காட்டுச்சீரகம் - ஒருபூண்டு. 

காட்டுமொச்சை காட்டவரை, 
காட்டுச்சீரகவள்ளி - ஒரு வள்ளி . 

காட்டுவள்ளி 

ஒருவகை வள்ளிக்கொடி . 
காட்டுத்தகரை - ஒரு தகரை 

காட்டுவாகை- ஒரு வாகை . 
காட்டுத்தாரா ஒரு தாரா . 

காட்டுவெள்ளரி - பேய்க்கொம்மட்டி . ( மலை 
காட்டுத்தாளி 

யகராதி , ) 
காட்டுத்தினை 

காட்டுள்ளி காட்டு வெங்காயம் . ( உ - ம் . ) 
காட்டுத்துத்தி - ஒரு துத்தி . 

" ஈருளிகாட்டுள்ளி நிம்பத்தின் சளிகத்தூரிகை ” 
காட்டுத்துவரை - ஒரு துவரை . 

( தைல . தைலவ . கஈரு . ) 
காட்டுத்துளசி - ஒரு துளசி . 

காட்டெருமை- 1. எருக்கு . 2. ஓரெரு 
காட்டுதல் - 1. ஒத்தல் . ( உ - ம் . ) " ஏறுகா மை . 3. கள்ளி . 4. கூகைநீறு . 5. சதுரக்க 
ட்டியதிறல் ” ( கந்தபு . திருநாட்டு , நட . ) 2. ள்ளி . ( 1 , 3 , 5 , மலையகராதி . ) 
காண்பித்தல் . ( உ - ம். ) " நிறைமொழிமாந்தர் 

காட்டெலுமிச்சை - ஓரெலுமிச்சை 
பெருமைநிலத்து - மறைமொழிகாட்டி விடும் ” 

காட்டெள்ளு -- ஒருவகையெள்ளு . 
( வள் . உஅ .) 3. நினைப்பூட்டுதல் . 4. வெளிப் 

காட்டேறி - காடேறி ( டார் . ) 
படுத்துதல் . ( உ - ம் , ) " ஓட்டினான்றொடர்ந்த 

காட்டை - 1. இடம் . 2. எல்லை . ( சூ . நிக 
தன்னை யொழிவறநிறைந்ததன்மை - காட்டினா 

ண் . எ ; ககா . ) 3. காசிபமுநிவர் மனைவிகளி 
னன்றியன்றக்கடுமையார்கணிக்கற்பாலார் ” ( இ 

லொருத்தி . 4. திசை . ( சூ. நிகண் . ரு : ரு. ) 
ராமா . மாரீச . உசஉ . ) 

5. நிமிடம் பதினைந்து கொண்டகாலம் .( உ - ம் .) 
காட்டுநாரத்தை - பெருங்குருந்து . ( மலைய “ குறிபெறுநிமிடமொரு பதினைந்துகொண்ட 
கராதி ) 

தொருகாட்டை " ( சூத . சிவமான் . அ . ங . ) 
காட்டுநெல்லி - ஒரு நெல்லி . 

ஈரொன்பான் முறையிமைத்த லொருகாட்டை 
காட்டுப்பசு- காட்டா . 

என்பது கூர்மபுராணம் . பிரமாவின , ங . ] 6. 
காட்டுப்படை- ஆறுவகைச்சேனைகளிலொ 

நிலை . 7. நுனி , அந்தம் . 8. நேர்த்தியானது , 
ன்று . ( வள் . எசுஉ , உரை .) 

மேலானது . 9. மரமஞ்சள் . ( காஷா ) 
காட்டுப்பருத்தி - ஒருவகைப்பருத்தி . 

காட்டொலிவம் - ஒருமரம் . 
காட்டுப்பன்றி-- ஒரு பன்றி . 

காடகம் - சீலை . 
காட்டுப்பாகல்- பழுபாகல் , 

காடம் - 1. உறுதி , வலிமை . 2. கடிநம் . 
காட்டுப்புளிச்சை - 1. ஒரு சுரை . 2. ஒரு 3. கன்மலை , சிலை . 4. நெருக்கம் , அடர்ததி . 
மரம் . 

5. மிகுதி . ( 1 , 2 , 4 , 5. மாக . 3. கா C ) 
காட்டுப்புற - கபோதம் . 

காடவிளக்கு - ஒருவகை விளக்கு . 
காட்டுப் பூனை- ஒரு பூனை . 

காடன் - ஒருமீன் . 


810 


|| 


கா 


காடை 


2. பிடரி . ( வாடா ) 


வாமை 


/ மாழிற்பெயர் . ) 4. காணென்னேவலும் , தெ 
காடுபடுதிரவியம் 

அக்க காண்டபிருட்டன் . 
காடாWAG- பெருநெருப்பு . ( இது காடாக் காடுபலியூட்டுதல்- 1. காட்டில்வாழுந்தே 
கிரி , கம ,வாக்கிரி , தீபாக்கிரி எனப்பாகஞ்செ வர்களுக்குப்பலியிடல் . ( உ - ம் .) " காட்டிலுறை 
ய்தற்குரிய மூவகை அக்கிநியிலொன்றென்பர் .) தெய்வங்கள்விரும்பியுண்ணக் காபெலியூட்டெ 

காடாந்தகாரம் பேரிருள் . ( சி.சி. உ : ன்றான் கவலையில்லான் " ( பெரியபு . கண்ணப்ப, 
ரு அ . சிவாக் . ) 

30.) இது , வேடர் குறவர் செய்யுமோராரா 
காடாற்றுதல் -- பிரேத தகநத்தீயைத்தணி | தனை . 

. 
த்தல் . 

காடுவாரி - 1. ஓராயுதம் . 2. சேர்ப்பவன் . 
1. ஊறுகாய் , ஊறுகறி . ( உ - ம் . ) காடுவாழ்த்து - வனதேவதைகளை வாழ்த் 
பைந்துணர்- நெடுமரக்கொக்கினறுவடி விதிர்தல் . 
த்த - தகைமாண்காடியின் ”( பெரும்பாணா.ஙஅ, காடுவெட்டி -1 . சிறு மண்வெட்டி . 2. மர 
நகா . ) 2. ஒரு மருந்து . 3. ஒருவகைவண்டி. ம் வெட்டுகிறவன் . 3. முரடன் . 4. மூடன் . 
4. கஞ்சி . ( உ - ம் .) “ காடிகொண்டகழுவுறுகலி காடேறி- ஒரு பிசாசம் ; இது , காட்டேறி 
ங்கத்து ” ( நெடுநல் . கஙச .) 5. கழுத்து . (உ -ம்.) எனவும் வழங்குவர் . 
" பால்வறைக்கருனைகாடியின்மிதப்ப ( பொருந . 

1. ஒரு புள் . ( சூ . நிகண் . ங . ருக ) 
ககரு .உரை, ) 6. கள் . 7. தோண்டுகால் . 8.நெய் . 
( உ - ம் . ) 13- ( பார் .) 9. பிடரி. 10. புளிங்கறி . 

காடைக்கண்ணி- ஒரு தினை . 
( உ - ம் .) 5. ( பார் .) 11 , புளித்த கள் . 12. புளி 

காடைக்கழத்தன்-- ஒரு நெல் . 
த்த நீர் . ( உ - ம் . ) " துப்புரவில்லார் துவரத்துற 

காடைப்புடம் - மூவெருப்புடம் . 
யுப்பிற்குங்காடிக்குங் கூற்று ” ( வள் . 

காண்- 1. அழகு . ( உ - ம் . ) " காண்வரவிள 
கலரு ..) 13. புளியங்காய் முதலியன ஊறிய நீர் . 

ங்கும் ” ( கந்தபு . திருநகர . சஉ .) 2. ஓரசை . 
( உ - ம் . ) " கயிறுபிணித்துக் - காடிவைத்த கலனு (உ - ம் .) " கற்பனை யத்தனை காணச் சரவணப் 
டைமூக்கின் ” (பெரும்பாணா. எ.உரை.) 14. பொய்கை ” ( மருதூரர் . திரு .) 3. காணுதல். 
மூளை . ( 9. வா ] 

( உ - ம் .) " காண்வர ” ( இது ஒரு முதனிலைத் 
காடிக்காரம் - நெருப்புக்கல் . 
காடிகம் - ஆடை . ( சூ . நிகண் . எ : சு.அ.) ரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 
காடிந்நியம் --கடிகம், ( கா .ந . ) 

( உ - ம் . ) " மண் முதன்மாயை காண்மாயையும் ” 

(சிவஞாந் போ . கஉ - சூ . வெண்பா , க 
காடி நி - கடிநம் . 

காண்கம் 

காண்பேம் . ( உ - ம் . ) 
காடிநியம் - காடிந்நியம் . ( காழி ) ) 

னுயர்நெடுமணலேறியானாதுகாண்கம்வம்மோ ” 
காடு - 1. ஆரணியம் . ( சூ . நிகண் . ச . ருரு ) ( ஐங்குறு . கக கூ . ) 
2. இடம் . ( பிங்கல . எஉ 0 . 3 ஊர் . ( பிங்க காண்கு - காண்பேன் . ( உ - ம் . ) " காண்கு 
ல . ச எரு . )4. எல்லை . (பிங்கல . உஉ உஉ . ) 5. வந்திசிற்பெரும் " ( புறநா . கா .) இது தன்மை 
ஒரு தொழிற்பெயர் விகுதி . ( உ - ம் .) “ சாக்காடு ” யொருமை வினைமுற்று . 
( நன் . பதவி , கங , உரை. ) 6 சுடுகாடு . ( உ - ம் .) காண்கை - காணுதல் . ( உ - ம் . ) " அவர்க்கு 
" உலப்புற்றோர் - காடதேநடம்புரியிடங்கண்ணு த் தோன்றியது பொய்யாகக்காண்கையிலே தோ 
தற்கடவுட்கே ” (கந்தபு . தவ.கரு .) 7. செத்தை . ன்றாத " ( ஒழிவி. யோகக்.க . ) 
( பிங்கல . கஎஙச . ) 8. சோலை . ( உ - ம் .) " அர 

காண்டகடுகம் -- ஒரு பாகல் . 
ம்பையங்காட்டுக்கு " (மருதூரந் . உஉ .) 9. நெ காண்டகம் - 1. ஊர் . 2. கமண்டலம் . ( சூ . 
ருக்கம் . 10. பரணிநாள் . ( பிங்கல . உச . ) நிகண் . எ : ஙஎ. ) 3. காடு . ( பிங்கல . ருஙஎ . ) 4 . 
11. பெருமைகுறிப்பது . ( சிந்தா . நாமக . உசு ) காண்டாமிருகக்கொம்பு . 5. கெண்டிகை . 6 . 
12. மிகுதி . 13. முரட்டுத்தனம் . 

சரகாண்டபாஷாணம் . 7. நிலவேம்பு . ( மலை 
காடுகலைத்தல் - வேட்டைக்காரர் மிருகங் 

யகராதி .) 8. நோய் , 
களைக்கலைத்தல் . 

காண்டதண்டம்-- ஒருவகைக்கோரைப்புல் . 
காடுக்கள் வடுகன்றாய் . ( காடுகிழாளெ 

காண்டபடம் -1. திரைச்சீலை . 2. துண் 
ன்பது காடுகாளென மருவிற்று . ( திருமுரு . 

டுப்புடவை , (காவடி ) 
உருக . உரை . ) 

காண்ட பிருட்டம் - கன்னன்வில் , 
காடுபடுதிரவியம் - காட்டிலுண்டாகுந்திர 

காண்ட பிருட்டன்- 1. கன்னன் . 2. போர் 
வியம் ; அஃது : அரக்கு , கருந்தினை , தேன் , 

வீரன் . ( காபலவரஷ ) 
நாவி , மயிற்பீலி . ( சூ . நிகண் . கஉ ; சசு .) 


வா 


811 


காண்டவான் . 


அகஉ 


காண்பவன் . 


காண்டம் 1. அம்பு . 2. ஆபரணச்செ காண்டாமிருகம் - ஒரு மிருகம் . 
ப்பு . 3. ஆயுதம் . 4. எல்லை . 5. கமண்டலம் . காண்டாமிருகரத்தம் --- ஒரு மருந்து . ( செ 
6. காடு . 7. காம்பு , அது நெல்லுமுதலியவற் ன்னையகராதிகாரர் வேங்கைப்பிசின் என்பர் . ) 
றின்றாள் . 8. குதிரை. ( சிந்தா , காந்த , ந 0 க . காண்டாவநம் - இந்திரன் வரும் . 
உரை .) 9. கூட்டம் , திரள் . 10. கோல் , 

, 

காண்டாவநன் - இந்திரன் . 
தடி . 11. சம்பத்து . 12. சமயம் , தக்ககாலம் . காண்டி - ஒரேவல்வினை . ( உ - ம் .) கலக்க 
13. சரகண்டபாஷாணம் , 14 , சீந்தில் , 15 . ல் ” ( பார் . ) ( கந்தபு . ததீசியுத் . உரு . ) 
சீலை . 16. தனியிடம் . 17. திரைச்சீலை . 18 . காண்டிகை - காண்டிகையுரை . ( உ - ம் .) 
நிலவேம்பு . 19. நீர் . ( உ - ம் .) " ஏற்றழற்கே | " கருத்துப்பதப்பொருள்காட்டு மூன்றினு- மவற் 
கங்காண்டத்துள் ( தைல . தைலவ . ருச ) றொடுவினாவிடையாக்கலானுஞ்- சூத்திரத்துட் 
20. நீர்க்காக்கை , 21. நூற்கூறுபாட்டினொ பொருடோற்றுவகாண்டிகை ” ( நன் , உ.உ.) 
ன்று . ( உ - ம் . ) " ஒருதந்திரத்தினிருகாண்டத் காண்டிபம் - 1. அருச்சுநன் வில் . 2. சர 
தின் மூன்று - பொருளுமுணர்ந்தான் போதக காண்டபாஷாணம் . 
ன் " ( சைவச . பொது . உ . ) 22. மரக்கவடு . காண்டியம் -- காந்தல் . 
23. மரமுதலியவற்றின்கணு . 24. மலை , ( பி காண்டிர் முன்னிலைப்பன்மையசை. 
ங்கல . சகரு .) 25.முகமன் . 26. முடிவு . 27. ( உ - ம் ) " வேளைத்தருகுவன்காண்டிர் " ( கந்த 
வாச்சியம் . ( 1 , 2 , 3 , 5 , 6 , 10 , 15 , 17 , 26 . பு- காமதகந . கக . 

க ) 
சூ . நிகண் . கக . ணகரவெ . கக . ) [ கா ]ை 

காண்டில் - இரசதபாஷாணம் . 

காண்டிவம்-- 1. அருச்சுான் வில் . ( உ - ம் ) 
காண்டமந்திரம் - குதிரைகளை விரைவிற் 

காண்டிவங்கரத்தேந்தி ” ( பாரத . காண்டவ . 
செலுத்துமந்திரம் . (சிந்தா.) 

உள . ) 2. ததுவிராசி . 3. வில் . ( மாவ ] 
காண்ட மோசநம் வேதாத்தியயநத்தை 
விடச்செய்யுங்கிரியை . ( உ - ம் .) “ காண்டோப 

காண்டீபம் 

1. காண்டியம் . 2. தநுவி 
க்கிரகமணங்காண்டமோசநஞ்சீர் ” ( திருவானை 

ராசி . 3. வில் . ( 002sa ] 
க் . கோச்செ . கச . ) 

காண்டீபன் - அருச்சான் , (மாவ . ) 
காண்டல் - 1. காணுதல் . ( உ - ம் . ) “ மேவி காண்டீரம்-- யானைத் திப்பிலி . 
ய வீடணற் காண்டல் செய்து ” ( சேதுபு . சேது காண்டீவம் 

-- காண்டிவம் ( மாவே ) 
வந் . கஎ .) 2. செய்தல் . ( உ - ம் .) “ முனைவன் 

காண்டீவன் காண்டீபன் . 
கண்டது முதனூலாகும் ” ( நன் . சு . ) 3. தோ 

காண்டுமதம் - வருத்தம் . 
ற்றம் . 4. பிரத்தியக்ஷப்பிரமாணம் . ( உ - ம் .) 

காண்டை 1. ஒரு செடி , 2. ஒரேவல்வி 
" அளவைகாண்டல் கருதலுரையபாவம் பொரு னை . ( உ - ம் . ) “ முயங்கு - முறைநாள்கழிதலுறா 
ளொப்பாறென்ப . (சி.சி. அளவை . க . ) 5. பெ 

மைக்காண்டை " ( கலி , கஉ .) (காண் என்பது 
றுதல் . 6. வணங்கல் . ( பிங்கல . கக எங . ) காண்டையெனத் திரிந்ததென்பர் நச்சினார்க்கி 

காண்டவதகரன் - அருச்சுநன் . ( வாக னியர் , ) 3. கற்பாழி . 4. முனிவர்வாசம் . ( 3 , 
வ ; " ஹ.ந - எரித்தல் . ) 

4. பிங்கல . நஙசசு . ) 
காண்டவநம் காண்டாவநம் . ( வாக 

காண்டைப்பாய் - பார்ப்பாய் . ( உ - ம் .) " த 

கைய துகாண்டைப்பாய்நெஞ்சே” (கலி . அஎ .) 
வரு ] 

காண்டோபக்கிரமணம் - வேதபாகங்களை 
காண்டவம் - காண்டாவரும் . ( உ - ம் . ) " கட் 

அத்தியயனம்பண்ண ஆரம்பிக்குங் கிரியை, 
டழற்காண்டவமென்னும் - பாலைவாயுள்ள சரா 

( உ - ம் .) " அங்கப்பிராசநம் ” ( பார் .) ( காவொ 
சரமனைத்து நுகர்தலின் ” ( பாரத . காண்டவ . 
ருங. ) ( இந்த வரும் முப்பதுயோசனையகலமும் உகணை : காக - பிரிவு . உவக் , 
ஏறுயோசனை நீளமுள்ளதென்பர்.) ( வாக தொடங்கல் . ) 

காண்பது - கருதுவது . ( உ - ம் . ) " பேணற் 
வ . ] 

கரியநின் பெண்மையு நாணமும்பேணியவர் - கா 
காண்டவன் - இந்திரன் . ( உ - ம் . ) " காண் 

ணத்தகுமென்று காண்பதல்லால் (தஞ்சைவா . 
டவனைநோக்குபுக்கத்திறைவன் ” ( சேதுபு . கத் 

கசஅ . ) 
துரு . எஎஎ . ) 

காண்பவன் 
காண்டவான் - வில்லாளி. ( காபவாது ) | வன்முதலிய திறமும் ” ( கந்தபு . கடவுள் வாழ்.சு ) 

ஞாதிரு. ( உ - ம் . ) " காண்ப 


சன் 


- 


812 


காணாமை . 


அகங 


காத்தி . 


காண்பித்தல் - காட்டல் . 

காணார்- பகைவர் . 
காண்பு-1. காட்சி . ( உ - ம் . ) " கார்ப்பெய காணி - 1. உரிமை . ( உ - ம் . ) " மநுமுறை 
றலை இயகாண்பின் காலை ” ( புறநா . கக்கா . ) 2 . க் - காணிவேந்தரைக்கொல்லக்கருதினாய் ” ( சே 
காணுதல் . ( உ - ம் . ) " கன்னற்கடிகையறிவதல் துபு . இராமதீ . சஅ . ) " காமமேந ரகபூமிகாணி 
லாற்பகல் காண்பரிதாம் " (தஞ்சைவா . சக அ . ) யாக்கொடுப்பதென்றான் ” ( திருவிளை . மாபாத . 

காண்மார் - காண்டற்கு . ( உ - ம் . ) " நாண் உஎ . ) 2 . ஒரு நில அளவு ; அது : நானூறு 
மகிழிருக்கைகாண்மார் " ( மதுரைக் , சசாங .) குழிகொண்ட நிலம் . 3. ஓரெண் ; அஃது 

காண்வரி- எட்டுவரிகளுளொன்று ; அஃது : ஒன்றில் எண்பதிலொன்று கொண்டது . ( உ - ம் 
அழைக்கவந்து போதச் சொல்லிப் போகிய நட " முந்திரிமேற்காணிமிகுவதேற்கீழ்தன்னை - யி 
னத்தின்றோற்றம் . ( சிலப் . வேனிற்காதை . | திரனாவெண்ணிவிடும் ” ( நாலடி , கீழ் . சு . ) 4 
உ O எ . பக் . ) 

நிலம் . ( உ - ம் . ) " காணியீதெமதிடமிதுவென 
காணப்படுதல் - தோற்றப்படுதல் , வெளி மணைக்கருதிமண்ணாகின்றாய் " ( வைராக் . சத 
ப்படுதல் . 

எ . ) 5. பொன்னாங்காணி . ( தைல . தைலவ . 
காணம் - 1 , ஓர் கட்பிராணி . ( சூ . நிகண் . 

. 

காணிக்கை - தெட்சணை . ( உ - ம் . ) " வேத 
கக : ணகரவெ . உ . ) 2. ஓரளவு . 3. கொள்ளு . ளநாதன் மகிழுங் - காணிக்கையாகி ” ( சேதுபு . 
( உ - ம் . ) " ஆரமாடங்காணம் வெந்தநீர்படிபடி 

வேதாள . ஙச .) 2. வெகுமாநம் . 
பெய் ” ( தைல . தைலவ . எஉ . ) 4. செக்கு . காணிலியர் - காணாதொழிக. ( பதிற்றுப் . ) 
( உ - ம் ) காணக் - கடையில் வருமெண்ணையென ” காணுகம் - காகம் . காண க : கணி 
தைல . கடவு . ங . ) 5. திரவியம் . ( உ - ம் .) " செ சத்தமிடல் . ) 
ங்கோடுபாய்து மேயென்றாண்மற் - செங்கோட் 
டின் - மேற்காணமின்மையான் மேவாதொழிந் 

காணுதல் - 1. அறிதல் . ( அவற்றைக்காண் 
தாளே ” ( நாலடி . பொது . உ . ) 6. நிலம் . ( தொ 

கவே ( கந்தபு. அவையடக்கம் . க . ) 2. கா 

ண்டல் . ( உ - ம் . ) " நிமலன் வடிவமேயெனக்கா 
ல் . சேனா. உ 0 .) 7. பொற்காசு . ( உ - ம் . ) “ தெ 
ண்ணீர்கத்திகைகாணமீந்தோர் ” ( வேதாரணி ணுதற்கரியதவ்வரையே ” ( கந்தபு . கைலா. ச .)) 

3. சந்தித்தல் . 4. செய்தல் . ( உ - ம் . ) " திருவு 
யபு . நிரயவ . கங . ) 

ருக்காணியவுள்ளத்து ” (திருவிளை , இரச . அ . ) 
காணல்- 1. குறித்தல் . ( சூ . நிகண் . அ : 5. நினைக்குதல் . 6. பெறுதல் . 7. வணங்கல் . 
நரு .) 2. கேட்டல் . (சிந்தா .) 3. செய்தல் . 

காணுமோரீ- காண்பவர் . ( பதிற்றுப் . ) 
( உ - ம் . ) " கண்ணரோரைவர்முன்கண்டு " ( கந் 

காத்தட்டி- ஆதொண்டை . 
தபு . (திருநகர. சுச . ) 4. தோற்றம் , 5. நினை 

காத்தடி 1. காவடித்தண்டு . 2. காவுதடி . 
த்தல் , 6. பார்த்தல் . ( உ - ம் . ) " செய்கைமற்ற 

காத்தண்டு - காவுதடி . ( இதற்குச் சீர் என 
தனைக்காணூஉ ” ( சந்தபு . ஏமகூ . கக . ) 7. பெ 
றுதல் . 8. வணங்கல் . ( சூ . நிகண் . க :கக .) வும் பெயர்கூறுவர் . ( சூ . நிகண்.கா: நகரவெ . 

கச .) 
காணலன் -- பகைவன் . ( பாரத.வேத் . உ 0 .) 

காத்தல் - 1. அரசாளுதல் . ( உ - ம் . ) " மன் 
காணலிங்கம்- விநாயகர் சுப்பிரமணியர் 

னுயிர்காக்கு - மாயிரத்தோரெட்டரசுதலைக்கொ 
முதலிய கணங்களாலே தாபிக்கப்பட்டலிங்கம் . 

ண்ட (சிலப் . இந்திர , ககங , கசுச . ) 2. எதிர் 
( சைவ்வி . உங . ) ( மணம்) 

பார்த்திருத்தல் . 3. காவல் செய்தல் . ( உ - ம் .) 
காணன்-ஒருகண் குருடன் , ஒற்றைக்கண் யோகாவாராயினுநாகாக்க - காவாக்காற் - சோகா 

ப்பர் சொல்லிழுக்குப்பட்டு ” ( வள் . கஉஎ.) 4 
ணன் . ( உ - ம் . ) " கஞ்சன்குணிகூனன் காண 
னிருகண்ணுமிலான் ” ( சைவச . ஆசா . க .) தடுத்தல் . ( உ -ம் .) " குணமென்னுங்குன்றேறி 

நின்றார்வெகுளி- கணமேயுங்காத்தலரிது ( வள் . 
( காணம் ) 

உக . ) 5. தோற்றுவிக்கப்பட்ட தநுகரணபுவன் 
காணாக்கடி - காணாது விஷந்தீண்டல் . 

போகங்களை நிறுத்துதல் . ( சைவவி . உ . ) 6.பா 
க்காட்சி - 1. அற்புதக்காட்சி . 

துகாத்தல் , ( உ - ம் . ) காக்கக்கடவிய நீகாவாதி 
காணாக்கிரகம் - காணாக்கோள் . ( மு ) ருந்தக்கால் ” ( திருமுரு . இறுதி . அ .) 7. வில 
காணாக்கோள்- கரந்துறைகோள் . க்குதல் , ( உ - ம் . ) " எதிரதாக்காக்கும் " ( வள் . 
காணாத்தலம் - 1.ஆண்பெண்குறி . 2.மறை சஉக . ) 
விடம் . 

காத்தி- காவென்னுமடியாற் பிறந்த ஒரு 
காணாமை - காணப்படாமை . 

ஏவல்வினைமுற்று . ( உ - ம் .) " நன்று காத்தியெ 


813 


காதணிவகை . 


அக்ச 


காதல் . 


வர் . 


m 


10 ) 


ன்றி ராமனுமெதிர்செலநடந்தான் " ( இராமா .. அவை : கடிப்பிணை , கம்பி , கன்னப்பூ , கன்னா 
கரன் . கசஅ .) 

வதங்கம் , குணுக்கு , குண்டலம் , குழை , கொ 
காத்திடல் - காத்தல் . ( உ -- ம் .) " ஒரு சத்தி ட்டை , செவிமலர் , தாடங்கம் , தூக்கம் , தொ 
காத்திடலால் ” ( கந்தபு . திருநகர , சுரு .) ங்கல் , தோடு , மஞ்சிகை . வல்லிகை , வேடம் 

காத்தியாயநம்- 1. உப டெதம் முப்பத்தி என்பன 
பண்டினொன்று . 2. ஒரு கற்ப சூத்திரம் ; இது : காதந்திரம்- சுப்பிரமணியசுவாமிகிருபையி 
பிராமணருளொருவகுப்பாராற் கொள்ளப்படுவ னால் சர்வவர்மா என்னும் வித்துவானால் வட 
து . 3. ஒரு வியாகரணம் . 4. தரும நூல் பதி மொழியிற்செய்யப்பட்ட ஒரு வியாகரணம் ,, 
னெட்டினொன்று . ( பிங்கல . சசசு . ) ( காதா (காதது ) 
யந) 

காதம்- 1. கள் . ( பிங்கல , ககசசு . ) 2. கா 
காத்தியாயனர் - ஒரு முநிவர் ; அவர் கத 

வதம் . ( உ - ம் .) " காதநான்குங்கடுங்குரலெடுப் 
முரிவர்கோத்திரத்திலே சோமதத்தருக்கு வசு 

பி ” (சிலப் . இந்திர. கக கூ . ) 3. கொலை . 4 . 
தத்தையிடத்திற்பிறந்த வரருசியென்னுமும் ) சதுரத்துரவு . ( 3. வாத் . 4. வாத 

காதம்பகம்- பாணம் . ( காஉலகை ) 
காத்தியாய நீ - 1. உமை . ( உ - ம் . ) பன்னு 

காதம்பம் - 1. ஒருவகை அன்னப்புள் . 2 . 
சாலாட்சி காத்தியாயரிபரையாமன்றே " (சிவரக . 

கடம்பமரம் . ( தமிழ் நிகண்டுகளிற்கதம்பமென் 
தாருக . ஈ .0 .) ( இவள் கதியென்னுமுநிவர் குல றே கூறினர் . 3. கரும்பு . 4. கானாங்கோழி . 
த்தில் முன்னொரு கற்பத்திற்பிறந்தவள் . ) 2 . 

( சூ . நிகண் . ந : ருக .) 5. பாணம் . ( காது . 
காஷாயவஸ்திரந்தரித்தவள் . 3. துர்க்கை . ( சூ . 
நிகண் . க : சக ) 4 , விருத்தாவத்தையையடை 
யு மொரு கைம்பெண் . ( காகாய மி ] 

காதம்பரம் - 1. சர்க்கரை . 2. தயிரேடு . 

3. வாத்தியவிசேடம் . [ 1 , 2. காஉவா ) 
காத்தியாயி- துர்க்கை . 
காத்திரம் - 1. உடல் . ( உ - ம் . ) " காத்திரங் 

காதம்பரி- 1. கள் . ( பிங்கல . ககசசு . ) 2 . 
கரணஞ்சேர்த்தி ” ( வைராக் - தீப.சுக .) 2. உறு 

சரசுவதி . 3. நாகணவாய்ப் பெண் . 4. பெண் 
ப்பு . ( சூ . நிகண் , 2 : 502.) 3. கரம் , 4. கிரி . குயில் . 5. வாணபட்டர் வடமொழியிற்செய்த 
5. கூத்து 6. கோபம் . 7. முக்கியம் . 8. யா ஒரு கத்திய ரூபகாவியம் . ( காஉவரீ 
னையின் முன்கால் . ( உ - ம் .) " காத்திரங்களாற்ற காதம்பிநீ - மேக நிரை. ( காகவி நீ ) 
லத்தொடுந்தேய்த்ததோர்களிறு ” ( இராமா . வ 

காதரம்-- 1. அச்சம் , ( உ - ம் . ) “ தேங்கிய 
ரைக் . சு . ) ! 3 , 4 , 6. சூ . நிகண் . கக : தகரவெ . 

காதரவாதரஞ்செப்பி (தஞ்சைவா. ரு . ) அமை 
கஎ .) ( 1 , 2, 8. மாத ) 

வு . 3. தீவினைத்தொடர்பு . 4. துன்பம் . 5. தை 
காத்திரவேயம் 

ஒரு சாதிப்பரம்பு . ரியமின்மை. 6. மறதி . ( உ - ம். ) “ எம்பிராட் 
காத்திரவேயன் காசிபர் மனைவியாகிய 

டி-காதரமடைந்தாள் போலக் கவலையுஞ் சிறிது 
கத் துருவின் பிள்ளைகள். எனைப்பாம்புக்கும் பெ தோன்ற ” ( திருவிளை . வலைவீசி , கூ . உரை.) 
யராகக்கூறுவர். ( பாரத . சம்பவ , ககக .) ( கா 7. விருப்பம் ( காகா ) 
வெய ) 

காதரவு -- காதரம் . 
காத்திரி - 1. கீரி . ( பிங்கல . உருஉரு. ) 2 : காதரன் - அச்சமுடையோன் . 

காதரி-- 1.ஓர் நதி . 2. மரமஞ்சள் , 3. வே 
படைக்கலம் . 

லைக்காரி . 
காத்திரை - ஆயுதம் , 
காத்தொட்டி - காத்தோட்டி . 

காதல் - 1. அன்பு . ( உ - ம் . ) " நம்மிற் பின் 
காத்தோட்டி- ஆதொண்டை , 

னியகாதல் ” (தஞ்சைவா. உஉ . ) 2. ஆசை . 
காதகம் -1 . கொலை , 2. பிறரைப்பீடித்த | ( உ - ம்.) “ எனைக்காதல் -பூட்டியவொண்டொடி ” 
ல் . ( வாக்க ) 

(கந்தபு . மாயை . உஅ . ) (சிந்தாமணி நாமகளி 
காதகன்- கொலையாளி . ( சூ . நிகண் . உ . 

லம்பகம் . கசு 0 - ஆம் பாட்டுரையில் எல்லாப் 
சச . ) ( வாதக ) 

பொருளையு நுகர்தற்குச்செல்லும் வேட்கையெ 

ன்றார் . ) 3. ஆந்தை கெவுளி முதலியவைகளின் 
காதட்டி - ஆதொண்டை . 

ஒலி . 4. ஒரு பிரபந்தம் . 5. கொலை . ( சூ . நிக 
காதணிவகை - காதிலணியுமாபரணவகை; ண் . கக : ழகரவெ . ச . ) 6. தறித்தல் . 7. பொ 


814 


காதன்மை . 


அகடு 


காதுதல் , 


- 


ருதல் . ( உ - ம் . ) " இனிக்காலனென்மேற் - காத ( உ - ம் .) " வெகுளின்மன் - காதன்மையுண்டே 
லையானின்புறத்தோற்றிமாற்று ” ( மருதூரர் . யிறைமாண்டார்க்கு ” (நீதிநெறி . சஎ .) 
அச .) 8. மகன் . 9. முறித்தல் . 10. விரகம் . காதாங்கி -- பாற்சொற்றி , ( மலையகராதி .) 
( உ - ம் . ) “ கொடியகாதலிற்கூடலிழைத்திடும் " காதாத்துரு - சத உருத்திரரில் யமதிசையி 
( அரிச்ச , நாட்டுப் . ருஎ. ) 

லிருக்கும் தச உருத்திரரிலொருவன் . ( வி - ணி . 
காதலம் - ஒருமீன் . ( காதா ; ரகரம் லக உஎ O. ) 
ரமாயிற்று . ) 

காதி -1. ஒருவகைக் கன்மம் . 2. மிர்தபா 
காதலன் 1. அன்பன் , 2. கணவன் . ஷாணம் . 3. விசுவாமித்திரன் தந்தை . (உ - ம் ) 
( உ - ம் .) " கற்றுத்துறை போய காதலற்குக்கற்பி 

காதிகாத வனிகர்க்கு மாற்கன்னி மாநீத்தம் 
னாள் - பெற்றுக்கொடுத்த தலைமகன் போல் ” ( நீ ( கந்தபு. ஆற்று . உஉ . ) 
திநெறி . க 00 . ) 3. தோழன் . ( உ - ம் . ) " தீயின் காதிகள் காதிகன்மங்கள் . 

அவை : ஞாநா 
காதலன்விடைகொண்டேகி ( கந்தபு . திருவவ . வரணீயம் , தரிசநாவரணீயம் , வேதநீயம் , மோ 
க 0 . ) 4. மகன் . ( சூ நிகண் . உ : அ .. ) 

கநீயம் , ஆயுஷியம் , நாமம் , கோத்திரம் , அந்தரா 
காதலி - 1. காதலியென்னேவலும் , தெரி 

யம் எனப்பட்ட அட்டவித கன்மங்கள் . ( உ - ம் .) 
நிலைவினைப்பகுதியும். 2. தோழி . ( உ - ம் .) “ கா 

4 செற்றது காதிகள் ” ( திருவற் . அஅ . ) 
தலிமாரொடும் - பெருகுங்காதலைப்பேசுகின்றா 

காதிகன் -1 . சரித்திரஞ்செய்வதில் வல்ல 
ர்சிலர் " ( கந்தபு . திருக்கல் . உக . ) 3. மகள் . வன் . 2. பாடுதலில் வல்லவன் . [ 1. கயிக ; 
4. மனைவி . ( உ - ம் . ) “ இமையத்தண்ணல்கா 2. மாயிக .) 
தலிதனக்குமாதோ " ( கந்தபு . பார்ப்ப . உ . கா .) 
காதலித்தல் 1. அன்புகூறல் , ( உ - ம் . ) 

காதிசன் - விசுவாமித்திரன் . ( மாயி ) 
பூதமுதனாதவரை பொய்யென்றமெய்யரெல் காதிதம் - உண்ணப்பட்டது ( வாதிக ) 
லாங் - காதலித்தவின்பக்கடலே பராபரமே ” 

காதிபுரம் - மகோதயமென்னும் விசுவாமி 
(தாயு . பராபர . ஙஎக .) 2. ஆசைப்பெருக்கம். மித்திரபுரம் . மாயா 
( உ - ம் . ) " கந்தவேள்புராணந்தன்னைக்காதலித் 

காதிமைந்தன் - விசுவாமித்திரன் . 
தோதுவோரே ” ( கந்தபு . நூற்பயன் . ச . ) 3 . 

காதியம் - கடித்துத் தின்னத்தக்கது .( வாக ) 
விரும்பல் . ( உ - ம் .) " நீதியிற்காதலித்தே ” ( புலி 
யூரந் . உங ) 

காதிலி- செவிடன் . 

காதிவென்றேன் - அருகன் . ( சூ . நிகண் .. 
காதலிப்பு --- விரும்பல் . 

க : உ . ) 
காதவம்- 1. ஆலமரம் . 2. சீந்தில் . 3. நில 

காது -- 1 , ஊசி , நறுக்கு , மடக்குக்கத்தி மு 
வேம்பு . 4. வான்கோழி . ( 1 , 2 , 3. மலையக 

தலியவற்றின் துவாரப்பக்கம் . ( உ - ம் . ) " காதற் 

றுப்போன முறிகட்டிவைத்தாலாவதுண்டோ ” 
காதற்பரத்தை- சேரிப்பரத்தையர் மகளி 

( தாயு . உடல் பொய் . உஎ.) ( ந - கு . ) " காதற்ற 
ராய்த்தம்மன் பிற்றலைமகனோடு கூடுபவர் . (உ - ம் . ) ஊசியைத் தந்துவிட்டான் ” ( பட்டணத்தடிக் 
" யாரையுநயவாவியல்பிற்சிறந்த - சேரிப்பரத் 

ள் . பொது . கக .) [ ஊசி .) 2. காதென்னேவ 
தையர்மகளிராகிக்- காதலிற்புணர்வோர்காதற்ப லும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினை ததொ 
ரத்தையர் ” ( அகப் , அகத் , ககச . 

கையும் . ( உ - ம் . ) " காதுவேலன்ன கண்ணார் 
காதறுதல் - பகைகொள்ளல் . 

( திருவிளை , வளையல் . கா . ) ) கொலை . 
காதறுப்பான் காதைச்சுற்றிவரும் இ . நிகண் . கக . மகரவெ . கசு . ) 4. செவி . ( உ - ம் . ) 
ணம் , 

" மாறையன்னாள் - காதளவா ” (தஞ்சைவா. சசு .) 
காதறை- 1. காதறுந்தது . 2. கெட்டது . 

காதுகள் -1. கொலையாளி . 2. கொடிய 
காதறைச்சி- சண்டைக்காரி . 

வன் . ( வாதக ) 
காதன்- கொலையாளன் . 
1. அன்புடைமை . ( உ - ம் .) 

காதுகை - கொல்லுகை . ( உ - ம் . ) " மால்க ) 
காதன்மை 

ளிற்றினைக் - காதுகைநீக்கி , " ( கந்தபு . மார்க் 
காதன்மைகந்தாவறிவறியார்த்தேறுதல் - பே 

கண் . உஅங .) 
தைமையெல்லாந்தரும் ” 

( வள்.ரு.எ .) 2. ஆசை . 
( உ - ம் .) " பேதைமையுளெல்லாம் பேதைமை காதுதல் -1 , கூறுசெய்தல் . 2. கொல்லல் . 
காதன்மை கையல்லதன்கட்செயல் ” ( வள் . ( உ - ம் . ) " அவுணர் தங்கிளையைக்காதி ” ( கந்தபு. 
அஙL. ) 3. உருக்கம் . 4. விருப்பமாந்தன்மை . விடை . சங . ) 3. தறித்தல் . 4. நெரித்தல் . 


கொலை . ( சூ . 


815 


காந்தம் . 


அகசு 


காந்தளிகம் . 


மேந்துபுக் 


= யாகாச 


( உ - ம் . ) " கனகத்தமருகக் கையானரக்கனைக்கா காந்தமண் -- செம்மண் . 
தியதும் ” ( மருதூரம். உக . ) 

காந்தமணி ---- காந்தக்கல் . 
காதுப்பூ - கன்னப்பூ . 

காந்தமலை- ஒருமலை . 
காதுப்பூச்சி - செவிப்பாம்பு , 

காந்தர் - நாயகர் . ( உ - ம் . ) " விடைக்கொள் 
காதெழச்சி -- காதில்வருமொருநோய் . ளுநடையகாந்தர் " ( இரகு . குசனயோ . உஉ .) 
காதை - 1. கதை . ( உ - ம் .) " காதைகள் சொ காந்தர்வம்- 1. காந்தருவமணம் . 2. காந் 
ரிவன செவிநுகர் கவிகள் " ( இராமா . நாட்டு . தருவவேதம் . 3. பிரதிட்டாகலையிற்புத்திதத் 
ருக .) 2. கதையையுடையது . ( உ - ம் . ) " கதை துவத்திலுள்ள எட்டுப் புவநங்களுளொன்று . 
யையுடையது காதையாமாதலானும் " (சிலப் . (சி - லி . கிரி . உக . உரை . ) ( மாபயவ -30 ] 
பதிக . சுஉ . க ங . உரை . ) 3. செய்தி . 4 . 

காந்தருவப்புணர்ச்சி -- தலைவனுந் தலைவி 
சொல் . ( உ - ம் . ) " காதைமுகங் - கண்டலராகம 

யும் விவாகத்திற்கு முன்பு தனியிடத்தெதிர்ப் 
தாடகமாமெழிற்காரிகையாள் ” (புலியூரந் .உஉ .) பட்டுத் தெய்வங்கூட்டப்புணர்தல் . 
காதைகாப்பு - மிறைக்கவியி லொன்று 

காந்தருவம் -- காந்தருவமணம் . 
அஃது : ஒருகவி முடியவெழுதி அதனீற்றின் 

காந்தருவமணம் - காந்தருவப் புணர்ச்சி ; 
மொழிக்கு முதலாமெழுத்துத் தொடங்கி ஒவ் 

அஃது : எண்வகை மணத்திலொன்று . ( சூ . நிக 
வோரெழுத் திடையிட்டு வாசிக்கப் பிறிதோர் 

ண் . க 2 : கக . ) 
கவியாவது . ( தண்டி . கரு . ) இங்ஙனமன்றி ; 
" யாதேனுமொரு செய்யுளுக்குரிய எழுத்துக் 

காந்தருவர் -- கந்தருவர் . ( உ - ம் . ) " காந்தரு 

வர் தாரகைகள் காணாப்பசாசகண 
களெல்லாந்தேடி எடுக்கத்தக்கனவாக ஆங்காங் 

ழ்மேய விராக்கதரோ - டாய்ந்ததிறற் - போகா 
கமைத்துப்பாடி ” அச்செய்யுளை மறைத்துவை 
ப்பதும் காதைகரப்பாமென்பர். ” ( காதை - கவி . வாசிகளாவார் . (சிலப் . இந்திர . கஎசு , கஎஅ . 

வியல்புடைய போகபூமியோருடனே 
கரப்பு - மறைத்தல் . ) 

உரை . ) 
காதோலை - காதிலிடுமோரணி . ( பிங்கல . 

காந்தருவவாதம் - கலைஞாநமறுபத்துநான் 
காக .) 

கினொன்று . 
காந்தக்கல் -1 . அயக்காந்தம் , ஊசிக்காந் 

காந்தருவவேதம் உபவேதத்தொன்று ; 
தம் , சந்திரகாந்தம் , சூரியகாந்தம் முதலியவற் 

அஃது: இசைமுதலியவைகளை அறிவிப்பது . 
றிற்குப் பெயர் . 2. தீக்கல் . 

( சைவ்வி . அக . ) 
காந்த சத்துரு - 1. நவசாரம் . 2. வெடியுப்பு . 

காந்தல் -1 . உட்டணித்தல் . ( உ - ம் . ) " வெ 
காந்தபட்சி - மயில் . ( காருவக்ஷ: காக 

ந்துகாந்த வெதுப்புறுமேனியாள் ” ( இராமா . 
அழகு . வக்ஷது பட்சி .) 

சூர்ப்பந் அ o . ) 2. உமி , ஓலை முதலியவற்றின் 
காந்தபற்பம் - காந்தபஸ்மம் . 

காந்தல் . 3. சினக்குறிப்பு . ( உ - ம் . ) “ காவெலா 
காந்தபாடாணம் ஒரு பாஷாணம் . 

மொடிப் பெனெனக்காந்துவாள் ” ( இராமா. 
காந்தபுராணம் - பதினெண்புராணங்களி சூர்ப்பா , எசு . ) 4. சுடல் . 

சூர்ப்பந . எசு . ) 4. சுடல் . 5. பல்லினாற்கோ 
அஃது ஓரிலக்கங்கிரந்தமுடைய 

துதல் . 6. பிரகாசித்தல் . 7. முதிரவேகுதல் , 
தாய் ஐம்பது கண்டங்களாலும் , சநற்குமாரசங் 8. வருந்தல் . ( உ - ம் . ) " புந்திபோய்க்காந்துகி 
கிதை, சூதசங்கிதை , பிரமசங்கிதை , விட்டு 

> ( இராமா . சடாயு . ஙஎ . ) 
ணுசங்கிதை , சங்கரசங்கிதை , சூரசங்கிதை காந்தவம் -- 1 . அப்பவர்க்கம் . 2. நெய் எ 
என்னும் ஆறுசங்கிதைகளாலும் புனையப்பட் ண்ணெய் முதலியவற்றில் வேகவைத்தஉணவு . 
டது . இது , தற்புருடகற்ப விருத்தாந்தங்களை | 3. பலகாரம் . ( காருவ . ) 
யெல்லாமுணர்த்தும் . (சிவபுராணபடன . இறு 

காந்தவிகன் 

பலகாரஞ் சமைப்பவன் . 
தி . ) ( ஜாநவராண ) 

( காநவிக ) 
காந்தம் - 1. அழகு . 2. ஊசிக்காந்தமுத 
விய பலவகைக்காந்தம் . ( உ - ம் .) " காந்தமிரும் காந்தள் - 1. கார்த்திகைப்பூ . ( உ - ம் . ) " வ 
பைக்கவர்ந்திழுத்தாலென்ன ” ( தாயு . பைங் 

ளைகள் காந்தளிற் பெய்தனவனைய கைம்மயி 
கிளி . கஎ .) 3. காந்தபுராணம் . ( உ - ம் . ) " காந் 

லே ” ( இராமா . சித்திர , உக . ) 2. உழிஞைத் 
தமாகிய பெருங்கடலுள் ” ( கந்தபு . அவையட . 

திணையிலொருதுறை. ( புறப் . வெண்.உழிஞை 
கச .) 4. மனத்தினை மகிழ்விப்பது . 

ப்ப . அ . ) 3 சவக்காரம் . 
பொதுவி . உஉ . உரை . ) 

கர்நீதளிகம் --சின்னிமரம் . ( மலையகராதி . ) 


லொன்று ; 


ன்றது 


( தண்டி . 


816 


காந்தாள் . 


அகஎ 


காநக்கல் . 


to ) 


கல . 


காந்தன் -1 . அரசன் , 2. எப்பொருட்கு காந்தானம் -1 . எரிச்சல் . 2. கோபம் . 
மிறைவன் . (சூ . நிகண் . உ : க O. ) 3. கணவன் . காந்தாளிகம் - சின்னிமரம் . 
( உ - ம் . ) " திருமடந்தை காந்தன் . " ( இரமா . நக காந்தி - 1. அழகு . ( பிங்கல . ககசக . ) 2 . 
ர்நீங்கு . கரு . ) 4. சந்திரன் . 5. தலைவன் . 6 . உட்டணம் . 3. ஒளி. ( உ - ம் .) மாந்தளிரேயெ 
மன்மதன் . ( காதல் ) 

ன வனப்பு மென்மையுங்- காந்தியுமெய்தியே ” 
காந்தாயசம் - அயகாந்தம் . ( காகாய்வலம் 

( கந்தபு . தெய்வயா . கஎசு .) 4. ஓரலங்காரம் ; 

அது : தமிழிற் பற்பல கூறுபாடுபெற்றுப் புகழ்ச் 
காந்தாரகம் - ஒருவகைக் கரும்பு . 

சியினும் வார்த்தையினுமுலகிறந்த நன்பொரு 
காந்தாரபஞ்சமம் - பாலைப்பண்ணின் றிற ட்பொலிவினும் வாரப்பாடல் . 5. காணம் . 6.கா 
மைந்தனுளொன்று . ( உ - ம் . ) " தக்கராகநேர்தி 

விக்கல் . 7.சிலாசத்து . 8. சூரியகாந்தி, 9 . 
றங் காந்தாரபஞ்சமமே - துக்கங்கழிசோமராக பசித்து எனப்பொருள் படும் ஒரு தெரிநிலைவி 
மே - மிக்க திறற் - காந்தாரமென்றைந்தும் பா 

னையெச்சம் . ( உ - ம் . ) " காந்திவண்டுணுங்கற்பக 
லைத்திறமென்றார்- பூந்தாரகத்தியனார்போந்து ” க்கோதையே ” ( சிந்தா . கனக, கரு அ . ) 10. வை 
(சிலப் . அந்தி . எஉ . எசு . உரை. ) 

டூரியம் . 
காந்தாரம் -1, இசை . ( சூ . நிகண் . கக : 

காந்திசீகன் - யுத்தத்திற் புறங்கொடுத்தோ 
நகரவெ . ச . ) 2. இசைப்பாட்டு . 3. ஏழிசை கிேறவன் . ( 

காக) 
வினொன்றாகிய " க " என்பது . 4. ஓர்பண் ; காந்திதம் -1 , ஒளிசெய்தல் , விளக்குதல் . 

து : பாலைப்பண்ணின்றிறமைந்தனுளொன்று . 2. நெய் , 3. பித்தம் , (காவிடி ] 
(சிலப் . வேனிற் கரு . உரை . ) இன்னும் மரு 
தயாழ்த்திறன் வகையினொன்றென்பர் . ( பிங் 

காந்திதாயகம் -1. அலங்கரித்தல் . 2. அ 
கங , அங . ) 5. காடு. ( சூ . நிகண் . ச : 

ழகு செய்தல் . 3. ஓர்மரம் . ( காணிடிாயக 
அரு .) இன்னுங் குறிஞ்சியாழ்த்திறன் வகையு காந்திமதி -1 . ஓர் அப்சரஸ்திரீ . 2. குபே 
ளொன்று . ( பிங்கல . கங ue .. ) 6. இடபத்திற் ரன்பட்டினம் . ] காவி.கி ) 
கு அடுத்ததுளை . ( பெரியபு . ஆனாய உச .உரை ) 
7. குறிஞ்சியாழ்த்திறம் . 8.கைக்கிக . ஆகிய 

காந்திமான் -1 . சந்திரன் . 2. மன்மதன் . 
ஓரிசை . 9. தேசமைம்பத்தாறினொன்று .( உ -ம் .) [காதிஜாது ) 
" காந்துந்தறுகட்காந்தாரர் ” (பாரத . பன்னிர 

காந்தியதிகமேனி- காவிக்கல் , 
ண்டாம் . சுக . ) 10. பத்து நாடிகளினொன்று , காந்தியோன் - கருப்பூரச்சிலை . 
இது : நாபித்தாநத்திலேதோன்றி எழுநாடியா காந்தியோனி- ஓர்பாஷாணம் ; அது : சிலாம 
ய் இசைந்தரூபமாய்க் கண்டத்தைப்பற்றிநிற்கு 

தபாஷாணம் . 
ம் . ( தத் , வி . சு : ச .) 

காந்திநவம் - காந்திருவபுவநம் . ( உ - ம் .) " 
காந்தாரி - 1. ஒருவகைக்கரும்பு . 2. ஓரிரா மமுமிசையவாழ்வர் காந்திருவத்தையேய்ந்தே 
கம் , 3. கொடியவள் . 4. சகுநி . 5.சத்திச (சிவதரு . சிவதரும் . கா . ) 
ரம் . 6. சிவனார் வேம்பு . ( உ - ம் . ) " அரிக்காந்தி காந்து -1, காந்துதல் . ( உ - ம் . ) “ காந்தக 
காந்தாரிநவ- மொவ்வொன்றுக்கவ்விடையப்பூற் வெயிறரு ” ( இரகு . திக்கு . அரு .) 2. காந்தென் 
முறுதூம்பட் < . ( தைல . தைல . கஙரு . ) 7. தி னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினை 
ருதராட்டிரன் மனைவி . (உ - ம் .) “ காந்தாரிகிளை | த்தொகையும் . ( உ - ம். ) " காந்தெரி - கெய்மறந் 
யோடின்றே கெடுமென்பார் . ” ( பாரத .. சூது தன ( இராமா , நகர்நீங் . உக . ) 
போ . உஉஉ .) 8. பிருதிவியின் வழிநாடிபத்தி 

காந்துகம்- வெண்காந்தள் . ( சூ . நிகண் . 
னுளொன்று ; அது : நாபியிற்றோன்றிச் சுரமே 

ச : உச . ) 
முக்கும் எழுநாடியாய்க் கண்டத்துறுந ரம்பு . 

காந்துகன் -1 . பந்தடிப்போன் . 2. பலகா 
( இடைநாடியின் பின்புறத்தே மயிலின்கழுத் ரம் விற்பவன் , 
துப்போல்வதாய் வலக்கான் முதற் கண்வரையு 

காந்துதல் - காந்தல் , “ காந்தல் . ” ( பார் . ) 
ங்கலந்திருப்பது , என்பர் வாசஸ்பத்தியகாரர் . 

காந்தை -1. பெண் . ( உ - ம் . ) “ எந்தெழின் 
[ 1. காகாரி . 4. 7. மாலா .) 

மிக்கானிசைவல்லான் காந்தையர் கண்கவர் 
காந்தாரிமைந்தன்- துரியோதனன் . ( சூ . நோக்கத்தான் . (நீதிநெறி . அக .) 2. மனைவி . 
நிகண் . உ . கரு 

( சூ . நிகண் . 2 : எக . ) ( காஜா ) 
காந்தாள் -- கார்த்திகைப்பூ . ( மலையகராதி . ) காநக்கல் - காநகக்கல் , 


817 


காநீநன் . 


அகஅ 


காபட்டியம் . 


[ காந்ந ) 


காநக்குதிரை - மரை . ( பிங்கல . உசு : க O ) | ருக்கும்போது பெற்ற பிள்ளையாதலால் இப்பெ 
காநகக்கல் - கரும்புள்ளிக்கல் . 

யராயிற்று . ) (கநா என்பது கநீத எனத்திரி 
காநகக்கூபரம் --- நாகப்பச்சை , 

ந்துகாநீத எனத்தத்திதமாயிற்று . ) 
கா நகக்கோழி - காட்டுக்கோழி . 

காப்பியம் - சிறுகாப்பியம் . அஃது ; அறம் 
காநகச்சங்கம் - நாகரவண்டு . 

பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கனுள் 
காநகச்சேவுகன் - எலிமுள் . 

ஒன்றேனும் பலவேனுங்குறைவுபடுதலுடைய 
காநகசீதம் 
கருவண்டு , 

து . (உ - ம் .) “ அறமுதனான்கினுங்குறைபாடு 
காநகத்தும்பி 

டையது காப்பியமென்று கருதப்படுமே " ( தண் 
காநகதட்டான்- செவ்வட்டை . 

டி . க . ) ( இது கவியாற்செய்யப்பட்டது என் 
காநகதூமம் - கற்பாஷாணம் . 

னும் பொருளையுடைய ஒரு தத்தி தாந்தபதம் . 
காநகநாடன் -1. குறிஞ்சிநிலத் தலைவன் . 

காவ ) ) 
( சூ . நிகண் . உ : சுகா . ) 2. முல்லை நிலத்தலைவ 
ன் . ( பிங்கல . ருசஎ ) 

காப்பியன் -- சுக்கிரன் . ( உ - ம் . ) உணர்வு 

சேர்காப்பியனே 
காநகப்பச்சை- மரகதப்பச்சை . 

கந்தபு . அசுரயா . உக. ) 
காநகம் - 1. கருஞ்சீரகம் . (மலையகராதி ) ( காவம்) 
2. காடு . ( உ - ம் .) காநகமிலங்கு புலி ” ( தாயு . 

காப்பிரி- ஒருசாதி . 
மௌ . எ . ) 3. குறிஞ்சிநிலம் , கானகநாடன் காப்பிரிக்கோழி - ஒருவகைக்கோழி . 
( பார் . ) 

காப்பிரிசல்லாத்து - ஒருபூடு . 
காநதப்பிசம் - பஞ்சகௌடத்தொன்று . 

காப்பிலியன்-- காப்பிரி . 
காநச்சு -- நிகழ்காலப்பெயரெச்சம் . 

காப்பீடு - பாசநமுதலானவைகளில் வைத் 
காநத்தேறு - மஞ்சள் . ( மலையகராதி . ) துக்காக்கத்தக்கது . ( மிரு . ச . எஅ . ) 
காநநம் காடு . ( சூ . நிகண் . ச : ருரு . ) காப்பு - 1. ஆடை . 2. இரட்சாபந்தநம் . 

( உ - ம் .) " கவசமந்திரத்திணக்கிய . ” (திருவா 

னைக் . கோச்செ . ஙஎ . ) 3. காத்தல் . ( இதிலே 
காநநாடன் - முல்லைநிலத்தலைவன் . ( சூ.நிக 
ண் , உ : எ 0. ) 

பு தொழிற்பெயர்விகுதி . ) 4. உள்ளுயர்நிலம் , 
காநப்பலா- காட்டுப்பலா . 

( பிங்கல . கூகூ . சக .). 5. கங்கணம் . (உ - ம் . ) 
காநம் -1. இசைப்பாட்டு . ( உ - ம் .) " விடிய 

" காப்பரவப்பணியாக்கொள்வர் ” ( மருதூரந் . உ 0 ) 
ன் முதற் - கற்பராகம நாடக்காநமே " ( அரிச்ச. 

6. கதவு . ( உ - ம் . ) " மாக்கமலாலயங்கொள் - காப் 
நகரச் . க .) 2. இராகம் . ( சூ . நிகண் , கக : னகர 

பரவப்பணினானீக்கி . ” (மருதூரந் . 20. ) 7. 
வெ . கஉ . ) 3. காடு . ( உ - ம் . ) " காநக்கடிவரை 

காப்புமாலையென்னும் ஒருபிரபந்தம் . ( உ - ம் .) 
வாய் ” ( வாண . கஎ . ) 4. கீதம் . ( உ - ம் . ) " காக 

" காப்பு மூன்றைந்தேழ்காப்புமாலையாம் ” ( இலக் 
ஞ்சேர்தரும்ருத்ர வீணை " (சிவரக . தேவி நாட் 

கணவி . அஙஉ . ) 8. கையணியிலொன்று . ( உ - ம் ) 
டியம் . கா .) 5. குறிஞ்சிநிலம் . ( காநவர் குறி 

" காப்பணியாக்கொள்ளுங்கலைசையே . ” ( கலை 
ஞ்சி நிலமாக்களெனக்கூறலாற் காநம் இப்பொ 

சைச் ரு ங . ) 9. சிறை . (உ - ம் . ) " கடிகொள்பங் 

கயன் காப்பினை . ” ( கந்தபு . அயனைச்சி . கஉ . ) 
ருளாம் .) 6. சோலை . ( இது காநநமென்பதன் 
மரூஉ . ] 7. முல்லைநிலம் , ( உ - ம் . ) " உயலுறும 

10. தொடுதோல் . ( உ - ம் . ) " காப்பணிதாளன் . ” 
னத்தார் நோக்கியுவப்பனகரியகாநம் ” ( திருவா (திருவிளை, பழியஞ். கா .) 11. நூல்களில் 
னை . திருநாட் . ஙஉ . ) 8. வானம்பாடி . ( சூ . 

றெய்வவணக்கங் கூறுங்காப்புக்கவி . 12. மதில் . 
நிகண் . கக னகரவெ . கஉ . ) [1. மா ந O ) 

( பிங்கல , நங . சக . ) 13. விபூதி , ( சூ , நிகண் . 

கக . மகரவெ . ந . ) 
காதவர் -1 . குறிஞ்சிநிலமாக்கள் . ( சூ . நிக 
ண் . உ : சுகா.) 2. முல்லை நிலமாக்கள் . ( உ - ம் .) காப்புமாலை - ஒருபிரபந்தம் ; அது : தெய்வ 
கவருமீன்குவைகழியவர் காநவர்க்களித்து . ” 

ங்காத்தலாக மூன்று செய்யுளானும் ஐந்து செய் 
( பெரியபு . திருக்குறிப்பு , சசு .) 3. வேடர் . யுளானும் ஏழுசெய்யுளானும் பாடுவது . ( இல 

க்கணவி . 
(உ - ம் .) " யானை தந்தமுளிமரவிறகிற் - காதவர் 

அங .. ) 
பொத்தியஞெலி தீவிளக்கத்து ” ( புறநா . உசஎ . ) 

காபட்டியம் - வஞ்சரை. ( உ - ம் .) " சிவனடி 
காநவிருக்கம் - பாதிரிமரம் . ( மலையகராதி .) யாரிடத்திற் பத்திபண்ணாமற் சிவாலயத்திலே 
கா நீநன் - !. கந்திபெற்ற பிள்ளை . ( சூ . நிக 

பத்திபோலச்சிலர்செய்தாலும் அது வயிறுவள 
ண் . உ : ருக . ) 2. கன்னன் . ( சூ . நிகண் . உ : 

ர்ப்பின் பொருட்டான காபட்டியமான பத்தியே . 
கசு . ) 3. வியாதமுநி . ( பரிமளகந்தி கந்நியாயி (சி . சி . கஉ . உ . சிவாக ) 


818 


காபிசாயநம் . 


அக்க 


காம்போசம் , 


- 1 . 


காபடிகன் 

1. சாலவித்தை முதலியகற் காபித்தம்- விளா . ( காவி ) 
கும் மாணாக்கன் . 2. முகஸ்துதிகாரன் . ( கா 

காபிலகாலயூபம் - சிற்பநூன் முப்பத்திர 
வடிக : கவட ) 

ண்டினொன்று . 
காபதம் -1 . இலாமிச்சைவேர் . 2. தீநெ காபிலம் -1 . கபிலமுநிவராற் செய்யப்பட் 
றி , கெட்டவழி . ( காவய ) 

ட ஒரு நூல் ; அது : சாங்கியம் .2. கபிலை . ( உ - ம் ) 
சனத்திரளாலுண்டாகும் இரைச் | ழ்த்துகவே ” ( சிவதரு. சிவஞாந்தா.உ.ச . ) 3.கா 
காபரா - 

" நெய்யதனாற்றிருவிளக்கைக் காபிலத்தானிக 
சல் . ( இந்துஸ் ) 

பிலஸ்நாநம் . ( உ - ம் .) " காபிலமாநாநந்தலை தொ 
காபாலநூல் - காபாலிக நூல் . 

உங்கிக்காலளவு 
காபாலம் 1. அகப்புறச்சமயம் ஆறனு 

மீரவுடையாற்றுவட்டினே ” 
ளொன்று ; அஃது ஆன்மாக்களியல்பும் பந்த ( சை 

( சைவச . பொது - ருரு . ) ( காவி . ) 
வியல்பும் மாவிரதர்கொண்டவாறேயாய்ச் சாத் காபிலஸ்நாநம் - தலைதொடங்கிக்காலளவு 
திரமுறையே தீட்சை பெற்றுப் பச்சைக்கொடி மீரவுடையாற்றுவட்டுதல் - ( சைவச . பொது . 
யொன்று கைக்கொண்டு நாடோறும் மனிதர் ருரு . ) 
தலையோட்டின் ஐயமேற்றுண்பவர் , உன்மத்த காபினி - நவச்சாரம் . 
ராய்ச்சிவன் ஆவேசித்தலால் எல்லாக்குணங் காபேயம் -1, குரங்குக்கூட்டம் . 2. குரங் 
ளும் பெற்றுச்சிவசமமாவர் என்று சொல்லுஞ்ச குச்சம்பந்தம் . 3. குரங்குச்சேட்டை . ( கா 
மயம் ; இச்சமயஞ்செய்தவர் காலதத்துவத்தில் காவெய : கவி - குரங்கு . இய. ஒருவடமொ 
வைகும் ஒருருத்திரர் . (சிவஞானபா- உஎ . பக் . ) 
2. குட்டவியாதி . 3. சிவனிருத்தம் ; அது ; பிரழி விகுதி . ) 
மனுடைய தலையை அகங்கையிலேந்திச் சிவன் காபோதம் - புறாக்கூட்டம் . ( காவொ த .) 
நின்றாடுங்கூத்து . ( கலித் . க . ) 4. தலையோட் 

கரம்பவம் - சங்கோசை. ( காவைவம் . ) 
டாற்செய்யப்பட்ட ஆபரணமுதலியன . ( கா 

காம்பி -1 . காராம்பி . ( சூ . நிகண் . எ : ரு அ . ) 
வாம் : கவாம் . 

2. சலசூத்திரம் . 
காபாலழத்தி காபாலிகனடையுமுத்தி . காம்பிரம் - முருக்கு . ( மலையகராதி . ) 
( உ - ம் .) " உம்மையாற் சங்கிராந்தமாகிய பாசுபத காம்பிலி- ஒருதேயம் . ( சிந்தா . ) 
முத்தியும் சமாவேசமாகிய காபாலமுத்தியும் ” காம்பீரம் -- காம்பீரியம் . 
( சி . சி.அ : கஉ . மறை . ) 

காம்பீரியம் - 1. ஆடவர்க்குரிய சத்துவ 
காபாலன் - 1. சிவன் . ( காபாலத்தையுடை 

குணங்கள் எட்டனுள் ஒன் 2 . ஆழம் . 
யவனென்பது பொருள் . ) 2 . சீர்பந்தபாஷா 3. முக்கியம் . 4. மேன்மை . (காவீர ) ) 
ணம் . 

காபாலி -1 . சிவன் . ( உ - ம் . ) " காபாலிமு காம்பு -1 . இலை பூ முதலியவற்றின் காம்பு . 
னியாதவெங்காமன் ” ( பாரத . இராச . ககச .) ( சூ . நிகண் . கக.மகரவெ.கச .) 2. கருவிகளின் கா 
2. திருகுதாளி . 3. பதினோருருத்திரரிலொரு ம்பு . ( உ - ம் .) " கரிய காம்பினையுடையவேல் . ” 
வர் . 

( மலைபடு . சக உரை .) 3. சாமரை குடை முத 
காபாலிகம் - 1.அதிமார்க்க ளல் மூன்றினொ லியவற்றின் காம்பு . ( உ - ம் . ) “ பத்தியாய்மணிக் 
ன்று ; அஃது : ஆன்மலக்கணமும் , பந்தலக்கண காம்புறு சாமரைபயில. ” (சிவரக . மேரு . கஅ . ) 
மும் ; பாசுபதமகாவிரதங் கூறியபடியென்றுஞ் 4. பட்டுச்சீலை; சிறுகாம்பன் சீலை . ( உ - ம் .) " கச் 
சாத்திரத்திற்கூறியபடியே தீக்கை பெற்றுத்தி சொடுபொற்சுரிகை காம்புகநகவளை . 
னந்தினம் பச்சைக்கொடியொன்று பிடித்துக் யிர , மாணிக்கம் . அ . ) 5. பூசனி. ( மலையகராதி . ) 
கொண்டு மனிதர்தலையோட்டில் பிச்சையேற் 6. மலர்க்கொம்பு . ( சூ . நிகண் . கக ; மகரவெ . 
றுண்ணவேண்டுமென்றும் மகாவிரதர்கூறிய கங . ) 7. மூங்கில் . ( உ - ம் .) " காம்படு தோளிபா 
முறையே முத்தியென்றுங்கூறுவது . ( சி , கை . கன் ” ( திருவாத . திருப்பெருந். கஙரு . ) . 
கஅ . ) 2. காபாலிகசைவம் . 

காம்புச்சத்தகம் - ஒருவகையாயுதம் . 
காபாலிகமதம் - காபால நூல் கூறும் விதிக 

காம்போக் - குன்றிக்கொடி . ( மலையகராதி . ) 
ளைய நுசரிக்கும் மதம் . 

காம்போசம் -1 . ஒரு தேசம் . 2. ஒரு பா 
காபி - ஓரிராகம் , 

ஷை . 3. குன்றி . 4. புன்னைமரம் . . 5. வெண் 
காபிசம் - 

காவியாய் . . 
காபிசாயநம் 


நாலா 


| 


819 


காமணி. 


அ 20 


காமபடம் . 


காம்போசன் 1. காம்போசநாட்டிலரச காமத்துப்பால் -- (திருவள்ளுவர் முதலிய 
சாதியிற்பிறந்து கிரியைநிலை கொட்டமையால் வற்றிற்போலக் .) காமத்தைப்பற்றிக்கூறும் பா 

கம் . 
சூத்திரனானவன் . (காவொஜ .) 

காமதகநழர்த்தி- மன்மதனையெரித்தவரா 
காம்போசி - குதிரைவாலி , ( மலையகராதி .) 

கிய சிவன் . (சிவபராக் . கஉகூ - பக் .) 
( காவொஜ .) 

காமதம்- கோமயங்கொள்ளும் வகையிலொ 
காம்போதி -- ஓரிராகம் . ( உ - ம் . ) காம்போதி ன்று ; அது : பூமியில் விழுந்தபின் எடுத்துக்கொ 
யோதுங்கலைசையே . ( கலைசைச் , எங . ) 

ள்ளப்படுவது ( சைவச . பொது. கசுக . உ - ரை . ) 
காமக்கலன் - பரத்தை . (சிந்தா . குண - எகூ .) ( காஉ. - - கொடுப்பது . இட்டசித்தியைக் 
காமக்கிருமி - பெண்களின் குறியிலேதின கொடுப்பதென்பது பொருள் .) 
வுமுதலியவற்றையுண்டாக்குமொரு கிருமி . காமதாலம் - குயில் , (காதாம் . ) 
காமக்கிழத்தியர் - சோரிப்பரத்தையர் போ 

காமதுக்கு - காமதேது .( கா . U. ] 
லப் பலர்க்குமுரியரன்றி ஒருவர்க்கே உரிமை காமதுகை - காமதேது. (கா..வா. ) 
பூண்டுவருங் குலப்பரத்தையருடைய மகளிரா காமதேநு --- தெய்வப்பசு . ( உ - ம் .) “ மனப்பு 
ராய்க் காமங்காரணமாகத்தலைமகனால் வரைந்து ல்லைச்சிவனாங் - காமதேநுமுன்வைத்திடில் . ” ( சி 
கொள்ளப்பட்டோர் . ( உ - ம் . ) “ ஒருவன் றனக் வரக . சநகன் . உங .) (காயெந் .) 
கே யுரிமைபூண்டு - வருகுலப்பரத்தையர் மகளி 

காமதேநுலோகம் --- உமாலோகத்தின் மே 
ராகிக் - காமக்குவரைந்தோர் காமக்கிழத்தியர் . " 

லொரு கோடி யோசநாந்தத்திலுள்ள உலகம் . 
( அகப் . அகத் . கக கூ .) 

( வி.ணி. ) 
காமக்கோட்டத்தி- பார்வதி .( சூ . நிகண் - க 

காமதேவன் -- மன்மதன் , 
கூஉ . ) 

காமதை -- காமதேது . ( காவா: கா 3 ; -- 
காமக்கோட்டம் - காஞ்சீபுரத்திலுள்ள உமா 

கொடை . ) 
தேவியாலயம் . ( உ - ம் . ) " பொற்புறு காமக்கோட் 

காமநிகை - கட்பாவை . 
டம் போலவே . ” ( கந்தபு . திருநகர . கச . ) 

காமநீர் - காமசலம் . ( உ - ம் .) " ஊறிய காமநீ 
காமக்கோட்டி -1. காமக்கோட்டம் , ( உ - ம் .) ரொழுகிற்றென்பவே . ” ( கந்தபு. அசுரர்தோற் . 
“ உமையமர்காமக்கோட்டியை . ” ( கந்தபு . திரு 
நகர . எஅ . ) 2. பார்வதி . 

காமநூல் - மத நூல் . (உ - ம் . ) “ நாளுங்காம 
காமகாண்டம் - காமன் புட்பவில் . ( உ - ம் .) நூற் றகைமை செய்காளையர் . ” ( கந்தபு. திரு 
" கயக்கணின்றபூவின்மிக்க காமகாண்டம் . " ( கந் 

நாட். ரு ங .) 
தபு . காமத . சுஉ . ) 

காமநோய் - மதந்நோய் , 

காமப்பற்று - காம ஆசை , திரிபுருஷபோ 
காமகாரம் -1 . விருப்பப்படி செய்தல் . 2 . 

கப் பற்று . ( உ -ம் . ) “ பாரிடையுயிருங்காமப்பற்று 
விருப்பம் , ( காகோா . ) 

விட்டிருந்தவன்றே . ” ( கந்தபு . மேரு . கஎ 

. ) 
காமசகம் வசந்தகாலம் .( காவேலவ : கா 8 , காமப்பால் -1. காமத்துப்பால் . வள் . ( பார் .) 
லவ் - நண்பு . ) 

2. முலைப்பால் . ( உ - ம் .) " காமப்பால் விட்டரைப் 
காமசரம் - மாமரம் . ( கா . ) 

பாய் . ” ( வைர . ரு .. ) 

காமப்பூ - மதாகாமப்பூ . ( மலையகராதி .) 
காமசன் காமத்தினாற்பிறந்த புத்திரன் , 

காமப்பேய் -- காமாதுரன் . 
( இதை : மநுதர்மசாஸ்திரம் . தாயபாகம் . க o எ - 

காமப்பைத்தியம் -- காமப்பித்தம் , 
உரையிற்காண்க .) ( கா 38 :) 

காமபதி- ஏழுக்குடையவன் . ( சோதிடக் .) 
காமசாரி -1 . அடைக்கலாங்குருவி . 2. கா காமபாலன் -- பலதேவன் . அன்பரது விரு 
முகன் . 3. தன்னிஷ்டப்படி ரூபமெடுத்துச் ப்பத்தைப் பரிபாலிப்பவனென்றும் தன்மகனா 
சஞ்சரிப்பது . ( மநுதர்ம - கஉ - பக் . ( காவோரி .) | கிய காமனைப் பரிபாலித்தவனென்றும் பொருள் 
காமசாலை- சிற்றின்பம் அனுபவிக்குஞ்சா கூறுவர்.) ( காவோ 

) 
லை . ( உ - ம் . ) “ தோகையர்மாதவக் - காமசாலையு 

காமபீடம் - காஞ்சீபுரம் . ( உ -ம் . ) " காம - பீட 
மே கணக்கில்லவே . " ( அரிச்ச . நகரச் . கச . ) மென்றொரு பேர் பெற்றது . ”( கந்தபு .திருநகரப் . 
காமணி -- நவச்சாரம் . 

எ .) (காவீய .] 


கரு . ) 


820 


. 
காமரம் . 

அஉக 

காமாங்குசம் . 
காமபூமி - காநப்பயனாற்பெறும் போகபூமி . இசை . 5. இசைப்பாட்டு . ( உ - ம் .) " தும்பி 
(சிந்தா . நாம . கசு 0. )( காலை . ) 

காமரமிசைப்ப ” ( திருவிளை . தருமிக்குப்பொற் . 
காமபோகி -1 . காமி . 2. குன்றிக்கொடி . 

20.) 6. இசைப்பொது . 7. காத்தடி . ( கா 
காமம்- 1 அன்பு. 2. ஆசை, விருப்பம். எ . ) 9. சோலைத்தரு . ( கா - சோலை . ) 10 . 

சுமத்தல் . ) 8. சீகாமரமென்னும் பண் . (சிறுபா. 
( உ - ம் . ) “ நெடுநீர்மறவிமடிதுயினான்குங் - கெ 

ரோர்காமக்கலன் ” ( வன் . சுடு. ) 3.இந்தி வண்டு . ( உ - ம். ) “ காமாமுரலும்பாடல் ” ( இரா 
ரியம் . 4. இன்பம் ; அது . புருஷார்த்த நான் 

மா . மாரீசன்வ . சாகா . ) ( பிங்கல . 2,4,6 . ங ஙரு..) 

காமரி - புளிகறளை . ( மலையகராதி .) 
கனுளொன்று . ( வள் . உரைப்பாயிரம் . ) 5. ஊர் , 
6. ஏழாமிடம் . ( சோதிடக் ) 7. ஒருவகை மா 

காமரீசம் - புல்லூரி . (மலையகராதி .) 
மரம் , காமமரம் . 8. கள் . 9. காமநோய் . ( சூ . 

காமநபசித்தியோகம்- நாசியினனலைக்கோ 

தண்டமாகிற சிரசளவாக்கிச்சிகையளவுஞ்செல் 
நிகண் . கக : மகரவெ. கரு .) 10. காமப்பூ , முத 
னகாமப்பூ .) 11. காமியசிராத்தம், ( உ - ம் . ) “ தா 

லநோக்கி லீசனுமாயெந்தவடிவாகவேண்டுமோ 

அந்த வடிவாவது . ( த . நி . போ . நஎ..) 
தையர்தாயர் தமக்குயர்கந்நி மாதமுதற்கண்ம 
காளயமற்று - மீதுறுகாமநைமித்திகரித்த -மாதி யிலிருக்கும் தசருத்திரரிலொருவன் . ( வி - ணி . 

காமருபன் -- சதருத்திரரிலே குபேரதிசை 
சிராத்தமளித்தறியேனால் ( சேதுபு . மங்கலதீ . 

எ O. ) 
சங . ) 12. குடி . 13. சிற்றின்பவாசை. ( உ - ம் .) 
" ஏவர்கள் காமங்கன்றித் தொன்மை போலிருகந்திரிய தத்துவத்திலிருக்கும் பஞ்ச புவநபதிக 

காமருபி -1 , ஒரு யோகினி . 2. ஞாநே 
குரோர் ” ( கந்தபு . மேரு , எரு . ) 14. திப்பலி . 
15. விரும்பப்படும் பொருள்கள் ; அவை : மனை 

ளிலொருவன் . ( வி - ணி . உச . ) 3. பச்சோந் 
வி , மக்கள் , பொன் , அணி முதலாயின. (உ -ம் .) தி . ( பிங்கல . உருஉ அ .) 4. வேண்டிய 

ரூபங்கொ 

ள்பவன் . 
கோமமென்பனமனைவியர்மக்கள் - பொன்னணி 

காமலம் - 1. கண்ணில் வருமொரு நோய் . 
யிருக்கைபூண்முதற்பலவாம் . ” (காஞ்சிப்பு. வீ 
ராட்ட , ஙரு . ) 

( உ - ம் . ) காசம் ( பார் . ) 2. கானல் . 3. பாலை 

நிலம் . 4. வசந்தகாலம் . 
கரமமரம் - ஒருமரம் . 

காமலன் - காமுகன் . 
காமமலடி- சொப்பநங்கண்டு கருப்பம் நசிக் 
கப்பெறுமவள் . ( சைவச . பொது . உசக .உரை.) 

காமலை - காமாலை . ( உ - ம் . ) " வந்தியங்கா 
காமமிக்ககழிபடர் கிளவி-- ( அகப் . ) தலை 

மலைகுட்டங்களை பித்தம் வாதநம்மேல் - வந்தியங் 
மகள் தனது வேட்கைமிகவாற்கேளாதனவற் 

காமல் , ” (மருதூரந் - ங .) 
றைக்கேட்பனவாகவிளித்து நீங்கள் என்னை காமவதி -- மரமஞ்சள் . 
ஏதுற்றழிகின்றாயென்று ஒருகால் வினவுகின் காமவல்லபை - நிலவு .( வலவா.பிரியம் .) 
றிலீர் இதுவே நுங்காதன்மையென அவற்றொ 
டுபுலந்து கூறாநிற்றல் . ( திருக்கோ.கஎச , முகம் ,) 

காமவல்லி - 1. கற்பகத்திற் படர், கொடி , 

( உ - ம் .) " எரிமணிப்பளிக்குமாடத்தெழுந்ததோர் 
காமர் 1. அழகு . ( சூ . நிகண் . அ . உரு . ) 

காமவல்லி ” (சிந்தா. காந்த . ருஎ . ) 2. பெண் . 
( உ - ம் . ) “ காமர்கிழங்கெடா ” ( இராமா. வரைக் 

( உ - ம் . ) “ இலங்கார்வலவடக்கொங்கைவெற்பா 
சுக . ) இப்பொருளில்வருங்கால் உகரச்சாரியை 

லிணை நீலவுண்கட் - பொலங்காமவல்லிகடைந் 
பெற்றுக்காமரு எனவும் வரும் . ( கந்தபு . பாயிர . 
ருஉ. ) 2.ஆசை . ( சூ. நிகண் . அ . எரு . 3. ஒளி . தவப்போது " ( வாண . ருச .) [ ஆகுபெயர் .) 
( உ - ம் . ) “ காவிநன்குடிலுறுகாமர் - பொன்னகர் காமவேதம் - மதநசாத்திரம் . ( உ - ம் . ) 
மேவினன்குடிவர ” ( கந்தபு . கடவுள் . ச . ) 4 . " காமவேதத்தைக்கருங்கடைக் கண்களால் மொ 
கட்டழகு , பேரழகு . ( சூ . நிகண் . அ : உசு .) 5. ழிவார் . ” (பாரத . அருச்சுனன்றவ . சுஉ . ) 
கருமை. ( உ - ம் .) " காமர் பூமணியா” ( கந்தபு . திரு காமன் --1 . இந்திரன் . 2. திப்பலி . 3. மன் 
நகரப் . சுசு .) 6. காமுகர் . ( உ - ம் . ) " அரங்கிடை மதன் . 4. வண்டு . ( 1 , 2 , 3 , 4 -சூ . நிகண் . கக : 
மடந்தையராடுவாரவர் - கருங்கடைக்கண்ணயி மகர , கரு . ) ( கா 38 ) 
ல்காமர்நெஞ்சினை -உருங்குவ ” ( இராமா. நகரப் . 

காமனுாள் -- இளவேனில் , 
சுசு . ) 

சிறுகிழங்கு . ( மலையகராதி . ) 
காமாசி - நெருஞ்சில் . ( மலையகராதி .) 

காமாங்குசம் -1, ஆண்குறி . 2. நகம் , ( கா 
காமரம் - 1. அகில் . ( மலையகராதி . ) 2 . 

ஜ ros ) 
அடுப்பு . 3. அத்தநாள் . ( பிங்கல . உருக , ) 4 . 


காமனை 


821 


காமியகர்மம் . 


அஉ உ 


காய் . 


காமாட்சி பார்ப்பதி .(உ -ம் .) “ மேலாங்கரு செய்யுங்கர்மம் . ( சைவச . ஆசா . ரு.வு. உரை . ) 
ணையேபொழிதருங்கா - மாட்சியேசரணம் . ” ( C | 2. பும்ரூபம் , ஸ்திரீரூபம் , ஸ்திரீபும்ரூபம் என் 

னும் மூவித தேவதைகளையும் செபதர்ப்பண 
வரக .தேவிமேரு.கங ) ( காரைகூ 

பூசகைகளினாலே சாந்நித்தியம்பண்ணிக் கொ 
காமாட்சிப்புல் - காவட்டம்புல் . 

ண்டு அவ்வாறே நாடோறுமநுட்டித்தல் . ( சை 
காமாட்டி -1. மண்வெட்டுவோன் . 2. மூ 

வச . மாணா. கூ 0 . உரை .) 
டன் , 3. வேர்கல்லி . ( தெலுங்கு . ) 

காமியதரு - கரும நூலைப் போதித்து இம்மை 
காமாந்தம்- குயில் காஜா ந சுரு- குருடு .) மறுமை யிரண்டிலும் பேதசுகங்களை வருவிப்ப 
காமாபலகை - மரக்கலப்பலகையினொன்று . வன் . ( உ - ம் . ) " அறத்தைப் - போதகஞ்செய்திரு 
காமாயு - குருடன் . ( கானாய 

) 

மையினுமின்பமருள்பவனே புகழ்தருகாமியகு 

ருவென் றறைகுவர்மூதறிஞர் . ” ( வேதா- சூ.கசு .) 
காமாரித்துவம் - மன்மதனைக்கொன்ற மகே 

காமியசத்தி - அப்பிரகம் . ( சட்ட. கஅ . ) 
சுவரமூர்த்தம் . ( வி - ணி . உ எ O.)( காஜாரி கூல. 

) காமியம் -1. இச்சிக்கும் பொருள் . ( உ - ம் .) 
காமாலை - காமாளை . (உ - ம்.) " காமாலையுன் " கருத்திருத்துவோர் நினைத்த காமியங்கணல்கு 
மாதஞ்சோமரோகம் ” ( தைல . தைலவ . கூஎ .) மே . ” (சிவரக . நந்திகேசுரர்தே , ச . ) 2. ஒன் 

காமி -1 . உவர்மண் . 2. காமதூர்த்தன் . 3. றைவேண்டிச்செய்யும் பூசை . 3. கன்மமலம் . 
பொன்னிமிளை . 

(உ - ம் .) " கன்மமுமூலங்காட்டிக் கான்மிய மல 
காமிக்கன்யம் பயனை விரும்பிச் செய்யுங் மாய்நிற்கும் . ” ( சி . சி . உ ஙக .) ( கான்மியமென் 
கிரியை . ( உ - ம் . ) " சாதகரைநித்தியகன் மங்கா பது காமியமென மரீஇயிற்று . ) 
மிக்கன்மமாகிய விரண்டும் முறைமையிற்செய் காமியமரணம் - தற்கொலை . 
தற்கதிகாரிகளாகக்கற்பித்து . ” ( சி . சி . அ : ரு . காமியமலம் 

கன்மமலம் . ( உ - ம் . ) " கன்ம 
மறை ) 

முமூலங்காட்டிக்காமியமலமாய்நிற்கும் . ” ( சி . சி . 
காமிகம் -1 . இட்டசித்தியின் பொருட்டுச் உ : ஙசு ) ( கான்மியம் காமியமெனரீ இற்று . ) 
செய்யப்படுவது . 2. சதாசிவமூர்த்தியுடைய காமீ- ஏழுக்குடையவன் . ( சோதிடக் .) 
சத்தியோசாத முகத்தினின்றுற்பவித்த ஐந்தா காழகப்பிரியம் - கஸ்தூரிமஞ்சள் . 
கமங்களுளொன்று ; இதற்குக்கிரந்த சங்கியை காமுகம் -1, அசோகமரம் . 2. பூங்குன்றிக் 
பரார்த்தம் , இதனைக் கேட்டவர் பிரணவர் , திரி கொடி . 
கலர் , ஹரர் . ( உ - ம் . ) " சத்தியோசாதத்திற்காமிக காமுகர் -1 . தூர்த்தர் . (உ - ம் . ) " கற்றிடுங் 
மாதியைந்து - முற்பவித்துநீடுமெனவோர் . ” கொலைக்கண்கண்டு காமுகர்- முற்றிடும்பையு ” 
( சைவச . பொது . ங ஙக .) 3. பிரவாகாநாதியாக ( அரிச்ச. நகர . கஎ . ) 2. நாகரிகர் .( சூ. நிகண் . 
ஆன்மாவைப்பின்பற்றிக்கொண்டு முத்தியிலிச் ( உ : சரு . ) 
சைசெல்லவிடாமல் ஆன்மாவினுடைய புத்தி காமுகன் -1. தூர்த்தன் . 2 , மன்மதன். 3 . 
யைப் போகத்திற் பிரவர்த்திப்பித்துப் பந்தமா திருமால் , ( சூ . நிகண் . கக : மகரவெ . கசு . ) 
யிருக்குமோர்மலம் . ( சி . சி . க : க . சிவாக் .) 4 . காமுருகி -1 . ஓந்தி . 2. கொடியபெண் . 
வாஞ்சாவிரகம் , 

காமுறல் -1 , ஆசைப்படல் . ( உ - ம் . ) “ செழு 
காமீத்தல் -1 . இச்சித்தல் . ( உ - ம் . ) " மரப் ங்கமலாசநத் - தையல்காமுறத்தக்கனவீதிகள் ” 
பாவைபோலுடம்பின் வாதகையைமாற்றிக்- கரி ( கந்தபு , திருக்கல் . ஙஉ . ) 2. மோகமுறல் , 3 , 
த்தீக்கவர்வது வாங்காமித் - திருத்தம் ( ஒழிவி . வேண்டிக்கோடல் . ( உ - ம் .) “ கனைகதிர்க்கனலி 
சத்திநிபா, கக . ) 2. மோகமுறல் . 

யைக் காமுறலியைவதோ. ” ( கலி . கசு . ) 
காமி -1 . அதிககாமமுள்ள பெண் . 2. அழ 

காய் -1 . கடுக்காய் . ( இராசவைத். ) 2. கழ 
குடைய பெண் . 3. ஆகாசகாமிநியென்னுமொரு லைக் கட்டி , 3. கனிக்காய் . 4. காயென்னேவ 
வித்தை , ( சிந்தா . ) 4. நாணமுள்ள பெண் . 5. லும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொ 
பிரியமான பெண் . 6. பெண் . 7.மநசுக்கொத்த கையும் . ( உ - ம் .) " காய்கனல் . ( கந்தபு . தாரக . 
தேவப்பெண் . (உ -ம் . ) “ காமிகியவரொடுகளி கஎஅ .) 5. சாதிக்காய் . ( தைல . தைலவ . ) 6 . 
புற ” (சிவதரு. சுவர்க்கக ரக.உ.க.) ( காசி நீ . ) வொவோழைவருக்கை கொள்பைங்காய் - தீவிய 

( உ - ம் . ) 
காமியக்கல் -- கோமேதகம் . 

கன்னல்சிறந்திடு செந்தேன் . ” ( கந்தபு . தெய்வ 
கரமியகர்மம் -- 1 . சித்தியினை விரும்பி அவ யா , உசஅ . ) 8. பாக்கு . ( உ - ம் . ) மெல்லிலைகா 
ரவர்கள் பிரிதிக்கிசைய அருச்சித்தல் முதலாகச் யோடுறுமெனினும் வெண்சுண்ண -மில்லாயிற் 


மா 


822 


காய்த்தல் . 


அஉக 


காயசன் . 


றோன்றாது செம்மை . " ( இன்னிசை . ச . பொ . காய்தல் -1. உலர்தல் , 2. எரிச்சலடை 

கூ . ) 9. மரமுதலியவற்றின் காய் . (உ - ம் . ) தல் . 3. எறித்தல் . (சிந்தா .) 4. கெடுத்தல் . ( சிந் 
" மடை 

றைகளினுருவாய்ப் பொன்மலர்தனிமா மல தா . ) 5. கொல்லல் , ( உ - ம் . ) " தந்தையைக் - காயி 
ரொடு காயிலாதென்றும் - செறிதருபலங்களு லென் பெறுவாயென. ” (திருவிளை . மாபாத 
. 
தவி ” ( கந்தபு . திருநகர , கச . ) 10. வழலை . கக . ) 6 , சினக்குறிப்பு . 7. சினத்தல் , ( உ - ம் . ) 
( தனவந் . ஙரு . ) 

" காய்ந்தவெஞ்சரம் . ” ( இராமா . கரன் , கருக . ) 
காய்கை -- 1 . அனலுதல் . 2. கோபித்தல் . 8. சூடுண்டாதல் ( உ - ம் . )" தண்ணீர்காய்கிறது " 
காய்ச்சல் -1 . எரிச்சல் . 2. கடிந்து கொள் ( வழக்கு ) 9. தகித்தல் . ( உ - ம் . ) " உமபர்க்காய்ப் 
ளல் . 3. காய்தல் . 4. காயச்செய்தல் , வாட்டல் , புரங்காய்ந்த . ” ( புலியூர , கசு .) 10. பிரகாசித் 
( உ - ம் . ) " கோலினிற்கோத்துக்காய்- சி . " ( பெரிதல் . 11. புண்ணாறுதல் . 12. மெலிதல் . 13 . 
யபு . கண்ணப் . கக அ . ) 5. தண்டித்தல் . 6. பகை விடாய்த்தல் . ( உ - ம் . ) “ காய்தலுமுண்டக்கள் 
மை . 7. வெப்பு நோய் முதலிய பலவகைப்படும் . வெய்யோனே . ” ( புறநா . உரு அ . ) 14. வெட் 
8. வெறுத்தல் . 9. வேக்காடு . 

டல் . 15. வெறுத்தல் , ( உ - ம் . ) " காய்தலுவத்த 
காய்ச்சற்கட்டி - வெப்புக்கட்டி , 

வகற்றி . ( அறநெறி , உஉ . ) 16. வேகுதல் . 
காய்ச்சற்பாடாணம் - ஒருமருந்து . 

காய்ப்பறங்கி -- கோழிநோயினொன்று . 
காய்ச்சிரக்கு- புளிச்சற்கீரை. 

காய்ப்பு -1. காய்ச்சுதல் , ( உ - ம் . )" ஆய்ப்பு . ” 
காய்ச்சீர் - காயென்பதையிறுதியிலுடைய ( பார் .) 2. காய்த்தல் . 3. தடிப்பு . 4. தழும்பு . 
மூவசைச்சீர் . இது வெண்பாவுரிச்சீரென்பர் . | ( உ - ம் .) " கருந்தாதென்னக்காய்ப்பிருந்தகரத் 
( யாப் - காரிகை. உறுப் , ச . ) 

தான் முறித்து . ” ( கூர்மபு . தக்கன்வே . உஎ .) 
காய்ச்சு -1 . கண்டிப்பு . 2 , காய்ச்சென் 

5. வெறுப்பு. 
னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , 3. கா காய்மகாரம் -- எரிச்சல் , பொறாமை , (வழ 
ய்வு . 

க்கு . ) ( காய்மைகாரம் என்பது காய்மகாரம் என 
காய்ச்சுக்கட்டி - காசுக்கட்டி . ( உ - ம் .) " அனு | மருவிற்று . ) 
க்கம் . ” ( பார் . ) 

காய்மடை - கனிவகைகளாலிடுமடை . 
காய்ச்சுக்குப்பி- ஒரு கண்ணாடிக்குப்பி . காய்மரம் - பலினம் . ( சூ . நிகண் . சருஉ . ) 
காய்ச்சுண்டி- காய்ச்சுக்கட்டி . 

( இது காய்த்திருந்தமரம் . ) 
காய்ச்சுதல் 1. இரும்பு முதலிய காய்ச்சு காய்முருங்கை - ஒருவகைமுருங்கை, 
தல் . 2. உலர்த்துதல் . 3. கண்டித்தல் , 4 சமைத் காய்மை - பொறாமை . 
தல் . 5. சாயமிடுதல் . 

காய்மைகரித்தல் பொறாமையடைதல் . 
காய்ச் சுப்பு 

1. உப்புநீரைக்காய்ச்சியெ காய்வள்ளி - ஒருவகைவள்ளிக்கொடி . 
இக்குமுப்பு . 2. சவட்டுப்பு . 3. வளையலுப்பு . காய்வு -1. உலர்வு . 2. எரிச்சல் , 3. கண் 

காய்ச்சுரை - 1. காட்டுக்காய்ச்சுரை . 2. டிப்பு . 4. கோபம் . 5. சூடு . 6. பசிலாட்டம் , 7 . 
புடத்திலிட்டெடுத்த தங்கம் . ( தைல , தைலவ . ) | பிரகாசம் , ஒளியெறிக்கை . 8. மெலிவு . 
3. புளிச்சற்கீரை. 

காய்வேளை - ஒருபூடு , 

காயக்கம் - மோகமயக்கு . 
காய்ச்சுறுக்கு - புளிச்சற்கீரை , 

காயகம் -1 . உடம்பு . ( வி - ணி . ) 2. உடம் 
காய்சினவழதி - தலைச்சங்கம் இருத்திய புக்குரியது . 3. ஒருமருந்து . 4. காமப்பிராந்தி , 
பாண்டியர்களுள் முதல்வன் . ( உ - ம் . ) " காய்சி 

5. சங்கீதத்தாற் சீவித்தல் , பாடுதல் . 6. மோக 
னவழுதிமுதற்கடுங்கோனீறாயுள்ளார் எண்பத் 

மயக்கு . [ 1 , 2, 3. காயக . 5. மாயக . ) 
தொன்பதின்மர் . ” (சிலப்.வேனி. 1 , 2. உரை . ) 

காயகர் இசைப்புலவர் . ( திருவால- திரு 
காய்ஞ்சொறி - ஒரு செடி ; அஃது : எருமைக் விளை .) 
காய்ஞ்சொறி , கறுப்புக்காய்ஞ்சொறி , பூனைக் 

காயகற்பம் -- சரீரத்தைப்பெலப்பிக்கு மரு 
காய்ஞ்சொறி , பெருங்காய்ஞ்சொறி , சிறுகாய்ஞ் ந்து . ( உ -ம் .) " காயகற்பந்தேடி நெஞ்சுபுண்ணா 
சொறி முதற்பலவகைப்படும் . 

வர் . ” ( தாயு . பரிபூரண . க . ) 
காய்த்தல் - 1. சரீரங்கன்றியுரத்தல் . 2 . 

காயகன் -1 . சங்கீதகாரன் , சங்கீதத்தாற் 
தழும்புண்டாதல் , 3. மரம் முதலியகாய்த்தல் . | சீவிக்கிறவன் , 2. மயக்குவோன் . 
( உ - ம் ) " அடுத்தடுத்து வன்காய்பலபலகாய்ப்பி 

காயசலம் - மூத்திரம் . ( காய் , ஜன . ) 
னுமில்லையே - தன்காய்பொறுக்கலாக்கொம்பு . ” 
( நாலடி . சுற்றந்தழால் . ங . ) 

காயசன்- மன்மதன் . 


823 


காயம் . 


அஉச 


கார்க்கோடகன் . 


காயசித்தி - 1. அணிமா மகிமாசித்தி . 2 . 10. புண் . 11. பெருங்காயம் . ( உ - ம் . ) " அரத் 
கருப்பூரசிலாசத்து . 3. காயத்தைநெடுநாளிருக் தை . ( பார் . ) 12. மிளகு . ( பிங்கல . உக நசு .) 
கச் செய்யுஞ்சித்தி . 4. பொன்னாங்காணி . 13. வழலை . ( தன்வந் . நசு . ) 14. வெண்காயம் . 
காயசித்திக்கடியான் - காந்தக்கல் . 

( இதனை வெள்ளுள்ளியென்பர் . சிலப்பதிகாரத் 
காயசித்திசுண்ணம் - கருப்பூரசிலாசத்து . தில் . ) ( 5 , 14 - சூ . நிகண் . கக . யகரவெ . க . ) 
காயசித்தியானேன் 1. காயசித்தியைப் ( 2.காய . ) 
பெற்றவன் . 2. சூதபாஷாணம் . 

காயல் -1 . உப்பளம் . ( சூ . நிகண் . ரு : நக .) 
காயசித்தியுப்பு - அமரியுப்பு . 

2. கழி . ( உ - ம் . ) " காயலின் கூலமும். ” ( சேது . 
காயத்திரம் -- 1. காயத்திரிசந்தமுடைய கந்தமா. கஉ . ) 3. கழிமுகம் . ( பிங்கல . ரு அசு . ) 
பாட்டு . 2. தோத்திரம் . 3. பாட்டு . 4. பிரம 

4. காய்தல் . 5. சுரவியாதி . 
சாரியம் நான் குவகையுளொன்று . ( சி . சி.அ : 

காயலா- நோய் . ( இந்துஸ் .) 
கக . மறை . ) ( 1 , 2 , 3. மாயதாம் . ) 

காயா -- ஒருமரம் , ( உ - ம் .) " குல்லை. ” ( பார் .) 
காயத்திரி -1 . அயன் மனைவிகளிலொருத்தி . காயாதமரம் - அவகேசி . ( பிங்கல . உஅந ந .) 
( உ - ம் . ) " என்று போற்றுகாயத்திரிபுகன்றிட . ” காயிகதீட்சை-- காயசம்பந்தமான தீட்சை ; 
(சிவரக . காயத்திரி. உஉ . ) 2. இருபத்துநான் இஃது : " அவன துகாயிகவாசிக மாநசிகதீட்சாக 
கெழுத்துக்கொண்ட நான்கடியால் முடியும்ஒரு ன்மமியற்றுங் காயவாக்குமநத்தசைவு பண்ணும் 
வகைச்சந்தம் . " கருவிவானமே வருவர்மாதிரம் தீட்சாக்குறிக்கிரியாசத்திச்சிறப்பிருப்பிச்சாசத் 
பொருவிலாமிதே - பருவமாவதே . " என்பதிற் திகிருத்தியசங்கற்பக்குறிச்சிற்கன்மமுஞாநம் . ” 
போல . ( வீரசோ . யாப்பு . நங . உரை. ) ( வேத என்னும் . வசநச்தாற் பெறப்படும் . ( சி . சி . அ : 
வாக்கியம் - இருபத்து நான்கெழுத்துக்கொண்ட உஎ . ஞாநப் . ) 
மூன்றடியான் முடியும் . ) 3. கருங்காலி . ( மலை காயிகம் - 1. காயத்தாற் செய்யப்படுவது . 
யகராதி .) 4. சரச்சுவதி . ( சூ . நிகண் . க . ஙரு . ) ( உ -ம் .) " மான தமேவாசிக்மேகாயிகமேயென 
5. துர்க்கை . 6. முதன்மூன்று வருணத்தாரா குத்த - வீனமில்சீர்த்தவமூன்றாம் , ” (திருவிளை . 
லும் நாடோறும் முக்காலத்தும் செபிக்கப்படும் எழுகடலழை . சு . ) 2. சரீரசம்பந்தமானது . 
இருபத்து நாலு எழுத்துக்கொண்ட ஒரு மந்திர கார் -1 . அச்சம் . 2. அஞ்ஞாநம் , 3 அழகு . 
விசேடம் . ( உ - ம் . ) " நீறணியான் சிவநாமமந்திரங் 4. ஆண்மயிர் . ( சூ. நிகண் . உ.க க .) 5. இருள் . 
கணிகரில்காயத்திரியு நிகழ்த்தலாகா .” (சிவரக . ( உ - ம் ) " தனிமை பொறுக்குமோ- கார்மாலைகண் 
சிலாதரன் சமக . உசு . ) ( மாயதிர . ) 

டும்போது " ( தண்டி . பொதுவி . கரு . உரை .) 
காயத்திரிமந்திரம் - இருபத்துநான்கெழுத் 6. எலி . 7. ஏரிற்பூட்டிய விரும்பாணி . 8. 
துக்கொண்ட ஒருமந்திரவிசேடம் ; அது : சிவ கருங்குரங்கு . 9. கருதியகருமமுடிவளவுங் 
காயத்திரி , விஷ்ணுகாயத்திரி முதலாகப்பலவ கொள்ளுங்கோபம் , 10. கருமை. ( உ -ம் .) " கார் 
கைப்படும் . ( உ - ம் . ) " திருநீற்றின் காயத்திரிமந் 

மயிலே. ” ( வாண . ருஉ . ) 11. கார்காலம் . ( உ - ம் . ) 
திரத்தால் - வரமானபூதலத்தில்வை . ( சைவச . 

" கண்ணிகார்நறுங்கொன்றை . ” ( புறநா . க . ) 12 . 
பொது . கஎசு . ) 

கார்நெல் .( மலையகராதி .) காரறுத்தது . ( வழக்கு .) 
காயத்தையிருத்தி - பூவழலை . 

13. குளிர்ச்சி . ( உ - ம் .) " கார்க்கமலத்தெந்தை " 
காயத்தையுருக்கி - அஸ்திபேதி . 

(திருநூற் . ரு 0 . உரை . ) 14. நீர் . 15. பசுமை . 
காயநம் -1 . பாட்டு . 2. பாடுவது. ( உ - ம் . ) ( உ - ம் . ) கார்க்கரும்பின்கமழாலை . ( பட்டினப்.க . ) 
" தாரகாயணவண்டலைதண்டலைச்சநியூர் . ” ( பா 16. மழை .( உ - ம் .) " வைகறை - கார்பெற்ற புலமே 
ரத . சிறப்பு . கஎ . ) ( மாயம். 
ந . ) 

போல் . " ( கலி . கூவு . ) 17. மேகம் . ( உ - ம் .) " கா 

ரென -வானுலாந்தண்டலைமருங்கும் . ” ( கந்தபு . 
காயநன்- பகிரங்கபாடகன் . ( மாயம் . ) 

திருநாட் . நக . ) 18. வெள்ளாடு . ( 8 , 9 , 14 , 
காயம் - 1. ஆகாயம் . ( உ - ம் .) " வறிதுநிலை 18. பிங்கல . ந ஙரு கூ . )( 3 , 6 - பிங்கல . கஙருச . ) 
இயகாயமும் . ” ( புறநா . உ 0 . ) 2. உடல் . ( உ - ம் . ) 

கார்க்காய் - சந்திரநாகம் . 
" காயமேற்புனைந்து . ” ( கந்தபு. ததீசிப் . சஉ . 
3. ஒரு குழம்பு . 4. கடுகு , 5. கார்ப்பு . 6. காழ் 

கார்க்குறட்டை - நீலக்காக்கணம் . ( மலையக 

ராதி . ) 
ப்பு . ( உ - ம் . ) " செய்யாப்பாவைவளர்ந்துகவின் 

கார்க்கோடகன் 
முற்றிக் காயங்கொண்டனவிஞ்சிமாவிருந்து . 

அட்ட நாகத்தொன்று . 
( மலைபடு. கஉசு.) 7. கோபஞ்செய்தல். ( அம்- ( உ -ம் .) “ காயுங்கடகளிற்றாய்கார்க்கோடகனெ 
தொழிற்பெயர்விகுதி .) 8. சுக்கு . 9. தழும்பு . ன்பேர் . ” ( ந - வெ . கலிமீ.கா .) காகொடக .) 


அ 


824 


கார்த்திகைக்கிழங்கு . 


அஉரு 


கார்மேகசாரம் , 


கார்க்கோடம் - பிரண்டை . ( காகொட ) கார்த்திகைக்கொடி - காந்தள் . 
கார்க்கோடன் - கார்க்கோடகன் . 

கார்த்திரபட்சம் - இருபுறத்தினுங்கழுகிறகு 
கார்க்கோளி -1. கருங்கொள் . 2. கருஞ் 

வைத்துக்கட்டப்பட்ட அம்பு . ( மாயவக்ஷ . ) 
சீரகம் . 

கார்த்திரபத்திரம் -கார்த்திரபட்சம்.(வது 
கார்காலம் - ஆவணி புரட்டாதி யென்னுமி இலை . ) 
ருமாதங்களின் பரு காலம் . ( சூ . நிகண் . க . 

கார் நாற்பது - கார்காலத்தைப்பற்றிப்பாடிய 
அஎ .) 

நாற்பது செய்யுட்களையுடைய ஒரு நூல் . 
கார்கோடன்- கருடப்பச்சைக்கல் . 

கார்நெல் - கார்காலத்தறுக்கு நெல் . 
காரி கோணி தேட்கொடுக்கி . ( மலையக கார்ப்படிகன் காஷாயல்ஸ், கார் கடன் 
ராதி . ) 

சஞ்சரிப்பான். காபிக: கவ - ட - கா 
கார்கோழி -1. கருங்கொள்ளு. 2. கருஞ் 
சீரகம் . ( 1 , 2. மலையகராதி . ) 

ஷாய வஸ்திரம் . ] 

கார்ப்பண்ணியம் 
கார்கோள் -1 . இராகு . 2. கடல் . ( உ - ம் ,) 

கார்ப்பணியம் . ( கா 
" கார்கோண்முகந்தகமஞ்சூன்மாமழை. ” (திரு வாண , ) ) 
முரு . எ . ) ( கார்முகக்கப்படுதலிலிப்பெயர்த்து . ) காரீப்பணியம் - 1. உசித காரியத்திற்செல் 
3. சநி . 

விடாது பொருளைக்காக்கவிரும்பல் . ( சைவப் . 
கார்கோளி- ) . கடல் . 2. கோரைப்புல் . கூஉ .) 2. மநத்தினெளிமை , 3. வறுமை . ( கா 
( மலையகராதி .) 3. முத்தக்காசு . 
கார்த்தபம் -1 . கழுதைக்கூட்டம் . 2. கழு 

வாண ) :ஆவண - வறிய . ) 
தையின் சம்பந்தமானது ; அது : மூத்திரமுதலி கார்ப்பம் -- 1 . கருப்பசம்பந்தமானது . 2 . 
யன . ( மாஉல. ) 

கருப்பப்பை . ( 1. மாலு . ) 
கார்த்தல் -1 . உப்புக்கரித்தல் . 2. காழ்த் 

கார்ப்பாசம் -1 . பருத்திச்செடி . ( உ - ம் . ) " வி 
தல் , 

ண்ணேங்குமிருப்பை வில்லமலரிகார்ப்பாசம் . ? 
கார்த்தவீரியன் கார்த்தவீரியார்ச்சுநன் . (சரசோ , மனை செயற் . சுசு . ) ( காவா . ) 
( காதலீய- : கிருதவீரியன் மகன் . ) 

கார்ப்பாதி -பருத்திச்செடி .( காவடா . ) 
கார்த்தவீரியார்ச்சுநன் - அறுவகைச்சக்கர கார்ப்பான் --கையாந்தகரை. ( மலையகராதி ) 
வர்த்திகளிலொருவன் . ( சூ . நிகண் , கஉ . ருரு . ) கார்ப்பிகம் -- கார்ப்பம் . ( மாஜி - க . ) 
காரீத்தன் - துரிசு . 

கார்ப்பு -- 1 , உறைப்பு . 
கார்த்தாந்திகன் - சோதிட நூல்வல்லோன் . 

கார்ப்போகரிசி - கார்புகாவரிசி , 
[ காதா - திக ;ககாத - சம்பவம் , அதிட் கார்பார் - காரியவிசாரிப்பு . ( இந்துஸ் . ) 
டம் . ) 

கார்புகா - கார்புகாவரிசி , 
கார்த்திகம் - கார்த்திகைமாதம் . ( காதி க : 

கார்புகாவரிசி - ஒரு மருந்து விதை . 

கார் போகி- ஒரு பூண்டு , ( உ - ம் . ) “ கார்போ 
திகா- அறுமீன் . கார்த்திகையும் பௌர்ணி 

கிவாசைவாயசிபுன் குபாடைமிளகரணை சரணா 
மையுங்கூடியதென்பது பொருள் .) 

ராயணி ” ( தைல , தைலவ . எஉ . ) 
கார்த்திகேயன் - முருகன் . (உ - ம் . ) " தாயெ 

கார் 

மணி-- கையாந்தகரை . ( மலையகராதி .) 
னவாரல்போந்து தனங்கொள்பாலருத்தலாலே கார்மலி -- கடல் . 
யேயதோர்கார்த்திகேயனென்றொரு தொல்பே கார்முகம் -1 . மூங்கில் . 2. மேகம் . 3. வில் . 
ர்பெற்றான் . ”( கந்தபு.திருவிளை , கஎ ) ( காதி- | ( உ - ம் . ) " நடுப்பொருதகார்முகத்தின் குரு. ” ( பா 
கெய : -ர - திகா; இய . ) 

ரத . பதின்மூன்றாம் . கஙச . ) [ 2 , 4. கா 
கார்த்திகை -1, ஒரு நட்சத்திரம் . (உ-ம் .) |ுக .) 
" எரிபிறந்திடுநாணாவிதனங்கியிறாலளக் கென் கார்முகன் -- சோரபாஷாணம் .( சட்ட ,உகச ) 
பர் கார்த்திகையே , ” ( சாதகசிந் , காலநிகண்டு . கார்முகில் -1, கார்காலத்துமேகம் . 2. வைப் 
கச .) 2. ஒருமாதம் . ( உ - ம் ) " கார்த்திகையு புப்பாஷாணம் முப்பத்திரண்டிலொன்று . 
மைப்பசிவைகாசியுங்காலோத்தமங்காண் . ” ( சை கார்முகில்வன்மை - தீமுறுகற்பாஷாணம் . 
வச . ஆசாரி . எக . ) 3. காந்தள் . 4. தேள். ( சட்ட . கசு ஈ . ) 
கார்த்திகைக்கிழங்கு - கலப்பைக்கிழங்கு . கார்மேகசாரம் - காசிச்சாரம் . (சட்ட ஙக .) 


825 


காரடவித்தை. 


அஉசு 


காரணசுத்தம் 


சுக . 


ணம் . 


ந TD . 


. ) 


கார்வலயம் --கடல் . 

காரண்டம் - நீர்க்காக்கை . ( சூ . நிகண் . கூ : 
கார்வினை - பாவத்தொழில். (புலியூரந் . உ .) ( காரண . ] 
காரக்கல் - பட்டவிடத்தைக்கருக்குமோர் காரண்டவம் - நீர்க்காக்கை , ( காரணவ . ) 
கல் . 

காரணக்குறி -1 . காரணப்பெயர் . (உ - ம் .) 
காரகக்கருவி - கருமத்துணைக்காரணம் .(நன் 

" காடு வெட்டியகாரணக்குறி காடுவெட்டிய சோ 
னூல் . வி . உரை . பெயரிய . 10. ) ( காரகம் 

ழனென்று ” (திருவிளை . விடையி . உ . ) 2. முன் 
தொழில் . ) 

னறிகுறி , 
காரகத்துணைக்கருவி- கருமத்துணைக்கார 

காரணக்குறிமரபு யாதேனுமொருகார 

ணம் பற்றித் தொன்றுதொட்டு வழங்கப்பட்டுவ 
காரகதீபகம்- ஓரலங்காரம் .(இதனைத்தண் 
டியாசிரியர் முதனிலை , இடைநிலை , கடைநிலை 

ருவது . அவன் , அவள் , விலங்கு , பறவையென் 
என மூவிதமாகக்கூறினர் . ( தண்டி - பொருள் . முற்போல. ( நன் . உஎரு . உரை.) 

காணக்குறியாக்கம் - மரபு போலத்தொன் 
கூஅ . )( காரதீவக . ) 

றுதொட்டு வருதலின் றியாதேனுமொருகாரண 
காரகபஞ்சகம் கன்மேந்திரியம் ஐந்து . | ம்பற்றி நடுவிலேயாக்கப்பட்டுவருவது . பொன் 
அவை : வாக்கு , பாதம் , பாணி , பாயு , உபஸ்த னன் , பூணன் என்றாற் போல் . ( நன் . உஎரு . 
மென்பன . ( சி . சி . க: ரு . சிவாக் .) ( காரகவப உரை . ) 

காரணகுரு 
5. 

ஞாந்தேசிகன் . ( காரண 
காரகபதார்த்தம் பும்ஸ்த்வ தத்துவம் . 
( பௌட் , சாக . பக் . ) 

காரணகேவலாவத்தை - சர்வசங்காரகால 
காரகம்- 1. காரணம் . ( தொல் . சொல் . த்து ஆன்மாக்கள் அசத்தமாயாகாரணத்திலே 
சேனா. வேற்று . ககஉ . உரை. ) 2. சிவாகமத் யொடுங்கிச்சிருட்டிகாலம் வரையும் ஆணவமல் 
திற்சொல்லும் பதிமுதலிய ஆறுபதார்த்தங்களி த்தாலே மறைப்புண்டு ஒன்றுமறியாமற்கிடக்கு 
லொன்று ; அது : 

கிரியை . ( பௌட் , பதி : மவதரம் . ( கட்டளைக்கொத் . கஎ , கஅ . ) 
கச . ) 3. செயல் . காரகக்கருவி ( பார். ) 4. காரணச்சிறப்புப் பெயர் - முடிகழல் என் 
வினைகொண்டு முடிவது . ( இலக்கணக் . வே றாற் போலக்கா ரணத்தானொன்றற் சேசிறப்பாக 
ற்று . உ . ) 5. வினைமுதல் . 6. வெப்பம் . ( 1 , வரும் பெயர் . (நன் , சுஉ , உரை . ) 
2 , 3 , 4 , 5 , 6 , காாக . ) 

காரணச்சொல் -1 . கதை . ( பிங்கல.உ 0உஎ .) 
காரகழதற்கருவி - செய்கையின் முதற்கார 

2. காரணத்தானாய சொல் . 

காரணசகலம் சிருட்டி தொடங்கிச்சர்வ 
காரகர் - செய்வோர் . ( உ - ம் ) " வாரமுறத் 

சங்காரம் வருமளவும் ஆததுமாக்கள் எண்பத்து 
தேசிகருமாதவருமேவியது - காரகரேபுத்திரகர் 

நான்கு நூறாயிரயோநிபேதத்திலும் பிறந்திற 
காண் " ( சைவச. மாணாக் . உ அ . ) 

ந்து திரிகிற அவதரம் . ( கட்டளைக்கொ . கஅ . ) 
காரகவேது கருவிகருத்தா முதலிய காரண 

காரண சத்தி- எவட்சாரம் . 
மாகக்கூறுமலங்காரம் . இது : " முதலவனும் பொ 

காரண சரீரம் -1 . அசுத்தமாயையிலே அரு 
ருளுங்கருமமுங்கருவியும் , ஏற்பதுநீக்கமுமெ ந்த தேவராற் கலக்குண்டபாகமாகிய சரீரம் ; இச் 
னவிவைகாரகம் 

” என்னும் . ( தண்டி . ருஅ - ம் ) சரீரத்தைப்பசுத்துவமாத்திரையாற் கேவலப்ப 
சூத்திரத்தாற் பெறப்படும் .) ( காரகம் , தொழி 

டுகின்ற ஆன்மாப்பொருந்திய போது அறிவிச் 
லோடு சம்பந்தமுடையது . ) 

சை செயல்கள் பொதுவகையாற் சமஷ்டிரூப 

மாய் விளங்கப்பெறும் . ( சி . சி . ச உக . சிவஞா. ) 
காரகன் -1 . கொடுப்பவன் . ( வேதா . சூ . 
கள . உரை .) 2. செய்கிறவன், பிரமா. (உ -ம்.) (தூலசூக்குமமாகிய இரண்டனையும் பிறப்பிக்கி 
" காரகன்றனையுங்காயங்காசினிகாறுங்காக்கும் 

ன்றபடியால் அதற்குக்காரண சரீரமென்றாயிற் 
பாரகன் றனையும் ” (சிவதரு. சிவஞாநயோ, நக .) 

று . ) 2. அவித்தையாகிய ஆநந்தமய கோசம் . 

( சி . சி . சு : உங . ஞாநப் . ) 
காரசாரம் -1 . அறுசுவைக்கூட்டு . 2. உறை 

காரண சுத்தம் -- கேவலசகலப்பட்டுப் பிறந் 
ப்பு . 3. பஞ்சலவணத்தொன்று ; அது, கறி 

திறந்து திரியுமவதரத்து ஆணவமல்பாகம் வந்து 
யுப்பு . 
காரடம் காரடவித்தை , ( தெலுங்கு . ) 

ஆத்துமாக்களுக்கிருவினையொப்பும் சத்திநிபா 

தமு முண்டான அவதரத்துச் சிவன் ஆசாரிய 
காரடவித்தை- செப்படிவித்தை . 

மூர்த்தமாய் எழுந்தருளி இரட்சித்துத்தனது 


ணம் . 


826 


காரணமாயை . 


அஉஎ 


காரணவிலக்கணை . 


திருவருளினாலே ஞாநத்தையுங் கடாட்சித்துப் துக்குக் காரணம் காரணமாயையென்றும் " ( சி . 
பிராரத்தந்தொலைந்த பின்பு தனது பூரணநிலை சி . உ : 50. நிரம்ப . ) 
யோடும் கூட்டிக்கொண்ட அவதாரம் . ( கட்ட காரணமாலையணி --பின்பின்னாகவருவன 
ளைக்கொத் . கஅ . ) 

வற்றிற்குக்காரணமாக முன்முன்னாக வருவன 
காரணத்திறயம் - மூவகைக்காரணம் ; அவை : வும் , முன் முன்னாக வருவனவற்றிற்குக்காரண 
முதற்காரணம் , துணைக்காரணம் , நிமித்தகார மாகப் பின்பின்னாகவருவனவுமாக இருக்கின்ற 
ணம் என்பன . ( காரண ; தய மூன்று . ) காரணங்களின் தொடர்ச்சியாம் . இதனை " தே 
காரணதத்துவம் -- காரணமாகியதத்துவம் ; 

ரமுன் முன்னாவெனினும்பின் பின்னாவெனினு 
அவை காலம் , நியதி , கலை , வித்தை , அராகம் 

ந்திகழ் - காரணமேதொடர்பாக வருவதுகாணி 
என்னுமைந்து தத்துவங்களுமாம் . ( சி . சி . க : 

லதன் - பேரது காரணமாலை ” என்னுஞ்செய்யு 
ககூ . சிவஞாந ) 

ளாற்காண்க . ( குவல . சசு . 

ஈ . ) 
காரணதந்மாத்திரை --- காரணமாகியதந்மா காரணழர்த்திகள் காரணமாயிருக்கு மூர் 
த்திரைகள் ; அவை : சத்தம் , பரிசம் , ரூபம் , ரசம் , 

த்திகள் ; அவர்கள் : சதாசிவர் , மகேசுரர் , உரு 
கந்தமென்னுமைந்துமாம் . (ஒ.சி . உ.சுச சிவாக் ) த்திரர், விட்டுணு, பிரமா என்னும் பஞ்சகரு 
( காரண த ந்த .) 

த்தாக்கள் . ( சி . சி . க : சு 0 . ஞாநப் . ) 

காரணர் சதாசிவதத்துவத்திலிருக்கும் 
காரணப்பெயர் யாதாயினுமொருகாரணம் 

அணு சதாசிவர் பதின்மருளொருவர் . ( சி . சி . க ; 
பற்றி வழங்கிவரும் பெயர் . ( நன் . சுஉ . உரை . ) 

உரு . மறை . ) 
காரணப்பொதுப்பெயர் காரணத்தாற் 

காரணவாகு பெயர்- கருவியாகு பெயர் . 
பலபொருளுக்கும் பொதுவாக வழங்கிவரும்பெ 

காரணவாராய்ச்சியணி - விசேடோக்திய 
யர் . ( நன் . கஉ . உரை. ) 

லங்காரம் ; அது . போதுமான காரணமிருந்து 
காரணபஞ்சாக்கரம் - முத்திசாதநமாகியப் ங்காரியமுண்டாகாதிருப்பது . இதனை " குறை 
ஞ்சாக்கரத்தின் ஒருமந்திரவிசேடம் . ( காரண வறுகாரணமேவியுங்காரியங்கொண்டிலதை - ய 
வவாக்ஷா . ) 

றைவது காரணவாராய்ச்சி ” என்னுஞ் செய்யு 

ளாலறிக . ( குவல . ஙரு . ) 
காரணம் -1 . ஆன்மா . ( உ - ம் . ) " காரணநிற்க 

காரணவிச்சுவக்கிராசம் - பரசொப்பநம் . 
வென்றுங்காரியங்கெடுதல் வீடென் - நாரணம்ப ( 9. சி . ச : 70. ஞாகப் .) ( காரண ; விழி ; 
ரவுமெங்கோனாகமம்புகல்வார் சொல்வார் ” ( திரு 
வாத . புத்தரை. சுச .) 2. ஏது , ( உ - ம் .) “ சமரி மாவ . ) 
னையிழைப்பவிங்கோர் காரணமில்லை ” ( கந்தபு. காரணவிச்சுவருபம்- காரணவிச்சுவவியா 
தாரக , கஉக . ) 3. உபாதாநகாரணம் , காரியத்தி த்தி . ( சி.சி. : ச . ஞாநப் .) 
ற்கின்றியமையாததாய் அதற்கு முற்காலத் திரு காரணவிச்சுவவியாத்தி பரசாக்கிரம் . 
ப்பது . 4. கருவி . 5. சதாசிவமூர்த்தியினது ( சி . சி . ச : ச O. ஞாநப் . ) 
சத்தியோசாத முகத்தினின்றுற்பவித்த ஐந்தா காரணவிச்சுவோபசாந்தி பரசுழுத்தி . 
கமங்களுளொன்று . ( சைவச.பொதுவி . நஙக ) 

( சி . சி . ச . சு 0 . ஞாநப் . ) ( உவபாணி ) 
உரை . ) 6. சீவதேகம் மூன்றினொன்று . 7 . 
நிமித்தகாரணம் . 8. பிரகிருதிமாயை . ( கூர்ம 

காரணவிடுகுறி - காரணங்கருதியவழியக் 
பு . பிரகிரு . ரு . உரை .) ( பிரபஞ்ச உற்பத்திக் 

காரணத்தையுடைய பல பொருளுக்கும் பொது 
கு ஏதுவாயிருத்தல் பற்றி வந்த பெயர் . ) 9. பிர வாயுங்காரணங்கருதாதவழி இடுகுறியளவாய் 
தாநம் . 10. மூலகாரணம் . ( உ - ம் . ) " யாவர்க் ஒரு பொருட்கே செல்வதாயுமுள்ள பெயர் . 

( 
குங் காரணமானபரசிவன் ” 

( நன் . சுஉ . உரை . ) 

( கந்தபு . திருக 
கர . அரு . ) 

காரணவிலக்கணை -- காரணப்பொருளின் 
காரணமறி நிலை ஓரலங்காரம் ; அது : கார பெயர் காரியப்பொருளின் பெயராய் நிற்றல் . 
ணமுங் காரியமுந் தம்முண்மாறவுரைத்தல் . அது " பொன்மழை பெய்தது என்றபொழுது 
( தொன்னூல் , ஙச . உரை ) 

மேகம் ஸ்வர்ணத்தை வர்ஷியாதாகையால் மே 
காரணமாயை - வித்தியாதத்துவம் ஏழினி கம் வர்ஷித்த சலத்தினாலே சச்யாதியபிவிருத் 
லொன்று ; அஃது . அவ்வியத்தத்திற்குக்காரண தித்துவாரா தாந்யலாபப்பிரயுக்தஸ்வர்ணலாபப் 
மானமாயை . ( உ - ம் . ) " தூலசரீரத்துக்குக்கார பிரயுக்தஸ்வர்ணலாபம் வருகையால் பரம்பரா 
ணம் சூக்குமசரீரமென்றும் , சூக்குமசரீரத்துக்கு காரணமாயிருக்கிற தண்ணீரைவர்ஷித்தது ” 
க்காரணம் அவ்வியத்தமென்றும், அவ்வியத்தத் ன்று அறிதல் போல்வது . ( சி . சி . ரு : க . சிவாக் . ) 


827 


| 


காரணாவத்தை. 


அஉ அ 


காராகாராதிகிருதன் . 


காரணவிலக்கு விலக்கணிவகையுளொ சகலாவத்தையென்றும் சுத்தாவத்தையென் 
ன்று ; அது: காரணத்தையே விலக்குவது றும் காரணாவத்தை மூன்று பிரகாரம் ” ( சி.சி. 
வரலாறு . ) " மதரரிக்கண்சிவப்பவார்புருவங் ச . 10. ஞாநப் . ) 
கோட அதரந்துடிப்பவணிசேர் - நுதல்வியர் காரணி-- உமை , 
ப்ப - நின்பானிகழ்வனகண்டஞ்சாதாலென்னெ காரணிக்கம்- சரித்திரம் . 
ஞ்சம் - என்பாற்றவறின்மையால் " இங்கேயஞ் 

காரணிகன் - பரீட்சகன் . ( காரணிக . 
சுதலாகிய காரியந்தோன்றாமையால் அதனையு 

காரணத்தினாலேயா ராய்வோன் என்றபடி .) 
ளதாக்குங் கண்சிவத்தல் , புருவங்கோடல் முத 

காரணேசுவரர் - பிரமா முதலிய காரண 
லிய காரணங்கள் விலக்கப்பட்டன . ( தண்டி . 
பொருளணி . சங . உரை . ) 

கர்த்தர்கள் . ( உ - ம் . ) " காரணேசுவரரரிடங்களி 
காரணவீசுரதத்துவம் - காரணமாகிய ஈசு 

லே தனது அதிகாரசத்தியை வைத்து " ( சி.சி. 
ரதத்துவம் . ( சி . சி . க : சுசு . ஞாநப் , ) ( கார 

உ : எரு . சிவாக . ) 

காரணோபாதிகன் - அந்தரியாமி . ( த.நி. 
ண orTogr_தகூட ) 

போ . கo கூ . ) 

காரப்பசை-- ஒருபசை . 
காரணவுபாதி - பர உபாதி . ( வாசுதேவ . 

காரம் - 1 , அக்கிரகாரம் . ( உ - ம் .) " நீராடி 
உகஉ . ) ( காரண ; உவாயி ) 

முத்தமொலி போகிபுட்பேந்திரங்காரமட்டமொ 
காரணவேது - காரணத்தாற்காரியத்தையு வ்வொன்று கஃசாம் " ( தைல . தைலவ . ககஉ .) 
ணர்த்தும் ஏது . அஃது . இடித்து மின்னியிரு 2. அச்சம் . ( தன்வர் . உஉக.) 3 . உறைப்புங் 
ண்டெழுந்த மேகம் மழை பெய்தலைக்காட்டுத் கடுமையுமான சேர்வை . 4. எழுத்தின் சாரியை . 
ல்போல்வது . (சி.சி. அளவை.க. மறை . ) ( உ - ம் .) " அகாரம் " , 5. கார்த்தல் , 6 , கார்ப்பு 

காரணவொழிப்பு - ஒழிப்பணிவகையுளொ ப்பு . 7. காரியம் . 8. கொலை . 9. கோளகபா 
ன்று . ( விசா. அணி , கக . ) 

ஷாணம் . ( சட்ட . கருஅ . ) 10. சாம்பலுப்பு . 
காரணன்- 1. அவ்வவமையத்திற்கேற்பக் 11. சோழங்கபாஷாணம் . 12. பக்கம் . ( உ - ம் . ) 
கடவுண் முதலியோரைக் குறித்துக் கூறுமொரு “ இடங்காரம் , மத்தளத்தினிடப்பக்கம் . 13. 
பெயர் .( உ - ம் . )" உயிர்கட்கெல்லாங்- காரணணாய புடவையழுக்கு நீக்குங்காரம் . 14 , புண்களுக் 
மேலோன் ” ( கந்தபு . ஏமகூ , க . ) 2. மிரதபா கிடுங்காரம் . 15. பொரிகாரம் , 16. பொன் . 
ஷாணம் , 3. மூர்த்தபாஷாணம் . 

( சூ . நிகண் . சு ; உ. ) 17. மரவயிரம். 18. முய 
காரணகாரியாநுமாநம் காரணத்தினி ற்சி . 19. வலிமை . [ 4 , 7 , 8 , 15. 16 , 17 , 
ன்று காரியத்தைய நுமித்தல் . ( சி . சி . அளவை . 

18 , 19. காா ) 
கா . சிவாக் .) 

காரம்பம் - 

காட்டுத்திப்பலி . 
காரணாநுமாநம் - கண்ட காரணத்தால் கா 

1. அச்சமுள்ளோர் . 2. செய் 
ணாதகாரியம நுமித்தறிதல் . ( சி.சி. உ : கூ . ஞா வோர் . 
நப் . ) 

காரல்- 1. ஒருமீன் . ( உ - ம் . ) " கதிர்முக் 
காரணாவத்தாத்தியம் -- கேவல சகல கத்த காரல்கீழ்ச்சேற்றொளிப்ப ” ( புறநா. உசக . ) 2 
மென்னும் மூன்றவத்தைகள் ; அவற்றுள் - கே காருதல் . 
வலம் : ஆன்மா ஆணவமலத்தோடு மாத்திரங்கூ காரவல்லி-- 1. பாகல் . ( மலையகராதி . ) 
டிநின்று , இச்சா ஞாநக்கிரியைகளின் நிகழ்ச்சி காரன்- 1. செய்வோன் , 

1. செய்வோன் , உரியவன் . 2 
சிறிதுமின்றி நிற்குமவதரம் . சகலம் : ஆன்மா சோரபாஷாணம் . 
ஆணவம் மாயை கன்மம் என்னும் மூன்று மல காரா- 1. எருமை . ( உ - ம். ) " செங்கண் 
ங்களோடு ததுகரணாதிகளுடையனாய் இச்சா வன்கட்காரா ( வாண , ஙஅ o . ) 2. சிறைச் 
ஞாநக்கிரியைகள் ஒரு புடைவிளங்க நிற்குமவ . 

சாலை . ( காயா 
தரம் . சுத்தம் : ஆன்மா மலங்களின் நீங்கிச்சிவ 

காராக்காணை 
தோடுகூடி இச்சாஞாநக்கிரியைகளெங்குமா 

ஒரு செடி . 

காராகாரம் - சிறைச்சாலை . காராமாா : 
ய் வியாபித்து விளங்க நிற்குமவதரம் , ( சி . சி . 
சு: ஙஎ , சிவாக் . ) ( காரண சவஷா 
காரண சவஷாத்ய ) 

காளா ; சுமார் ) 

காராகாராதிகிருதன் - சிறைச்சாலைத்தலை 
காரணாவத்தை ஆன்மா காரியாவத்தை 

வன் . ( கூர்மபு . திருக்கல் . கூ . உரை .) ( சுய 
களை உறுதற்குக்காரணமாயிருக்கும் அவத்தை . 
( உ - ம் . ) கிரமத்திற்கேவலாவத்தை என்றும் J - 5 - தலைவன் , ) 


| 


காரர் 


காரா ) 


828 


காரி . 


அஉகூ 


காரியகாரி . 


காராகிருகம் - சிறை . ( உ - ம் . ) “ காராகிருக | நஞ்சு . ( உ - ம் . ) “ காரிகொளிந்தகம் ” ( கந்தபு .. 
ங்கழிவுற்றபினும் ” (தணிகைப், பிரமன்சிருட் , மாயையுப . கக . ) 20. நதிகளிலொன்று . (மணி 
ங . ) ( காரர் 

மே ) 21. பதினாறு துரோணங்கொண்ட அள 
காராடு - வெள்ளாடு . ( மங்கலம் . ) ( நன் . 

வு . இஃது ஏறக்குறைய மூன்று பறைகாணும் . 
பெய, க .) 

இஃது தாநியங்களை அளக்குமளவு . 22.மிளகு . 
காராம்பி- அம்பி . ( சூ . நிகண் . ரு அ .) 2 . 

23 , வயிரவன் . ( உ -ம் .) " காரிசூலத்திற்பொ 
சலசூத்திரம் . 

ன்றி ( கூர்மபு . பதிக , அ . 

24 , வெண்காரம் , 
காராமணி - இதை . ( ஒருவகைப்பயறு . ) ( சட்ட . உசு . ) ( காரீ ) 
( சூ . நிகண் . . சக .) 

காரிக்கூன் - ஒரு காளான் . 
காராமயம் சிறைச்சாலையிலடையுந்துன் 

காரீகம்- 1. காவிக்கல் . 2. பாதை , 
பம் . ( காரர் ; சூயை - துன்பம் . ) 

காரிகவிருத்தி -- காரிதைவிருத்தி . 
காராவான் - நிஷாதனுக்கும் வைதேகப்பெ காரிகை-- 1. அழகு . ( உ - ம் . ) " கரும்பு 
ண்ணுக்கும் பிறந்தவன் . அவன் தோல்பதஞ் நேர்மொழிக்காரிகைமாதரார் ” ( கந்தபு. திருக் 
செய்பவன் . ( காராவா ) 

ககூ . ) 2. ஓர் யாப்பு நூல் . 3. கலித்துறை . 4 . 
காராளர் -1. சூத்திரர் . ( பிங்கல . எஅ ..) சூத்திரப்பொருளை ஆரியத்திற்பொருந்த விரி 
2. பூவைசியர் . ( மணிமே, மலர்வரும்.உக .) ( பிங்த்துரைக்குஞ்செய்யுள். ( அமர .) 5. பெண் . 
கல . எஎஎ . ) 

( உ - ம் . ) " நங்காரிகைக்கு - முலைவந்ததோ " ( வா 

ண . ஙசெ .) ( 2 , 3. சூ . நிகண் ணகரவெ . கக : 
காரான்- எருமை . ( உ - ம் . ) " கழாமயிர்யா 
க்கைச்செங்கட்காரான் ” ( சிலப் . நாடுகாண் . 

2.ஈ.) ( காரிகா ) 
கஉக . ) 

காரிதக்காரிதத்தாது - பிறவினைப்பகுதிக 
காரி -1 . ஆவிரை. ( மலையகராதி .) 2. இக் 

ளின் மேல் வி , பி முதலிய விகுதிகள் பெற்று 
திரன் . ( கரியவன் என்னும் பெயர்ப்பரியாய வரும் பகுதி ; நடத்துவி செய்விப்பியென்பன 
நாமம் போலும் .) 3. ஈயச்சிலை . ( சட்ட . கசுகூ ) 

வற்றிற்போல . ( வீரசோ . தாது , சு , உரை .) 
4 , ஐயன் . ( உ - ம் .) " பாலமேற்றசெந்தழல்விழி காரிததாது - பிறவினைப்பகுதி . ( வீரசோ . 
யுருத்திரர்பதினொருபெயர்வாகைச் - சூவமேற் 

தாது . சு . உரை .) ( காரி தயாக : காரி 
மகங்காளகபாலியாதுரகதநெடுங்காரி ” ( திரு 
விளை . திருமண . அச .) 5. ஒருவள்ளல் . இவன் க - செய்வித்தல் . யாது - வினைப்பகுதி .) 
இரவலர்க்கு நாட்டைக்கொடுத்தோன் . ( உ - ம் ) 

காரிதம்- 1 செய்வித்தல் . ( உ - ம் . ) " அட 
" கழறொடித்தடக்கைக்காரியும் ” (சிற பா . கூரு . 

ற்காரிதமென்று ” ( வீரசோ , தாது . சு . ) 
( இவன் மலையமான் றிருமுடிக்காரியென்பான் . ) காரிதைவிருத்தி- கடன்படுபவன் தன்னுடை 
6. கண்டங்கத்திரி, 7. கரிக்குருவி . ( பிங்கல . ய அவசரத்தின் பொருட்டுச் சாத்திரநியமத்து 
உஈசங . ) 8. கரிய ஏறு . ( உ - ம் . ) " நேமியான் க்கு அதிகமாகத்தான் சம்மதியினாலேற்படுத்து 
வாய்வைத்தவளைபோலத் - தெள்ளிதின் விளங் 

வதாகியவட்டி . ( மிரு . ச . கா .) ( காரிகா 
குஞ்சுரிநெற்றிக்காரியும் " ( கலி , முல்லை . ரு . ) 
9. கருமை. ( சூ . நிகண் . அ , உஉ .) 10. கள். வ J2 : காரி.கா - செய்யப்பட்டது . வரவி - 
11. களர்நிலம் . 12. கறுப்புடையது . ( இகர | இலாபம் . ) 
விகுதி . ) 13. காகம் . ( உ - ம் .) " மாண்ட - காரி 

பரிப்பிள்ளை -- ஒரு பறவை . ( சூ. நிகண் . 
யினொலியுமோட்டுக்கணங்களினொலியும் " ( கந் 

கூ : ருஎ . ) 
தபு . சிங் . வதை . கஅரு . ) 14. காரியென்னு 

காரிப்புள் - கரிக்குருவி . ( சிந்தா . ) 
ம் ஒரு குதிரை. (உ - ம் .) " காரிக்குதிரைக்காரி 

காரிமை - கொடிவேலி , (மலையகராதி .) 
யொடுமலைந்த ” (சிறுபா . கக . ) 15 , காரீயம் . 

காரியக்கடிசு - கற்பாஷாணம் . 
( சட்ட . உஉ கா .) 16. சங் . ( உ - ம் . ) " புதன்ம காரியக் கெட்டி -- சமர்த்தன் . ( வழக்கு . ) 
திகாரிவியாழன் சேயென்று ” (விதாக . குணாகு காரியகாரன் 1. காரியத்தலைவன் . 2. கா 
ண , ருஉ . ) 17. ஒரு சிவஸ்தலம் . (திருவானை 

ரியம் பார்ப்போன் . [ காய் - காா : காா 
க்கா . திருநகர . உ . ) 18. தூணியென்னுமோ 

செய்தல் . ) 
ரளவை . இது பதினாறுப்படி கொண்டது , அஃ 

காரியகாரி - காரியத்தைச்செய்கிறது . ( பௌ 
தாவது நாலுமரக்கால் . ( உ - ம் . ) " மணிப்பவஞ் 
சேர்காரியங்கு ” ( தைல , தைலவ. ககச , ) 19 . ட் , ங . ருகூ . ) 


829 


காரியம் . 


அகூ 0 


காரியாவத்தை . 


- 


காரியகாலப்பக்கம் - இடந்தோறுங்காரியங் ( சி . சி . அளவை . கா .) 4. கிரியை . ( உ - ம் . ) 
களைச் சென்றுநின்று நடத்துமியல்பு , இலக்க " போதகாரியமறைத்துநின்றது ” ( சி , சி , உ : 
ணத்தில் ஓரிடத்துநின்ற சொற் பலசூத்திரங்க அச . ) 5. சரீரம் , ( உ - ம் . ) “ காரணம் ” ( பார் . ) 
ளோடுஞ்சென்றியைந்து பொருள் பயப்பதென் 6. பயன் . ( உ - ம் . ) " காரியமென்னையீண்டுக்க 
பர் . ( நன் . விருத்தி . எழுத்ததிகாரம் , முகம் . ) ண்டது கனகமானால் ” ( இராமா . மாரீச . உ ங o . ) 
[ காய் --காவனீ) 

7. வழக்கு . 8. விஷயம் . ( உ - ம் . ) “ ஆரியமும் 
காரியதரு- காரிய நிமித்தமாகப்பொருளைப் வர்பாலுமடைந்தனெனிறைவவீண்டோர்- காரி 
பெற்றுக்கிரியையுபதேசங்களைச் செய்யுங்குரு . 

யமுண்மைநின்னைக்காணியவந்தேனென்றாள் ” 
( காயமா ) 

( இராமா , சூர்ப்பந்கை . சங . ) ( காயம் ) 
காரியகேவலம் - கேவலாவத்தையின் காரி 

காரியமாயை - மூலப்பிரகிருதி . ( உ - ம் .) 
யம் ; அது : கீழாலவத்தை . ( காய - கெவ® ) யென்றுசொல்லப்பட்ட காரியமாயை ” ( சி . சி . 

குணங்களை வடிவாகவுடைய மூலப்பிரகிருதி 
காரிய சகலம் - சகலாவத்தையின் காரியம் . 

உ : ருஎ . நிரம்ப . ) ( அசுத்தமாயையின் காரிய 
அது : மத்தியாலவத்தை ( காய வலகம் ) 

மா தல்பற்றி வந்தபெயர் .) 
காரியசாதகம் காரியத்தில் முயலுகை . காரியலட்சணை - காரணத்தைக்காரியமாக 
( காய - வலாயக; வலாயக - முடிவதற்கேது . ) க்கூறுவது . அது : புந்தியை மநம் என்று கூறு 

காரியசாதநம் - காரியமுடித்தற்குத் துணை வதுபோல்வது . ( சி . சி . சு : உஅ . ஞாகப் . ) 
செய்யுமேது . ( காய வாயந: லாயந் - 

காய் - விருக்ஷணா) 
கருவி . ) 

காரியவகத்திணை அகத்திணை பன்னிர 
காரியசித்தி 

காரியமுடிதல் . ( காய்ண்டிலொன்று காரியங்களைக்கொண்டு அவ் 
வலிலி : வலி - அநுகூலம் . ) 

வவ்வக்காரணங்களை விளக்கியுரைப்பது . ( தொ 

ன்னூல் . பொருளதி . உ . உரை.) 
காரியசிவதத்துவம் - காரியமாகிய சிவதத் 

காரியவாகுபெயர் - காரியத்திற்குரியதாய் 
துவம் . ( சி . சி.உ : எஉ . ஞாநப் .) ( இது சுத்த நின்று காரணத்தையுணர்த்தும் பெயர் . அஃது 
மாயையிற்பிரளயம் . ) 

" இந்நூலலங்காரம் ” என்பதிற்போல . (நன் . 
காரியசுத்தம் - சுத்தாவத்தையின் காரியம் . பெயரி . கஉ , உரை . ) 
அது , நின்மலாவத்தை. ( காய -2 ) காரியவிலக்கணை காரியத்தைக்காரண 
காரியத்தன் - காரியகாரன் . ( காய ஹு ) மாகவுபசரித்தல் . 
காரியத்தா நம் - இலக்கிநத்திற்குப்பத்தாமி 

காரியவிலக்கு - விலக்கலங்காரவகையுளொ 
டம் . ( சோதிடக் . ) 

ன்று ; அது : காரியத்தை மறுத்துக்கூறுவது . 
காரியத்துவம் - செயல் . ( காயகம் ) 

( தண்டி . பொருளணி . சங . உரை .) 
காரியதரிசநம்- பரிசோதனை . ( காய- | உகஉ .) காய ; உவாயி ) 

காரியவுபாதி - சிவஉபாதி . ( வாசுதே . 
உபநO : உ ரு - பார்த்தல் . ) 

காரியவேது- காரியத்தாற்காரணத்தையு 
காரியதரிசி-காரியம் பார்ப்பவன் . ( காய் ணர்த்தும் ஏது ; அது : புகை முதலிய காரியங் 

கள் நெருப்பு முதலிய தத்தங்காரணங்களையு 
காரியப்படல்- 1. காரியமுண்டாதல் . 2 . 

ணர்த்துதல் போல்வது . ( சி.சி. அளவை . க . 

சிவஞா .) ( காய ஹெு ) 
கைகூடல் . 
காரியப்படுத்தல் - 1 , காரியம் நடத்தல் . 

காரியாநுமா நம் - கண்டகாரியத்திலிருந்து 
2. காரியமுடித்தல் . 

காரணத்தைய நுமித்தறிதல் . ( சி . சி . 
காரியப்படுதல் - 1. காரியமுண்டாதல் , 

ஞாநப் . ) 
2. தொழிற்படல் , 

காரியாவத்தை - கேவலம் , சகலம் , சுத்த 
காரியப்பாடு - காரியப்படுதல் . 

மென்னும் காரணாவத்தை மூன்றினாலாகியஅவ 
காரியம் - 1. கருமம் . ( உ - ம் .) " காவலன த்தை . அவை : சாக்கிரம் , சொப்பகம் , சுழுத் 
வையத்தெய்திக்காரியஞ்செய்வாரோடு ” ( திரு தி , துரியம் , துரியாதீதம் என்னுங்கேவலாவ 
விளை . மெய்க் . கங . ) 2. காரணத்தாலாவது , ஆ த்தையின் காரியமைந்தும் , சாக்கிரத்திற்சாக்கி 
க்கப்பட்டது . 3. காரியவேது . ( உ - ம் . ) " ஏது ரம் , சாக்கிரத்திற்சொப்பகம் , சாக்கிரத்திற்சுழு 
மூன்றாமியல்புகாரியத்தோ டநுபலத்தியிவை த்தி சாக்கிரத்தில் துரியம் , சாக்கிரத்தில் துரி 


உயிது ) 


830 


காருடப்பிரயோகம் . 


அகக 


காரூடம் . 


பாதீதம் என்னுஞ்சகலாவத்தையின் காரியமை ற முதற்குறிப்பையுடைய செய்யுள் . ( சௌந் . 
ந்தும் . அமலசாக்கிரம் , அமலசொப்பநம் , அம் 20 , உரை . ) (மாவை யொம ) 
லசுழுத்தி , அமலதுரியம் , அமலதுரியாதீதமெ 
ன்னும் சுத்தாவத்தையின் காரியமைந்துமாம் . 

காருடம் - 1 , அதர்வணவேத உபநிடதங்க 

ளுள் ஒன்று . ( கந்தபு . நவ , கஅ . ) 2 , ஒரு 
( கட் . கொ , சச , சரு , சசு : சஅ . ) 
காரியோபாதிகன் - பிராஞ்ஞன் . ( வேதா . 

தந்திரம் , தற்புருடமே பிரமமாகத் தியானஞ் 

செய்து பூபை ப சய்யற்பாற்றெனக்கூறப்படும் . 
சூ . கஉ .) 
காரீரத்தம் -- ஆடுதின்னாப்பாலை , 

இந்தலில் எவ்வகைப்பட்ட பிணியுங்கண்கூ 
காரிலவணம் - பிடாலவணம் , 

டாகத்தீர்க்கு மந்திரங்களும் , மருந்துங்கூறப் 

படும் , ( சி - பி , கை .. கஅ . ) 3. கருடன் , ( உ - ம் .) 
காரிழைநாதம் --- கெந்தகம் , ( சட்ட . கசுக . ) 
காரீடம் -காய்த்தசாணிக்குவியல் , எருக்கு 

“ காருடங்கண்டபாந்தட்கணமென ” ( கந்தபு . 

தாரகன்வ , ருச . ) 4. கறிப்புடோல் . (மலையக 
வியல் . (காரீஷ ) 

ராதி . ) 5. காருடபுராணம் . ( உ - ம் .) " கருது 
காரீயம் - நாகம் . ( பிங்கல . கஉ கஎ . ) ( கரிய காருடாாரதம்விண்பொகவதம் ( கந்தபு . பாயிர . 
வீயம் . ] 

ருரு .) 6. மருக்காரை . ( மலையகராதி .) ( மா 
காரீரி-- மழையைப்பெய்விக்கும் ஒருவகை ) 
யாகம் . (காரீசி ) 

காருடபுராணம் - பதினெண்புராணங்களி 
காரு- 1. சிற்பன் . 2. செய்வோன் , 

, 3 . னொன்று ; அஃது; உலகசிருட்டிச்சுருக்கவிளக் 
தேவதச்சன் . 4. வண்ணான் . ( உ - ம் . ) " கரு 

கம் , விரதவிவரணம் , சமயாசரணம் , சோதி 
திமலத்தான் மலமறுக்குங்காருவேன்ன ” ( ஞா 

டம் , புண்ணிய க்ஷேத்திரம் , சாமுத்திரிகாலக்ஷ 
நவா. தேவபூசை . ருசு .) [ 1, 2, 3, காலியவற்றையுணர்த்துவது . ( கந்தபு. நவ உஅ ) 

ணம் , விலையுயர்ந்த ரத்திரும் , ஔஷதமுத 
காருகத்தியம் இல்லறவியல்பு . (உ -ம் .) 
"நீதிகிலைபெறுகாருகத்தியமா ( தி - கு . மந்த 

காருடவித்தை - விஷவித்தையினொன்று . 

( மார ; விடி ) 
மா . ஙச . ) [ மாஹவ ) 

காருடன்- . 1. கருடன் , 2. விஷவித்தை 
காருகபத்தியம் - வேதாக்கிநி மூன்றினொ 

க்காரன் . 
ன்று ; அது : முச்சதுரமாய் அக்கிநியுண்டாக் 

காருண்ணியம் - கிருபை . ( காரண ) ] 
குவதற்காக ஆகவநீயத்தின் தெற்கே வைக்கப் 
படுவது . ( பெரியபு தில்லை . ரு . உரை . ) இந்த 

காருணி- 1 , கிருபையுடையோன் , 2. பச 
அக்கிங் - ஆகவநீயம் தக்கணக்கில் என்னுமிர லை. 3. வாகம்பாடி . ( 1. காலனி ) 
ண்டற்குங்காரணமாய் நடுவில் வைக்கப்படும் . 

காருணிகம்- கிருபை . ( காரணி 
[ மாமவக ): கிரகபதியினாற் செய்யப்ப 

காருணியம் 

கல ) 
வெது . ) 

காருதல் -- காந்துதல் . 
காருகம்- 1. அக்கிநிதேவனைக்கடவுனாய் 

காருப்பு - 1. திலாலவணம் . ( சட்ட . நாரு . ) 
க்கொள்ளுஞ்சமயம் . 2. உழவு , 3. நெசவுமு 2. மரவுப்பு . 
தலிய தொழில். 

காருராசி - கறிப்புடோல் . ( மலையகராதி . ) 
காருகர் - 1. கொலையாளர் . 2. நெய்வார் . காருவாகன் -- வண்ணன் . ( உ - ம் . ) " சாணா 
3. வண்ணார் . ( 1 , 2 , 3. சூ . நிகண் . கக . ரகர கமுலர் காரமுதலியவற்றாற் காருவாகனவைகளி 

ற்றோய்த்து நின்மலமாக்காநிற்பன் " ( சி . சி . உ : 
காருகத்தொழில் - காருகவினைத்தொழில். 

ருஉ , மறை ) 
அஃது இருவகைத்தென்பர் . ( சிலப் . ) 

காநன்னி-- ஆடுதின்னாப்பாலை . ( மலையக 
காருச்சிவல்- கடற்பாசி . ( மலையகராதி . ) 

ராதி . ) 
காருசம் - 1. காரெள்ளு . 2. நுரை . 3 . 

காநகம் -- கருங்குரங்கு . ( பிங்கல . உரு.அ ) 
புற்று . ( கார ] 

காநசன் 

வைசியமாதினிடம் விராத்திய 

வைசியனுக்குப்பிறந்தவன் . ( ப - மி . கரு எ . ) 
காருடப்பிரயோகம் -- 1. கருட மந்திரப்பி 
ரயோகம் , விஷமுஞ்சுரமுந்தீர்க்கவேண்டினோ காருடம்- ] , உபநிடதமுப்பத்திரண்டினொ 
ர்தியாரிக்குமியல்புகூறிய " ஆடலம்பிகை ” என் ன்று . 2. கருடன் . 3. கலைஞாநமறுபத்துநா 


வெ . 10. ) 


831 


கால் . 


அகஉ 


கால்வழி . 


ன்று . 


நசு . ) 


ன்னொன்று . 4. பதினெண்புராணத்தொ 
பதினெண்புராணத்தொ உ ங . ) 23. தாங்குகால் . 24. தூண் . (உ - ம் .) நீடுறு 

தருகிரைநிமிருங்கால்களாய் " ( கந்தபு . வரைபு 
காநடவித்தை- கருடவித்தை . 

னை . சு . ) 25. தேருருள் . (உ - ம் .) " சகடக்கா 
கரரேலி - கருப்பை . ( சூ . நிகண் . கூ . உக ) ல்போலவரும் " ( நாலடி . க : உ ) 26. நடை . 

காரென் - ஓரென் . ( உ - ம் .) " கரும்புமிள ( உ - ம் . ) " கால் தூய்மையில்லாக்கலிமாவும் (திரி 
தீருங்காரெள்ளுக்தேனும் ” (பிள்ளையார்கதை ) கடு . சசு . ) 27. நுனி . ( உ - ம் .) " கன்னெடுஞ் 

காரேறு கரியகடா . (உ - ம். ) “ பைஞ்சா சிலையிருகால்குனித்திடும் " ( கூர்மபு . பார்வதி . 
ய்கொன்றமண்படுமருப்பிற் - காரேறு 

பொருத ” க . ) 28. படர்வாதம் . 29 . பாதம் . ( உ - ம் . ) 
( பெரும்பாணா. உக . ) 

" காலில் வீழவும் ” ( இரகு . நாட்டு , கூரு .) 30 . 
காரை - 1. ஒரு செடி அது : சிறுகாரை , பிராணவாயு முதலிய வாயு . ( உ - ம் ) " தூங்கு 
பெருங்காரை , மருக்காரை , பூங்காரை எனப் குண்டிகையரு குறக்காலெதிர் தூண்டி ” ( கந்தபு. 
பலதிறப்படும் . ( உ -ம் .) “ முட்காற்காரைமுது திருநகர , கூரு .) 31 , பூந்தாள் . ( உ - ம் . ) " அனி 
பழனேய்ப்பு " ( புறநா . உரு அ . ) 2. ஒருமரம் . ச்சப்பூக்கால் " ( வள் . கககரு .) 32. பொழுது . 
3. ஒருமீன் . அது : கழிக்காரை , சுதுப்புனாங் ( உ - ம் .) " இனிவருங்கால் " (வாண . சுக .) 33 . 
காரை , பொட்டுக்காரை எனப்பலதிறப்படும் . மகன் . 34. மரக்கால் . ( உ -ம் . ) " கால்களான் 
4. சீலை . 5 . சுண்ணச்சாந்து , 

6. பாகல் , முகந்து ” ( கந்தபு . திருநாட்டு , உரு. ) 35. முக் 
( இராசவைத் . ) 

காலி . ( உ - ம் .) " இருத்தியகனகக்கான் மேலில 
காரைக்காலம்மை - அறுபத்து மூன்று நா 

ங்குபொற்கலத்தின்மீது " (திருவாதவூ . திருப் 
யன்மாரிலொருவர் . ( உ - ம். ) " ஆலவநத்தமலன 

பெரு . ருக . ) ( ஆதேயமாகிய பரிகலத்திற்குத் 
டங்கண்டுவந்தகாரைக்காலம்மைதன்னை ” ( சிவ 

தான் ஆதாரமாயவழி அதனது கால்போன்று 

நிற்றலிற்காலி, கால் எனப்பட்டது . 36. முளை , 
தரு . பாயிர . ச . ) 

( உ - ம் .) " நிலத்திற்கிடந்தமைகால் காட்டுங்காட் 
காரோடர் - உறைகாரர் . ( சூ . நிகண் . உ 

டுங் - குலத்திற்பிறந்தார்வாய்ச்சொல் ( வள் . 

கருக . ) 37. வலிமை . 38. வழி . 39. வரும் . 
காரோணம் - ஒரு சிவாலயம் . ( உ - ம் . ) " கவி 
ன்கொள்காரோணம் ” ( கந்தபு . திருநகர . அக ) 

40. வாதரோகம் . ( உ - ம் . ) " காற்காய்நோய்கா 

ட்டி " ( நாலடி . ஙஅ . உ . ) 41. வாய்க்கால் . 
கால் - 1. அக்ஷரங்களின் கால் . ( உ - ம் .) 

( உ- ம் . ) " கால்கிளர்கின்ற நீத்தம் ” ( கந்தபு . ஆற் 
அருகே பெற்ற புள்ளியை யிக்காலத்தார்காலாக 

றுப் . கூஉ . ) ( 4 , 14 , 38. ( பிங்கல . ஙகூரு எ . ) 
வெழுதுவர் . ( நன்னூல் . எழுத்தியல் . ஙச . ) 

( 15 , 18 , 19 , 33 , 39 , 40. ( சூ நிகண் . கக : 
2. அடிப்பக்கம் . 3. அமிசம் . ( உ - ம் . ) " தாரா 

லகரவெ . கக. ) ( 20 , 21 , 28. ( இராசவைத் ) 
பதியுஞ் சுரர் குருவு நற்கால் சாரின் " ( விதாங . 

கால்கோள் 1. தொடக்கம் , ( உ - ம் . ) 
குணகுண . சஎ . ) 

4. அளவு . 5. இடம் . 

" கால்கோள் விழவின்கடைநிலைசாற்றி ” (சிலப் . 
( உ - ம் . ) " முலைகால் கொள் " ( வாண . ருங .) 

இந்திர, கசசு . ) 2. வெட்சித்திணைவகையுளொ 
6. இந்துப்பு . 7. இரத்தக்கலப்பாமுறவு . 8 . 

ன்று . ( தொல் . பொருள . சு 0. ) 
இருநூற்று நாற்பதிழை கொண்ட அகலம் . 9 . 
இருள் . ( உ - ம் . ) " கால்சீத்தல் " ( பார் .) 10 . 

கால்சீத்தல் - 1. துடைத்தல் . ( உ - ம் . ) 
உருளை . ( உ - ம் . ) " கால்பார்கோத்து ஞாலத்தி 

" நாமாதுநலந்தழைப்பவிருள்கால்சீக்குநகைநில 
யக்குங் - காவற்சாகாடு ” ( புறநா , கஅரு .) 11 . 

வுதவழ்மவுலி " ( சேதுபு . கடவுள் . க .) 2. வே 

ரோடுகளைதல் . 
ஏழாம்வேற்றுமையுருபுகளிலொன்று . ( உ - ம் ) 
" ஊர்க்கானிவந்தபொதும்பர் ( நன் . ஈ.02 

கால்செய்வட்டம் - ஆலவட்டம் ; இது : புதி 
உரை . ) 12. ஒரு வினையெச்ச விகுதி . ( உ - ம் . ) யகால் செயும்வட்டமுமெடுத்தனர் ” என்பதனா 
" அரிமுகனைக்காய்ந்தவருணேசர்தந்த - கரிமு பெறப்படும் . ( கந்தபு . திருக்கல் . ரு . ) 
கனைக்கைதொழுதக்கால் ” ( அருணகிரியந் , கா கால்யம் -விடியற்காலம் . ( கா e ] 
ப்பு . ) 13. காம்பு . (இது : குடை சாமரைமுத 

கால்யாத்த - நெருங்கின . ( உ - ம் .) " கடை 
லியவற்றிலிருப்பது . ) 14. காலம் . 15. காலன் . 

கால்யாத்தபல்குடிகெழீ இ ” 
16. காற்பங்கு . 17. காற்று . ( உ - ம் . ) " கடுகியது 

( பெரும்பாணா . 

கூகூகூ . ) 
தருங்காலிற் சென்று " (இராமா. எழுச்சி . க . )18 . 
குறுந்தறி . 19. கையூன்று கோல் , 20. சத்திகுன் காலயாத்தல் - கட்டுதல் ( உ - ம். ) “ நீர்கால் 
மம் , 21. செருப்படை . 22 தரம் , முறை . ( உ - ம் .) 

யாத்தல் " ( வள் . கஈஅ . உரை . ) 
“ கிட்டிப்பல்காலும் வந்து ” ( திருவிளை . ( அங்கம் . கால்வழி - 1. சந்ததி . 2. சிறுவழி . 


| 


832 


காலச்செந்தீயுருத்திரர். அஙங 


காலதர் . 


வெலா 3 ] 


கால்வாய்- வாய்க்கால் . ( உ - ம் ) " பாயை ருக்கிறார்களென்றுஞ் சொல்லப்படுகிறது . ( கந் 
த்துணிபடக்கிழித்துக்கால்வாய்விடுத்தனர் ” ( தி தபு . அண்டகோச . க , கக .) 
ருவிளை , யானையெ . ஙஎ . ) 

காலசக்கரம் - 1. ஆயுசுக்காலம் . ( உ - ம் . ) 
கால - விசுவதேவதையிலொன்று . ( வி - ணி . " குற்றமனைத்து ... பற்றிய தற்காலசக்கரத்தா 
உரக . ) 

ண்டும்பகருவேனே ( விதாக . பதிக . ரு . ) 2 . 
காலக்கணிதம் - சோதிடம் . ( மணிமே .) கிரகபல சக்கரம் . ( சோதிடக். ) ( காவேக ) 
காலக்கணிதர்- சோதிடநூலோர் . ( உ - ம் . ) காலசங்கம் - வைகறைப்பொழுது . ( $ re 
" ஆயுள் வேதருங்காலக்கணிதரும் " (சிலப் . இந் 
திர . ச . ) 

oi : வலவ - 

கூடுதல் . ) 
காலக்கனல் - ஊழித்தீ . ( உ - ம் . ) " காலக்க காலசந்தி -- வைகறை . (காவ J3) 
னல்கட்கடைகக்குங்கணங்கள் " ( கூர்மபு . அந் காலசம் - 1. காற்று , 2. பேராலவட்டம் . 
தகா . கஉ . ) 

காலசர்ப்பம்- கரும்பாம்பு . ( கா @ s- ) 
காலக்குறி - காலக்குறிப்பு . 

காலசாகம் - கருவேப்பிலை . ( காயாகம் ) 
காலக்குறிப்பு - காலவேற்றுமையைக்காட் காலசாரம் - 1. அணில் , 2. கிருஷ்ண 
மெடையாளம் , 

சாரமென்னுமொருவகைமான் காவலாரம் ) 
காலகண்டர் - 1. சிவலோகத்தில் பூர்வதி காலசூத்திரம் - எட்டுநரகங்களுளொன்று . 
சையோலக்கஞ் சேவிக்கும் ஏகாதச முக்கிய க (மணிமே .) ( கரவதம் ) 
ணேசுவரரிலொருவர் . ( வி - ணி . உசுச . ) 2 . 

காலசேயம் - மோர் . ( சூ . நிகண் . சு : உஎ.) 
தக்ஷிண திசையோலக்கஞ்சேவிக்கும் பதினெ 
ட்டுக்கணேசரிலொருவர் . ( வி - வி . உசுச .) ( காலவெ (ு } 48) 
( கா @ AS ) 

காலசோமம் - கன்மேந்திரியத்தில் இருக் 
காலகந்தகம் ஒரு நீர்ப்பாம்பு . (காக கும் புதுகம். ( சி , சி . அ : எ . மறை .) ( காக 
காலகம் -- சேங்கொட்டை . ( மலையகராதி .) 

காலஞ்சொல்லி 

1. காகம் . 2. பல்லி , 

( ஒருவருக்கு வருங்கால பலாபலன்களைச்சொல் 
காலகாணம்- காலம்போக்குதல் ( கா ; வதென்பது பொருள். ) 
ஹரண தாமதம் . ] 

காலட்சேபம் - 1. சீவநம் . 2. நாட்கழித் 
காலகாலன் சிவன் . ( உ - ம் .) " கால 

தல் , நேரத்தையிழத்தல் . ( 2 , காக்ஷெ :) 
லனுமுண்டுநீராற்கரமலர்கழீ இயபின்னர் ” ( தி காலத்தீ- காலாக்கிநி , ( உ - ம் . ) " காலத்தீப் 
ருவாதவூ . திருப்பெரு . ருஉ . ) 

பெயருருத்திரன் வந்தனன் கடிதில் ” ( கந்தபு . 

கணங்கள் செல் , ச . ) 
காலதண்டன் - யமன் . (காக 
கண ) 
காலதந்தி -- கழற்சிச்செடி , 

காலத்துவசம்- ஆதித்தியனின்ற நாளுக்கு 

இருபத்தொராம் நாள் . ( விதாந . குணாகுண 
காலகூடம் காளகூடம் . (நஞ்சு . ) ( காய் ங ச உரை.) ( இதிற்சுபகாரியஞ்செய்யலாகாது ) 
கட ] 

காலதண்டம் - 1. இயமனது தண்டாயு 
காலச்செந்தீயுருத்திரர் - காலாக்கிநியுருத் 

காலாக்கிநியுருத் தம் . 2. மரணம் , [ கா 25 : 904- தண் 
திரர் . இவர் : கீழேயுள்ள அண்டகடாகவோட் 

டம் . ) 
டுக்கு மேல் ஒரு கோடியோசனை உயரமுடைய காலதத்துவம்- முதல்வனாணை யான்முத் 
செம்பொற்கோயிலிலிருக்கிறவரென்றும் , அத 

திறப்பட்டுத் தனக்குக்கிழுள்ள காரியப்பிரபஞ்ச 
ன்மேற்பத்துக்கோடி யோசனைக்கு இவர் மே 

மனைத்தையுங்காலவரையறையிற்படுத்திக் கன் 
னியிலுள்ள அழற்கற்றையளாவுவதென்றும் , 

மமலத்தை வரைசெய்து நிற்குந்தத்துவம் . ( சி . 
அதன் மேல் ஐந்து கோடியோசனைக்கு அத்தீயி 

சி . உ : ருச . ஞாநப் . ) இது : நியதிதத்துவத்துக் 
ன்புகை செல்லுவதென்றும் சொல்லப்படும் . மே 

கப்பால் லட்சம் மடங்காவரித்திருக்கும் . ( கா 
லும் இவரைப்போன்றவர்களாய்ப்பத்து ருத்தி 
ரர்கள் இவரைச்சூழ்ந்திருப்பார்களென்றும் அ 
வர்களுக்கு ஊழியஞ்செய்கிறவர்களாய் அவர் காலதர் 

பலகணி , ( உ - ம் .) " மான்கட் 
களது பக்கத்திற்பத்துக்கோடி சிவகணங்களி காலதர்மாளிகையிடங்களும் (சிலப்.இந்திர.. ) 


நக ] 


தகூ ) 


1 


833 


காலபுருடம் . 


அஙச 


காலருத்திரன் . 


தாள் 


காலதருமம் - 1. காலத்தன்மை . 

2. மர 

காலபோகம் - 1.காலப்பயனுகர்வு . 2. பரு 
ணம் . [ காலயம்) 

வகாலம் , 3. பிரயோசநகாலம் . ( காலவொம் ) 
காலதன்மம் - காலதருமம் . ( காலய ]ை காலம் -1 , காலக்கடவுள் . ( தொல் . சொல் . 
காலதாங்குஷ்டிரர் - கன்மேந்திரியதத்துவ சேனா. ருஎ . ) 2. சமயம் . ( உ - ம் . ) " சொல்ல 
பஞ்சகத்தில் , பஞ்ச புவநபதிகளிலொருவர் . வேநல்லகாலமிதே ” ( வாண . 

எசு . ) 3 . 
( வி - ணி . உ எஉ . ) 

ப்பிரமாணம் பத்தினொன்று , 4. பருவம் . 5 . 
காலதாநம்- சத்திரியனாற்செய்யப்படுந்தா பிராதக்காலம் , விடியற்காலம் .( பிங்கல . கூகூருசு .) 
நங்களிலொன்று ; யமரூபதாநம் . ( வி - ணி .) 6. பொழுது. ( உ - ம் . )" அருவி - யூறாதகாலத்தும் ” 
[காந ) 

( வாண , கக . ) 7. முகூர்த்தம் . ( உ - ம் . ) " கணி 
மைந் திலைந்து ருத்திரரோடுகூடவிருக்கும் பஞ் ( உ -ம். ) “ ஞாலங்காக்குங்காலமுன்பிற் றோலா 
காலதேட்சன்- வாக்காதி கன்மேந்திரிய தாலுணர்ந்தமாந்தர்காலம்வந்தடுத்ததென்ன ” 

( இராமா . கைகேசிசூ . எஅ . ) 8. முடிவு காலம் . 
சபுவனபதிகளிலொருவன் . ( த.நி.போ. ஈசா கூ .) 

நல்லிசை ” ( புறநா . ருசு . ) 9. வித்தியாதத்துவ 
கால நிருபணம் - காலக்கணிதம் . ( கால.நி | மேழினொன்று . அது: கலாதிதத்துவங்களுக்கு 
வண ) 

முன்னரேயுண்டாய்ப் பரமேசுவரசத்தியினால 
காலநுட்பம் கணத்தினுணுகியகாலம் . 

திட்டிக்கப்பட்டதாய் இறந்தகாலம் , நிகழ்கா 
காலநேமீ -1 , ஓரசுரன் . (உ -ம் .) நீலலம் , எதிர்காலமென மூன்றுவிதமாகப்பரிண 
மாநேமியிற்றலையை நீக்கிய - காலநேமியிற்பெ 

மித்ததாய் ஆன்மாவிற்குச்சீக்கிரம் சாவகாசமெ 
ருங்கவந்தக்காட்சியான் " ( இராமா . கவந்தன் . 

ன்பன முதலாய போதத்தைச் செய்வதால் சரீ 
. ) 2. காலசக்கரம் . ( உ - ம் . ) " பேராதகால 

ராதிகளைப்பரிணமித்து அழியச்செய்கின்றது . 
நேமிப்பிரமையிற்றிரிவன் ” ( கைவல். தத் . கக . ) - மோட்சத்தை நியமிக்குமவதரத்தில் செய்தது 

து . மாயையிலே பிறந்தது ஆன்மாக்களுக்கு 
( கா ) 

வான மும்மலபந்தத்தைத்தனது கடிகையாலே 
காலப்பகுபதம் - காலம் பற்றி வரும் பகுப் பந்தித்து நீக்கும் . இது : மோட்சத்திலில்லை. 
தம் ; அது : திருவோணத்தான் என்பதிற்போ | இதன்றொழில் நெடுங்கால நுகர்ந்தான் சிறிது 
லவருவது . 

காலதுகர்ந்தானெனப்புருடனுக்குப்போகத்தை 
காலப்பிறிதின்கிழமை - காலம் பற்றிய பிறி வரையறுத்தல் . ( சதாசிவ . கஉங, கஉச . ) ( சி . 
தின்கிழமை . அது : மாரனது வேனில் என் 

பி . கை . சு . ) ( இத்தத்துவத்தையடைபவர் கா 
பதிற் போல்வது . 

பாலர் . ) ( சி . பி . கை . கக . ) ( கா 8 ) 
காலப்பெயர் - காலம்பற்றி வந்த பெயர் . காலமலைவு / - வழுக்களின் வகையுளொன்று . 
காலபடர் - யமதூதர் . ( உ -ம் .) " பதைபடு ( தண்டி , சொல்லணி . ககஎ . ) 
மமணர்காலப்படரெனப்படரிற்பட்டார் ” ( திரு 
விளை. யானையெ . ஙஉ . ) (கா-) 

காலமிருத்து - நியமமரணம் . 
காலபாணம் 

காலமீரம் - பளிங்கு . 
தகரைமரம் . 

வ 

காலயுத்தி -- வியாழவட்டமாகிய அறுபதுவ 
ண_ : கா - கறுப்பு . வண -- இலை , ) 

ருடங்களிலே ஐம்பத்திரண்டாவது வருஷம் . 
காலபரம்- 1 , சித்துருவத்துவ நான்கினி ( சோதிடக் .) (காயுதி ) 
லொன்று . ( வாசுதே. உக : க .) 2. ஞாநசித்தி 
விற்சொல்லிய மூலாவத்தைக்குட்காண்பிக்கப்ப 

காலர் - 1. சிவலோகத்திலே பூருவதிசை 
இம் அவாந்தராவத்தாபேதம் பதினொன்றில் போலக்கஞ்சேவிக்கும் ஏகாதச முக்கிய கணே 
ஓன்று . (சி.சி. சா : ச 0 . ஞாநப் . ) 

சுவரரிலொருவர் . ( வி - ணி . உ.சுச . ) 2. வாயுமூ 
காலபரிச்சேதம்- ஒருகாலத்துண்டு ஒரு 

ர்த்திக்கு ஈசுவரராகிய ஈசாநர் . ( சி- லி . 

ச . உரை . ) 
காலத்தின்றென்பது . (காவரிவெ 28) 

காலருத்திரன் 1. சகச்சிராகமங்கேட்ட 
காலபாசன் ஒருபூதத்தலைவன் . ( உ - ம் .) 

ஒருவன் , ( த.நி. போ . கரு அ . ) 2. சங்காரம் 
“ வியாக்கிரன்காலபாசன் றசமுகன்கு முதன் 

பண்ணும் ஸ்ரீகண்டமூர்த்தியினே வற்படி அசு 
பானு " ( கந்தபு . ஏமகூ . கக . ) 

த்தாத்துவ சங்காரஞ்செய்பவர் , இவரிடத்தில் 
காலபுருடம்- 1. ஒரு வடமொழிச்சோதி ஞாநசத்தி பதிந்தமையால் ஞாநமே பிரதாகமா 
-நூல் . 2. காலசக்கரம் . (காவஷ) யிருக்கும் . (சி.சி.க : ஙச.சிவாக் .)( காஜம்) 


. 


காடை 


ஞாந . 


1 


834 


காலன் . 


அகூரு . 


காலாதீதன் . 


- 


காலல்- 1. ஒளி முதலியலீசல் . ( உ - ம் . ) ணியில் யமனுக்கு ஏவல்செய்வோனென்பர் . ) 
" வெய்யவெங்கதிர்கால் செம்பொன் " ( திருவி 3. இரண்டாம் வசுவின்மகன் . ( வி - ணி உருசு ) 
ளை . இரசவாத . ங o . ) 2. கொப்பளித்தல் . ( சூ . 4.உபக்கிரகங்களிலொன்று . ( உ - ம் . ) " கால 
நிகண் . க . சாரு . ) 3. சத்திபண்ணல் . ( உ - ம் ) ற்குத்தேண்மறிகந்நிகொறிகுளிர்தண்டுவிடை ” 
போடிரிகான்ற சோறா " ( காஞ்சிப் . நகரப் . ரு . ) ( விதாக . குணாகுண . ருக .) 5. காந்தபாஷாணம் . 

காலவம் -- வெள்ளிலோத்திரமரம் . ( மா @ 6. சதருத்திரருள் பமதிக்கிலிருக்கும் தசருத் 
வ ) 

திரருள் ஒருவன் . ( வி - ணி . உஎஸ் .) 7. சநி . 8. 
காலவழதிவன்- 
ஒரு முறிவன் , ( உ - ம் .) " கா | ரிலொருவன் . ( சேதுபு . சக்கர , கக .குறிப்பு 

நீலபாஷாணம் , 9. பிரமாவினது வியூகர்மூவ 
லவமுநிவன் முன்னங்கமலமின்றழுவுங்காமர் 

ரை . ) ( கா ) 
மாலவன் றன்னை நோக்கி " ( சேதுபு. சக்கர . ச .) 
காலவயிரவர் சங்கா ரவயிரவர் . ( த . நி . 

காலா - ஒருமீன் . 
போ . உசு.க.) ( காெெவாவம் ) 

காலாக்கி - 1 , உபநிடதமுப்பத்திரண்டி 
காலவழ - காலத்தை முறைபிறழக்கூறு 

னொன்று . 2. ஊழித்தீ. 3. ஒரு புவநேசுவ 

ரன் . (உ - ம் .) “ காலாக்கிநியாதி அநாசிருதாந்த 
தல் . ( தொல் . சொல் . கக . சேனா ) 
காலவாகுபெயர்- காலத் தினியற்பெயர். புவகேசுவரர்களுள் ” ( சி . சி . அ: டு . ஞாகப் .) 

4. ஒரு ருத்திரன் . 5. நிவிர்த்திகலையில் பிரு 
அதற்கியைந்த பிறிதொன் றற்குச்சொல்லப்பட் 
வெருவது . காரறுத்தது என்பதிற்போல . (நன் . திவிதத்துவத்திலுள்ள ஏற்றெட்டுப்புவாங்க 

ளுளொன்று . (சி - லி . கிரி . உக . உரை . ) [ கா , 
உ கூ 0 . உரை .) 

காலவாதிமதம்-- காலமே பரப்பிரமமென வாழி ) 
வாதிப்பவன் மதம் . ( த.நி. போ . உக . ) 

காலாக்கி நியுருத்திரம் - யசுர்வேத உபநிட 
காலவிடைநிலை - காலத்தைக்காட்டும் வினை தத்தொன்று . ( கந்தபு . நவ . அ . ) 
யிடைநிலை . ( நன் . கசஉ . முகம் . ) 

காலாக்கி நிருத்திரன்- 1 . 

1. சங்காரத்தொழி 
காலவிதம் - காலநியமம் . (உ - ம் .) " விளம் லியற்றுதற்கருத்தா . ( சி . சி . க ; ஙசு . ஞாநம் ) 
பாநூல் காலவிதம் " ( சைவச . ஆசாரி . அச . ) ( சங்காரத்தொழில்: பிரமாண்டநிலய காலாக்கி 

காலவிரைவு - காலத்தின் விரைந்தநடை . நியுருத்திரற்கு மத்திமப்பிரளயத்திலே தமதி 
( சூ . நிகண் . க. அக . ) 

ருப்புத்தொடங்கிச்சொர்க்கபரியந்தம் சங்கார 
காலவுரிமை-- திணையைந்தினையும்பற்றிவ கிருத்தியம் , ப . பா . வி . சு . ) 2. சிவலோகத்தில் 
ரும் ஐவகையுரிமைகளுளொன்று , ( தொன் . தக்ஷிண திசையோலக்கஞ்சேவிக்கும் பதினெ 
ககரு , ககாக , உரை . ) 

ட்டுக்கணே சுவரிலொருவன் . ( வி - ணி , உசுச ) 
காலவோரை - ஞாயிறு முதல் ஏழுநாட்க 

காலாங்கன் - மூர்த்தபாடாணம் . 
ளிலும் உதயந்தொடங்கி இரண்டரையிரண் 

காலாட்டம் - 1 , நடைச்சுருக்கு . 2. முய 
டரைநாழிகையாக முறையே ஆதித்தியன் , சுக் 

ற்சி , 
கிரன் , புதன் , சந்திரன் , சனி, குரு , சேய் காலாடி -1. முயற்சியுடையோன் . 2. திரி 
என்னுமிவர் ஊணென்று நானூற்றிருபது நா 

வோன் . 3. பள்ளர்தலைவன் . 
ழிகைகளையும் பிரித்தறியுங்காலம் , ( உ - ம் . ) காலாடுதல்- முயலல் . 
" வையந்தரும் புதன்வாரத்துக் காதியில் வாட் காலாணி- மேற்கூறைக்கம்பினடியினுள்ள 
கணல்லாய் , வெய்யவன் வெள்ளிபுதன்மதிகாரி வாணி . 
வியாழன் சேயென் ,றையவிரண்டரை நாழிகை காலாத்தியயாபதிட்டம் - ஏதுப்போலியு 
காலவோரையடைவே , யெய்தியவாரத்திற்கை ளொன்று . ( தர்க்கபா. எஎ , எஅ . ( காலாகல ) 
ந்ததற்காறெனுமெண்பெறவே ” ( விதாந . குணா யாவழிஷ : கா e ; சு -க .) கடத்தல் . சுவ 
குண , ருஉ , ) 

அடி- சொல்லப்பட்டது , சேர்க்கப்பட்டது . 
காலன்- 1. இயமன் . ( உ - ம் .) " காலனைக் 
காலாற் செற்ற வண்ணல் ” ( கூர்மபு . பதிக . ரு . ) 

கழிந்தகாலத்திற்கூட்டப்பட்டது என்பது பொ 
( ஆன்மாக்களின் காலத்தைப்பார்த்தலால் வந்த 

ருள் . ) 
பெயர் .) 2. இயமனுக்கு மந்திரியாய் உயிர்களி 

காலா தீதன்- ஈசுவரன் . ( உ - ம் . ) " காலாதீ 
னிறுதியறியுந்தொழிலையுடையவன் . ( உ - ம்.) தனை ஈசுவரன்சுயேச்சையினாலே காலத்தை 
" துருவன் மெய்ப்புதல்வன் பொருவில்சீர்க்கால யபேக்ஷியாமலே காலத்தையுற்பாதிப்பன் ” ( F 
ன் ” ( கூர்மபு. தக்கன்வமி . 50.) ( சீவகசிந்தாம 1 சி . உ ; இச . சிவாக் . ) ( காலாக ) 


1 


835 


காலி , 


அங்க 


காலேயம் . 


காலாந்தகன் -1 . சிவலோகத்திலே தக்ஷி | கன்றுகாலிசாலியுமேகநத்திடுவாணிபம் பலிக்கு 
ணதிசையோலக்கஞ்சேவிக்கும் பதினெட்டுமு ! ம் ” (சாதகசிர். திசாபுத்தி , கருஸ . ) 10. புன 
க்கிய கணேசரிலொருவன் . ( வி - ணி . உசுச .) | முருங்கை , ( மலையகராதி . ) 11. பூனைக்காலி . 
2. சிவன் . ( உ - ம் . ) " காலகால கிரீசகாலாந்தக (உ - ம் .) " நற்பாலகநேயஞ்சரிகாலிப்பறழ் ” ( தை 
(சிவரக . தேவி நாட் . கா . ) 3. யமன் . ( காலத்தி ல . தைலவ . க எ . 
லுயிர்க்கிறுதி செய்பவன் . ) [ காஜாதகம் ) காலிகம் -- கரி . 
காலாந்தகழர்த்தம் - மிருகண்டு புத்திரரா 

காலிகை - 1. ஒருமரம் . 2. கருஞ்சந்தநம் . 
கிய மார்க்கண்டேயரைச் சிரஞ்சீவியாக்கிச் சிவ 

3. கருமை , 4. கள் . 5. காக்கை . 6. நரி . 7 . 
ன் காலனையடக்கிய கோலம் .( சிவபரா. கஉச . ) புடற்கொடி . 8. மயிரொழுங்கு . 9. மேகவரி 
காலாந்தகழர்த்தி- காலாந்தகமூர்த்தத்தி 

சை . 10. மாசாந்தரங்கொடுக்கும் வட்டி . ( மனு . 
னின்ற சிவன் . (சிவபரா . கஉ ங . ) 

விவகாரச்சிற . , அ . அத்தி . கரு கூ . ) 11. யோ 

கிரி . இது : தேவிபேதமூர்த்தங்களிலொன்று . 
காலாந்தரம் - 1. இடைக்காலம் . 2. கால 

12. வருணன் மனைவி . ( காவிகா:) 
பேதம் . ( உ - ம் . ) " கங்காளமாமாகேள் காலாந் 
தரத்திருவர் ” ( திருவாச . திருச்சாழ . கக . ) 

காலித்தல் - உதித்தல் . 
காகாதா : கூவா - நடு , வேறு . ) 

காலியம் - விடியற்காலம் . ( காது ) ) 
காலா நுநாதி -1. ஊர்க்குருவி . 2. சாதகப் 

காலியாங்கட்டி - ஒரு சிறு பாம்பு . 
புள் . 3. வண்டு . ( கானா ம் நாறு : காடு 

காலியாந்துவரை - ஒரு துவரை . 

. 

காலிலி - 1. அருணன் . 2. காற்று . 3 . 
சந-நாதி - பாடுதல் , சத்தஞ்செய்தல் .) 

பாம்பு . 4. மீன் . ( 1 , 2 , 3. சூ . நிகண் . கக : 
காலாபகம் - காதந்திரமென்னும் வடமொ லகரவெ . கஅ . ) 
ழிவியாகரணம் . ( காஜாவக ) 

காலிறல் - ஒரிறால் . 
காலாமசூத்திரம் - அங்கோத்திரங்காயமெ 

காலீசன் - 1. சிவன் . 2. வருணன் . 
ன்னும் நூலின் பகுப்புக்களுள் ஒன்றன் பெயர் . காலீயகம்- மரமஞ்சள் . 
இதிற்பிரத்தியட்சத்தினிலக்கணங் கூறப்பட்டு காலுடியம் - 1. அழுக்கு . 2. இணங்கா 
ள்ளதென்பர் . ( மணிமே . உ அசு . குறிப்பு . ) மை . 3. கலங்கல் . ( 

காஷிய ) 
காலாயசம் இரும்பு . ( காலாயலி 

காலுதல்- 1 , கக்குதல் , ( உ - ம் . ) “ நிறங் 
கா - கறுப்பு . கயஹி -இரும்பு . ) 

கால்வனவாய் ” ( வாண . ஙஎல . ) 2. சிந்தல். 
காலாயுதம் - கோழி . (உ- ம்.) காலாயுதக் ( உ -ம் . ) " தாதுகாலுலே முகை" ( திருவிளை 
கொடியோனருளாயகவசம் ”(கந்தரல . அசு.) பன்றிக்குட்டிக்கு . 20.) 3. பொழிதல் , 4 . 

வடிதல் . 5. விடுதல் . 
( காஜாயய ) 

காலூரம் -- தவளை . 
காலாரித்துவம் --- மகேசுரனது இருபத்தை காலேகம் -1. கலவைச்சாந்து . 2. முத்து . 
ந்து மூர்த்தத்தொன்று. 

(புறப்பொருள்வெ . அரும்பத .) 
லாவதி - கால எல்லை . ( காவாவயி ) காலேகவண்ணம் காலேகம் . (சூ. நிகண் . 
காலாழ் - சேறு . ( உ - ம் .) " காலாழ்களரின் ” சு : கச . ) 
( வள் . 500.) 

காலேசுரவாதி- காலந்தானே கடவுளென் 
காலாழி - கால்விரன் மோதிரம் . (சிந்தா .) று சொல்லுகிறவன் . இவனுக்குக்காலதத்துவ 
காலாள் நால்வகைத்தானையினொன்று . 

ப்பிராப்திதானே மோக்ஷம் . (சி . சி.அ: கஉ . 
வண்டு . ( உ - ம் .) " காலாறு பாயுங் ஞாநம் . ) 
கலைசையே " ( கலைசைச். கங . ) 

காலேசுவரி - காலதத்துவத்திற்கபிமான 
காலாறுதல் - ஒய்தல் . 

தேவதை . ( சி . சி . உ : எக . சிவாக் . ) 
காலி- 1. இலங்காதீபத்துள்ள ஒரு நகரம் . காலேயகம்- மரமஞ்சள், 
2. ஒரு சத்தி . 3. ஒழிவு . [ இந்துஸ் . ) 4. கழி காலேயம் -1. அகில் , 2. கத்தூரிமஞ்சள் . 
வுநாள் . 5. கள் . ( பிங்கல . ககசு சு . ) 6. காட்டு 3. கலியிற்பிறந்தது . 4. கலியினாற்காணப்பட் 
முருக்கு . 7. காலியாந்துவரை . 8. காலையு டது . 5. கலியினுடைய பொருள் . 6. கலியு 

(உ - ம். ) " நாற்காலி , முக்காலி " ( வழ டையவரவு . 7. கலியைத்தெய்வமாகவுடை 
க்கு .) 9. பசுக்கூட்டம் . ( உ - ம் .) " கதிபெறு யது . 8 , கள் . 9. பசுக்கூட்டம் . (உ -ம்.) “ நீர் 


கால 


காலாறு 


836 


காவலன் . 


அங எ 


காவிதிமாக்கள் . 


வித ) 


நிலத்துப்புல்லினானின்புறூஉங்காலேயம் ” ( நா . லன்பாலொன் றிக்கலந்திடவுங் காண்பேனோ 
க : சுரு . ) 10. மோர் . ( 1 , 2. மலையகராதி .) ( தாயு . காண்பேனோ. உ . ) 3. காவலில்லான் , 
3 , 4 , 5 , 6 , 7. மாபாடியம் ,) 

(சிந்தா.) 4. காவற்காரன் . 5. நாயகன் . ( உ - ம் ) 
காலோர் 

காலாட்கள் . ( உ - ம் . ) " காலோ கன்னல் வரிச்சிலைபிரத்தகாவலவோ ” ( கந்த 
ர்காப்பக்காலென ” ( மதுரைக் . சசக . ) 

பு .காமதக . க.ச.) 5. மெய்காப்பாளன் . ( உ - ம் ) 
காலை - 1. அடைப்பு . 2. ஒருமீன் , 3. சம " இணையில் காவலனுய்த்திட " ( கந்தபு . மேரு. 
யம் , 4. சூரியன் . ( பதிற்றுப் . ) 5. தொழு ருக . ) 
வம். 6. பகல் . (சிந்தா . ) 7. பள்ளியெழுச்சி காவலாளர்- 1. காப்போர் . 2. காவற்கா 
முரசு . ( உ - ம் . ) “ மெல்லியான்செவிமுதன்மேல் 

ரர் . 
வந்தான்காலைபோ - லெல்லாந்துயிலோவெடுப் காவளை - பேய்த்தும்பை , ( சட்ட , அருச . ) 
புக " ( கலித் . எம் . ) 8. பொழுது . ( உ - ம் .) காவற்கடவுள் - திருமால் . ( சூ . நிகண் . க : 
" மாலைவாராராயினுமாணிழை - காலைகாண்கு கச . ) 
வமென " (சிலப் . வேனில் , கககா. ) 9. விடிய காவற்கணிகையர் - களத்தாடுங்கூத்திகள் . 
ற்காலம் . ( உ - ம் . ) " காலைக்கமலம் ” ( இரகு . ( உ - ம் , ) காவற்கணிகையராடற்கூத்தியர் ” 
மாலை . கஉ.அ.) 

(சிலப் . இந்திர கும் . ) 
காலைக்கடன் 

உதயகாலத்திற் செய்யவே காவற்கலி -- வாழை . ( மலையகராதி . ) 
ண்டிய நித்தியகருமம் , 

காவற்காடு - நால்வகையரணினொன்று . 
காலைழழவு 

எழுவகை முழவுகளுளொ காவற்காரன் - காவல் செய்பவன் , 
ன்று ; அது : துடி . ( சிலப் . அரங்கே . உரை . காவற்கூடம் - 

1 , காவல்வீடு . 2. மறி 
அ . பக் . ) 

காவற்சாலை - யற்சாலை . 
காலை வெள்ளி- விடிவெள்ளி 

காவற்பெண்டிர் - செவிலித்தாயர் . ( உ - ம் . ) 
காலோசிதம் உத்தமகாலம் . ( காலொ " குறுநடைப்புதல்வர்க்குக் - காவற்பெண்டிர்கடி 

ப்பகையெறிந்து ” ( மணிமே . எ. காதை . ருஎ, 
காலோலம் - அண்டங்காகம் . 

காவன் - சிலந்திப்பூச்சி . 
காலோர்-- காலாட்கள் . ( உ - ம் . ) " காலோ 

காவா- காட்டுமல்லிகை. ( மலையகராதி . ) 
ர்காப்பக்காலெனக்கழியும் " ( மதுரைக் . சசக . ) 

காவாய்- ஒருவகைப்புல் . 
காவகா - சேங்கொட்டை . ( மலையகராதி .) காவாரம் - நீர்ப்பாசி . ( காவாரா ) 
காவட்டம்புல்- மாந்தப்புல் . 

காவாலி -- வீண் பிதற்றன் . ( வழக்கு . ) 
காவட்டை 

காவாள் - காக்காரர் , சுமைகாரர் . 
காவடி 1. கா . 2. காவுதடி . 

காவாளை - 1. காட்டு மல்லிகை .2. காய்வே 
காவணம் - 1. பந்தல் . ( உ - ம் . ) நீக்கமி 

ளை . ( 1 , 2. மலையகராதி .) 
ல்கதலிகைநெடிய கேதந - மேக்குயாகாவணமி காவி- 1. அவுரிமருத்துண்டை . 2. கரு 
சைத்தந்து ( கந்தபு . வரைபுனை . அ . ) 2. மண் 

ங்குவளை . ( உ - ம் .) " காவிகண்பலர் தருகயங்க 
டபம் . ( உ - ம் ) " தேவாசிரயனெனுந்திருக்கா 

ளோர்பல " ( கந்தபு . வரைபுனை . உங .) 3.க 
வணம் ” ( பெரியபு. திருக்கூட்டச் . உ . ) நொச்சி . 4. கள் . 5. கறுப்புச்சாயம் ; 6. கா 
காவணவன் -- ஒருபுழு . 

விக்கல் . 7. காவிமண் . [ இது செம்மண் . ) 8 . 
காவணன் - புழுக்கூடு . 

செங்கழுநீர் . ( உ - ம் . ) " கந்தனையிரத்தமுப்பலை 
காவதம் - காதம் . (உம் .) " காவதம்பலவா பருஞ்சாய்கோரைகாவிசம்பங்கி குட்டம் " ( தை 
யான்று ” ( கந்தபு . இந்திரனரு. க . ) ( இது : 

ல , தைலவ . கஅ .) 9. பற்காவி . 10. மிதப்பு . 
விகாரம் . ) 

( 4 , 6. சூ . நிகண். கக : வகரவெ . கஉ . ) 
காவந்து - எசமாகன் . ( இந்துஸ் . ) 

காவிதிப்பட்டம் - பாண்டி நாட்டு வேளாள 
காவல் - 1. அரண் . 2. கவசம் . (சிந்தா .) ரில் உழுவித்துண்போர் அரசனாற் பெறுவதோர் 
3. காத்தல் . (உ -ம் .) “புனங்காவலன்றிவள்பூ பட்டம் , ( உ -ம் .) “ எட்டிகாவிதிப்பட்டந்தால் 
ண்டதும் ” ( வாண . அ o . ) 4. சிறைச்சாலை , 5 . கி ” (மணிமே. ச . காதை . ரு.அ. உரை . ) 
மதில் . ( தைல , தைலவ .) 7. வேலி . 

காவிதிமாக்கள்- காவிதிப்பட்டங்கட்டின 
காவலன் 1. அரசன் . ( உ - ம் . ) " காவல் - அமைச்சர் . ( உ - ம் . ) " செம்மைசான் றகாவிதி 
னாணையினடைந்தவில்லதனை ” (இராமா , கார் மாக்களு - மறநெறி பிழையாதாற்றிவினாழுகி , 
மு . சு o . ) 2. கடவள் . ( உ - ம் . ) " அருட்காவ (மதுரைக் . சாக்க . ) 


கரு 


( 


837 


காவேரம் . 


அஙஅ 


காழ்த்தல் . 


1 


காவிதியர் 1. கணக்கர் வழியினுள்ளார் . காவேரி 

மைசூர் , கோயம்புத்தூர் , தஞ் 
( சூ . நிகண் . உ : உஉ . ) 2. மந்திரிகள் . 

சாவூர் முதலிய நாடுகளிற்பாயும் சத்த நதிகளி 
காவியம் காப்பியம் . ( உ- ம் . ) " சைவகா லொன்று . ( காவிரி பார் . ) 
வியங்கள் - கல்லார் ” ( மருதூரம் . ருஎ . ) ( கா 

காவேரிமாகாத்மியம் 

ஒரு வடநூல் . 

இஃது ஆக்நேயபுராணத்தின் இரண்டாம்பாக 
வ ) 

த்துள்ள தென்பர் . ( மணிமே . அசு . பக் .) 
காவியலிங்கம் - தொடர்நிலைச்செய்யுட்கு 

காவேளை- காய்வேளை . 
றிப்பணி . ( குவல . சு 0. ) 
காவியன் - சுக்கிரன் . ( இராசவைத் .) காவோலை - பனையிற்காய்ந்த ஒலை . ( வழ 
காவியா- கடலிலே நங்கூரம் போடப்பட் க்கு . ) 
டிருக்குமிடத்தைக் காட்டுவதற்காகத்தொடுக்க காம் -1. அழகு . ( ஆ . நிகண் . அ : சு . ) 2 . 
ப்படும் ஒரு மிதப்பு . 

இருப்புநாராசம் . ( உ - ம் . ) “ காழிற்சுட்டகோழூ 
காவியார்த்தாபத்தி -- தொடர்நிலைச்செய்யு ன் ” ( பொருநரா. கலரு . ) 3. இரும்பிலி என் 
ட்பொருட்பேறணி . ( குவல , நக .) ( காவனும் பூண்டு , 4.உறுதி . (உ - ம்.) " காழாய்கொ 

ண்டு கசடற்றார் தஞ்சாரல் ” ( நாலடி . கீழ்மை 
சுய ; சூவதி ) 

உ . ) 5. ஏழுமணிக்கோவையாகியமேகலை . ( திரு 
காவிரி- காவேரி ; [ இது : சோழதேசமத் | முரு . கசு . அடி , உரை . ) எண்கோவை மேக 
தியிலுள்ளது . (உ - ம் . ) " காவிரிவைகியகாலத்தி | லையுமாம் . 6. ஒளி . 7 , காழென்னேவலும் , 
னும் " (வாண . எக .) (காவேரி என்பதன் மரூ தெரிநிலைவினைப்பகுதியும் , பெயரெச்சத்தொ 
உ என்பர் . இதற்கு , கவேரம் என்னும் மலையி கையும் . 8. கருமை . ( உ - ம் .) " எண்ணெய் நீ 
னின்றும் இழிந்ததென்றும் , கவேரனென்னும் வியசுரிவளர்நறுங்காழ் ” ( குறிஞ்சிப் , க o எ . ) 9 . 
அரசனுக்கு மகள் என்றும் பொருள் . ( இராமா . கழி , கைமரம் . (உ -ம் .) “ காழ்சோர்முதுசுவர்க் 
அகத் . சசு . உரை . ) 

கணச்சிதலரித்த ” (சிறுபா. கஙக .) 10. காம்பு . 
காவிரிப்புதல்வர் - வேளாளர் . (உ - ம் .)" பர ( உ - ம் . ) " கண்டிரணோன்காழ்திருத்தி " ( புற 
ப்புநீர்க்காவிரிப்பாவைதன்புலவர் ” (சிலப் . நாடு , நா . கரு . ) 11. குற்றம் . 12. தடி , ( ஐங்குறு . ) 
கச்அ .), ( கங்கைநீர் காவிரி நீராதலிற்கங்கை 13. தறி . (உ -ம் .) “ கவைத்தாம்பு , தொடுத்த 
புதல்வரைக்காவிரிப்புதல்வரென்றார் .) காயீன்றல் குல் ” ( பெரும்பா. உச்ச ) 14.தூண் . 

காவிரிப்பூம்பட்டினம் ஒரூர் . (இது: சோ ( உ -ம்.) " மணிகண்டன்னமாத்திரட்டிண்காழ் 
ழநாட்டிற் கடற்கரைக்கணிருந்ததோர் பழைய 

( நெடுநல் , கக்க . ) 15. நாராசம் . ( உ -ம் . ) " கய 
நகரம் . ( புறநா . அரும்பத .) 

த்துவாழ்யாமைகாழ்கோத்தன்ன ” ( புறநா.எ ..) 
காவிளாய் 

16. பரற்கல் . 17. பரிக்கோல் , குத்துக்கோல் , 
1 , காய்வேளை . 2. கொ ( உ - ம். ) “ காழ்வரைநில்லாக்கடுங்களிறன்னோ 
காவிளை . . 

ன் ” ( கலித் . ருரு ) 18. பளிங்கு . ( சூ . நிகண் . 
காவினன் இந்திரன் . ( உ - ம் . ) “ காமர் ” சு ; கஉ . ) 19. மணிவடம் . 20. மநவுறுதி . 
( பார் . ) 

( உ - ம் . ) " காழ்கொண்டவில்லாளைக்கோலாற்பு 
அலரி . ( மலையகராதி .) ( கவீ ) டைத்தலும் ” (திரிக , ஈ .) 21. மரவயிரம் . ( சூ. 
ரம் , கரவீரம் என்றாயிற்று . ) 

நிகண் . ச : சசு .) 22. மாலை . ( உ - ம் .) " ஒரு 
காவு - 1. ஒருமந்திர மை . 2. பலி . 

காழ் - விரன் முறைசுற்றிமோக்கலும் ” ( கலித். 

ருச .) 23. முத்துவடம் . ( உ - ம் . ) “ காழ்விரி 
காவுதடி -- காத்தடி . 

வகையாரமீவருமிளமுலை ” ( கலித் , ச .) 24 . 
காவுதல் - , . 

சுமத்தல் , தோளாற் சுமத்தல் . விதை . ( பெரும்பாணா. கங .. ) 
( புறநா . கஙக . உரையில் காவிய என்பதனால 
றிக , காவியவென்பது மூலத்தில் " சுவலழுந்த 

காழ்த்தமை - கொல்லத்துணிந்தமை , ( உ - ம் ) 
ப்பலகாய ” என விகாரப்பட்டது. ) 

அவன் கருமங்காழ்த்தமைகண்டவர்தம்முளா 

ன் ” (சிந்தா , நாமக . உக ங . ) 
காவுவோர் -- காக்காரர் . ( சுமப்போர் . ) 

காழ்த்தல் 
காவேரம் - 1. ஒரு தேயம் . ( உ - ம் . ) " கழு 

1. உறைத்தல் . ( பிங்கல . 

ககசுங .) 2. முற்றுதல் . (சிந்தா.) 3. வயிரங் 
நீர்கமழுங்காவேரங்கலந்து சிந்தைகளிகூர்ந்தே ” 

கொள்ளல் . 
( வேதாரணியபு . சூசுமார. அ . ) 2. குங்குமம் . கொல்ககளையுநர் - கைகொல்லுங்காழ்த்தவிடத் 

( உ - ம் . ) " இளை தாகமுண்மரங் 
[ காவொம் ) 

து ” ( வள் . அஎக .) 


காவீரம் 


5 


. 


838 


காளகண்டிதிவசம் . 


அகக 


காளாமுக்ன் . 


| 


காழ்ப்ப - மிக , அதிகமாக . (உ - ம் .) " ஒண் என்பதனாற் பெறப்படும் . ( விதாந . குணாகுண . 
பொருள்காழ்ப்பவியற்றியார்க்கு " ( வள் . எசு o . ) எக . ) 

காழ்ப்பு - 1. காரம் , 2. மரவயிரம் . ( சூ . காளகம் - 1. எக்காளம் . 2. மருக்காரை , 
நிகண் . ச : சசு .) 3. வயிரம் . ( உ - ம் . ) " மாவ ( மலையகராதி . ) 
கல்காழ்ப்பு ” ( சேதுபு . மங்கல . கரு . ) 

ாளகூடம் ஆலாகலம் , நஞ்சு . ( உ - ம் . ) 
காழ்லை - அகிற்பூ , ( உ - ம் .) " ஆரங்காழ் " ஒங்கியகாலகூடம் விட்பாற்பரந்தாலென ( அ 
வைகடியிரும்புன்னை ” ( குறிஞ்சிப் , கூகூ . ) ரிச்சர் . நாட்டு , உ . ) ( கா @ க-48 ) 
காழகம்- 1. ஆடை , ( உ - ம் . ) " பன்னிற 

காளங்கன்னாதம் - வெண்கன்மலை . 
க்காழகவுடையர் ” ( கந்தபு . அயனைச்சிறை நீ . 

காளச்சிலை -- வயிடூரியம் . ( சட்ட . கங . ) 
கஅ .) 2. கடாரமென்னுமூர் . (பிங்கல , ங கூருக ) 

காளத்தி -1. ஒரு சிவஸ்தலம் . 2. ஒருமலை . 
3. கருமை . ( உ - ம் .) “ காழகமுகத்தர் ” ( கந்த 

காளபதம் - மாடப்புறா. ( சூ . நிகண் . ங 
பு . அண்டகோ. கச . ) 4. கைச்சரடு , ( உ - ம் .) 

சுக . ) 
வினைமாண்காழகம் வீங்கக்கட்டி ” ( கலி . எ . ) 5 . 

காளபந்தம் - ஓர் விளக்கு . 
பயங்கரம் . ( உ - ம் . ) " காழகந்தரு சங்கிலிகரண 

காளபம் - போர் . 
மும் ” ( செந்தூர் . ந : கஉ . ) 

காளம் -1 . அவுரி . ( மலையகராதி , ) 2. ஊது 
1. ஒரு தேவதை. 2. சீகாழி (உ - ம் . ) கொம்பு . 3. எட்டிமரம் . ( சூ. நிகண் . சா : உஅ ) 
" பரமன்காழியில் - வந்தனை நோற்றநாள் " ( கந் 4 . ஒருமலை . 5. கருமை. 6 . 
தபு . குமாரபுரி . உஉ ) ( " இழைதவழ்கொம் கண்டி திவசம் . (உ - ம் . ) " திருக்கலையுறுமுப் 
மைவனமுலைக்காளியிறைஞ்சலாற் காளியம்புரி | பதுகாளம் ” ( விதா . குணாகுண . எக .) 8. 
யென் - மழகியவொரு பேரிக்நகர்க்குற்றதன்றி நஞ்சு. 9. பாம்பு . (சீகாழிப்பு. சுஉ .) 10. மே 
யுங்காளியனெனுமோர் - புழையெயிற்றுரகவே 

கம் . ( 2 , 5 , 6 , 8. சூ . நிகண் . கக : ளகரவெ . 
ந்தனாற்காளிபுரமெனும் பேருமன்றுளது என் 

கக . ) ( கா ) 
னும் சீகாழிப்புராணச்செய்யுளால் இதன் கார 

காளழகி- சத்தமேகத்தொன்று . அது . கன் 
ணத்தையறிக . காளி என்பது காழி என்றாயி 
ற்று . ) 

மழையைப் பொழிவது . ( கந்தபு . திருவவ . கஉ . 
காழியர் - 1. அப்பவாணிகர் . 2. உப்புவா 

) 

காளமேகன்- ஒரு புலவன் . 
ணிகர் . ( சூ . நிகண் . கக : ழகரவெ . எ .) 3. பிட் 
டுவாணிகர் . ( உ - ம் . ) " காழியர்கூவியர்கண்ணொ 

காளவஞ்சரம் காளஞ்சரமலை . ( உ - ம் .) 
டையாட்டியர் ” (சிலப் . இந்திர , உச. ) 4. வண் 

" கந்தமாதரமுயர்காளவஞ்சர - மந்தமில்சித்திர 
ணார் . ( உ - ம் . ) " காழியர்- கௌவைப்பரப்பின் 

கூடம் " ( வேதாரணியபு . சூசுமார . கா . ) ( காள 
வெவ்வுவர்ப்பொழிப்ப ” ( அகநானூறு . களிற் ஞ்சரம் , காளவஞ்சரமென்றாயிற்று .) 
றியானைநிரை . அக .) 

காளவதம்- சுடுகாடு . ( சூ . நிகண் . ரு : ருக . ) 
காழியர்கோன் - சம்பந்தன் . ( உ - ம் . ) " கர 

1. கழுதை, ( சூ . நிகண் . க : 
ண்டமலிதடம்பொய்கைக்காழியர்கோன் 2 ( 

பெஉக. ) 2. நீறுசுடுங்காளவாய் , 3. பெருங்கு 

ரல்வாய் , 
ரியபு . திருநா . உ ங ங . ) 

-- மகாகாளன் . ( உ - ம் , ) " கட்டுரை 
காழோர் - குத்துக்கோற்காரர் . ( உ - ம் . ) " கா 

( பார் . ) 
ழோரிகழ்பதநோக்கிக்கீழ - நெடுங்கையானை ” 

காளாஞ்சநன்- தாணு அஷ்டகரிலொருவ 
(பெரும்பாணா, நகங . ) 

ன் . ( வி - ணி . உ எசு 
காளகண்டம் - 1. குயில் . 2. மயில் . கான காளாஞ்சி -1 . எச்சிற்படிக்கம் . ( வழக் .) 2. 

கானா- கருமை . க 
கண் : 

தாம்பூலக்கமலம் . ( உ - ம் .) “ நவரத்நகாளாஞ்சி ” 
கண் - கழுத்து ) 

( சிவரக . தேவி நாட்டியம் , க .) 3. வாதநோய் . 
காளகண்டி ஏழு திவசங்களிலொன்று ; 

காளாத்திரி - பாம்பின் நச்சுப்பல்லினொன் 
அது : கலியுகாதியிலிட்ட சுத்த திநம்வைத்து 
நூற்றெண்பத்து மூன்றுக்கு ஈந்துபோகவிட்டு 

று . (திருமுரு. கசஅ , உரை .) [ காவாஜி ) 
நின்ற சேடம் முப்பது நாள் . ( உ - ம் . ) " கருது காளாம்பி- காளான் . ( உ - ம் . ) " பூழி பூத்த 
ங்கலிகாளகண்டியுந்தீதெனக்காட்டினரே” ( வி புழற்காளாம்பி " (சிறுபா . கஙசு . ) 
தான . குணாகுண . எஅ , எகூ .) 

காளாமுகம் - அகப்புறச்சமயமாறனுளொ 
காளகண்டிதிவசம் - ஸ்ரீ திவசத்தின் பின் ன்று . ( கந்தபு . நவ . உ . ) 
முப்பது நாள் . அது ; " கலையுறுமுப்பதுகாளம் ” காளாமுகன்- சிவன் படிகமும் புத்திரதீப 


உரை . 


கரளன் 


839 


காளிங்கன் 


அச O 


காற்பனிகதேகம் . 


மாக . ] 


காளி 


உக . உன் 


மணியுந்தரித்தமூர்த்தியாய் அருள்வரென்பர் . காளிதம் - 1.கறுப்பு.2.களிம்பு . ( உ - ம் . ) “ தா 
( கந் . நவ.ரு. ) 

மிரத்துக்குக் காளிதஞ்சகசமாயிருக்குமாறு போ 
காளாழகிதாநம் - 1. சத்திரியனாற் செய்யல (சி . சி . உ . எசு . மறை ) ( 1. காவிது . 2 . 
ப்படுந்தாநங்களிலொன்று . நி . போ ; உரு ) 
2. பயங்கரமுகரூபதாநம் . ( வி - ணி . ) ( காலர் 

காளிதாசன் -- விக்கிரமாதித்தராசனுடைய 
விடா ந 8 ) 

சபையிலிருந்த தன்வந்தரி , சபணகர் , அமரசி 
காளாராத்திரி - ஐம்பத்தொரு ருத்திரசத் சிங்கர் , சங்கு , வேதாளப்பட்டர் , கடகாப்பரர் , 
திகளிலொருத்தி . ( வி - ணி . உசக , உஎஎ . ) வராகமிகிரர் , வரருசி என்னும் எண்மரினுஞ் 
( காஜாராதி ) 

சிரேஷ்டராய் மேகதூதம் , இரகுவம்சம், குமார 
காளான் - : 

ஆம்பி ; அஃது : அவற்காளான் , ) சம்பவம் , மிருதிசந்திரிகை முதலிய நூல்களை 
கடற்காளான் , குடைக்காளான் , நகக்காளான் , யியற்றிய புலவர் . 
நிலக்காளான் , புற்றுக்காளான் , பேய்க்காளான் , காளிந்தம் - ஏலம் . ( மலையகராதி . ) ( கா 
மரக்காளான் , மஞ்சட்காளான் எனப்பலவகை வி .) 
ப்படும் . 

காளிந்தி -1, கண்ணன் மனைவியிலொரு 
1. இகழ்ச்சி . 2. எட்டிமரம் . 3 . 

த்தி . 2. சகரன்றாய் . 3. தேக்கின் விசேடம் . 
கக்கரி . ( மலையகராதி .) 4. கரியவள் . 5. கார் 

4. நீர்ப்பசு . 5. யமுனையாறு . ( உ - ம் . ) “ காஞ் 
முகம் . ( வில் . ) 6. காலரது சத்தி . அது : வாயு 

சி ” ( பார் . ) 6. - வாகைமரம் . ( மலையகராதி .) (5 . 
மூர்த்தி . ( சி - லி . ஞாந . ச . உரை . உச . பக். ) 7 . 
சாந்திகலையில் சுத்தவித்தியாதத்துவத்திலுள்ள 

காவிநி ) 
பதினெட்டுப்புவதங்களுளொன்று . (சி - லி . கிரி . காளிமம்-- 1 , அஞ்ஞாநம் . ( உ - ம் . ) “ கருதி 

ரை .) 8. சிங்கம் . (இராசவைத் . ) 9. சிவ யத்தடத்துமூழ்குமானவர் தங்கருத்துறுகாளிம 
சத்தி நான்கனுளொன்று . 10. சூலம் 11 . 

ந்தீரும் " ( சேதுபு . சடாயுதீ . கரு . ). 2. கறுப்பு . 
நஞ்சு . 12. பத்திரை. ( உ - ம் . ) சீற்றக் - காளி ( உ - ம் . ) " காகம் " ( பார் . ) 
கடொகையும் ” ( கந்தபு . அசுரர்யாக . ச O. ) 13 . 

காளிமர்த்தநன் - சிவன் . 
பரிமளகந்தி . ( உ - ம் .) " காளிவந்து கலந்தனள் காளிமை - 1. கறுப்பு . ( உ - ம் .) " தங்குதி 
சுங்கைவேய்த் - தோளியும்புயந்தோய்ந்தனள் ” | ண்கரியகாளிமைதழைந்து ” ( இராமா. விராத 
( பாரத . குருகுல . க o அ .) 14. பாம்பினச்சுப் 

ன்வ . கச . ) 2. கறை . 
பல்லினொன்று . (திருமுரு . கசஅ , உரை .) 15 . சாளியன் - ஒரு பாம்பு . ( உ - ம் .) “ அவன் 
பார்ப்பதி . ( உ - ம் .) " கன்னிகாமாட்சி சித்தைகா முன்னோன் பிறழ்துளைப்பற்காளியன் மேன் - ம 
ளிமாமயிடற்காய்ந்தாள் ” ( சிவரக . தாருக . ங o . ) ருமலர்த்தாளுறுத்த ” ( சேதுபு . தேவிபுர . சுசு ) 
16. மணத்தக்காளி . ( இராசவைத். க2 

உஉ .) காளிரம்- மணித்தக்காளி, ( மலையகராதி .) 
காளிக்கம் - 1. ஒருவித நீலச்சாயம் . 2 . காளினியம் - கத்தரி . ( மலையகராதி . ) 
கறுப்பு . 3. பித்தளை . 4. பித்தளைமலை . 

1. எருது . ( சூ . நிகண் . 
காளிகம் 1. உபபுராணம் பதினெட்டி ளகரவெ . கஎ . ) 2. கட்டிளமையோன் . (உ - ம் . ) 
னொன்று , ( பிங்கல . சசரு .) 2. மணித்தக்காளி 

“ மாங்காளையர்கன்றினார் " ( பாரத . குருகுல . 
( மலையகராதி . ) 3. மேகம் . 

கஉக .) 3. பாலைநிலத்தலைவன் . ( உ - ம் .) " கந்தி 
காளிகை ஒரு தேவதை. ( வி - ணி . உ ங , அ ) விடலைகாளை " ( அகப்பொ . அகத் . உ . ) 
( காஜிகா ) 

காற்குளம் - பூசநாள் . ( உ - ம் .) " குருவினா 
காளிங்க நடநம்- காளிங்கனென்னுஞ்சர்ப்ஸ் கொடிறு சூழ்வண்கொற்குளம்பூசம் ” ( சாதக 

சிந் . காலநிக ககா ) 
பத்தின் மீதே கிருஷ்ணன் செய்யுங்கூத்து .( கா 

காற்கோடகன் - கார்க்கோடகன் . 
Son ; நடந.கூத்து . ) 

காற்சரி- காலணியுளொன்று . (சிலப் .) 
காளிங்கமர்த்தநன்- விண்டு . ( யே- ந . காற்பனிகதேகம் - கற்பிக்கப்பட்டதேகம் , 
உழக்கியடக்குதல் . ) 

இது : சிவனுக்குத்தியாகபூசாதிநிமித்தம் அணு 
காளிங்கன்- 1. கலிங்கதேசத்தரசன் . 2. | தியாற்றானே கற்பிக்கப்படுவது . (சி. சி . க: சஎ . 

சதாசிவாதி தேகங்களையொட்டிச்சிவனது 
சத் 
யமுநாநதிதீரத்தில் வசித்த ஒரு பாம்பு . 

ஞாநம்) ( கால நிககெஹ: கால மிக . கற் 
அ.ம ) 

பிக்கப்பட்ட .) 


காளை 


( கா | . 


840 


கான் , 


கானல் . 


காற்பநிகம் - கற்பிப்பது . ( உ -ம் .) காற்ப ( உ -ம் . ) " கான் கொடுத்திடுங்குவளை (இரகு . 
நிகதேகம் ” ( சி . சி . க : சஎ . ஞாநப் . ) 

நாட்டு . உ.அ.) 
காழ்புத்தி- தாளகம் . ( உ - ம் .) “ காற்புத்தி 

கான்மரம் - ஆலமரம் . ( சூ.நிகண் .: கச . ) 
போரைநீயோர்காசெனமதித்து ” ( தைல. தை 

கான்மியம் - கன்மமலம் . ( சி , சி . 4: ஙக . 
லவ . அ o .) 

ஞாநப் , ) 
காற்றடக்கி -1 . திருத்தி . 2. நீர்க்குமிழி . 

கான்மிரநாடு - காஸ்மீரநாடு . ( உ - ம் . ) இப் 
காற்றல் போக்கல் . ( உ - ம் . ) " அடர்மல 

போதணிகான்மிரகாட்டில் " (திருவிளை . கல் 
வாற்றல் காற்றுஞ்- செயறலை நின்றவின்பத்தி 

லானை . எ .) 
ருவுருமுதன்மை போற்றி ( தணிகைப் , நந்தி கான் மூளை -1. 

அநுமான் . (உம் .) “ கஞ் 

சமார்கண்ணன் காலிக்கான்முளை கரங்கள் கூப் 
4 ப . கஉக . ) 
காற்றன் துரிசு. ( சட்ட . சரு . ) 

பி ” ( சேதுபு . இராமனரு. அஉ .) ( கால் - வாயு . 
காற்றடி 1. கறங்கு . ( சூ . நிகண் . எ : சு 0 ) 

முளை - மகன் . ) 2. புதல்வன் . ( உ - ம் .) விழி 
2. காற்றிற் பறக்கும் பட்டம் , 3. நிலையிலி . க்குங்கண் வேறில்லா வெங்கானென்கான்முளை 
காற்றின் சகாயன் -- தீ . ( சூ . நிகண் . க : சக . ) 

யைச்- சுழிக்கும்வினையாலேகச்சூழ்வாய் இரா 
[( ஹொயம் நண்பன் .] 

மா . நகர்நீ . சக .) 

கான்மோதிரம் - கால்விரலணி . ( சிலப் . ) 
காற்று - 1. உயிர்ப்பு . ( தன்வந் , உஎரு . ) 

கான்யாறு முல்லைநிலத்தியாறு , ( உ - ம் .) 
2. சோதிநாள் . (சூ . நிகண் . க : எங . ) 3. பசா 

" குறுஞ்சுனை கான்யாறு ” ( நம்பியகப் . அகத்தி 
சு . ( உ - ம் . ) “ காற்றினமார்த்தனகழுதையார்த்த 

ணை . உஉ . ) 
ன ” ( இராமா . கரன் . ஈஉ . ) 4. வாயு .( உ - ம் .) 

கான்றல்- 1. இருமுதல் . ( உ - ம் .) “ கழிவு 
" காற்றினுமநத்தினுங்கடுமைசான் றன " ( கந்த 

மூப்புறத்திரங்கி வெண்ணரைபொரக்கான்று 
பு . திருநாட்டு , ந . ) 

( வேதாரணியபு . வீரசேன கௌசிகச் . உச . ) 2 . 
காற்று நாள் விசாகம் . ( சூ . நிகண் . க : 

கக்கல் . ( உ - ம் . ) “ அன்னவர் - கான்றுமிழ்ந்தபுன 
எச . ) 
காற்றேட்டி- ஒரு முட்செடி . 

ல் ” ( கந்தபு . மகாசாத் . சக . ) 
காறடி -- மருக்காரை , ( மலையகராதி .) 

கான்தியம் -- காந்தல் , 
காறல் --- 1. காறலான பதார்த்தம் . 2. கா கான்றை -- மரவிசேடம் . ( மணிமே . ) 
மற்கொட்டி . ( மலையகராதி . ) 3. காறுதல் . 

கானங்கோழி - காதம்பம் . ( சூ . நிகண் . கூ : 
காறற்கத்தரி - ஒருகத்தரி . 
காறற்கொட்டி- ஒரு கொட்டி , 

கான நுசாரி - நன்னாரி ( மலையகராதி .) 
காறக்கருணை - ஒரு கிழங்குச்செடி . 

கானப்பேர் 

காளையார்கோயில் . ( புறநா . 
காறயல் - ஒரு தலம் . ( உ - ம் .) " கடனாகை 
நள்ளாறுக்காறாயல் கோளரியூர் - மடனாகமுத்தீனு 

உக . ) 

கானம் -- 1. அறிவிலி . 2. தேர் . 3. நந்த 
ம்வாய்மியூர்மறைக்கானம் " ( கந்தபு . கந்தவிர ; 
ககஅ . ) 

னவநம் . (சிலப் .) 4. மிகுதி . (மணிமே . ) 5 . 
காறு-- 1. அளவு . ( உ - ம் .) “ குருவருடம் ” 

வாசனை . ( 1 , 2. சூ . நிகண் , கக : னகரவெ . 
( பார் . ) 2. காறென்னேவலும் , தெரிநிலைவினை 

கடீ . ) ( கான் - அம் . ] 
ப்பகுதியும் , வினைத்தொகையும் . 3. கொழு , 

கானல் - 1. உப்பளம் . ( உ - ம் . ) " வேலைக் 
காறுதல் - நெய்முதலிய காறுதல் , 

சழிக்கானலங்கைதை ” ( பாரத , சிறப்பு . கஉ . ) 

2. உவர் . 3. ஒளி . ( உ - ம் . ) " கானறாழ்முடி 
காறை - 1. கழுத்தணியிலொன்று . ( உ - ம் . ) 

த்தேர் ” ( இரகு . நகரப் . ரு 0. ) 4. கடற்கரை , 
" காறையுநாணும்வளையலுங்கண்டவர் ( திரும் 

(உ - ம் . ) “ நிலவுமணல்வியன்கானல் ” ( புறநா. 
ந் . சூரியசம் . உக . ) 2. நிலச்சாந்து . 

கஎ .) 5. கரை . ( உ - ம் . ) " நிலவுக்கானன் முழ 
காறையெலும்பு- பூணாரவென்பு . 

வுத்தாழை " (மதுரைக் ககச .) 6. கடற்கரை 
கான்- 1 , எழுத்தின் சாரியை . ( உ - ம் .) ச்சோலை . ( ஐங்குறு .) 7. கழி . 8. காடு . 9 . 
" ஐயௌக்கானும் " ( நன் . எழுத்தி , எக . ) 2. கப் சூரியகிரணம் , 10. பேய்த்தேர் . ( உ - ம் . ) " உறு 
பலினறை முதவியன. 3. காடு , (உ - ம். ) வெ ந்தாகமுற்றோர்க்குக்கங்கையாற்றினுறும் புனல 
ங்கானிகந்து " ( வாண , ஙருக .) 4. பூ . ( உ - ம் .) ல்லாற்கானலொழிப்பதுண்டோ" (சிவரக . சிவ 
" கான் முகம் பொதிந்ததெண்ணீர்கவர்ந்து " (சிந் தன்மா . கங .) 11. மலைச்சார்சோலை . 12. வெ 
தா . இலக்க . அ . ) ( ஆகுபெயர் .) 5. மணம் , ப்பம் . ( 2 , 6 , 9 , 11. பிங்கல . கூகூகக . ) 


கொ . ) 


841 


திங்கிரம் . 


அச உ 


கிஞ்சிக்கிநம் . 


கானா 


T 


- } 


கானல்வரி - இசைப்பாவகையுளொன்று . கிங்கிரன் - மன்மதன் . (கிகிர ) 
(சிலப் . கடலாடு . கூரு . உரை . ) 

கிங்கிராலம் - வேலமரம் . 
கானலிந்திரன் கொடிவேலி. (மலையகராதி ) 

கிங்கிரை - இரத்தம் . (கிகிரா ) 
கானத்தன்று - வக்கிராந்தி பாஷாணம். 
சுக்கானிற்கைப்பிடி . 

கிங்கிலியர்- திங்கல்லியர் . 
கானங்கள்ளி - இலைக்கள்ளி . (உ - ம் .)" கூட் கிச்சடி - இறுகின கூழ் . 
டியே திருகுகள்ளிகானாங்கள்ளிகடசாதேபடர்ந் கிச்சலாட்டம் தொந்தரை . ( கச்சலா 
திருந்த முள்ளிக்கள்ளி " ( வை . ர . கக ங . 

க ) 

கிச்சிலாட்டம் ட்டம் . என்னுந்தெலுங் 
கானாங்கெளிறு - ஒருமீன் . 

கிச்சாட்டம் குச்சொல்லின் றிரிபு . ) 
கானாங்கோழி - வான் கோழி . 

கிச்சிலி - 1. கிச்சிலிக்கிழங்கு . ( உ - ம் . ) அதி 
கானங்கோழை- 
ஒரு பூண்டு , 

எக்கிச்சிலியராளம் ” ( தைல . தைலவ . ககக .) 
கானத்தடி - கானா. 

2. நாரத்தை . ( மலையகராதி . ) ( தெலுங்கு ,) 3 . 
கானாவாழை 

. 

பூலாங்கிழங்கு . ( உ - ம் .) " கிச்சிலிரோகணியேலை 
கானுவேளை- ஒருசெடி 

சதபுட்பியும் ” ( தைல . தைலவ . ருகூ . ) 
கானிலம் கொடுவேலி . (மலை 

கிச்சிலிக்கிழங்கு - வாசனைக்கிழங்கு . ( மலை 
கானிலிந்திரன் - யகராதி . ) 
} 

யகராதி . ) 
கானோக்கு - காற்பார்வை . ( உ - ம் .) " கிரக கீச்சு - நெருப்பு . ( உ - ம் .) " கிச்சிடையிடு 
ங்களின் நோக்கறியுமிடத்துக்கிரகங்கள் நின்ற மெனக்கிளக்கின்றார்சிலர் ” ( இராமா . பிணி 
இராசிமுதல் மூன்றும் பத்தும் கானோக்கு ; கா 

ட்டு . ங . 
னோக்கிற்சவெலியன் ” (இரகுநாதையர் பஞ் கிச்சுக்கிச்செனல் -- ஓரொலிக்குறிப்பு . 
சாங்கம் . ) 

கிசம் - தளிர் .( உ - ம் .) கிசல- மெனவா 
கீசலம் - ரம்புண்மேகமெறுழ்வாதவீக்கம் ” 
( தைல தைலவ . ரு . ) ( கி ) 

கிசலயம் . தளிர் . ( உ - ம் . ) “ மீளவும் 
கி- ( இது : ககரவல்லொற்றின் மேல் இகர கிசலை பொறியளியெழவளர் கிசலய 
வுயிரேறிப்பிறந்த ஒருயிர்மெய்யெழுத்து . ) 

கிசாலம் - ங்களும் 

போன்ற ” ( பாரத . கா 
கிக்கிரி - மீன்குத்திப்புள் . 

ண்ட . ஙரு .) ( கி (ு ) ய ) 
கீணி - 1. காக்கணம் . ( சூ . நிகண் . ச . 

கிசில் - 1. சாளரசம் . 2. ஒரு பிசின் . 
உஎ . ) 2. வலியான் குருவி . ( சூ. நிகண் . ங . 

கிசுகிசுத்தான் -- வாலில்லாக்காற்றாடி . ( வா 
நிஎ . ) 

லுள்ள காற்றாடிக்குக்கிசுகிசுப்பான் எனச்சிலர் 
கிங்காபாவம் - கைங்கரியம் . ( வி 

வழங்குகின்றனர் . ) ( வழக்கு .) 
கிகொவாவ ) 

கிசுகிசுப்பு- கிசுகி செனல் . 
கிங்கரர் -1 . ஏவல்செய்வோர் . ( உ - ம் .) " வந்த கிசுகி செனல் - 1. ஈரடுக்கொலிக்குறிப்பு . 
இங்கரரேயெனுமாத்திரைமடிந்தார் ” ( இராமா. 2. விரைவின்குறிப்பு . 
இங்கரர்வதை . ருரு. ) 2. தூதர் . (கிகா ) கிசோரம் - 1. இளமை . 2. ஒருசெடி . 3 . 

திங்கராத்தம்- மாநாங்குலமிருபத்து நான் ஒருபூச்சி . 4. குட்டி . ( 1 , 4. கிபெலாரம் ) 
குகூடினது . ( வி - ணி . உசு 
எ . ) 

கீசோரன் - சூரியன் . ( கிபெலாரம் ) 
கங்கா - இங்கரை. (கிகரீ ) 

கிஞ்சநம்- கொஞ்சம் . ( கிது . ) 
கிங்கரை- தாசி , வேலக்காரி . ( கிலகரா ) 
கிஞ்சநன் 1. அறிவிலான் . 2. தரித்தி 
கிங்கல்லியா --கிங்கலியர் . 

ரன் . 
கீங்கலியர் - குற்றேவற்காரர் . 

கிஞ்சபன்னி- நாயுருவி , ( மலையகராதி . ) 
கிங்கிணி- 1. ஒருமரம் . 2. கிலுகிலுப்பை கிஞ்சம்- 1. சிறுமை . 2. புளிமா . ( மலையக 
ச்செடி . 3. சதங்கை . ( உ - ம் . ) " மணிசேர் - ராதி . ) ( I. கிதும் ) 
திருவரைக்கிங்கிணியோசைப்பட ” (கந்தரல.கஈ ) கிஞ்சல் - சிறுமை . 
[ 1 , 3. கிகிணீ ) 

கிஞ்சன்- தரித்திரன் . 
கிங்கரம் - 1. குதிரை. 2. குயில் . 3. வண்டு கஞ்சிக்கிநம் -1, ஆத்துமா , 2. சிற்றறிவு . 
( 1,2, 3. கிமகிரம் ) 

(கிஜ 8) 


-- 


ணி . ) 


842 


கிட்டங்கி . 


அசகூ 


கிட்டிணம் . 


கீஞ்சிக்கியத்துவம் - சி. ச. உக ,ஞா 


கிஞ்சிக்கிநன் --ஆத்துமா. ( கிஜிகஜ ) 

கிட்டத்தட்ட - கிட்டமுட்ட , ஏறக்குறைய , 

முன்பின்னாக . 

சிற்றறிவுடைமை . கிட்டம்- 1. இரும்புக்கிட்டம் முதலியன , 
கிஞ்சிஞ்ஞத்துவம் - ( சி . 

ஞா 

( உ - ம் . ) கிட்டமொன்றாற்சோபைகிளைவீக்கம 
கப் . ) (கிஜிகஜ கூட் ) 

த்திசுரம் " ( பதார்த்த . கஉகாகா. ) 2. இறுக்கம் , 

கிட்டம்பிடித்தல் . 3. சமீபம் , ( கிட்டு ; அம் . 
கிஞ்சிஞ்ஞதை - அற்பவறிவுடையவன்றன் 

4. சேறுமுதலியவற்றினே . 5. மலம் , 6 . 
மை . ( பௌட் . ச . கஉரு . ) (கிசுஜ தா ) 

வண்டல் . ( 1, 4 , 5 , 8. கிட ) 
கிஞ்சிஞ்ஞம் - சிற்றறிவு . 

கிட்டழட்ட - ஏறக்குறைய , முன்பின்னாக , 
கிஞ்சிஞ்ஞன்- அற்ப அறிவுடைய சீவன் . கிட்டல் --- 1. இறுக்குதல் , 2. எதிர்தல் . 
கிஞ்சிஞ்ஞாதம் - சிற்றறிவு . (சி.சி. அ : ங O. ( சூ . நிகண் . க : சஎ ,) 3. கிடைத்தல் . ( உ - ம் .) 
ஞாகப். உக்க.அ. பக் . ) ( கிவிசுஜா ) 

எகிட்டாதாயின் ” ( கொன்றைவே .) 4. மருவு 

தல் . ( சூ . நிகண் , க : சங .) 
கிஞ்சித்து -1, அற்பம் , 2. சிறுமை . 3 . 

கிட்டலர் - பகைவர் . 
புளிமா . ( மலையகராதி . ) ( 1 , 2. கிவிசு ) கிட்டாக்கிநிக்கோட்டை சேராங்கொட் 
கிஞ்சித்துவம் - 1. சிற்றறிவு . 2. சிறுமை . 

டை . ( உ - ம் . ) " கிட்டாக்கினிக்கொட்டையரிபி 
கிஞ்சிதம் - 1. அற்பம் . 2. சிறுமை . 

றப்பை " (தைல. தைலவ , அ o . ) 
கிஞ்சிமிதம்-- கொஞ்சவளவு .( கொக்- ம் , க . ) 

கிட்டார் - திட்டலர் . 

கிட்டாலம் -- செம்புக்கடகம் . 
( கிவி நிக ) 

கீட்டி - இடுக்குத்தடி , 2. குறுங்கோல் , அது 
கிஞ்சில்- 1 , அற்பம் , ( உ - ம் . ) “ ஆமதுகிஞ் சிறுவர்விளையாட்டுக்கருவியிலொன்று .3. கை 
சிலுங்கிடையாது ( ஞாதவா . வைரா . எஉ 

.) 

த்தாளம் : ( சூ , நிகண் . எ : ஙச . ) 4. சிறுசின்னி . 
கீழ்மை . 3. சிறுமை . 

5. தலையீற்றுப்பசு . ( சூ . நிகண். ந : கசல் ஓரீ 
கிஞ்சுகம் - 1. கேகயப்புள் . 2. சிவப்பு . ற்றுப்பசுவென்பர்.) 6. தேய்ந்தகலப்பை . 7 . 
( உ -ம் .) “ கிஞ்சுகவாயஞ்சுகமே ” (திருவாச . நாழிகைவட்டில் , 8. நுகக்கிட்டி , 9. நெருக் 
திருத்தசா. ரு .) 3. பலாசு , 4. முண்முருக்கு . கிஎனப்பொருள்படும் ஒருவினையெச்சம் . ( உ - ம் ) 
( மலையகராதி .) 5. முருக்கு . ( உ -ம் .) " குயி 

"சித்தன்றன்னைக்- கிட்டிப்பல்காலும்வந்து" ( தி 
லொடு கூவிக்கிஞ்சுகமலர்ந்து ” ( பாரத . அருச் ருவிளை. அங்கம் .உ ங . ) 10. பன்றி . 11. விதிவ 
சுநன்றவ . சுக . ) ( கிமுக ) 

ழியொழுகாதாரையொறுக்குமொரு தண்டனை 
கிஞ்சுகி - பலாசம் . ( உ - ம் . ) " கீதிவிளாவே 

க்கருவி . ( உ - ம் . ) " வேதத்- தலையாது 

தெரிந்தார் 
மபுட்பிமதலை தும்பி நீ பங்கிஞ்சுகிவாருணியிவை கையுந்தாள்களுங்கிட்டியார்த்தார் ” (திருவிளை . 
யெண் ” ( தைல . தைலவ . சஅ .) 

நரிபரி . கா . ) ( 5 , 10. சூ . நிகண் . கக டகரவெ . 

கச . ) 
கிஞ்ஞா- ஒருசெடி . 

கிட்டிக்கயிறு - பூட்டுக்கயிறு . 
கிட்கிந்தாபுரி - ஒரு பட்டணம் . ( கிஷிலா கீட்டிக்கலப்பை - சிறுகலப்பை . 
ഖ് 

கிட்டிக்கிழங்கு- சின்னிக்கிழங்கு ( உ - ம் . ) 
கிட்கிந்தை- ஒருமலை , ( உ - ம் .) “ விந்தைசே 

" திட்டிக்கிழங்காற்கிளர் தீபனமுண்டாம் ” (பதா 
ர்புயவாலிவன்மையின் மேவிவாழ்வுறுமிக்ககிட் 

ர்த்தகுண , சஅக . ) 
கிந்தை சேர்புவி ” ( சேதுபு , சேதுவந்த . கக .) கீட்டிக்கோல் - கைக்கிட்டி . 
( கிஷிலா:) 

கிட்டிணசிங்கவாவாததோஷம் - கொல்லும் 
கீட்கிழங்கு சின்னக்கிழங்கு . (மலையக தன்மையுள்ள வொருநோய் ( 

கஷஹாவா 
ராதி . ) 

தவொஷ ) 
கிட்ட - முடுக . 

கிட்டிணபக்கம்- அபரபக்கம் , ( உ - ம் .) மாசி 
கிட்டக்கல் - 1. குமிடக்கல் , 2. மிகவெந் 

( பார் . ) 

கிட்டிபாணம் - எட்டி . 
தமையாற்கருகிய செங்கல் . 

கிட்டிபேடம் -- கடுரோகிணி . 
கிட்டங்கி -- விலைச்சரக்குகளிருக்கும்வீடு . ( இ 

கீட்டிணம் - கறுப்பு. ( கரஷ ) 
க்துஸ் . ) 


843 


கிடாக்காலன் . 


கிடை . 





இடுக்குக்கிடுக்கெனல் - } . 


/ 


கீட்டிணன் - கிருட்டிணன் . ( ஷ ) 

கிடாசுதல் - கடாவுதல் . 

கிடாய் -- கடா , ( புறப்பொ - வெ . ) 
கிட்டிணி - ஓராறு . ( கஷா ) 

கிடாரம் - கொப்பரை . 
கிட்டிமம் - உவர்நீர் . 

கிடாரி - கடாரி . 
கிட்டியடித்தல் - ஒரு விளையாட்டு . 

கிடாரை - ஒருமரம் , 
கிட்டிரம்- நெருஞ்சில் . ( மலையகராதி .) கிடாவுதல் - கடாவுதல் . 
கிட்டினர் - உறவர் , சேர்ந்தோர் . 

கிடி - பன்றி . ( உ - ம் . ) “ கிடியவியைங்கும் 
கிட்டினன் --- திப்பலி . ( மலையகராதி . ) ப்பமதிலரசுதிமையுடை ( தைல . தைலவ . கூ 0 ) 
கிட்டினி 

ஒருயாறு . [ணகரம் னகரமாயி கிடிச்செவி- அமுக்கிராக்கிழங்கு . ( உ - ம் .) 
ற்று . ) 

“ அல்லி ” ( பார் . ) 
கிட்டுதல் -- 1. அடுத்தல் . 2. இறுக்குதல் . கிடுக்கட்டி - 1. இருப்பைப்பூவிலிடித்த 
3. எதிர்த்தல் . 4. எதிர்தல் . 5. கிடைத்தல் . கட்டி . 2. ஒரு பறை . 3. ஓரொலிக்குறிப்பு . 
( உ - ம் . ) " இராமநாததெரிசநமேவர்க்கேனுங் - கி 

ஓரொலிக்கு 
ட்டுமேல் " ( சேதுபு . இராமநாத . எஉ . ) 6. நெ 

றிப்பு 
ருங்குதல் . 

கிடுகிடு - 1. ஒரு பறை . ( உ - ம் . ) " தவள 
கிட்டுமாதம் -- சமீபம் , 

ந்தப்புடனேகிடுகிடு ) ( திருப்பு .ருகூ 0 ) 2. கிடு 
கிட்டிணலோகம் - லோகமணல் . ( சட் - டு . கிடென்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் . 
சுச 0 . ) 

3. நடுக்கம் . 
கிட்டிணவல்லி - நன்னாரி . 

கிடுகிடுத்தல்- 1 , அசைதல் . 2 அஞ்சல் , 
கிட்டிணி- காக்கணஞ்செடி 

3. ஒலித்தல் . 4. நடுங்குதல் . 
கிடக்கை 1. கிடத்தல் . ( மணிமே. ) 2 . கிடுகிடுப்பு- 1. அச்சம் . 2. அசைவு . 3 . 
நிலைமரம் . 3. பூமி , 4. மக்கட்படுக்கை . 5 . நடுக்கம் . 
மஞ்சம் . ( 3 , 4. பிங்கல . நஙசுசு . ) 

கிடுகிடேனல் -1. அச்சக்குறிப்பு . 2. அசை 
கிடங்கில் நல்லியக்கோடனூர். ( உ - ம் . ) | தல் . ( உ - ம். ) “ விலங்கலெல்லாந் - தாழ்ந்தசெ 
" கிளைமலர்ப்படப்பைக்கிடங்கிற் கோமான் ” ( சி விப்பெருங்காற்றின் வேர்பறிந்து கிடுகிடெனத் 
றுபாணா . கக . ) 

தளர " ( சேதுபு . அகத்தீ . கச .) 3. ஈரடுக்கொ 
கிடங்கு - 1.அகழி . (உ - ம் .)" கமலத்தடமுங்- லிக்குறிப்பு . 4. நடுக்கம் . 
கிடங்கும்புரிசையும் ” ( வாண . ஙஉ.க.) 2. குழி. 

கிடுகின்படம் - தோற்கடகு . (சிலப் . ஊர் 
3. குளம் . ( சூ . நிகண் . கக ளகரவெ . கஎ .) 

காண் . கஎஉ . ) 
4. பொக்கிஷவீடு , 5. மறியல்வீடு . 

கிடுத - 1. ஒருபறை . ( உ - ம் .) " வளை முழக் 
கிடத்தல்- 1. இருத்தல் . ( உ - ம் . ) “ நிலங் 

கினகிடுகுகொட்டின” ( பாரத . அணிவ . கரு . ) 
குளிர்ந்தவழியதன்கட்கிடந்தன்றி வித்துமுளை 

2. கேடகம் . ( உ- ம் . ) “கிடுகொடுசுழலும்வய 
யைத் தோற்றாதவாறுபோலும் ” (சிவஞாநபோ. 

வர்சூழ்போத ” (கூர்மபு . அந்தகா . ஙச .) 3. சட் 
க : வெண்பா. ங . உரை . ) 2. கிடத்துதல் . 3 . 

டப்பலகை . ( உ - ம் . ) " கரியகம்பலக்கிடுகின்மே 
படுத்தல் . ( உ - ம் .) " தூங்கியான் கிடத்தலொல் 

ல் ” (திருவிளை , திருநகர . சுக . ) 4. தேரின் மரச் 
( கந்தபு . காமதக்க . அசு. ) 

சுற்று . ( சூ . நிகண் . கக : டகரவெ . உஎ . ) 6 . 
கிடத்துதல் - படுக்கச் செய்தல் . 

முடைந்தவோலைக்கீற்று . 
கிடந்தமை - உள்ளகுணம் . ( உ - ம் . ) “ நிலத் 

கிடுபிடி - ஒருவாச்சியம் . 
திற்கிடந்தமைகால்காட்டும் ” ( வள் . கரு .. ) 

கீடுழடி- 1. ஒரு பறை . 2. சந்தடி . 
கிடப்பி - கிடத்தி . (உ - ம் . ) " திறம்புரிபசும் 

கிடேச்சு - கிடைச்சு , நெட்டி . (சிலப் . இந் 
புற்பரப்பினர்கிடப்பி " ( புறநா . கங :) 

திர , ங ங . உரை. ) 
கிடப்பு - கிடக்கை . 
கிடப்புத்தொகை மாங்காய் பலாக்காய் 

கிடை - 1. உவமை . ( உ - ம் . ) “ கிடையறவு 
என்பனவற்றிற்போல முன்மொழியும் பின் 

லகமெங்கும் ” ( திருவால் . திருவிளை . மண் 
மொழியும் மாறாடாதே கிடப்பிலேநின்றுதொக் 

சும , உரு . ) 2. கிடக்குந்தன்மை . ( உ - ம் . ) " கே 
கதொகை . ( வீரசோ. தொகை . அ . உரை . ) 

ளாதவனைக்காந்திமதி கிளப்பாளற நூற் கிடை 

நோக்கி " ( சேதுபு . வேதாளவ . கா .) 3. கிடை 
கிடா -- கடா . (வழக்கு . ) 

ச்சு . ( உ - ம் . ) " அறுகய மருங்கிற்சிறுகோல்வெ 
கிடாக்காலன்- மாட்டுக்கொம்பு . ( சட் - டு , ண்கிடை " ( புறநா . எரு : அ .) 4. கிடையென் 
எச . ) 

னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும்.5.சடை . 


லாம் 


844 


சிண்ணி . 


அசரு 


இணைவன் . 


கிணறு 


4 


( சூ . நிகண் . கக டகரவெ . உச . ) 6. நிலைமை. கிண்ணிக்கருப்பூரம் -- இரசகருப்பூரம் , 
7. பட்டி , 8. படுக்கை . ( உ - ம் .) “ கிடைகொ கிண்ணிடுதல் - கிண்ணெனல் . 
குசைப்புற்பள்ளியுள் ( சேதுபு . துத்தம் .கஅ ) கிண்ணெனல் -- ஓரொலிக்குறிப்பு. 
9. பாவிக்கப்படாமலிருப்பது . ( உ - ம் . ) " நின்ம கிணகர் - அடிமையானவர் . 
னைக்கிடைப்பித்தளையீயம் ” (திருவிளை , இரச .. கிணற்றுத்தா நம்- நாலாமிடம் . ( சோதிடக் . 
உஉ . ) 10. வேதமோதுங்குழாம் . (உ - ம் .) “ வே 

கூவல் . ( உ - ம் . ) " ஊறுகின்றன 
தமுங்கிடையுமெங்கும் " ( பெரியபு . திருகாட் கிணறு திரம் . ( இராமா . உயுத் - மந்திரப்படகங ) 
டுப் . ஙக . ) 11. வேதவொலி . 12. வேதாத்தி கிணாங்கு - ஒருபூடு , 
யயனஞ்செய்யும்பாடசாலை . ( உ - ம் . ) " நான்ம கிணாட்டு - 1. ஓலைத்தளிர் , 2. செலுப்பு , 
றை நூல்கற்போர் கிடைகளேயில்லமெல்லாம். சிறு துண்டு. 
( திருவிளை , திருநகர . அக . ) 

கிணி - கைத்தாளம் . (விணி . ) 
கிடைச்சரக்க- நெடுநாட்சிடந்த சரக்கு . 

கிணிதம் -- வாயுதேவன் வில் . 
கிடைச்சி - ஒருசெடி . 

கிணிதி கிலுகிலுப்பைச்செடி . ( மலையக 
கிடைச்சு - கிடைச்சி . ( சிலப் . இந்திர . ங ங . 

ராதி . ) 
அரும்பத .) 

கிணின் கிணினெனல் - ஈரடுக்கொலிக்குறி 
கிடைச்சை கிடைச்சி . 

ப்பு . 
கிடைசரக்கு - கிடைச்சரக்கு . ( உ - ம் .) "முட 

கிணினெனல் -- ஓரொலிக்குறிப்பு . 
ங்கலார்கிடைசரக்கினை ” (தாயு . சிற்சுகோ . க . ) 

கிணி - கிணீல் . 
கிடைத்தல் - 1. அடைதல் , 
1. அடைதல் , பெறுதல் . 

கிண்கிணிரெனல் - ஈரடுக்கொலிக்குறிப்பு . 
( உ - ம் .) " கொண்காமாலைகிடைத்ததென்றே " 

கிணீரெனல்-- ஓரொலிக்குறிப்பு . 
வாண . ககச . ) 2. எதிர்தல் . ( சூ . நிகண் . க : 

கிணீல் - கிணீர் என்னுமொலி . 
சாஎ . ) 3. கிட்டுதல் . ( உ - ம் . ) " தழுவியகிடை 

கிணீலெனல் -- ஓரொலிக்குறிப்பு . 
க்குந்தோறும் ” ( திருவிளை . வளையல் . க2 . 

கிணுகிணுத்தல் 1. அநுங்கிச் சொல்லல் . 

. 
4. செல்லல் . ( உ - ம் . ) " மனையிற்கிடைத்து " 

2. உபயவோசை . 3. கொசுகுமுதலியன ஒலித் 
( திருவிளை . உலவாக்கி . சு . ) 

தல் . 
கிடைப்படுதல்- நோய்ப்படுதல் . 

கிணுகிணேனல் - ஒலிக்குறிப்பு . 
கிடைப்பாடு - வியாதி . 

கிணேலெனல்- ஓரொலிக்குறிப்பு . 
கின் -- கிலுங்குமொலி . 

கிணை -1 . உடுக்கை . ( உ - ம் .) " நுண்கோற் 
கிண்கிண்ணெனல் - ஈரடுக்கொலிக்குறிப்பு . 

றகைத்த தெண்கண் மாக்கிணை . ( புறநா . எம் . ) 
கிண்கிணி - 1. கிண்கிண்ணென்றொலிப்ப 

2. தடாரிப்பறை . (சிலப் . ) 3. போர்ப்பறை . 
து . ( உ - ம் .) " தவளையங்கிண்கிணித்தாளுமெல் 

( உ - ம் .) “ பாடின்றெண்கிணைகறங்க. ” ( புறநா . 
லிதழ்க் குவளையின் ” ( கூர்மபு . திருக்கலி . உ 

எசு ) 4. மருதப்பறை. ( உ - ம் . ) " அங்கட் - இணை 
2. சதங்கை . ( உ - ம் .) " அரிபொலிகிண்கிணி 

யொலி . ” ( கந்தபு . ஆற்று , ஙச , ) 
யார்ப்போவாவடிதட்ப " (கலி . அக . ) 3. தண் 

கிணைநிலை - ஒரு துறை ( புறப்பொவெ . அங . 
டை , ( உ - ம் . ) “ கிண்கிணிமணித்தாரோடொலி 
த்தார்ப்ப " ( கலி . எசு . ) 

கீணைநிலைப்பொருநர்-- சினைப்பறை கொட் 
கிண்டல் - 1.ஆராய்தல் , 2. கிளைத்தல் ( பிங் டிக்கொண்டு வேளாளரைப்புகழ்ந்து பாடும் பொ 
கல -உகசஅ . ) 

ருநர் . (சிந்தா .) 
கிண்டன் - ஒரு புடவை . 

கிணைமகள் - 1. கிணைவனுடைய மகள் . 
கிண்டுதல் - 1. அகழ்ந்தெடுத்தல் . 2. அரித் (உ -ம் .) வளைக்கைக்குக் கிணைமகள் வள்ளுகிர்க் 
தல் , 3. ஆராய்தல் . 4. களிசமைத்தல் . 5. காரி 

குறைத்த " (சிறுபாணா. கஙகா .) 2. விறலி. 
யத்தை வெளிப்படுத்தல் . 6. கிளறுதல் , 

( உ - ம் .) " கிணை மகட்கெளிதாற்பாடின வரினே ” 
கிண்ணம் - 1. சிறுவட்டில் . ( உ - ம் .) " வாட் 

( புறநா . சகக . ) 
டமினெஞ்சங்கிண்ணமாச்சேர்த்து . " ( தாயுமா . 

கிணைமகன் 

--கிணையென்னும் பறையையு 
ஆசையெனும் , ஙக . ) 2. நாழிகைவட்டில் .(பிங் 

டையவன் . (உ - ம் .)" இரும்பறைக்கிணைமகன் . 
கல - கஉருஉ . ) 
கிண்ணி -1 . கத்தியின் கைப்பிடியுறை . 2 . 

( புறநா . ஙஅஅ . ) 
கிண்ணம் . ( தன் - 0. அரு . ) 3. குதிரைமேற் இணைவன் கிணைமகன் . ( உ - ம் . ) கொன் 
குளம்பு . 

வரல்வாழ்க்கைநின்கிணைவன் . ” ( புறநா.க எக . ) 


பக் . ) 


845 


கிந்நரர் . 


அசசு 


கியாதி . 


( புறப்பொருள் 

வெண்பா மாலையிற்கிணைகொட் கிந்நார் பிரான் -- குபேரன் . (பிங்கல , ககரு.) 
மெவனென்றார் . ) 

கிந்நரி -1. ஆந்தை . 2. வீணாபேதமிருபத் 
கீத்தம் - விரைவு. ( திருக் . ஙஅஅ . ) திரண்டனுளொன்று . ( வி.ணி . உஉ . ) ( கி நாரீ 
கித்தான் -1. ஒரு நூல் . 2. ஒருவகையுரப் 

கிப்தம் போடப்பட்டது . ( சி . சி . கக : க . 
புத்துணி , 
கித்துள் - கூந்தற்கமுகு . ( மலையகராதி .) 

சிவாக்.) ( r . ) 
கிதபாடணம் - தீயசொல் ( உ - ம் .) " பாங்கி கிபாயத்து பிரயோசரும் . ( அராபி .) 
லர்வாய்க்கி தபாடணனே " (சிவதரு . பலவிசிட் . 

கிம் - யார் . ( பி . வி . சஉ . உரை .) ( கிய ) 
கிதம் -1 . நெய் . ( இராசவைத் ) 2. பூருவம் . கிம்புரி -1 . தோளணி . 2. பூண் . 3. முடி 
( வரதல் ) 

யுறுப்பு . 4. யானைக்கொம்பிற்பூண் . ( உ - ம் .)" மரு 

ப்பினொற்றை மணிகொள் கிம்புபுரிவயங்க ” (கந் 
கிதவம் ஊமத்தஞ்செடி .(கி.தவ ) 

தபு . விநாயக . காப்பு . உ . ) ( 2,3 - பிங்கல . ந ஙசு க . ) 
கீதவன் - வஞ்சகன் . ( கி தவம் ) 

கிம்புரிப்பதுவாய் - மகரவாயாகப் பகுத்த 
கிந்தாலம் - ஒருமரம் . ( தநி , போ . நகஉ . ) வாய் . ( உ - ம் . ) " கிம்புரிப்பகுவாயம்பண நிறைய 
வு 
( U ஞான . ) 

( நெடுநல் - கசு . ) 
கிந்திகம் - திப்பிலிமூலம் , ( மலையகராதி . ) கிம்புருடம் - நவகண்டத்தொன்று . ( உ - ம் .) 
கிந்தியடித்தல் - ஒரு விளையாட்டு . 

" ஏமமுதலிமயநாப்பண் -கிம்புருடம் ” ( கந்தபு . அ 
கிந்து - கிந்தென்னேவலுந் தெரிநிலைவினை ண்டகோச . ஙஎ . ) (கிவாஷ. ) 
ப்பகுதியும் பெயரெச்சத்தொகையும் . ( உ - ம் . ) கிம்புருடர் - பதினெண்கணத்தொருவர். 
" கிந்துகால் . " 

( உ - ம் . ) " அங்கவர்கள் கலியினுங்கிம்புருடர் தன் 
இந்துக்கிநம் பூர்வபக்கப்பிரதமை முற்கூறு . மையடைவர் ( கந்தபு . அண்டகோச . ருஅ .) 
( உ - ம் . ) " சகுநஞ்சதுர்ப்பதநாகங்கிந்துக்கிரு மெ 

[ இவர் அசுவமுகமும் நரசரீரமு முடையவர் . ) 
ன் - றவை ” (விதாக பஞ்சாங்.உக ) ( கி.ஸுவ ) 

கிம்புருடன்- அங்கிதீரன் குமாரரொன்பதின் 
சிந்துகால் - குந்தினகால் . 

மருளொருவன் . ( உ - ம் .) " சீரியசம்புத்தீபம்புரந் 
இந்துதல்- 1. நொண்டி நடத்தல் . 2. நொ தவங்கி தீரனென் போன் றானருளுஞ்சிறுவ ரா 
ண்டி விளையாட்டு , 3. படங்குந்திமிதித்தல் . யோர் , பாரதன்கிம்புருடனரிகேதுமாலன்பத்தி 
கிந்தம் 1. உபத்திரவம் . ( உ - ம் . ) " கிந்தங் 

ராசுவனலிளாவிருதனென்போ- னேருடையவி 
குறித்தடியேன் செவி நீயன்று கேட்கச் சொன்ன ரமியனல்லேமப்பேரோனியற்குருவா மொன்ப 
குந்தங்குறிச்சி வெளியாக்கிவிட்டது ” (கந்தரலங் தின்மர் ” ( கந்தபு . அண்டகோச . உவு . ) 
உச . ) 2. களைப்பு , சோர்வு , 3. கீழ்மை ( வி.ந.) 

கிம்புரோடியம் - உபநிடதம் முப்பத்திரண் 
கிந்நரச்சுரை- ஓர் சுரை . 

டினொன்று . 
கிந்நரம் -1. ஆந்தை . ( சூ . நிகண் . ந : சு .. ) கிமாரிடுதல் சுத்தப்படுத்தல் . 
2. ஓர்யாழ் . ( உ - ம் .) “ விஞ்சையர் - கிக்கரம்பயில் 

கிமாவெனல் - மொறுமொறுத்தல் . ( அந்நி 
பாடலும் " ( கந்தபு . திருக்கை . க . ) 3. கிந்தரப் 

யபாடை . ) 
பட்சி . ( உ - ம் .) " மங்கையர்பாடல் கேட்டுக்கிந்தர 
மயங்குமாதோ " ( இராமா . வரைக் . ஙக.) ( இதனை 

கிமித்துக்கிநம் -1. புழு . ( வருஷாதி .) 2. 
ச்சீவகசிந்தாமணியில் இசையின் குண்குற்றமறி 

புழுக்கரணம் , அது : பூர்வபக்கப்பிரதமை முற் 
யும் பறவையென்பர் . ) 4. நீர்வாழ்பறவை . ( சூ . 

கூறு . ( விதா . பஞ்சாங் , உக . ) (கிஜுவ ) 
நிகண் . நசுங . ) ( கி 

கிய்யாம்- கோழிக்குஞ்சுகளின் சத்தம் . 
கிந்நரமிதுநம் - ஆணும் பெண்ணுமாகிய கிங் 

கியமதம் - இளைப்பு. 
நரப் பறவைகள் . ( சிந்தா . ) 

கியாதம்- 1. பிரசித்தம் . 2. மேன்மை . 
கிந்நரர் - பதினெண்கணத்தொருவர் (உ - ம் . ) 

. 
இங்கார்சித்தர்கெழீஇயதனால் ( கந்தபு . திரு ( வாக ) 
நகர . ச . ) இவர்களொருதேவசாதியார் கின்னர கியாதி -1. ஏகாதசபதிவிரதையருளொரு 
தமன்னும் வாத்தியத்தைக்கைக்கொண்டு இசை த்தி . ( வி - ணி . உசுங . ) 2. பிரசித்தம் , 3. பிருகு 
பாடித்திரிபவர் . ( சூளாமணி , உரு , பக் , உரை . ) வின் மனைவி . ( உ - ம் . ) “ பிருகுவென்னும் பெருந் 
( 

தவன்றன் மனை - வருகயற்கட்கியாதி " ( இராமா . 


க . ) ( கி.நா.) 


ந 


| 


846 


கிரகபீடை. 


அசஎ 


கிரது தீக்ஷை . 


தாடகைவ க 0. ) 4. புகழ் . 5. மேன்மை . ( சூ . கிரகபுடம் - 1. கிரகங்களின் தற்கால நிலை 
நிகண் . க : கரு -ஆவது கவியில் ஏற்றமென்றார் .) யெண் , 2. சூரியன் . ஹவஷ0 ) 
( வாசி ) 

கிரகம் - 1. கோள் . 2. தாளப்பிரமாணம் பத் 
கியாதம் - ஞாதம் . ( ஜா ந ) 

தினொன்று . 3. பற்றுதல் . 4. பேய் . ( 1 , 3 , 4 

மஹ . ) 
கியாபநம் - விஞ்ஞாபநம் . [ வலவந ) 
கிரகச் சுற்று - நவக்கிரகத்தின் சுற்றுகை. 

கிரகமண்டலம் - கிரகங்களுக்குரிய மண்ட 

லம் , 
கிரகசமாகமம் - கிரகங்களிரண்டு முதலிய 
குறித்தநாழிகையிற் சமமாய்நிற்பது . ( மஹ 

கிரகமாலிகை - கிரகங்கள் இராசிகளில்நிரை 
வலரை ம 8 ) 

யே நிற்பது . ( மகாவிகா .) 
கிரக சமீபம் - கிரகங்களொரு இராசியிலே 

கிரகமாலை - கிரகமாலிகை , கிரகவொழுங்கு , 
ஒரு நட்சத்திரத்திலாதல் ஒரு பாதத்திலாதல் ([ வ 

ஹஜாவா . ) 
ஒன்றுக்கொன்று கிட்டுதலாய் நிற்பது . (மஹ 

கிரகவக்கிரம் - கிரகத்தின் வக்கிரிப்பு . 
യസ്പ 

கிரகவட்டம் -1 . கிரகச்சுற்று . 2. கிரகசக் 

கரம் . 
கிரகசாந்தி -- கிரகதேர்ஷரிவிர்த்தி . 

கிரகவிட்சேபம் - கிரகவிஸ்தாரம் . 
கிரகசாரம் - கிரகநடை. 

கிரகாராததை --கிரகவழிபாடு . 
கிரக்செபம் - கிரகாராதனையிலொன்று . கிரகித்தல் -1 . இரசம் வாங்கல் . 2. உணர் 

கிரகணம் - 1. கிரகித்தல் , 2. சூரியசந்தி ந்து கொள்ளல் . 3 , உத்தேசித்தல் , 4. ஏற்றுக் 
ரர்களுக்கு இராகுகேதுக்களால்வரும் பீடை . கொள்ளல் . 5. கற்றல் , 6. பற்றுதல் . 7. புலனறி 
( சோதிடக் . ) 3. நினைத்தல் . 4. பற்றுகை . | தல் . 

கிரகணி - 1. கிரகணியென்னேவலும் தெ கிரகிப்பு - பற்றுதல் . 
ரிநிலைவினைப்பகுதியும் , 2. கிராணி . ( 2 . கிரசநம்- நிவிர்த்திகலையில் பிருதிவிதத்துத் 
ஹ a ) 

திலுள்ள நூற்றெட்டுப்புலநங்களு ளொன்று . 

( சி . லி . கிரியா . உக . உரை .) (மலை .) 
கிரகணித்தல் - 1 , கிரகணம்பற்றுதல் . 2 . 
கிரகித்தல் , 

கிரசேமிரம் - பச்சைக்கர்ப்பூரம் . 
கிரகதாநம் --- கிரகாராதனையிலொன்று . 

கிரஞ்சநம்-- முருங்கை . ( மலையகராதி .) 
கிரகதோஷம் -- கிரகதீமை , 

கிரணம் -1 . ஒளி . ( உ - ம் . ) " கிரணக்கலாபி 
காகதாயகன்- 1. சரி . 2. சூரியன் . ( 5 3. சதாசிவ மூர்த்தியுடைய ஈசாக முகத்தினின் 

யும் வேலுமுண்டே ” ( கந்தரல . உக . ) 2. கதிர் , 
ஹ நாயக :) 

றுற்பவித்த எட்டாகமங்களுளொன்று ; 
கிரகநிலை கிரகங்கணிற்கு நிலை . ( உ - ம் .) ஐந்து கோடி கிரந்தசங்கியையுடையது . ( சைவ 
" புதக்கடவுள்கிரகநிலைபெறுவதற்கு ” ( காஞ்சிப் ச . பொது , நஙரு . உரை . ) ( கிரண , 
திருநெறிக்காரை , சஉ . ) 

கிரணமாலி - சூரியன் , ( சூ . நிகண் . க : ருசு .) 
கிரகநீசம் கிரகங்களின் நீசம் , அஃது 
ஒருகிரகம் தன்னுச்சத்தாநத்திற்கேழாந்தானத் ( கிரணஜாலி நீ .). 
தானீசமென்றறிவது . ( சோதிடக் ) 

கிரணன் - சூரியன் . ( உ - ம் . ) “ கிளைத்தபல் 
கிரகப்பாடு - சூரியனோடு மற்றெந்தக்கிரக பெருங்கிரணனில் வயங்கொளி கிளர்ந்தான் ” 
மாவது சேர்ந்து ஒரு ராசியினிற்றல் . 
கிரகப்பிரீதி-- கிரசத்துக்குத் திருப்திசெய் 1 ( பாரத . பதினான்காம் , 504.) (கிரண :) 

கிரணார்த்தம்- ஒளியுள்ளபொருள் . கிர 
கிரகபதி -1. அக்கிநி . [ இவன் இந்திராதி கிரணியம் ணாய கிரணிய.. ) 
தேவர்களுக்கு அவ்வியத்தைச் சுமந்து கொண்டு கிரத்தம் - பட்சித்தல் . ( ரஜு . ) 
போனமையினாலே இந்நாமம் பெற்றான் என் 
பர்.) 2. சந்திரன் . 3. சூரியன் . ஹவகி:) ( சூ . நிகண் . க . க . 4. வணக்கம் . 

கிரது - 1 , காணிக்கை. 2. பலி . 3. யாகம் , 
கிரகபிரீதி-- கிரகாராதனை , 

( க - கு . ) 
கிரகபீடை கிரகநிலையினால் வருமிடர் . 

கிரது தீக்ஷை - யாகதீக்ஷை . (சூக - 
( ஹவீலா ) 


ஃது 


கை . 


க்ஷா ) 


847 


இரம் ; 


அச அ 


கிராசம் , 


* 


-- 


கிரந்தகர்த்தா நூலாசிரியன் . [ ய 

கிரமசிநட்டி - காரணத்திலிருந்து காரியமு 

ண்டாகுஞ் சிருட்டி . ( உ - ம் .) " தெரித்தகாரியத் 
கதா ]ே 

தோற்றமிருவகையாங்கிரம , சிருட்டியுகபற்சிரு 
கிரந்தகாரன் சாத்திரஞ் செய்கிறவன் . ட்டியென மூலப்பகுதி - விரித்தமகதத்வமகமுக் 
[ பகாரம் 

தன் மாத்திரையாம் , விளங்குசத்தப்பிரகிருதி 
கிரந்தநம் -1 , அழுதல் . 2. அழைத்தல் , 3 . யொடுபஞ்சபூத , முரைத்தவற்றிற்பிரமாண்டம் 
ஒலி . 4. கட்டுதல் . (1 , 2.5 ; 4 . மண்டமுதலாய , வுலகுதயந்தான் கிரமசிருட்டி ” 

கிரந்தம் - 1. சாத்திரம் . 2. தொடர்களுள் ( வேதா . சூ . அ O. ) 
ஒற்றொழித்து உயிருமுயிர் மெய்யுமாய்க்கொள் கிரமம் - 1. ஒழுங்கு . ( உ - ம் . ) பிரமப்பொ 
ரூ முப்பத்திரண்டெழுத்தின் கூட்டம் , சுலோ ழுதத்திலெழுந்து 
பிரானையுன்னி - வரமுற்றிடு 

விப்பிரர்வேதவழக்கினாற்றுங் - கிரமத்திடையொ 
கம் , ( உ - ம் .) " இத்தகு புராணக்கிரந்தத்தின்றோ 
கையை யோரிலக்கமால் . ( சூத . புராண . ஙச .) ன்றொழியாவகை கேறோமற் -சிரமத்தினையின்றி 
3. பொருட்செல்வம் . [ . ) 

யுஞற்று சிறப்பினீடி ” (சேதுபு . அமுத்தீர் . கக .) 

2. சடங்கு , 3. முறைமை . ( 3 ) 
கிரந்தி- 1. இடைபிங்கலை சுழுமுநை நாடி 
மூன்றின் சந்தி. 2. இரணம் . ( இராசவைத் ) 

கிரமி -1 . ஒழுங்காய் நடப்போன் . கவிதி ) 
3. ஏலத்தோல் . 4. ஒருவகை நோய் . அஃது கீரழகம் - கழுகு .( மலையகராதி .) (ககை: 
அழிகிரந்தி , கணுக்கிரந்தி ,கருங்கிரந்தி , கள்ளிப் கிரயம் -1. கொள்ளுகை . 2. விலை . காய 
பூக்கிரந்தி , செங்கிரந்தி , துத்திப்பூக்கிரந்தி , 

கிரவுஞ்சம் -1 . அன்றில் . (பிங்கல.உஙசக . 
துணாக்காய்க்கிரந்தி ,பெருங்கிரந்தியெனப் பல 
வகைப்படும் . 5. சந்து .6. நெல்லிப்பருப்பு . 7 . 

2. ஒருமலை , ( உ - ம் . ) " ஓராணமானகிரவுஞ்சகிரி 

செற்றே ” ( கந்தபு . தாரக. க 04 . ) 3. கோழிப் 
முடிச்சு . ( 1 , 5 , 7. pods ) 

பறப்பின் நூரம் . 4. சத்ததீவுகளி லொன் 
கிரந்திகம் - திப்பிலிமூலம் . ( மலையகராதி .) (உ - ம் ) " குலவியசம்புசாகங்குசை கிரவுஞ்சங் 

கோதி - னிலவுகோமேதகம்புட்கரமிவையேழுதீ 
[ாயிக. ) 

வே " ( கந்தபு . அண்டகோ, கக . ) (களவ . ) 
கிரந்திகன் -1 . சோதிடசாஸ்திரி . 2. பஞ்ச 
பாண்டவருளொருவனாகிய நகுலன் . ( இப்பெ 

கிரவுஞ்சன் - மேதைபுத்திரனான மைநாகத் 

தின் மகன் . ( களவ . ) 
யர் விராடபுரத்துக்கரந்திருந்த காலத்தில் வந் 
தது . இதனை " கிளைபடுபுரவிபுரந்திடுந்தாமக்கிர கிராக்கி-- அரியவிலை . 
ந்தியாம்பெயர்புனைநகுலன் ” எனப்பாரதத்தி 

கிராககத்துவம் - கிரகிக்கிறதன்மை, ( பென 
லோதியதனாற்காண்க . ) [ாயிகம் ) 

ட் . ச :க 0 கா.) மராஹகவம் ) 

கிராககம் - கிரகிக்கிறது . ( சி . சி . சக . சி 
கிரந்தித்தோய்வு - ஒரு நோய் . 
கிரந்திதகரம் -- ஒருபூண்டு . ( உ - ம் . ) “ சீறு 

வாக் . ) ( 

முக ) 
பித்த ....... கிரந்திதகரத்தாற் கெடும் ” ( பதார்த்த கிராககன் - திரகிக்கிறவன் , ( பௌட் , ச : 
குண , கஎஎ ) 

எச . உரை . ) ( சாஹக ) 
கீரநீதிநாயகம் - ஒருபூண்டு . ( உ - ம் . ) “ புண் 

கிராகதி -- நிலவேம்பு . ( மலையகராதி .) 
கிரந்தியாறுமயிலேகிரந்தி - நாயகத்தினாலே ந 

கிராகம் -1. ஆமை . 2. கிரகம் . 3. பற்றுதல் . 
வில் ” ( பதார்த்தகுண , உகக .) ( அது :சிலந்திகா 

[ 1 , 3.ராஹ ) 
யகம் , ) 
கிரந்தினையல் -- ஒருநோய் . 

கிராகியம் - 1. உரூபாதிகளைக்கரணத்தாற் 
கிரந்திப்புண்- ஒருசிலந்தி . 

கண்டறிவது , அறியத்தக்கது . ( பௌட் . ரு: 
கிரத்திப்பூடு -- சிலந்திநாயகம் . 

கா .) 2. விஷயம் . ( சி . சி . உ : ருரு . சிவாக் .) 

கருஎ . பக் . மராஹ் ) ) 
கிரந்திழலம் - திப்பலி மூலம் , ( மலையகராதி . ) 

கிராகியன்- அறிகிறவன் . 
( wd8-990 ) 

கிராகியாபாவம் - கிரகிக்கிறவிஷயமில்லா 
கிரந்திவாயு ஒரு வாயு . 

மை . ( பௌட் . ரு . ஙக . ) (மஹ 

வரவாவ ] 
கிரம் -1 . பன்றி . 2. விழுங்கல் . ( 1. கிற ; கிராசம் - 1. கவளம் . ( வி - ணி . ) 2. விழு 
2. ) 

ங்குதல் . ( மா ) 


848 


கிராதி நி . 


அசக 


கிரி . 


4 


கிராசன்- சதருத்திரரிலே அதோபாகத்தி கிராதை -- கங்கை , 
ருக்கும் தசருத்திரரிலொருவன் . ( வி - ணி . கிசாந்தம் -1 . கடத்தல் , 2. குறித்தகிரகங்கள் , 
உஸ .) ( மராவ ) 

நிற்கிறநாள் , இது சுபகருமங்களுக்கு விலக்கு . 
கிராடம் - தேயமைம்பத்தாறினொன்று . ( A [ க , 05 .) 
ராட ) 

கிராந்தன் --- கடக்கிறவன் . ( காபகம் ) 
கிராணம்- 1. கிரகணம் ( இது மரூஉ .) கிராந்தி -1 . ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத் 
2. சிறுவட்டில் . 3. நாசிகையில் சூட்சுமபூத துச் செல்லுதல் . 2. கிரகச்சாய்வு . 3. கிராந்தி 
பிருதிவியை ஆசிரயித்து நின்று வாயுவசத்தி 

மண்டலம் . 4. சுடர்ச்செலவு . ( கா ).சி .) 
னாலே வந்தடைந்த கந்தங்களைக்கிரகிப்பது , ( சி . 
சி . உ : சுக . சிவாக்க ) . மூக்கு . ( 1 , 2 , 4 . 

கிராந்திமண்டலம் சூரியனது பாதை . 
நிகண் . கக ரகரவெ . சஉ .) ( 3, 4. வராண ) ( ராகிணே .) 
கிராணி -- ஒரு நோய் . அது பித்தக்கிராணி , 

கிராந்துதல் - 1. இணைத்தல் . 2. இளைத் 
வாதக்கிராணி , முதலியவாகப் பலதிறப்படும் . 

தல் . 3. ஒளித்தல் . 4. பதுங்குதல் . 
( உ.-ம். ) " கிராணியதிசாரமென்றாற்றளர்ந்துகா 

கிராம்பு -1 . காட்டுக்கிராம்பு . 2. நீர்க்கிரா 
ணும் ” ( அகத் . குருநாடி . கஅஎ . ) 

ம்பு . 
கிராணித்திரவியம் - அகிலம்பட்டை , அழி 

கிராம்பூ 

இலவங்கம் . ( தைல . தைலவ . 
ஞ்சில் , இந்துப்பு , கருவேம்பு , கல்லுப்பு , கறி 

கஙரு . ) 
யுப்பு , காவட்டம்புல் , திரிசாரணை , திரிசாரம் , 

கிராமசாந்தி - கிராமமுழுவதற்குஞ் செய்யு 
நற்சீரகம் , நாய்வேளை , பாவட்டை , புளியா 

மோர் சாந்தி . ( மராஜா A.) 
ரை , பெருங்காயம் , பொடுதலை , மிளகு , முட் 
காய்வேளை , மோர் , வசம்பு , வளையலுப்பு , வெ கிராமணி -- 1 . கிராமத்தலைவன் , (சி.சி. 
டியுப்பு என்னுமிவை . 

ச . சிவாக் .) 2. கிராமமுற்றோன் . 3. சாணாருட் 
கிராதகம்- நிலவேம்பு . 

பெரியவன் . . சான்றோன் , 5. தலைமையான 
கிராதடாவம் - வேடத்தன்மை . ( சி.சி.அ : வன் . ( உ - ம் . ) " பரிதிதேர்க்கயிறுபற்றியூழ்முறை 
க . சிவாக் ) (கிராதவாவ ) 

யின் மதிதொறும் பயில்கிராமணியர் ” ( கூர்ம .ஆத 
கிராதழர்த்தி -- அருச்சுநன்றவஞ்செய்கை வர்.ச. )6.காவிதன்.7.பள்ளப்பூமி .(மாணி :)) 
யில் அவனைக் கொல்லும்படி துரியோதனனால் 

கிராமதேவதை - அவ்வக்கிராமங்கட் கதி 
ஏவப்பட்டுப்பன்றி வடிவெடுத்துப்போன மூகா 
சரனைச்சங்கரிக்க வேட்டுருக்கொண்டு சென்ற ய்வம் , ஊர்காக்குந்தெய்வம். (கிராசெவகா ) 

தேவதையாய் அவ்வக்கிராமத்தோர்வழிபடுந்தெ 
சிவன் , ( சிவபரா சருரு - ஆவது . ) ( கிராது 

கிராமம் 1. நீர்வாழ்பறவை . ( சூ . நிகண் . 
உ - தி- ) 

ஈ.சுங . ) 2. நூறுகுடியுள்ளவூர் . ( சூ . நிகண் . 
கீராதருபத்துவம்- மகேசுரமூர்த்தமிருபத் | ரு : நசு . ) 3. மருதநிலத்தூர் . ( சூ . நிகண் . ரு . 
தைந்தனுளொன்று . ( வி - ணி . உஎஅ . ) கூடு.) ( பூரா 83 ) 
கிராதன்- 1. குறவன் , வேடன் . ( உ - ம் . ) 

கிராமியம் - 1. இழிசநர் வழக்கு . ( வி.ணி.) 
" வெங்கிராதனாகியவடிவு கொண்ட கிரீகன் ” ( பா 

2. கிராமத்திலுள்ளது . 3. திசைச்சொல் . ( க 
ரத . அருச்சுனன்றவ . கூஉ . ) ( கிராகம் ) 
கீராதாசி - கருடன் . (கிராஜாலிது .) கிராமியன் --கிராமமுற்றோன் . ( சூ . நிகண் . 
கீராதார்ச்சு நீயம் - ஒருசம்ஸ்கிருத காவியம் . உ . சரு . ) 
அர்ச்சுநன் தவஞ்செய்தபோது சிவபெருமான் கிராய் -1 . புற்பொழி . 2. வயிரநிலம் . 
கிராதரூபந்தாங்கிவந்து அமர்புரிந்து பாசுபத கிராய்த்தல்- சுவர் முதலியவற்றைத் தேய்த் 
மீந்துபோன சரித்திரங்கூறவது . ( அபிதாக . ) துத் துலக்கல் . 
கிராதி- 1. கங்கை . 2. சாளரம் . 3. மரத்தி 

கிராவணம் 
னாற்செய்த வேலி . ( போட்டுக்கீசு பாஷ. ) 

கன்மலை . மாவண் , ) 

கிராவம் 
( 1. கிராதி . ) 

1. இலக்கிநம் . ( சோதிடக்கட . ) 2 . 
கிராதிதி - சடாமாஞ்சி . கிராதி நி . ) பன்றி . ( சூ . நிகண் . கூ.ககூ .) 3. பிணையாளி . 4 . 


2 


} 


849 


கிரிமா . 


அரும் 


கிரியாயோகம் . 


மானது . 


மருட்பன்றி , 5 , மலை . ( உ - ம் . ) “ புணர்பனிக்கிரி கிரிமாயோகம் அட்டமாசித்தி யோகத் 
நீரிற்புதைத்தவன் " ( இரகு . ஆற்று . கா . ) [ 2 , தொன்று . அது : குண்டலிமட்டாகவந்த அக்கி 
4. கிரி , 5. மிரி ) 

நியை நாபித்தாநத்திலும் இருதயத்திலுமேற்றி 

மேருத்துளை வழியாக வாயுவாலே மூவாண்டு 
கிரிகந்தி துர்க்கை . ( உ - ம் . ) " கிரிகந்நிகரி 

நோக்கில் ஆகாயமளவு வளர்தல் . ( த.நி. போ . 
யென்பர் ” ( பாரத . பன்னிரண் . 10. அரும்பத .) 

நஎஉ .) 
[ க நி ] 

கிரியன் - சேரன் , ( கிரி - மலை . ) 
கிரிகம்பலை- கிலிகம்பரை , 

கிரியாகலாபம் -- அநுட்டிப்புக்குரிய கிரி 
கிரிகாவாயு -- ஒருவாயு : இது ; தும்மலிரும யைகளின் றொகுதி , ( கியாகவாவ .) 
லுண்டாக்கும் , ( த.நி. போ . ககச .) 

கிரியாகாண்டம் - வேதத்திற்கிரியைகளைப் 
கிரிகரன்- கிரிகரவாயு . 
கிரிகன்னி -1 , விட்டுணுகிராந்தி . 2. வெள் போதிக்கும் பகுதி . (கியாகாண .) 

கிரியாங்கம் -1 , கிரியை , 2 , கிரியைக்கங்க 
ளைக்காக்கணம் (மலையகராதி )[1..- கணி - ) 
கிரிகோலம் - கிலி கோலம் . 

கிரியாசத்தி-பஞ்சசத்தியினொன்று . அது வி 
கிரிச்சரம் 1. அற்பம் . ( உ - ம் . ) " கிரிச்சர 

னைத்துணையாகநின்று உலகங்ககை . யாக்குவது . 
ரோகம் ” (சீவரட் , கக . ) 2. ஒருவிரதம் . 

கிரியாசைவம் 
கிரிச்சரரோகம் - மூத்திராகாதரோகபேதம் 

ஒரு சைவம் . (தியா 
மூன்றனுளொன்று .( சீவரட் . கக.) ( கொஞ்சங் ெெபவ. ) 
கொஞ்சமாக மூத்திரத்தை விழச்செய்தலால் கிரியா சோ ரூபன்- கணபதி . ( கிரயாஷ 
இஃது இப்பேர்பெற்றது . கிரிச்சரம் - அற்பம் .) 

ஈ s . ) 
கிரிச்சரீடம் - சாதிக்காய் . ( மலையகராதி . ) 
கிரிச்சிரீட்டம் - சாதிக்காய் . 

கிரியாத்துச் செடி -- நிலவேம்பு . 

கிரியாத்துவேர் -- நிலவேம்பு.(மலையகராதி ) 
கிரிசகம் - வருத்தம் . 
கிரிசம்- இளைப்பு . 

கிரியாதிகாரன் விநாயகன் . ( கிரயாயி 
கிரிசரம் - மலையிற்பிறந்தயானை . (மிரிவா ) கார ) 
கிரிசன் -1 , கிரீசன் ( உ - ம் . ) " மகபதிமகனை 

கிரியா தீட்சை 
சை - கிரியாவதி . ( சி.சி. அ : ங . 
சோக்கிக் - கிரிசனையுன்னி (பாரத.அருச்சுகன் | ஞாநப் . ) ( கி , யாதீக்ஷா. ) 
றவ . உக .) 2. மலையிற்கிடப்பவன் . (மிரி கிரியாதீதன்- கிரியையொழிந்தவன். ( கி ) 

கீரிசு - இரிசுக்கத்தி , ( குற்றுவாள். ) ( அக்கிய யாக:) 
பாடை . ] 

கிரியாபதம் - வினைச்சொல் . ( கிரயாவடி ) 
கிரிசை - உமை . ( உ - ம் . ) " பார்ப்பதியே -வம் 

கிரியாபாதம் 
பறுகிரிசை ” ( திருவானைக் . கோச்செங் . அக . ) 

புத்திரமார்க்கம் . ( உ - ம் . 

" கிரியாபாதமாகிய புத்திரமார்க்கத்தின் பகுதி 
( மிரிஜா .) 

யைச்சொல்லின் ” ( சி . சி . அ ; உ 0 . மறை . ) 
கிரிதசாக்கிரி- ஒருபண் . 

[ கிரயாவாக ) 
கிரிதுர்க்கம் மலை சூழ்ந்திருத்தலாற் செல் கிரியர்பாவம் வினையின்மை . ( கி பா 

( 
லற்கருமையான அரண் . ( உ - ம் . ) “ பேரரணான 
கிரிதுர்க்கநீக்குதல் பெண்புத்தியே ” ( ஒருதுறை. 

கிரியாபூசை- கிரியையோடுங்கூடிய பூசை , 
-க . ) ( 
மி.ம- .] 

நால்வகைச்சிவபூசையிலொன்று . ( த.நி. போ . 
கிரிபூ - பார்வதி . (மிரி .) 

கருசு . ) 
கிரிமல்லிகை -1 . மலைமல்லிகை . 2. வெட் கிரியாமார்க்கம் கிரியை நிலை . ( திரயா 
பாலை . ( மலையகராதி .) [ மிரரிஜிகா.) 

ஜாம . ) 
கிரிமா எண்வகைச்சித்திகளுளொன்று . கிரியாமாலை வினைச்சொற்களை வரிசை 
அது : பர்வதத்திலும் பாரமாய் மகாவாயுவினாலு யாகச் சொல்லும் ஒரு நூல் . 
மசைக்கப்போகாமலிருக்கை , ( சி . சி . உ : ரு அ . 

கிரியாயோகம் 

இருவகை யோகங்களு 
சிவாக் .) ( மிரிஜா .) 

ளொன்று ; இமயம் , நியமம் , ஆதகம் , பிராணாயா 


தாவ . ) 


| 


850 


கிரீட்மருது . 


அருக 


கிருகாச்சிரமம் . 


வா நீ . ) 


) 


மம் , பிரத்தியாகாரம் , தாரணை , தியாகம் , சமாதி கிரீடம் -1 . முடி . ( உ - ம் . ) " பிச்சை கேட்டுப் 
யென எண்வகையாம் . ( வை . தீ . நசு . உரை.) | பிழைப்போரையும் - கிரீடபதியாக்குவீர் " ( தாயு . 

கிரியாவதி - ஒளத்திரி தீக்ஷையிரண்டுவகை சித்தர் , உ . ) 2. வேலிப்பருத்தி , ( மலையகராதி . ) 
யினொன்று.இது , குண்டமண்டலங்களைப்புறத் [1. கிரீட 0 ) 
தேயிட்டு விதிப்படி புறம்பே ஆகுதிமுதலிய 
கிரியை செய்து சீடனது பாசத்தைக் கெடுக்குந் 

கிரீடாப்பிரமவாதி ஏகான்மவாதம் நான் 
தீக்ஷை . ( சைவச . விள. க.எ. ) ( கியாவதீ .) கு வகையளொன்று . இது பிரமமேகான்; கான் 
கீரியாவாதி பிரமாணவாதி . ( கிரயர் எப்பொருள்களோடுகூடிப் பலவாற்றால் விளை 

யாடுகிறேனென்று இவ்வாற்றிவதே முத்தியெ 
கிரியாவான் - கிரியையினின்றொழுகுவோன்று வாதிக்கிறவன் . (சி . பி . கை , கங . பக் .) 
ன் . (சிவஞான . கஉ . சூ . ரு . ) ( கிரயாவா நீ . ) 

கிரீடி -1. அரசன் . 2. அருச்சுநன் . ( உ - ம் . ) 
கீரியாவுத்திரி - அவுத்திரிதீக்ஷையினொரு ச்சான்றீர் . ச . 3. கிரீடியென்னேவலும் , தெ 

" தகஞ்சயன்கிரீடிசுவேதவாககன் ” 

( பாரத . அரு 
வகை ; அது : குண்டமண்டலங்களைப் புறத்தே 
யிட்டு விதிப்படி புறம்பேயாகுதிமுதலிய கிரி ரிரிலைவினைப்பகுதியும் . [ 1 , 2. கிரீடிது 
யை செய்து சீடனது பாசத்தைக் கெடுக்குந்தீ கிரீடித்தல் 

-1 . புணர்தல் . 2. விளையாடுதல் . 
க்ஷை .( சி . சி.அ.கூ. ஞாநம் ) ( கிரியௌத்தி ( கீலா. ) 
என்பது கிரியாவுத்திரி என்றாயிற்று . ) 
கிரியேந்திரியம் - கர்மேந்திரியம் , ( கியெ (உ - ம்.) “ தம்மாடலானவக்கிரீடையாவையும் புரி 

கிரிடை -1. புணர்ச்சி . 2. மகளிர்விளையாட்டு . 
நிய . ) 

ந்து ” ( பாரத. அருச்சுநன்றவ . சுள . ) 3. விளை 
கிரியை - 1.கிரியாசத்தி ; அஃது ; ஆன்மாக்க யாட்டு . (கீவா.) 
ளுடைய கன்மங்களுக்கீடாகத் தநுகரணபுவா கிரீவம் - 1. கழுத்து . ( உ - ம் . ) " சங்கமேகிரீவ 
போகங்களைத் தோற்றுவிக்கிற அவதரம் , 2.கிரி மென்றும் ” (சிவரக . விசையை . ககா. ) 2. தலை . 
யாவதியென்னுந்தீக்ஷை .(சி.சி . அ : சு.மறை ) 3 . ( உ - ம் . ) " வேதமவையோராயிரமும் விளங்குகலை 
சிவனுடைய சகளநிட்கள ரூபாரூப சரீரத்தைக் யின்றசக்கிரீவன் ” (இராமா .உத்தர . இராவண 
குறித்து ஞாநாங்கமாகிய அகத்தொழில் புறத்ன்பிறப்பு . கஎ . ) [1. தீவா) 
தொழில் என்னும் இரண்டினாலுஞ் செய்யுஞ் 
சேவை , ( சைவப் . சுரு .) (சிவபெருமானையகத் 

கிரு - செய்யென்னும் பொருட்டாய்வரும் 
தும் புறத்தும் பூசித்தல் என்பது கருத்து . ) 4. ஒருவடமொழிவினைப்பகுதி . ( பி . வி. திங்க . சு . 
தக்கன் புத்திரிகளிலொருத்தி ( வி - ணி . உருசு .) உரை . ) 
5. தாளப்பிரமாணம் பத்தினொன்று . 6. தொ 

கிருகத்தன் - இல்லாச்சிரமி . ( உ - ம் . ) “ கலன்க 

ழியாமகளிர்கிருகத்தர் ” ( ஏகாதசி - காலநிர் . ச O. ) 
ழில் . (கியா. ) 
கிரிவாணம் - நீலாஞ்சநக்கல் . 

[ - ] 
கிரீவிரசம் - மகததேசராசதாங் , ( உ - ம் , ) கிருகநம் - கவுதாரி . ( தி , கண 

னம் . ] 
திரிவிரசநகரெய்தி (பாரத . இராசசூய . கஎ .) 

கிருகப்பிரதிட்டை - வாஸ்து புருடனைக்குறி 
கிரீச்சரம் - கிரிச்சரம் . 

த்துக்கிருகப்பிரவேசத்திற் செய்யும்ஒருகிரியை . 
கிரீசன் -1 . உதயனிடத்திலே நிசுவாசாக 

கிருகம் -1, மிடறு . 2. வீடு . [ 1. கரக : 2 . 
மங்கேட்டவனொருவன் . ( த.நி. போ . கருக .) 
2. சிவன் . ( உ -ம் .) “ முழைபடுகிரீசபோற்றிமூவி ம..) 
லைப்படையாய் போற்றி ( மச்சபு . பரமேசுரதே . கிருகான் -1 . கவுதாரி . 2. தசவாயுவினொ 
உஎ .) ( 2. மிரீ .) 

ன்று . அது : கோபத்தைப்பண்ணுவிக்கும் . ( சி 

லப் . அச . பக் .) [ 3. கரகா ) 
கிரீட்டி - பிரண்டை . ( மலையகராதி .) 
கிரீட்மசுந்தரி -- சிறுசெருப்படி , ( உ - ம் .) கிருகவாத -1. ஆண்மயில் . 2. பல்லி . கரக 
" முராரியணிவாயசிகிரீட்மசுந்தரி " ( தைல . தை 

வாக . ] 
லவ . கசு . ) 
கிரீட்மருது - ஆனி-ஆடிமாதங்கள் . ( வருஷா பிரமசரியவிதியுங்கிருகாச்சிரம நிலைத்துயோ 

கிருகாச்சிரமம் இல்லாச்சிரமம் . ( உ - ம் . ) 
தி . ) (தீஷ ; து .] 

ர்க்கான " ( சூத . பாயிர , உகா.) 


851 


கிருட்டி.. 


அருஉ 


கிருட்டிணாசி நம் . 


ண் 


ன 


கிருகி-கிருகத்தன் . ( உ - ம் . ) " மருதிறலிமாச்சா 2. ரீற்றா. 3. பன்றி . ( சூ . நிகண் . ங . கக . ) 4 . 
திசம்புமகிழாத்தி - கிருகிக்குரித்தின்னுங்கேள் ” பிரண்டை . (மலையகராதி .) (இது : கிரீட்டியெ 
( சைவச . பொது . உக . ) 

ன்பதன்றிரிவு . ) ( 2,4 . வ w . ) 
கிருகியபரிச்சிட்டம்- ஒரு நூல் . இஃது : ஆசு 

கிருட்டிணசிங்கவாததோஷம் - ஒரு நோய் . 
வாலாயநர்கூறியது . 

கிருட்டிணசீரகம் கருஞ்சீரகம் . ( மலையக 
கிருகியாத்தி நம்- ஒரு வடநூல் . ( மணிமே . 
மலர்வநம் . கஙஅ . உரை . ) 

ராதி ) (கஷாக .] 
கிருச்சிரம்- பிராயச்சித்தமாக அநுட்டிக்கப் 

கிருட்டிணபக்கம் - அபரபக்கம் . ( க.ரஷ 
படும் ஒருவிரதம் ; இது : கிருச்சிரம் , அர்த்தகி 
ருச்சிரம் , ஆதிகிருச்சிரம் , அகமருஷ்ணகிருச்சி வக்ஷ . ) 
ரம் , கிருச்சிராதிகிருச்சிரம் , சாந்திராயணகிருச் கிருட்டிணபாணம் எட்டி மரம் . ( மலையக 
சிரம் , தப்தகிருச்சிரம் , ( இது இருவகை .) துலா ராதி .) 
புருஷகிருச்சிரம் , தேவகிருச்சிரம் , பராக்கிருச் கிருட்டிணபேடம் - கடுரோகிணி . ( மலையக 
சிரம் , பர்ணகிருச்சிரம் , புஷ்பகிருச்சிரம் , பிரா 

ராதி .) (கஷவெடி ) 
சாபத்திய கிருச்சிரம் , பலகிருச்சிரம் , மூலகிருச் 
சிரம் , யஞ்ஞகிருச்சிரம் , யாத்திராகிருச்சிரம் , கிருட்டிணம் -1. அதர்வணவேதஉபநிடதத் 
வாருணகிருச்சிரம் , (இது இருவகை. ) ஸ்ரீகிருச் தொன்று . ( கூர்பு. அட்டமூ . உசு . உரை .) 
சிரம் , சாந்தபாகிருச்சிரம் , ( இது : இருவகை, 2. இரும்பு . 3. கறுப்பு . 4. காகம் , 5. கருஞ் 
நான்குவகையுமாம் .) சௌமியகிருச்சிரம் எனப் சீரகம் : 6. குயில் . 7. சந்திரன் பின்பக்கம் . 8 . 
பலவகைப்படும் . அவற்றுள் கிருச்சிரமாவது , துருசு . 9. மான் . 10. மிளகு . ( 2 , 3 ; 4 , 5, 6 , 7 , 
பதினாயிரங்சாயத்திரி இருநூறு பிராணாயாமம் , | 8 , 9 , 10. கஷ. ) 
ஆயிரந்திலகோமம் , வேதாத்தியயகம் 

செய்வதெ 

கிருட்டிணழர்த்தி- கண்ணபிரான் . 
னப் பராசரஸ்மிருதி , பிராயச்சித்தகாண்டங் 

கிருட்டிணழலி - துளசி . ( மலையகராதி . ) 
கூறும் . ( J ) 

கிருட்டிணயசுர்வேதசங்கிதை -யசுர்வேதத் 
கிருச்சிரவிரதம் - கிருச்சிரம் . 

தினொருபகுதி .( மணிமே - பாத்திரம்.சஉ.உரை) 
கிருச்சிராதிகிருச்சிரம் மூன்று நாள் அல் கிருட்டிணயசுர்வேதபிராஹ்மணம்- யசுர் 
லது ஒன்பது நாள் அல்லது பன்னிரண்டுநாள் வேத்த கினொருபகுதி . (மணிமே - பாத்திரம்.சஉ . 
அல்லது இருபத்தொரு நாளைக்குத் தண்ணீ உரை . ) ( பிராஹ்மணம் , மந்திரங்களின்வினி 
ரன்றி வேறொன்று முண்ணாமற் செய்யும் ஒரு யோகத்தைக் கூறுவது .) 
வகைவிரதம் . (கூராபதிக 

கிருட்டிணராசன் - ஓரரசன் . இவன் இரண் 
~ 

டாம் விக்கிரமாதித்தனுக்கு நேசன் . சூடாமணி 
கிருசம் - மெலிவு . ( கு .) 

நிகண்டில் ஒன்பதாவது தொகுதியில் க 0 - வது 

கவியிற் கூறப்பட்டவனிவனே. (மணிமே .) 
கிருசாம் - எள்ளு . ( சைவச . பொது . ருசசு . 
உரை . ) ( க . ) 

கிருட்டிணலோகம் - அயக்காந்தம் .( 

கஷ 
கிருசாந்தம்- அரிசியின் நான்கினொருபங்கு ஹ 
எள்ளுப்பொடியும் எள்ளுப்பொடியிற் பாதிநெ கிருட்டிணவர்ணம் - இரும்புமணல் . 
ய்யுமாகப் பிசறிய அந்தம் . ( சைவச . பொது . 

கிருட்டிணவல்லி --நன்னாரி . (மலையகராதி. ) 
ருசச . உரை . ) [ கு ( ம ) சாந் 

ந .] 

கிருட்டிணவேணி - ஓர் நதி . இது : சையமலை 
கிருசாட்சம் -- சிலம்பி . (கூரக்ஷ ) யிலுதித்த மூன்றுநதிகளிலொன்று . ( விணி. 
கிருசாறு -1 . தீ . 2. பவளக்கொடி . [ க y உஉங . ) 
* . ) 

கிருட்டிணன் -1 . அருச்சுநன் . 2. கண்ணன் . 
இருசானுரேதசன் --உருத்திரன் . ( 

கலா 

3. வியாசன் . ( 1 , 2. சூ . நிகண் . கக: ஞகரவெ.சு . ) 
நரெதவல . ) 

( 5J ) 

கிருட்டினாசிநம் – மான்றோல் , ( க Jr ; 
கிருட்டி -1 . ஒருபட்சி . ( உ - ம் .) " கிருட்டிக் 
கறியருந்திற்கேளாய் ” ( பதார்த்தகுண . காஎசு . 


திகர 


) 


ஜொஹ o ) 


a 


சுஜி ந . ) 


852 


கிருத்திரம் . 


அருகூ 


கிருதநாசநம் . 


2 


ண 


து 


கிருட்டிணாப்பிரகம் - ஓரப்பிரகம் . ( கரஷா கிருத்திரமம் -1 . பொய் , 2. வஞ்சனை . ( உ - ம் ) 

" கன்னியர்கிருத்திரமத்தைக் காணரிதென்ன 
ஓக . ) 

லும் ” (பஞ்சதந் அர்த்தநா . சுக . ) ( கத்திர 3 ) 
கிருட்டினாநதி - ஒருநதி . க ஷா நதி ) 

கிருத்திரிமம் - கிருத்திரமம் . 
கிருட்டிணாவாசம் அரசமரம் . [ கவா கிருத்திவாசன் --சிவன். ( க . J ஆவான் ) 
வ -இருக்குமிடம் . ) 

சிருத்துவம்-- 1. அசாத்தியம் . 2. குரூரம் . 
கிருட்டிணி 

காக்கணம் . ( மலையகராதி . ) 3. செய்கை . 4. செருக்கு . ( J ) 
கிருட்டிணை 1. ஒருயாறு . 2. கடுகு . 3 . 

கிருத - பிரதிட்டாகலையில் பிரகிருததத்துவ 
கருவட்டை . 4. திரௌபதி . 5. முந்திரிகை . 

( 2 , 5 , 6. மலையகராதி . ) கிரி , உக. உரை . ) ( J 
6. வால்மிளகு . ( 2 , 5 , 6. மலையகராதி . ) 

த்திலுள்ள எட்டுப்புவங்களுளொன்று . ( சி - லி . 
( கஷா ) 

கிருதகடி நம் ஒரு நியாயம் . ( வி - ணி .கங ங ) 
கிருடகன் - வேளாளன் . ( க . J ஷகம் ) கிந்தகம்- 1 , அங்கீகரிக்கப்பட்டது . 2. அறு 
கிருடம் - 1. உழவு . 2. கலப்பை . 3. கொழு , சரிக்கப்பட்டது . 3. பாவனை பண்ண 
ணப்பட்ட . 
( க . J ஷ 0 ) 

4. பொய்யானது . ( கசக்க 
கிருடி- 1. உழவு . 2. பயிர் . 3. பயிர்ச்செ கிருதகாடிந்தியம் - கடுஞ்செயல் . ( சி . சி . எ : 
ய்கை .4. பன்றி . ( 1 , 2 , 3. கரஷி ] உ . ஞாநப் . ) 

கிநடிகன்- பயிர்செய்கைக்காரன் , வேளா இருதகாலம் - நியமநாள். ( க .J-ககால் ) 
ளன் . கரஷிக ) 

கிருத்தகிருத்தியம் - செய்யவெண்டுவதைச்செ 

ய்தல் . ( உ - ம் ) " சருவாராமாப்தியொடுகிருதகிரு 
கிருடியை - கூத்தினோர் விகற்பம் . 

த்தியமே " ( வேதா . சூ . கரு.உ.) [ க்க . J 
கிருத்தம் - கிருதகம் , செய்யப்பட்டது . ( ம 
ணிமே . ) 
கிருத்தி- . 1. அறிவு . 2. ஒரு தேவதை . 3 . 

கிருதகிருத்தியன் செய்ய வேண்டியதைச் 
கிருத்திகை. 4 , தோல் , 5. பூர்ச்சமரத்தோல் . | செய்துமுடித்தவன் . ( சு J4 + J518 ) 
[ 3 , 4 , 5 , க JA ] 

கிருதகோடி- பிரமாணவாதமதாசாரியருள் 
கிருத்திகை- கார்த்திகை. ( J திகா ) 

எட்டளவை கொண்டோர் . ( மணிமே. உசஅ . 
கிருத்திமம் - 1. கடமை , 2. செய்கை , 3 . 

பக் . ) 
தோல் , 4 பூதம் . ( உ - ம் , ) " கிருத்திமவுரு 

கிருதசங்கேதம் இணக்கம் . [ 

கதவ o 
வினைநீங்கி ( கந்தபு . ததீசியுத் . உங ) 5 . 
பொய் . 6. மாயை . 7. வஞ்சனை . ( 2 , 3 , 5 . 
சூ . நிகண் . கக. ரகரவெ . கசு .) 4. (கதி 8 ) செய்தபின்னும் அவனோடு வாழும் மனைவி . 

- கணவன் மறுவிவாகஞ் 
கிருத்தியகர்த்தா -- கருமாதிபன் , (க.க ) 

( க.ர - தவலாவதிகா :) 
கதா ) 

கிருதசௌசம் -1 , சுத்திசெய்யப்பட்டது . 
கிருத்தியம் - 1. கிரியை முறை . 2. தொ 
ழில் . ( உ - ம் . ) " பூதங்கள் கிருத்தியகர்த்தாவல்ல 

2. நெய்யாற்பண்ணப்பமிஞ்சுத்தி . [ 1 , க J- க 
வென்று ” ( சி. சி . க : . முகம் . ) ( க J ) 

பளவ : பலளவ - சுத்திசெய்தல் . 2 . வ J 
கிருத்தியை- 1. சத்த இருடிகளுக்கு விரோ வ . ) 
தமாக விருஷாதர்ப்பியென்பவனால் ஓமாக்கிநி கிருததாசன் - வேலையாள் . ( க J- தகாவல . ) 
யிலே உண்டாக்கப்பட்ட ஒரு தேவதை . இது : 

கிருததாான்- விவாகஞ்செய்தோன் . ( கரத் 
பின் இந்திரனாலே கொல்லப்பட்டது . 2. செ 
யல் . ( கத்தர்) 

உாரம் ) 
கிருத்திரகூடம் - ஒரு மலை . மகததேசத்தின் கிருதநாசகம் - திருதநாசநம் . ( கரக நா 
இராசதானியாகவிருந்த இராசகிருகநகரத்தின் க ) 
ருகேயுள்ளது . (மணிமே .) 
கிருத்திரம் - இராசாளி. ( Jy ) 

கிருதநாசநம் - நன்றியீரும் . ( 

கதநால 
ந 8 ) 


கெது . ) 


பது 


853 


கிருதி . 


அருச 


கிருமிக்குன்றம் , 


-- 


கிருதபலம் -- செய்பலம் . ( க J- தவம்) போல . (வீரசோ. யாப்பு . ஙங , உரை . ) 4. செய் 

க 
கிருதபுத்திகள் -- ஞாநிகள் . 

கை . 5. துன்பம் . ( கரகி . ] 
கிருதம் -1 . செம்முருங்கை. ( மலையகராதி . ) 

கிருதிகான்-- 1. இராவணன் . ( இருபது 
2. செய்கை . 3. செய்யப்பட்டது . ( பௌட் . சு . 

கையுடையவனென்பது பொருள் . ) 2. வேத 
கூ 0 . ) 4. நெய் 5. முதல்யுகம் . ( 2 , 3. J5 4 . 

னைசெய்வோன் . (கசகிகாம் ) 
வ J. ] 
கிருதமாலை ஒருநதி . ( வி - ணி . உஉங. ) கிருது -1 . குசால் , மனோச்சாகம் . ) 2. கோ 

மளம் . 3. செருக்கு . 4. நெய் . ( கிருதமென்பத 
[கதரைவா.) 

னீறுகெட்டது . ) 5. பிரமாவி னபாகவாயுவிற் 
கிருதயுகம் - நான்குயுகங்களுள் முதல்யுகம் . பிறந்தவன் . ( வி - ணி . உருகூ . ) 6. யாகம் . ( உ - ம் .) 
அது : பதினேழுலட்சத் திருபத்தெண்ணாயிர “ அந்தநோன்கிருதற்புடனாற்றியே ” ( சேதுபு . 
வருடங்கொண்ட காலம் . ( சி - லி . ஞாந . உச . 

சக்கிரதீ . கரு . ) ( 6.க. J ) 
உரை . ) ( கசகயம. ) 

கிருபணத்துவம் - உலோபத்துவம் . 
கிருதர் - 1. செய்பவர் . 2. யோகாஷ்டகரி கிருபணன் - உலோபன் . ( க j வணம் ) 
லொருவர் , ( வி . ணி . உஎ .. ) 

கிருபன் - கிருபாசாரியன் . ( உ - ம் . ) " கேதமில் 
கிருதலட்சணம் 

நல்லிணக்கம் . ( J - 5 | சிந்தையான்கிருபனென்றுளான் ” ( பாரத . வா 
க்ஷண -விரும்பிச் செய்யப்பட்ட அழகு என்ற ரணா. உக . ) 
படி . ) 

கிருபாகான் --கிருபையுடையோன் . ( உ - ம் . ) 
கிருதவாசி- சூரியன் முன்னடிக்கும் அப்சர " கிருபாகரஞாநாகரசுரபாஸ்கரனே ” ( கந்தரல . 
ஸ்திரீகளிலொருத்தி . ( வி.ணி. உசரு . ) 

உக . ) 
கிருதவேசம் - அலங்கரித்தல் .(சதவொ ) கிருபாணகம் - இருபாணம் , ( க.வாண 
கிருதவேதநன் -கலியாள். ( கரகவெ.த . ) கஃ ) 
கத; வெதந -கூலி , சம்பளம் . ) 

கிருபாணம் - வாள் . ( க.ரவாண :) 
கிருதாகிருதம் - செய்தகுறைவேலை, முடிவு கிருபாணிகை - கத்தி . ( க வாணிகா ) 
பெறாதவேலை . ( கரதாகர- க : சுகரசு . செய் 

கிருபாளு- கிருபையுடையோன் . ( உ - ம் . ) 
யப்படாமை , ) 

" ஓரசுரன் வந்து மாமிசந்தாவென்றாலவனையறி 
கிருதா ந்தசநகன் சூரியன் . ( க.தாது 

வினாற்போதித்து மாமிசத்தைப்போக்கி அந்தா 

திகளாலுருசிக்கப்பண்ணிற் கிருபாளுவாவன் ” 
ஐ.நகம் ) 

(சி . சி . பா . சௌத் . மறு . சு.) ( க j வா ) 
கிருதாந்தம் -- தருக்கித்து முடித்த தீர்மாகம் . 
கிருதாந்தன் - நமன் . ( க.J-சாதம் ) 

கிருபி - துரோணன் மனைவி ( வீ ) 

கிருபீடபாலம் - கடல் . ( கரவீடவார் 
கிருதார்த்தர் -1. கருமமுடித்தோர் . 2. காரிய 
சித்தி பெற்றோர் . ( வி - ணி . ) 

கரவீட 0 - நீர் . வா® - காப்பது . ) 
கிருதார்த்தன் - பயனடைந்தவன் . ( சி . சி.ச ; 

கிருபீடம் - சலம் . ( க Ji_ ) 
நச . சிவாக் .) [ க - காய- ) 

கிருபீடயோ நி - தீ . நீர்க்குக்காரணமாயுள் 
கிருதி -1 உபாதி . 2.ஊறு செய்தல் . 3.ஒருவட ளது . (கரவீடயொடு . ) 
மொழிச்சந்தம் . அஃது : ஒவ்வோரடிக்கும் இரு 
பதெழுத்தாய் நான்கடியான் முடிவது . " ஒருவே கிருபை - அருள் ( பிங்கல , கஎஎஉ .)( க.வா) 
னின்றுயிரன்ன தோகையுரையுள்ளங் கிளித் கிருமி - புழு . ( உ - ம் .) “ பொறியாவுமில்லாத 
தூேெபாகுஞ் - செருவேகின்ற சோக தருவின் கிருமியாய் ” ( சிவரக. பசாசு , உங . ) ( க ) 
செழுந்தாது 

திரப்போதுகொண்டு - பொருவே 
நின்றான் கொடியவேனிலான்மதுவுணவுங்கொ 

கிருமிக்கிரந்தி --ஒருநோய் . 
ண்டானன்னோ - வருவேனென்றார் பிரிந்தவஞ் கிருமிக்குன்றம் வாலுளுவை . ( மலையக 
சருரையிற்கொடிதுவானிலாவும் ” என்பதிற் ராதி .) 


நமக் 


854 


கில . 


அருரு 


கிலுத்தம் . 


வான் . 


கிருமிச்சுரம் - ஒரு சுரம் . 

சுவாதகங்கிலவென்று (திருவிளை.இரசவாத .) 
கிருமிச்சூலை - ஒரு சூலை , ( கலா ] [ கி .) 
கிருமீச்சைலம்- கறையான் புற்று , ( க y 

கிலம் -- 1 , அழிவு. 2. சிறுமை . [ விஞ . ) 
ெெ ue8 ) 

கிலாணீபாவம் ஆணவமலம் . (சிவப்பிர . 

சிதம் , உ ; உ . உரை . ) 
கிருமீச்சொறி- ஒருசொறி . 

கிலாதன் - இரணியனுடைய மக்களுளொ 
கிருமிசத்து- ஒருமருந்து . 

ருவன் . ( கூர்மபு . தக்கவமி . ங 2 ... உரை. ) 
கிருமிசத்துரு - புரசம் விதை . [ பூவரசம்விதை 

கிலி - பயம் , 
யென்று . கா . வைத் . யிற்காணப்பட்டது .) 

சிலிகோலம் - சீர்கேடு . 
கிருமிநாசம் -1 . குரோசாணியோமம் . 2. பங் 

கிலிட்டம் - ஒருவகைச்சொற்குற்றம் ; அது 
கம்பாலை . 3. பலாசம்விரை . ( புரசம்வித்து . ) 4 . 

பலசொற்கள் படித்துத் தூரம் போனபின் கருதி 
பேய்ப்பீர்க்கு . 5. வேப்பீர்க்கு . ( 1 , 2 , 4. மலை 

யபொருள் பயக்கும் பிரயோகம் . " வீமன்பகைவ 
யகராதி . ) (க.நா.) 

ன்மகன்பகைதாதை விளங்குமிடம் " என்பதில் , 
திருமி நாசி - நிலவாகை . (மலையகராதி .) (கர வீமன் பறவைக்கு நாயகனாகிய கருடனென 

வும் அவன் பகைவன் இந்திரனெனவும் அவ 
நாபலி . ) 

ன்மகன் அருச்சுனனெனவும் அவன் பகை 
கிருமிமலடு- ஒருமலடு , 

கன்னனெனவும் அவன் தாதை சூரியனென 
கிருமியரி வாய்விளங்கம் . (உ - ம் . ) " அதிவும் அவன் விளங்குமிடமாகாயமெனவும் கொ 
விடை ” ( பார். ) 

ள்ளக்கிடந்தமைகாண்க . ( திஷ ) 
கிருமியோமம் - ஒருமருந்து . 
கிருற்பாவம் - தொழிற்பெயர் . ( பி . வி . தத் 

கிலீபதை- அலித்தன்மை . ( திலகா ) 
தித . உ , உரை .) 

கிலீபம் - பேடு. ( தீவ ] 
கிரேத்தன் - 1 , கிருகஸ்தன் , 2. நாணய கீலீபன் 

- பேடி . 

கிலுக்கம் --கிலுக்கப்பட்சி . ( உ - ம் . ) " கின் 
கிரேதம் 

முதல்யுகம் , அது ; பதினேழு னரங்குரண்டக்கிலுக்கஞ்சிரல் " (இராமா, ஊர் 
லக்ஷத்து இருபத்தெண்ணாயிரம் வருஷங்கொ தேடு . கருக . ) 
ண்டது . (உ - ம் .) " என்னேகிரேதத்திரேணுகை கிலுக்கு - ஒலிக்கை . 
யே கூற்றுவனாம் ” ( மீ . வெ . ஈ .. ( சொகா ) 

கிலுக்குதல் -1, கிலுங்கச்செய்தல் . 2. சிறு 

மணியாட்டல் , 
கிரேதயுகம் -- கிரேதாயுகம் . (உ - ம் . ) " செப்பி 
முதற்கிரேதயுகாதியில் ” ( மச்சபு . மச்சா . கக . ) யாட்டுக்கருவி . ( உ - ம்.) “கிளர்பூட்புதல்வரொ 

கிலுகிலி - கிலுகிலுப்பை ; இது ஒரு விளை 
கிரேதா - விலைக்குக்கொள்ளுகிறவன் . டுகிலுகிலியாடும் " (சிறுபா . சுக . ) 
கிரேதாயுகம் - கிரேதயுகம் . 

கிலுகிலுத்தல் - ஓரொலிக்குறிப்பு . 
கிரேந்தி- கச்சோலம் . 

கிலுகிலுப்பு - கிலுகிலுத்தல் . 
கிரௌஞ்சம் -- 1 . அன்றிற்பறவை . 2. ஒரு 

கிலுகிலுப்பை- 1. ஒருசெடி . அது : வட் 
மலை . ( உ - ம் . )" செங்கையில் வேற்- கூரணியிட்ட டக்கிலுகிலுப்பை . வெள்ளைக் கிலுகிலுப்பை 
ணுவாகிக் கிரௌஞ்சங்குலைந்து ” ( கந்தால.கூ .) | எனவிருவகை. 2. ஒரு விளையாட்டுக்கருவி , 
[ காளவ . ) 

கிலுகிலெனல் - ஓரொலிக்குறிப்பு . 

கிலுங்கி- கிலுகிலுப்பை . ( மலையகராதி .) 
கிரௌஞ்சன் - கிரவுஞ்சன் . 

கிலுங்குதல் - கிலுகிலுத்தல் , 
கிரௌர்யம் - கொடுமை .( பௌட் . கா . ஙக ? ) 
( களைய ] 

கிலுசிதம் - வலுமை . (ஜுவி .50 .) 

கிலுட்டம் -- நிறைதல் . 
கில் ஓரிடைநிலைச்சொல் . இஃது ஆற்றலைக் 

கிலுத்தம் - 1.ஒருமரம் . ( உ - ம் . ) " மானிடம்ப 
கருதும்."(உ -ம்.) “ மடந்தையர்கற்புயேறிகிற்றி ” | முத்தனகிலுத்தம் ” (சிந்தா, விமலை , கூ . ) 2 . 
( பாரத , சம்பவ . நங . ) 

கற்பதை, நியமிக்கப்பட்டது . ( உ - ம் . ) " கிலுத்த 
கில்லம் - கழுத்து . ( பிங்கல . கஉஅ . ) சரீரசதாசிவாதி மூர்த்தி ” ( சி . சி . அ : ஙசு . ஞா 
கில்லார் - மாட்டார் . (திருநூற்றந் . உரை. ) நப் . ) 3. மணிக்கட்டு . ( சூ . நிகண் . 2 - க்க .) 

4 . 
கில -1 . அன்றோ . 2. உண்மையாக . (உ - ம் . ) முன்சந்து . ( உ - ம் .) " கிலுத்தங்கூர்ப்பரங்களை 


REE 


கிழமை . 


அருகா 


கிழாலை . 


. 


ன்னு மிரண்டினுட்கிலுத்தஞ்சார்ந்து " (சிந்தா . 5. நாள் . 6. மாட்சிமை . 7. மூப்பு . 8. வா 
கனக . அக . ) 

ரம் . ( பிங்கல . ஙஉ எ ..) ( 3.7 . சூ . நிகண் . 
கிலுமொலுத்தல்- ஓரொலிக்குறிப்பு . 

ழகரவெ.க .) 
கிலுமொலெனல் - கிலுமொலுத்தல் . 

கிழமைச்சூ நியம்- வாரசூரியம் , 
கிலேசம் -1 , கவலை . ( உ - ம் . ) " ஈட்டுறுப்பல் கிழமைவட்டம் - ஏழுநாட்கொண்டது . 
பயமெய்துவதோர்சொற் - கேட்டனனென்று கிழலை -1 , சுற்றுப்புறம் . 2. திசை . ( உ - ம் .) 
கிலேசமதாகி ” ( கந்தபு , காமத . அ . ) 2. துன்பம் ; " இந்தக்கிழலையில்வனைக்காணவில்லை ” ( வழக் ) 
இஃது : ஐந்துவகை. அவை அவித்தை , அகங்கா 13. மரக்கலத்தின் சாய்வுப்பக்கம் 
ரம் , காமம் , வெகுளி , மயக்கம் . இவற்றுள் , அவி கிழவன்- 1. உரியோன் . ( உ - ம் . ) “ பூங்கி 
த்தை - அஞ்ஞாநம் ; அகங்காரம் -யானெனதென் ணைக்கிழவனன்றிப்புங்கவர் யார் போந்தாலும் " 
னுஞ்செருக்கு ; காமம் - விடயத்திச்சை ; வெகு ( கந்தபு. மேரு . க .) 2. தலைவன் , ( ஐங்குறு . ) 
ளி - கோபம் ; மயக்கம் -உன்மத்தம் . ( கெ ) 

3. பரணிநாள் . ( சூ . நிகண் . க : சுஎ ) 4. மருத 

நிலத்தலைவன் . ( சூ . நிகண் . உ : எக .) 5. மூப் 
கிலோசித்தல் - விசாரப்படல் . 
கிலேசு - கீழ் . 

புடையோன் . ( உ - ம் .) " கிழவனாகிப்பின்காளை 

யாய்க்கிஞ்சுகச்செவ்வாய் ” ( திருவிளை . விருத் 
கிழக்கன் 
கிழக்கா- ஒருமீன் , 

தகுமார , க . ) 

கிழவி -1. உரியவள் . 2. தலைவி , 3. முரு 
கிழக்கு 
கிழக்க -1, கீழ் , ( உ - ம் . ) “ புலங்கெழுதன் 

ங்கை . ( மலையகராதி . ) 4. மூப்புடையாள் . 

கிழவு -1, உரிமை . ( உ - ம் .) “ குழவிமருங் 
பாற்போகம்புலர்ந்தளிக்கிழக்கதாக்கு - நலங்கெ 

கினுங்கிழவதாகும் ” ( தொல் . பொரு.புறத்.உக .) 
ழுதுறக்கவிண்ணை நக்கது தொண்டைநாடு ” ( த 
ணிகை. நாட்டு உ .) 2. கீழ்த்திசை. ( உ - ம் .) " புல நிரம்புற் றன ராயினுங் கிழவுத்தன் மையராயி 

2. கிழவுத்தன்மை . ( உ - ம் . ) " ஒளிவி னோய் 
ரியில் வெள்ளிகிழக்கெழ " ( விதாந . குணாகுண . னும் ( காசிகா . கற்பில . கக . ) 
சக . ) 
கிழக்கோலம்- கிழவடிவு. 

கிழவோற்பழித்தல் - பாங்கற்கூட்ட விரி 

யுளொன்று ; அது; தலைவனைப்பாங்கன்பழித் 
கிழங்கன் - கிழக்கன் . 

துக்கூற தல் . ( வாண , சச . முகம் . ) 
கிழங்கான் - ஒருவகைமீன் . ( உ - ம் .) " பத்தி 

கிழவோன் - 1. உரிமையையுடையோன் . 
யத்திற்கேற்ற பருங்கிழங்கான் மீனருந்த - வுற் 

( உ - ம் . ) " பழமுதிர்சோலைமலைகிழவோனே ” 
றபிணியனைத்துமோடுங்காண் ” (பதார்த்தகுண . 

(திருமுரு .ஙகஎ .) 2. மூப்புடையோன் .( உ - ம் .) 
கஉச . ) 

" கிழவோன்றன் செயலினை " ( கந்தபு . தவங்கா 
கிழங்க - கந்தம் . ( உ - ம் . ) " காமர்கிழங்கெடா ” 

ண் . ரு . ) 
( இராமா . வரைக் . சுக . ) 

கிழவோன்கழம்றெதிர்மறுத்தல் ---பாங்கற் 
கிழடன் -- முதிர்வயதுள்ளவன் . 

கூட்டத்துவிரியுளொன்று ; அது : பாங்கன்கூ 
கிழடு - முதிர்வயதுள்ளது . 

றிய கட்டுரையைத் தலைவன் மறுத்துக்கூறு 
கிழண்டுதல்- வயதாற்றளர்தல் . 

ல் . ( வாண . சங . முகம் . ) 
கிழத்தனம்-- கிழத்தன்மை . 
கிழத்தி -1 . உரியவள் . 2. தலைவி . (உ - ம் .) மல்- பாங்கற்கூட்டத்து விரியுளொன்று ; அது 

கிழவோன் வேட்கை தாங்கற்கருமைசாற் 
" செம்புலக்கிழத்திக்காவியன்னது " ( பாரத . சி 

தலைவன் வேட்கை என்னாற்றாங்கமுடியாதென் 
றப்பு . கங .) 3. மருதத்தலைவி . ( நம்பியக . அகத் 

று கூறல் . (வாண , சரு . முகம் . ) 
திணையி . உங . ) 4. முல்லைநிலத்தலைவி . ( இ 

கீழாத்தி -1. ஒருபுள் . 2 . 

ஒரு 

மீன் . 
றைய , கஎ - பக் ) 

கீழாநெல்லி - ஒருபூடு, [இதுகீழாநெல்லியி 
கீழத்து - ஒருமீன் . 

ன்றிரிபு . ) 
கிழம் - கிழத்தன்மை . ( உ - ம் . ) " கிழமுதிரி கிழார் -1 , இறைகூடை ( உ - ம் .) “ ஆம்பியுங் 
ள நலங்கிடைப்ப ” ( கந்தபு . கடவுள் . கஎ . 

1. ) கிழாரும் வீங்கிசையேத்தமும் (சிலப் , நாடுகா 
கிழமை -1 , உரிமை . (உ -ம்.) “ செம்மாப்பும் | ண்.ககா .) 2. முட்டைப்பொறி , 3. சலசூத்திரம் . 
தர்க்குண்டாந்தீங்கு தங்கிழமையாலே " (திரு ( மதுரைக் க ங .) 4. தோட்டம் . ( உ - ம் ) " வே 
வாத . திருப்பெரு. கஉ ரு . ) 2. கடமை . 3. குண ணாட்டார்தோட்டத்தைக்கிழாரென்றும் ” ( நன் 
ம் . 4. சம்பந்தம்.( உ - ம் . ) “ தற்கிழமையும்பிறிதி 

உஎக . உரை . ) 
ன்கிழமையும்பேணுதல் பொருளே ” ( நன் . ங oo ) கிழாலை - களர்நிலம் . 


5 


856 


| 


கிள்ளுதல் . 


அருஎ 


கிளர்வரி . 


கீழான் -1 . உரியோன் . ( உ - ம் .) “ மங்கை கிள்ளை -1 . கருங்கிளி. ( சூ . நிகண் . ந : ருரு .) 
மங்கலக்கிழானெனமாம்வலித்திருந்தான் ” ( தி 2. கிளி . ( உ - ம் . ) புனமார்குளிரிப்புடைப்பொலி 
ருவிளை . வலைவீசி . உ .) 2. கைக்கிளையிசை யாற்கிள்ளை போயின " ( வாண . எங . ) 3. குதி 
யின் சுவையுடைமை . 3. சூரியன் . 

ரை . (பிங்கல . ங ங எங.) 4. சாதிபத்திரி . ( மலை 
கிழி -1. எழுதுபடம் . (உ - ம் .) " ஈசனசாந்து யகராதி .) 
மெருக்குமணிந்தோர்கிழிபிடித்து ” (திருக்கோ , கிள்ளைவிடுதூது- ஒருபிரபந்தம் . 
எச . ) 2. கிழிந்ததுண்டு . ( திவாக . கக .) 3 . கிளக்கல்- சொல்லல் , 
கிழியென்னேவலும் தெரிநிலைவினைப்பகுதியும் கிளத்தல் -1 . எழுப்புதல் . 2. சொல்லுதல் . 
வினைத் தொகையும் . 4. கீளுடை . 5. கீற்று . ( உ - ம் . ) “ இயற்கைப்பொருளையிற்றெனச்கிளத் 
( சூ . நிகண் . கக ழகரவெ.க . )6. சீலை . ( உ - ம் . ) தல் " ( நன் , சச . ) 
" பல்கிழியும்பயினுந்துகினூலொடு ” (சிந்தா.நா கிளத்தி - 1. சொல்லி எனப்பொருள்படு 
ம . உ 0 சு ) 7. நிதியபொதி . ( உ - ம் . ) " இந்தக்கிழி மொருவனையெச்சம் . ( உ - ம் .) " நன்னயங்கிள 
யிலெத்துணைப்பொன்னெடுத்து வழங்குந்தோ த்தி ” ( கந்தபு . திருநகர் , சசு . ) 2. நாமகள் . 
றும் ” (திருவிளை . உலவாக்கி . கங . ) 8. பொட் கிளப்பம் -1. எழுப்பம் . 2. வளர்ச்சி . 
டணி . ( தைல . பாயிர . உன . ) 

கிளப்பல் -1 . உயர்த்தல் , 2. எழுப்பல் . 3 . 
கிழிக்கட்டு -- 1. நிதிப்பொதி . 

ஏவிவிடல் . 4. கிண்டுதல் , 5. மிதத்தல் . 6. முய 
கிழிகடை - அறவிளப்பமானது . 

ற்றல் . 7. மூட்டிவிடல் . 
கிழித்த- தின்ற . ( உ - ம் ) " குறுமுயற்கொ கிளப்பு -1 . கிளப்பென்னேவலுந் தெரிநிலை 
ழுஞ்சூடுகிழிததவொக்கலொடு ” ( புறநா . ஙச . ) வினைப்பகுதியும் வினைத்தொகையும் . 2. கிளம் 

கிழித்தல் -1 , கிழிக்குதல் ( உ -ம் .) “ மால் பச் செய்தல் . 3. சொல் , 4. மொழிகை. ( உ - ம் .) 
கரியினங்கடமெயிற்றினாற் சிதையக்- கிழித்தபே 

“ கிந்நரர்பாகஞ்சீரான் கிளப்பருஞ்சிறையில்வை 
ரிறால் " ( கந்தபு . ஆற்று . உ ங . ) 

த்த ” ( பாரத இராசசூய . அஎ .) 
கிழிதல் -1 . பிளத்தல் . 2. பீறுதல் . 3. வீணா கிளம்பல் -1 . அதிகரித்தல் . 2. உண்டா 
தல் , 

தல் . 3. எழும்பல் . 4. புறப்படல் . 5. வளர்தல் . 
கிழிப்பு -1 . கிழிக்கை. 2. பிளவு . 3. வெடிப்பு . கிளர் -1 . ஒளி . ( பிங்கல . நஙஎக . ) 2. இள 
கிழிழறி -1. கிழித்ததுண்டுச்சீலை . 2. செல் 

ரென்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , 
லாச்சீட்டு . 

வினைத்தொகையும் , ( உ - ம் . ) “ கிளர்மகுடயை 
கிழியல் -1 . அறவிளப்பமானது . 2.கிழிவு . 

வேந்தர் நாண்களெல்லாங்கீழாக " ( பாரத . தி 
3. பயனற்றவன் . 

ரெளபதி - ருகா. 3. பூந்தாது . ( 1 , 2. சூ . நிகண் . 
கிழியீடு - நிதிப்பொதி , பொன்முடிப்பு , புதை 

கக : ளகரவெ . கஅ . ) 
யல் , ( உ - ம் . ) “ கீழ்ச்செய்தவத்தாற்கிழியீடுநேர் 

கிளர்ச்சி - 1 , இறுமாப்பு . 2. உற்சாகம் . 3 . 
பட்டு ” திருவாச . குலாப் . கூ . ) 

எழுச்சி . 4. நிறைவு . 5. மேலோங்குதல் ,(உ.ம் .) 
கிழிவு -1 . காரியக்கேடு , 2. கிழிதல் . 3 . 

4 தண்காவல்லையிற்கிளர்ச்சி யெய்தி : (கந்தபு . 
கீற்று . 
கிள்ளல் -1 . கிள்ளுதல் . ( உ - ம் . ) கீள்கொடு 

இந்திரனரு . கஉ . ) 6. விருத்தி . 
நகங்கொடுகிள்ளுமொன்றினை ” ( கந்தபு . சூரன கிளர்த்தல் -1. எழுப்பல் , 2. ஒளிசெய்தல் , 
மைச் . சஎ . ) 2. தோண்டல் . ( உ - ம் . ) " கிள்ள 3. நிறைத்தல் . 4. பண்ணுதல் . ( உ - ம் . ) " நிட் 
வெழுகின்றபுனல் ” ( இராமா , உரைக் . உங . ) டைகிளர்த்தலெனவீரிரண்டாம் " ( சி.சி.அ : உசு . 
கிள்ளாக்கு - அதிகாரநறக்குச்சீட்டு . (உ - ம் . ) 

சிவாக் , ) 
“ கெடிகொண்ட தலமாறமும் பண்டலத்தினுங் கிளர்தல் - 1. அதிகரித்தல் . 2. இறுமாப்புக் 
கிள்ளாக்கு செல்ல " ( தாயு . சித்தர் . சு . ) 

) 

கொள்ளல் , 3. உயர்தல் . ( உ.ம். ) " செவ்விதிற் 
கிள்ளாக்கை -- கிள்ளாக்கு . 

கிளர்ந்து ” ( கந்தபு ,திருநகர . ச . ) 4. கிண்டல் . 
கிள்ளி -1 . சோழன் . ( உ - ம் .) " கழல்புனைதி 5. சினத்தல் . (புறப் .) 6. நிறைதல் . 7. பிரகாசி 
ருக்தடிக் கடுமான்கிள்ளி ” ( புறநா , கசுஎ: .) 2 . 

த்தல் . ( உ - ம் .) “ ஆலோன்கிளருவெளைவும் ” ( இ 
வினையெச்சம் . 

ரகு . குறை . க . ) 8 , பெருகுதல் . ( புறப் .) 9. மே 
கிள்ளு -1 . கிள்ளப்பட்டதுண்டு . 2. துணிக் லெழும்புதல் . 

லெழும்புதல் . ( உ - ம் . ) " வானிற் - கிளர்ந்தனன் 

வீழுமெல்லை ” ( கந்தபு . தாரக . கக O.) 
கிள்ளுதல் - கிள்ளல் , ( உ - ம் .) “ பக்கயாசக - கிளர்வரி நடுநின்றாரிருவருக்குஞ் சந்து 
னொருதலைகிள்ளியே ” ( கந்தபு , கடவுள் , க . ) சொல்லக்கேட்டு நிற்பது . (சிலப் . ) 


கை , 


857 


கிளுகிளுத்தல் . 


அரு அ 


கிளை ததல். 


- 


கிளர்வு -1 . உள்ளக்கிளர்ச்சி . 2. எழுச்சி . தடங்கண்ணாளுள்ளேகிளுகிளுத்தாள் " ( இரா 
3. பெருக்கம் , 4. வளர்ச்சி . 

மா . மாயாசம் . அஎ . ) 

கிளுகிளெனல் - ஓரொலிக்குறிப்பு . 
கிளருதல் - கிளர்தல் . 
கிளவரி - 1. தண்ணீர்விட்டான் கிழங்கு . 

கிளுவை - 1. பறவை . ( உ - ம் . ) " பாலிலாமா 

தர்கட்குப் ........ அருங்கிளுவையைத்தின்றறி ” 
( மலையகராதி . ) 

(பதார்த்தகுண , கஎஅ .) 2. ஒருமரம் . (சிந்தா . ) 
கிளவி - அகப்பொருட்டுறை . 2 , சொல் , 3. ஒருமீன் . 
( உ - ம் .) " கடியென்கிளவிகாப்பேகூர்மை ”(நன் . கிளை -1 . இனம் . ( ஐங்குறு .) 2. உறவினர், 
சருஎ .) 3. பொருள் . ( உ - ம் . ) " பான்மயக்குற்ற வமிசம் . ( உ - ம் . ) " நின்றொல்கிளைக்கேற்பன 
வையக்கிளவி ” ( தொல் . சேனா . கிளவி , உங. ) சொல்லி ” (வாண- ஙகரு . ) 3. ஒருபண் . ( உ - ம் . ) 
[ ஆகுபெயர் . ) 

" தூயவிசைக்கிளைகொள்ளும் " ( பெரியபு . ஆ 
கிளவிக்கொத்து - கிளவித்தொகை . னாய . உசு ) 4. ஒளி . 5. கிளையென்னேவலுக் 
கிளவித்தொகை கிளவிகளின் கூட்டம் . 

தெரிநிலைவினைப்பகுதியும் வினைத்தொகையும் . 
( உ - ம் . ) " களவிற்குரியகிளவித்தொகையே " 

6.கூட்டம் . (உ - ம் . )" ஆன்கிளைக்காப்புச்செய்து " 
( அகப் . களவி . எ . ) 

( இரகு - நாட்டு . ரு அ .) 7. கைக்கிளையென்னுமி 

சை . 8. தளிர் . 9. புள்ளாங்குழல் . ( உ - ம் .) “ முர 
கிளவியாக்கம் -- வழுக்களைந்து சொற்களைய 

சம்படகந்துடிதண்ணுமையாழ் முழவங்கிளை துந் 
மைத்துக்கோடல் , சொற்கள் பொருள்கண் மே 

துபிகண்டையுட - னிரைசங்கொலி ” ( பெரி 
லாமாறுணர்த்துதல் . ( தொல் . சொல் , க , சேனா . ) 

யபு . திருநா . எசு .) 10. மந்தை . 11. மரக்கி 
( ஆக்கம் . அமைத்துக்கோடல் .) 

ளை . ( உ - ம் .) " தாருவின்கிளைகளென்ன ” ( கந் 
கிளறுதல்- 1. கலத்தல் . 2. கிண்டுதல் . 3 . தபு . ஆற்று . ஙக . ) 12. மூங்கில் . ( உ - ம் . ) " முடி 
கிளப்புதல் . 4. வெளியாக்கல் , 

ந்தார்கிளை தம்மிலுற்ற - செம்மைக்கனலான் முடி 
கிளி- 1 . 

ஒரு 

மீன் . 2. கிள்ளைப்பறவை . வுற்றிடுஞ்செய்கையே போல் ” ( கந்தபு . மகாசா 
( உ - ம் . ) “ நெருங்கிய கிளிமயி னேமி தண்புறா ” கஎ . ) 13. யாழிசை. (பிங்கல . நங எஉ . ) 14 . 
( கந்தபு . வரைபுனை . கக . ) 

வகை , யாழில் நின்றநரம்பிற்கு ஐந்தாநரம்புமா 

ம் . (மணிமே .) 
கிளிகடிகோல் - த்துரத்தும் ஒரு கருவி . இளைஇய --கிளைத்த . ( உ - ம் . ) “ விண்பொரு 
(பிங்கல . கருஎஅ . ) 

ஞ்சென்னிக்கிளை இயகாந்தள் ” ( குறிஞ்சி . ககசு ) 
கிளிச்சிறை- நால்வகைப்பொன்னினொன் 

கிளைக்கதை - ஒன்றிலிருந்து பலகதைதோ 
று . (திருமுரு. கஅ . உரை ) 

ன்றுங்கதை . 
கிளிஞ்சில் - ஏரல் . ( உ - ம் .) " கானனீர்கிளி 
ஞ்சில் வெள்ளி ” ( கைவல்ய . தத்துவ . க.அ. ) 

கிளைக்கொம்பு -- பன்றிக்கொம்பு . ( சட்ட , 
கிளிஞ்சிலாறு - கிளியாறு . 

எஉ . ) 

கிளைஞர் -- ] . உறவர் . ( உ - ம் . )" காலை ” ( பார் .) 
கிளித்தட்டு - ஒருவிளையாட்டு . 
கிளிப்பட்டை - கிளியூறற்பட்டை . ( தைல . 

2. கூட்டத்தார் .( உ - ம் .) " வாமமாந் - தந்திரக்கிளை 

ஞர்போற்றாமுமேயினார் ” (கந்தபு . திருநாட்டு . 
தைலவ . கஙரு .) 
கிளிப்பிள்ளை - கிளிக்குஞ்சு. 

கர . ) 3. தோழர் , 

கிளைத்தல் - 1 , உண்டாதல் . ( ஐங்குறு . ) 
கிளிப்பூச்சி - வெட்டுக்கிளி. 
கிளிமீன் - ஒருமீன் . 

2. கிண்டல் . ( உ - ம் . ) " அடியிட்டுநிலங் கிளைத்த 
கிளிழக்கன் - கற்றாளை . ( மலையகராதி . ) 

ண்டமெண்டிக்கும் போர்ப்பப் - பொடியிட்டு ” 
கிளிழக்குக் கிழங்கு - ஆகாசகருடன் கிழங்கு . 

( திருவிளை , மாயப்பசு . கஎ . ) 3. கிளறுதல் . 
புதுச்சேரிக்குத் தெற்கிலுள்ள 

( உ - ம் . ) " கேழலுழுதவிருஞ்சேறகிளைப்பின் ” 
வொருநதி . 

( புறநா . கஎசு . ) 4. கிளைவைத்தல் . ( உ - ம் . ) 
கிளியூறற்பட்டை - ஒரு மருந்துச்சரக்கு . 

திளைத்துக்கலித்தகொடிக்கரும்பு ” ( காசிகா. 
( உ - ம் . ) மணவருக்க .......கிளியூறற்பட்டைய 

கச . ச . ) 5. நிறைத்ல் . ( உ - ம் . ) “ கிளைக்குஞ் 

செய்ய - சூழ்சுடர்ப்பரிதிமானுஞ்சுடர்மணிவிசி 
து ” ( பதார்த்தகுண . ருருங . ) 

றியேந்த ” ( கூர்மபு . திருக்கல் . சுஎ .) 6. நெருங் 
கிளிவென்றி- ஓர் துறை, ( புறப் , கருஉ . ) கல் . ( உ -ம் . “ கிளைத்தபைந்தார் ” (வாண . ஙஉக .) 
கிளுகிளுத்தல் - ஓரொலிக்குறிப்பு ; இது : ம 7. பெருகல் . ( ஐங்குறு . ) அவர்கள் கிளைத்து 
கிழ்ச்சியாலுண்டாவது . ( உ - ம் .) " கெண்டைத் 

விட்டார்கள் . 


கிளியாறு 


858 


கி 


அருக 


கீச்சுக்கீச்செனல் . 


கிறுங்குதல் - அசைதல் . 


கிளைதல் -1. கழுவல் , 2. களைதல் . 3. கிள கிறுக்கல் -1 : எழுதல் . 2. கீறித்தள்ளல் , 
றல் . 4. தெரித்தல் . 

கிறுக்கன் -- பைத்தியகாரன் . 
கிளைப்பு - கிளைத்தல் . 

கீறுக்கு -- 1 . எழுத்து . 2 பைத்தியம் : 
கிளைப்பெயர் - சுற்றப்பெயர் : ( நன் , 

உசு. கிறுக்குதல் - கிறுக்கல் . 
உரை .) 

கிறுகிறுத்தல் 
கிளை மலர் தொத்திலெழுந்தபூ . ( உ - ம் . ) கிறுகிறுப்பு - 

தலைச்ழ்ற்றுதல் . 
கிளைமலர்ப்படப்பை ” (சிறுபா. கசு .) 

கிறுகிறெனல் -1 , ஒருவிரைவுக்குறிப்பு . 2 : 

. 
கிளைமை -1 . உறவு . 2 சிநேகம் . 

சுழலல் . 
கிளையாமை - இளையாமை . ( உ - ம் .) " வள்ளு கிறுங்கல் - 
கிர்ஞமலி - கிளையாக்கண்ணவளை புகுநெரிதர " 
( குறிஞ்சிப் . கஙஉ . ) 

கிறுசன் -1. குங்குமப்பூ. 2 , மஞ்சள் . ( 1,2 
கிளையா -1 . உறவினர் . 2. சிநேகர் . மலையகராதி . ) 
கிளையிதழ்- புறவிதழ் . (உ -ம் .) கிள்ளையோ கிறுத்துவம் - அகில் . ( மலையகராதி ) 
ப்பியுங்கிளையிதழ்பரியா ” ( குறிஞ்சிப் , க 0 க . ) கிறுதுவேதன் - பீர்க்கு. ( மலையகராதி .) 
- 

( னகரமின்றி மகரத்தைச் சேர்த்து வழங்குவர் 
- 

வைத்தியர் . ) 
கிற்பன் - அடிமையன் . ( 2.-ம். ) கிற்றிலே கின்று - ஒருங்கழ்காலவிடைச்சொல் .(உ - ம் . ) 
ன்கிற்பனுண்ணவே ( திருவாச .திருச்சத . சக .) 

" கிறு ” ( பார் . ) 
கீற்பு -1 . அடிமைத்தனம் . 2. கட்டுப்பாடு கின்னி - மழைக்கிளி, 
3 , செய்தல் , 

கின்னிக்கோழி - ஒருகோழி , 
கிற்புறல் -- 1 . எழுதுதல் . 2. எழும்புதல் . கினி - பீடை . 
3. கட்டுப்படுதல் . ( உ - ம் .) கிற்புறுசெய்யபூண் கினை -1 . புடம் போடுதற்குச் சரக்குமேலி 
கிழியை நோக்கினான் ” ( கந்தபு . குமார . உசு .) 

இங் கவசம் . 2. விளா . ( மலையகராதி . ) 
கிற்புறுதல்- கிற்புறல் . 

கிற்றல் - 1. அடிமைத்தனமுறல் , 2. கட் 
டுப்படுத்தல் . 3. செய்தல் . ( உ - ம் .) " கிற்குமை 
ந்துடை ” ( பாரத . கீசகன்வ . கலக 

கூ ) 

கீ - ககரவல்லொற்றின் மேல் ஈகாரவுயிரே 
கிற்றிலேன் - வலியிலேன் . (உ - ம் .) " திற்றி றிவந்தவோருயிர்மெய்நெட்டெழுத்து .) 
லேன்கிற்பனுண்ணவே " (திருவாச . திருச்சத . இகழ்ச்சிப்பொருளை க்காட்டும் ஒரிடை 
சக . ) 

ச்சொல் 
கிறக்கி - அருமை . ( வழக்கு . ). 

2 , கிளிமுதலியவற்றின் குரல் . 
கிறணி - ஒருவியாதி . 

கீக்கயெனல் - 1. கிளிகுரல்காட்டல் , 2 . 
கிறம்புதல் - மெல்லச்செதுக்கல் . 

பறவைப்பார்ப்பின் குரல் ! 
கிறம் - பச்சைநிறக்களிமண் . 

கீகசம் 1. எலும்போடொட்டிய திசை . 
கிறவுதல் - ஓரொலிக்குறிப்பு , 

( உ - ம் .) " திரட்சிவடிவாகிவசைக்கச்மென்றிரு 
கிறி -1 . பொய் . 2. வஞ்சகம் , மாயர் சாலம் . 

கயாய்த் - துன்னும் புலவால் ( சேதுபு . வே 
( உ - ம் .) " கேட்டாயோதோழிகிறி செய்தவாறோ 

தாள . ங o . ) 2. கடிநம் 3. விகச்சிறிய புழுச் 
ருவன் ” (திருவாச . திருவம்மானை . சு .). 3 , வழி . 

சாதி , ( 1 , 2 , 8. சீக j 
( சூ . நிகண் . ரு : கூகூ . ) 

கிறிச்சல் - தீமுறுகற்பாஷாணம் , ( சட்ட , கீச்சான்- 1. ஒருபுள் . 2. ஒருமீன் , 3. ஒரு 
ககக . ) 

விளையாட்டு . 
கிறிச்சான் -- ஒலிகாட்டுமோர்கருவி . ( வழக். ) கீச்சி - சிறுமணிக்கோவை . 
கிறிச்சிடுதல் - ஓரொலிக்குறிப்பு . 

கீச்சிடுதல்- 

கத்துதல் . 
கி சு- குற்றுவாள , 

கீச்சு - புள்ளொலி , 
கிறீச்சனம் - ஒரு நோய் . [ இது கிரிச்சரம் கீச்சுக்கிட்டம்- இருப்புக்கான் . 
என்பதன்றிரிபுபோலும் . ) 

கீச்சுக்கீச்செனல் ஓரொலிக்குறிப்பு . 
கீறீச்சுக்கிறீச்செனல் - ஓரொலிக்குறிப்பு . | ( உ - ம் . ) “ பேச்சுப்பேச்சென்னும் பெரும்பூஞை 

ஒரு நிகழ்காலவிடைநிலைச்சொல் . வந்தக்காற் - கீச்சுக்கீச்சென்னுங்கினில் இன 
( உ - ம் .) " ஆநின்றுகின் றுகிறு ” ( நன் . கசங .) வை . தனி .) 


வகை 


859 


கீதகோவிந்தம் . 


அசு 


கீரணம் . 


கீச்சுக்குரல்- குருவிக்குரல் போன்ற மெல் பந்தம் . இதிற் பௌத்தாவதாரம் திருமாலின் 
லியகுரல் . 

கூறென்று கூறப்பட்டுளது . (மணிமே . ரு : எரு . 
கீச்சத்தாரா - ஒருவகைத்தாரா . 

உரை . ) 
கீசகம் - 1. குரங்கு . ( சூ . நிகண் . கக : சகா கீதசாத்திரம் - சங்கீதசாத்திரம் . 
வெ . உ . ) 2. தலைச்சீரா . 3. மூங்கில். ( உ - ம் . ) கீதப்பாட்டு - இசைப்பாட்டு . 
" கீசகஞ்சுரர் தருவுமகிழுமாவத் திசந்து ” ( திரு கீதம் --1 , இசை. ( சூ , நிகண் . க : டகரவெ . 
ப்பு . உக 0 . ) [ 1 , 3. கீவக ) 

உச . ) 2. இசைப்பாட்டு . ( உ - ம் . ) " கின்னரம் 

பயில்கீதங்களென்ன ” இராமா . வரைக் . ருகூ . ) 
கீசகன் - கேகயனுக்கு மகனும் விராடனுக் 

3. மூங்கில் . 4. மூன்றாம் வேதம் , 5 , வண்டு . ( சூ . 
குமைத்துநனும் சேனாபதியுமாயிருந்த ஒருவன் . 

நிகண் . கக . டகரவெ . உச . ) மீது .) 
(உ - ம் .) " மாதவள்கீசகன்மனையிலேக " ( பாரத . 

கீதவம் --ஊமத்தை . ( மலையகராதி . ) 
கீசக . கக . ) ( கீவக ) 

கீதவாத்தியம் -- இசைக்கருவி . 
கீசகாரி - வீமன் . ( கீவகாரி ) 

கீதவீதி- கீதத்தின்வழி . (சிந்தா.) 
கீசபஞ்சகர் - சங்கருஷ்ட , சூதருஷ்ட , சுரூ கீதவேதம் - சாமவேதம் . ( மீதவெத் 

. ) 
ப , ரூப , வர்த்தன மநோந்மநரென்னுமிவர் . 

கீதாநுகந்தம் வினையினைந்து திறத் தொ 
இவர் : வித்தியாதத்துவத்திலிருப்போர் . ( பௌ 

ன்று . (விணி. உஉ 0 . ) 
ட் . ) ( ஜீவவவகம் 

கீதாநுகம்- கூத்துவிகற்பங்களுக்கிசைந்த 
கீசபர்ணம் - நாயுருவி . 

வாச்சியக்கூறுகளி லொன்று . அது : கீதத்துக்கு 
கீசபாணி- கீசபர்ணம் . 

வாசித்தல் . ( சிலப் . அரங்கேற்றுக் . கச . அரும் 
கீசம் - 1. எட்டுத்திசைக்குட்பட்ட பிரதே ) பத .) 
சம் . 2. குரங்கு . 3. குருவி , 4. நிருவாணம் , கீதாரி - இடையன் . 
கீசம்பறை - ஒழுங்கீரும் . 

கீதி --- 1 . கருங்காலி , ( உ - ம் .) “ திவிளா ” 
கீசரன்.- சரக்கொன்றை . 

( தைல . தைலவ . சஅ . ) 2. கீதம் . ( உ - ம் . ) " தி 
கீசவல்லி - கீசபர்ணம் . 

முதற்காதையீறாகவுள்ளவிலக்கணங்களை ( சி 
கீசறை- கிரியைக்கேடு . 

சி . அ.கச. மறை ) 3. கீதம்பாடுவோன் . 
சீசன் 1 , சூரியன் . 2. போர்வல்லோன் . கீதை- ] . பாட்டு , 2 , பூர்வசரித்திரவெடுத் 
கீடக்கிநம் - கெந்தகம் , 

துக்காட்டு . இஃது : அவதூதகீதை , இரிபுகீதை , 
கீடப்பகை - வாய்விளங்கம் . ( உ - ம் . ) “ தொ உத்தரகீதை , சிவகீதை , பகவற்கீதை , பிரம 
ள்ளைக்கீடப்பகை ” ( தைல , தைலவ . அஉ . ) 

கீதை முதற்பலவகைப்படும் . 
கீடம் -- 3 . கோற்புழு . ( சூ . நிகண் . ந : எ அ .) கீயாக்கணக்கு - வடமொழியின் கூட்டெ 
2. புழு . ( உ - ம் .) " வச்சிரதந்தியெனப்படுமுந்து ழுத்துக்களை யறிவிக்கும்பாகம் . 
கீடம் ” ( கந்தபு . மகாசா . சஉ . ) 3. வண்டு . கீர் -1. ஓரொலிக்குறிப்பு . ( உ - ம் .) " கீர்கீரெ 
நிகண் - ந.சுச . ) ( கிட . ] 

னவறுக்குங் கீரனோ" ( தனிப்பாடல் .) 2. வார்த் 
கீடமணி - மின்மினி . 

தை . ( சூ.நிகண்.க : 2. ) ( சி .) 
கீடமாரி -சிறுபுள்ளடிப்பூண்டு.( மலையகராதி ) கீர் கீரெனல் - ஓரொலிக்குறிப்பு. 
கீடாரித்தைலம் ஒருவகைத்தைலம் . ( உ -ம் .) 

கீர்த்தநம் -1 . துதி . 2. புகழ் . ( கீ.க- ந .) 
( பொடுதலை .. கீடாரித்தைலமீதே " 

கீர்த்தனை - கீர்த்தகம் , 
தைலவ , கஉக , ) 

கீர்த்தி - 1. தக்கன் புத்திரிகளிலொருத்தி . 
கீண்டல் - 1. கிண்டுதல் . 2. கிழித்தல் . 

(வி -ணி , உருகா . 2. புகழ் ( தன்வந் . உஎரு 
( உ - ம் .) கீண்டபாறொறும் ” ( கந்தபு . அசுரர்தோ. 

கீர்த்தித்தாநம் - இலக்கிநம் . ( சோதிடக் 
கரு .) 3. கிளைத்தல் , 4. பிளத்தல் . ( உ - ம் .) " 

" சூர 
லைவாயிடைத் தொலைத்துமார்புகீண்டு ” ( கந்தபு . 

கட . ) 

கீர்த்திமதி- கீர்த்தியையுடையவள் . 
கடவுள்வா , கங . ) 

கீர்த்திமான் - புகழுடையோன் . 
கீணம் -1 , குறைபாடு . 2. கேடு . ( ra . ) கீர்வாணம் சுத்தமான தேகூபாஷை . 
கீணர் -- 1 . அற்பர் . 2. வறியர் . 

( மீவாபண . ) 
கீதகோவிந்தம் ஒருவடநூல் . இது : சய 
தேவரென்பவராற் செய்யப்பட்ட சங்கீதப்பிர 

கீரணம் - விழுங்கல் . ( மீ ) 


( தைல . 


1 


860 


கீலம் . 


அகாக 


கீழ்சாதி . 


பிளத்தல் . 


வெ . அ . ) 


கீரதுருபாதித்தைலம்-- ஒருவகைத்தைலம் . ல . தைலவ . கஙரு . ) 10. பொல்லம் , 11. வெ 
அதனிலக்கணம் , " சீவனியின்றுவக்கை , ட்டு (1 , 5 , 6 , 7 , 8. கீழ் ) 
கீரதுருமாதித்தைலமெனச் 

லுடல்கைகா 

கீலாலம் - 1. உதிரம் , 2. காடி . - 3. தேன் . 
லிற்சார்ந்த வெரிவகலுமிச்சாபத்தியமிதற்கே ” 4. நீர் , ( 1 , 2 , 4. சூ . நிகண் . கக -ழகரவெ . க . ) 
என்னுஞ் செய்யுளிற்காண்க . ( தைல . தைலவ . 

கீலா . ) 
- ) 

கீலிகள்- தந்திரவாதிகள் .( உ - ம் . ) “ காமுகர் 
கீரந்தையார் - இடைச்சங்கப்புலவரு ளொ 

மேலிட்டேயெறிகீலிகள் " (திருப்பு . ருசுக .) 
ருவர் . (சிலப் . கூ . ) 
கீரநீராலிங்கநம்-- பாலும் நீரும் போல ஒன் 

கீலுதல் -- 1 . கிண்டுதல் , 2. கிழித்தல் . 3 . 
றுபடத்தழுவுதல் . ( கொக்கோக . நஎ .) 
கீரம் - 1. கருங்கிளி . ( சூ . நிகண் . ங : ருரு ) 

கீழ் -1 . ஆதி 2. இடம் , 3. ஈநம் , 4. ஒரு 
2. கிளி . ( பிங்கல . ங ஙஎகா . ) 3. நீர் . ( சூ . நிக 

ஏழனுருபு . ( உ - ம் . ) " மாநிழற்கீழ் ” ( கந்தபு . திரு 
ண் . க: ருச .) 4. பால் . (உ - ம்.) " குடமதிற்ற லும் , தெரிகிலைவினைப்பகுதியும் , வினைத்தொ 

நகரப்.காசு . ) 5. கடிவாளம் . 6.கிண்டென்னேவ 
ழைமுறுக்குக்களிகளிரதமுங் கூறிவைங்கீரங்க 

கையும் . 7. கிழக்குத் திசை, ( உ - ம் .) " வளை பயில் 
ளும் " ( தைல . தைலவ . எங . ) [ 1 , 2. கீர . 

கீழ்கடல் " ( திருக்கோ.சு .) 8. கீழ்சாதி . ( உ - ம் . ) 
rr . ) 

" தரையினிற் கீழைவிட்டு , ( சி . சி . உ : 10 . ) 9 . 
கீரன் - நக்கீரன் . ( உ - ம் . ) கீர்கீரெனவறுக் கீழ்மகன் , (உ - ம் .) “ அகப்பட்டியாவாரைக்காணி 
குங்கீரனோவென்கவியை - யாராயுமுள்ளத்தவ னவரின்- மிகப்பட்டுச்செம்மாக்குங்கீழ் ” ( வள் . 
ன் ” ( தனிப்பாடல் ) 

க 0 எச . ) 10. கீழ்மை , 11 , கீழிடம் , ( உ - ம் .) 
கீரி-- 1 , கள்ளி . 2. நகுலம் , ( உ - ம் .) “ ஊழி ) “ மாலைமிடைந்தன கீழெலாம் ” ( இராமா.வரைக் 
க்கனல்பாய்ந்தொழுகு விழியு ரகங்கீரிமேலுறங் சு ஈ .) 12. கீழுலகம் . 13 , பள்ளம் . ( சூ . நிகண் . 
கும் ” ( காசிகா . ங . கங . ) 

ரு : சாக .) 14. பூமி . ( 2,10 - சூ . நிகண் . கக . ழகர 
கீரிப்பூடு - ஒருபூடு . 
கீரிமாம் - ஒருமரம் . 

கீழ்க்கணக்கு - கீழ்வாயெண் . 
கீரியுள்ளல் - ஒருள்ளல் . 

கீழ்க்கதுவாய்ழரண்-- கடையயற்சீரொழி 
கீரை -- இலைக்கறிப் பொது ; அஃது : அறை ந்த மற்றெல்லாச் சீர்க்கண்ணும் முரண்வரத் 
க்கீரை முதலியனவாகப்பலதிறப்படும் . 

தொடுப்பது ; " இருக்கையுநிலையுமேந் தெழிலி 
கீரைநாரீப்பட்டு -- ஒரு பட்டுச்சீலை , யக்கமும் ” என்பதிற்போல . ( யாப் . காரி . செய் . 
கீரைப்பூச்சி- வயிற்றிலுண்டாகிற பூச்சி . 20. உரை .) 
கீல்- 1. கதவின்கீல் . 2. கிரில் , ஒரு பிசின் . கீழ்க்கதுவாய்மோனை கடையயற்சீர்க் 
3. கீலென்னேவலும் , தெரி.கலைவினைப்பகுதி கண்ணின்றி யொழிந்த சீர்க்கண்மோனை வரத் 
யும் . 4. நுண்மை . 5. பிணையல் , 6. யாக்கை தொடுப்பது ; " அவிர்மதியனையதிருநுதலரிவை " 
யின் பொருத்து . ( உ - ம் . ) “ அசலமுள்ளிலாக்கு என்பதிற் போல . ( யாப் காரி . செய்.உ 0 . உரை . ) 
ங்கீலையும் ” ( தைல . தைலவ . ரு 0 .) 

கீழ்க்கதுவாயளபெடை 

கடையய லொ 
கீலக - வியாழவட்டமாகிய அறுபது வருட 

ழிந்த மற்றெல்லாவற்றின் கண்ணு மளபெடை 
ங்களில் நாற்பத்திரண்டாவது வருடம் , ( வரு 

வரத்தொடுப்பது , " மீஇனாஅர்ந்துகளுஞ்சீஇர் ” 
ஷாதி . ) ( கீஜக ) 

என்பதிற்போல . ( யாப்.காரி . செய் 2.0 . உரை. ) 
கீலகம் 1. அணாப்பு , ஏய்ப்பு . 2. ஆணி . 

கீழ்க்கதுவாயியைபு-- முதலயலொழிந்த 
3. ஆவுரிஞ்சுதறி . 4. தந்திரம் , 5. பொருத்து . 

மற்றெல்லாச்சீர்க்கண்ணுமியைபுவரத் தொடுப் 
கீலகை - கீழ் . 

பது ; " பல்லேதளவம்பாலேசொல்லே ” என்ப 
கீலநிபாதம் - மல்யுத்தஞ் செய்தற்குரிய திற்போல . ( யாப் . காரி . செய் . உ 0 . உரை.) 
எண்வகைக்காரணங்களுளொன்று ; அது : முழ கீழ்க்கதுவாயெதுகை- கடையயற்சீர்க்க 
ங்கைகளினாலும் , மணிக்கட்டுகளினாலு மிடிப் ண்ணுமெதுகைவரத்தொடுப்பது . ( யாப் . காரி . 
பது . ( கூர்மபு . தமோ . சு . உரை .) 

செய் . உ 0 . உரை .) 
கீலம் --1 . ஆணி . 2. கிழிவு. 3. கீல் . 4 . 

கீழ்க்காய்நெல்லி - ஒருபூடு. 
கீற்று . 5 , சலாகை . 6. சிறுமை . 7. சுவாலை கீழ்காற்று - கொண்டல் . ( சூ . நிகண் . க : 
8. தர்ச்சரியாலூன்றல் . ( கொக்கோ . சுசு . ) 9 . 
பிசின் . ( உ - ம் .) " வெண்- பாதிரியின் கீலம் ” ( தை கீழ்சாதி -- கீழ்ச்சாதி . ( நன் . உஉசு . உரை . ) 


( 
.بی 


861 


கீழ்மக்கள் . 


அசுஉ கீழாலவத்தையிற்சுழுத்தி . 


கீழ்த்திசைப்பாலன்- இந்திரன் , 

கீழ்மகன் -- 1 . ஈநன் . 2. சதி . (திவாகர தெய் 
கீழ்தரம் - இளந்தரம் . 

வப்பேர்த் ) 
கீழ்தல் -- 1. அரக்குதல் . ( சூ . நிகண் . க : கீழ்மடி - அடிமடி . 
கஉ .) 2. கிழித்தல் . ( உ - ம் . ) " கீழ்ந்தறைபோ கீழ்மடை- கடைமடை . ( உ - ம் .) " அரிநர் -கீழ் 
கியகிளைஞராமென " ( கந்தபு . மார்க்கண்டே . மடைக்கொண்டவாளையும் ” ( புறநா , சஉ . ) 
அசு . ) 3. பிளத்தல் . (சிந்தா .) 

கீழ்மேலாதல் - தலைதடுமாற்றமாதல் . 
கீழ்நிலை நாள் -- கீழ்நிலை நட்சத்திரங்கள் ; கீழ்மேற்றென்வடல் - கிழக்கு, மேற்கு , தெ 
அவை அச்சுவிநி , பரணி , கார்த்திகை , மகம் , ற்கு , வடக்கு . ( நன் . கஅசு . விருத்தி . உரை. ) 
பூரம் , உத்திரம் மூலம் , பூராடம் , உத்திரா 

கீழ்மை -1. இழிவான செய்கை . ( உ - ம் .) 
டம் என்னுமொன்பதும் . (வருஷாதி , உக.பக் .) " கீழ்மையகற்று ” ( ஆத்திசூ .) 2. இழிவு .( உ - ம் .) 

கீழ்நோக்கம்- 1. அதோமுகம் , கீழ்ப்பார் | “ குரவனறிவின்கீழ்மைமேன்மைதான் குறிப்ப 
வை . 2. கீழானவற்றில் மகம் 

விரும்பல் . 

தென்னே ” ( பிரமோத் , வேடன்சிவ . ச . ) 3 . 
கீழ்நோக்கி- நேர்வாளம் . 

தாழ்மை . 
கீழ்நோக்கிராசி கீழ்நோக்கையுடையராசி . கீழ்வயிறு- அடிவயிறு . 
அவை : கர்க்கடகமும் , விருச்சிகமும் . ( வீமே . கீழ்வாய் -1 . சிற்றெண் . 2. தாடி . 
க 2 . எ . உரை. ) 

கீழ்வாய் நெல்லி - கீழ்க்காய்நெல்லி . ( உ.- ம் .) 
கீழ்நோக்குதல்- 1. இழிவானதை விரும்பு 

கீழ்வாய்நெல்லிமணத்தைலமிஃதே ” ( தைல " 
தல் . 2. கீழே பார்த்தல் . 

தைலவ . ருஅ .) 
கீழ் நோக்குநாள் -கீழ்நோக்கு நட்சத்திரங் 

கீழ்வாயிலக்கம்- ஒருசிற்றெண்ணிலக்கம் , 
கள் ; அவை : விசாகம் , ஆயிலியம் , கார்த்திகை , 

கீழ்விதேகம் --கீழ்பால்விதேகம் . 
முப்பூரம் , மகம் , மூலம் , பரணி என்னுமிவை 

கீழ்வு - கீழ் . (உ - ம் .) “ கீழ்வுற வீழ்வுறுமளவி 
யொன்பதும் . ( விதாந . பஞ்சா . கஅ . உரை .) ல் ” ( ஞாநவா. சித்த . உச .) 
கீழ்ப்படிதல் 
கீழ்ப்படிவு அடங்கி நடத்தல் . 

கீழறுத்தல்- அறைபோதல் . ( சூ . நிகண் . 

க 0 : கச . ) 
கீழ்ப்படுத்தல்- . 1. அடக்குதல் . 2. தா 

கீழறை -1. பிலம் , நிலவறை , ( சூ . நிகண் . 
கீழ்ப்படுத்துதல் - ழ்வுபடுத்தல் , ( உ - ம் .) 

ரு . கச . ) 2. வளை . 
" கிறியெலாமிகக்கீழ்ப்படுத் தாய்கெடுத்தாயென 

கீழாதல் - தாழ்வடைதல் . 
னைக் கெடுமாறே ” ( திருவாச . ஆத்மசுத்தி . உ . ) கீழாநெல்லி - கீழ்காய்நெல்லி . ( உ - ம் . ) “ 

கீழ்ப்படுதல் -1 . அடங்குதல் . 2. இழிவு ழாநெல்லிக்குணந்தான் கேளாய் ” ( பதார்த்த 
படல் . 

ஙகஎ . ) 
கீழ்ப்பணிதல் - 
கீழ்ப்பணிவு அடங்குதல் , 

கீழாலவத்தை- சகலாவத்தையிற்றத்துவ 
கீழ்ப்பாடு -1. கீழ்ப்பக்கம் . 2. கீழ்ப்படுதல் . 

தாத்துலீகங்களை மேல்விடுதல் முறைமையிற் 
கீழ்ப்பிறந்தார்- தாழ்ந்த சாதிக்கட்பிறந்தார் . 

கேவலாவத்தையைக்கீழ்த்தீண்டிமுறைமையிற் 
கீழ்ப்புறம் -1 . கீழ்ப்பக்கம் . 2. தாழ்ந்தபக் 

செல்லுவது " (சி . சி.சு : 10. ஞாநப் . ) கேவலா 

வத்தையின் காரியமாக ஆன்மாப்பெறுமவத்தை . 
கம் . 

(சித்தா - கட் . நச - பக் .) 
கீழ்படிவு -1, அமைவு . 2. கீழ்ப்பணிவு . 
கீழ்பால் - கிழக்கு . ( உ - ம் . ) “ கீழ்பாற் - போவ 

கீழாலவத்தையிற் சாக்கிரம் - சுபோத்திர 
தோர்பொன்னிநீத்தம் ” ( கந்தபு . இந்திரனரு.கூ ) 

முதல் ஞாநேந்திரியமைந்தும் , வாக்கு முதற் 

கன்மேந்திரியமைந்தும் , வாயுக்கள் பத்தும் , அந் 
கீழ்பால்விதேகம்- நவகண்டத்தொன்று . 

தக்கரணம் நான்கும் , புருடதத்துவமொன்றும் , 
( பிங்கல . சரு ..) 

சத்தாதி தன்மாத்திரையைந்தும் , வசநாதியை 
கீழ்பூமி - 1. பாதலம் . 2. பூமியின் கீழ்ப் ந்துமாகிய முப்பத்தைந்து கருவிகளுடன் ஆன் 
புறம் . 

மா லலாடத்தானமாகிய புருவமத்தியிலே சீவி 
கீழ்மக்கள் -1 . கயவர் . ( உ - ம் .) " கீழ்மக்கள் 

த்துநிற்குமவசரம் . (சிவப் . கட் ஙச . பக் . ) 
கீழாயசொல்லியக்காற் சொல்பவோ (நாலடி சிந் சீழாலவத்தையிற் சுழத்தி - பிராணவாயுவு : 
மின்மை , க 0 .) 2. சண்டாளர் . (உ - ம்.) " எள்ளப் | ம் , சித்தமும், புருடதத்துவமுமாகிய மூன்று 
படுகீழ்மக்க ளெனுமிழிந்த குலத்தோரென்றா கருவிகளுடன் ஆன்மா இருதயத்தினின்றவவ 
லும் ( பிரமோத் . திரிபுண்டா . சக . ) 

சரம் . ( சித்தா - கட் . ஙரு . பக் .) 


862 


சீளுடை . 


அசு 


கீளுதல் - கிழித்தல் , 
கீற்றன் -- ஒருபுடவை. 
கீற்று - 1. அரதநக்குற்றங்களுளொன்று . 
( உ - ம் . ) " புள்ளடிபிறங்குகீற்று ” ( திருவிளை . 
மாணிக்கம் . சச ) 2. கிடுகு . 3. கீறல் , 4 . 
பிளவு . ( உ - ம் .) " சடாடவி " ( பார் . ) 5. வரி . 

கீறல் -- எழுதல் . 2. கிழித்தல் . ( உ - ம் . ) " உட 
ல்கீறியுள்ளுயிருண்டு ” ( கந்தபு . தாரக . கஅ 0 . ) 
3. கீறுதல . (உ - ம் . ) " கீறினணகத்தினாற்கண் 
டபாறொறும் ” ( கந்தபு . அசுரர்தோ . கரு . ) 4 . 
பொன் முதலியவற்றையுரைத்தல் . 

கீறு- 1. அடையாளம் . 2. எழுத்து . 3 . 
கீற்று . 4. பிளவு , 5. வரி , 

கீறுதல் - 1 , கிழித்தல் . ( உ - ம் .) " ஆளாயந்த 
ணர்செய்தலென்ன- முறையெனக் கீறியிட்டா 
ன் முறையிட்டான் முடிவிலாதான் ” ( பெரிய 
பு , தடுத்தாட் . சரு . ) 2. கிறுக்குதல் . 3. குறி 
ப்புக்காட்டுதல் . 4. தேய்த்தல் , 5. பிளக்குத 
ல் . ( உ - ம் . ) " முட்டிலேன்றலைகீறேன் ” ( திரு 
வாச . திருச்சத . ஈஎ . ) 
கீன்றல் - கிழித்தல் . 


கீழாலவத்தையிற் சொப்பநம் - வசநாதி 
யைந்தும் , சததாதியைந்தும் , மநமுதலந்தக்க 
ரணம் நான்கும் , புருடதத்துவமொன்றும் , வா 
யுக்கள் பத்துமாகிய இருபத்தைந்து கருவிகளு 
டன் ஆன்மாக்கண்டத்தினின் றவவசரம் . (சித் 
தா - கட் . ஙரு . பக் . ) 

கீழாலவத்தையிற்றுரியம் - பிராணவாயுவு 
ம் , புருடதத்துவமுமாகிய இரண்டுமாத்திரம 
சூக்குமசிந்தனையைக்காண்பித்து காபியிற்சீவி 
த்துநிற்குமவசரம் . (சித்தா- கட் . ஙரு . பக் . ) 

கீழாலவத்தையிற்றுரியா தீதம்- புருடதத் 
துவமாத்திரம் வேதாத்தையொழிந்து மலமௌ 
ட்டிகத்தில் மூழ்கி இலிங்கத்திற்சீவித்துநிற்ற 
ல் . ( கூர்மபு . அரியய . கக , உரை . ) புருடதத்து 
வத்தோடு மூலாதாரத்தில் ஆன்மா நின்றவவச 
ரம் . (சித்தா- கட் . கூரு . பக் . ) 

கீழாறு-- 1. கொங்குதேசத்தாறு , 2. பூமியி 
னுள் ளோடுமாறு . 
கீழலகம் - பாதாலம் . 
கீழைத்திசை- கீழ்த்திசை , ( ஐகாரம் சா 
ரியை . ) 

கீழைநாள் - விடியற்காலம் . ( உ - ம் . ) “ தொ 
ன்மனை - கீண்டதால் வானவேறெறியக்கீழை 
நாள் ” ( இராமா . காட்சி . சஉ . 

உ . ) 
கீழைப்புறம் - கிழக்குப்புறம் . 
கீழோங்கி-- கரையாரிலோர் வகை . 
கீழோசை- எழாலின் குற்றங்களுளொன்று ; 
அது . நிறமும் தாநமுங்குறைப்படுங்கட்டோசை . 
( உ - ம் . ) " வெள்ளை காகுளிழோசைவெடிகுர 
னாசியின்ன - வெள்ளியவெழாலின் குற்றந்தெ 
ரிந்து ” ( திருவிளை . விறகுவிற்ற ங o . ) 

கீழோர்-- ] . கீழ்மக்கள் . ( உ - ம் .) “ சிலர்கீ 
ழோர் ” ( ஞாநவா . தாசூ . உக . ) 2. சண்டாளர் . 

கீள்-- 1. கடிசூத்திரத்துக்குப்பதிலாய் நூ 
லானெய்யப்பட்டது . ( உ - ம் . ) “ களொடுகோல் 
ணஞ்சாத்தி ” ( பெரியபு . திருநீலகண் , கக . ) 2 . 
கீளென்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியு 
ம் , வினைத்தொகையும் . ( உ - ம் .) " கீள்கொடுநக 
ங்கொடுகிள்ளுமொன்றினை " ( கந்தபு . சூரன 
மைச் . சஎ . ) 3. கீறு . {உ - ம் . ) " தண்டப்பி 
றைகீளும் ” ( தேவார . திருக்கேதீச் . உ : சுந் . ) 
கீள்வது 

உடைவது . ( உ - ம் .) “ சிறுகுளங் 
கீள்வது மாதோ ” ( புறநா . ககஅ . ) 
கீளல் - கிழித்தல் . ( சூ . நிகண் , க : உரு . ) 
கீளி - ஒருமீன் . 

கௌபீரத்தோடு இசைந்த ஒரு 
டை .( உ - ம் .) “ நற்கந்தைகளுடைகள் ” ( பெரிய 
பு . அமர்நீதி . கக . ) (கீளும் உடையும் என்பர் 
பிறிதோருரைகாரர் . ) 


( த- ககரவல்லொற்றின் மேல் உகரவுயிரேற 
வருமோருயிர்மெய்க்குற்றெழுத்து . ) 

1. இன்மை , எதிர்மறை , குற்றம் , சிறு 
மை , தடை , நிந்தை , நீக்கம் , பாவம் என்னும் 
பொருள்களைக்குறிக்கும் ஒரு வடமொழியவ்வி 
யயம் . ( இலக்கணக்கொத்து ஒழிபியல் ச 
ஆஞ்சூத்திரத்தில் இன்மை பிறிது மறையெனு 
மூன்றையுந்தருமென்றார் . ) 

2. ஒரு சாரியை . ( உ - ம் .) " செய்குவாய் 
( நன் . உரை , உச்ச . உரை . ) 

3. ஒரு நான்காம் வேற்றுமையுருபு . ( உ - ம் .) 
" நான்காவதற்குருபாகுங்குவ்வே ( நன் . உக அ ) 

4 . ஒரு பண்புப்பெயர் விகுதி . ( உ - ம் . ) 
" கன்கு " 
5. ஒரு பிறவினை விகுதி .(உ - ம் .) போக்கு " 
6. ஒலி , 
7. ஓரிருதிணைப்பாலொருமைத் தன்மைவி 
னைவிகுதி . { உ - ம் . ) " உண்கு ” 
8. நிறம் . 
9. பூமி . ( உ - ம் ) " குவிலையமாமை விழியார்ம 
யக்கிற்கொட்கும்புலையோன் - குவலையமாமையு 
ருவெனக்காலன் குறுகிலென்செய் - குவல் " ( கம் 
பரந் . ச . ) [ 4 , 5 , 7. நன் . கச . உரை. ) [ 1 , 9 , 
10 , 11. க . 7.வு ) 


கீளுடை 


863 


குக்குலு . 


அசுச 


சி 


தக்கல்- 1. இருமல் , 2. நாய் , ( உ - ம் . ) தக்தலுவம்- குங்கிலியம் . ( உ - ம் . ) “ குந்து 
( சூ . நிகண் . ந : உரு . ) 

ருக்கமொண்குக்குலுவப்புகை " ( கந்தபு . தேவ 
தக்கன் - நாய் , ( உ - ம் . ) “ அக்கடபோவெனு 

கிரி. உக . ) 
ம்லோபரைப்பாடியலுத்துவந்த - குக்கனையாண் குக்குறுப்பான் - குக்குறுவான் . 
டருள் " ( தனிப்பா . இரண்டா , ரு . ) 

குக்குறுவான் - ஒரு குருவி . 
தக்கி- 1. இக்குவாகுவின் புத்திரன் . ( அபி தக்கூவெனல் -- ஓரொலிக்குறிப்பு . 
தா . ) 2. வயிறு , (உ - ம் . ) “ குக்கிபுக்கது செரு 

தக நன்- 1 , எலி , 2 , பாம்பு . (ு ந 8 ) 
க்கொடுகுடற்கருவருப்புவரவே ” ( அரிச் . நகர்நீ . 

தகபன் - சுவபசற்கும் பார்ப்பனிக்குங்கள 
கடிச . ) ( r ] 

விற்பிறந்தபிள்ளை . ( உ - ம் .) “ கோரமாஞ்சுவப் 
தக்கில் - 1. குங்கிலியம் . ( பிங்கல . கஎ உ க ) சற்குங்குலம்புரிபார்ப்பனிக்குஞ் - சாரமாயுதித் 
2. செம்போத்து . ( உ - ம் .) “ இடத்திலேவரத் - தா | தமைந்தன் றகுபெயர் குகபனாமால் ” ( சூத . சிவ 
வினகுக்கிலும் " (பாரத , சூது . க 0 . ) 

மா . கஉ : உக . ) ( சுவபசன் -சண்டாளன் . ) 
தக்கிலம் - அதிவிடயம் . ( மலையகராதி .) தகம் - 1. அங்கீகரித்தல் . 2. அணிதல் 
தக்குடச்சூடு - கோழித்தலைக்கெந்தகம் . 3. கதியுள்ள குதிரை . 4. குருத்துவம் . 5 . 
தக்துடசர்ப்பம் 

பறவைநாகம் . (சிந்தா . நுட்பம் . 6. மலைக்குகை , குகை . 7. மறைவு . 
பது . காசு . உரை ) (பாம்பு காலம் நீட்டித்தாற் - [ 1. கக . 3. - . 6 , 7. ஹா . ) 
குறைந்து ஒரு கோழிப்பறவை நீளம் பறந்து 

தகாம்- ஓரெழுத்து . ( கு ; கரம் - ஒரு சாரி 
செல்லுதலில் இப்பெயர்பெற்றது . ) ( கு யை . ) 2. கண்டத்திற்பிறக்குமோசை . 3.செவி . 
டவலவ- ) 

4. தொண்டை . 5. நிலவறை , ( உ - ம் . ) " குக 
தக்குடபுடம் - கோழிப்புடம் . (உ -ம் . ) " நூற் ரநீணெறிக்கொண்டுபோயபின் ” ( பாரத , வே 
று நான் கொடுநான்கு குக்குட புடம் நொய்தின் " 

த்திர . உ . ) 6. மலைக்குகை . ( உ - ம் . ) " குகரப் 
( கந்தபு . மார்க்கண்டே . கஙச . ) 

பருப்பதமங்கைபங்காளர் ” ( புலியூரந் . ருங . ) 
தக்குடம் - 1. கோழிச்சேவல். ( உ - ம் . ) “ கு | (குமாம் ) 
க்குடம் வாழ்க செவ்வேள் ” ( கந்தபு .வள்ளி. உசுக ) தகரர் - சாகத்தீவில் வாழுமோர் சாதியார் . 
2. பறவைநாகம் . ( பிங்கல . ங ஙஎஎ ) 

( உ -ம் .) “ ஆரியர்விந்தகர்குகரராண்டுவாழ்வார் ” 
தக்குடன்-- நிஷாதமா துக்கும் சூத்திரனுக் ( கந்தபு . அண்டகோ, அ .) 
கும் பிறந்தபிள்ளை ; இவன்றொழில் கோழிப்ப தகலிதம்-- 1. ஒலி . 2. குயிற்குரல் . கு 
ந்தயம் விடுதல் ( பராசர . உ : கரு . க o அ . பக் . ) ஹரித 
( நிஷாதமாது - வேடமாது ) ( 

குடம் ) 
தக்குடாசநம் இரண்பொதங்களையுங்க 

தகன்-- 1 . கங்காதீரத்திலிருந்து ஸ்ரீராமபி 

ரானோடு நண்பு கொண்ட ஒரு வேடன் . ( உ - ம் .) : 
ழேவைத்துக்குந்திக்கொண்டிருத்தல் . ( சைவ 

" கொங்கலருநறுந்தண்டார்க் குகனென்னுங்கு 
வி . எசு . பக் . 
தக்குடாதீவடகம் -- ஒருமருந்து . ( 4 | தன் . (உ -ம்.) “ வணக்குமாருயிர்க்குகைதொறு 

றியுடையான் ” ( இராமா . குகப் . உரு . ) 2. கந் 
டாவடக ) 

ம்வதிதலாற்குகனென் - றிணங்குவான் பெயர்க் 
தக்குடி 1. இலவமரம் . 2. பெட்டைக் கியையுமாறிருப்பது 

போலாம் ” (தணிகைப் .திரு 
கோழி . [ க ] 

நாட்டு நங . ) [ 1 , 2. ஹ- காப்பவன் . ) 
குக்குதல்- 1. இருமுசல் . ( உ - ம் . ) “ குக்கி 

தகாரணி --உமை . ( உ - ம் . ) " குகாரணிகுய் 
க்கக்கி ” ( திருப்பு . சஉக . ) 2. குந்துதல் . 

யங்காக்க " ( காசிகா . எஉ . அ 
தக்தரம் - கோடகசாலைப்பூடு .( மலையகராதி ) 

தகியம்- குய்யம் . ( பௌட்.சு : ககரு.உரை. ) 
தக்தரன்- நாய் . ( க 
[கம் 

( முஹ ) - இரகசியம். ) 
தக்குரி -- பெண்ணாய் . ( குதரீ ) 

குகீலம் - பருவதம் . ( க - கீம் ) 
தக்குலி-- செம்போத்து . 

தகு- 1 , அங்கி ராமுரிவர்மகள் . ( உ - ம் . } " அ 

ங்கிராவெனுமுவேற்கமிழ்துயிர்த்து விடமுமி 
குக்குலு - குங்கிலியம் . ( உ - ம் . ) " குடைகொ 

ழுமலங்குவேற்கண்- மங்கையாமிருதிகுகுசினீ 
டிவிசிறிசாந்தாகுக்குலுக்கொடுக்குமன்பர் ”( சே 

வாலி ” ( கூர்மபு , பிருகுவா தியர் தோற்றமு - எ .) 
துபு . இராமநாதச் . எக .) ( முரு ) 2. அமாவாசை . ( உ - ம் .) " சாந்திரமாதங்குகுவந் 


ஹரிகள் ) 


864 


குங்குமப்பூ . 


அசுரு 


குச்சில் . 


கல் . 


தமாகும் " ( விதாக . குணாகுண . அ o . ) 3. கூகை “ விந்துநட்டம் .......... குங்குமப்பூவோரிதழைக் 
யொலி , 4. தசநாடியினொன்று ; அது மூலாதா 

கொள் ” ( பதார்த்தகுண . ககசு அ . ) 
ரந்தொடங்கி யபாநத்தளவாய்நிற்பது . ( கட்ட தங்கும் பாடாணம் - அஞ்சற்குளச்சி . ( க 
ளக் , ருஎ , பக் .)( 1 , 2 , 4. கூ ..) க வாஷாண . ) 
குருகுகெனல் - ஓரொலிக்குறிப்பு . 

குங்குமம் -- 1 . ஒருமாம் . ( உ - ம் . ) “ புன்னை 
த்ததன்- தசநாடியினொன்று . 

கூவிளங்குங்குமமகில்புன்குபுளியிரவெரி மகிழ 
குதரம் - ஒரு தேசம் . ( குகியா ) 

சோகு ” ( மச்சபு . நைமிசா. அ .) 2. செஞ்சாந்து . 
த்தான் - நாய் . ( க ) 

( உ -ம் .) “ அளிமுரல்குங்குமத்தோளவர் ” ( வா 

ண . ஙஎரு .) ( க 38 ) 
ததலா - 1. கடுரோசணி . 2. தேனீ . [ கு 

குங்குமவர்ணச்சி- தாளகம் . 
ஹ or ) 

தங்குமவர்ணி -1 . அரிதாரம் , 2. மஞ்சட் 
கூகண்டம் - குயில் . ( ஹ கன 
குகூகம் - குயில் , ( கு -008 ) 

தங்குமவலரி ஒருவகையலரிச்செடி ; இதன் 

பூக் குங்கும நிறமானது 
தகூ நவர்த்தமரோகம்- குழந்தைகளுக்கு 
ப்பல்லுமுளைக்கும் போது உண்டாகும் ஒருவ 

தங்குலியம் -- குக்குலு ( சூ . நிகண் . சு : கஎ . ) 

தங்குலு - குங்குலியம் . ( உ - ம் . ) " சூடாலமிசி 
கைரோகம் ; இது . கபம் , பித்தம் , இரத்தம் என் 

குங்குலுசுவல்லிகடுகை ” ( தைல . தைலவ . எச .) 
னுமிவைகளாற்பிறந்து கண்களில் வீக்கம் , சிவ 

(ுரு ) 
ப்பு . குத்தல் , நீர்க்கம்மல் , பார்ப்பதற்குப்பிர 

தச்சத்தின்பாதி -- சிறுபுள்ளடி . ( மலையக 
யாசை , காது , மூக்கு , கண் ஆகிய இவைகளை 
க்கையாற்றேய்த்துக்கொள்ளல் என்னும் இக் ராது .) 
குணங்களையுண்டாக்கும் (சீவரட்.உ சசு ,உசாஎ ) 

தச்சம் -- 1 . ஒருவகையலங்காரத் தூக்கு . 2 . 
தகை 

1. அளை . 2. சமாதியறை . 3. குன்றி , மலையகராதி .) 3. நாணற்புல் - நூன் 
பஞ்சலோகங்களை யுருக்கும் பாத்திரம் , 4.மலை முதலியவற்றின் கொத்து , 5. புறங்கூறல் , 6 . 

பூங்கொத்து .) (ு . ) 
முழை . ( உ - ம் . ) " காநமலையுச்சியிற்குகையூடி 
ருந்துமென் " ( தாயு . சச்சி . கா .) 5. முநிவர்வா 

குச்சாம்- ஒருதேயம். (உ - ம் .) " மாளவகுச்ச 
சம் . (மஹா ) 

ராதிதகுந்தெலுங்குகடந்து ” ( கோயிற்பு, இர 

ணிய கூஉ . ) ( ஜாம் ) 
குகைக்காமன் - கல் நார் . 
தகைச் சி- புற்றாஞ்சோறு . 

தச்சரர் - குச்சலியர் . (உ - ம் .) “ வாடியொளி 
தகைப்புடம்- 
ஒருவகைப்புடம் . 

த்தனர்மாகத் தொட்டியர்மாளவர்குச்சரரே " ( பா 
தகைமேதைத்தீ -- சொன்னபேதி . 

ரத . மூன்றாம்போர் , உக . ) ( முஜ-8) 
தங்கிலிகம் -- 1 , குங்குலியம் .( மலையகராதி . ) குச்சரி - ஒருபண் . ( உ - ம் . ) " குச்சரிமெச் 
2. வாலுளுவை , 

சும்படிபாடி ” ( திருப்பு . சகசு ,) ( குறிஞ்சியாழ்த் 
குங்கிலியக்கலயர் அறுபத்து மூன்று நா 

திறவகையுளொன்றென்பர் இரகுவமிசக்கருப் 
யன்மாரு ளொருவர் . ( பெரியபு . குங்கிலிய . ஞ . பொருளார் . ) ( முஜ fg )) 
உரை . ) 

தச்சரித்தல் -அருவருத்தல் . ( உ - ம் . ) “ கரு 
தங்கிலியம் - குங்குலியம். ( உ- ம்.) “ காலனா மச்சழக்கிற்குச்சரிப்பன் ” ( ஞாகவா. நிருவாண . 
ரூயிர்செற்றார்க்குக் கமழ்ந்தகுங்கிலியத் தூபம் ” | கக .) 
( பெரியபு , குங்கிலிய . கா . ) அது : கருங்குங்கிலி 

தச்சரியர் 

. 
யம் , வெண்குங்கிலியம் , செங்குங்கிலியம் , பச் 
சைக்குங்கிலியம் எனப்பலவகைப்படும் . 

தச்சி -1 , கூர்ச்சு . 2. மயிர்ச்சிசைப்பூடு . 
தங்குதல் - குறைதல் , நிலைகெடல் . ( உ - ம் . ) தச்சித்தல் - குற்சித்தல் . ( பாரத . திரௌ 
" அதனாற்மிதாழ்ந்துகுங்கிப்போய் ” (த.நி. பதிமா. எரு .) 
போ . ஙஉஅ . ) 

தச்சிப்புல்-- 

ஒருவகைப்புல் . ( உ - ம் . ) “ தடை 
தங்குமக்காவி - ஓர் காவி . 

யறவேகுச்சிப்புற் சாத்தி ” (சிவரக . பசாசுமோ 
தங்குமச்சம்பா- 
ஒருநெல் , 

சந . க . 
குங்குமப்பூ -- குங்குமமரத்தின்பூ. ( உ - ம் . ) தச்சில் - சிறுகுடில் . 


-- 


தீச்சலியர்- } குச்சார் . 


865 


குசலர் . 


அசுசு 


குசும்பம் . 


ல 


தச்சிலியர்- குச்சரர் . 

தசலவர் - இராமன்மக்கள் . ( உ - ம் . ) “ பவித் 
தச்சு -1 . அடைப்பு . 2. கடாவுமுளை . 3 . திரஞ்செய் - குசை கொண்டும் பசுவின்வாலாங் 
குச்சுப்புல் . ( உ - ம்.) “ குச்சினிரைத்தகுரூஉம குரங்கொண்டுந்துடைத்தலாலே- யிசைகொண் 
யிர்மோவாய் ” ( புறநா . உருஎ .) 4. குஞ்சம் , 5 . டபெரியநாமங்குசலவரென்றிசைத்தான் ” 
கொய்சகம் . 6. சிற்றில் , குடில் , 7. பாவாற்றி . ரகு . இலவண . கக . ) ( 

கவ. ) 
( உ - ம் . ) " குச்செனப்பரிமிசைக்குலாய கொய் 

தசலவேதனை - வேதநாகந்தவகையுளொ 
யுளை - வைச்சென " ( கந்தபு . திருநாட் . எ . ) ன்று ; அது சுகவறிவு . (மணிமே . பவத்திற . 
8. வேர்மயிர் முதலியவற்றானாயகுச்சு . 

கஅக , கக 0 . உரை . ) 
தச்சுப்புல் - ஒருவகைப்புல் .( இஃது , அழுக்க 
கற்றக்கட்டிவைத்திருப்பது . ) 

குசலன் - விதிமந்தனின் ஏழு குமாரருளொ 
தச்சுவாங்குதல் - இரத்திநங்களையொப் | ருவன் . ( வி - ணி . உங்க . ) 
பஞ்செய்தல் . 

தசலாகுசலவேதனை-- வேதசாகந்தவகையு 
தச்சை-1. கொய்சகம் . ( குச்சமென்பதன் ளொன்று; அது : சுகதுக்கவறிவு . (மணிமே. பவ 
றிரிபு .) 2. நிந்தை . ( உ - ம் . ) " குச்சிதபதார்த்த | த்திற, கஅக . கக . உரை . ) ( புண்ணியத்தைக் 
ங்களிலுங்குச்சைவாராமல் ” ( சி . சி . உ : ரு அ . சி குசலமென்றும் பாவத்தை அகுசலமென்றும் 
வாக் . )(குதா. 

பௌத்த நூல்கள் கூறும் . ) 
தசக்கிரநீதி - தருப்பைமுடிச்சு . ( வி - ணி . தசலை - தடை . (ுவலா .) 
(குர J.] 

குசவன் --குலாலன் . ( இராசவைத் ) 

தசளை - தடை , 
தசத்தி -1 . குசப்பெண் . 2. பூநீறு , ( இஃது 

தசன் - 1. இராமன்மக்களிலொருவன் . 
ஒரு மருந்து . ) 

( உ - ம் .) " குசனைநேருமித்தோன்றல் ” ( சேதுபு . 
தசத்தீவு -- குசைத்தீவு . ( உ - ம் .) “ ஏமமுறு விதூம், கங .) 2. செவ்வாய் . ( உ - ம் .) “ திங்கட் 
குசத்தீவில் வபுட்டுவென்னு மிறையவற்குஞ்சி கொருவர் புகர்குசன்சீவன் செழுங்கதிரோன் ” 
றுவர்களாயெழுவருண்டால் ” (கந்தபு . அண்ட | ( விதாக , கர்ப்பா . கசு . ) [ 1. க . 2. கு 3 . ) 
கோ . சக . ) 
தசந்தநம்- செஞ்சந்தகம் . ( மலையகராதி . ) | துஸ் .) 

உல்லாசம் , மநோச்சாகம் . ( இந் 
( கு ) உந ) 

தசாலிங்கதம்- ஒருவகையாலிங்கரும் . 
தசபலம் - மாதுளைமரம் .(கவமன .] தசிகர் -விசுவாமித்திரன் குலத்தவர் . ( உ - ம் . ) 
தசம் -1 . தருப்பைப்புல் . (உ - ம் .) " குசல குத்திருப்புணர்குசிகர்தங்குலத்தினில்விசுவா 
வங்கொண்ேெமனி - தைவந்து ” ( இரகு . இலவ மித்திரப்பெயர்வேந்தனுண்டாயினன் ” (சேது 
ண . உஎ . ) 2. நீர் . (பிங்கல . ருஎ. ) 3. புறங்கூறல், 

பு . கவிதீர்த் . கக . ) 
4. மரப்பொது . 5. முலை . ( உ - ம் .) " பாரக்குசங் தசிகன் - விசுவாமித்திரன் பிரபிதாமகன் . 
கள் பலதைவரும்பான்மை நீங்கி பாரத , சம்பவ . ( பரிக . ) 
ருரு . ) ( 1 , 2. க . 4. கஜ . 5.வ. ) 

1. சமையல்வீடு . ( போர்ச்சுக்கீஸ் 
குசமயலிங்கம் - ஒருசிவலிங்கம் . ( த . நி . 

பாஷை . ) 2. சிறியது . 3. சிறுபயிர் . 
போ . உகக . ) ( இதுசத்த இருடிகளாற்பூசிக்கப் 
பட்டதென்பர் . ) 

சீதம் - வட்டிக்குவாங்குதல் . ( மது : 40 ச . 

பக் . ) 
குசலக்காரன் - குசலமுள்ளவன் . ( க-US 

சீலன் --1 . துட்டன் . 2. துராசாரி . ( க 


தசால் 


தசினி 


ஸ்ரீ . ) 


குசலம் -1 . குணம் . 2 , சாமர்த்தியம் . 3 . 
சுகம் . 4.தந்திரம் . 5. மந்திரவித்தை . 6. மாட்சி 
மை . 7. மிகுந்தகல்வி . ( 1 , 6 -பிங்கல - ஙஙஎஅ .) 
[ 2 , 3. கன . ) 

குசலர் -1 , அறிஞர் 2. மிகவல்லோர் .( உ - ம் .) 
" அறநூலிற் குசலராகியமாதவர் ” ( சேதுபு -இல 
க்கும . உக . ) ( க . ) 


குசுகுசுத்தல் - இரகசியம் பேசுதல் , 
குசுகுசுப்பு - இரகசியம் . 
தசுத்செனல் - இரகசியவொலிக்குறிப்பு. 
தசும்பம் -1. ஒரு பூ . 2. ஒருமரம் . ( உ - ம் .) 
" மன்னவன் மன்றலங்குசும்பப் - போதினீரினா 
னிறைத்தனன் ” ( சேதுபு . விதூம , கஉ . ) 3 . 
கமண்டலம் . (கவ on .) 


866 


குஞ்சம் . 


அகஎ 


குஞ்சிதநடம் . 


நன் 


ஜா ) 


தசும்பா - 1. செந்திருக்கம்பூமரம் , 2. ) யகராதி . ) 12. மருள் . 13. வீசுங்குஞ்சம் , ( 3, 4 
பொன் . (கவ on . ) 

பிங்கல . ங ங எகா.) 
தசும்பைமணி - கோவாங்கப்பதுமராகம் , குஞ்சரம் - 1. உச்சிதம் . 2. கருங்குவளை . 
இப்பதுமராகத்தொளி குசும்பைமலர்போன்றி ( மலையகராதி .) 3. மருள். 4. யானை . ( உ - ம். ) 
ருத்தலாலிப்பெயர் பெற்றது . திருவிளை, மாணி " உரற்காலகுஞ்சரம் ” (வாண , சகங . ) [ 4.க 
க்கம்-0.) 
தசுமம் - பூ . ( சூ . நிகண் . ச : சஅ . ) [ க 

தஞ்சாவொழுகை யானைகட்டியவண்டி . 
3. ) 

( உ - ம் .) " வாலிழைகழித்தகறும்பல்பெண்டிர் - 
தசுமாகரம் -1. பூந்தோட்டம் , 2. வேனிற் பல்லிருங்கூந்தன் முரற்சியாற் - குஞ்சரவொழு 
காலம் . (கலனாகா .) 

கைபூட்டி ” (பதிற்று , ந - ம் , பதி .) 

குஞ்சராசநம் - அரசமரம் . ( சூ. நிகண் , சு ; 
குசுமா சவம் --- தேன் . [கது- ஜாஸவ . 
. . ) 

கரு . ) ( குஜரா : கு ந.உணவு. ) 
தசூர் - குறை . ( அராபி . ) 
தசூலம் - தாநியக்கிருகம் . ( க 

குஞ்சரி -- பெண்யானை . ( 

கஜ .) 

குஞ்சன்- கட்டையன் . 
( ல- ) . ] 
குசேசயம் - தாமரை . ( சூ . நிகண் . சருஅ .) 

குஞ்சி -1 . ஆண்மயிர் . 2. எட்டுக்கைபிடி 

கொண்ட தோரளவு . 3. குஞ்சம் . ( சிந்தா .) 4 . 
( பெய . ) 

குஞ்சியென்னேவலுந் தெரிநிலைவினைப்பகுதி 
குசை -- 1 . கடிவாளம் . ( உ - ம் .) " குசைநெகியும் . 5. குடுமி . ( உ - ம் .) சுரிமென் குஞ்சியொ 
ழாவெற்றிவேலோனவுணர்குடர் குழம்பக் - கசை 

ருகையாற்பற்றி ” ( கூர்மபு . தக்கன் வேள்வியழி . 
விடுவாசி ” ( கந்தரல . கக . ) 2. குதிரைகட்டுங் சசு . ) 6. குன்றிக்கொடி , 7. கொடிநாட்டுங் 
கயிறு . (பிங்கல . கசுஉ கூ . ) 3. குதிரையின் பிடர் குழி . (உ - ம் ) "நீண்டதன் - குஞ்சிமாண் கொடிக் 
மயிர் . ( உ - ம் . ) " குசையுறுபரியும் " ( இராமா . கையால் ” (சிந்தா. நாமக , ககச .) 8. சிரம் . ( உ - ம் . ) 
எழுச்.குடீ .) 4.சத்ததீவிலொன்று . (உ -ம்.)" . “ குஞ்சியஞ்சலிக்கணே - யாகவென்கை ” ( திரு 
வவியசம் புசாகங்குசைகிரவுஞ்சங்கோதி - லிலவு வாச . திருச்சத . எஉ . ) [ குஞ்சி - குடுமி ; அது . 
கோமேதகம்புட்கரமிவையேழுதீவே ” ( கந்தபு. குடுமியையுடைய சிரத்திற்காயிற்று .) 9. சிற் 
அண்டகோ. கக .) 5. தருப்பை . ( உ - ம் . ) " குச ரணுக்கள் . ( உ - ம் . ) " களிறுபாய்மாபுனைமயிர்க் 
லவர் ” ( பார் ) [ 1 , 2 , 4, 6. க பா 5. கஜா ) குஞ்சிபிச்ச- மின்றவழ்குடையோடிட்டு (சிந்தா 

தசைக்கிரந்தி- தருப்பையைப்பவுத்திரம் கோவிந், உக . ) 10. பறவைக்குஞ்சு , 11. மயிர். 
டிச்சாகமுடிந்த மாலை .(உ -ம் .)" கண்டிவிசிட்டங் (சிந்தா . ) 12. யானைமத்தகத்தின் மயிர் . ( உ -ம் .) 
குசைக்கிரந்திகநிட்டம் " (சிவதரு , ஐவகை.ச. ) 

குஞ்சிக்களியானைக்கோட்டாலுழப்பட்டும் ” ( சி 
(கயி 

மாயி ; க - தருப்பை . யி ந்தா . முத்தி . கச . ) ( 1 , 6 , 10. சூ , நிகண் . கக : ) 
ஒருவகைமுடிச்சு . ) 

தஞ்சிகாஸ்தலை -- சூரியன் முன் நடிக்கும் ப 

ன்னிரண்டு அப்சரஸ்திரீகளிலொருத்தி . ( வி . 
தசைத்தீவு - சத்த தீவிலொன்று . 
குசோத்தியம் -1. தந்திரம் . 2. பரிகாசம் . 

தஞ்சிகை - சிகை . ( உ - ம் .) “ தயங்குபூஞ்சி 

கைக் -குழைமுகக்கொடி ” (சிந்தா . நாமக . கசு சு .) 
தஞ்சநம் -1 . ஒடுங்குதல் , சுருங்குதல் . 2 . 

கவிகா . ) 
வளைவு . 

தஞ்சிச்சடை - சிறுசடை . 
தஞ்சம் -1 , ஈயோட்டி . ( சூ . நிகண் . கக : ஞக 
ரவெ - க .) 2. கதிர்க்கொத்து , பூங்கொத்து முத 

குஞ்சித்தல் -- 1 . குந்துதல் . ( உ - ம் . ) " குஞ்சித் 
லியன . 3. குறுணியிலெட்டிலோர் பங்கு அது 

தசைந்தசைந்து ” (சிந்தா . காமக . நகக . 
நாழி . 4. குறுமை . 5. குன்றிக்கொடி (பிங்கல . தூக்குதல் . ( உ - ம் .) " குஞ்சித்தசேவடி ” (சி.சி. 
உஅககூ . ) 6. கூன் . 7 , கோட்சொல்லல் . 

க : ரு .) 3. படங்குந்திநிற்றல் , ( சூ . நிகண் . க : 
(உ -ம் .) "குஞ்சமொழிகொவொய்மை கூறற்க ” நிக . ) 
( சேதுபு. கவிசம்பு . காங .) 8. சீதாங்கபாஷாணம், குஞ்சிதநடம் - ஒருகாலைத்தூக்கிவளைந்தாடுக் 
( சட்ட . கஅச .) 9. ஏற்றிருபதிழைதொடுக்கப் கூத்து . ( உ - ம் . ) “ மன்றிற் சதிக்குஞ்சிதநடத் 
பட்டது. 10. பாவாற்றி , 11. புளிகுறளை . ( மலை தான் " ( மறைசை . க ங .) 


ணி . உசரு . ) 


[க பொய் 

1 ) 


867 


குட்டாரி . 


அசுஅ 


குட்டையன் . 


தஞ்சிதம் -1 , ஒருகாலைத்தூக்கிநிற்றல் . 2 . தட்டி -1 . ஆடு , கழுதை , குதிரை, குரங்கு , 

பன்றி , பாம்பு , புலி , பூனை , மான் , முயல் , நாய் , 
வளைவு . ( க விகம் ) 

யானை முதலியவற்றின் குட்டி . ( உ - ம் . ) " புலி 
தஞ்சிமணி -ஆண்குழந்தையினரையிற்கட் தானே புறத்தாகக்குட்டி கோட்படாதென்ன ” 
டப்படுவதோரணி . 
தஞ்சு- 1.ஆண்குறி . 2. எலி அணில் முதலி (இராமா , சூர்ப், க 02 .) 2. ஆதாயம் . 3. குழந் 

தை . 4. கோஷ்டம் . ( தைல . தைலவ . எஎ . ) 5 . 
யவற்றின் பிள்ளை . 3. பறவைக்குஞ்சு . ( சூ . நிக சிறுபெண் . (2 , 3 , 5. வழக்கு .) 
ண் . ரு : ருஎ . ) 

குட்டிச்சுவர் - சிறுசுவர் . 
தஞ்சுபொரித்தல்- குஞ்சுபிறப்பித்தல் , 

தட்டித்தக்காளி - ஒருபூடு . (மணித்தக்காளி , ) 
குஞ்சுமணி- குஞ்சிமணி , (சிறுமணி .) பிள் 

குட்டிப்பலா - ஒருசெடி . 
ளைகட்கு அரையிலணியப்படுவது . 

தட்டிப்பாடவம்- ஒருகொடி . (மணிமே .) 
தஞ்சுரம் - குன்றி . ( மலையகராதி .) 

தட்டிபடுதல் - ஆடு முதலியன சூற்கொள்ளல் . 
தஞ்சுறை - பறவைக்கூடு . ( சூ . நிகண் . ரு . தட்டிமம் -1 . இரத்திநம்விளையுமிடம் . 2 . 
ரு எ . ) 

கற்படுத்தவிடம் . ( சூ . நிகண் . ரு.ருரு .) 3. திண் 
.தட்டக்காப்பன் -- ஒருகரப்பன் . 

ணை . ( கழ 8 . ) 
தட்டநம் -1 . அரைத்தல் . 2. இடித்தல் . 3 . 
பிரித்தல் , 4. வெட்டல். ( E ம் . ) 

தட்டியம் - சுவர் . ( கு ) ) 

தட்டியிடுக்கி - 1. கோட்டம் , 2. கோடைக் 
தட்டநாசநம் - வெண்கடுகு . (குஷநா கிழங்கு . 3. சிற்றரத்தை . ( மலையகராதி , ) 4 . 
UT . க . ) 

பயிருடன் முளைக்கு மொருபுல் . 
தட்ட ஒருவனைப்பரஸ்திரீயுடன் கூட்டுறவு 

, 

தட்டியிடுதல்-- பூனை முதலியன குட்டியீனு 

தல் . 
பண்ணுகிறவள் . ( க - ஷ நீ .) 

தட்டிவிளா- ஒருசெடி . (சிறுவிளா.) 
தட்டம் - 1. ஆழம் , பள்ளம் . ( உ - ம் .) " நிலை 

தட்டினம் - கருஞ்சீரகம் . ( மலையக ராதி .) 
யருங்குட்டநோக்கி நெடி திருந்து ” (சிறுபாணா. 

கட்டீரம் - பருவதம். ( 4 £ r . ) 
கஅ0 .) 2. குட்டநோய் . ( உ - ம் ) “ பின்னைநீரிழி 
நோய்குட்டம் பெருவயிறீளை ” (திருவிளை . மா தட்டு - 1. குட்டரோகம் . ( தைல . தைலவ . 
பாத- 0.) 3. குளம் ( உ - ம்.) நெடுநீர்க்குட்டத் கஉச .) 2. குட்டுதல் , 3. குட்டென்னேவலுந் 
துத்துடுமெனப்பாய்ந்து ” ( புறநா . உசங .) 4 . தெரிநிலைவினைப்பகுதியும் .4 . கோட்டம் . ( உ - ம் . ) 
கொடுந்தமிழ்நாட்டினொன்று . (உ - ம். ) " தென் " கற்கடகசிங்கி ” ( பார் .) 
பாண்டி குட்டங்குடங்கற்கா ” (நன் . உஎங . உ தட்டுதல் - குட்டல் . 
ரை . ) 5. கோட்டம் . ( தைல . தைலவ . கச . ) 6 . குட்டுமலம் - பூவரும்பு . 
சிறுமை. 7. தரவு . ( தொல் . செய் . கரு .உரை.) கட்டுவர் -- குட்டநாட்டார் . ( உ - ம் . ) “ பல்கு 
8. திரள் . (சிந்தா. ) 

ட்டுவர் வெல்கோவே ” ( மதுரைக் . காரு . ) 
தட்டமிடல்- தோண்டியெடுத்தல் . ( உ - ம் . ) 

குட்டுவன் . - குட்டநாட்டையுடையானாகிய 
“ கொந்தியயில்லகம்பாற் குட்டமிடுங் கொழு 

சேரன் . ( உ - ம் . ) "எழுவுறழ்திணிதோளியறேர் 

க்குட்டுவன் (சிறுபாணா. சக . ) 
ப்பறிந்து " ( பெரியபு . கண்ணப் . கசரு .) 

தட்டுவன் சேரல் -- கடல்பிறக்கோட்டிய செ 
- குட்டரி - மலை . 

ங்குட்டுவன்மகன் . ( உ - ம் . ) " உம்பற்காட்டுவாரி 
தட்டல் - 1. குட்டுதல் . ( தணிகைப் . திரு 

யையுந்தன்மகன் குட்டுவன் சேரலையுங்கொடுத் 
நாட் . க . ) 2. தகர்த்தல் . ( சூ . நிகண் . க :உசா.) 

தானக்கோ ” ( பதிற்றுப் . ரு0.பதி , உரை .) 
குட்டன் --1 . ஆட்டுக்குட்டி ( சூ . நிகண் . ந : 
கஎ .) 2. குட்டரோகி . 3. மதன் , ( சூ.நிகண்.உ : 

தட்டேறு -- இமில் . ( உ - ம் . ) “ ஏற்றின் குட் 

டேறேற்கநிட்டம் ” ( சைவச . பொது . அஅ .) 
அ O. ) 
தட்டாரம் -1 . கம்பளம் . 2. பருவதம் . ( கு 

குட்டை - 1. ஒருவியாதி . ( உ - ம் .) “ குட் 
டைபகந்தரம் ” (பதார்த்த . க o அஉ . ) 2. குள் 

எம் . 3. சிறுகுளம் . (பிரமோத் . திரிபுண்டா . 
கட்டாரி – கந்தகம் . (கஷாரி : சுஷ ; 

கூஅ . உரை .) 4. தொழுமரம் . 

குட்டையன் 1. கட்டையன் . 2. குட்ட 
சுரி . ) 

நோயுள்ளவன் . 


ET ) 


868 


குடசப்பாலை . 


அகாக 


குடம் . 


குடக்கம் --வளைவு . 

குடசம் -1 . பாலை . (உ - ம் . ) " உண்சரமாமணக் 
தடக்கனி- பலாப்பழம் . ( உ - ம் .) " குடக்க குடசந்தகரம் " ( தைல தைலவ . அங . ) 2. மலை 
னிமந்தியேகிக்குடமுழாக்கூத்திற்றாவி " ( வே மல்லிகை. 3. வெட்பாலை . (2, 3-மலையகராதி .) 
தாரணியபு , வரன்மு . கககா ) 

(கட . ] 
தடக்கால் -- குடத்தண்டு . ( சிலப் . அரும் 

குடஞ்சுட்டவர் - இடையர் . ( உ - ம் .)," புல்லி 
பத . ) 

னத்தார்க்குங்குடஞ்சுட்டவர்க்குமெங் - கொல் 
தடக்கி - வளைவானது . 

லேறு கோடல் " (கலி. கஎ. ) 
தடக்கியன் - வளைவானவன் . 

தடஞ்சுட்டினம் இன்னதனைக்குடம்பால் 
தடக்கினி -- கருங்காலி . 

போதுமென்று கருதப்படும் பசுத்திரள் . (உ - ம் ) 
தடக்கு - மேற்கு . ( உ - ம். ) " குடக்கோடுவா / “ ரார்நிழலகுடஞ்சுட்டினத்துள்ளும் ” ( கலி , 
னெயிறு கொண்டாற்கு ” (தனிப்பா.) 
தடக்கூத்து -- விநோதக்கூத்தாறினுளொ 

குடஞ்சுட்டு- பசுப்பொது . ( கலி . கக. ) 
ன்று . (சிலப் , அரும்பத . ) ( இது திருமாலுக் 
குரியது . ) 

குடத்தி -1. ஒரு மிருகம் . 2. முல்லை நிலப் 

பெண் . ( சூ நிகண். உ : 70 . ) 
குடக்கூலி - வீட்டுவாடகை, குட.வீடு.) 

. ) 

தடதாடி- தூணுக்கு முத்தரத்துக்கு நடுவே 
குடக்கோ -- சேரன் . ( குடக்கு ; கோ . ) வைக்கப்பட்டது . ( சிந்தா . காந்த , க 0 க . உரை . ) 
குடக்கோன் - குடக்கோ. ( குடக்கு - கோன் ) குடந்தம் - 1. குடம் . ( பிங்கல . கஎஙக .) 
தடகம் - 1. ஒருமலை . 2. கோளகபாஷா 2. கும்பகோணம் . 3. கைகூப்பிமெய்கோட்டி 
ணம் . ( சட்ட . கருஅ .) 3. தேசமைம்பத்தாறி நிற்றல் , ( பி.வி. ரு . உரை . ) 4. திரட்சி . 5. நால் 
னொன்று . ( உ -ம் . ) " குணகடல்குமரிகுடகம் விரன் முடக்கிப் பெருவிரனிறுத்திநெஞ்சிடை 
வேங்கடம் ” ( நன் . சிறப்புப் .) 4. மேற்கு . வைத்து நிற்றல் . 
தடகரம் - உத்தாமணி . ( மலையகராதி. ) குடந்தம்பட்டு - வழிபட்டு , வணக்கம்பட்டு , 
கடகவரை - காவிரிதோன்றுமலை . (சிலப் .) (உ - ம்.)" குடந்தம்பட்டுக் கொழுமலர்சிதறி "(திரு 
குடகன் -- சேரன் . 

முரு . உஉக . ) ( குடவென்பது தடவென்பது 
குடகு- 1. ஒருதேசம் , 2. ஒருமலை . போல் வளைவையுணர்த்துவதோ நரிச்சொல் . 
தடகோளார்த்தம்-- பச்சிமகண்டம் . ( குட அதனடியாகப்பிறந்த பெயர்க்குமாம் . ) 
க்கு மேற்கு . மொஜாய ] 

குடந்தை- கும்பகோணம் . ( உ - ம் . ) “ கொடி 
சூடங்ககம் - 1. குடிசை. 

3 . யார்விடையார் மாடவீதிக் குடந்தைக்குழகாரு 
சிற்றில் . 4. மரங்களிற்படருங்கொடிகளானாய ம் ” (தேவா . திருக்குடந்தைக்காரோணம் . 2 , 
பந்தர் . (ுகக ) 

திருஞா. ) 
தடங்கம் - கூறை . ( ச ) 

குடநாடு -- மேனாடு , ( உ - ம் . ) “ மணிக்குடகா 

டகன்மாறன்பதாகைவரித்தநுதற் - கணிக்கு ” 
குடங்கர் - 1. குடம் . ( உ - ம் .) " உந்திகள்கு ( மறைசை . உக .) ( குடக்கு; நாடு .) 
டங்கரினுடைந்து குடர்யாவுஞ் சிந்தினர் ” ( கந்த குடப்பம்- 

இருப்பை , ( மலையகராதி , ) 
பு . சகத்திர , உரு . ) 2. குடில் . ( உ - ம் .) “ குடங் 

குடப்பாலை - ஒரு மரம் . 
கருட் - பாம்போடுடனுறைந்தற்று ” 

( வள் . அக . ) தடபம் - கூட்டுகை நாலுகொண்டது. (மிரு . 
( இது குடங்கமென்னும் வடசொற்றிரிபு .) 3 உ co .) (கவை . ) 
கும்பவிராசி . 

தடபலை - மணித்தக்காளி . ( உ - ம் . ) அவரை 
தடங்கல் - 

கந்தஞ்சிங்கவல்லிகுடபலைக்குகி ” ( தைல . பாயி 
சூடங்குதல் - 

ர . ருஎ , ) 
குடங்கை -1 . உள்ளங்கை . ( உ - ம் . ) " குடங் 

குடம் - 1. ஊர்ப்பொது . (நகர் .) 2. சருக்க 
கைநீரும்பச்சிலையும் ” (திருவிளை , இசைவாது . 

ரை . 3. கும்பம் . ( உ - ம் . ) குடநிறைப்பன 
ங ச .) 2. நாடகவுறுப்புளொன்று . அஃதாவது குவிமுலைக்கோநிரை ” ( பாரத . நிரைமீ . உசு . ) 
எல்லாவிரலுங்கூட்டியுட்குழிப்பது . ( சிலப் . ) 4. கும்புவிராசி , ( உ - ம் . ) “ குடந்தேனன்றி ” 

குடசப்பாலை -1. ஒருமரம் .( உம் . ) வாத ( செகரா, மகளிர் . கஎ . ) 5. கைகொட்டிக்குவி 
மறும் ....... இங்கு குடசப்பாலைக்கெண் ” ( பதார் த்தல் . 6. கொடுந்தமிழ்நாட்டினொன்று .( உ - ம் ) 
த்த . உச அ .) 2. கறிப்பாலை , 3. கொடிப்பாலை . " குட்டம் ” ( பார் . ) 7. கோளம் . 8. கோளவடி 
4. வெட்பாலை , 

வம் . 9. சதுரக்கள்ளி . ( உ - ம் . ) “ குடமொடு 


வளைவு 


869 


குடலை. 


அஎன 


குடாபாகம் . 


வளைவு , 


ப 


நொச்சிதழுதாழைகொச்சை ” ( தைல . தைலவ . 

லையோடு பிடுங்கி ” ( பெரியபு . எறிபத் . உக . 
க . ) 10. திரட்சி . 11. பசு . 12. பதினொரு 

12. பதினொரு உரை ) 
ருத்திரராடவிலொன்று . 13. பந்து . 14 . குடலைப்பூச்சி - ஒருபூச்சி . 
பூசம் . 15. மருதநிலத்தூர் . ( சூ . கெண் . ரு : தடவம் -- பித்தளை , ( குலவ . ) 
ச O. ) 16. மாயோனாடல் . (உ - ம் .) “ நீணிலமள 

தடவர் -1 . இடையர் . (சிந்தா .) 2. குடநா 
ந்தோனாடியகுடமும் ” (சிலப் . கடலாடு , ருரு ) ட்டிலுள்ளார் . ( உ - ம் , ) “ தொல்லருவாளர்தொ 
( 1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 12. பிங்கல . ந ங அக . ) 

ழில்கேட்ப - வடவர்வாடக்குடவர் கூம்பு ” ( பட் 
குடம்பை - 

1. நீர் நிலை . 2. பறவைக்கூடு . டினப் . உஎ கா. ) 
( உ - ம் ) “ பறவைவாயடைத்தருகணைபார்ப்பொ 

தடவரை - அத்தகிரி . ( உ - ம் . ) " குடவரை 
இம்பெடையைச்- சிறகராலணைத்திரும்பொழிற் யனையமார்பிற்குங்குமமெழுதி ” (சிந்தா . கனக , 
குடம்பையுட்செறிய ” ( திருவிளை , விறகுவி கஎரு .) ( குடகு , வரை .) 
ற்ற . கக .) 3. புழுக்கூடு . (உ - ம் .) " கண்டகி ” 

தடவளப்பம்- இருப்பை . ( மலையகராதி .) 
( பார் . ) 4. முட்டை . ( உ - ம் . ) " குடம்பைதனித் 

குடவறை - 1. குகை . 2. சிற்றறை . 
தொழியப்புட்பறந்தற்றே- யுடம்போடுயிரிடை 

குடவன் - 1. ஒருகொட்டையுள்ளது . 2 . 
நட்பு " ( வள் . ங ஙஅ . ) 

ஒருநதி . ( பதிற்றுப் . ) 3 , கோட்டம் . 4. கோண 
குடமணம் - கருஞ்சீரகம் . 

லானவுருவுள்ளது . 
தடமல்லிகை - ஒரு மல்லிகை . 

குடவாயில் -- ஒரூர் . ( உ - ம் .) “ குடவாயில்பு 
குடமாடல் - மாயோனாடல் . 

னல்வாயிறூங்கானைமாடம் ” ( திருப்பதிக , க . ) 
குடமுருட்டி- காவிரியாற்றினொருகிளை . 

தடவிளக்கு - திருமணத்தீபம் . (இது விவாக 
குடமுழவம்-- ஒரு முழவு . ( உ - ம் . ) " வான் 

காலத்திலிடுவது .) 
குடமுழவமாதிப் - பல்லியம் ” ( கந்தபு . ஏமகூ . 

தடவு -1 . குகை, 2. குடவென்னேவலும் , 
உக . ) 

தெரிநிலைவினைப்பகுதியும் . 3. குமரனாடல் . 4 . 
குடமுழ ஒரு முழவு . ( உ - ம் . ) 

" குட 
முழாத் திமிலைமொந்தை குணிலுடைநந்திதட் 

தடவுண்ணி- ஓருண்ணி . 
டை- படகமாகுளி " ( சேதுபு . ( இராமநா . சுரு ) 

குடவுதல் - வளைதல் . ( உ - ம் . ) " இருகலைநெகி 
[இது ஒருவகைத்தோற்கருவியென்றார் சிலப்ப 

ழவீசிக்காட்டியகுடவியிடுமரிவையர்கள் ” ( திரு 
திகாரத்தில் .) 

ப்பு . ருக கூ .) 
குடழக்கு - கும்பகோணம் . ( உ - ம் . ) " குடமூ தடற்பிடுங்கி -- துரிசி . 
க்குறையும்விடமுணியை " ( தேவார பாவநாச. 

குடற்பை - குடற்போர்வை . 
ரு . திருநா . ) 

தடற்போர்வைத்தோற்றம் - நால்வகைத் 
தடர் -1. குடல் . ( உ - ம் .) " குடங்கர் ” ( பார் .) தோற்றத்தொன்று ; அது : தோற்காதுள்ளது . 
2. நரம்பு . ( புறநா. ) 

( சூ . நிகண் . கஉ - உ .. ) 
குடராசம் - ஒருவகைப்பூரான் , ( ஒரு விட 

தடா -1. குடைவு. 2. வளைவு . (திருமுரு: 
செந்து . ) 

நகங , உரை .) 
தடரி - குடாரி . ( குறுக்கல்விகாரம் .) 

தடாக்கடல்- மூலைவிழுந்தகடல் . 
குடல் -- குடர். (உ - ம் .) “ குடர்வயிற்றொளிர் குடாக்கு - உக்கா . ( இந்துஸ் : 
குருமணிக்குண்டலம் ” ( காசிகா. தக்கன்வே . 

தடாசகம் -1, கபடம் . 2. கோள் . 3. துர்ப் 
சசு . ) அஃது : இரைக்குடல் , கற்குடல் , சிறு போதனை . 
குடல் , தீனிக்குடல் , பெருங்குடல் , மணிக்கு தடாசகன் -- 1 . கோட்காரன் . 2. வஞ்சகன் . 
டல் , மலக்குடல் எனப்பலவகைப்படும் . 

குடாசுதல் - தந்திரஞ்செய்தல் . 
தடல்வலி - ஒரு நோய் . 

தடாது - 1.குடக்குள்ளது .(உ - ம் .) " குடாஅ 
தடல்வாதம் - ஒரு நோய் . ( உ - ம் .) " கோழி துதோன்று முதிர்பௌவத்தின் குடக்கும் ” ( புற 
யவரை ” ( பார் . ) 

நா . சு . ) 2. மேற்கு . ( உ - ம் .) " குடாதுங்குணா 
துமவற்றுட்படுகோணநான்கும் ( பாரத . பதி 

. ) 
தடலை - பூக்கூடை முதலியன . ( உ - ம் . ) தடாப்பு -- கூடு , 
" சிவபெருமானுக்குச் சாத்தும் பொருட்டுக்கொ தடாபாகம் -1 , சங்கீதத்தினோர்சுவை . 2. 
ண்டுவந்த மலர்களை எனதுகையிலிருந்துபூக்குட செய்யுட்சுவையினொன்று . ( குடம் சர்க்கரை.) 


870 


குடிஞை . 


அஎக 


குடியேற்றம் . 


} 


குடாரம் -1 . கோடாலி . ( சூ . நிகண் . எ.கஉ.) ன் ” ( பொருக . உக 0 . ) 7. மருதநிலத்னர் . 8 
2.தயிர்கடைதறி . 3. தயிர்கடைதாழி .(பிங்கல . வீடு . ( 2,5. 

பிங்கல . ங ஙஅ ச .) 
கஎச ... ) 

குடித்தல்-- பருகுதல் . ( உ - ம் ) " மாயமூரி . 
தடாரி -- 1 . கோடாலி . 2. திப்பலி . 3. யானை நீர்க்கடலைவற்றக் - குடித்திடுகின்ற செவ்வேற் 
த்தோட்டி . ( பிங்கல . கசுங ங .) 

கூற்றம் ” ( கந்தபு . தாரக . கஅ ங . ) 
தடாவடி - கரடி . ( 2 -ம் . ) “ மறப்புலிகுடாவடி ” குடித்தனம் - இல்வாழ்க்கை . 
( அகப் . அகத் . 20.) ( வளைந்த அடியையுடை குடிநீர் - ஒருவகைக்கஷாயம் . ( உ - ம் . ) " அவி 
மையால் வந்தபெயர் .) 

ரனலேற்றிடு குடிநீர்தைலமாதிகட்கு தைல பா 
குடாவு - குடா . 

விர கரு . ) 
தடான்- செம்முள்ளி. 

குடிப்பு- பாகம் , 
குடி 

1. உடம்பு . 2. ஊர்ப்பொது . 3. குடி குடிப்பெயர் - குடியால் வரும்பெயர் ; ( சே 
மக்கள் . ( உ - ம் ) " கூடுகெழீ இயகுடிவயினால் " ரன் சோழன் பாண்டியன் என்றாற்போல . 
( பொருந க அஉ . ) 4 , குடியானவன் . 5. குடியி 

தடிபடை -- குடிசநம் . 
ருப்பு . ( உ - ம் .) " அடியாருள்ளத்தன்புமீதூரக் 

குடிபுகல் நிலைத்த இடமாகக் கொள் 
குடியாக்கொண்ட கொள்கையும் ” (திருவாச . கீர் குடிபுத்தல் - ளல் . ( உ - ம் .)" உரங்குடிபுகு 
த்தி . அ . ) 6. குடியென்னேவலும் , தெரிநிலை வி ந்ததிண்டோளுதிட்டிரன் முதலியோரப் - புறங் 
னைப்பகுதியும் , வினைத்தொகையும் , 7.குடும்பம் . குடிபுகுந்து ” ( பாரத . இந்திர , உஅ . ) 
8. குலம் . ( உ - ம் . ) " காணிற்குடிப்பழியாம் " ( நால தடிமக்கள் -- பணிசெய்யும் பதினெண்வ 
டி.கூ - ச .) 9. கோத்திரம் . 10. பட்டினம் . 17. புரு கைச்சாதியார் , அவர் : வண்ணான் , நாவிதன் , 
வம் . 12. மருதநிலத்தூர் . ( சூ . நிகண் . ரு : சா ) குயவன் , தட்டான் , கனனான் , கற்றச்சன் , 
13. மனைவி . 14.வீடு , ( உ - ம் ) " சிறுகுடிகலக்கி " கொலைன் , தச்சன் , எண்ணெய்வாணிகன் , உப் 
( கந்தபு , ஆற்று . கஉ . ) ( குடில் என்பதிலுள்ள புவாணிகன் , இலைவாணிகன் , பள்ளி, பூமாலைக் 
லகரமெய்கெட்டதென்பர் . ) ( 2 , 9 , 11 - பிங்கல . காரன் , பறையன் , கோவிற்குடியான் , ஓச்சன் , 
நஙஅ ங .) 

விலையன் , பாணன் என்பவர் . 
தடிக்காடு - 1. ஊர் . ( சூ . நிகண் . ரு : ஙச . ) தடிமை 1. உயர்ந்த குடியின் கட்பிறந்தா 
2. மருதநிலத்தூர் . 

ரது தன்மை . ( வள் . கசு . அதி .) 2. குடிசெய் 
சூடிகாரன் - கள் முதலியனகுடிப்பவன் . தற்றன்மை . ( வள் . சு 0 அ . பரி . ) 3. குடித்தன் 
தடிகை-1 . ஏலரிசி . 2. குண்டிகை,( உ - ம் . ) மை . 4. குடிப்பிறப்பு . ( உ - ம் . ) " மடிமைகுடி 
அரும்புனற்குடிகைமீது ” (கந்தபு. காவிரி,சக .) மைக்கட்டங்கிற்றன்னொன்னார்க் - கடிமைபுகுத் 
3. கோயில் . ( உ - ம் .)"உறையுட்குடிகை ” (மணி திவிடும் " (வள் . சு 0 அ . ) 5. குடிமக்கள் . ( ஆகு 
மே . சிறைக்கோ. உகா.) 4. பர்ணசாலை.(உ - ம் .) பெயர் ) 6. குடிமக்கள் செய்யுமேவற்றொழில் , 

உண்டுகண் படுப்போருறையுட் குடிகையும் " 7. குலனுடைமை . ( உ - ம் . ) " ஒழுக்கமுடைமை 
( மணிமே. சக்கரவாள . சுங , ) 

குடிமை ? ( வள் . கநங. 
தடிகொள்ளுதல் - வாசமாயிருத்தல் . ( உ - ம் . ) 

குடியரசு குடிகளானியமிக்கப்பட்ட வர 
" சித்தமிசை குடி கொண்டது ” ( தாயு . ஆநந்தமா . 

குடிகாரன் . ( உ - ம் . ) " கணவன் 
குடிங்கு- பறவை . ( உ - ம் .) " கோட்டகம்பரி 

சூதாடுகிறவனாயிருந்தாலுங் குடியனாகவிருந்தா 
தியங்குடிங்குகூடுமே ” ( இரகு . நாட்டு , 50. ) லும் ” ( மது . க : எஅ . ) 
தடிசரம் - நீர்ப்பன்றி . 

தடியாள் - தாளகம் , ( சட்ட . கஎகா . ) 
தான் பிறந்த குடியையுயரச் 

தடியானவர் - குடிசநங்கள் . 
செய்தல் . ( வள் . கங . அதி . ) 

தடியிருத்தல் -1. குடியாயிருத்தல் , 2. குடி 
குடிசை- குடில் . குடிகா என்பது குடிகை வைத்தல் . ( உ - ம் . ) " எனது மாமனைக்கணேகுடி 
யென நின்று இக்காலத்திற்குடிசையென்றாயி யிருத்திவாவெனர் (சிவரக , ஞாநவாலன் வயி 
ற்று . ) 

ரா , எ . ) 
குடிஞை- 1 , ஆறு . ( உ - ம் . ) " கொள்ளப்படு 

குடியிருப்பு -1 . குடிநிலம் . 2. குடியிருத்தல் . 
குண்டிகையிற்குடிஞை - வெள்ளப்பெருநீர் ” 
கந்தபு . காவிரி . ருரு .) 2. கூகை . 3. சிற்றில் 4 தடியிறை அரசனுக்குக் குடிகள் கொடுக் 
பதி , 5. பறவைப்பொது , 6. பேராந்தை. ( உ - ம். ) கும்வரி . ( சூ . நிகண் . க : டுசு .) 
துடிக்குடிஞைக்குடிப்பாக்கத் - தியாழ்வண்டி குடியேற்றம்- குடியேறுதல் , 


சன் . 


குடியன் 


குடி செயல் 


871 


குடிவாழ்க்கை 


த . 


அஎஉ 


குடும்பன் , 


- 


குடியேற்றுதல் - குடியிருக்கச்செய்தல் . தடீ சகம் -1 . ஒருவகைச்சந்நியாசம் . (உ - ம் .) 

தடியேறுதல் - சநங்கள் குடியாய்வந்துசேர் | “ உரத்திலெளியவன் பகூதகங்குடீசகமிரண்டு 
ந்திருத்தல் . 

ளொன்றில் ” ( சூத . ஞாந . சு : உ ங .) ( தீவிரவி 
குடியோட்டிப்பூண்டு குருக்கு . (உ - ம் . ) ராகத்தில் இரண்டுதிறமான சந்நியாசங்களில் 
" பலநோயுந்தீருங் - குடியோட்டிப்பூண்டர்கு இது எட்டி நடக்கப் பலமில்லாதவர்களுக்கு நிய 
லைந்து ” ( பதார்த்தகுண , ஙகள் . ) 

மிக்கப்பட்டதென்பர் கைவல்லிய நூலார். ) 2 . 
குடிரம் - 1. காரை ( மலையகராதி . ) 2. குடி கழுதை . [ 1 -கரீஉக . ) 
சை. ( க பிர ) 

குடீசகன் -1. ஒருவகைச்சந்நியாசி .(வி.ணி. 
குடில் -1 . ஆகாயம் . ( உ - ம் .) " காவினன்குடி ) கருசு .) 2 துன்மார்க்கன் . 
லுறுகாமர்பொன்னகர் ” ( கந்தபு. கடவுள்வா.கச ) 
( குடிலம் என்பதில் ஈறுகெட்டது .) 2.உடம்பு. ( உ -ம் . ) " குறியுறுஞ்செபத்தர்மேவுங்குடீரகங் 

குடீரகம் - 1. குடிசை . 2. பன்னசாலை . 
( உ - ம் .) " புன்புலான்மயிர்தோனரம்பென்புமொ 

குலவி ” ( வேதாரணிய - பலபத் . உக .) ( கடி 
ய்த்திடு புலைக்குடிலில் " ( தாயு . சுகவாரி . 
3. சிற்றில் , (உ -ம் . ) “ வானுலக நீத்தெங்குடிலிற் ாக .) 
புகுந்ததென்னை ” ( காசிகா. ங ; உச . ) ( இதுகுடிர குடீரம் -- குடில் . ( உ - ம் . ) " படகுடீரபாவம் ” 
மென்பதன்றிரிபு . ) 4. மழைகாற்று முதலியன ( த.நி. போ . ககரு . ) 
படாதபடியிருக்குங்குடிசை . ( உ - ம் . ) " சந்து 
வாய்தெரியா தொன்றித் தானொரு குடிலாய் ” 

குடு --- கள் . ( குடுவைபார் . ) 
(திருவிளை . நான்மா , கரு . ) 

தடுக்குக்குடுக்கெனல் - ஓரொலிக்குறிப்பு . 
குடிலச்சி -1. இந்திரபாஷாணம் . ( சட்ட . 

தடுக்கை --1 . ஒருவாத்தியம் . (சிலப். வி 
உகஅ . ) 2. ஒரு கருவண்டு . 
தடிலப்பாட்டு - இசை. ( சிந்தா . ) 

ஷய சூ .) 2. கமண்டலம் . 3. தேங்காய் முதலிய 
குடிலம் -1 , ஆகாயம் , ( சூ . நிகண் . க : சசு . ) | வற்றின் குடுக்கை , 
2. ஒருவகைநாகம் . ( த.நி. போ . ஙஉக . ) 3 . 

தடுத- குடுக்கை, 
குடிலமாயை . 4. குராமரம் . ( மலையகராதி .) 5 . 
சடை . ( சூ .நிகண் . உ : கஉ . ) 6.நாதபாஷாணம் . 

குடுதடா கஞ்சாமுதலியன குடிக்குங் 
( சட்ட . உகஎ . ) 7. பிரணவம் . 8. மிடற்றின் 

தடுதடி- . கருவி . 
கணுண்டாகும் ஐவகைப்பாடற் றொழில்களு குடுகுடு - ஓரொலிக்குறிப்பு . 
ளொன்று . ( வள் . ருகூ . பரி . ) 9. வங்கமணல் . தடுதடுத்தல்-- துரிதமாயோடித்திரிதல் . 
( சட்ட.கஙசு . ) 10. வஞ்சகம் , கொடுமை .( உ - ம் .) 

தடுதடுத்தான் பரபரப்பாயோடித் திரி 
" நனிபெறுங்குடிலங்காட்டு நயநவேற்கரிய கூந் வோன் . 
தல் - வனிதையர் ” ( தாயு . வம்பனேன் . க o . ) 

குடுகுடுப்பு- துரிதச்செல்வு . 
11. வட்டம் 12. வளைவு . ( சூ . நிகண் . அ.ரு. தடுதடுப்டை -1 . கஞ்சாக்குடுக்கை . 2. குடு 
13 , வெள்ளீயம் . ( சட்ட , உஉ எ . ) 

குடுக்கும் பொருள் , 3. சிற்றுடுக்கை . 4. மரமணி . 
குடிலை - சுத்தமாயை . இது , கர்த்தாவினுடைய 

குடுகுடுப்பைக்காரன் - சிற்றுடுக்கைக்காரன் . 
இலய போக 
பாக அதிகாரங்களுக்கிடமாய்ச் சுத்தமாய் 

குடுகுடெனல்- ஒருவிரைவுக்குறிப்பு , 
ச் சடமாய்க் கர்த்தாவுக்குப் பரிக்கிரகசத்தியாய் 

குடுப்பம் -- நான் குபலம் . ( உ - ம் .) " துருமவி 
நித்தமாய் ஒன்றாய்ச் சுத்தாசுத்தமிரண்டாலும் 

யாதியெண்குடுப்பம் ” ( தைல . தைலவ . ருக . ) 
வியத்தமாயிருப்பது . ( சத்தியதிட்டிக்கையாலே 
சிவமுதலான தத்துவங்களைத்துங் கலைகளைக் குடும்பத்தாநம் -1 , இலக்கிநத்துக் கிரண் 
துந் தோன்றுதற்கிடமாயுள்ளது .) (சிவப்பிர . ங . 

டாந்தாநம் . ( சோதிடக் .) 2. களத்திரத்தாநம். 
உரை . ) 2. பிரணவம் . ( கந்தபு . கடவுள் வா.ச.) ( குட பல ; ஷாரு .) 
தடிவருதல் - குடிபுகுதல் . ( உ - ம் . ) " மேவி 

குடும்பம் - 1. உறவின் முறையார் . 2. ஒரு 
னன் குடிவர ” ( கந்தபு . கடவுள் . கச .) 

குடியிலுள்ளார் . 3. மனைவி . (சிந்தா . ) 4. வீடு . 
குடிவாங்குதல்- குடியெழும்பிப்போதல் . கட m . ) 
குடிவாழ்க்கை- 1. இல்வாழ்க்கை . ( உ - ம் .) குடும்பன் -1. சமுசாரி . ( உ - ம் . ) " யோகபர 
" அவன் குடிவாழ்க்கை - மின்னனாள் " ( திருவி னாகாமலேழைக்குடும்பனாகி ” ( தாயு . தேசோ.ச.) 
ளை . விருத்த : உ . ) 2. மருதநிலத்தூர் . 

2. பள்ளரிற்றலைவன் . 


- 


872 


குடை . 


அஎக 


குண்டக்கணிகை. 


குடும்பி -1 . சமுசாரி , ( உ - ம் .) “ குடும்பியெ மிதியடிமுதலியவற்றின் குமிழ் . 8. வேல் .( மலை 
னுங்குறிப்பைமாற்றி " ( ஞாநவா. உற்ப . சுக :) யகராதி . ) 
2. பள்ளிகளிற்றலைவி . [1.வி.) தடைக்காளான் - ஒருவகைக்காளான் . 
குடும்பிநி - மனைவி . ( சூ . நிகண் . உ ; எக . ) தடைக்கிழங்கு - சிற்றரத்தை . ( மலையகராதி ) 

தடைக்கூத்து -- புறநாடகம் பதினொன்ற 
(கல்வி ) 

னுள் ஒன்று ; இது முருகக்கடவுளுக்குரியது . 
குடும்பு காய் முதலியவற்றின் கொத்து . (மணிமே .) ( போர்செய்தற்காற்றாத அசுரர்கள் 
( சூ . நிகண் , சருஉ . ) 

தம்முடைய ஆயுதங்களைப் போகட்டுவிட்டு வரு 
தடுமி - !. ஆண்மயிர். 2. உச்சி , 3. கதவிற் த்தமுற்றவளவிலே முருகக்கடவுள் தன்குடை 
குகிமி . (உ - ம் . )"திருகுங்குடுமிவிடிவளவுந்தேயு யை முன்னே சாய்த்து அதுவே ஒருமுகவெழி 
ங்கபாடத்திறமினோ ( கலிங்க - கடைதிற . சசு . 

. ) / னியாக நின்று ஆடினமையின் இஃது இப்பெ 
4. நுதி .( உ - ம் ) “சிலையின் குடுமிநாண்கொளுவி ” யர்பெற்றது .] 
( கூர்மபு , தக்கன் வமி.சாரு . ) 5.பாண்டியன் பல்யா தடைக் கொள்ளுதல் - குடைபோலெழும்பு 
கசாலை முதுகுடுமிப் பெருவழுதி .( புறநா .) 6. தல் . அது , குமிழி கொள்ளுதல் . 
பாம்பு பிடிப்பவன் . 7. மயிர்முடி . 8. மலைமுதலி குடை சவித்தல்- குடைநிழற்றல் . 
யவற்றின் உச்சி . ( உ - ம் .) " குலவிய குடுமிக்குன் தடை சீசல் -1 , குடைவு (உ.ம்.) " குடைச் 
றிவர்செம்பொற்கோபுரம் ” ( திருவிளை . திருநக / சலுதறுவலி ” ( தைல , தைலவ . கரு . ) 2. வருத் 
ரங்கண்ட . ஙஅ . ) " புயறொடுகுடுமிநெடுகிலைமா தம் . 
டத்திந்நகர் புகலுமாறெவனோ ” ( இராமா . நகர குடைச்சூல்- சிலம்பு . ( உ - ம் . ) “ இளந்துணை 
ச .) 9. வில் . 10. வெற்றி . (சிந்தா .) ( 1 , 2 , 9. ப்புதல்வர்நலவளம்பயந்த - வளங்கெழுகுடைச் 
பிங்கல . ங ஙஅரு . ) 

சூலடங்கிய கொள்கை ” ( பதிற்றுப் . ருஎ .) ( குட 
குடுமித்து முடிபையுடைத்து . ( உ - ம் . ) " கொ ச்சூலெனவும்வழங்கும் . ) 
ண்ட குடுமித்தித்தண்பணை நாடே " ( புறநா . 

குடைச்செவி - உள்வளைந்தசெவி . 
கூஉ . ) 
குடுமிப்பருந்து 

தடைதல் -1 , அரித்தல் . 2. கடைதல் . 3 . 
தடுமியன் ஒரு பருந்து . 

கவிதல் . ( உ - ம் ) " வீமனுமிளைஞரும்பலருக்கு 
குடுமிவைத்தல் - பார்ப்பார் முதலிய வேத 

டைந்து ” ( பாரத. பதினான்காம் . கூ . ) 4. ஆளை 
த்திற்குரிய வருணத்தாரின் பிள்ளை களுக்குச் சுனைகுடைந்து ” (வாண . எ . உரை .) 7. கோ 

த்தல் . 5. தோண்டல் . 6. நீராடுதல் . ( உ - ம் . ) 
செய்யுமோர் சடங்கு . 

வுபடுத்தல் . ( பிங்கல . உ கஉஉ . ) 
குடுவம் - நிகுஞ்சம் நாலுகூடியது ( த.நி. குடைப்புல் - ஒருபுல் . 
போ , உசு . ) (ுவ ) 

குடையல்-- குடைதல் . 
குடுவை - 1. கமண்டலம் . ( உ - ம் .) " குடுவை தடையாணி- ஒருவகையாணி . ( இதன்றலை 
ச்செங்கையினானைக்குமரவேள் ” ( கந்தபு . அய குடை போன்றிருத்தலா லிப்பெயர்பெற்றது .) 
னைச்சிறை நீ .கூ .) 2. கள்ளுவைத்திருக்குமொ தடை வண்டு - ஒருவண்டு . 
ருவகைப்பெட்டி . ( வழக் . ) 3. சிறுபானை . ( தன் தடைவு -1 . குகை . 2. குடைதல் , 3. வளைவு , 
வர் . உஉ எ ) 

தடைவேல் - உடைமரம் .( பிங்கல உக அ அ ) 
குடுவையாறு - ஒரு நதி . 

தடோரம் - கரேம் , 
தடை 1. உட்டுளைப்பொருள் . 2. உடை 

குடோரி - 1. கீற்று . 2. கீறி மருந்து பதித் 
வேல் . 3. கவிகை. ( உ - ம் . ) " குடைகொடிவி தல் . ( இது சன்னிக்கும் விஷத்துக்குஞ்செய் 
சாந்தங்குக்குலும் கொடுக்குமென்பர் " ( சே வது . ) 3. குடாசகம் . 4. சுதை மண் . 5. வங் 

கமணல் . 6. வெண்காரம் . 7. வெள்ளைப்பா 
துபு . இராமநாத . எக . ) இராசசின்னமுமாம் . 

. 
4. குடைக்கூத்து . ( உ - ம் .) “ குடைவீழ்த்தவர் ஷாணம் , 
முனாடியகுடையும் (சிலப் . கடலாடு . ருக . ) குடோரியிடுதல்- 2 சன்னிக்கும் விஷ 
இது பதினொராடலிலொன்று .) 5. குடை 

தடோரிவைத்தல் - த்துக்குங்கீறி மருந் 
யென்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , துவைத்தல் . 
வினைத்தொகையும் . 6. பனையோலையாற்செய் தண்டக்கணிகை கணவனிருக்கும்பொழு 
யப்படுமொருவகையுண்கலம் . ( உ - ம் .) " இரும் தே வேறொருவனைச்சேர்ந்திருப்பவளின் புத்தி 
பனங்குடையின்மிசையும் ” (புறநா. கஎஎ .) 7. | ரியாகிய வேசை . (மண்மே . ) 


- 


873 


குண்டலி, 


அஎச 


குண்டாலரோகம் . 


தண்டக்கம் - குடாசகம் . 

ன்றாயிற்று ” ( தைல . தைலவ . ருசு . ) 4. சுத்த 
தண்டக்கிரியம் - குண்டக்கிரியை . 

மாயை , அது : பராசத்தியாலதிட்டிக்கப்படுவது . 
தண்டக்கிரியை ஓரிராகம் . ( சைவச . மா ( உ - ம் .) " பிரபஞ்சோற்பத்திக்கு உபாதாநகார 
ணாக் . அ . உரை ) 

ணங்கள் குண்டலி , அசுத்தமாயை , பிரகிருதி 
தண்டகன் - தலைவனைப்பிழைத்தீன்ற சோர யென்னுமூன்றாம் ; இம்மூன்றனுள் குண்டலி 
புத்திரன் . ( சூ. நிகண் . உ : ருக . ) 

சுத்தமாயிருத்தலால் சிந்தைக்கதீதமான பராச 
தண்ட கீடன் -1 . சார்வாகன் ; அவன் : வேதத் | த்தியதனைய திட்டித்துநிற்கும் . ( சி . சி . க : ருஎ , 
தின் பிரமாணத்தை மறுத்து வருஞ்சமயிகளின் இராம .) 5. தாளகம் . 6. நாபித்தாநத்திலிருக் 
கோட்பாடுகளை அநுசரிக்கிறவன் . 2. பிராமண குநாடி . ( சி . சி , க : அ . மறை .) 7. நாபித்தா 
த்தி வியபிசாரமாய்ப்பெற்ற புத்திரன் .(ுண | நம் . (உ -ம் .) " அஞ்செழுத்தாற்குண்டலியினன 
கீடம் ) 

லையோம்பி ” (சி . சி . கூ : அ . ஞாநப் . ) (ஆகுபெ 

மூலா 
தண்டடியன் - ஆண்சிவிங்கி . ( இஃதோர் யர் . ) 8. பாம்பு . 9. மயில் . 10. மான் . 11 , 
மிருகம் . ) 

தாரம் . ( க ) 
தண்டணி - குறளை . 
தண்டத்தாநம் - நாபி . ( சைவச . பொது . 

குண்டலிசத்தி -- ஒருசத்தி ; அது ; சுழுமுகை 

நாடியினூடே அநேகங்காந்திகளுடனே பாம் 
உகச . உரை ) 

பின் வடிவாயிருந்து உடலைவளைத்து மூலாதா 
குண்டநம் - வளைதல் . (கண . ) 

ரத்தின் மேலே படத்தைவைத்துக்கொண்டு 
தண்டநீ . மொக்கில் வளர்க்க நிலத்தி ( கணபதி .) 

யோகநித்திரைசெய்வது . ( ஆ - ரி . க . உரை .) 
லே இண்டப்பட்ட கிடங்கு . ( உ - ம் . ) “ குண்ட 

தண்டலிநீ - சிவதத்துவாதி சுத்தாத்துவாவி 
மும் வேதிகைவகையும் " (கந்தபு . வரைபுனை . 
உக . ) 2 . 

ற்கு ஏதுவாகிய சுத்தமாயை . ( சி . சி . க : ருஎ . 
2. ஓரளவு . 3. கமண்டலம் . 4. கிடங் 

சிவாக் . ) இதனைச்சிவனுக்குப் பரிக்கிரக ரூபை 
கு . 5 , கிணறுகுளம் முதலிய நீரூற்று . 6. குடு 

யான கிரியாசத்தியென்பர் . ( சி . லி . ஞாந . ச . 
வை . ( சூ . நிகண் . எ : சு எ . ) 7. பானை . ( சூ . நிக 

உரை ) தேகத்திலேகந்தத்திலுண்டான பன்னி 
ண் . எ ; சுரு.) ( கு 02 ) 

ரண்டரமுள்ள சக்கரத்தைச்சுற்றியெட்டுக்கோ 
தண்டர் - அருகர் . ( உ - ம் .) " குண்டரைவெ 

ணலாய் அஷ்டப்பிரகிருதி ஸ்ரூபையென்று 
ன்று முன்கூடல்வைகியே ” ( கந்தபு . கடவுள்வா . சொல்லப்பட்டுத் தூங்குஞ் சர்ப்பத்திற்குச்சமாக 
20. ) 

மாகக் கந்தத்துக்கும் நாபிக்குங்கீழ் ரந்திரத்திற் 
தண்டலக்கடுக்கன் - ஆடவரணியு மொரு | றன்படத்தைவைத்துக்கொண்டு வாயுமார்க்கங் 
வகைக் காதணி . 

களையெல்லாந் தடுத்துக்கொண்டு வாலினாலே 
தண்டலகேசி - சிந்தாமணி முதலிய ஐந்து | தன்முகத்தை மூடிக்கொண்டுபிரமரந்திரத்தை 
காப்பியங்களுள் நாலாவது . (மணிமே.) 

யுஞ் சுற்றிக்கொண்டு முதுகெலும்போடு கூடியி 
தண்டலப்புழ - ஒருவகைப்புழு . (திருவா ருக்குமொன்று . (சி - லி . யோக - க : உரை . ) 
னைக் . திருநாட் . கஉஉ . ) 

தண்டலிநீசத்தி -- சுத்தமாயை ; இது : தூல 
தண்டலம் - 1. ஆகாயம் . ( உ - ம் . ) " குண் வுடம்பு , சூக்குமவுடம்பு , மூலப்பகுதி , மோகிநி 
டலத்துருவங்கொள்ளாக் கற்றமொன்றெழுந் யாகிய இவையனைத்திற்கும் வியாபகமாய்ச் சந் 
ததங்கண் " ( சேதுபு . இராமதீ . எசு .) 2. காத திரமண்டலமாகிய நாபித்தானத்திலிருப்பது . 
ணியினொன்று . (பிங்கல . ககஎங .) 3. தவத் ( சி.சி.அ : உக . மறை . ) 
தோர்காதணி ; அஃது : ஆறு ருத்திரர்கள் சே 

1. அடிமை 2. காரியமந்தன் . 
ர்த்தமைக்கப்பட்டது . ( பெரியபு . சேக்கிழார் . | ( லிங்கா. ) 3. குண்டகன் , 4. குண்டணிசொல் 
காக . உரை . ) 4. வட்டம் ... ( கு ) 

தண்டலன் - 1. குண்டலந்தரிப்பவன் . 2 . தண்டா- அகல்மானவாயுள்ள சட்டி . ( தெ 
பலராமன் . ( பிங்கல . கசங. ) 

லுங்கு . ) (குணா . ) 
குண்டலி - 1. இசங்கு . ( மலையகராதி . 2 . தண்டாணிக்கொடி - ஒரு கொடி . 
காளி. ( பிங்கல . ககக . ) 3. சீந்தில் , ( உ - ம் . ) தண்டாலரோகம் - குழந்தைகளுக்குஉடம் 
" குண்டலிசிவையரையரைமதித் துலையிடிகுடி பெங்குங் காணுகிற சிவந்தகட்டிகள் . ( உ - ம் . ) 
ஞையினீர்கடனெண்கூடவிடுத்தட்டெட்டொ " குண்டாலரோகபூர்வரூபம் ” (சீவரட் . உக்க .) 


குண்டன் 


வோன் . (கண. ) 


1 


874 


குணக்கு 


அஎரு 


குணங்கு. 


க 


தண்டி - 1. ஆசநப்பக்கம் . 2. இருதயம் . 3. ( கந்தபு . அண்டகோச . ஙக.) குடக்கொடுகுண 
மீன்சினை . 

க்காதிதிக்கினை ” ( தாயு.சச்சி . உ .) 3. கோணல் . 
தண்டிகம் - 1. எரு வராட்டி , 2. துகள் ( 2. ஈயக்கதிரைக் குணக்கெடுத்தது போலும் என் 
கம் ] 

பது . ( வழக்கு .) 
தண்டிகை -1. கமண்டலம் . ( உ - ம் . ) " குடி குணக்குதல் - 1. பின்னிற்றல் . 2. வளைத் 
ஞை ” ( பார் . ) 2. குடம் . 3. சாமவேத உபநிட தல் . 
தங்களுளொன்று . ( கம் . நவ.க .. ) (குணிகா ) 

தணக்குறைவிசேடம் - விசேட அணிவகை 

பிவொன்று ; அது : குணங்குறைவுபடுதல் கார 
தண்டிதம்- துகளாக்கப்பட்டது . ( வி 

ணமாகமேம்பாடு தோன்ற ஒருபொருளைச்சொ 
] 

ல்லுதல் , ( வ - று . ) கோட்டந்திருப்புருவங் 
தண்டி நபுரம் - விதர்ப்பதேசத்திராசதா 

விதர்ப்பதேசத்திராசதா கொள்ளாவவர் செங்கோல் - கோட்டம் புரிந்தவ 
குண்டிநம் நி . (கணி வா . ) 

வர்சென்னி - நாட்டம் - சிவந்தனவில்லை திருக் 

தார்கலிங்கஞ் - சிவந்தன செந்தீத்தெற ” இங்கே 
தண்டிநன் - ஒரு முனிவன் . 
தண்டியம் -1 . குறளை , 2. பொய் . ( 

கணி போடுதல் , கண்சிவத்தல் முதலிய குணங்களின் 

சோழனுடைய கோபத்தினைக்காட்டும் புருவங் 
தண்டில் -1. ஒரு செடி , 2. சிறுசெய் .(பிங் 

குறைவுகாரணமாகப் பகைவருடைய கலிங்க 
கல - சு எஉ . ) 3. முதுகு . 

தேசம் எரிந்து சிவத்தலிலே விசேடந்தோன்றி 
தண்டிரம் 1. தத்துவம் . 2. வல்லமை , 

ற்று . ( தண்டி . எஎ . உரை . ) 
[ ar ] 

குணக்கெடுத்தல் - வளைவெடுத்தல்.(உ - ம் .) 
தண்டீரன் -- பலமுள்ளவன் . 

" நாயின் வாலைக்குணக்கெடுக்கலாமா ( வழக்கு . ) 
தண்டு - 1. ஆழம் . ( உ - ம் . ) “ குண்டுசுனை தணகண்டி - சிவதை . ( மலையகராதி ) 
பூத்தவண்பெடுகண்ணி ” ( திருமுரு . கக கா . ) 2 . தணகம் - பெருக்குமெண் . (மணைக:) 
உருண்டைவடிவம் . 3. குண்டுக்குதிரை, ஆண் 

குணகர் - கணக்கர் . ( மணக . 

. ) 
குதிரை . 4. குழி . 5. குளம் . 6. சிறுசெய் . 7 . 
தாழ்வான செய்கை . (உ.-ம். ) “ பரத்தைக்குண்டு 

குணகாங்கியம் - ஓராரிய இலக்கண நூல் . 
ணர்த்துத்தோதகபேதைகள் ” ( திருப்பு . ரு எசா.) குணகாரம் பெருக்குக்கணக்கு . ( சூ .நிகண் 
8. திரண்டகல் . 9. நிறைகல் , 10 , பீரங்கிக் கஉ அக .) [ மாணகாா . ) 
குண்டு . ( 3 , 9. பிங்கல - ஙஙகூ o . ) 

குணகி- குணமுள்ளவன். (முணகீது . ) 
குண்டுச்சம்பா-- ஒருவகை நெல் . [ இதைக் தணத் குணகென்னேவலும் , தெரிநிலை 
குண்னடச்சம்பாவெனவுங் கூறுவர் .) 

வினைப்பகுதியும் . 
குண்டுரோசனை குண்டோசனை . ( மலை தணதணி- குணமுங்குணமுடைய பொரு 
யகராதி .) ( ஒருவாசனைக் கிழங்கு . ) 

ளும் . ( உ - ம் . ) " குணகுணிபாவம் ( செந்தாமரை 
தண்டூசி - கொண்டை 
காண்டையுள்ள வூசி . 

யென்பதில் , செம்மை - குணம் ; தாமரை -குணி .) 
தண்டேறு - ஒரு மீன் . 

தண்குணிபாவம் - குணமுங்குணமுடைய 
தண்டை -1 . இடபராசி . ( பிங்கல . உஎ . ) 

பொருளுமாயிருத்தல் . ( சி . சி . ச : கா . சிவஞா. ) 
2. எருது . ( பிங்கல . உசஎ . ) 3. சட்டி . 
தண்டோசனை - ஒருவாசனைக் கிழங்கு . [ பணமணிலாவ . ) 
குண்டோதரன் -- ஒரு பூதன் . ( உ - ம் . ) “ வீறு தணத்தல் --1 , சோம்புதல் , 2. வளைதல் . 
கொண்ட குண்டோதரன் போந்தனன் ( கந்தபு . தணகோளாரீத்தம் - பூருவகோளார்த்தம் . 
கணங் . கடீ . ) ( குணொக r .) 

( குணக்கு -கிழக்கு ; கோளம்உண்டை ; அர்த் 

தம் - பாதி .] 
தண்டோதரி--- ஐம்பத்தொரு ருத்திரசத்தி 
களிலொருத்தி . ( வி - ணி . உஎன . ) ( ணொ | கையுமோட்டுக்குணங்கரின்றொகையும் ” ( கந்த 

குணங்கள் - பிசாசம் . ( உ - ம் . ) கூளிகடொ 

4. அசுரர்யா . 0.) 
தண்ணியம் - 1. பெருக்கப்படுமெண் . 2 . குணங்கல் - வளைதல் . 
பொருட்டன்மை. ( மண ) . ) 

குணங்கு - 1.குணங்கென்னேவலும் , தெரி 
1. எதிரிடை , மாறுபாடு , 2 . நிலைவினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 2 . 
கிழக்கு . ( உ - ம் .) * குணபாலாதிநாற்றிசையில் , 

பிசாசம் . ( பிங்கல . உக.) 
1 


உரி . ) 


தணக்கு 


875 


குணத்தன்மையலங்காரம் . 


அஎக 


குண நிலையவிட்டுணு . 


* 


குணங்குதல் - வளைதல் . 

செய் - பூந்தாமரைதொழுதபொன் ” என்பதிற் 
குணசந்தி - வடமொழிப்படி உயிரோடுயிர் போல . ( தண்டி . பொரு . உஅ . உரை . ) 
புணரும்பொழுது வருமூவகைச் சந்திகளுளொ குணத்தால்வருபெயர் 

அளவு , அறிவு , 
ன்று ; அது . நிலைமொழியீற்றினின்ற அகர ஆ ஒப்பு , வடிவு , நிறம் , கதி , சாதி , குடி , சிறப்பு 
காரமும் வருமொழி முதலினின்ற இகர ஈகார முதலிய குணம் பகுதியாகவரும் பெயர் . ( நன் . 
முங்கெட ஏகாரமும் , நிலைமொழியீற்றகரஆகா உ எசு . உரை . ) 
ரமும் அவற்றோடு புண ரவந்த உகர ஊகாரமுங் தணத்திரயம்- முக்குணம்; அவை : இராச 
கெட ஓகாரமுந்தோன்றுவது ." தேவேந்திரன் ” தம் , சாத்துவிதம் , தாமதம் என்பன . ( உ - ம் . ) 
" பாதோதகம் ” என்பதிற் போல . ( நன் . உங O. " குணத்திரயங் - குலஞ்சு ” ( ம - தி.ருக . )(மண 
உறை .) ( மாணவ J.] 
தணசரீரம் - அந்தக்காண முதலியவற்றைத் 

தய . ] 
தம்முளடக்கி நிற்கும் முக்குணங்களாகியசரீரம் . 

தணத்தொகை - பண்புத்தொகை . ( உ - ம் . ) 
( சி . சி . சி : உக. சிவஞா.) பஞ்சகஞ்சுகத்திலொ 

பண்பைவிளக்குமொழி தொக்கனவும் - ஒரு 
ன்றாகிய கலையிற்றோன் றிய அலியத்த வியத்த பொருட் கிருபெயர்வந்தவுங் குணத்தொகை 

(நன் . நசுடு . ) 
ரூபமாகிய குணங்களென்னும் பரசரீரம்; இது : 
மநோமய கோசமெனப்படும் . (சித்தா. கட் . சக குணதத்துவம் - இருபத்து நான்காம் தத்து 
லர் .) (மணரீர .] 

வம . (சி . சி . உ.உ. சிவஞா ) (மண தகூ ) 

தணதரன் -1 . அருகன் . ( உ - ம் . ) " இன்னுங் 
குணசாமியாவத்தை - முக்குணமுமொத்த 

குறிக்கொண்டருளுகண்டாய்பிண்டிநீழற்குண 
நிலை . ( உ - ம் .) " குணங்களுடைய சாம்யாவத்தை 

தரனே ” ( திருநூற் . ருஅ . ) 2. நற்குணமுடை 
யைப் பிரகிருதியென்று சொல்லப்படும் . குண 

யவன் . (உ - ம் . ) குணதரனாகிய குசனும் ” (இரகு 
ங்களுக்குப் பிரகிருதிகாரணமெனில் தனக்குத் 

வாகு . க . ) 3. முநிவன் . ( உ - ம் .) குணதரரே 
தான் காரணமென்று அங்கீகரிக்கிறது எப்படி 
யென உத்தரம் . குணசாம்யாவஸ்தையே பிர் முதிமங்கையரே ” ( திருளர். நிக .) 
கிருதியென்பது சைவசித்தாந்தமன்று ; அஃ 

குணதீசை - கிழக்குத் திசை. ( உ - ம் . ) “ குட 
தவ்வாறென்னில் குணங்களசேதநமும் அநே 

திசை மகவான்வாளி குணதிசை வருணன்வா 
கமும் ஆகையால் காரியங்களாகையாலே காரண ளி ” ( பாரத . நிரைமீ , கக.) குணக்கு; விரலா .) 
த்தையுடையதென்று அங்கீகரிக்கவேண்டும் . 

தணநம் -1. கணக்குப் பெருக்கல . 2. விவ 
அந்தக்காரணமாவது பிரகிருதி . ” ( சி.சி. உ ரு எ . 

ரம் . ( முணந. ) 
சிவாக் .) (மணலாத வஜா.) 

குணநிதி -1 , கடவுள் . 2. குணமுள்ளோன் . 
தணசைவம் - ஒருவகைச்சைவம் , அது . 
னட்டகுணனாதலின் தன்னெட்டுககுணத்தா 

[(மண நி.பி.) 
லும் சிவனையேத்தி வேடங்கள் பூண்டு அடிமை தண நிலையஸ்ரீகண்டர் - குணதத்துவ நிலை 
யாகத் திரிவது முத்தியென்றறிவிப்பது . ( த . யராகிய ஸ்ரீகண்டர் . ( இவர் சங்கற்பத்தினாலே 
நி . போ . உருச . ) ( மணெெபவ . ) 

மூலப்பிரகிருதியினின்று சாத்துவித ராசத தா 
தணட்டல்- 1. செல்லமாய்ப்பேசுதல் . மதமாய் முக்குணந்தோன்றும் . (மண நிலய 
- 2 

துள்ளி 
3. மயக்கிப்பேசல் . 
தணஷ்டை . 1. குணதோஷம் . 2. தொந்த கிய பிரமா . (சி . சி . க: சு 0. ஞாம். )( இவர்க் 

குணநிலையப்பிரமா- குணதத்துவநிலையரா 

குப் பிரகிருதிக்குமேல் சிருட்டிகிருத்தியம் நட 
குணத்தன்மை - 1. குணங்களின் பலவித 

வாதிருந்தாலும் பிரகிருதிக்குட்லேசரீர போக் 
மான தன்மை . 2. குணத்தன்மை யலங்காரம் . 

கியப் பொருட்சிருட்டி கிருத்தியம் பிரதாநம். 
குணத்தன்மையலங்காரம் - ஓரலங்காரம் ; 

( முண மியேவா. ) 
அது : குணத்தின்கணுள்ள பலவிதமான தன் 
மைகளை உள்ளவாறேயலங்கரித்துக் கூறுவது . குண நிலையவிட்டுணு- குணதத்துவ நிலைய 
" உள்ளங்குளிரவுரோமஞ்சிலிர்த்துரையுந் 

ராகிய விட்டுணு . ( சி . சி . க : சு 0.ஞாநப் . ) ( இல 
ள்ளவிழி நீரரும்பத் தன்மறந்தாள் - புள்ளலைக் ருக்குப் பிரகிருதிக்குமேல் திதிகிருத்தியம் நட 
குந் - தேந்தாமரைவயல்சூழ் தில்லைத்திருநடஞ் வாதிருந்தாலும் பிரகிருதிக்குட்லேசரீர போக்கி 


சிவ 


ஸ்ரீகண ) 


876 


F 


குணம் . 


அஎஎ 


குணவவநுதி . 


நிவயவிஷ . ) 


ன 


நீய ) 


தணலிங்கம் 


யப்பொருட்டி திகிருத்தியம்பிரதாநம் . ( 

மண (உ - ம் .) " குணவாகடம் " 20.வின்னாணி . ( உ - ம் ) 

" கொடியவார்சிலைவாங்கியே குணத்தொலிகொ 
தண நீயம் - பெருக்கப்படு மெண் . ( முண 

ளுவ ” ( கந்தபு . இரண்டா. அக .) ( இச்சொல் 
காலம் தரம் மடங்கு என்னும் இப்பொருட்க 

ண்வரும் போது எண்ணுப்பெயர்களோட்டுத்து 
குணப்படுத்தல் --1 . சீர்திருத்தல் . ப்பின் வரும். (ுண . ) ( 6 , 13 , 14. பிங்கல . 
குணப்படுதல் -1. சீர்ப்படுதல் . 2. சுகம 

ங ஙஅசு .) 
டைதல் . 3. நற்குணமடைதல் . 

தணமத்திய நிலையர் - ஸ்ரீகண்ட ருத்திரர் . 
குணப்பண்பு - குணத்தாலாகிய பண்பு . 
தணப்பெயர் -- பண்புப்பெயர் 

( சி . சி . க : ஈச . ஞாகப் . ) (ுணலே நிலையர் ) 
குணபத்திரன் - 1 , அருகன் . 2. கடவுள் . குணமாதல் -1. சீர்ப்படுதல் . 2. சுகமாதல் . 
3. வீரைமண்டலவனைக்கொண்டு சூடாமணி தணயிதா மந்தத்துவத்திலிருக்குமோர் 
நிகண்டைப் பாடுவித்த ஒருசமணமதத் தலைவர் . புவநபதி . ( வி.ணி , உ எ உ .) (கணயிதா 
( உ - ம் . ) “ பொலிவுறுபேரத்தாணி - மகிழ்குணபத் 

குணலி - சீந்தில் , ( மலையகராதி .) 
திரனெங்கள் வழித்தெய்வம் போல் வான்சொல் 
ல " ( சூ . நிகண் . சிறப்புப் . கா . ) 

அடை . ( பி . வி . சக .) 
குணபம் -1 . பிசாசம் . (பிங்கல -2 0 க .) 2. [[ுணவி.. ) 
பிணம் , ( உ - ம் . ) “ இடனுந்தூரம்வெருவரு நெ 

தணலை -- 1. ஒருகூத்து . ( உ.- ம் ) “ கண்டி 
ஞ்செரியுங்குணபந்தனைப்பற்றிச்- கடலைய தன் 

கைகுசையிசைதண்டுகள் கொண் டெதிர்குண 
கணதுதீண்டிற்சுருங்குமாயுள் . ” ( சேதுபு . வேதா 

லைமலிந்தனா " ( கோயிற்பு . பதஞ்ச . சச . ) 2 . 
ளவ . உஎ ) (கணவ. ) 

வீராவேசத்தாற் கொக்கரித்தல் . ( உ - ம் . ) " முறு 
குணபலம் - அதிவிடயம் . ( மலையகராதி .) வல்செய்தனாகுணலையிட்டன ரவுணரே " ( கந் 
தணபவூணர் - இராக்கதர் . ( குணபம் , ஊணர் . ) தபு . தாரக . அஉ . ) 
குணபாகி- பிசாசம் . ( உணவாகிது . ) தணலையிடுதல் -1 . கூத்தாடல் . 2. வீரா 
தணபாசி - பேய் , ( பிங்கல - உ 0 க .) ( வாஜி- | வேசத்தாற் கொக்கரித்தல் , ( உ - ம் . ) " குணலை .. 

உ ( பார் .) 
அடைந்தது . ) 
தணம் -1 . அரசர்க்குரிய உபாயத்தன்மை ; 

குணவதம்- குணவிரதம் . ( உ - ம் . ) “ கொழு 
அது : சந்தி , விக்கிரகம் , யாநம் , ஸ்தாநம் , சஞ்சி ங்களியுணர்வினாரைக் குணவதங்கொளுத்தலா 
ரயம் , துவைதீபாவம் என ஆறுவகைப்படும் , 

மோ ” (சிந்தா , நாம . ஙசக . ) குணவிரதம் - கு 
( உ - ம் ) " குணங்கட் - கலநீரையடையாய் " ( இரகு . ணம் . ) ஜைம் . இதனை முத்தியிலம்பகம் -220 
திருவவ , கச . ) 2. இராசதம் , சாத்துவிகம் , தா ஞ்செய்யுளில் எண்பத்துநான் குலட்சமென்பர் . 
மதமென்னுமுக்குணம் . 3 , இலட்சணம். ( உ - ம் . ) 

குணவதி - குணமுள்ளவள் . ( பணவதி . 

. ) 
" முதல்வனுடையஅறுவகைக்குணங்களும் ” (சி . 

அதிசயவணிவகையினோ 
சி . பாயிர . க . சிவஞா.) 4. ஒருதத்துவம் . ( உ - ம் .) 

ன்று ; அது குணத்தால் அதிசயந்தோன்றவு 
" தருங்குணமூன்றாம் ” (சி . சி . உ . ருஎ .) 5 . 
கயிறு . ( சூ . நிகண் . கக- ணகரவெ . க .) 6. குடம் , ழைபுனைந்த - நீலமணிகணிழலுமிழ - மேல்விரு 

ரைக்கப்படுவது . " மாலைநிலவொளிப்ப மாதரி 
7. சத்து . ( உ - ம் .) " பதார்த்தகுணம் ” 8. சீர்மை . 

ம்பிச் செல்லுமிவள் குறித்த செல்வன்பாற்செல் 
9. சுகம் , 10 , தன்மை . ( பிங்கல. ஙசுஉஉ ) 11 , 
திரவியத்தன்மை; அது ரூபம் இரசம் முதலிரு போல . ( தண்டி . நச : உரை . ) 

லுதற்கு - வல்லிருளாகின்றமறுகு ” என்பதிற் 
பத்து நான்குபேதம் . ( தர்க்கபா. நிக . ) 12. நற் 

குணவந்தன் குணமுள்ளவன் . 

[மண 
குணம் . ( உ - ம் . ) " மக்கட்பேறுபயில்மகவு குணம் 
புதல்வர் ” ( செகராச . மகளிர் . சு . ) 13. நிறம் . 

வத . ) 
14. நூல் . 15. பண்பு. (உ - ம்.) " 

குணத்தொகை " துணவவநுதி - ஓரலங்காரம் ; அது : குணத் 
( இலக்கணம் .) 16. மரங்கண் முதலியவற்றை தினது உண்மையை மறுத்துப் பிறிதொன்றாக 
யாரிக்கிற ஒருவகைப்பூச்சி , ( உ - ம் . ) " குணாக்கர வுரைப்பது . " மலுப்புவிமேல்வாழமறைவளர்க் 
நியாயம் ” ( மீமாமிசை .) 17. முறைமை, ( உ - ம் . ) ! குமாரப் -பனித்தொடையற்பார்த்திபர் கோனெ 
" குடதிசையில் வைக்கைகுணம் ( சைவச . பொங்கோன் - வனிக்கவிகை - தண்மை நிழற்றன்று 
து . உஉ அ .) 18.மேன்மை . 19. வியாதியின் குறி . தற்றொழுதபேதையர்க்கு - வெம்மைநிழற்றாய்மி 


குணவதிசயம் 


877 


குணாட்சர நியாயம் , 


அஅ 


குணித்தல் . 


கும் " என்பதிற்போல . ( தண்டி பொருள் . எங 

எங , ) தணாத்மகம் குணவடிவு . ( சி . சி.அ : உ . 
( ம பண ; கவஹூதி- மறுத்துரைத்தல் .) 

சிவாக் .) ( ணா தக ) 
குணவாக்கு - சொந்தப்பழக்கம் . 

குணாதீதம் --- குணங்கடந்தது . (ுணா தீ 
குணவாகடம் - வியாதியின் குணங்களைய 

யறி 

த ) 
விக்கும் ஒருவைத்தியசாத்திரம் , 

குணவாகுபெயர் குணத்தின் பெயர் அத குணாதீதன் - 1. கடவுள் . ( குணங்களைக்கட 
னோடுசம்பந்தமுடைய குணிக்காவது . ( உ - ம் .) ந்துநின்றவரென்றபடி .) 2. சீவன்முத்தன் . 
" நீலஞ்சூடினாள் , என்புழி நீலமென்னும் நிறக்கு தணாது குணக்குள்ளது . ( புறநா.) 
ணப்பெயர் அதனையுடைய குவளை மலருக்காத 

தணாந்தரம் - வேறுகுணம் . ( உ - ம் .) " இந்த 
லாற்குணவாகுபெயர் ( நன் . உக 0 . உரை ) க்குணங்கள் குணாந்தரங்களிலே சன்மாதிகளைய 
( குணம் - பண்பு . ] 

டையுமென்னில் " ( சி . சி . உ : ருஎ . சிவாக் .) 
குணவான் - நற்குணன் . 

குணாம்பி- கோமாளி 
தணவிசேடம் - குணமேன்மை . ( சி.சி. உ: தணாம்பு- கோமாளம் . (பரிகாசவிளையாட்டு . ) 
கூரு . சிவாக் .) 

தணாம்புதல் - நளினம் பண்ணுதல் . ( பரிகா 
குணவிலக்கு - ஓரலங்காரம் ; அது : குணத் 

சம் பண்ணுதல் . ) 
தை மறுத்துச் சொல்வது . ( உ - ம் . ) " மாதர்துவ 

தணாரித்தகோளம் - பூமியின் கிழக்குப்பாதி 
ரிதழ்வாய்வந்தென்னுயிர்கவருஞ் - சீதமுறுவல் 

யுண்டை . 
றிவழிக்கும் - மீதுலவி - நீண்டமதர்விழியென் 

குணாலம் -1 . ஒருபுள் . ( உ - ம் . ) " காகங்குணா 
னெஞ்சங்கிழித்துலவும் - யாண்டைய தோமெ லஞ்சிலம்புமே " ( இராமா . ஊர்தேடு. கருக .) 2 . 
ன்மையிவர்க்கு ” இதனில் உயிர்கவர்தல் அறி வீராவேசத்தாற்கொக்கரித்தல் . ( உ -ம் .) “ குணா 
வழித்தல் முதலியவன் செயல்கள்பற்றி மென் லமிடு சூரன் பணாமுடிகடோறுங்குடாவியிடவே 
மையென்னுங்குணமிவர்க்கில்லையென விலக்க 

லங்கெறிவோனே ” (திருப்பு . கஅரு . ) 
கப்பட்டது . ( தண்டி , சங . உரை . ) 

தணாலை -1 . குணாலைக்கூத்து . 2. வீராவே 
குணவீரபண்டிதர் --சின்னூலெனப்பெய 

லெனப்பெய சத்தாற் கொக்கரித்தல் . ( திருப்பு . கஅரு . குறி 
ரிய நேமிநாதம் என்னும் இலக்கண நூல்செய்ப்பு ) 
த ஓர் ஆசிரியர் , ( பி . வி.அ : உரை ) ( இவர் ஒட் 

தணாவநுதி - குணவவநுதி ; அது ; குணத்தி 
டக்கூத்தர்காலத்தினர் .) 

னியல்பை மறுத்து வேறொருதன்மையேற்றியு 
குணவுவமம் - பண்புவமம் . ( உ - ம் . ) " குண 

ரைப்பது . " மனுப்புவிமேல்வாழமறைவளர்க்கு 
வுவமமாவது பசுப்போலுமொருவன் குணமென் 

மாரப்- பனித்தொடையற்பார்த்திவர்கோனெங் 
பது ” ( தத்துவப்பிர : அளவை . அ.உரை . ) 

கோன் - தனிக்கவிகை- தண்மைநிழற்றன்றுதற் 
குணன்-- 1. குணம் . ( உ -ம் .) “ குணனுங் றொழுதபேதையர்க்கு - வெம்மைநிழற்றாய்மிகு 
குடிமையுங்குற்றமுங்குன்றா-வினனும் ” ( வள் . ம் ” இங்கே சோழனுடைய குடையின் தண்மை 
எகங . ) ( இதில் இறுதி நகரம் போலியாய்வந் 

யிலே வெம்மையேற்றிச் சொல்லப்பட்டவாற 
தது .) 2. நற்குணமுடையவன் . ( ன் , ஓர் றிக . ( தண்டி . பொரு . எங , உரை . ) (மணா 
ஆண்பால் விகுதி . ) 

வஹுதி .) 
தணாதணம் - குணமுங்குணமின்மையும் . 

1 . 
தணாக்கரநியாயம் . சகஸ்ரநியாயங்க 

குணத்தையுடையது . ( உ - ம் . ) 

குண குணிபாவம் " 2. குணியென்னேவலும் , 
குணாட்சரநியாயம் 

ளுளொன்று ; அது: தெரிநிலைவினைப்பகுதியும் ,வினைத்தொகையும் . 
குணமென்னும் புழு யாதேனும் ஒரு மரமுத 3. சொத்திக்கையன் . ( உ - ம் . ) " கஞ்சன்குணி 
லியவற்றையரித்துச் செல்லும்போது அம்மரத் கூனன்காணனிரு கண்ணுமிலான் ( சைவச . 
திலே அதனாலுண்டாகிய இரேகைகளெல்லா ஆசா , க .) 4. முடம் . ( சூ . நிகண் . உ : சங . ) 5 . 
ம் ஒருங்கேகூடி ஒரெழுத்தாகவந்து முடிந்தவா | வில் . ( குணம் - நாண் . ) [ 5. மு a . ) 
றுபோல யாதேனும் ஒன்று செய்யும்போது அச் 

தணித்தல் -1 , எண்பெருக்கல் , 2. கணித் 
செயல் முன் கருதப்படாத மற்றொரு நற்செய் தல் . ( உ - ம் . ) " கோதில்சேயுலகத்துணை குணிக் 
லாய்வந்து முடிவதாகிய ஒருநெறி . இதனை மீ கின் ” ( காசிகா. உங.சி.) 3. கருதுதல் . ( உ - ம் .) 
மாமிசையிற்காண்க . ( குணம் - மரமுதலியவற் " மீட்டும் படைப்பவைகுணித்தா னென்றான் ” 
றைத் துளைக்குமியல்புடைய ஒருவகைப்புழு . அ ( கூர்மபு . சுவேதவரா , எ .) 4. மதித்தல் . (உ - ம் .) 
ட்சரம் - எழுத்து. ) [ 

(மணாக்ஷரநாய ] * அன்ன தார்குணிப்பார்”( கந்தபு . திருநகர்.உசு ) 


தணி 


878 


குத்தகை, 


அஎக 


குத்துக்காற்சம்மட்டி , 


யான , 


தணிதம் -- 1 , பெருக்கிக்கண்டபேறு . 2 . தத்தம் - 1. இடபம் . ( பிங்கல . உச எக .) 2 . 
மடங்கு. (உ -ம்.) “ என்றவிவற்றினிருகுணிதஞ் இரட்சித்தல் . ( வ . ) 
செய்திடுக ” ( சைவச . பொது , கசு . ) 1. மணி 

தத்தரசம்-- பெருங்காயம் . (ுவல. ) 
த . ) 

தத்தல் 1. அடித்தல் . ( பிங்கல . உகஙஎ .) 
தணிப்பானவன் - நன்குமதிக்கற் பாடுடை 2. சிறுகவார்த்தல் . ( வழக்கு . ) 3. நெரித்தல் 4 . 

வாயுமுதலியவடைசல் , 5.குத்துதல் ; இது.நால் 
தணிப்பு -1, நினைப்பு . 2. மதிப்பு . ( உ - ம் .) வகையூறுபாட்டினொன்று , மெய்ப்பரிச மெட்டி 
"உறுப்பூனெல்லாங்குணிப்பொடுகுட்டமிட்டு னுமொன்று . ( சூ . நிகண் . கஉ . க . ) 
( கந்தபு . வில்வலன் வதைப் . கசு . ) 3. விசாரம் , தத்தன் - வைசியனுக்குரிய பட்டப்பெயர் . 
(உ - ம்.)" தமித்துவைத்த - கும்பத்தினோடு நிகரோ ( பாரத . வேத்திர , சச . உரை .) ) 
க்கு மாங்குணிப்பின்றி ” (திருநூற் . உங . ) தத்தாங்கல் - குத்துக்கல் . ( வழக்கு .) 
தணிப்பெயர்- பண்புப்பெயர் . 

தத்தார்க்கு- குத்தூசி , ( வழக்கு .) 
தணில் - 1. ஒரு பறை . 2. கவண் . ( உ - ம் .) குத்தாலம் - காட்டாத்தி . ( மலையகராதி .) 
தட்டைகுணி றழலைத்தாங்கி ” ( கந்தபு . வள்ளி . தத்தாலா - கடுகுரோகணி . ( மலையகராதி .) 
நிஉ . ) 3. குறுந்தடி , ( உ - ம் . ) “ கன்று குணிலாக் தத்தி -- 1 , அடக்கம் . ( உ - ம் . ) “ குற்றம்விட் 
கனியுகுத்தமாயவன் " ( சிலப் . ஆய்ச்சிய . ஙகக . டார்குத்திமூன்றுடையார் ” ( திருநூற், எரு . ) 
பக் . ) 4. பறையடிக்குந்தடி , ( உ - ம் . ) " குணிலு 2. ஊன்றி . ( உ - ம் . ) “ பூந்தலைக்குந்தங்குத்திக் 
டைநந்தி ” ( சேதுபு . இராமநா . சுரு . ) 

கிடுகுநிரைத்து ” ( முல்லைப் . சக .) 3. சிறுகு 
தணிவிருத்தி- ஒரு சம்ஸ்கிருதவியாகரண 

டுவை . 4. தடிப்பு . 5. மண் . ( சூ நிகண் . கக : 

தகரவெ . கச . ) 
ம் . ( பி . வி . கக . உரை . ) (ுணிவ J தி ) 

குத்திரம் 

1. குரூரம் . 2. சணல் . ( மலை 
தணு - புழு . 

யகராதி .) 3. சீரக்குறிப்பு . ( விரைவுக்குறிப்பு. ) 
தணுக்கம் - அனுக்கம் , ( வருத்தம் . ) 

( சூ . நிகண் . க : 50 . ) 4. சுடுசொல் . 5. பொய் . 
தணுக்கள் - 1. நுணுக்கல் . 2. வளைத்தல் . 6. மலை . ( பிங்கல . ஙநக்க .) 7. வஞ்சகச்செய் 
தணுக்கன் 

மூக்காற்சத்தம்வரப்பேசுகிற கை . (உ -ம் .) “ குமரகண்டன்குத்திரம் பேய்கய 
வன் . 

ரோகஞ்சார் பிரேத -மிவைபிறவுமுடற்குட்டமு 
குணுக்கு - 1. மாதர் காதணியினொன்று . ( பி தற்பிணியுந்தீர்த்து " ( சேதுபு . துராசார , உக . ) 
ங்கல . கக எரு. ) 2. வலையின் முடிந்திருக்குமீ 8. வஞ்சகம் . (உ - ம் .) " குத்திரமிலாமொழிக்குந் 
யம் . 3. வெள்ளி . 

திக்கு ” (பாரத . நச்சு . சுங . ) [ 1. V .; 

6 . 
தணுக்குத்தடி- இருப்புப்பூணிட்ட தண்டு , 
தணுகல் --சிணுங்குதல் . 

ఊ 4 ] 
தணுதணுத்தல்- 1. சிணுங்குதல் . 2. மூக் குத்திரன் - வஞ்சகன் . 
காற்சத்தம் வரப்பேசுதல் . 

தத்து -1 உலக்கை முதலியவற்றாற்குற்றல் . 
தணுதணுப்பு - மூக்காலொவியெழப்பேசு 2. குத்தென்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதி 
தல் . 

யும் , வினைத்தொகையும் . 3. கையைப்புதைத் 
தணுதுணெனல் 

குணுகுணுத்தல் . தள்ளல் . 4. சணல் , 5. தைத்தல் , 6. நேர் . 7 . 
தணுதுதல் - 

வாயுக்குத்து . ( உ - ம் . ) “ விட்டசேயு திக்கிற்குத் 
தணுங்கர் 1. குயிலுவர் . 2. சண்டாளர் . 

தால்வியும் ” ( சரசோதி . சாதக . உருஉ . ) 
( 1 , 2. சூ . நிகண் . கக . னகரவெ . கஉ , ) 

தத்துக்கரணம் - ஒருவிளையாட்டு . 
3. தோற்கருவியாளர் . ( உ - ம் . ) " கழிகாரோடக் 
கொம்மை வெம்முலையார்குன்றக்கொடிச்சியர்கு 

தத்துக்கரந்தை - ஒரு கரந்தை . 

குத்துக்கல் நிறுத்திட்டமாய்வைக்கப்படுங் 
ணுங்கர்மாதர் ” ( பிரமோ. விபூதி . கக . ) 4. பிசா 
சர் . 

தத்துக்காரை- ஒரு காரை 
தணுங்கு- பிசாசம் . 

தத்துக்கால் -1 . தேரினிறுத்துங்கால்கள் . 
தணுங்குதல் - அனுங்குதல் . 

2. நிறு திட்டமாய் நிற்குங்கால் , 
தத்த -- தின்ன . ( உ - ம் . ) “ கானக்கோழிகதிர் 

குத்துக்காற் சம்மட்டி- ஒரு செடி . ( உ - ம் . ) 
குத்த ” ( பொருந . உஉஉ . ) 

" சாரமுறுகுத்துக்காற்சம்மட்டிவேரென ” (பதா 
குத்தகை - மதித்துக்கொள்ளல் 

ர்த்த . ருகஅ . ) 


கல் . 


. 


879 


குதம் . 


அஅ 


குதித்தல் . 


குத்துக்காற்பயறு - ஒரு பயறு . 

மலவாயில் . ( பௌட் . சு ககரு. )5. மிகுதி . 6 . 
தத்துக்கோரை - ஒருகோரை, 

வெண்காயம் , ( மலையகராதி .) ( 2. கய ; 3 . 
தத்துக்கோல் --முட்கோல் . 

க்ஷத0 ; 4. மு 28 ) 
தத்துச் செடி- நிலம்பற்றிப்படராமனிற்குஞ் 

குதம்பல் - 1. இறுக்கமில்லாதது . 2. குதம் 
செடி . 

புதல் , 
குத்துதல் - 1. அகழ்தல் . ( உ - ம் . ) " வையை 
கொதித்ததன்கரைகுத்தி ” ( திருவிளை , விடை . 

குதம்புதல் - 1. அலைசுதல் , 2. கொதித்தல் . 

3. சினத்தல் . 
க 0 . ) 2. குத்தல் . 3. கொத்துதல் . ( உ - ம் . ) " வாய் 
கொடெதிர்குத்தியிடலும் ” ( கூர்மபு . தக்கன் 

குதம்பை -1 . ஒருபூடு . 2. காதிலணியுமொ 
வேள் . சரு . ) 

ருவகையாபரணம் . ( உ - ம் . ) " துணைக்காதின்ம 

ணிக்குதம்பை ” ( பெரியபு . சிறுத்தொண் . உக . ) 
தத்துவாள் - சுரிகை . 
குத்துவிளக்கு- ஒரு விளக்கு . 

குதம்பைச்சித்தர் - ஒருசித்தர். 
குத்தூசி ஒரு கருவி , 

குதர் - பிரிவு . 
ததக்குதல் - அதுக்குதல் , 

ததர்க்கக்காரன்- குதர்க்கி , 
ததக்கூட சோகம் - பாலர்களுக்கு வயிற்றிற் 

குதர்க்கம் --- முறைகெட்ட தருக்கம் , (உ - ம் .) 
புளித்தமலஞ்சேருதன் முதலியகாரணத்தினால் | " குதர்க்கவுரைகூறேல்குணத்தார்முன் ” ( சை 
வரும் ஒருவகைரோகம் . (சீவரட் -உகங .) ( குதம் வச பொது , உககா. ) ( தக ) 
ஆசரும்; கூடம் - புற்று . ) 

குதர்க்கி - போலித்தார்க்கிகன் . 
ததகீலம் - மூலரோகம் . 

குதர்ச்செல்லல் -1 . வழிதவறுதல் , 2. வில 
ததட்டுகை -1. குதப்புதல் , 2 , மெல்லுதல் . | கிப்போதல் . 
ததட்டுதல் -1 . அதக்குதல் . ( உ - ம் . ) " பவளச் ததர்தல் - 1. கோதுதல் . ( உ - ம் . ) “ வேழத் 
செவ்வாய்குதட்டியேவளராநின்றார் ” (பெரியபு . தின்மென்பூக்குதர் ” ( திருக்கோ.நசுக ) 2. சித 
கண்ணப் . உஉ . ) 2. கறித்தல் . (உ - ம் . ) " இரும்பு ” | ர்தல் , 
( பார் . ) 3. கன்று முதலியன பால் குடித்து வாயு குதரம் - மலை , (ு ; யா ) 
தப்புதல் . 

குதலை- 1 , அறிவிலான் . ( பிங்கல . அஎங ) 
குதது -1 , அவலட்சணசரீரம் . 2. இலட்சண 

2. எதிரிடை . 3. பொருள்விங்காவுரை . ( உ - ம் . ) 
கீநன் . 3. குபேரன் . ( 3.குது . ) “ ஒருகுதலைச்சின்மழலைக்கு ” (திருக்கோ . க 0 ச . 

குதப்பம் -1. கலக்கம் . 2. மாறுபாடு . ( பரிமேலழகர் வள்ளுவர்குறட் புதல்வரைப்பெ 
ததப்பல் - குதப்புதல் . 

றுதலுரையில் மழலைச்சொல்லென்றார் . ) 
குதப்புதல் - உதப்புதல் . 

குதலைமை - விளங்காமை . ( திருக்கோ . கச . 
குதபகாலம் - பதினைந்தாகப்பகுக்கப்பட்ட உரை . ) 
பகலின் எட்டாம்பாகம் அல்லது : ஆறாகப்பகுக் 

குதறுதல்- 1. உதறுதல் . 2 , கிண்டுதல் . 3 . 
கப்பட்ட பகலின் மூன்றாம் பாகம் . ( உ - ம் . ) 

குலைதல் . 
“ சந்தி- மாதாந்தநிசிகுதபகாலமெண்ணெய்வரு குதனம்- 1. சாதுரியமின்மை . 2. துப் 
முணவுபிணி பொருந்தின் மன்னா தென்னே 

புரவின்மை . 
( செகராச . மைந்தர்வினை . உக . ) 

( சூரியன் பூமி 

ததாவிடை - 1 , ஆராய்வு . 2. குதர்க்கம் . 3 . 
யைத் தபிக்கிறகாலமென்பது பொருள் . ) குழப்பம் , தடை . ( உ - ம் . ) " காரியங்குதாவிடை 

ததபசத்தகம்- பிதிர்சிராத்தத்துக்குவேண் | யாயிருக்கிறது ” (வழக்கு.) 
டிய ஏழ்திரவியம் . (குதவஸ்வக . 

ததானன்- தாளிச்செடி . ( மலையகராதி . ) 

குதி- 1 , அடிப்புறத்து மூலை , 2. காற்குதி . 
குதபம் -1, எருது . 2. குதபகாலம் , 3. தருப் | ( உ - ம் .) “ கு திபந்தி - னிரம்பு பேரெழில்வாய்க் 
பைப்புல் . 4. மலையாட்டின் மயிர்க்கம்பளம் .( க திடில்விழுமிய " ( காசிகா. நஎ : கா .) 3. குதி 
தவ ) 

ப்பு . 4. குதியென்னேவலும், தெரிநிலைவினை 
குதபன் 1. குதபகாலத்து விருந்தன் . 2 . 

ப்பகுதியும் , வினைத்தொகையும் . 5. முயற்சி . 
சூரியன் . 3. தீ , (ு தவ . ) 

குதிக்கால் - காற்குதி . 

குதிகொள்ளல்- 1. குதித்தல் . 2. பெருகு 
குதம் - 1. கிடங்கு . 2. தருப்பைப்புல் . ( மலை தல் , 4. பொலிதல் . 
யகராதி .) 3. தும்மல் . (உ - ம் . ) மல்கிய கோவின் குதித்தல் -1. கடத்தல் . ( உ - ம் . ) “ கூற்றங் 
குதமதுநாசம் ” ( செகராச . யாத்திரை. உஉ . ) 4 . குதித்தலுங்கைகூடும் ” ( வள் . உசுக . ) 2. பாய் 


2 


குதனை - 


இக . ) 


880 


குதிரைவலி . 


அ அக 


குந்தணை . 


ன்று . 


தல் , ( உ - ம் ) " மலர்த்தேன்குதிக்கத்- தவளைகுதி ரவம் என்னுங்குணங்களையுண்டாக்கும் . (சீவர 
க்கும் " ( வாண . சு எ . ) 3. பெருமை முதலியவற் ட் . உசஉ . ) 
நாற்றுள்ளல். (உ -ம்.) " பாடியாடிக்குதித்து ” குதிரைவாலி- 1. ஒருவகைத்தானியம் . 2 . 
( தாயு . கருணா . கூ . ) 4. வெல்லுதல் . 

ஒருபுல் , 
குதிப்பு -- 1. ஒரு மீன் . 2. குதித்தல் . 

குதிரைவாலிச்சம்பா 

ஒருவகைச்சம்பா 

நெல் , 
குதிழள்- குதிரைசெலுத்துங் கருவியினொ 

குதிரைவாலிப்புல் - ஒருவகைப்புல் . 

குதிரைவீரர் - அரசர்க்குரிய எண்பேராய 
ததிர்- 1. கூடு . 2. நென் முதலியன வைக் 
குங்கூடு . ( சூ . நிகண் . ரு ருஎ ) 

த்துளொருவகையார் . (மணிமே ) 
குதிர்தல் - குதிர்படுதல் . 

குதிரைவையாளிவீதி - புரவிவட்டம் , ( சூ . 

நிகண் . கு: சசு . ) 
குதிர்படுதல் --செவ்வைப்படுதல் , 

குதிவாதம் - குதிக்கால் வாதம் . 
ததிருட்டிவாதம் - உண்மைக்குமாறான வா 
தம் . ( சி . சி . உ : க . ஞாநப் . ) 

த்துகம் - விருப்பம் . ( கு.குசு .) 
குதிரை -1 . ஒருமலை . ( உ -ம் .) “ ஊராக்குதி 

ததுகலம் -1 . மகிழ்ச்சி . ( உ - ம் . ) " கொண்க 
ரைக்கிழவ " ( புறநா . கசு அ . ) 2. கயிறு முறுக்குங் 

னிடையோதியவனுங்குதுகலத்தோ - டெண் 
கருவி , 3. குதிரைமரம் . 4. நீரையடைத்தற்கு 

கொளவிரும்பு மெனவின் புறவிசைத்தே ” ( சே 
நிறுத்துமரத்தறி , 5. பரிமா . ( உ - ம் . ) “ களிறுங் துபு . கத்துரு . கக்க .) 2. விருப்பம் . ( உ - ம் . ) 
குதிரையும் ” ( இராமா. எழுச் . சரு .) 6. யாழி | " குதுகலங்கொண்முநிவரோடு ” (சேதுபு.சீதை 
னோருறுப்பு , 

குண் . க . ) ( கு.5- ye . ) 
குதிரைக்குளம்படி - ஒருசெடி , ( உ - ம் . ) 

குதுகலித்தல் - களித்தல் . 
" குதிரைநடைவாயு சந்நிகூறு தினவும்போம் துதுதுதுப்பு - குதுகுவித்தல் . ( உ - ம் .) " குதி 
குதிரைக்குளம்படியைக்கூறு ”( பதார்த்த. க o ரு ) | குதுப்படைந்து விண்ணின்மீதுயர் பொற்கோ 

புரவாயிலும்பணிந்து ” ( சூத . சிவமா . சு :உரு .) 
குதிரைக்குளம்பு -1. குதிரையின் குரம் . 2 . 

ததுதலம்-- மகிழ்ச்சி . ( தைலவ .) ( இதுகுது 
நீர்க்குளிரி . 

கலத்தின்றிரிபு போலும் . ) 
குதிரைக்கௌசனை குதிரையினலங்கார 

ததுதலித்தல் - மிகுகளிகொள்ளல் . 
வடுப்பு . 
குதிரைகொல்லி 1. ஒரு நோய் . 2. ஒரு 

குதுகுலிப்பு - மிகுமகிழ்ச்சி , 
குதுபம் - வாசற்படி . 

ததும்பகர் - தும்பை . ( மலையகராதி .) 
குதிரைச்சம்மட்டி - மத்திகை. 

குதுவை -1 . அடைவு , 2. ஈடு . 
குதிரைச்சாணி - 1. குதிரைவிட்டை . 2 . 

குதூகலம் -- விருப்பம் . (இலிங்.)(ுத 
குதிரைவைத்தியன் . 
குதிரைப்பசிரி - குதிரைப்பயிரி , 
குதிரைப்பட்டை - ஓடுதாங்கி . 

குதூகலித்தல் 

களித்தல் . ( உ - ம் . ) " அரு 
குதிரைப்பயிரி - ஒருபூடு . 

ளின்மூழ்கிக்கு தகவித்திடுதலோடும் ” ( கந்தபு . 
குதிரைப்பற்பாடாணம் - ஒருபாஷாணம் . வீரவாகுகந் . ருக .) 
குதிரைப்பிடுக்கன் - பீநாறியென்னுமரம் . 

குழந்தைகளுக்கு வருங் கண் 
குதிரைமசாலி- தேன்மரம் . 

ணோயினொன்று . ( கு -அணக . ) 
குதிரைமரம்- கால்வாயடைக்குங்கதவு . குதை -1 . அம்பின்குதை . ( உ - ம் . ) " குதைந் 
குதிரைமலை - ஒருமலை . (மணிமே .) 

தவார்பகழிவேடன்கண்டனன் ” (பிரமோத் வே 
குதிரையாளி - 1. இராவுத்தன் . 2. வைர டன்சிவ . கஉ உரை .) 2. பணிப்பூட்டு . 3. பா 
வன் . 

சி . 4. முனை , 5. விற்குதை.( உ - ம் .) " குதைவரிச் 
குதிரைவலி 

ஐவகைவலியினொன்றாகிய சிலைநுதற்கொவ்வைவாய்ச்சியர் ” ( இராமா .நகர . 
அமரகண்டவலி ; இது : தேகத்தில் நோவுண் சகா . ) 
டாகி மூர்ச்சைகாணுதல் , கையுங்காலுமடித்து தந்தக்கம் -1. குழப்பம் . 2. கோள் . 
த்துவைத்தது போலசைகூறக்கிடக்குதல் , குடை 

குந்தகம் - .) . குந்தக்கம் . 2. தடை . 
ச்சல் , பல்லையிளித்து மூடல் , கழுத்திலுஞ்சிர குந்தணை - தையிலபாத்திரம்வைக்குங் கருவி . 
சிலும் மிகுவெயர்வையாதல் , நெஞ்சிலுந்தோ உ - ம் . ) " பழுதுறிற்குந் தணையிருத்திப் பதத் 
ளிலும் முதுகிலும் உதிரத்தைப்பற்றியவுபத்தி தெடு ” ( தைல . பாயிர , கக .) 


- 


பூடு . 


ஹனு . ) 


ததூணகம் 


881 


குந்தி நிற்றல் . 


அஅஉ 


குப்பியசாலை . 


குந்தம் - 1. ஈட்டி . ( வி - ணி .) 2. எறிகோல் . தந்தியடித்தல் - ஒரு விளையாட்டு . 
( உ - ம் .) " பூந்தலைக்குந்தங்குத்திக்கிடுகுநிறைத் தந்திரம் - ஒருபுள் . 
து ” ( முல்லைப் . சக. ) 3. கண்ணோய் . 4. கற் தந்திரிகம்- குந்திருக்கம் , 
பாஷாணம் . 5. குதிரை . ( உ - ம் . ) " கடுவேகப் தந்திருக்கம் - குங்குலியம் . ( உ - ம் . ) " கந்திய 
பித்தக்குந்தத்த ” (இரகு . திக்கு . கசுரு. ) 6. குந் லரசுகாஞ்சிகுந்திருக்கம் ” ( மச்சபு . கைமிசா - எ . ) 
துருக்கம் . 7. குருந்தமரம் . ( உ - ம் . ) " குந்தம் குந்து - 1. குந்துகை. 2. குந்தென்னேவ 
வெட்பாலையாசினிபலாசு ” ( மச்சபு . நைமிசா . லும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொ 
எ . ) 8. கோளகபாஷாணம் . ( சட்ட , கருஅ . ) 9. கையும், 3. தும்பு . 
சிறுசவளம் . ( உ - ம் .) " குந்தமுங்குலிசமுங்கோ குந்துதல் -- 1. இருத்தல் 2. குதித்தல் . 
லும்பாலமும் ” ( இராமா . கரன் , ஙரு .) 10. ( உ - ம் . ) " குந்தியுறித்தயிருண்டவர் ” ( பாரத . 
தாலம்பபாஷாணம் . 11 , நான்கு பலம் . ( உ - ம் . ) | கிருட்டிண . ககக . ) 3. சிந்துதல் 
“ இங்குநேர்குந்தம்பூண்டிரட்டி " ( தைல. தைல தந்துரு - குந்துருக்கம் . ( மலையகராதி .) 
வ . க 00 . ) 12. நோய் . ( சூ நிகண் . கக : நகரவெ . குந்துருக்கம் - ஒருவாசநைத் திரவியம் . 
சு . ) 13 , பெருஞ்சவளம் , ( சூ நிகண் . எ : கக . ) ( உ - ம் .) " குந்துருக்கமொண்குக்குலுவப்புகை ” 
( 1 , 2 , 3 , 9 , 12 , 13.கன, 6 , 7 , 8. சு ( கந்தபு . தேவகிரி . உக . ) ( குக . ) 
தந்தமம்- பூனை . ( £ 8 ) 

தந்துருகம் -1 , ஒரு சரக்கு . 2. ஒருமரம் . 
தந்தலிக்கம்- வெள்ளைப்போளம் , 

குதுக 

5. ] 
குந்தளம்- 1. தேயமைம்பத்தாறினொன்று . தநகம்-- மரக்கால் . ( சீவரட் , ஙசு o . ) 
2. பெண்மயிர் . 3. நரி , நாய் , பன்றி , புலி ,மான் 

குநகவெலி 

பதினெட்டுவகையெலிகளு 
முசு , முயல் , யாளி இவற்றின் குட்டி . 4. மயிர் ளொன்று ; அது : மரக்கால்போலுடலைப்பெற்றி 
க்குழற்சி , 5. மயிர்ப்பொது . ( 2 , 3 , 4. சூ . நிக | ருக்கும் . (சீவரட் . கூசு .. ) 
ண் . கக ; நகரவெ . ங . ) ( க ) 

தநகி- சொத்தைநகமுடையோன் . ( உ - ம் . ) 
தந்தன் - ஒருபூதத்தலைவன் . ( உ - ம் .) " அச 

“ சிந்தியகுக்கியாவன் செம்பொனைத் திருடினா 
முகன்சரபன் குந்தனாடகன்கவந்தன் , ( கந்தபு . ! னும் ” ( சிவதரு . க ; க 0 . ) (கநகிது . ) 
ஏமகூ. கசு . ) 

குநாசகம் -சிறுகாஞ்சொறி .( கு.நாக .) 
தந்தனம் - 1. தங்கம் . ( சட்ட . உஉஉ . ) 2 
மணியழுத்தல் . 

குநாசம் - குன்றி . 

குநாபி- சுழிக்காற்று . ( க நாஜி . ) 
தந்தாணி- 1. குந்தநோய் . 2. பருவுரல் . தப்பம் -1 . கிராமம் . 2. குப்பல் , 3. திடர் . 
தந்தாலம் - ஒரு புள் . 

தப்பல் -1 . குவியல் . 2. கூட்டம் . 
தந்தாலி - 1. கணிச்சி . ( புறப் .) 2. கிணறு 
தோண்டுங்கருவி . ( பதிற்றுப் .) 

தப்பலை- குப்பளை . 

குப்பளை - ஒருசெடி . 
குந்தா லித்தல் --களித்துக்குதித்தல் , 

தப்பாமணி- குப்பைமேனி . 
குந்தாலிப்படை கணிச்சி . ( கலி . கக , தப்பாயம் - சட்டை . சூ . நிகண் . எ : எங .) 
உரை.) 

குப்பி -1. ஒருபாத்திரம் . 2. சங்கங்குப்பி . 
தந்தாள் - குந்தாளம் . 

( உ - ம் . ) “ நற்புலவிரத்தாகநெய்யொன் றரைப் 
குந்தாளம் - மண்வாருங்கருவி . 

படிக்கத்தயிரனந்தைகுப்பி" ( தைல . தைலவ . 
தந்தாளித்தல்- குந்தாலித்தல் . 
தந்தாளிப்பு - குந்தாளித்தல் . 

--ரு .) 3. மாதர்தலையணியினொன்று . 4. வீணை 

யின் முறுக்காணி , 
தந்தி – 1. ஒரு சிட்டுக்குருவி . 2. கள் . ( ரூ . 
நிகண் . சு ; உக . ) 3. பாண்டவர் தாய் . ( உ - ம் . ) 

குப்பிக்கட் சமைந்தகந்தி - பஞ்சபட்சி பா 
" குத்திகான் முளை கூறிய வாசகங்கேட்டு ” ( பா 

ஷாணம் . 
ரத . புட்பயாத் . கரு . ) ( 3.குரீ .) 

குப்பிச்சரக்கு - பதங்கவைப்பு . 
தந்தி நடத்தல் காலைமெல்லத் தூக்கிவைத்து 

தப்பிச்சாரம்- காசிச்சாரம் , ( சட்ட , உங . ) 
நடத்தல் . ( இராமா . எழுச் . சங- ம்பாட்டில் " குர் குப்பிமா -- மாக்கல்லு . ( சட்ட . கசு . ) 
தியநடையர் ” என்பதனாலறிக .) 

குப்பியசாலை 

பொன்வெள்ளி யல்லாத 
தந்தி நிற்றல் - குஞ்சித்தல் . ( சூ . நிகண் . க : லோகங்களைக்கொண்டு பாத்திரம் முதலியன 

செய்யுமிடம் . 


882 


குபாதன் . 


அஅக 


கும்பகருணன் . 


வ 


தப்பியம் - பொன் வெள்ளியல்லாதலோகம் , தபிதம் - 1 , கோத்தல் , முறைப்படுத்தல் .. 
[கவ ) ) 

2. கோபம் . ( 1. விக; 2. குவி.க.) 
தப்பிலவணம் - வளையலுப்பு . (சட்ட . ஙங . ) 

தபிதாந்தகம் 
குப்பிவைப்பு - குப்பியில்வைத்துச்செய்யுஞ் துன்மரணம் .( கு - கோபம் . சுக - முடிவு ) 

கோபத்தாலாகிய மரணம் , 
சரக்கு . 
குப்புக்குப்பெனல் ஈரடுக்கொலிக் குறி 

தபிநர் - விலைஞர். ( க - வி.நிது . ) 
ப்பு . 

தபிநி - 1. மீன்படுக்கும் விலைமுதலியன . 
குப்புசம் - அங்கரக்கா, (வி- E .)(கண. ) 2. வலைஞன் . (1.குவிநீ. 2.4MG_c .] 
தப்புழாய் - ஒரு செடி . 

குபீர்தபீரெனல் - ஈரடுக்கொலிக்குறிப்பு . 
குப்புழை - குப்புழாய் . 
தப்புறல் -1. கடத்தல் . (உ - ம்.) “ குப்புறம் விரைதற்குறிப்பு . 

குபீரிடுதல் இரத்தமுதலியன பாய்ந்து 
கருமையாலக்குலவரைச்சாரல்வைக ” ( இராமா . 
வரைக் கூரு . ) 2. குதித்தல் . ( உ - ம் ) 

" கைதொழு 

தபுத்திரன் -1 . இழிகுலபுத்திரன் . 2. செவ் 

வாய் . 3. துர்ப்புத்திரன் . 4. நரகாசுரன் . ( க 
கின்றார் குப்புற்றார் ” ( கந்தபு . சுக்கிரனும் . கூ . ) 
3. தலைகுனிதல் . 4. பாய்தல் . ( உ - ம் . ) " இப்புற 

து ) 
மிருந்திடுமிலங்கைதனிலேந்தல் - குப்புறுதலுங் குபோகம் - சின்னிமரம் . ( மலையகராதி . ) 
குலைகுலைந்து ” ( கந்தபு . இலங்கைவீ . கூ . ) 5 . தபோசைலம் -- கைலைமலை , ( க - வெர 
மடிதல் . ( உ - ம் . ) " கொண்டன்மேனியான் முத 
லியகடவுளோர்குப்புற் - றண்டம் " ( கூர்மபு 

. சொ .) 

. 
அட்ட . கஎ .) 

தபோபூதம் - பூதகணரோகத்தொன்று .. 
தப்பெனல் - 1. ஒரொலிக்குறிப்பு . 2. சீக் இது யார் கேட்கினும் வேண்டிய பொருளைக்கொ 
கிரக்குறிப்பு . 

டுப்பிக்கும் . (சீவரட் . உஙகா . ) 
குப்பை - 1. குவியல் . ( உ - ம் . ) “ வாரிப்படுத்த குபேரன் - 1. சந்திரன் . ( உ - ம் . ) “ குருதி 
மீனுப்பின் குப்பை " ( கந்தபு . ஆற்றுப் . ங o . ) 2. நாலிற்பத்திரவியாதல்குபேரனாதலுறிற் - கருவி 
கூட்டம் , 3. கூளம் . 4. சதபுட்பி , சதகுப்பை . நிகராங்கழுவேறிமரிக்குமென்பர் ” ( சரசோ. சா 
(உ - ம்.) " மட்டிதிட்டிகுப்பையொலிநிசிசந்தாதி ” தக . உசங . ) 2. வடதிசைப்பாலன் . (உ -ம் .) 
( தைல . தைலவ . உச . ) 5. திரட்சி . (உ - ம் .) | " நீணிதிக்குபேரனாம்பெயரொடுமேவி ( காசி 
" குப்பை நெல்லின் முத தூறுதந்த ” ( புறநா.உச ) கா . கங : ரு.அ.) (கவொம் ) 
6.பொலி . ( உ - ம் . ) " குடகாற்றெறிந்தகுப்பை 

குபேராட்சி -1. கொடிப்புன்கு . 2. பாதிரி . 
வடபால் " ( பெரும்பா . உச O. ) 7. மேடு . 

குபேரிகை - வட்டத்திருப்பி . ( உ - ம் . ) " அதி 
குப்பைக்கீரை ஒருவகைக்கீரை. ( உ - ம் . ) 

விடை ” ( பார் .) 
" குப்பைக்கீரை கொய்கண்ணகைத்த - முற்றாவி 

தபையம் -- சிறுபுள்ளடி , ( மலையகராதி . ) 
ளந்தளிர் ” ( புறநா . கருக .) 

குபோகம் - சின்னி. மலையகராதி .) 
தப்பைப்பருத்தி - உப்பம்பருத்தி . 

குபோதகி- பசலை . 
குப்பைமேனி - ஒருபூடு . 

கும்பகம் -1. கற்றாழை . 2. சாலாங்கபாஷா 
தபங்கம் - அருவருத்தசேறு . ( க ) ணம் . 3. தொட்டிப்பாஷாணம் . 4. பிராணாயா 
தபசுபா--காஞ்சிரை . ( மலையகராதி . ) மத்தொன்று ; அது : கழிதலையும் உட்கொள்ள 
குபதம் 1. துன்னடை. ( உ - ம் . ) " பேர் லையுமொழித்து உள்ளேயுள்ளவாயுவைத் தடுத் 
படைத்துங்- குணங்கோடியகுபதக் கொடுந்தே துநிறுத்துதல் . ( உ - ம் . ) " ஏறுதல்பூரகமீரெட்டு 
வர் ” (திருநூற் . சுசு .) 2. பாழ்வழி .(கவ . ) வாமத்தா- லாறுதல் கும்பகமறுபத்துநாலதில் ” ( தி 

குபதர் - தீநெறியோர் . (உ - ம் .) “ கொன்செய ருமக் . பிராணா. ரு . ) 
வேண்டுங்குபதரல்லோம் ” ( திருநூற் . அஉ . ) 

கும்பகமுத்திரை - ஒருவகை முத்திரை. ( நித் 
தபலம் -1 , நட்டம் . 2. பலவீநம் . ( 1.கு திய அநுட்டாநவிதி .) 

கும்பகர்ணி -- ஒருதேவதை . ( வி - ணி.உ.கூ . ) 
U ; 2.கவை .] 

( உ - ம் . ) “ அங்குசினி ” ( பார் . ) 
தபாணி - கோணற்கையன் . (கவாணி ) 

கும்பகருணன்- கும்பகன்னன் .( இராவணன் 
தபாதன் 

செவ்வையாக நடக்க வறியாத றம்பி . ) ( உ - ம் .) " கொல்லீரும் படைக்கும்ப கரு 
வன் . ( குவாய . ) 

ணனைப்போல் " ( இராமா. சூர்ப்பா . கக கூ .) 


1 


883 


கும்பம் . 


அ அசு 


கும்பி . 


வன் . 


டம் . 


(ககண - குடம் போன்றகாதையுடைய குடம் . ( உ - ம் .) " நல்லநவகும்பங்கள் பெறநாடி ” 

(பெரியபு . சண்டே . ஙச .) 5. குவியல் . 6. சிவ 
கும்பகவவத்தை- அபாநவாயுவு மறைந்து 

தை . ( மலையக ராதி . ) 7. தாலம்பம் .( சட்ட கசுச . ) 
பிராணவாயுமிதயத்தி லசைவற்றிருக்கு மளவு 

8. நெற்றி . 9. பலண்டுறுகபாஷாணம் . ( சட்ட . 
முள்ளவத்தை ; அஃது : " அபாநனுமொழித் 

கஎஉ .) 10. பாண்டம் . ( உ - ம். ) " எடுக்கநவகும் 
துப்பிராணன்றானு- மறவுமிதயத்தசைவற்றிருக் பத்தினிது ( சைவச , பொது ,கஎரு .) 11. யானை 
குமெம்மட்டம்மட்டுங் கும்பகமாமவத்தை யாகு 

மத்தகம் . ( சூ . நிகண் . கக . மகரவெ . கூ . ) ( 1 , 2 , 
" என்னும் ( ஞாநவா. புசுண் அஅ -ம் செய்யு / 3,4,8 , 11 - குலு . ) 
ளாற்பெறப்படும் .) (குவகாவலா ) கும்பழநி -- அகத்தியன் . 
கும்பகாம்போதி - ஓரிராகம் . 

கும்பயோநி-- 1. அகத்தியன் . ( உ - ம் . ) " கு 
கும்பகாமாலை --ஒருவகைக்காமாலை ; அது : ம்பயோநி திருவருள்கூர்ந்து ” ( உபதேச . விபூ 
தேகங்கண்டுகண்டாகவீங்குதல் , அடிக்கடிகளை , தி . கசடு. ) 2. துரோணாசாரியன் . 3. வசிட் 
தேகமுஞ்சிறுநீரும் மஞ்சணிறமாக விருத்தல் , 
மாலைக்காலத்தில் வியர்வைகாணல் , வாதமதிக 

டன் . ( குலயொநி:) 
ரித்தல் , கண் சிவத்தல் , சரீரஞ்சோருதல் , மயி கும்பல் - 1. கும்புதல் . 2. குவியல் . 3. கூட் 
லுறக்கம்போலுறக்கம் , இளகியமலமென்னுமிக் 
குணங்களை யுண்டாக்கும் . ( சீவரட் . கஙக. ) கும்பவாதம் ஒரு வாதநோய் . (கல்லு 
(குலகாகாவா . ) 

வாஉ ) 
கும்பகாரகன்- கும்பஞ்செய்கிறவன் . ( குய தம்பவிம்பம் - தொட்டிப்பாஷாணம் . 
வன் . ) 

தம்பளம் - பூசனி , ( மலையகராதி . ) [ குடம் 
தம்பகாரன் - கும்பகாரகன் . ( உ - ம் . ) " வந்த போலொடுங்கியது என்பது .) (கலை . ) 
வன்கும்பகாரன் மறையவர் செனனந்தன்னில் 
( அருணகிரிபு . வலம்புரி , ககன .)(குலகாா ) 

தம்பளா- ஒரு மீன் , 
கும்பகாரி- 1. கண்ணிடுமை . 2. குயத்தி . 

கும்பன் -1. அசற தியன் . ( உ - ம் . ) “ கும்பன 

கத்தியனூலளந்தோ ( கல்வளை . எச .) 2. ஒரு 
3. செம்பாஷாணம் . ( கலவகாரீ 

பூதத்தலைவன் . ( உம். ) " பிறக்கியநிகும்பன் 
கும்பகாரிகை 

1. கண்ணிடுமை . 2. குய கும்பன் - சங்கபாலன் " ( கந்தபு . ஏமகூ . கரு .) 3 . 
த்தி . ( க ஐகாரிகா ) 

கும்பகருணன் மகன் . ( அபிதாக .) 4. தூர்த் 
கும்பகோணம் ஒரு பட்டினம் . ( உ - ம் . ) தன் . 5. பிரகலாதனன் பிள்ளைகளிலொருவன் . 
திருமருவுகும்பகோணத்தில்வாழுஞ்செல்வம் ( வி- ணி , உருச .) (கல) 
குபலர்சனங்கள் ” (சிவரக. பாயிர , உஉ ,) ( 1 . தப்பா - குவிந்து பரந்த ஒரு பாத்திரம் . 
கலவொண ] 

கும்பாபிடேகம் - பூசிக்கப்பட்டயாககும்ப 
கும்பச்சுரை- உருண்டைச்சுரை. 

சலத்தால் அபிஷேகித்தல் . ( கஷாவிஷெ 
கும்பசம்பவன் - 1.அகத்தியன் . 2. துரோக. ) 
ணாசாரியன் . 3. வசிட்டன் . ( 1 , 2 , 3 - அபிதாக 

தம்பி - 1. கும்பராசி , 2. கும்பியென்னே 
கோசம் . ) (கமலவலவ8 ) 

வலும் , தெரிநிலைவினைப் பகுதியும் , வினைத் 
கும்பசன் - கும்பசம்பவன் . (கலவா . ) 

தொகையும் . 3. குவியல் , 4. சிவதை , ( மலை 

யகராதி . ) 5. சுடுசாம்பல் . 6. சேறு . (பிங்கல . 
தம்பஞ்சான் - சிவதை , ( மலையகராதி . ) கூநகரு . ) 7. தாலம்ப பாஷாணம் . 8. நரகம் . 
கும்பதாசி -1. சங்கதூதி . 2. வேசி . ( 

கல ( உ - ம் . ) " நிச்சலுங் - கும்பிக்கே கூர்த்தவினை 

யால் ” ( நாலடி.க : க . ) 9. நெருப்பு 10. நெற்றி . 

11. பலண்டுறுகபாஷாணம் , 12.பூமி . 13. மண் 
தம்பம் -1 , ஒருதாநியவளவு ; இஃது : இரு 

பாத்திரம் . 14. யானை . ( உ - ம் . ) " குன்றனைய 
பது துரோணங்கொண்டது. ( மது - அ : ங 20 .) தேர்புரவி கும்பியொடுகாவல் - வென்றிபுனைவீ 
பிங்கலத்தில் நிகர்ப்புதம் பத்துக்கொண்டதென் 

ரர் " ( இராமா . அசுவமேத . சக . ) 15. வயிறு . 
பர் . 2. ஓரிராசி . ( உ - ம் . ) " கும்பம் பயிலரிதேளொ ( உ -ம் .) " மொய்த்து வெங்கிருமிதத்து கும்பியை 
ழித்து" ( செகரா , மைந்தர் . உக . ) 3. கரகம் ,4. ( தாயு.சிற்சுகோ.க.) ( 1,9,13 , 15. சு ஜி . ) 


உ .) 


| 


884 


கும்பை 


அ அரு 


குமதி . 


கும்பிடல் 


தம்பிகம் நீலோற்பலவிதை. சீவரட் , 

சீவரட் . கோணம் . மரூஉ . ) 4. பூசாவேதிகை . 5. வேசி . 
உசச . ) 

[4. க வா . 5. கமலா. 

7. ) 
தம்பிகை - ஒரு வாத்தியம் . ( உ - ம் .) " கணு 
வை ” ( பார் . ) 

கும்மட்டம் - 1. ஒரு வாத்தியம் . 2. கோவி 

லின் றூபி , 3. வளைவு . 
தம்பிடரி - உழவர் எஜமான் முன்வைத்து 
க்கும்பிட்டுக்கொண்டுபோகும் நெற்கதிர் . [ கும் த்து . 3. ஒரு வாத்தியம் . 

கும்மட்டி- 1. ஆற்றுத்தும்மட்டி . 2. ஒருகூ 
பிடு - அரி . ) 

கும்மல் - அடித்தல் . 
கைகூப்பிவணங்கல் . ( உ - ம் . ) 

கும்மலி- தடித்தவள் . 
கூடுமன்பினிற்கும்பிடலேயன்றி ” ( பெரியபு . 

கும்மாயம் - 1. குழம்பு . 2. சுண்ணாம்பு . 3 . 
திருக்கூட் . அ . ) 
கும்பிடு - 1. கும்பிடென்னேவலும் , தெரி புழுக்கிய பச்சைப்பயற்றோடு சருக்கரை முதலி 

யன கூட்டி யாக்கப்படுவதொரு சிற்றுண்டி, 
நிலைவினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 2 . 

( உ - ம் .) " கும்மாயத்தொடுவெண்ணெய்விழுங் 
வணங்குகை , 

கி ” ( நாலாயிர , பெரியாழ் . மூன்றாம் . க . தன் 
கும்பிடுகல் -- வழலை. ( தன்வர் . ஈசு . ) 

னே . ஈ . ) ( குழையச்சமைத்த பருப்பென்பாரு 
கும்பிடுகிளிஞ்சில் - ஒருவகைக் கிளிஞ்சில் . 

முளர் . ) 
தம்பிடுதல் - கும்பிடல் . (உ - ம் . ) “ கும்பிடு 

கும்மாளங்கொட்டுதல் - குதித்துக்கையோ 
மடியார் தங்கள் கொடுவினை தவிர்ப்பாய் போற் 

டுகைதட்டுதல் . 
றி ” ( சிவரக , தேவிமேருவரை, 40. ) 
கும்பிடுபூச்சி- ஒரு பூச்சி . 

தம்மாளம்- மகிழ்ச்சியாற்குதித்தல், 
தம்பித்தல் - பிராணவாயுவையுள்ளே நிறுத் 

கும்மி -1. ஒருவகைப்பாட்டு . 2. மகளிர்கை 
தல் . ( உ - ம் . ) " மாலாகியுந்தியுட்கும் பித்துவாங் 

கொட்டி விளையாடு மொருவகை விளையாட்டு . 
கவே " (திருமந் . பிராணா . க . ) 

( கொம்மையென்பதன்மரூஉ .) 
கும்பிபாகம் -- ஒரு நரகம் . ( கும்பிபாகம் , ) 

தம்ழதல் - கும்புதல் . 
( உ - ம் . ) " வல்லையே கும்பிபாகமாநரகத்தின்ம 

தம்மேனல்- 1 ஆச்சரியம் அதிகம் என்ப 
இத்து ” (சிவரக . பாவநா. சு . ) (குஜிவாக ) னவற்றைக்காட்டும் ஒரு குறிப்புச்சொல் . 2. ஓ 
தம்பியழித்தல் - ஒரு விளையாட்டு , 

ரொலிக்குறிப்பு , 
தம்பிலன் 1. திருடன் . 2. மைத்துநன் . தமஞ்சம் - குமஞ்சான் . 
(கவில .) 

குமஞ்சான் 

தூபவர்க்கம் ; அஃது : ஆண் 
கும்பீடு - வணக்கம் . 

குமஞ்சான் , பெண்குமஞ்சான் எனவிருவகை. 
தம்பீநசம் - குரூரசர்ப்பம் . (கஹீநல. தமட்டல் - தெவிட்டல் , உள்ளிருந்து வெ 

ளிவரத்தேக்கல் . 
கும்பீநசி - இராவணன்றாயின் சகோதரி ; 

தமட்டி - ஒரு சுரைக்கொடி . ( உ - ம் .) " வா 
இவள் : இலவணாசுரனுக்குத்தாய் . ( க ஹீரு தமிகுந்திடுமே வந்து கபஞ்சேர்ந்திடுமே- ஓதுகு 

மட்டிக்காயாலுன் ” ( பதார்த்த . எஎரு . ) 

குமட்டு - 1. ஒக்காளம் . 2. நிறைவு . 
கும்பீபாகம் - ராசராசநரகம் ; அஃது : அக் 
கினிச்சுவாலை போன்றது ; ஆறாவது நரகமாகிய 

குமட்டுதல்- 1. அருவருத்தல் , 2. தேக்கெ 

இத்தல் . ( உ - ம் . ) " புரையேறிக்கனைத்துக்கும் 
பயாநரகத்தின் ஐந்து நாயக நரகங்களினொன் 

ட்டியெதிரெடுக்கும் ( கூர்மபு . பாயிர . சு . ) 
று . ( உ - ம் .) " பகவுடற்பீடகங்கும்பீபாகமெனப் 
பகர்ந்தனவும் " ( சிவதரு . ஏழாவது . ககச . ) 

குமண்டை- நிறையவுண்ணலாற்றெவிட் 
[குஜீவாக .] 

டல் . ( உ - ம் . ) " இட்டகுமண்டைய பேய்பிண 

மிக்கன ” ( பாரத , பதினாறாம் . ருக .) 
கும்பீரம் - முதலை . (கஜீ , க o 

குமண்டையிடுதல் - நிறையவுண்டு தெவி 
தம்பீலம்-- pe ,] 

ட்டல் . 
தம்பீலன் - 1. திருடன் , 2. மைத்துநன் . 

ஒரு கொடையாளி . ( உ - ம் . ) 
( ope . ] 

" நட்டோர் நட்ட நல்லிசைக்குமணன் ” ( புறநா . 
கும்பு கூட்டம் , 

கசு . ) 
தம்புதல்- அடிப்பற்றுதல் . 

குமதி - துன்மதி . ( உ - ம் . ) " காமநூலதின் - 
தம்பை -1 . ஒருவாழை . 2. குடம் . 3. கும்ப நுதிகொள் சிந்தையான் குமதியாயினு ஓவலுவா 


வி . ) 


குமணன் 


| 


885 


குமார், 


அஅசு 


குமாரன் . 


ஷ . ] 


ர்கள்பேர் சுமதியென்பரால் " ( சேதுபு . கவிசம்பு . " குரங்குசெய்கடற்குமரியம் பெருந்துறை" ( ம 
கவு . ) 

ணிமே. மணிமேகலா . ஙஎ . ) 8. கற்றாழை . 9 . 
குமர் - கந்நியழியாமை . 

காளி . 10. கௌமாரி . (சத்தமாதர்களிலொரு 
குமரகண்டம் - ஒருவலி; இது: வாதசிலேஷ் | த்தி .) 11. சத்திசாரணை . 12. துர்க்கை . 13 . 
மத்தாற்பிறந்து முன்கழுத்தையும் முகத்தையு பரதன்மகள் . ( உ - ம் . ) " குமரியெனும்வநிதை 
முறுக்கித்தோட்பக்கத்தில் வைத்தல் ,தாடை உ தன்னை - யுவகைதனிலுதவி ” ( கந்தபு . அண்ட 
தடு செவி கண் இவைகோணுதல் , அப்பக்கத்தி கோச சாரு . ) 14. மகள் . ( உ - ம் .) " ஏமுறுதக் 
லதிகவு பத்திரவம் , சந்நிபாதக்குறிகளென்னுங் கனீன்றவிருந்தனிக் குமரியான - தீமை " ( கந் 
குணங்களையுண்டாக்கும் . ( சீவரட் , உசஉ . ) தபு , பாயிரப் . ருஎ . ) ( 6 , 7 , 8 , 9, 12. சூ . நிக 
குமரகண்டன் - 1.ஒருபேய் , ( உ - ம் . ) “ துவாத 

ண் , கக . மகரவெ.க. ) 
சியிற்சிராததமதுசெய்கிலானேற்- பேயினமாங் குமரிக்கோடு ஒருமலை . ( உ - ம் . ) " குமரிக்கோ 

. 
குமரகண்டன் முதலியனவிடும்பையினைப்பெருடுங்கொடுங்கடல் கொள்ள " (சிலப். காடுகாண் . 
க்கும் " (சேதுபு . துராசார . ஙரு . ) 2. வலியின் உ o . ) 
பேதமைவகையினுளொன்று ; அது : குமரகண் 

குமரிகண்டம் - நவகண்டத்தொன்று . ( உ - ம் .) 
டம் . ( சீவரட் உசஉ . ) 

“ மெய்ந்நெறிசேர்வதுகுமரிகண்டம் ” (கந்தபு . 
குமாகம்- மாவிலிங்கு . ( மலையகராதி . ) அண்டகோச , சஎ . ) ( 

கரிவலம் ) 
குமரகோட்டம் - காஞ்சியிலுள்ள ஒரு சுப்பி 

தமரிச்சேர்ப்பன்- பாண்டியன் . ( சூ. நிக 

ண் . உ : 20. ) 
ரமணியஸ்தலம் . ( உ - ம் . ) " வளங்கொள்காஞ்சி 

குமரி ஞாழல் - ஒருபூடு . 
யிற் - கூறுசீர்புனை தருகுமரகோட்டம்வா - ழாறு 

குமரியாறு - குமரிந்தி . 
மாமுகப்பிரானடிகள் போற்றுவாம் " ( கந்தபு . கட் 

குமரியிருட்டு - விடியற்கு முன் உள்ள இருள் . 
வுள் . கஅ . ) ( குஜராகொ 

தமல்- 

அரிவாள் . 
குமாதாநம் - எழுத்துத்தாக மைந்தினொ 

தமளம்பாசு - ஒருமீன் . 
ன்று . ( வெண்பாப்பாட் - முதன்மொழி . சு .) 

குமாரகன்- 1. குமரன் . 2. பௌவியினு 
(கரைாஜா நீ . ) 

டைய ஏழுகுமாரருளொருவன் .( வி - ணி.உ ஙக . ) 
தமாம் - 1. குமரமென்னுமிலக்கண நூல் . | ( குராக 
2. கொம்பில்லாவிலங்கு . ( உ - ம் .) “ புகலினென் 

குமாரத்தி- 1. இராசபுத்திரி , 2. புத்திரி . 
னதுகுமரமன்னதுவே ” ( இரகு . தசரதன் சாப . 

தமாரதந்திரம்- 1. இலங்காதிபனாற்செய் 
சும .) 

யப்பட்டதொரு சோதிட நூல். 2. சுப்பிரமணிய 
தமரர் - குமாரர் . ( உ - ம் . ) “ பரசிவன்சத்தி சுவாமியை வழிபடும் முறையைத் தெரிவிக்கு 
குமரர்மால் ” ( கந்தபு. திருநகர , க 0 . ) 

மொரு நூல் ; இஃது : உமையம்மைக்குச்சிவபெ 
தமான் - 1. பதினாறு வயசுமுதல் முப்பத்திர ருமானாலுபதேசிக்கப்பட்டது . ( உ - ம் . ) " எந்தை 
ண்டு வயசுக்குட்பட்டவன் , ( உ- ம்.) " குஞ்சிதே யுமைதேர்த்திடவியம்பியகுமார - தந்திரதெறிப் 
ய்ப்புண்டனகுமரர்கூட்டமே ” (கந்தபு. திருநா படி ” ( கந்தபு . மீட்சி . உச .) 3. சுப்பிரமணியோ 
ட்டு. 30 .) 2. மகன் . ( உ - ம் . ) “ வாசவற்காகியகு பாசனையைக்குறித்துக்கௌசிகமுநிவர்க்குச் சிவ 
மரன் மெய்யயர்ந்து வீழ்தலும் ( பாரத . பதின்மூ . பெருமானாலுபதேசிக்கப்பட்டதொரு நூல் . 4 . 
ககக .) ( பெற்றார் பிறப்பொழிப்பவனென்றபடி ) விசுவாமித்திரனுக்குச் சுப்பிரமணியசுவாமியா 
3. முருகன் . ( உ - ம் .) " குன்றுதொறாடிய குமரற்லுபதேசிக்கப்பட்டதொரு நூல் . 
போற்றுவாம் ” ( கந்தபு . கடவுள் . கசு .) 4. வயிர குமாரம் - 1.இளமை . ( உ - ம் . ) “ குழந்தைப்பரு 
வன் . ( சூ . நிகண் . க : உ.எ . ) ( குரே . ) 

வத்துங்குமாரபருவத் - தழுந்துந்துயருக்கணு ” 
குமரி -1 . அழியாத்தன்மை . (உ -ம் .) " குமரி ( வள்ள . சித்தாந்த , சஎ . )2. ஓடவைத்தபொன் . 
மூத்த கூடோங்குநல்லில் " ( பெரும்பா . உச எ 

குமாரலோகம் - சண்முகலோகம் . ( வி - ணி . 
2. அழுகண்ணி . 3. உமாதேவி . ( உ - ம் .) " குமரி உசுரு . ) 
தாளி - லற்பூட்டுமடவரலும் ” ( திருவிளை . விருத் குமாரவாக நம் 

1. தகர் . ( கந்தபு . தக 
தகுமார . உ . ) 4. ஒருகண்டம் . (உ -ம்.) “ கடம் ரேறு . உரு . ) 2. மயில் . 3. யானை . (2,3- சூ. 
கெழு குமரிகண்டம் ” ( திருவிளை .மேருவைச். நிகண் , கஉ : கசங .) ( க -காரவாஹ .) 
உ O. ) 5. ஒருவகைமலைநாடு . (சிலப் . ) 6. கந்தி , 

குமாரன் - 1. இராசபுத்திரன் . 2. மகன் . 
அழியாதவன் . (சிந்தா.) 7. கக்கியாகுமரி ,(உ - ம்.) ) ( உ - ம் .) “பெருமான் குமாரன் ” ( கந்தரல . க .) 


பு 


7.) 


88 


குமிளி. 


அஅ 


குமுதா தாரம் . 


3. முருகக்கடவுள் . ( உ - ம் . ) “ குமாரசம்பவம் ” தமின் - ஓரொலிக்குறிப்பு . ( உ - ம் . ) மின்ன 
து : முருகக்கடவுள் சரிதங்கூறும் ஒரு சம்ஸ் னார்குமின்கு - மின்னலங்காரம் பெற நடஞ்செய் 

ருத நூல் . 4. யோகாஷ்டகரிலொருவர் . ( வி - வியன்கச்சியைச் சேர் -மின் ” ( கம்பரந். சு .) 
ணி . உஎங . ) 5. வாலிபன் . (காரம் ) 

தமீர்குமீரெனல் - ஈரடுக்கொலிக் குறிப்பு . 
குமாரி - 1. ஒருநதி , 2. குமாரிகை . 3. சுவர் 

தழக்கு - 1. உதவி . ( இந்துஸ் . ) 2. திரட்சி 

3. தொகை . 
ணபேதி . 4. துர்க்கை , 5. புதல்வி .( காரீ 

தழகம்-- பன்றி . 
தமாரிகை- பத்துவயது முதற் பன்னிரண்டு தழதழத்தல் - மிகுமணக்குறிப்பு . 
வயதுக்குட்பட்ட பெண் . ( காரிகா . ) 

தழகுமெனல் -1.ஓரொலிக்குறிப்பு .( உ - ம் .) 

" உதிரங்குமுகுமெனக் - கக்கக்கிரியுருவக்கதிர் 
குமாரை- ஒருநதி . 

வேறொட்ட காவலனே ” ( கந்தரலங் . நக .) 2 . 
தமாலகம் --சவ்வீரதேசம் . 

மிகுமணக்குறிப்பு . ( உ - ம் . ) குமுகுமென்றும் 
குமிகை 1. இளையெள் . ( சூ . நிகண் . ச : 

ணக்கிறது ( வழக் . ) 
சஉ .) 2. எள் . ( உ - ம் . ) " குமிகைநெய்கருமைப் 

தழங்க - மசிய எனப் பொருள்படுமொரு 
பா - லண்டவிளாவிடு ( தைல . தைலவ . ருகா . ) வினையெச்சம் . ( உ - ம் . ) " உரலிற்குமுங்கவிடி 
தமிட்கல் - கற்கிட்டம் . 

த்து ” ( தைல . தைலவ . சக . ) 
குமிட்டித்தல் - திரளுதல் . 

குழத்துவதி- ஒருநதி . ( வி - ணி . உங்கக .) 
தமிட்டிப்பு- திரட்சி . 

தழதகம் - ஒரு சித்திரக்கம்பி . 
தமிட்டில் - ஒரு கீரை ,. 

தழத நண்பன் - சந்திரன் . ( சூ . நிகண் , க : 
தமிட்டு - குவியல் ,. 

ருக . ) 
தமீட்டுதல் - குமிழ்போலாதல் . 

தழதம் -1 . அடுப்பு . ( உ - ம் . ) " கோவெண்ம 
தமிடக்கல்- 
கிட்டக்கல் , 

ரக்காலூற்றிக்கு முதமிட்டு ” ( தைல . தைலவ . 
தமித்தல் - 1. குவித்தல் . 2. மிகக்குத்தல் . சக . ) 2. கருப்பூரம் . 3. கருவிழிநோயிலொ 
தமிதம்- குமி திகம் . 

ன்று . 4 கற்பாஷாணம் . ( சட்ட . கஅக .) 5 . 
தமிதிகம் - தேக்கமரம் . ( மலையகராதி .) குமுதகம் . 6. கூட்டம் . 7. செவ்வாம்பல் . ( உ - ம் . ) 
தமிலம் -- பேரொலி . (பிங்கல . உக்கஉ .) " கள்ளார்மலர்க்கு முதஞ்செய்ய " ( இரகு . முடி . 
தமிலி - துளசி . ( மலையகராதி .) 

உ . ) 8. தருப்பை . ( மலையகராதி . ) 9. தென் 
தமிழ் - 1 , எஎருத்துத்திமில் . 2. ஒரு 

மரம் . 

மேற்றிசையானை 10. படையிலோர்தொகை , 
( உ - ம் .) " வளர்குமிழ்மலரும் " ( கோயிற்பு . நட அது . சேநாமுகம் மூன்று கொண்டது . ( பிங்க 
ரா . கச .) 3. குமிழ்ப்பு. 4. குமிழி . 5. திரண்ட 

ல . கசுசங . ) 11. பேரொலி . 12. மிகுதி . 13 
வடிவம் . 6. நாணல் . ( மலையகராதி .) 7. நீர்க் வெண்ணெய்தல் . ( சூ . நிகண் . ச : சுக .) 14. வெ 

ள்ளாம்பல் . ( மலையகராதி .) 15. வெள்ளி . ( வி 
தமிழ்த்தல்- குமிழித்தல் . 

ணி .) 16. வெள்ளைப்பாஷாணம் . 17. வைக்கி 
தமிழ்ப்பு - 1. கொழித்தல் . ( உ -ம் . ) “ சிலை ராந்தபாஷாணம் . ( 8.9.11 . பிங்கல . ஙஙகங. 

க . ) 
குமிழ்ப்புவடித்தல் " ( தைல . வைத்திய . கஉ . ) ( 2,7 , 9, 13 , 14 , 195 ) 
2. புடைப்பு. 3. புளகம் . 

குழிதன்- 1. ஒரு பூதத்தலைவன் . ( உ - ம் . ) 
தமிழ்வண்டு-- குடைவண்டு . 

" தசமுகன்கு முதன் ” ( கந்தபு . ஏமகூ . ககா .) 2 . 
தமிழஞ்சுளுந்து -- குமிழஞ்சூன் . 

குரங்குப்படைத்தலைவரிலொருவன் . ( உ - ம் .) 
குமிழஞ்சூள் - குமிழந்தடியாலான பந்தம் . 

" குமுதனிட்டகுலவரைகூத்தரின் - றிமிதமிட் 
தமிழாணி - வட்டவடிவான தலையையுடை இத்திரியும் " ( இராமா . சேதுபந்தன . சஉ .) 3. 
ய ஆணி , சடையாணி . 

தக்ககனென்னும் பாம்பினைந்தாம் வழித்தோன் 
தமிழி -1. குமிழ்ப்பு வடிவுள்ளது . 2. நீர்க் 
குமிழி . (உ - ம்.) கூம்பெனக்குமிழி பொங்க " ம் பேரனாந்திருவினானும் - தக்கற்குமனையனான 

றல் . ( உ - ம் . ) " திக்கெட்டும் வென்றோற்கைந்தா 
( இராமா . கடறாவு , கூ . ) 

குமுதனும் " ( இரகு . வாகுவ . கஉ . ) ( 

చారి 
தமிழிகொள்ளுதல் - கொப்புளவடிவுப்படக் 
கிளர்தல் . 

உ ) 
குமிழித்தல் - 1. குமிழிகொள்ளுதல் . 2 . குமுதாக்கன் - ஒரு பிதிர்தேவதை . 
கொப்புளித்தல் . 

தமதாதாரம் - வாயுலோகம் . ( குமுதம் - பே 
தமீளி --நீர்மேற்குமளி. ( ஒரு பூடு . ) ( வழக் . ) | சொலி .) 


குமிழி . 


887 


குய்யகன் . 


அஅஅ 


குயிலாயம் 


தழதிகை- பூசனி . 

லாதிப்கேண்மதி குய்யகன்கரத்தி - லேசிலா 
தழதிசை - ஒருவாசனை மரம் . 

வொருதெய்வ நீரியக்கர்கோன் விடுத்தான் ” ( சே 
தழதி நீ -1, குவளைத்தடாகம் . 2. குவளைப் துபு . இராமனருச். சங . ) 
பூத்திரள் . 

தய்யபீசகம் - எட்டி . ( மலையகராதி .) 
குழதை -1. ஒருபூடு , 2. ஒருமரம் . ( கு 

தய்யபீசம்- ( மு.வீஜக .) 
ஜா ) 

தய்யம் - 1. அபாநவாயில் . 2. ஆண்குறி . 
குழந்தம் - கற்பாஷாணம் . 

3. ஆமை , 4. பெண்குறி . (சீவரட் . நகச .) 5 . 
குழரம் - சித்திரக்கம்பி . 

பொய் 6. மறைவு ( சூ . நிகண் . க . ழகரவெ . 
குழலி- துளசி , ( மலையகராதி .) 

க . ) 7. வஞ்சம் . ( சூ நிகண் அ . அ .) ஹ ] 
தழளி- குமுளி 

தய்யாட்டகர் -அப்புதத்துவத்திலிருக்கும் 
குழறல் - ஒன்றல்லாப்பேரொலி , ( சூ..கெண் , அமரேசன் , பரீரிபாசன் , நயிமிசன் , புட்கரன் , 
க 0 : 50 . ) 
குழறுதல் - 1 , அதிர்தல் , ( உ - ம் . ) கடனல் ஆஷாடி , டிண்டி, பராபூதி , நாகுலன் என்னு 

மேண்மர் . ( வி - ணி . உஎ.க. ) (மஹாஷக 
வெண்கோடுநீட்டிக் குத்திடக்குமுறிப் பாயும் ” 
( இராமா . வரைக் . ஙச . ) 2. ஒலித்தல் . ( உ - ம் . ) 

தயக்காலம் - நிலக்கடம்பு . ( மலையகராதி . 
" குமுறுவெள்வளையும் ” ( சேதுபு . மங்கல . எசு .) 

தயகை - குரோதையின்மகள் ; இவளிடத் 
3. கிளர்தல் . 4. கொதித்தல் . 5. பேசலாலெழு துப் பலபுஷ்பங்களுள்ள மரங்களுதித்தன .( வி 

ணி . உருரு .) [ ஹரகா. ) 
மொலி . 

தமைத்தல் - 1. அழித்தல் . ( உ - ம் . ) “ வெ தயத்தினலகை - நிலவாகை, ( மலையகராதி . ) 
ளிற்றறிவிரண்டுங்குமைப்பமேனி (தணிகை, தயபீசகம் - எட்டி மரம் . 
விநாய . காப்பு , உ . ) 2. குத்தல் . 3. குழையப் தயம் - 1. அரிவாள் . ( உ - ம் . ) " மலைப்படவரி 
பண்ணல் . ( உ - ம் . ) " அன்னத்தைக்குமைத்து ந்து கூன் குயங்கை மாற்றினார் ” ( சிந்தா . நாமக . 
விட்டான் ” ( வழக். ) 4. துவைத்தல் . 

உஎ . ) 2. இளமை . ( சூ .நிகண் . க : யகரவெ.அ .) 
குமைதல் -- 1. அழிதல் . 2. குழைதல் . 3. 3 , தருப்பை . 4. நாவிதன்கத்தி . ( உ - ம் . ) “ ஆர 
புழுங்கல் , 

மின்னவருங்குயந்தான் களைந்து ” (சிந்தா.இலக் . 
தமையல் -1 . குழைவானது . 2. குழைவு . கஉ ங . ) 5. முலை . ( உ - ம் .) " மாமணக்குயவமுது ” 
தமைவு -1. அழிவு. 2. குழைவு . ( தைல . தைலவ . ககஉ .) (3,5.வ.) 
குய் -1 . சாம்பிராணி . (உ - ம் .) " நகங்குய் - மலி குயவர் - புலி . ( உ - ம் . ) " கொல்லியல் வேழங் 
வகைராசியெண் ( தைல . தைலவ . கூச .) 2. குயவரிகோட்பிழைத்து " ( திணைமாலை . உரு .) 
தாளித்த கறி . ( உ - ம் . ) " குய்வகையுயிர்ப்பின்மா 

குயவன் - கும்பகாரம் . ( சூ . நிகண் . உ : உ எ . ) 
ந்தி ” ( கந்தபு . வில்வலன் . வதை . உக . ) 3 . 
ளிப்பு . ( உ - ம் . )" குரூஉக்குய்ப்புகை ” (மதுரைக் . 

தயவு --தேர் . ( சூ . நிகண் . எ : சச . ) 

தயா - கோங்குமரம் . ( மலையகராதி ) 
எருஎ . ) 4. நறும்புகை , ( உ - ம் . ) “ குற்குலுத்தா தயில்-1. இசைக்குழல் . 2. ஒருபுள் . ( உ - ம் .) 
வமுற்றெழுந்தகுய்யுறு - நற்கனம்படிதலால் ” " செங்கணிருங்குயிலறையும் பொழுதே ” ( ஐங் 
( சேதுபு . கந்தமா. சுஎ .) 5. புகை .( தைலவ . ) 

குறு . நசுசு .) 3. குயிலென்னேவலும் , தெரி 
குய்யக தீபகம் - மின்மினி.(கஹதீவக ) நிலைவினைப்பகுதியும், வினைத்தொகையும் , 4 . 
தய்யகர் - குபேரனுடைய பரிசநராகிய ஒரு 

சொல் . 5. துளை . 6. துளையுடைப்பொருள் . 
தேவசாதியார் ; இவர் அசுவிநிதேவதைகளுக் 

( பிங்கல . நஙக எ .) ( 4 , 5 - சூ . நிகண் . கக . யகர 
குப்பிறந்தவர் ; இவரோடு சகல அவுஷதங்களு 

வெ . எ . ) 
ஞ்சன்மித்தன. ( வி - ணி . உருஎ .)(முஹ )க . ) 

தயில -- வாசிப்ப . (சிந்தா .) 
தய்யகலோகம் - குய்யகர்கள் வசிக்கும் உல தயிலல் -- 1 . இழைத்தல். ( உ - ம் . ) " பன்மணி 
கம் , இது கணலோகத்துக்கு மேல் வாயுலோக யின் - பத்திகுயின்றிட்டபழுப்பேணியில் ” ( கந்த 
த்திற்குக்கீழ் உள்ளது . ( உ - ம் . ) " இப்புவியின் வள் , ரு .) 2. செய்தல் . 3. சொல்லல் . 
மேற்கணத்தினுலகமாகு மிதன்மிசைக்குய்யாக ( உ - ம் . ) " குயிலுஞ்சடமாந்திறத்தால் ” ( ஞாங் 
லோகமிதற்கு மீது - வைப்புடையவீரைங்கால்வ வா . புசுண் . கக . ) 
யங்குதேயம்" ( கந்தபு . அண்டகோச . சுக . ) குயிலாயம் - 1. சுவரிலுள்ள அறை . 2 . 
தய்யகன் -- ஒருபரிசனன் . ( உ - ம் . ) “ கோச பறவைக்கூடு. 3. மட்கலம் வனையுங் கூடம் . 


தா 


பு . 


888 


குரங்கம் . 


அஅகூ 


குரத்தி . 


வெ . நக . ) 


குயிலுதல் -1 . அழுத்துதல் . 2. அழைக்கு தாங்கழத்திரை - பெருவிரல் நடுவிரல் மோ 
தல் , 3. உண்டாக்கல் . 4. உயருதல் , 5. ஊடுரு திரவிரல்களைக்கூட்டி ஏனையவிரல்களை மேனி 
வுதல் , 6. ஒலித்தல் . 7. கட்டுதல். 8. கூப்பிடல் . மிர்த்தல் . ( வி - ணி . ) ( Toுரா ) 
9. செய்தல் . 10. சொல்லுதல் , ( இராசலைத் . ) 
11. இளைத்தல் . 12. தைத்தல் . 13. நெருங்கு | 2. வளைதல் . 

தாங்கல் - 1. தாழ்தல் . ( பிங்கல . கக எகா.) 
தல் . 14. பின்னல் . 

துரங்கன் சுறா - ஒருமீன் . 
குயிலுவம் -5 ரம்புக்கருவியாளர் முதலியோ 

தரங்கி -1. சந்திரன் . ( சூ . நிகண் . க : ரு அ .) 
ரது தொழிலினொன்று ; இது : தோற்கருவிக 
ளைக் கொட்டலும் , துளைக்கருவிகளை யூதலும் , 

2. தாழ்ந்து எனப்பொருள்படுமொருவினையெச் 

சம் . ( சிந்தா . காந்தரு . உஉ எ , உரை .) [ 1 . 
நரம்புக்கருவிகளை யிசைத்தலுமாம் . 
தயிலுவர் -1 . தோற்கருவிவாசிப்பவர். (மணி 

மி .) 
மே .) 2. தோல்வினைஞர் . ( சூ . நிகண் . உஙக .) தரங்கு - 1 , குரங்கென்னேவலும் , தெரி 
3. நரம்புக்கருவியாளர் . ( பிங்கல . எகரு . ) நிலைவினைப் பகுதியும் , வினைத்தொகையும் . 
தயிற்கண்மணி சௌகந்திப்பதுமராகம் 

( உ - ம் . ) " குரங்குளைக்குடுமிச்சூட்டுக் கோளரி 
குயிற்கணிறம் போன்றிருத்தலாலிப்பெயர் கூறு 

முகத்துவெய்யோன் ” ( கந்தபு .சிங்கமுகா.கஎங . 

க . ) 
வர் . ( திருவிளை . மாணிக்கம் ச 0 . ) 

2. கோணல் . 3. வானரம் . ( உ - ம் . ) " புனங்கொ 

ள் புன்றலைக்குரங்கினை ” ( இராமா . இராவணன் 
தயிற்றல்--. 1. செய்தல் . ( உ - ம் . ) " குயிற் 

றானை . ஙரு . ) 4. முசுமுசுக்கை . ( மலையகராதி . ) 
றுஞ்சாலையுள் ” ( கந்தபு . வரை. 20.) 2. சொ 

5. விலங்கின் பொது . ( 2 , 5 - சூ.நிகண் . கக . ரகர 
ல்லுதல் . 3. பதித்தல் . ( உ -ம் . ) “ பசும்பொனி 
ற்குயிற்றியபதியில் ” ( கந்தபு . திருநாட்டு , 10. ) 
தயிற்றுதல் - குயிற்றல் . 

தாங்குதல் - 1. இணங்குதல் . 2. இரங்கு 

தல் . 3. வணங்குதல் . 4. வளைதல் . 
தயிறல் 1 , அழைத்தல் . 2. செய்தல் . 

தாங்குவலி 

பிரமகண்டவலி ; அது : கை 
( உ -ம் . ) “ ஆயபொதி ........அகம்புறமுங்குயின் 

கால் நீட்டினபடியேயிருந்து துடித்தல் ஆகாய 
று ” ( திருவிளை , உலவாக்கி , கஎ . ) 3. சொல்லு 
தல் . ( சூ . நிகண் . க : ரு . ) 4. துளைத்தல் . 5 . 

த்தைச் சிமிட்டாமற் பார்த்தல் தேகத்திலதிக 
நெருங்கல் . ( 1 , 4 , 5. சூ . நிகண் . கக ; யகரவெ . 

உபத்திரவம் என்னுமிக்குணங்களை உண்டாக் 
சு ) 

கும் . ( சீவரட் உசஉ . ) 
தயின் -- மேகம் . ( உ - ம் . ) " குயினூன் வேற் தாச்சை- குதிரைக்குளம்பு. ( சூ . நிகண்.ங ; 
றுமைக்கண்ணுமியல்பே " ( நன் . மெய் . கங . ) கக . ) 

தரஞ்சனம்- வெண்காரம் . ( காது ந . ) 
தயினர் துளையிடுவார் . ( உ -ம் .) " கோடு 
போழ்கடைநருந்திருமணிகுயினரும் ” ( மதுரை 

சக்கிலியன் . ( தோல் வேலைசெய் 
க் . ருகக , ) 

கிறவன் ,) (குடம் ) 
தர்ச்சரம்- கூர்ச்சரம் . 

தாண்டகம் - 1. பச்சைப்பூவுள்ள மருதோ 
தாக்கன் - கேழ்வரகு . ( மலையகராதி .) ன்றி மரம் . 2. பொன்மை கலந்த சிவப்பு . [ 1 . 
தரகதம்- 1. குதிரை . ( உ - ம் . ) “ தேர் நுகம் 

காணக . ) 
பூண்டகுரகதமே ” ( வாண . கூசுரு . ) 2. குதி 
ரைப்பற்பாஷாணம், வாத) 

தாண்ட நாசி 

தாண்ட நாசிநி 
தாகம் - 1. நாகணவாய்ப்புள் . 2. நீர்வாழ் 

தாண்டம் - அண்டவாயுவாலே பீசம்பருத் 
பறவை . 
தாகர் --சாகத்தீவார் . 

தல் . 2. கொக்கு . ( சூ . நிகண் . ந : சு நா . ) 3. பச் 
தாங்ககம் - மான் . ( குரமகம் ) 

சைப்பூவுள்ள மருதோன்றி , ( மலையகராதி .) [ 1 . 
தாங்கநாபி - கஸ்தூரி . 

காண . 2. மரண 

2. ] 
தங்கம் - 1. எட்டிமரம் . ( மலையகராதி . ) குரணம் - முயற்சி . (மரண . ) 
2. மான் . ( உ - ம் .) “ கோடிலங்கவருகுன்றமோ தரத்தம் -ஆரவாரம் . 
டமர்குரங்கமெங்கணுநெருங்கிடும் " ( சேதுபு . தரத்தி -1 . ஆசிரியன் மனைவி . ( உ - ம் .) “ குமத் 
பாவநாச . கஉ . ) 3. விலங்கின்பொது . ( பிங்கல . தியை நினைத்தநெஞ்சை) ( திருவிளை . அங்கம் . 
உடு .) (கரம் ) 

கக .) 2. தலைவி . ( சூ . நிகண் . க . சுஉ . ) 


தாடன் 


பருத்திச்செடி . 


889 


1 


குரவகம் . 


அகல 


குரவை , 


தரப்பம் - குதிரைமேற்றேய்க்குங் கருவி , ( மலையகராதி . ) 2. வாடாக்குறிஞ்சி . ( பிங்கல . 
( தெலுங்கு . ) 

உசுக.அ. ) ( காவக . ) 
தரம் - 1. ஒலி . 2. குதிரைமுதலிய வில 

துரவம் -1 . ஒருமரம் . ( உ - ம் . ) “ அறிவழிந்து 
ங்கின் குளம்பு . 3. தருப்பை , ( மலையகராதி .) 

குரவமேவுமுதுமறையோன் ” ( பெரியபு . சண் 
4. பசு . 5. பாகல் ( மலையகராதி .) 6. மார்க்க 

டே . சஅ . ) 2. குதிரையின் மேலுதடு , ( உ - ம் . ) 
ண்டம் , (உ -ம் . ) “ அடிநாவிற்குர்மிரட்டையா / எநெற்றியகன் றுயர்குரவம்படைத்து ” (திருவா 
காவாகி ” ( திருவாத . குதிரை . ஙரு . ) ( 1 , கா 

த . குதிரை, கூ.அ.) 3. குறிஞ்சா. ( மலையகராதி . ) 
2. வா . ) 

4. கோட்டம் . ( சூ . நிகண் . ச : உக . ) 5. நறும் 

ணம் . ( உ - ம் . ) “ தான்பயந்த - குரவநெடுங்குழன் 
தாம்பு-1 . செய்கரை . ( உ - ம் . ) " குரம்பினீர் 

மகளைக்குறித்துரைப்பாள் ” ( சேதுபு. தேவிபுர . 
கண்டுமூழ்கிற்கடவுளராகலாம் ” ( சேதுபு . செ 

சு . ) 6. பேரீந்து . ( மலையகராதி . ) 
துச் . ரு o .) 2. வரம்பு , ( உ - ம் . ) “ குரம்புகொ 
ண்டடைப்பன்யானே கோலறை முழுது மெ 

துரவம்பாவை - குரவின்பூ; இதனை : " நறும் 
ன்ன ” (திருவாத . மண்சுமந் . ங ங ) 

பூங்குரவம்பயந்த - செய்யாப்பாவை கொய்யும் 

பொழுதே ” என்பதிற்காண்க . ( ஐங்குறு , கூசச . ) 
தாம்பை - 1. உடல் . (உ - ம் ) "ஊனுலாங் 

தரவர் - 1. அரசர் . 2. உபாத்தியாயர் . 
குரம்பையுளுயிருற்றென்னவே " ( கந்தபு . திரு 

( உ - ம் .) " குரவர்கால்கடாழ்ந்து ” ( ஞாநவா . வை 
நாட்டு , நக .) 2. குடில் . ( உ - ம் . ) உறுவெயிற் 

ரா . ச .. ) 3. குரு . ( உ - ம் .) " நம்பனார் நயக்குக் 
குலைஇய வுருப்பவிர் குரம்பை ” (சிறுபாணா. 

தாநமெய்திநற்குரவராற்பெற்று ” (பிரமோ.பஞ் 
கஎச .) 3. கூடு . ( உ - ம் .) " பொல்லாப்புழுமலி 

சாட் . கரு . ) 4. தாய்தந்தையர் . (உ - ம் . ) " பெற் 
நோய்ப்புன்குரம்பை ” (நல்வழி . எ .) 4. சிறிய 

றிடுங்குரவரானோர்பிள்ளை கடம்பானோயொன் - 
மனை . ( உ - ம் . ) " குறியிறைக்குரம்பை " ( புறநா . 

றுற்றிடில் " ( கந்தபு . மேரு.சரு . ) 5. மூத்தோர் . 
கஉக . ) 5. நெற்கூடு. ( உ.-ம். ) “ எஞ்சிய - நெற் 

இவ்வைவரையே குரவரைவரென்பர் . ) 6 . வழி 
குவை குரம்பையினிரப்புவித்தனர் ” ( கந்தபு . 

. 

படத்தக்க தபோதார்முதலிய பெரியோர் . ( சே 
திருநாட்டு . உ கா .) 

துபு- கந்தமா . கா கா . ) 
தரமடம்- பெருங்காயம் . 

குரவரம்- குறிஞ்சா. ( குரவா . ) 
தாரி -- பெண்ணாடு . 

குரவன் -1 . அரசன் . 2 : உபாத்தியாயன் . 
குரல் -1. இசை , சாரீரம் . (சிந்தா .) 2. இற ! ( உ -ம். ) “ விரியுமாறுளகலைகளுக்குரவனால்வி 
கு . 3. எழுந ரம்பின் முதற்றாகம். ( உ -ம்.) “ தால் எங்கி ” ( பிரமோ . சோமவார , ச .) 3. குரு . 
புணர்சீர்க் - கொளைவல்பாண்மகனும் ( புறநா. (உ - ம் .) " இன்று குரவனுமாயினை ” (கந்தபு . த 
கக .) 4. ஏழிசையினொன்று . ( பிங்கல . கசமஉ . ) 

தீசி . சுக . ) 4. தந்தை . 5. பிரமன் . ( சூ. நிகண் . 
5. ஒலி . ( உ - ம் . ) “ இடிகுரன் முரசதிர் ” ( இரா க : கரு .) 6. மந்திரி, 7. மூத்தோன் . ( 1 , 4 , 7 
மா . எழுச் . க . ) 6. கதிர் . ( உ - ம் . ) " வாலிது 

சூ . நிகண் . கஉ ஙஅ . ) 
குரல் வாங்காது " ( கந்தபு மேரு . உ அ . ) 7. கிண் தரவு -1 . ஒரு மரம். ( அது குரா .) 2. குரு 
கிணிமாலை . 8. கொத்து . ( உ - ம் .) “ நெடுங்குரற் த்தன்மை . (உ - ம்.) " அருந்தமிழ்க்குரவுபூண்ட ” 
பூளைப் பூவினன்ன” ( பெரும்பாணா. ககஉ .) | (காஞ்சிப் . கடவுள்வா.க .) 3. நறுமணம் . ( உ - ம். ) 
[ பூங்கொத்து . ) 9. சந்தம் . 10. தினை , ( மலை | " குரவுவார்குழன்மடவாள் ” (திருவாச . திருச் 
யகராதி . ) (தெலுங்கு .) 11. தோகை . ( உ - ம் . ) 

சத . கஎ . ) 
" பரூஉக்குரற்சிறுதினை ” ( புறநா. கசு அ . ) 12. 

தரவு நிறமணி கோவாங்கப்பதுமராகம் . 
பற்று . ( உ - ம் .) " நலம்பெறச்சுற்றிய குரலமை 

(திருவிளை . மாணிக் . 50. ) 
யொருகாழ் ” ( கலி . ருக .) 13. பாதிரிமரம் . ( மலை 
யகராதி . ) 14. பெண்மயிர் . ( உ - ம் . ) " மைப்பா 

தாவை -1. ஒரு மீன் . 2. ஒருவகைவிநே 
னலன்ன - விழித்தேனெழுங் குரலார்க்கிடர் | தக் கூத்து ; அது : காமமும்வென்றியும் பொரு 
கொண்டுவிலங்குகள் போல் ” (திருநூற் , ரு ங . ) 

ளாகக்குரவைச்செய்யுள் பாட்டாக எழுவரேனு 
15. மிடறு . ( திருமுரு .) 16. யாழ்நரம்பினோ 

மெண்மரேனு மொன்பதின்மரேனுங்கைபுனை 
சை . 17. யாழினோர் நரம்பு . ( உ - ம் . ) " குரன் 

ந்தாடுவது . ( உ - ம் . ) " குரவையென்பதுகூறுங் 
மந்தமாக ” (சிலப் . ) ( 1 , 7-பிங்கல . ஙங ஙகூஅ . ) 

காலைச் - செய்தோர்செய்தகாமமும் விறலு- மெய் 

தவுரைக்குமியல்பிற்றென்ப ” ( சிலப் . அரங்கே . 
தூலம் - நெற்றியிலசையுஞ் சுரிமயிர் . 

கஉ, உரை . ) 3. ஒலி . 4. கடல் , ( பிங்கல . 
தாவகம் - 1. செம்பூவுள்ளமருதோன்றி , நஙகூக . ) 5. மகளிர்தங்காதலரோடாடுமொரு 


890 


குரு . 


அகூக 


குருக்கேத்திரம் . 


னும் 


8 . 


- ஒருபூடு . 


வகைக்கூத்து . ( உ - ம் .) " பொய்யாமகளிர்குப் னும்புகழ்க்குருவுமக்குலத்திலங்குதித்தான் ”( பா 
பைவெண்மணற்குரவைநெ றூஉம் ( ஐங்குறு . ரத.குருகுல . ஙக .) 7. கனம் . (பிங்கல .உஉசஉ .) 
க அக .) 6. வரிக்கூத்தினோருறுப்பு . ( வந்துழிக் குருபூமி . ( குருநாடு ] 9. குருவருடம் . 10 . 
காண்கவென்றார் . சிலப் . ) 7. வீரத்தானும்வெ | குருவியாதி ; அது : வசூரி , கொப்புளிப்பான் 
குளியானு மறைகூவுதற்கட்செய்யு மொருவ முதலியவியாதி . ( உ - ம் . ) “ குருவெனோய்கய 
கைச்சத்தம் . ( கூர்மபு . தக்கவமி . ரு 0 . உரை . ) ரோகத்தாற்குன்றிடும்வாணாள் ” ( சரசோதி . சா 

தாவைக்கூத்து - பெண்களினொரு விளை தக . உங O. ) 11 , சிவன் . 12. சுத்தசலம் . 13 . 
யாட்டு . 

சோறு . 14. திவ்வியம் , 15. துரிசு . 16. நிமி 
குரவையாட்டு - குரவைக்கூத்து . ( உ - ம் . ) | டமறுபத்துநான்கு கொண்டது . 

17. நிறம் . 
" குரவையாட்டயர்ந்த கூளி) ( கந்தபு . தாரகா . 

( உ - ம் .) “ குருமதி மருமான் கோயில் ” (திருவி 
ரு . ) 

ளை . மெய்க்கா . உஉ .) 18. நெடில் . 19. நேர 
தாவையிடுதல்- 1 , ஒருவகையொலியிடு சை . ( உ - ம் . ) " ஏறியநெட்டெழுத்தேநெடிலொ 
தல் . [ இது மாதர்கூட்டம் நாவாற்குழறியொ ற்றேயெழில்வடநூற் - கூறிய சீர்க்குறிலொற் 
லிக்குதல் . ) 2. சத்தஞ்செய்தல் . 

றேகுருவாம் ” ( வீரசோ, யாப்பு . உசு .) 20 . 
தாரா- குராமரம் . ( உ - ம் . ) " குழிவறுங்கூவ பலண்டுறுகபாஷாணம் . 21. பிதா. ( உ- ம் . ) 
ல்குராஅமராஅ ” ( அகப் . அகத் . உக . ) 

“ போதுமிராசியிரண்டினையும் பொன்னோக்கன் 
தாசானி 

றித்தீக்கோட்கள் - சீதமதியமுடனிருக்கிற்சிறு 
தராசானியோமம் 

பன் குருபுத்திரனல்லா” ( சூடா . உள்ளமுடை 
தராதர்- குணதத்துவத்திலிருக்குமெண்ம உஉங . ) 22. பிரகாசம் , 23. பூசநாள் . (உ - ம் . ) 
ரிலொருவர் . ( உ - ம் .) " குணதத்துவத்திலிருக் 

" சகடன் குருமாயோன் புள் ( விதாந . பஞ்சாங் 
குங்குராதர்முதலிய வெண்மரையும் ” ( சி.சி.அ : க . க அ . ) 24. பெருமை . 25. மன்னன் . ( பிங் 
உ . மறை ) 

கல . ஈசு oo .) 26. மேன்மை . ( உ - ம் .) " தாம 
தரால்- 1. கோட்டான் . ( உ - ம் .) “ கவலைக சஞ்சாத்துவிகம் ராசதங்களையடக்கித்தான் மே 
வற்றுங்குராலம்பறந்தலை " ( பதிற்றுப் . சச . ) 2 . லிட்டிருந்தபொழுது குருவென்றும் வர்ணக 
பசு - ( உ - ம் .) " குஞ்சரமெண்குகுராலரியேனம் ” மென்று மிரண்டுகுணந்தோன்றும் ” (சி . சி . உ : 
( சேதுபு . மங்கல . உஎ. ) 3. புகர்நிறம் . ( சூ . நிக ருஎ , சிவாக் . ) 27. வருத்தம் . 28. வியாழன் . 
ண் . அ . உக . ) 

( உ - ம் . ) " சமத்திற்குருநின்று சான்றெழ ( வி 
தரிகிற்றளி - ஒருகிழங்கு . 

தாந . கர்ப்பாதா , சு . ) 29. வேர்க்குரு . ( பிங்கல . 
குரிசில் -- 1 . ஆண்மகன் . 2. இராசா . ( உ - ம் ) ஈ.ச 00 .) ( 1 , 3 , 8 , 9.க.2 , 5,13 , 16 , 
“ திங்கண்மரபிற்குரிசில்கோயிலுழைசென்றார் " | 21 , 24 , 26 , 27 , 28. . ) 
( திருவாத . மந்திரி . ஙஎ . ) 3. தலைவன் . (திரு 

குடுக்கண்- 1. குருட்டுக்கண் . 2. முலை . 
முரு . உஎசு . உரை . ) 4. பெருமையிற்சிறந்தோ 

( சூ . நிகண் . க : க o . ) 
ன் . (உ - ம் . ) " ஆட்கொண்டானென்றொருவண் 

தருக்கத்தி-- ஒருமரம் . ( உ - ம் . ) “ கண்களே 
மைக்குரிசிறோன்றி . ( பாரத . சிறப்பு . கஅ .) 

குருக்கத்தி கூவிளஞ்சாத்தியே " ( சிவரக . பிரு 
தரீஇ-- குருவி : ( உ - ம் . ) " தூங்கணங்குரீஇன் 

10.) ( இது மாதவியென்க . பிங்கல.உ எங 
மஞ்சத்தலந்தொறுந் தூங்குகின்ற ” (பாரத . தி தருக்கன்-1 . காகபாஷாணம் .(சட்ட .உகரு . ) 
ரௌபதி . உஉ . ) 

2. மெலிவிக்கு நோய் . 
குரீஇப்பூளை - சிறுபூளை . ( குறிஞ்சிப் .) 

தருக்கு --- 1. குடியோட்டிப்பூண்டு , ( உ - ம் . ) 
தரம் - மைதுகம் . (கரீ ) 

உன் வீட்டிலே யெருக்குங் குருக்கு முளைக்க 

( வழக்கு .) 2.வடலி முதலிய நெருங்கிய தோப்பு . 
குரு- 1. அங்கிதீரன்புதல்வரிலொருவன் . 

தருக்குத்தி- 1. ஒரு முட்செடி . 2. நெல் 
( உ - ம் .) " நல்லேமப்பேரோனியற்குருவாமொன் 

லைச்சடைவிக்கும் வியாதி , 
பதின்மர் ” ( கந்தபு . அண்டகோ. உ.அ. ) 2 . 

தருக்கேத்திரம் -1 , ஒருதலம் . ( உ - ம் . ) " குரு 
ஆசான் , (உ - ம் .) " மந்திரகுருவேயோகதந்திரகு 
ருவே மூலன் மரபில் வருமெளநகுருவே " ( தாயு . 

க்கேத்திர முதலிய புண்ணியஸ்தலங்களிலேதா 
மௌக . க . ) 3.இரதம் . 4. இரும்பு , செம்பு , ஈயம் 

னே தோன்றுவது சயம்பு " ( சைவச . பொது 
முதலியவுலோகங்களைப் பொன் வெள்ளியாகப் 

சஙக , உரை . ) 2. பிரதிட்டாகலையில் வாயுதத் 
பேதிக்குஞ்சிந்தூரம் . 5. இருமாத்திரை. 6. ஓர 

துவத்திலுள்ள எட்டுப் புவநங்களுளொன்று . 

(சி - லி . கிரி . உக . உரை . ) [ுக்ஷெத ) 
ரசன் .(உம்) " தொழிலனைத்தினுக்குங் - குருவெ 

[ 


ங்கி.க. 


) 


| 


891 


குருசந்திரயோகம் 


அகூஉ 


குருத்து . 


தருக்கேத்திரன்- 1. ஒருவீரன் . 2. குய்யா மாக வியாழனுஞ்சந்திரனுங்கூடி இலக்கிருத்தி 
த்குய்யாஷ்டகரிலொருவன் . ( வி - ணி . உஎக .) லாவது ஏழிலாவது இருக்கவருயோகம் . ( சோ 

தருகம்- பால்ஹீகதேசத்திலுண்டாகிற ஒரு திடக்கட . ) ( வியாழனுஞ்சந்திரனுங்கூடியிருக் 
பதார்த்தவிசேடம் . ( மநு . சு : கரு . ) 

கும் யோகம் என்பர் மானிப்பாயகராதிகாரர் . 
குருகிலை-- முருக்கிலை , ( உ - ம் . ) “ குருகிலைம 

( அடியொம . ) 
ருதம்விரிபூங் கோங்கம் " ( குறிஞ்சிப் . 

எங .) 
தந்து- ] . அன்னம் , ( உ - ம் .) “ வெள்ளாங் குருசம் -- வெந்தோன்றி . ( மலையகராதி . ) 
குருகினிளம்பிள்ளை " (கூர்மபு . கடவுள் . ரு . ) 

குருசாரபலம் - வியாழகதியின் பலம் . ( ம 
2. இளமை . 3. உலைமூக்கு . ( உ - ம் . ) " ஊது 
லைக்குருகின் ” ( சிலப் . அந்தி . ருக .) 4. களிச் வாரமரு . ) 
சுன்னம் . ( இராசவைத் . ) 5. குருக்கத்தி . ( மலை குருசௌரியோகம் இடபசிங்க நடுவில் 
யகராதி . ) 6. குருகென்னும் பறவை , ( உ - ம் .) திரேக்காணத்தும் மீனவிருச்சிகக் கடையிற்றி 
" குருகுக ரலமனைமரத்தான் ( மதுரைக்.உசு.அ ) ரேக்காணத்தும் நின்ற சநியுடனே வியாழன் 
7. குளவி , ( இராசவைத் ) 8. கைவளை .( உ - ம் ) கூடிநிற்பது ; இது : " வென்றிவிடையரிதன்ன 
" குருகுபுனைகரத்துமையை வேட்டருணின் ம இக்கூற்றின் மீன்றேட்கடையி - னின்றுறு நீல 
ணவாளக்கோலம் ( சேதுபு . அகத்தீ . சு :) 9 . னுடன் குருநிற்பிற்குருசெளரியாம் ” என்னும் 
கொக்கு . ( பதிற்றுப் . ) 10. கொய்யடி காரை , தா . எச்ச . கச -ம் செய்யுளாற் பெறப்படும் . 
( சூ . நிகண் . நா . சு உ .) 11. கோழி . ( உ - ம் .) " கூ 

குருஷ்டன் - பௌவியனுடைய ஏழுகுமார 
வாவெழுப்புஞ்செஞ்சூட்டு முட்டாள் வன்குருகு 

ருளொருவன் . ( வி - ணி , உஙக . ) 
களே ” (திருவாவடு , உஉ எ ) 12 . சேவல் . ( உ - ம் . ) 
" கலந்தனகுருகும்பேடும் " ( பாரத . திரௌப் . 

தநட்டீ - ஓரிலையான் . ( இலையான் - ஈ . ) 
க O ) 13 தேசமைம்பத்தாறினொன்று . 14. நா 

குருட்டுத்தநம் - குருட்டாட்டம் , 
ரை . ( உ - ம் . ) “ குருகுடைத்துண்டவெள்ளகட் தருட்டுப்பத்தி --- அறியாமையானபத்தி .. 
டியாமை ” ( ஐங்குறு . அக .) 15. நீர்ப்பறவை குருட்டுழத்து -- ஒளியற்றமுத்து , 
16. பறவை . ( உ - ம் . ) " குரு கோடியையுங்குரு குருட்டுமை-- எழுத்து விளங்காத மை . 
திக்கடல்வாய் ” ( பாரத . நிவாத . எச .) 17- முரு 

தருட்டுவாக்கு-- அறியாதவிதமாய் வந்த செ 
க்கு . ( உ - ம் . ) " குருகிலைமருதம் ” ( குறிஞ்சிப் . 
எங . ) 18. மூலநாள் . ( உ - ம் .) " கேட்டையை 
விட்டு மதிகுருகேறவிற்கிட்டியெழ " ( விதாந . 

குருட்டுவௌவால் - ஒரு வௌவால் . 
சாதக . எ . ) 19. யானையின் மூளை . ( உ - ம் . ) குருட்டெழுத்து- அக்கரசுத்தமில்லாத வெ 
" குவட்டுமால்கரிகுருகுதேரரி " ( கந்தபு . ஆற்று . ழுத்து . 
கச . ) 20. வட்டுச்செடியினுட்குருத்து . 21. வழ 

தருடன் -1. கண்ணில்லான் . ( உ -ம் . ) “ ஒரு 
லை . ( இராசவைத் .) 22. வெண்மை . ( 2 , 21- சூ . 

கோடி சூரியர்களொக்கவுதித்தாலுங் - குருடர்க் 
நிகண் . கக . ரகரவெ . ஙக . ) 

கிருளகலாச்கோட்போல் ” ( வள்ள . சிவஞாநப் . 
குருதமண் - வெண்மணல் . 

கங . ) 2. சுக்கிரன் . 3. திருதராட்டிரன் . 
தந்தமணல் - குருகுமண் . 
தந்தருத்தல் -1 . மேகவிரணம் நமைத்தல் . தருடி- குருட்டுப்பெண் . 
2. வேர்க்குருமுதலியன சினைத்தல் , 

குருடு -1 , அறிவின்மை . 2. உறுப்புக்குறை 
குருதலம் -1. சீவகன் பிறந்தகுலம் . ( சிந்தா .) யெட்டினொன்று ; அது :பார்வையின்மை .( உ - ம் . ) 
2. பலண்டுறு கபாஷாணம் . ( சட்ட . கஎஉ .) 3 . " கூடியசீர்மதியிழியுங்காலந்தோன் றிற் குருடா 
பாரதர்குலம் . (உ -ம் .) " குருகுலத்தவரியற்கை கும் ” ( செகரா . மைந்தர் . கா . ) 3. காந்தியில்லா 
நன்றெனமொழிந்தனன் கரியகோவலன் ” ( பா மை , 4. குருட்டுப்பக்கம் . 5 , புத்தியீநன் . 
ரத . கிருட்டிண . ககஅ .)( ம . ) குருத்தல் - குருப்பித்தல் . 2. பெருங்கோபம் . 
தருதலவேந்தர்- கௌரவர் . ( சூ . நிகண் . உ : 

குருத்து - 1. இளமை . 2. மரமுதலியவற்றி 
கக . ) 

ன் குருத்து . (உ - ம் .) “ சதலிசாய்த்தீர்ந்தண் - 
குருகூர்- ஆழ்வார் திருநகரி . 

குருத்தரம்பையங்காடெறிந்து ” ( காசிகா. எசு ; 

கக .) 3. மூளை ( உ .-- ம் . ) " மடங்கல்களிற்றின் மரு 
தருச்சி - சீனக்காரம் . 

ப்பின் குருத்துடைத்து மென்று ” (காசிகா சச . 
தருசந்திரயோகம் - கடகம் மகரம் இலக்கிந உ . ) 4. வெண்மை . ( சூ . நிகண் .. அ : உ 0 .). 


ய்கை . 


தருகை - 


892 


குருபத்தி நி . 


அகங் 


குருவித்தலை . 


தருத்துவம் - 1. கநமுடைமை . (வி - ணி . குருபத்திரம் -1 , துத்தநாகம் . 2. புளியமரம் . 
ருஉ . ) 2. குருத்தன்மை . ( கூ ) ( 2 ,மாவது ) 

குருதி -1 . இரத்தம் . ( உ - ம் . ) " குருதிப்பலி தருபாலப்பிரபோதிகை - அமரத்துக்குச்செ 
கூர் - வெறியால் ” ( வாண . உக அ .)2. சிவப்பு . ய்த லிங்காபட்டியமென்னுமுரை நூல் . [ 
( உ - ம் . ) " குருதிநிறங்கொள ” ( பிரமோத் , சிவ 
தாந. 54.) 3. செவ்வாய் . ( உ -ம்.) “ குருதியிற் ஈுவாவே வொயிகா) 
சேய்க்குப் பெரும்பகையாம் ” (கெவுளி நூல். உச ) தருபுகர் சந்திரயோகம் - வியாழன் சுக்கிர 
4. மூளை . 

ன் சந்திரன் மூன்றுமோரிராசியினிற்பது . 
குருதியங்தான் - இரத்தபீசன் . ( உ - ம் . ) தரும்பட்டி - குரும்பை , 
“ கோதறு குருதிக்கண்ணன் குருதியங்குரத்த 

தரும்பி- புற்றாஞ்சோறு . ( உ - ம் . ) “ குரும்பி 
ன் ” ( கந்தபு. அசமுகிநக , உக . ) 

தேரியமுதையலூர்ப்படப்பையும் ” (தணிகைப் . 
தருதை குருத்துவம் . ( பௌட் , சு : ச O. ) | திருநாட்டு . கக சு . ) 

1. பனைதெங்கினிளங்காய் . 
( காகா . ) 

தரும்பை 

( உ - ம் , ) " நீனெடும் பெண்ணைக்குரும்பையும் ” 
குருந்தக்கல் -- வச்சிரக்கல் . 

( வாண . உஎக . ) 2. புற்றாஞ்சோறு . 3. பெரு 
குருந்தம் - 

1. ஒருவகைக்கல் , குருவிந்தம் , ங்குரும்பை . (உ -ம்.) குரும்பையரத்தை உ 
2. குருந்தமரம் . ( உ - ம் .) " குருந்தமொடிலங்கு ரமட்டி திட்டிகுப்பை " ( தைல . தைலவ . உச . ) 
முயர்காவில் ” (திருவாத . திருப்பெரு . சு . ) 

குருமலை -சுவாமிமலை . ( உ - ம் . ) " நளினகுரும் 
[கது5. ) 

லைமருவியமர்தருநவிலுமறைபுகழ்பெருமாளே ” 
குருந்து -- 1 . ஒருமரம் , " குல்லை ” ( பார் . ) 2 . ( திருப்பு . கஅ o .) 
குருத்து , விகாரம் . 3. குழந்தை . ( பிங்கல - தருமித்தல் - முழங்கால் . ( உ - ம் . ) " குருமித் 
நசமங . ) ( ஆகுபெயர் .) 5. வச்சிரக்கல் . 

துமதலை பொங்கி ” ( சிந்தா . காந் . உ 0 . ) 
குருநாடி ஒருநாடி விதி நூல் . [ மா குருமுடித்தல் 

உலோகங்களை நீற்றத்தக்க 
நாவி ) 

மருந்தைப்புடமிடுதல் . 

தநழறை - 1. குருசொல்லியமுறை , 2 . 
குருநாதன் - 1. குமரக்கடவுள் . ( உ - ம் . ) " முக கோடாசுளி. ( ஒருபூடு . ) 
மாறுடைக் குருநாதன் சொன்ன கருத்தை " 
( கந்தரல . எக .) ( குமரக்கடவுள் பரமகுருவாதலி 

தருமை - 1. நிறம் . ( உ - ம் .) " குருமையெ 

ய்தியகுணநிலை ” ( சிந்தா . முத்தி , கரு .) 2 . 
னப்பெயர் பெற்றாரென்க . ) 2. துரிசு . 3. பரம 

பெருமை . 
குரு . ( நாய் ) 

தருவண்டு - ஒருவண்டு. ( இது : துவரைச்செ 
குருநாள் - பூசநாள் . (பிங்கல . 2.சுசு .) 

டியிலிருப்பது . ) 
தருநிலம் --குருக்கேத்திரம் , (உ - ம் . ) " வெய் 
யோனுங்கள் - குருநிலத்திற்பாதியினிக்கொடா குருவருடம் - நவகண்டத்தொன்று . ( உ - ம் . ) 
திருந்தால் " ( பாரத . கிருட்டிண . எ . ) 

“ வடகடன் முதலாய்ச்சிருங்கங்காறுங் குருவரு 
தருநோய் --வசூரி . 

டம் " ( கந்தபு . அண்டகோ . ஙசு . ) [ு 
தருப்பித்தல் - முளைத்தல் . 

வாஷ ) 
குருப்பிரமோதம் குருவினாற்பெற்ற சந் தருவாரம் - வியாழக்கிழமை . 
தோஷம் . ( 
மவஜொக . ] 

தருவால் - இத்திமரம் . 

குருவி -1. குன்றிமணி . 2. பறவை . ( உ - ம் .) 
தருப்பு- பரு . 

" குருவியோப்புதங்கவண்கலாற்குலைந்து ” (த 
குருப்பூச்சி - குருவண்டு . 

ணிகை , திருநாட்டு . சச . ) 
தருபத்தி- குருவின் மேல் விசுவாசம் , ( மு குருவிக்கார் -- ஒரு நெல் , 

தருவிச்சி- குருவிச்சை . ( உ - ம் .) " குருவிச் 
ரவதி . ) 

சிப்பூண்டெனவேகூப்பிட்டாற்போதும் (பதா 
தருபத்தித்தாநம் --இலக்கினத்துக்கு ஒன்ப 

ர்த்த . உகசு . ) 
தாமிடம் , ( சோதிடக்கட .) 

குருவிச்சை - புல்லுருவி . ( மலையகராதி . ) 
குருபத்திநி -- குருவின் மனைவி . ( ம 

குருவிஞ்சி - ஒரு பூண்டு . 

குருவித்தலை -- மதிலுறுப்புக்களிலொன்று , 
வதீ . ) 

(மணிமே. ) 


893 


குஞ்ப்பியம் . 


அகூசி 


குரோடிகரித்தல் . 


பாகல . 


குரை 


தருவித்தலைப்பாகல் - ஒருவகைச்சிறு காய்ப் குருபி -1 . அழகில்லான் . ( உ - ம் . ) " கொண்ட 

கணவன்குரூபியேயானாலும் ” ( பன்னூற்றிரட் 
தருவித்திருக்கை - ஒருமீன் . 

6. உ 0 க . ) 2. உருவிலி . ( கா வி .) 
குருவிந்தம் -1 . குன்றிக்கொடி . ( மலையகரா 
தி . ) 2. குன்றிமணி . (உ - ம்.)“ கோவேயழுத்துவ த்துவத்திலிருக்கும் நூற்றெட்டுப் புவகங்களு 

குநரதிருட்டி- நிவிர்த்திகலையில் பிருதிவித 
ரோவறியோருங்குருவிந்தமே ” (வாண . அஉ .) 

ளொன்று . ( சி - லி.கிரி. உக . உரை . ) ( கா 
3. சாதிலிங்கம் . 4. செம்மணி . 5. பதுமராகச் 
சாதிநான்கினொன்று . (திருவிளை மாணிக் ஙஅ ) .ஷி .) 
6. முத்தக்காசு . ( மலையகராதி . ) 7. வாற்கோது தநரம் - கொடுமை . ( கா .) 
மை . ( 
கவிக . ) 

தநாராசி - அசுபராசி . ( விதா. பஞ்சாங்க . 
குருவிமீன் -- ஒருமீன் . 

கச . உரை . ) ( 

கரராலி . ) 
தருவிவாலான் - ஒரு நெல் . 

1. ஆரவாரம் . ( உ - ம் . ) " நுரைத்த 
குருவுக்காதி- பச்சைக்கருப்பூரம் . 

லைக்குரைப்புனல் வரைப்பகம் புகுதொறும் " 
தருவெறும்பு - ஒருவகைப்பெரிய சிவப்பெ 

( பொருந . உச 0 . ) 2. ஓரசைச்சொல் . ( உ - ம் . ) 
றும்பு . 

அதுபெறலருங்குரைத்தே ” ( நன் . சசக , உ 
தருவெனற்சாரம் - காசிச்சாரம் . 

ரை . ) ( இதனை யிசைநிறையென்பர் வள்ளுவர். 
குருவேர் - ஒரு செடி . 

கசேரு . 3. குரையென்னேவலும் , தெரிநிலை 
தருள்-- பெண்மயிர் . ( சூ . நிகண் . உ : 500.) 

வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் , ( உ - ம் . ) 

" குரைகடனீந்திட " ( சேதுபு . பலதீர்த்த . சு . ) 
தருளை -1 . ஆமை . 2. இளமை . ( சூ. நிகண் . 

தரைத்தல் -- 1 , எழுத்தில்லாவோசை , 2 . 
அ : உ எ . ) 3. இளமைப்பருவ முடையவன் . 

ஒலித்தல் . ( உ - ம். ) " குரைத்ததேரும் ( இராமா . 
( உ - ம் .) " அருட்குருவாங்குருளை ” ( சி.சி. பர . 
பாயிர . ச .) ( ஆகுபெயர் . ) 4. நரி , நாய் , 

எழுச்சி . சரு . ) 3. குலைத்தல் . ( உ - ம் .) " கண்ட 

கம் " ( பார் . ) 
பன்றி , மான் , புலி , முசு , முயல் , யாளி இவற் 

குரைப்பு -- முழக்கம் . ( உ - ம் . ) " குறியிலங்கு 
றின் குட்டி . ( உ - ம். ) " பிணந்தின் பெண்டிர்க் 

முங்காரக்குரைப்பினால் ” ( சேதுபு . தேவிபுர . 
குக்குருளை காட்டிப் - புறங்காட்டோரிபுலவுத்த 

சா .) 
சைபெறூஉம் " ( நரி . ) " திறவாக்கண்ண சாய் 
செவிக்குருளை ” ( நாய் ) " விழியாக்குருளைமெ 

தரைழகன் - நாய் . ( சூ . நிகண் . கூ : உரு . ) 

குரோசந்தி கூப்பிடுகின்றது எனப் 
ன் முலைசுவைப்ப " ( பன்றி . ) " குருளையுங்கன்று 
மானிற்கொள்ளுப் " ( மான் .) " இரும்புலிக்குரு 

பொருள்படும் ஒரு வடமொழிக் கிரியாபதம் . 

( உ - ம் .) " மஞ்சாகுரோசந்தி ” ( சி . சி . ச . உ அ . 
ளையிற்றோன்றுங்காட்டிடை " ( புலி . ) “ வெயி 

சிவாக் . ) 
லாடு முசுவின் குருளையுருட்டுங் - குன்றநாட 
ன் கேண்மை " ( முசு ) " குருளை கோட்படலஞ் 

குரோசம் - கூப்பிடு தூரம் ; அது : பதினாயி 
சிக்குறு முயல் - வலையிற்றப்பா துமன்னுயிரமை 

ரம் முழங்கொண்டது . ( உ - ம் . ) " கொடுமரம் 
ப்ப ” ( முயல் .) " குழவியோடு 

குருளையும்யாளி 

விசைத்தகணை யிலக்குறுமுனொல்லையிற்குரோ 
கொள்ளும் " ( இவை தொல்காப்பியம் ( யாளி ) 

சமுற்செல்லும் " ( கூர்மபு . அந்தகா. கஎ . ) 
பொருளதிகார மரபியலுரையிலும் சூடாமணி ( கொ .) 
நிகண்டிலுங்கண்டன . ) " திலகவாணுதற் பிடிக 

தரோசானியோமம் - ஓர் பூடு . 
ளுங்குருளையுஞ்செறிந்த ” என , இராமா . வரை தரோட்டம் - 1. நரி . ( சூ . நிகண் . ந : உச ) 
க்காட்சி . எ - ல் யானைக்குட்டிக்கும் , " பேணுதற் 2. பன்றி . ( சூ . நிகண் . ங . கக .) ( கொடி ) 
கரியசீயக்குருளை ” என , இராமா . வரைக்காட்சி . 

குரோட்டன் - ஆண் நரி . 
ங எ - ல் . சிங்கக்குட்டிக்கும் , குருளைப்பெயர்வரு 

தரோட்டு - பன்றி . 
தல் காண்க. " சிறுவெள்ளரவினவ்வரிக்குருளை 

தரோடன்- மகாபத்மன் ; இது : அட்டநாக 
என் , பாம்பின் குட்டிக்கும் வருதல் காண்க . 

ங்களினொன்று . ( வி - ணி , கஅச .) ( காகொ 
( தொல் . பொருள் . ருகாசு . உரை . ) 

டி என்பதின் விகாரம் போலும் .) 
குருஉ --கனம் . ( புறநா. ) 
தருப்பியம் - துத்தநாகம் . ( 
காஷ்டிரராமச்சந்திராதியிராசாக்கள் சரித்திரங்க 

குரோடிகரித்தல் - சுருக்கல் . ( உ - ம் .) “ 2.தி 
கு :ுவ ) வெள்ளி .) 

ளும் - வைதீகா திகன்மங்களும் , குரோடிகரித் 


- 


894 


குல்லரி . 


அகூரு 


குலம் . 


-- 


துச்சொல்லும் பாரத இராமாயணங்களென்னு தல்லா- தலைக்கோலம் , ( இந்துஸ் . ) 
மிதிகாசங்களாம் ” ( வேதா . சூ . ந . உரை. ) தல்லாய்-- தலைவாரை . 
(கொக) 

தல்லான் சலாகைப்பாரை. 
தரோதசன் மகாதேவாஷ்டகரிலொருவ 

தல்லி -- ஒருபூடு , 
ன் . (வி - ணி . உஎ ... ) ( கொயஜ ) 

தல்லியம் -1 . ஆலோசறை . 2. இனிமை , 
குரோதந வியாழவட்டமாகிய அறுபது 

[ 1 - கு @ ). 2. ) ) 
வருடத்தின் ஐம்பத்தொன்பதாவது வருடம் , குல்லியர்- எட்டாந்தலைமுறைப்புருடன் 
கொய ந 

முதற் பதினாலாந்தலைமுறைப்புருடன்வரையு 
தரோதநம் - நிவிர்த்திகலையிற் பிருதிவிதத் 

முள்ளவர்கள் . ( விவகாரசார . உகக . ) 
துவத்திலுள்ள நூற்றெட்டுப்புவதங்களுளொ 

தல்லியன் - பண்ணப்படாத சான்றினாறு 
ன்று . ( சி - லி . கிரி , உக , உரைர . ) 

வகையினருளொருவன் ; அவன் : இருவர்க்கு 
குரோதநர் - காலதத்துவத்திலிருக்கும் ஒரு 

மொத்தவனும் நன்மையனுஞ் சுற்றத்தானுமா 
ருத்திரர் . ( வி - ணி . உஎச 

யினோன் . (விவகாரசார . சஅ .) 
குரோதம் 1. உட்பகையாறினொன்று ; 

தல்லிரி- வீராவேசவொலி . 
அது : கோபம் . ( உ - ம் .) " குரோதமே குணமா 

தல்லை -1. கஞ்சங்குல்லை . ( உ - ம் . ) “ குல்லை 
யிருந்தவர் சாந்தியன்மைகுறிக்கொளார் ” ( சி.சி. 

கரியவுங்கோடெரிகைப்பவும் ” ( பொருந.உ நச ) 
பர லோகா . மறு , உக . ) 2. ஒரு மேகம் . ( த 

2. கஞ்சா , 3. துளசி . ( உ -ம் .) “ குல்லைமாலதி 
நி . போ . ஙசங . ) 3. வித்தியாகலையில் நியதி 

கொன்றை காயாமலர்க்குருந்து ” ( கந்தபு. ஆற்று . 
தத்துவத்திலேயிருக்கும் இருபத்தேழுபுவநங்க 

கசு . ) 4. வெட்சி - ( சூ . நிகண் . ச : சு . ) 
ளுள் ஒன்று . ( சி - லி . கிரி . உக , உரை. ) 4. விரோ குல்வலி - இலந்தை .( மலையகராதி .) 
தம் . கொய) 

தலக்காய் - சாதிக்காய் .( தைல . தைலவ.ஙரு ) 

தலக்கு -1. குணுக்கு . 2. குலை . 
குரோதவைரவன் - சிவலோகக்கோட்டை 

குலகாயம் --1 , நத்தை . 2. பேய்ப்புடோல் . 
வாசல்களுள் நிருதிவாசலிலே வைணவியென் 

( மலையகராதி .) 
னுஞ்சத்திசமேதனாய் கருடவாகநத்திலே ஐங் 

குலகாலம் - நிலக்கடம்பு . ( மலையகராதி .) 
கோடிவைரவர் சூழவிருக்குமொரு வைரவன் . 
( வி - ணி . உசுக .) ( தொயெெவாவ ) 

தலகிரி -- 1. அட்டகுலபருவதம் . ( உ - ம் .) 

" அருகினிலுறு குலகிரியாகி " ( கந்தபு . தாரக 
குரோதன் - வீரபத்திரன் . ( சூ . நிகண் . க : கஎஎ .) 2. சப்தகுலபர்வதம் . ( மணிமே . ) 
உஉ ) 

தலசன்-- நற்குலத்திற் பிறந்தோன் . ( கு 
தரோதி- 1. குரோதியென்னேவலும் , 6 
ரிநிலைவினைப்பகுதியும் 2. கோபி . 3. பகைவள . 
4. வியாழவட்டமாகிய அறுபது வருடத்தின் தலசுவேதகன்- சவரிலோத்திரம் . 
முப்பத்தெட்டாவது வருடம் ( கொயி ) 

தலட்டு - குலை . 
தரோதித்தல் -- பகைத்தல் . 

தலடி- செம்பாஷாணம் . 
தரோதி - ஒருதேவதை. ( உ - ம் . ) " அங்கு 

குலடை- குலாசாரந்தவறினவள் .கடா) 
சிநி ( பார் .) ( வி - ணி . உஙச . ) 

தலத்திரி -- கற்புள்ளவள் . 
தரோதை-- தக்ஷப்பிரமனுடைய புத்திரிக தலதாரகன் - புத்திரன் . [ க யாாக . ] 
ளிலொருத்தி ; இவளுக்குச் சமஸ்தபருவதங்க குலதிதி- நாலாமெட்டாம் பன்னிரண்டாந் 
ளும் லோகபாதகரான சில குரோதமாக்களுந் 

திதி . ( 

கதியி . ] 
துவாதச புத்திரிகளும் பிறந்தார்கள் . ( வி - ணி . 
உரு கூ . ) 

குலநாசகம் - 

( 

க.நா 
தல்யம் 1. எட்டுத்துரோணங்கொண்ட 
அளவு . 2. எலும்பு . 3. சுகதுக்கங்களைப்பற்றிய 
அன்பான விசாரணை , 4. தூற்றுஞ்சுளகு . 5 . தலப்பம்-- 1. கக்குவான் . 2. செம்புமணல் , 
புட்டம் , 6. மாமிசம் , [ ] , 2 , 3 , 4 , 6- [ கு 
ஓ . ) ) 

தலப்பாத்தை- ஒருவன் றனக்கேயுரிமைபூ 

ண்டவள் . ( அகப் . அகத் . கங . ) 
குல்யன்-- மந்திரி . 
தல்லம் - முறம் . 

குலம் - 1. அரசரில் . 2. அழகு . ( ஆ . நிக 
தல்லரி - இலந்தை . ( மலையகராதி . ) ண் . அ : சு .) 3. இரேவதி . 4. உயர்குலம் . 


ஐ . ) 


} 


ஒட்டகம் . 


குலநாசம் . 


க . ) 


895 


குலவேளை , 


அகக 


குலாவு .. 


தியி . ) 


தலாட்டு 


( உ - ம் , ) " கண்கண்ட துநாளுங்குலத்துப்பிறந் வேளை மூலமுன்றுட் கொளவெழு புரையாச் 
தோர்கூறாரோ ” (பாரத . சூது . உநஅ .) 5. ஒழு ற்றி ” ( தைல . தைலவ . க 00. ) 
க்கத்தாற்சிறந்துவருமியல்புடைமை . ( உ - ம் . ) குலவை குரவை . ( குரவையின் மரூஉட் 
“ குலமுதலறிவின் மிக்கார் கோத்திரமுறையும் | போலும் .) 
தேர்ந்தார் ” ( பெரியபு . தடுத்தாட் . அ . ) 6. கற் தலா - 1. ஆடம்பரம் . 2. குலாவென்னேன் 
கண்டு , 7. குடி . 8. கூட்டம் . ( உ - ம் . ) " பே லும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொ 
டிப்போர்வல்லரக்கர்பெருங்குலத்தை ” ( இரா கையும் . 3. கொண்டாடல் . 4. பிரகாசித்தல் 
மா . சூர்ப்ப . கஉ ங . ) 9. சாதி . ( உ - ம் . ) தண் ( உ - ம் . ) " ஆடுங்குலாத்தில்லையாண்டானைக்கொ 
ணிய - குலத்திடைப்பிறந்தவர் கூட்டமாமென ” ண்டன்றே ” ( திருவாச . ஞலா . க . ) 5. வளைவு . 
( கந்தபு . திருநாட்டு , உஎ . ) 10. தேவர்கோயில் , 

தலாதலதிதி ஆறாந்திதி . ( குஜாக 
( உ - ம் .) " தெய்வதக்குலமொன்று செய்தனரோ ” 
( கந்தபு . தேவகிரி . கரு .) 11. பிள்ளை . ( உ - ம் . ) 
* குலத்தொடுங்கோறலெண்ணி ” (சிந்தா , நா தலாதலவாரம் - புதவாரம் . (கலா. 
மக. உஙஉ . ) 12. மலை . (திருவால . திருவிளை. ) | வார ...) 
13 , விலங்கின் கூட்டம் . 14. வீடு , ( பிங்கல . 

தலாங்குலி காவட்டம்புல் , ( மலையகராதி . ) 
சுசுசு . ) [ 1 , 4 , 5 , 7 , 8 , 9 , 10 , 12 , 14. கு 

குலாவுகை . ( வழக் .) 
0 . 6.0.) ( 1 , 3 , 12 , பிங்கல நசசெ ) குலாதினி- கடுகுரோகணி . ( உ - ம் .) " வரிவரி 
தலம்பா- பேய்ச்சுரை , ( மலையகராதி . ) 

யெருக்கடிகுலாதினி ” ( தைல , தைலவ . க .) 
குலமலை - அட்டமலை . 

( குலாதனியென்றுவைத்திய அகராதிகளிலும் , 
தலழறைகிளத்தல் - அகப்பொருட்டுறை வேறு தமிழகராதிகளிலும் இருக்கின்றது .) 
யினொன்று . ( நம்பியகப் . களவி . உஅ . ) 

தலாபு -- முட்செவ்வந்தி . ( இந்துஸ் . ] 
குலரி -- குலை , 

தலாம் -1. அடிமை. ( இந்துஸ் .) 2. செய்யு 
குலவரை - 1. ஒருவகைலோகம் ; அது : நா மென்னும் வாய்பாட்டு ஈற்றுயிர்மெய்கெட்ட 
கம் . 2. சிரேஷ்டமானமலை . (உ - ம் .) " குப்புறற் ஒரு தெரிநிலைவினைப் பெயரெச்சம் . ( உ - ம். ) 
கருமையாலக்குலவரைச்சாரல்வைகி ” (இராமா . " கலைகுலாம்பிறை ” ( கந்தபு . தாரக . கசுக . ) 
வரைக் . ஙரு . ) 3. மந்தாரக்கல் . ( சட்ட , கட் எ .) 

தலாமர் --உலோபர் . ( உ - ம் .) “ இச்செல்வர் 
தலவாரம் - அங்காரசுக்கிரவாரங்கள். ( க சிவன்றந்ததென்று கொடுக்கறியா - திறக்குங்கு 
வாரம் ) 

லாமருக்கென்சொல்லுவேன்கச்சியேகம்பனே 

(பட்டணத் . திருவேகம்பமாலை , எ . ) 
குலவு -1. குலவென்னேவலும் , தெரிநிலை 
வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் , ( உ - ம் . ) 

தலாய் - வளைத்து . (சிந்தா .) 
" கொங்கையுங்குலவுபூணும் ” ( கோயிற்பு . நட 

தலாய- ! . செய்யப்பெற்ற . 2. நிலைபெ 
ரா . கரு .) 2. விளைவு . ( உ -ம் .)“ குலவுச்சினைப் ற்ற . ( 1 , 2 , சிந்தா . ) 
பூக்கொய்து ” ( புறநா . கக . ) 

தலாயம் -1 . பறவைக்கூடு . ( உ - ம் .) " ஊங் 

குளாரெவரும் வெம்பியொண்படைக்குலாயஞ் 
தலவுகாசம்- நாணல் . ( மலையகராதி . ) 

செய்தார் ” ( சேதுபு , கத்துரு . ரு: ங . ) 2. வலை . 
தலவுதல் -1. உலாவுதல் . ( உ - ம் .) குமுதவ் 
விதழெமதன்னையை நினைத்தே குலவினனோ " 

[ க வாய ) 
சிவரக , விசையை . கச . ) 2. கொண்டாடல் . 

தலர்ரி- ஒருவகைப்பண்டி . 
( உ - ம் . ) " குழுமிப்பாரிடங்குலவிச்செல்லவே ” 

தலால் - செவ்வை . 
( கந்தபு . தாரக . கஅ . ) 3. நட்புறல் . 4. பிரகாசித் 

தலால்வண்டி - குலாரி . 
தல் . ( உ - ம். ) " கொத்துமாமலர்மாலிகைபுயந் 

குலாலம்- மரத்துளை . 
தொறுங்குலவ ” ( சிவரக. மேரு . கஅ . ) 5. பொ 

குலாலன்-- குயவன் . ( உ - ம் . ) " கூரினையி 
ருந்துதல் . ( உ - ம் . ) " நீடுபாற்கடல் குலவுகின்ற 

ழந்து போய்க்குலாலன் சக்கர - நீர்மையதானது " 
தோர் பொருளெலாங் கொண்டுகொண்டேகி ” ( கந்தபு . தாரக . கநகா . ) ( கா®3 ) 
( கந்தபு . குமார . சு . ) 6. வளைதல் . ( புறப் .) தலாலி - குயத்தி . ( Vers ) 

குலவுரி - 1. சந்தநமரம் . 2. செஞ்சந்தநம் . தலாவல்- 1. மெச்சல் , ( சூ . நிகண் . க : 
( மலையகராதி . ) 

கூ . ) 2. வளைதல் . ( பிங்கல . ககச எ .) 
தலவேளை- நல்வேளைப்பூடு . ( உ - ம் . ) “ குல குலாவு -1 . குலாவென்னேவலும் , தெரிநி 


| 


896 


நலுக்கு . 


அகள 


குலை . 


க ) 


லைவினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 2. வலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொ 
கொண்டாடல் . 

கையும் . 
குலாவுகை- குலாவுதல் . 

தலுக்குதல் --1 , அசைத்தல் , அசைத்துக் 
தலாவுதல் - குலாவல் . 

கலக்குதல் . ( உ - ம் . ) " வெதுப்பிக்குலுக்கிவைக 
தலி-- ) . மனைவியின் மூத்தசகோதரி . 2 . றையருத்து " ( தைல , தைலவ , ககஉ . ) 2. ஆட் 
யாக்கை . [ 1. கவி 

டியிறுகச்செய்தல் , 
தலிகம் -- 1. இருப்பை . ( உ - ம் . ) " கொழுத் 

தலுக்கெனல் -- 1. ஒரொலிக்குறிப்பு . 2 . 
துயருங்குலிகத்தோற்பழத்தொடித் தூள் ” ( தை 

குலுங்குதல் , 

தலுக்கை- குதிர் . 
ல, தைலவ . அஅ ) 2. சாதிலிங்கம் . ( உ - ம் . ) 
" பொருங்குலிகமப்பியபின் " ( இராமா. வரைக் 

தலுதலுத்தல் -1 , இரைதல் . 2. ஊருதல் . 

3. சொறிதல் . 
உரு . ) 3 சிகப்பு . ( பிங்கல . கூ ங ங . ) 4. பந்து . 
5. மட்ட.த்ருத்தி . ( உ - ம் . ) " குலிகநீர்நிறை 

குலுகுலுப்பு --- தினவு , 
ந்தபந்திகொம்பனாரோச்ச ” ( சிந்தா , குண , 

தலுகுலெனல்- ஒரொலிக்குறிப்பு , 

தலுங்கல் -1. குலுங்குதல் . 2. நடுங்கல் . 
ககஅ . ) 4. முகா ) 

தலுங்கு - குலுங்கென்னேவலும் , தெரிநிலை 
தலிங்கம் -- 1 . ஊர்க்குருவி . ( சூ . நிகண் . | வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 
ங : ருக . ) 2. ஒருதேசம் . ( பாரத . பத்தாம் போர் . குலுங்குதல் -1 . அசைதல் . ( உ - ம் . ) " செவ் 
உஎ . ) 3 கற்கடகசிங்கி . 4. காக்கை . 5. குதி வேள் - குட்டினானயனான்குமாமுடிகளுங்குலு 
ரை , 6. ச திலிங்கம் . (கு.ம ) 

ங்க " ( கந்தபு . அயனைச்சிறைபு . கச . ) 2. நடு 

ங்கள் . ( உ - ம் . ) " அண்டமுங்குலுங்கவார்த்திட்டு 
தலிங்கர் - ஒரு தேயத்தவர் . (உ - ம் .) " தே ( கந்தபு . தாரக . நிக . ) 
மருவலாகர்குலிங்கரிற்சேரரின் " ( பாரத . பத் தலுச்சம் - பூஞ்செண்டு . ( ஆ ) 
தாம்போர் . - எ .) ( ம ) 

குலுஞ்சம்.-- குலுச்சம் . ( @ுது . 
தலிசம் - 1. இடியேறு , 2. இருப்பை . 

கொள் . ( மலையகராதி .) ( க 
( மலையக ராதி .) 3. கற்பரிபாஷாணம் , 4. வச்சி 
ரக்கவசம் . 5. வச்சிராயுதம் ; இது : கூரிய நூறு 5 ) 
வாயினை புடையது . ( உ - ம் . ) " குலிசாயுதமாதி 

தலுமம் 

I. அணியை நடத்தல் , யுத்தப்ப 
யாக ” ( கந்தபு. தாரக . கருஎ .) 6 , வந்திமரம் . 

யிற்சி செய்வித்தல் . 2. ஒரு செடி , 3. கோட் 
( மலையகராதி . ) ( 5 கவி .) 

1. துறைமுகம் . 5. படைத்தொகையி 

னோர்வகை; அஃது : ஒன்பதுயானைகளும் , ஒன் 
தலிசல் -- நாகபாஷாணம் . 
1. கற்பரிபாஷாணம் . ( சட்ட . பதுதேர்களும் , இருபத்தேழுகுதிரைகளும் , நா 

ற்பத்தைந்து காலாட்களுங்கொண்டது . 6. புற் 
கஅ . ) 2 அச்சிராயுதன் . 

கற்றை . (ு g . ) 
தலிச சநன் - சாக்கியமும் , ( கு 

குலுமழலம் -இஞ்சி . ( மலையகராதி . [ு R 

3-7) 
தலிஒன்-- குலமுளோன் . 

குலுமீ - பாசறை . ( ம -ஜிது .) 
தலிந்தம்-- தேயமைம்பத்தாறினொன்று . 

குலே சபாண்டியன் - அரிமர்த்தந பாண்டி 
தலிரம் -- நண்டு . (கவிர ) 

யனது தந்தை ; இவன் : 

இவன் : இடைக்காடர்காலத் 
தலிலி -- வீராவேசவொலி . ( உ - ம் . ) " குலிலி தவன் . 
யிட்டகளத்திலெதிர்த்திடுமொருசூரன் ” ( திரு 

1. அம்பின்குதை . 2. ஈரற்குலை . 3 . 
ப்பு . உஎ . ) 

குலையென்னேவலும் , தெரிநிலைவினைப் பகுதி 
குலீநசம் - நீர். ( கநல்ல 

யும் , வினைத்தொகையும் . ( உ - ம் .) " வண்டமருங் 
தலீநன்- குலமுள்ளோன் . ( சூ . நிகண் . உ . குலை ஞாளியும் ” ( கல்வளை . ருஉ .) 4. கொத்து . 

5. செய்கரை . ( சூ . நிகண் . கக . மகரவெ . கக . ) 
சசு . ) (குரு ) 

6. நடுக்கம் . 7. பூங்கொத்து . (உ - ம் .) " பூங்குலைக் 
தலீரம் -- நண்டு. ( க- or ) 

காந்தடன்னைப் பொன்னவிழ் கணிமேலாக்கி ) 
தலுக்கு -1 . அசைப்பு . 2. குலுக்கென்னே | ( சேதுபு . திருநாட்டுப் . உச . ) 8. மரமுதலியவ 


தலுத்தம் 


டை 


. 


குலிசன் 


ஹ ந 8 


குலை 


| 


897 


குலோத்துங்கன் . 


1 


அகூ அ 


குவவு . 


ற்றின் காய்க்குலை . ( உ - ம் . ) " குலைகங்ேகிய - மர குலோமம் - பக்கவிலாவின் சவ்வு . ( சீவரட் . 
கதவொளிபடுவாழை ” ( கந்தபு . வரை , க . ) 9 . க o அ . ) 
வரம்பு . ( உ - ம் . ) " குலையுறுத்தியவயறொறு லோமீ- வெள்ளறுகு . ( மலையகராதி .) 
ம் ” ( இரகு . நாட்டு . கச . ) 10. வில்லினாணி . குலோமிசை - வசம்பு . 
(உ - ம் . ) “ குலையிழிபறியாச்சாபத்துவயவர் ”( பதி குவங்கம் - காரீயம் . ( குவம் .) 
ற்றுப் . உச . ) 11. விற்குதை . ( பிங்கல . கரு : 

தவசம் - இழிமொழி . ( குவ ) 
சசஅ. ) 
தலைஇ - குலவி . ( உ - ம் . ) “ திருவிற்குலை இத் 

குவட்டிலுதித்தோன் .-- சொன்னபேதி , 
திருமணிபுரையும் ” ( பதிற்றுப் . அஅ .) 

தவட்டிற்புளிதம் - சங்கபாஷாணம் . 
தலைக்கல் - 1 , ஆட்டுக்கல் , ( சட்ட . ) 2 . 

குவட்டினியம் - நீலாஞ்சனக்கல் . 
கோரோசனை . 

தவட்டுக்கல் - ஆட்டுரோசனை . 
தலைகுலைதல் -1. அச்சத்தானடுங்குதல் 2 . 

தவட்டுக்கூர்மை - தொட்டிப்பாஷாணம் . 
நிலையழிதல் . ( உ - ம் , ) " குழுக்களுங்குலைகுலைந் 

குவட்டுழலைச்சி- சொன்னபேதி . ( சட்ட . 
திட ." (திருவிளை . விறகு . சஅ .) 

க.ச. ) 
குலைத்தல் - 1. அசைத்தல் . 2. அவிழ்த்தல் . 

தவடு -1 . சங்கபாஷாணம் , ( சட்ட , கசுக . ) 
3. அழித்தல் . 4. குலையச் செய்தல் . 5. தாறு 

2. சிறுமலை . ( பிங்கல , சககா . ) 3. திரட்சி . 4 . 
மாறாக்கல் . 6 , பிரித்தல் . 

மரக்கொம்பு . 5. மலை . ( உ - ம் . ) " குவட்டுமால்கரி 
தலைதல் - 1. அச்சக்குறிப்பு . ( உ - ம் , ) க்குருகுதேர் ” (கந்தபு. ஆற்று , கச .) 6. மலை 
எபொற்- கொங்கை வேழமெதிரக் குலைவரால் ” யுச்சி . ( உ - ம்.)" மேருக்குவட்டினைக்கொடுபோங் 
( இரகு . நகர ருசு . ) 2. அவிழ்தல் . 3. அழி காலின் ” ( கந்தபு . மகாகா . உசு . ) ( 3 , 4 -பிங்கல . 
தல் . ( உ - ம் .) “ முலையைப்பார்த்து முளரிமொட் 

நசமரு . ) 
டென்றுங் - குலையுங்காமக்குருடர்க்கு ” ( பட்ட 

தவதம் - இகழ்மொழி . ( குவஉ ) 
ணத் . கச்சித்திரு.) 4. ஒழுங்கு கெடுதல் . ( உ - ம் .) குவம் - ஆம்பல் . ( குவம் ) 
" உலகெலாங்குலைந்த - வன்று ” ( கந்தபு . திரு தவரம் - துவர்ப்பு . ( வாம் 
நகரப் . கக . ) 5. கலைதல் . " கூட்டங்குலைந்தது 
( வழக்கு .) 6. நடுங்கல் . 7. நிலையழிதல் , ( உ - ம் ) 

தவரிதண்டல் - வாலுளுவை . ( மலையகராதி . ) 
கோளிபங்கயமூழ்கக்குலைந்தவால் ” ( இராமா. 

குவலம் 

1. அவுபலபாஷாணம் . ( சட்ட . 
வரைக் . சட் . ) 8. பதறுதல் , 9. வருந்தல் . ) சலம் . 5, பாம்பின் வயிறு. 6. முத்து . ( கவ @ . ] 

கஎஅ .) 2. இலந்தைப்பழம் . .3 . உற்பலம் , 4. 
( உ - ம் . ) “ கொய்துணர்த்தொடை வேந்துரைத் 
தலு முளங்குலைந்தார் ” ( பிரமோ.சீமந்தநி.கஉ .) குவலயம் - 1. குவளை ; அது : கருங்குவளை , 
தலைப்பன் -1. கக்குவான் . 2. சீதநோய் . | செங்குவளையென இருவகைப்படும் . 2. நெய் 
தலைப்பு -1 . குலைத்தல் , 2. நடுக்கம் . (உ - ம் .) 

தல் . ( உ - ம். ) " குவலயம் போதுவண்டுண்ணுமப் 
" இகலிநின்றலைக்கு முயலகன் குலைப்பொடு ” ( தி 

போது ” (புலியூரந் . நஎ . ) 3. பூமி. ( உ - ம் . ) 

" குவலையமிசைக்குப்புற்று ” ( கந்தபு. தாரக.நக ) 
ருப்பு . உரு ...) 

[ க வய. ) 
தலைபடுவன் - ஒரு நோய் . 
தலையல் -- 1. அச்சக்குறிப்பு . 2. குலைதல் . கிருதத்திற் செய்யப்பட்ட வோரலங்கார நூல். 

குவலயா நந்தம்- அப்பையதீக்ஷிதராற் சம்ஸ் 
( பிங்கல . கஅருக . ) 

குவலயாபீடம் - ஒரு யானை ; இது கண்ண 
தலையெரிவு- சீரணியாமையால்வரும் நெ | பிரானாற்கொல்லப்பட்டது .( குவயோவீய ) 
ஞ்செரிப்பு நோய் . 
தலைவட்டம் --- அம்பிற்குதை . (சிந்தா .) 

குவலி - இலந்தைமரம் . ( பிங்கல . உஎக்க .) 

( க - வ .) 
தலைவு - குலைதல் . 
குலோத்துங்கன் - 1. குலசிரேட்டன் . 2. குவலிடம்- ஊர் . 
குலோத்துங்கபாண்டியன் ; இவன் : இராசசே 

தவலை -1 . கஞ்சா. 2. துளசி . ( 1 , 2- மலைய 
கரபாண்டியனுக்கு மகன் . ( உ - ம் . ) " ஏதமதகற்றி 

கராதி . ) 
யுலகினுக் குயிராயிருந்தனனிறை குலோத்துங் தவலையன்- துருசி . 
கன் ” (திருவிளை . பழியஞ். சச . ) 3. சோழரா தவவு 1. குவிதல் , ( திருக்கோ . க 0 அ . 
சாக்களிலொருவன் ; இவன் : ஒட்டக்கூத்தர்கா உரை .) 2. கூட்டம் . ( சூ. நிகண் . அ : ச . ) 3 . 
காலத்தவன் . 

திரட்சி . ( உ - ம். ) " குன்றெனவுயரியகுவவுத் 


898 


குவிப்பு . 


அக்க 


குழம்புதல் . 


தோளினான் ” ( இராமா . எழுச் . கா .) 4. பரு தவியல் - கும்பு. 
மை . 5. பூமி . 6. பெருமை ( சூ . நிகண் . அ : க O.) தவிரம் - காடு . (கவர் ) 
7. மேடு . 

குவிவு - குவிதல் . 
தவளை -- 1 . கடுக்கன்குவளை . ( உ . - ம் . ) “ ஆணி 

தவேணி - மீன் புட்டில் . ( க- வெண் .) 
ப்பொற்குவளையுடன் மாணிக்க மாலைகளுமடை 
விற்சாத்தி ” ( சிவரக . பசாசுமோ . கஉ . ) 2. கருங் தவேலம் - ஆம்பல் . [ க - வெலு )" 
குவளை செங்குவளை என இருவகைப்படும் . குவை -1 , குப்பை , ( உ - ம் .) ஆடகக்குவை 

தவளைக்கடுக்கன் - ஒருகாதணி ; இஃதா | களும் ” ( கந்தபு . திருநகரப் . நக .) 2. குவிவு . 
டவராலணியப்படுவது . 

( புறநா . ) 3. கூட்டம் . ( உ - ம் .) " அரிபுலிக்கு 
தவளைத்தாரான் - உதிட்டிரன் . ( சூ . நிகண் . வையுண்டு ( கந்தபு . ஆற்று . கசா .) 4. திரட்சி . 
உ : கச . ) 

( உ - ம் . ) " குவைக்கடுங்கன்மழை (திருவிளை . 
குவளைமாலையர்- வேளாளர் . 

நகர . உஎ . ) 5. மேடு . ( சூ . நிகண் . ரு : கரு . ) 
குவா - ஒரு கிழங்கு . 

குவைடு -1 . குவிக்கையினாலே . ( உ - ம் . ) தெ 
குவாகம் - கமுகு . ( வாக . ] 

ய்வமடையிற் றேக்கிலை குவைஇ ” ( பெரும்பா . 
தவாதலம் - ஒட்டகம். ( குவா ஹ . ) கச . ) 2. குவித்து . ( உ - ம் . ) வான்கண்கழீ இய 
குவாட்டி-- ஒருவகைச் சிப்பி . 

வகலறைக்குவை இ ” ( குறி - பா . க அ . ) 3. பரப்பி . 
குவாதம் -1 . கஷாயம் . ( உ - ம் . ) " சிந்துவா 

( உ - ம் .) “ மணற்குவை இமலர்சிதறி ” (பட்டினப் . 
ரஞ்சடக்கடைதொடிமணிப் பவஞ்சேர் காரியங் 

கஎ அ .) 
குவாதம் ” ( தைல . தைலவ . ககச .) 2. குதர்க்கம் . குவைஇய - திரட்டின . ( உ - ம் .) " குன்றெனக் 
[2.கவா . ) 

குவைஇயகுன்றாக்குப்பை " ( பொருந . உச்ச .) 

குழகம் - அழகு. அம் சாரியை . 
குவாது - குதர்க்கம் . ( உ - ம் .) " அசடுமாதர் 

குழகர் - வாலிபர் . ( உ - ம் .) " குழகராயிளமட 
குவாது சொல்கேடிகள் ” (திருப்பு . ச எசு .) 

ந்தையர்க்குருகுவோர் ” ( பாரத . சூது . சுக . ) 
தவால் -1 . குவியல் , ( உ - ம் .) " பன்மணிக் 

குழது -1 . அழகு . ( சூ . நிகண் . அ : உச .) 2 . 
குவால்களும் " ( கந்தபு . திருநகரப் . ஙக . ) 2 . 
கூட்டம் . ( உ -ம் .) “ மாடுகின் றிலங்கிடுமணிக்கு கெனவெடுத்து கந்தவுமைமுலைபிடித்தருந்துகு 

இளமை . (சிந்தா. ) 3. குழந்தை . ( உ - ம் .) “ குழ 
வால்களே " ( சேதுபு . கந்தமா . நா . ) 3. மேடு . 

மர ” ( திருப்பு . கஎ .) 
( சூ . நிகண் . ரு : கரு . ) 

தழதழத்தல் --- கொளுகொளுத்தல் , 
தவி - 1. குவியென்னேவலும் , தெரிநிலை 
வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . ( உ - ம் .) வேட்டுவக்கோதையராடலும் ” ( கந்தபு . தேவகி 

தழங்கல் - ஒருமாலை . ( உ - ம் . ) “ குழங்கல் 
“ குளத்திற் குவிகையிணை குரவர்கு ” ( சைவச , 
பொது . உகஉ .) 2. சுவர் . ( உ - ம் . ) “ ஒட்டர் ” 

குழந்தை -1 . இளமை . ( உ - ம் . ) " குழந்தை 
( பார் . ) 

மதிக்கோடுரிஞ்ச ” ( காசிகா . உ ங ; கங . ) 2. சிறு 
தவிகை- குவிதல் . ( உ - ம் . ) “ குவிகையி 

பிள்ளை . 
லம்புயங்குலவிச்சென்றென ” ( கந்தபு . தெய்வ 

குழப்பம் -1 1. கலக்குகை 2. குழப்புகை 
யா . எக . ) 

குழப்பு 3. குழப்பென்னேவலும் , தெ 
குவித்தல் -1. ஒடுங்குவித்தல் , 2. ஒளித்தல் , 

ரிநிலை வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் , 
3. கூட்டுவித்தல் . ( உ - ம் .) " கழையலானின் 
கணங்குவித்த. ( கூர்மபு . தக்க - சபி . அ .) 4. கூப் குழப்புதல் -1 . கலத்தல் . 2. குழப்பஞ்செய் 
பல். (உ - ம் .) “ இருகரங்குவித்துத்தொழுதல்செ தல் . 
ய்வாம் ” ( தாயு , பொருள்வண . கக . ) 

குழம்பல் - 1. அடிதலைமாறுதல் . 2. கலங் 
தவிதல் -1. ஒடுங்குதல் . ( உ - ம் .) “ குவிதலு 
டன்விரிதலற்று ” ( தாயு . சின்மயா . அ . ) 2. கூட் 

குழம்பு -1. ஆணம் . ( பிங்கல . ககஉச . ) 2 . 
டம். ( சூ .நிகண் . அ : சீ . ) 3. சேருதல் . 4. திர குழம்பென்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதி 
ளுதல் . ( சூ . நிகண் . அ : ங . ) 5. நெருங்குதல்.யும் , 

வினைத்தொகையும் . 3. சந்தநக்குழம்பு முத 

லியன . (உ - ம் . ) " குங்குமக்குழம்புதங்கும் ” ( இ 
தவிந்தன்- நெய்வான் . ( லிங்கா . ) [ கவி 

ராமா . வரைக் . ச O. ) 4. சேறு . (பிங்கல . சுசு .) 

5. பாகு . (பிங்கல . கககக .) 
தவிப்பு - குவித்தல் . 

குழம்புதல்- குழம்பல் . 


ரி . ககூ . ) 


கல் . 


98] 


| 


899 


குழவி . 


கூ 00 


குழிப்பறங்கிக்காய் , 


குழமகன் - 1.இளம்பருவமுற்ற தலைவன் . 

தழவு இளமை . ( உ - ம் . ) “ மழவங்குழவு 
( உ - ம் .) " குழமகனைக்கலிவெண்பாக்கொண்டு மிளமைப்பொருள ” ( தொல் . சொல் , 10 ரு .) 
(இலக்கணவி . அரு அ .) 2. ஒரு பிரபந்தம் ; தழற் கொத்து - குந்தளம் . ( பிங்கல . கசுக.. ) 

கலிவெண்பாவான்மாதர்கடங்கையிற்க குழற்சி -1 , குழன் றிருத்தல் . 
ண்ட இளமைத்தன்மையையுடைய குழமகனை குழறல்- 11.கலத்தல் , ( உ - ம் . ) வளரிரு 
ப்புகழ்ந்து கூறுவது . ( தொன்னூல் . உ அங . குழறுதல்- டாரகை குழறிற் றென்ன ? 
உரை.) 3. குழந்தைப்பிரதிமை . ( உ - ம் . ) " பதா ( கோயிற்பு பதஞ். கச .) 2. கூப்பிடுதல் ( உ - ம் . ) 
கைத்தூசுங் - கோடியுத்தரியப்பட்டுங்குழமகன் " வளைவாய்க்கூகைநன்பகற்குழறவும் ” ( பட்டி 
றனக்கு நல்கி ” ( பாரத . நிரைமீ . கஙசு . 

னப் . உசு அ . ) 
குழல் - 1. உட்டுளை , ( சூ . நிகண் . அ : சு . ) குழாஅல் -கூடுதல் . ( உ - ம் .) " கொழுமீனார் 
2. ஊதிடுகுழல். ( உ -ம் .) “ குழலன் கோட்டன் கையமரந்தொறுங்குழா அலின் ” ( பதிற்றுப் .. 
குறும்பல்லியத்தன் ” ( திருமுரு . உ 0க .) 3. உக .) 
ஒருமீன் . ( உ - ம் .) “ அறற்குழற்சூட்டின்வயின் குழாம் -1 . கூட்டம் . ( உ - ம் . ) " மணிமயிற் 
வயிற்பெறுகுவிர் (சிறுபா . கசங .) 4. குழ 

குழாத்தொடும் போகு- மன்னம் ” ( கந்தபு . திரு 
லினிசை . ( உ - ம் . ) " குழலினிதியாழினிதென் நகரப் . ஙக .) 
பதம்மக்கண் - மழலைச்சொற்கேளாதவர் ” ( வள் . 

குழாம்பல் - குழைவு . 
சுசு . ) ( ஆகுபெயர் .) 5. துளையுடைப்பொரு 

குழாய் -1, தண்டு ; துளை யுடைப்பொருள். 
ன் . ( சூ . நிகண் . அ. க .) 5. புள்ளாங்குழல் ( பிங்கல . கசு அக . ) 2. துளை . 
( உ - ம் .) “ வளரிசைக்குழல்களெங்கும் ” ( பெரி 

தழி -1 . ஒருகோல் நீளமும் ஒருகோலகலமு 
யபு . திருநாட்டு . ஙஉ ) 7. பெண்மயிர். ( உ - ம் ) ங்கொண்ட தரை, 2. கிடங்கு. ( உ - ம்.) நெருப் 
« ஈட்டுகமயிற்றடங்குழற்கண் ” ( இரகு . நா 

பமைத்தகுழியெய்தி " (பெரியபு . திருநாளை , 
ட்டு . சஉ . ) 8. மகளிர்மயிர்முடிக்கும் வகை ஐந் 

ஙக . ) 3. கிணறு , 4. குழியென்னேவலும், தெ 
தனுள் ஒன்று ; அது: சுருட்டி முடித்தல் ( பிங் ரிநிலைவினைப் பகுதியும் , வினைத்தொகையும் . 
கல , கஎ .) 9. மயிர்க்குழற்சி , ( உ -ம் .) " குழ ( உ - ம் . ) " குழிகட்களிறு " ( திருக்கோ . உருரு .) 
லுடைச்சிகழிகைக்குமரன்றோளிணை ” ( சிந்தா . | 5. திரண்டு . ( உ - ம் . ) “ குழியும்பரேத்து மெங்க 
குண . உஉ . ) 

த்தன் ” (திருக்கோ . கரு .) ( குழு : இ - ஒரு 
குழலல் - குழற்சி . ( உ - ம் . ) “ தொடையமை தெரிநிலைவினை வினையெச்சவிகு s . 6 , நீர் 
நெடுமழைத்தொங்கலாமெனக் - கடைகுழன்று ” 

நிலை . (பிங்கல . சுசே . ) 7. பள்ளம் . ( பிங்கல . 
( இராமா . சூர்ப் . உங . ) 

சஅஅ . ) 
குழலுதல்- குழற்சியாதல் . 

குழிகை--- குழிதல் . 
குழவி -1 . அம்மிக்குழவி . ( உ - ம் . ) " வரைத் 

தழிசி - 1. பானை , ( உ - ம் . ) மற்றோர் முழு 
துணையன்ன தாளேவலிகெழுகுழவியாக ” ( கர் | மணிக்குழிசியுய்த்தான் ”(கந்தபு.வில்வல -வதை , 
தபு . தாரக , அ . ) 2. இளமை. (உ -ம்.) “ குழவி கஉ .) 2. மிடா . ( பிங்கல . கஎசா . ) 3. உருளை 
வேனில் ” “ குழவிஞாயிறு” ( தொல் . பொருள் . வினவினிற்குங்குறம் . (உ -ம்.) “ சு- ருளிமூகம் 
ரு அ . உரை . ) 3. ஒட்டகம் , காட்டா , பன்றி , பொரக்குழிசி மாண்டன ” ( சிந்தா - மண்மக . 
மான் , யாளி, யானை , மரை மரக்கோட்டில் வாழ் கஉஅ .) 
விலங்கு ஆகிய இவற்றின் பிள்ளை . ( உ - ம் .) " ஒய் குழித்தல் 

-1 , குழியாக்கல் . ( உ - ம் .) " உறவி 
யெனவெழுந்த செவ்வாய்க்குழவி ” ( தொல்.பொ யொன்றாடகக் 

கற்குழித்துநெறிசெயுங் காட்சி 
ருள் , ருஎரு . உரை . ) ( யானை .) இங்கனமன்றி யே ” ( சேதுபு . அவையட , ச . ) 2. மீராடுதல் . 
" சுற்றுறுபஃறலைச்சுடிகைமாசுணம்- பெற்றுறு குழித்தாமரை கொட்டைப்பாசி . ( மலைய 
குழவிகள் பெயர் தலின்றியே ” எனப்பாம்புக்குட் கராதி . ) 
டிக்கும் , " வீழிறாழைக்குழவித்தீநீர் ” எனமரக் குழித்தைலம்- ஒருவகைத்தைலம் . 
கன்றுக்கும் , " மோட்டெருமை முழுக்குழவி - கூ குழிதல்- குழியாதல் , ( உ.ம். ) “ உச்சிக்குழி 
ட்டுநிழற்றுயில்வதியும் ” என எருமைக்கன்றுக் யிலொடுக்குமுயிரை ” ( சைவச . பொது . காரு .) 
கும் , " மக்கட்குழவியெனவந்தனரே - நோவே 

தழிநரி-- ஒரு நரி . 
மாகுதலறிந்துஞ்- சேயர்தோழிசெய்ந்நாட்டோ 
ரே " ( தொல் . பொருள் . ருஎசு , ரு அ o . ) என தழிநாவல் ஒரு மரம் ; இது , சாதேவமெ 
மக்கட்பிள்ளைக்குங் குழவிப் பெயர் வருமெனக் னப்படும் . ( பிங்கல . உசாஎ அ .) 
கொள்க . 

குழிப்பறங்கிக்காய் கோடைட்பூசனிக் 


| 


900 


குழூஉக்குறி . 


ககே 


குழைவு . 


ITH 


தழியம்மி 


காய் . ( உ - ம் .) " குழிப்பறங்கிக்காய்க்குக்குளிர்ச்சி பறியென்றும் , யானைப்பாகர் ஆடையைக்காரை 

, 
நிறையும் ” ( பதார்த்த , எஎச . ) 

யென்றும் , வேடர் கள்ளைச் சொல்விளம்பியென் 
குழிப்பு -1. குழிசெய்கை . 2. தாழ்வு . றும் வழங்குமிவை முதலானவைகுழூஉக்குறி ” 
குழிபறித்தல் -- குழியுண்டாக்கல் . ( உ - ம் .) ( நன் . உசுஎ . உரை . ) 
எகொல்லுவதியற்கை யன்று குழிபறித்தரக்க 

தழை - 1 , ஆகாயம் : 2. காடு , 3. காது . 
ரோடு - மல்லரையிருத்தி ” ( பாரத . கிருட் . ( உ -ம்.) “ஊசலுற்றவர்குழைக்குடைந்திதேலா 
கஎக . ) 

ல் ” ( கந்தபு. திருநாட்டு , சச ) 4 , குண்டலம் , 
குழிபறிதல் - கிடங்காதல் . 

(உ - ம் . ) “ திருமணிக்குழைகளாட ” ( இராமா. வ 
குழிமாற்று- ஒருவகைப்பெருக்கற் கணக்கு . 

ரைக்.ரு .. ) 5. குழையென்னேவலும் , தெரி 
குழிமீட்டான் - நத்தைச்சூரி (மலையகராதி .) நிலைவினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 6 . 
தழிமீட்டான் - ஒருவகைப்பூண்டு . (உ - ம் .) சங்கு . 7. சேறு . (உ - ம் .) " மண்ணுக்கீழுறக்கு 
" பாலைச்சுரப்பிக்கும்பாரிற்கழிமீட்டான் ” ( பதா 

ழைவிழும் ” ( இராமா. நகரப் . ருரு . ) 8. -தளிர் . 
ர்த்த , உகக . ) 

( உ -ம் . ) “ பீலியுங்குழையுக்தட்ட ” ( பெரியபு . 
தழிழயல் - ஒருவகை முயல் , 

கண்ணப்ப . க . ) 9. துளை . ( சிந்தா .) 10. துளை 
குழியம் -1 . குழம்பு . (உ - ம்.) " நற்பல குழீஇய யுடைப்பொருள் . 11. நெய்தல் , ( 1 , 2 , 6, 11 
தம்மானவையறத்தேற்றத்தேறி ” ( சிந்தா . நாம் . 

பிங்கல . ஙசுஅ. ) 
நசுக .) 2. திரட்சி . ( பிங்கல உஉஙசு . ) 3. வட் 
டம் . 

தழைச்சி.- புற்றாஞ்சோறு . ( சட்ட , கஉக . ) 
மருந்தரைக்குங் குழியுள்ள 

தழைச்சு -- 1. ஆயுதக்குழைச்சு . ( ஆயுதங்க 

ளின் கழுத்து . ) 2. கழுத்து , 3. கைகால் முதலிய 
அம்மி . 

வற்றின் பொருத்து . 4. முடிச்சு . 
குழிவு -- குழிதல் . 
தழீஇ - திரண்டு. (உ - ம் .) " கொண்மூவேண் குழைத்தல் --- 1. இளகுவித்தல் . ( உ - ம் . ) 
வெயிற்குழி இ " ( புறநா . ககாக .) 

அத்தன் மெய்குழைத்தநங்கை ” (கந்தபு .மேரு . 
தழ -1 . அடங்காமை . 2. குழுவென்னேவ கசு ) 2. ஒன்றாய்க்கலத்தல் . ( உ - ம் .) " மூளைவெ 
லும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொ ண்சோறுந்தடிபடுகருனையுங்குழைத்து , ( கூர் 
கையும் . 3.கூட்டம். (உ -ம்.) “ கடவுளர்குழுவி மபு . அந்தகா . ந 0 . ) 3. தளிர்த்தல் . (சூ . நிகண் . 
னோடும் " ( கந்தபு . தேவகிரி. கக . ) 

சு : சஎ ) 4. வளைத்தல் . ( உ - ம் .) " பொன்வரை 
குழம்பு -1 . குழி . (உ - ம்.) “ கவலையங்குழும் ) குழைத்து ” ( கூர்ம , பிரமவிட்டுணு. 20.) 
பினருவியொலிப்ப” (மதுரைக் . உசக .) 2 . தழைதல் -1 . இளகுதல் . ( உ - ம் .) " ஆமாறு 
திரள் . ( உ - ம்.) “ பிணக்கோட்டகளிற்றுக்குழும் ன்றிருவடிக்கேயகங்குழையேன் ” ( திருவாச . 
பின் ” ( மதுரைக் . உச . ) 

திருச்சத. கச .) 2. கலங்குதல் , ( உ - ம் . ) “ மே 
குழமல் -1. கூட்டம் . ( சூ . நிகண் . அ : ச . ) ருக்கொடுமுடியிற்கிளைத்த வெண்டோள் குழை 
2. கூடுதல் . ( உ- ம். ) "விண்ணவர்யர்வருங்குழு யத்தாக்கி ” ( சேதுபு . கடவுள் . ச . ) 3. சோறு 
மலுற்று ” ( கந்தபு . தேவகிரி . உக .) 3. முழங்கல் முதலியன நெகிழ்ந்தொன்றாதல் . 4. தளர்தல் . 
( ஐங்குறு . ) 

( புறப் . ) 5. வளைதல் . ( உ - ம் . ) “ மருங்கெனக் 
தழமுதல் - கூடுதல் . ( உ - ம் . ) “ பரியுந்தே குழையுங்கொம்பின் ” ( இராமா, வரைக்- சஎ.) 
ரும் வீரருங்குழுமி ” ( இராமா . எழுச் . ருஉ .) 6. வாடல் , ( உ - ம் . ) “ மோப்பக்குழையுமனிச்ச 
தழழரல் - ஒருமீன் . 

முகந்திரிந்து ” ( வள் , க 0 . ) 
தழவல் -1 , கூட்டம் . 2. கூட்டல் . ( உ - ம் . ) 

துழைப்பு - குழைத்தல் . 
" குமரருமங்கைமாருங்குழுவலால் ” ( இராமா. 

துழைபு - அழுந்து . ( ஞானாமிர்தம் . ) 
வரைக் . உஅ . ) 

தழையல் - குழைதல் . 
குழவன் - குறவனின் பாங்கள் . ( உ - ம் . ) ழைவு -1 . அணை தல் . 2.உருக்கம் .(உ - ம் . ) 
" கண்ணிகொண்டுவாடா குழுவா" ( குற்றாலக் . " கொடுமைதலைக்கொண்டு சற்றுங் குழைவிலா 
வஞ்சி, ஙரு . ) 

மல் ” (சிவரக . சித்திரகேதும . க . ) 3. கரைதல் , 

(உ - ம் .) “ குழைவு தருமகிமை ” ( மகாவாக் பா 
தழவுதல் - குழுவல் . 

யிர . எ . ) 4. கலப்பு . 5. சேர்மாநம் . 6. நெகிழ் 

தல் . ( சூ . நிகண் . க : சச . ) 7. வளைவு . 8. வா 
குழஉக்குறி - அவ்வக்கூட்டத்தார் வழங்குஞ் டல் . (உ - ம் ) " கொடிபோலுருவாள் குழைவுற்ற 
சொல் . ( உ - ம் .) “ பொற்கொல்லர் பொன்னைப் னளோ ” (சிவரக . கணபதிவந் . ச . ) 


| 


குழஉ -- கூட்டம் . 


* 
/ 


901 


குளம்பு . 


கஉ 


குளிசதோஷம் . 


- ) 


1 


குள்ளக்கெண்டை - ஒருமீன் . 

தளவஞ்சி -- குளாஞ்சி . ( உ - ம் . ) “ ஆரங்குள 
குள்ளத்தாரா -- குள்ள வாத்து . 

வஞ்சிய சோகு ” ( அரிச் . நாட்டு . அ . ) 
குள்ளம் -1 . குறள் . 2. கொடுமை . 3. தந்தி குளவட்டை - நீரட்டை . 
ரோபாயம் . 

தளவடம்பு -- ஒருகொடி . 
தள்ளல் - குள்ளன் . ( த.நி. போ , உ அஉ .) தளவாத - ஒரு வரகு . 
குள்ளன் -1. குறளன் . 2. கொடியன் . 3 . 

தளவாழை - ஒருநெல் . 
தந்திரகாரன் . 

குளவி - 1.ஒருவண்டு , 2. காட்டு மல்லிகை . 
தள்ளி -1 . கட்டைச்சி . 2. குள்ளன் . ( உ -ம் . ) " குளவிப்பள்ளிப்பாயல்கொள்ளும் 
குளக்தருவி -நண்டு , 

(சிறுபா . சசு .) 3. தேனீ . 4. மலைப்பச்சை , 
குளக்கோட்டன் குளம்வெட்டுவதிலும் (உ -ம்.) “ குளவிசெந்தேன் - றுளிகுழற்பொதுவ 
கோயில்செய்வதிலுஞ்சிறந்த இலங்காபுரியிலி மாதர்தொழின்மையும்பயின்றதாங்கண் (தணி 
ருந்த வோரரசன் . 

கைப் . திருநாட் . உஉ . ) 5. மலைமல்லிகை . ( ப 
தளகம் -1, குற்றெழுத்துத்தொடர்ந்தசெ திற்றுப் . ங o . ) 6. வேட்டுவன் . 
ய்யுள் . ( உ - ம் . ) " குற்றெழுத்துத் தொடர்ந்த குளவிந்தம்- ஒருமஞ்சள் . 
செய்யுளே குளகமென்ப ” ( சூ . நிகண் . க 0 : ங o ) தளவெள்ளரி - ஒருவகை வெள்ளரி . 
2. ஆழாக்கு . 3.பலபாக்கள் கூடி ஒரு வினைகொ குளறுகை- குளறுதல் . 
ண்டு முடிவது . ( உ - ம் .) " குளகம்பலபாட்டொ குளறுதல்- உளறுதல் . ( உ - ம் . ) " பேரன். 
ருவினைகொள்ளும் ” ( தண்டி . பொது . ஈ . பாலுள்ளுருகிமொழிகுளறி ” ( தாயு . பொருள் 
(இது . வடமொழியில் ஐந்து தொடங்கிப்பலசெ வண . க 0 . ) 
ய்யுட்களாய் வருமென்பர் . குள - ஓரினக்கூட் 

குளறுபடி- குளப்பம் . 
டம் . ) 4. பலபாவிற் செல்லும் பொருட்டொட தளறுபடை குளறுபடி . 
ர்பு . 5. மரக்கால் . ( பிங்கல . ஙசாக .) 

குளாஞ்சி- குளஞ்சி . 
தளகர் - வாலிபர் . ( உ - ம் .) " குளகரைச்சுற் தளாம்பல்- குளவாம்பல் . ( நன் , உசுஎ . 
றியகுறமடந்தையர் ” ( காசிகா. சசு : கசு . ) உரை.) ( இஃது . ஒரு மரூஉமொழி .) 

தளது - இலையுணும் விலங்குணவு . ( உ - ம் .) தளி -1 , இரத்தக்கத்தரிப்பாம்பு . ( இராச 
“ குளகுண்கரிசூழிமகிரி ” ( சேதுபு . தருமகு . வைத் . ) 2. குளித்தல் , 3. குளியென்னேவ 
உஉ ,) 

லும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொ 
குளகுளத்தல்- ஈரடுக்கொலிக்குறிப்பு . கையும் . 
தளகுளெனல் - குளகுளத்தல் . 

குளிக்கை- 

குளித்தல் . 
தளஞ்சி- கிச்சிலி . ( சைவச . பொது . ருகச . தளிகன்- 1. அட்டநாகத்தொன்று , இது ; 
உரை . ) 

படத்திற்சங்கத்தையொத்த புள்ளிகளைப்பெற் 
குளத்துக்குருவி - கண்டு . ( சட்ட , சுரு .) 

றுச்சீற்றம் வரிற்கடைக்கண் பார்வையால் பெரு 
தள நண்டு - ஒருவகை நண்டு . 

ம்புவதங்களையெல்லா மெரிப்பதாய்த்தியானவந் 
களநெல் - நீர்வா ரம் , ஒருவகைநெல் . ( பிங் | தனைக்கு வசப்பட்டு மேற்குத் திக்கில் வாசமாயி 
கல . உக எச . ) 

ருக்கும் . (சீவரட் . நஙக .) 2 , கரந்துறைகோள் 
தளப்பாலை 

1. ஒருகொடி . 2. ஒரு களினொன்று . ( இது சதியின் பிள்ளையென்பர் ) 
மரம் . ( உ - ம் . ) " உரப்பாங்குளப்பாலையுண் " 3. பகலளவை எட்டுச்சாமமாக்கி அற்றைவார் 
( பதார்த்த . உசசு . ) 

முதலாகச்சநிக்கிழமைவரையாக எண்ணிக்கண் 
தளபாகம்- இலளிதபாகம் , 

ட சாமங்களிற்சநிக்கிழமைகண்ட சாமம் .( உ - ம் ) 
தனம் - 1. கருப்பஞ்சாறு . ( இராசவைத் ) " உற்றவாரத்திற்பகலடைவே சநிக்கோதும் யா 
2. தடாகம் . ( உ - ம் .) " குளங்கொடாமரைமலர் மம் பெற்ற குளிகன் ” ( விதாந . குணாகுண . ரும் ) 
ப்பொகுட்டாயினகுறிக்கின் ” ( கந்தபு . திருக்க 

தளிகாரன்- சங்குமுத்து முதலியன குளி 
ரப் . உக .) 3. நெற்றி . ( உ - ம் .) " கோணுதலுள் 

த்தெடுப்போன் . 
த்தொடுகுளத்துமுளநின்னைக் ” ( சேதுபு . கத்து 
ரு . கக . ) 4. வெல்லம் . ( உ - ம் .) " குளக்கனிவாய் 

தளிகை - மாத்திரை . ( உ - ம் .) “ பருவமதறி 
மொழிக்கந்நிக்கு " ( திருவாவடு , ருரு . ) ந்துநின்னருளான குளிகைகொடுபரிசித்துவே 

குளம்பு விலங்கின்காற்குளம்பு . ( உ - ம் . ) ( திசெய்து ” ( தாயு . சின்மயா . எ . ) 
"தரைபிதிர்த்தெறிகவின் குளம்பூர்பரித்தக்க குளிசதோஷம் - குழந்தைகளுக்கு வரும் 
னை ( காசிகா . க ங கஉ . ) 

ஒரு வியாதி ; அது : கருப்பம் வேண்டின ஸ்தி 


902 


குளிர்ச்சி . 


கள் 


குற்பம் . 


ரீகள் குளிசங்கட்டிக்கொள்ளும் பொழுது அவ் தளிர்தல் - 1. குளிராதல் , 2. தங்குதல் , 
விடத்தில் நேரிட்ட குழந்தைகளுக்கு உச்சியி ( சிந்தா . ) 
ற்பள்ளம் , கண்ணிற்குழிவிழுதலுடன் சலம் குளிர்ந்த பரிமளம் - சீதரங்கபாஷாணம் . 
வடிதல் , தேகமிளைத்தல் , அதிகசுரம் , நோவு , தளிர்ந்து கொல்லி - கொவ்வைக்கொடி , 
குய்யத்தில் விரணம் , பேதி , அடிக்கடி தாகம் , தளிர்ப்பித்தல் -- குளிர்ச்சி செய்தல் . 
நெஞ்சுலரல் , வெருட்சியாக அழுதல் , கால்களி தளிர்ப்பு - குளிர்மை . (உ - ம் .) கூடுற நுகர்ந் 
ல் வீக்கம் , வாந்தி என்னுமிக்குணங்களையுண் தாலென்னக் குளிர்ப்பொடுதளிர்த்த தன்றோ 
டாக்கும் . ( சீவரட் . உஉக .) 

( கந்தபு . இந்திரனரு . கா . ) 
குளிசம் -1 . சக்கரம் வரைந்ததகடு . 2. வளை குளிர்மை - சீதம் , 
யம் . 

தளிர் - 1. கல்லாரம் , நீர்க்குளிரியென்னு 
குளிசமாடுதல் - வளையமிடுதல் : 

மோர்கொடி . ( உ - ம் . ) ஈரவிளந்தளிர்குளிரிபடுத் 
தளித்தல் - 1. கடலுண்மூழ்கியிப்பியெடுத் துமடவார்செய்த ”( பெரியபு .தடுத்தாட் . களங . ) 
தல் . ( உ - ம் .) " கருங்கடல் போழ்ந்துவல்லவர் 

2. பீவிக்குஞ்சக்குடை . (பிங்கல .. கருஙச .) 
குளித்தகதிர்மணிநித்திலந்தாங்கி ” ( கூர்மபு.தக் குளிறல் -1 . எடுத்தலோசை . ( சூ . நிகண் . 
கவமி . கச .) 2. சுழியோடல் , 3. தேய்த்தல் . க 0 : சாரு .) 2. ஒலித்தல் . ( சூ . நிகண் . க : சசு . ) 
(புறப் .) 4. நீராடல் . ( உ - ம் . ) “ குளிக்குருேங் | 3. பேசலாலெழுமொலி, 
கொதித்தெழக்கூசுமால் " ( இராமா . சூர்ப் . எக ) 

குளிறு 1. ஒலி , ( சூ . நிகண் . க 0 : சசு . ) 
5. மறைதல் . ( உ - ம் . ) " மயின்மயிற்குளிக்குஞ் 2. குளிறென்னேவலும் , தெரிநிலைவினைப்பகு 
சாயற்சாஅய் " (சிறுபா . ககா. ) 

தியும் , வினைத்தொகையும் . (உ - ம் . ) குளிறிசை 
தளிதோஷம்- குழந்தைகளுக்கு வரும் ஒரு 

யருவி ” (திருப்பு . சஎ .) 3. பேரொலி . 
வியாதி . 

தளிறுதல் - குளிறல் . 
தளிப்பச்சை - ஆற்றுப்பச்சை 

குளீரம் - நண்டு . 
தளிப்பு- குளித்தல் . 

தளுதளுத்தல் --1 . ஓரொலிக்குறிப்பு . 2. கா 
தளியம் - 1. உண்டை . 2. புலி . 3. மருந் 

மாலை கொள்ளுதல் . 3. மெதுமெதுத்தல் . 
தின்பொது . ( சூ . நிகண் . ச : சுரு .) 4. வளை 

தளுதளுப்பை - காமாலை . 
யம் . 

தளுதளெனல் - ஒரொலிக்குறிப்பு . 
தளிர்- 1. அச்சக்குறிப்பு. 2. அரிவாள் . 

தளுமை- குளிர்மை . 
உ - ம் .) " குளிர்புரை கொடுங்காய்கொண்டனவ 

தளைச் சக்கரம் - ஓடு . ( சட்ட . சுக . ) 
வரை ” ( மலைபடு . கக . ) 3. ஆடிமாசம் . ( உ - ம் .) 

குளை மான் - ஒருவிதமான் . 
" அயமானிவைக்கைம்பதத்துளியாழ்குளிர்க்கட் 

தற்குலு- குங்கிலியம் . ( உ - ம் . ) " கற்கெழுசி 
மத்துள் ” ( தைல . பாயிர, ருச .) 4. இலை தகும் ” ( சேதுபு . கந்தமா . சுஎ 

கரமார்கந்தமாதநக் - குற்குலுத்தாவமுற்றெழுந் 
க்கரிகத்தி . ( சூ . நிகண் . எ . கஉ , ) 5. கவண் . 

தகும் ” ( சேதுபு . கந்தமா . சுஎ .) [ு . ) 
6. கற்கடகவிராசி . ( உ - ம் . ) “ தேள் குளிர்கயல் தற்சநம் - இகழ்ச்சி . ( 

கத நா ) 
பிற்கூறு ” ( சரசோதி . சாதகப் , ககச . ) 7. கிளி தற்சம் -- நிந்தை . (இலிங் . ) ( க . ) 
கடிகருவி . ( உ - ம் . ) “ தழலுந்தட்டையுங்குளி 

தற்சலை- அவுரி , (ு ஜா . ) 
ரும்பிறவும் ” ( குறிஞ்சிப் . சங . ) 8. குளிர்ச்சி , 
(உ - ம் .) " இருளெனக்கு - ளிருவரும் ” ( மருது 

வீணைகளினிருபத்திரண்டுபே 
ரர் . கசு .) 

9. குளிரென்னேவலும் , தெரிநிலை | தத்தொன்று . ( வி - ணி . உஉ .0 . ) 
வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . ( உ - ம் . ) தற்சித்தல் - அருவருத்தல் . 
" குளிர்புனங்காப்போர் ” ( கந்தபு . திருநாட்டு தற்சிதம் - 1. அசுத்தம் . 2. அருவருப்பு . 
சடு. ) 10. கூதல் , (உ- ம் .) குளிர்குழைத்து ( சூ. நிகண் . அ : சுக .) (கவி.க. ) 
வாண . சக . ) 11. சூலம் . 12. தங்குதல் . 13 . 

தற்சிப்பு- குற்சித்தல் . 
நண்டு , 14. பனிக்காற்று . ( சூ . நிகண் . க :சஅ .) 

தற்கை -1 , இகழ்ச்சி . 2 , சுபாபகுணமொன் 
15. மழு . 16. மீனொழுங்கு. 17. முழவு . 18 . 
வெண்குடை. ( சூ . நிகண் . எ : ஙஎ.) ( 5,8 , 12 , 

தினொன்று ; அஃது: அருவருப்பு . ( க.தா. 
13, 15 , 16 , 17. சூ . நிகண் . கக : ளகரவெ . ங . ) தற்பகம்- நாணல். ( மலையகராதி .) 
குளிர்காற்று- குளிரான காற்று , 

தற்பம்- பரடு . கணைக்காலென்பர் விவேக 

சிந்தாமணிகாரர் . ( மு ) 
குளிர்ச்சி - குளிர்மை . 

| 


- 


தற்சிகை 


903 


குற்றுயிர் . 


கசே 


குறத்தி . 


- 


குற்றங்களில்லான் - அருகன் . ( சூ . நிகண் . குற்றுவாய் - 1. ஒரு மீன் . 2. கடிவாய் . 
ச ; ச .) குற்றங்களாவன பசி முதலிய பதினெட் தற்றெழுத்து - நெட்டெழுத்திற்கு இன 
டென்பர் : (சூ . நிகண் . கஉ : ககஅ .) 

மாயும் , ஒருமாத்திரையுச்சரிக்கப் படுவனவாயு 
தற்றம் - 1. குறை . ( உ - ம் .) " குற்றமின்மு முள்ள குறில் எழுத்து . (நன் . சுச . உரை ) 
நிவரும் ” ( கந்தபு . வரைபுனை . உஅ . ) 2. தீங்கு . குற்றேவல்- அடித்தொண்டு . ( உ - ம் . ) தெ 
(உ - ம் .) " இடும்பைக்கே கொள்கலங் கொல்லோ ன்னன் - றன்னைப்பணிந்து குற்றேவல் செய்யா 
குடும்பத்தைக் குற்றமறைப்பானுடம்பு ” (வள், து ” ( வாண . ஙருக . ) ( எளிய ஏவல் என்றபடி . ) 
கஉ க .) 3. பிழை . ( உ - ம் .) " குற்றமே தெரிவார் குறங்கு -1 . கொளுவி . 2. தொடை .( உ - ம் . ) 
குறுமாமுங் - சொற்றபாவினுமோர் குறைசொல் " வாழைமென்குறங்குகள் ” (சிவரக . ஞாநவா 
வரால் " (கந்தபு . அவையட . ரு . ) 

லன் வயிராக் . உஉ . ) 
தற்றல் -1 , இடித்தல் . 2. குற்றுதல் .( உ - ம் .) குறங்குசெறி- ஓராபரணம் ; அது ; தொடை 
குற்றானாவுலக்கை ” ( புறநா . உஉ . ) 3. நெரித் யிலணிவது . (உ -ம் .) " குறங்கு செறிதிரள் குறங் 
தல் . ( உ - ம் . ) " மூரற்பகுவாயிற்- குற்றாநிற்குஞ் கினிற்செரித்து " (சிலப் . கடலாடு . அக . ) 
சிலவரைவாரி ” (கந்தபு . சிங்கமுகா . கஙக . ) 4 . குறஞ்சி - 1. ஈந்து . 2. செம்முள்ளி. 3. மரு 
தறித்தல் . ( உ - ம் .) " குற்றபாகுகொழிப்பவர் " தோன்றி . ( 1 , 2 , 3 - மலையகராதி .) 
இராமா . நாட் . உக .) 5. பறித்தல் . ( சூ . 

நிகண் . குறட்டாழிசை - நாற்சீரின் மிக்க பலசீரால் 
கக . றகரவெ . சு . ) 

வருமடியி ரண்டாய் ஈற்றடிகுறைந்துவருவதும் , 
குற்றவாளி - குற்றமுள்ளோன் . 

விழுமியபொருளு மொழுகியவோசையுமின்றி 
குற்றுலம் - திருக்குற்றாலமென்னுந் திருப்க்குறள் வெண்செந்துறையிற் சிதைந்து வருவ 
பதி . ( உ - ம் . குற்றாலங்குறும்பலாக்கும்பிட்டே தும் , வேற்றுத்தளை விரவியகுறள் வெண்பா 
த்திக்கூற்றுதைத்தார்கெல்வேலி குறுகினாரே ” வாய் வருவதுமாகிய இம்மூன்று வகையுமாம் . 
( பெரியபு. திருஞாக , அஅசு . ) 

(யா - காரிகை , செய் . க . உரை . ) 
தற்றி-தறி. (உ - ம் .) “ இவ்வுருக்குற்றிகொன் குறட்டுவாதம் -- ஒருவலிப்பு . 
மகன் கொல் ” ( நன் . சஙரு . ஆ . உரை .) 

குறட்டை -1. ஒருபூடு , 2. நித்திரையில்விடு 
தற்றிகரம் - குற்றியலிகரம் . 
குற்றிசை -1 , குறுஞ்சந்தம் , 2. தம்மைச்சேர் குறட்பா - குறள் வெண்பா. ( உ - ம் . ) “ தமிழ் 
ந்த மகளிர்க்கு அற்றறுதிப்பட்டு நடவாது அறத் திருவள்ளுவனா- ரோது குறட்பாவுடைத்து ” ( வ 
தைக் கண்மறுத்தது . ( புறப் .) இதனை நம்பியக ள்ளுவமாலை . சங.. ) 
ப்பொருள் ஒழிபியல் கூரு - ம் சூத்திரத்தில் அக குறடு - 1. அச்சுக்கோக்குமிடம் . ( உ -ம் . ) 
ப்புறப்பெருந்திணையாகுமென்றார் . 

" வடுவாழ்நோன் குறட் - டாரஞ்சூழ்ந்த ” (சிறுபா. 
குற்றியலிகரம் - மாத்திரையிற் குறுகின உருஉ .) 2. அடைகல்லு . ( உ - ம் .) " மலைக்குறடு 
இகரம் ; அது : யகரம் வந்து புணரக் குற்றிய ரிஞ்சிச் செய்யசந்தநத்தின் சேற்றால் (சேதுபு . 
லுகரந்திரிந்த இகரமும் , அசைச்சொல்லாகிய திருநாட்டு . உகா . ) 3. ஒட்டுத்திண்ணை . 4. ஒரு 
மியா என்பதில் மகரத்தின் மேல் நிற்குமிகாமு வகைக்கருவி ; அது : கம்மியர்குறடு . ( உ - ம் . ) 
மாம் . ( நன் . க ங .) 

" கொட்டியுண்பாருங் குறடு போற்கைவிடுவர் ” 
குற்றியலுகரம் - தனிக்குற்றெழுத்தல்லாத ( நாலடி . சுற்றந். அ . ) 5. ஒருவாத்தியம் .( உ - ம் .) 
மற்றையெழுத்துக்களுக்குப் பின்னே சொல் " கணுவை " ( பார் .) 6. செருப்பினோருறுப்பு . 
லிறுதியில் வல்லினமெய்யின் மேலேறி நிற்கு 7. திண்ணை . 8. நண்டு , 9. பலகை . 10. புடை 
முகரம் . ( நன் . கச . ) 

ப்பு . 11. மரத்துண்டு . ( உ - ம் . ) " சந்தனமென் 
குற்று - குற்றென்னேவலும் , தெரிநிலை குறடு . ” (வாக்குண் . உஅ .) 12. மிதியடி , ( 7 , 
வினைப்பகுதியும் , 

9 சூ . நிகண் . கக : றகரவெ . க . ) 
தற்றுகாம்- குற்றியலுகரம் . 

குறண்டல் 

1. குறண்டுதல் . 2. சுருண் 
குற்றுடைவாள் 

சிற்றுடைவாள் . ( உ - ம். ) 
கூர்மருப்பெருமையேறிவர்கடவுள் குற்றுடை குறண்டல்வாதம் -- வலிவாதம் . 
வாள் சுமந்துழலும் " ( காசிகா , எ O : சு .) 

குறண்டி -1 . ஒருபண் . 2. ஒரு முட்செடி .. 
குற்றுதல் -- குற்றல் . 

குறண்டு தல் - சுருண்டுகூனுதல் . 
தற்றுயிர் - 1. குற்றெழுத்து ; அவை : அ . இ . குறத்தி -- 1. குறிஞ்சிநிலப் பெண் . ( உ - ம் . ) 
உ . எ . ஒ . என்பன . ( உ - ம் .) " குற்றுயிரளபினீறா குறத்தியரியைந்த கோலம் ” ( இராமா . வரைக் . 
ம் ” ( நன் . 40 அ . ) 2. குறைப்பிராணன் . கூரு . ) 2. நிலப்பனை . ( மலையகராதி .) 


மொலி மூச்சு . 


904 


குறளடிவஞ்சிப்பா . 


கரு 


குறிக்கோள் . 


ப் . உசு . ) 


குறத்திப்பாட்டு - ஒரு பிரபந்தம் ; அது : தலை | மூன்றடிமுதற்பலவடியாகித் தனிச்சொல்லுமா 
வன் பவனிவரக்கண்ட தலைவிமயங்கித்திங்கள் சிரியச்சுரிதகமும் பெற்றுத் தூங்கலோசையுடை 
முதலிய உவாலம்பகப் பட்டுக் குறிகேட்டல் முத்தாய்வரும்பா. " பூந்தாமரைப்போதலமர " என் 
தலிய அகப்பொருளுமடங்க அகவல் முதலிய பது குறளடிவஞ்சிப்பா. ( யாப் , காரி . செய் .. 
செய்யுள் இடையிடை விரவிவரச் சிந்துமுத கச . ) 
லிய நாடகத்தமிழாற் பாடப்படுவது . ( தொன் குறளன் - குள்ளன் .. 
னூல் , உஅக . ) 

குறளி -1 . ஒரு பிகாசு . 2. குட்டினி . ( சூ . 
குறம் -- 1 . குறச்சாதி . 2. குறத்திசொல்லுங் நிகண் . உ : சுரு . ) 3. குறியவள் . (சிந்தா .) 
குறி . 3. குறத்திப்பாட்டு 

குவளை- 1. காணதவழிப்பிறரையிாழ்த்து 
குறம்பாரித்தல் - குறிபார்த்தல் . 

கூறல் . ( சைவப் உ ங . ) 2. குள்ளம் . 3. கோட் 
குறவஞ்சி- ) . ஒரு பிரபந்தம் ; அது : குறத் சொல்லல் ; இதனை இழிச்சொல் நான்கிலொ 
திப்பாட்டு . 2. குறத்தலைவி . 

ன்றென்பர் . ( சூ . நிகண் . கஉ . கரு . ) 4. செல் 
குறவணவன்- ஒரு புழு . 

வச்சுருக்கம் , ( உ - ம் .) “ குறளை யுணட்பளவுதோ 
குறவர் - குறிஞ்சிநிலமாக்கள் . ( உ - ம் . ) " செந் ன்றும் ” ( திரிகடு . ஙஎ . ) 5. பைசுநம் . ( சைவ 
தினைக்குறவர் ” ( இராமா . வரைக் . ஈச .) 

குறழா குனிந்து . ( உ -ம் . ) பாராக்குறழாப் குறவுதல் - 1 , ஒடுங்குதல் . 2. சோர்தல் , 
பணியாப்பொழுதன்றி ” ( கலி , சுரு ) 

குறள் -- மறிக்குட்டி . 
குறள் - 1. உடற்குறையெட்டினொன்று , குறி- 1. அடையாளம் . ( உ - ம் . ) " குறிகள் 
( சூ . நிகண் . கஉ . கச . ) 2. குறள் வெண்பா. வச்சரத்தினோடு கோகனதஞ்சுவத்தி - யறுபுள்ளி 
( உ - ம் .) " ஒருவரிரு குறளே முப்பாலினோதும் " யமுதவிந்து " ( சி . சி . உ . ச அ . ) 2 . 
( வள் - மாலை . சசு . ) 3. குறுமை . ( உ - ம் . ) "ஒரு (உண்மைவிளக்கம் . கக .) 3. இலக்கு . ( உ - ம் . ) 
குறட்பூதம் ”( காசிகா. தக் - வேள்வியை . உச . ) 4. " குறிவழிபிழைத்துநிற்பர் ” ( திருவிளை . அங் 
சிறுமை . ( உ - ம் .) " குறுந்தாள்வரகின் குறளவிழ் கம் . கஅ . ) 4 . எண்ணம் . ( உ - ம் . ) " மிக்கவ 
ச்சொன்றி ” ( பெரும்பா. கக . ) 5 , திருவள்ளு சையுண்ணநாடு குறியோடு ” ( சேதுபு . வேதா 
வர் குறள் . ( உ - ம் .) " தேவர் குறளுந்திருநான் ளவ , ங ங .) 5. ஒருவர்க்கு வரும் நயநட்டங் 
மறைமுடிவும் ” ( நல்வழி . 40. ) 

6. பூதம் . ( உ - ம் .) களை முன்ன ரறிந்து சொல்லுங் குறி . 6. கு 
சாருங்குறள் வெம்படையாவையுஞ் சாய்ந்த ணம் , இலட்சணம் . ( உ - ம் . ) " அற்றிடினு 
( கந்தபு . தாரக . எசு .) 7. பேய் . ( சூ . நிகண் . கக . மாக்கைக்குறிகள் ” ( சைவச . ஆசாரிய . சஉ .) 
றகரவெ . கசு ) 

7. குறியிடம் . ( உ - ம் . ) " இறைவனைப்பாங்கி 
குறள்வெண்செந்துறை குறள் வெண்பா குறிவரல் விலக்கலும் ” ( அகப் , கள . ச 0 . ) 8 . 
வினினமாக எந்தச்சீர்தளையடிகளாலும் செம் குறியென்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதி 
மையாகிய ஓசையும் பொருளுமுடையதாய்த் யும் , வினைத்தொகையும் .9. சகுநம் . 10. செ 
தம்முளளவொத்த இரண்டடியால்வருந்துறை ய்கை . (உ -ம் .) " தன்னுடம்பு கன்றுங்கானாணு 
( வ - று . ) " கொன்றை வேந்தன் செல்வனடி தலிம் மூன்று -மன்னாவுடம்பின் குறி " ( திரிகடு. 
யிணை - யென்று மேத்தித்தொழுவோம்யாமே ” | கக . ) 11. ஞாநம் . ( உ - ம் .) " குறிகொளாது 
( கொன்றை- காப்பு . ) 

டல்வாயுவானது கூடிடாமையில் ” ( சி . சி . பர . 
குறள்வெண்பா - இரண்டடிவெண்பாவாய் லோகா . மறு.க.) 12. தரம் . (உ - ம் .) " ஒரு 
முதலடி நாற்சீராகிய அளவடியும் இரண்டா குறிகேட்போனிருகாற்கேட்பிற் ” ( நன் . சஉ .) 
மடி முச்சீராகியசிந்தடியுமாகி ஒருவிகற்பத்தா 13. தோற்றம் . 14 , நன்னடத்தை . 15. நிமி 
லும் , இருவிகற்பத்தாலும் வரும் பா . ( வள் . மா த்தம் . 16.பெண்குறி , ஆண்குறி . ( உ - ம் .) " அவள் 
லை . ச O.) 

குறித்தோற்றங் - கிளைத்தகாதலிற்பார்த்தனன் ” 
குறளடி - இருசீரால் வருமடி . ( உ - ம் .) " குற ( சேதுபு . விதூம . கஎ . ) ( பெண் . ) " இருப்புத் 
ளடிசிந்தடி ” ( இலக்கணவி . எககா . ) [ வ - று. ) தூண்டிலென் குறியினேரே - யறைந்தனர் (பிர 
“ திரைத்தசாலிகை ” என்பது . ( மக்களுள்ளே மோ . விபூதி . உஉ . ) ( ஆண் . ) 17 , பெயர் . (நன் . 
தீரக்குறியான் குறளனெனப்படுதல் போல் அடி எழுத் . எ . உரை . ) 
களுள்ளே மிகக்குறியதா தலாற் குறளடியெனப் குறிக்கொள்வோர் - பாராயணர் . ( சூ . நிக 
பட்டதென்ப .) 

ண் . உ : 50. ) 
தாளடிவஞ் சிப்பா - தனக்குரிய சீருந்தளை | குறிக்கோள்- 1. அறிவு , கிரகித்தல் . ( இரா 
யுமன்றிப்பிறசீருந்தளையுந்தழுவிக்குறளடியால் | மா . சூர்ப் , கசச . ) 2. ஒற்றுமை . ( சூ . நிகண் . 


6 


905 


குறித்தல் , 


காசு 


குறிப்புக்கந்தம் , 


க . சுச . ) 3. கணித்தல் . 4. பாராயணம் . 5 . 2. அடையாளப்படுத்தல் . 3. ஆராய்தல் . ( உ - ம் ) 
மேன்மைப்பாடு . 

" ஆசங்கை- கொண்டனன் குறித்து நோக்கி ( தி 
குறிச்சி - 1. ஊர் . ( சூ . நிகண், ரு : நச . ) ருவிளை . மெய்க்கா , 10. ) 4. ஊதுதல் . ( உ -ம் .) 
3. குறிஞ்சிநிலத்தூர் . ( உ -ம் .) " ஆயதோர்குறி “ கொம்பைக்குறித்து (திருமுரு. உ.க. உரை ) 
ச்சிதன்னிலமர் தருகிராதர்க்கெல்லாம் ” ( கந்தபு . 5. எடுத்தல் . (திருக்கோ.சு க.உரை. )6.கருதல் . 
வள்ளி . கஅ . ) 

( உ - ம் .) " ஆவதொன்று குறியா” ( வாண .உக அ . ) 
குறிச்சூத்திரம் - இவை உயிர் இவை ஒற்று 7. குறிப்புவைத்தல் , இலக்குவைத்தல் . ( உ - ம் .) 
இவை பெயர் இவை வினை என்றற்றொடக்க | “ கொட்புறு புழைக்கைவெய்யோன் குறித்தெறி 
த்து அறிதன் 

மாத்திரையாய் வருஞ்சூத்திரம் ; பிறங்கல்யாவும் ” ( கந்தபு . கயமுகன்வதை.கூவு ) 
அஃது: " அம்முதலீராறாவி ” என்றாற்போல 8. சுட்டுதல் . ( உ -ம் . ) " கொடியதக்கன் குறித் 
( நன் . உ 0 . உரை . ) 

திரைக்கின் றனன் ” ( கந்தபு . ததீசிப் , உ .) 9 . 
குறிஞ்சா - ஒருகொடி ; இது : சிறுகுறிஞ் | நியமித்தல் . 10. பாவித்தல் , ( உ - ம் . ) “ குறித் 
சா , பெருங்குறிஞ்சா என இருவகைப்படும் . துச்சிவனெனக்கோபுரத்தை ” ( சைவச. பெ 

குறிஞ்சி -1, ஈந்து . ( மலையகராதி .) 2. ஒரு து . கஉசு . ) 11 , மதித்தல் , ( உ - ம் .) “ தாரக 
பண் . ( அகப் . அகத் . 20. ) 3. ஓரிசை. 4. குறி னொடுபொரக்குறித்தான் ” ( கந்தபு.தாரக.சுச .) 
ஞ்சித்திணை ; அது : வரையும் , வரைசார்ந்தவி 12. முன்னறிவித்தல் . 13. வரைதல் , 14 . 
டமும் . ( அகப் . அகத்.க. உரை . ) 5. குறிஞ் விரும்புதல் . ( உ - ம் . ) " குறித்துமறுமை ” ( சை 
சிமரம் . ( அகப் . அகத் . உ O. ) 6. குசம்முள்ளி , வச . பொது . கஉரு. ) 
7. மருதயாழ்த்திறம். ( பிங்கல . சுசகட் . ) 8 . குறிது- குறுமையுடையது . 
மருதோன்றிமரம் . 9. மலை . (காஞ்சிப் . திருநா குறிநிலையணி - புகழ்பொருளையுணர்த்துஞ் 
ட் . சக . ) ( 3 , 5. சூ . நிகண் . றகரவெ . உ . ) சொற்களாற்குறித்தறிதற்குத் தகுதியாய பொ 

குறிஞ்சிக்கருப்பொருள் - குறிஞ்சித்திணை | ருளைச்சொல்லுமணி , ( குலல . எங . உரை. ) 
க்குள்ள கருப்பொருள் ; அவை : தெய்வ முதலி குறிப்பாளி குறிப்பறிவோன் , [ குறிப்பு: 
யன . ( அகப் . அகத் . 2.a.) [ குறிஞ்சி - குறிஞ்சி | ஆளி .) 
த்திணை . கருப்பொருள் - உற்பத்திப்பொருள் . ) குறிப்பிசை - எழுத்திலாவோசை . 
குறிஞ்சிப்பறை - தொண்டகம் . ( சூ . நிகண் . 

குறிப்பு - 1. அடையாளம் . 2. இலக்கு . 3 . 
எ : சாக . ) 

உட்கருத்து . ( உ - ம் .) " கோற்றொழில்வினைஞர் 
குறிஞ்சிப்பாட்டு ஒரு தமிழ் நூல் ; இது . தங்குறிப்பிற் செல்லுவ ” ( கந்தபு . திருநாம் 

காட் . ங .) 
சங்கப்புலவர்களருளிச்செய்த பத்துப்பாட்டினு 4. உருவகக்குறிப்பு . 5. எழுத்துப்பழக்குங்கு 
ள் எட்டாவது ; இது : முந்நூற்றோரடிகளையு | றிப்பு . 6. ஒற்றுமை , ( சூ . நிகண் . அ : சங .) 
டைய அகவற்பாலாக அமைந்துள்ளது . தலை 7. சைகை . ( உ - ம் . ) "உணர்த்தியே குறிப்பா 
வியினது வேற்றுமைகண்டு வருந்திய செவிலி ல் ” ( கந்தபு . கணங்கள் . உக . ) 8. பஞ்சகந்தங் 
க்கு அறத்தொடு நிற்கும் பாங்கி கூற்றாக ஆரிய | களுளொன்று ; அஃது : ஐம்பொறியுமாமுமா 
வரசன் பிரகத்தனைத்தமிழறிவுறுத்தற்குக் கபி கிய ஆறுமாம் . ( உ - ம் , ) " எட்டிவையுருவமூன் 
லர்பாடியது . ( மணிமே .) 

றுவேதனையாறுஞான- மொட்டிய குறிப்போரா 
குறிஞ்சிமுதற்பொருள் - குறிஞ்சித்திணைக் செய்கையுமிருப்பதாகக் - கட்டியபஞ்சகந்தங்க 
குரிய முதற்பொருள் ; அவை : நிலம்பொழுதே ணத்தினிற்பங்கமாகுந் - தொட்டநாற்பத்துமூ 
னவிருவகை . ( அகப் . அகத் . அ . ) 

ன்றுஞ்சுகத நூற்றுணிவுதானே ” (மணிமே. பவ 
குறிஞ்சியாழ் - குறிஞ்சித்திணைக்குரியயாழ் . ! த்திற . கஅக . உரை .) 9. மநத்தாற்குறித்துண 
( அகப் , அகத் . உ 0 .) 

ரப்படுவது . ( உ - ம் . ) “ இசையினுங்குறிப்பினு 
குறிஞ்சியுரிப்பொருள் - குறிஞ்சித்திணைக் | ம்பண்பினுந்தோன்றி ( தொல் . சொல் . உகா ) 
குரியவுரிப்பொருள் , அது : புணர்தலும் புணர் 10. மநத்திற்கருதியதை யறிவிக்க வல்ல சரீர 
தல் நிமித்தமும் , ( அகப் . அகத், உரு . ) த்தின் சேட்டை . ( உ - ம் . ) " தெரிபுவேறு கிள 
குறிஞ்சில் - தொட்டிபாஷாணம் . 

வாது குறிப்பினுந்தொழிலினும் " ( தண்டி.சுங. ) 
குறிஞ்சிலைக்கல் - ஈரற்கல் . 

11 , விருப்பம் , ( உ - ம் . ) குன்றிடையெம்மையா 
குறிஞ்சிவேந்தன் - குமரக்கடவுள் . ( சூ . ளுங்குறிப்பின் வீற்றிருந்தான் ” ( கந்தபு . மேரு . 
கண் . க : உச . ) 

சஉ . ) 12. விலக்குறிப்பினுளொன்று . (சிலப் .) 
குறித்தல் -- 1 , அடைதல் . ( உ - ம் . ) “ குரவன் குறிப்புக்கந்தம் - பஞ்ச கந்தங்களுளொன் 
பதத்தைக்குறித்து ” ( சைவச . பொது . கஉரு .) று , அது : சோத்திரம் , தொக்கு , சட்சு , சிங்கு 


906 


குறிப்பெச்சம் . 


கள் 


குறுக்கை. 


E 


கள் . ) 


வை , ஆக்கிராணம் , மநம் என்னுமாறுமாம் . ( சி . குறிப்பெழத்து- என்றவாறு என்றற்றொ 
சி . அ : கஉ.நிரம்ப ) 

டக்கத்தனவற்றை எ - று . என்றற்றொடக்கத் 
குறிப்புச்செயல்- செஞ்செயலினுமாக்கச் | தனவாகத்தொகுத்தெழுதினாற்போல வெழுது 
செயலினுநின்று அவைக்கு வேறாய பொருளை மெழுத்து . 
யுணர்த்துவது . 

குறிப்பேது -உடம்பொடு புணர்த்திய எது ; 
குறிப்புச்சொல் - குறிப்பினாலிருதிணையை அஃது , அடைமொழியாய்நின்று ஏதுவைக் 
ம்பாற்பொருள்களையுணர்த்துஞ்சொல் . ( நன் . குறிப்பாகச் சாதிப்பது . ( சி . சி . க : க . சிவஞா.) 
உருக . உரை. ) இதனை " ஒன்றொழிபொதுச் குறியவன்- குறளன் , ( உ - ம் . ) “ குறியவன் 
சொல் ......... குறிப்பிற்றருமொழி ” என்னும் கையினீர்விழாமற்குண்டிகை ” ( இராமா , வே 
நன் , உசு க -ம் சூத்திரத்திற்காண்க. 

ள்லி . கரு . ஏட்டுப்பிரதி . ) 
குறிப்பு நவிற்சியணி- ஒருவனைக்குறித்துச் குறியிடம் - குறிக்கப்பட்ட இடம் . ( உ - ம் . ) 
சொல்ல வேண்டிய செய்தியை மற்றொருவனை " குறியிடங்கூறன் முதலா ” ( அகப் . கள . ஙசு . ) 
க்குறித்துச்சிலேடையாகச்சொல்லுமணி . ( குவ குறியீடையீடு - குறியிடத்தொழுகாது தடை 
ல . அஎ . உரை. ) 

ப்படல் . ( உ - ம் . ) “ பகற்குறிபிடையீடு ” ( அகப். 
குறிப்புநுட்பம் - நுட்பவணியிரண்டனுள் கள . ஙக .) 
ஒன்று ; அது : குறிப்பினாலனுமித்து அரிதாக தறியிலன்- அடையாளஞ்சொல்லப்படாத 
அறியத்தக்க செய்கைத்திறமுடையது . ( உ - று ) வன் . ( உ - ம் . ) " செயல்களில்லான் - குறியில் 
" காதலன் மெல்லுயிர்க்குக்காவல்புரிந்ததாற் - 

பேன்கர்த்தாவல்லன் ” ( சி . சி . ச : ஙஅ . ) ( குறியெ 
தையராயம்பிரியாத - மாதர் - படரிருள் கால்சீக் ன்பது முதனிலைத்தொழிற்பெயராய் இச்சை 
கும்பகலவனை நோக்கிக் - குடதிசையை நோக்கு யையுணர்த்திநின்றதென்பர் சிவஞாநயோகி 
ங்குறிப்பு ” ( தண்டி , சங . உரை ) 

குறிப்புப்பண்பு- மநத்தினாற் குறித்துணர் குறியெதிர்ப்பை -- அளவுகுறித்துவாங்கி அவ் 
த்தப்படும் பண்பு . ( நன் . விருத்தி . உரியி . க . ) வாங்கியவாறே எதிர்கொடுப்பது . ( வள் . உஉ க . 

குறிப்புப்பொருள் -- குறிப்புச்சொல்லாலு | விசேடவுரை .) 
ணரப்படும் பொருள் . ( நன் . உருக . உரை .) குறில் - 1. குற்றெழுத்து . ( உ - ம் .) " அ இ 

குறிப்புவினை- பொருள் , இடம் , காலம் , உ எ ஒக்குறிலைந்தே ” ( நன் . சுச . ) 2. நீட்டற் 
சினை , குணம் , தொழிலடியாகத்தோற்றிக்கா றது . ( 2.-ம். ) “ குறினெடிலளவுசான்றகூளி 
லத்தைக்குறிப்பாகக்காட்டும் வினை . (நன் . கச 0 . யும் " ( கந்தபு . விண்குடி . சச .) 
உரை. ) 

குறுக்கம் - 1. குறுக்கினது . ( உ - ம் . ) " குறி 
குறிப்புவினைப்பதுபதம்- பொருளாதியா | லோடையௌக்குறுக்கம் ” ( நன் . கக .) 2. கௌ 
றுமடியாகத்தோற்றிக்காலத்தைக்குறிப்பாகக்கா ரிபாஷாணம் . 3. சு 

சுருக்கம் . 
ட்டும் வினைப்பகுபதம் . ( நன் . பதவி . ரு . உரை ) குறுக்கல்- 1. குறைத்தல் . 2. நெட்டெழு 

குறிப்புவினைப்பெயரெச்சம் - பாலொடு த்தைக்குற்றெழுத்தாக்கல் . ( உ - ம் . ) “ வலித் 
செய்வதாதியறு பொருட்பெயருமெஞ்சநிற்கும் , தல் மெலித்தல் நீட்டல் குறுக்கல் " ( நன் . 
வினைக்குறிப்பு . ( நன் . நசு 0 . உரை . ) 

கருகு . ) 
குறிப்புவினைழற்று -- பகுதியிற்பொருட்சிற குறுக்கல்விகாரம் - நெடிலைக்குறிலாக்கல் . 
ப்புடையதாய்க் காலத்தைக் குறிப்பாகக்காட்டி குறுக்கிடுதல் - 1. இடையே செல்லல் . 2 . 
வேற்றுமையுருபேலாது வரும் வினைமுற்று , ( B 

கிட்டுதல் . 
ன் . பெயரி . 2. உரை , 

குறுக்கு- 1. இடை . 2. ஊடு . (உ - ம் . ) அநி 
குறிப்புவினையாலணையும் பெயர் - விகுதி யாயமாயெமையடக்கிக் குறுக்கேயடர்ந்தரசுப 
யிற்பொருட்சிறப்புடையதாய்க்காலத்தைக்குறி ண்ணி ” ( தாயு . சுகவா . கஉ . ) 3. குறுக்கென் 
ப்பாகக்காட்டி வேற்றுமையுருபேற்றுவரும்பெ : னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினை 
யர் . ( நன் . பதவி . ரு . உரை .) 

த்தொகையும் . 4. குறுமை . ( உ - ம் . ) " நீண்ட 
குறிப்புவினையெச்சம்- பால்வினையொழிய நெடுமையுமகலக்குறுக்குங்காட்டா நிறைபரிபூ 
நிற்கும் வினைக்குறிப்பு . ( நன் , நசஉ . உரை . ) ரணவறிவாய் " ( தாயு . ஆகார . கங .) 5. சுருக் 

குறிப்பெச்சம் - குறிப்பினாலாகிய எச்சம் ; கம் . 6. தடை . 7. திரியக்கு 8. விட்டம் . 
அஃது : “ உளபோன் முகத்தெவன் செய்யும் ” 

எ குறுக்குதல் - குறுகப்பண்ணுதல் . 
ன்னும் வள்ளுவரில் ஒரு பயனையுஞ்செய்யா குறுக்குமறுக்கு - தாறுமாறு . ( வழக்கு . ) 
வென்பது போல்வது . ( வள் . ருஎச , பரி ) 

குறுக்கை -- 1. ஒரு தலம் . ( உ -ம் .) " காமன் 


907 


குறுங்குடியாள் . 


காஅ 


குறுநில மன்னர் . 


குறுக்கையமன்கடவூர் ” இஃது அட்டவீரட் குறுஞ்சாலி -- இளமரம் . 
டத்துளொன்று . 2. குறுமையாகியகை. ( ஐங் குறுஞ்சிலைக்கல் - ஈரற்கல் . (சட்ட . ரு.அ.) 
குறு . ) 

குறுஞ்சீர்வண்ணம் --குற்றெழுத்துப்பயின் 
குறுக்கையர் -1, ஒரு வேளாளர் , குடிப் றுவருவது . “ குறங்குளைப்பொலிந்தகொய்சுவ 
பெயர் . ( உ - ம் . ) " குறுக்கையர் தங்குடிவிளங் புரவி ” என்பதிற் போல . (உ - ம் .) " குறுஞ்சீ 
கும் ” ( பெரியபு . திருநா . கரு . ) 

ர்வண்ணங்குற்றெழுத்துப்பயிலும் " ( தொல் . 
குறுகல்- 1. அணுகல் . (உ -ம்.) “ சாரதரார் பொரு . நீஙச .) ( குறுஞ்சீர் - குறிதாய்வருவது . 
ப்புமுன் குறுகி - மொழிதல்போன்றன ” ( கந்தபு . வண்ணம் சந்தவேறுபாடு .) 
படையெழு , கரு . ) 2. குறைதல் . 

குறுணி --- ] . ஓரளவு ; அஃது : எட்டுப்படி 
குறுகலர் - பகைவர் . ( உ - ம் . ) " கூரியவாய்த் கொண்டது . 2. சிறியது . 
திகிரியடுங்குறுகலரை ” ( சேதுபு . துராசார . குறுணை- குறுநொய் . 
நச ) 

குறுத்தல்- குறுகுதல் . 
குறுகார் - குறுகலர் . ( உ - ம் .) “ கோளிரண் குறுதல்- 1. குத்தல் , ( உ - ம் . ) “ செந்நெலி 
சிமெனக்குறுகார் தடக் - தோளிரண்டுந்துணிக் னைக்குறுமடவார் ” ( அருணகிரிபு. திருநகர , 
தெதிர்வீழவே ” ( பாரத . முதற்போ . உ கூ . ) கூ 0 . ) 2. வாங்குதல் . (உ - ம் .) " கயிறு குறு முக 
குறுதத்தாளி- சிறுதாளி. ( மலையகராதி .) வை (பதிற்றுப் . உஉ , ) 
குறுத்தல்- 1. அடைதல் . (உ - ம் .) " கூட 

குறுந்தடி 1. குறியதடி . 2. பறை முத 
லைக் குறுகினான் ” ( திருவிளை , மாபாத , உ O. ) லியவடிக்குந்தடி . ( சூ . நிகண் . கக ணகரவெ . 
2. கிட்டுதல் . ( உ - ம் . ) " தாரகக்கொடியோனெ கூ . ) 
திரகுறுகி " ( கந்தபு . தாரக . சுரு. ) 3. குறுமை குறுந்தறி -1 . குறுந்தடி . 2. போதிகை . ( சூ 
யாதல் . ( உ - ம் . ) “ குறுகுகுறுகெனவிருத்தி ” ( கக் | நிகண் . எ : -அ . ) 
தபு . திருக்குற்றா. கரு . ) 4. குறைதல் . ( உ - ம் . ) குறுந்தாள் - 1. குறியதாள் . 2. குறியபடி , 
" இனிப்பாதகங் - குறுகுநாள் ” (திருவிளை . மா ( உ - ம் . ) " தண்டுகணசழியகுறுந்தாண்ஞாயில் ” 
பாத . 20. ) 5. சுருங்குதல் . ( உ - ம் .) "உரை ( பதிற்றுப். எக .) 
குறுகநிமிர்கீர்த்தி " ( இராமா . குலமுறை . ச .) தறுந்தாளி-சிறு தாரி , ( மலையகராதி . ) 

தறுதுறுத்தல்- 1. ஒரொலிக்குறிப்பு. 2 . தறுந்துழாய் - குறந்துளசி . ( மலையகராதி .) 
குறுகக்குறுகவாதல் . ( உ - ம் .) " குறுகுறு நடந்து " குறுந்தொகை - முதற்பாவாகிய கடவுள்வா 
( புறநா . கஅ அ . ) 

ழ்த்துப்பாரதம்பாடிய பெருந்தேவனாராலும் 
குறு குறுப்பு 1. குறட்டை ; அது : வாக் னைப்பாக்கள் திப்புத்தோளார் முதல் அம்மூவனா 
கைக் குற்றமைந்தினொன்று , ( சூ . நிகண் . க 2 ; ரிறு தியாகவுள்ள புலவர் இருநூற்று நால்வரா 
சரு . ) 2. சிநக்குறிப்பு . ( வழக்கு .) 

லுமியற்றப்பட்டுப்பூரிக்கோவாற் றொகைமுடிக் 
குறுகுறுப்பை- குறட்டை . 

கப்பட்ட நானூற்றிரண்டு அகவற்பாக்களடங் 
குறுவெனல் - ஓரொலிக்குறிப்பு . 

கிய ஒரு தமிழ்நூல் . ( உ - ம் . ) " பாரத்தொல் 
குறுங்கண் - சாளரம் . ( உ - ம் .) " நம்பியர்த காப்பியமும் பத்துப்பாட்டுங்கலியு - மாரக்குறு 
ம்மொடு குறுங்கணடைக்குங் கூதிர்க்காலையும் " | ந்தொகையுளைஞ்ஞான்குஞ் - சாரத் - திருத்த 
(சிலப் . ஊர்காண் . கக .) 

குமாமுநிசெய்சிந்தாமணியும் - விருத்திநச்சினா 
1. கலித்தொகையென்னும் 

ர்க்கினியமே ” ( நச்சினார்க்கினியர் உரைச்சிறப் 
நூல் . . ( புறநா . முகவுரை .) 2. பாலையாழ்த்தி | புப்பாயிரம் .) 
றவகையுளொன்று . ( உ - ம் . ) " குச்சரிகுறுங்க குறுந்தொட்டி- 1. சிற்றாமுட்டி . 2. சிறுகா 
லிசொல்கொல்லியது பாடா ” ( இரகு . தேது . ஞ்சொறி . (மலையகராதி .) 3. பூனைக்காலி . 
உரு ) 3. வேறு மகளிரை விரும்பியவொருவ குறுந்தோட்டி -1 . காஞ்சொறி . 2. சிற்றா 
னுடைய காதல் கெடும்படி சொல்லுதல் ; இத முட்டி , 3. தோட்டி , 
னை நம்பியகப்பொருள் ஒழிபியல் ஙரு - ஆஞ் குறுநர் - பறிப்பார் . ( உ - ம் . ) " குறுநரிட்ட 
சூத்திரத்தில் அகப்புறப்பெருந்திணைக் குரிய கூம்புவிடுபன்மலர் ” ( பெரும்பா . உகரு . ) 
வென்றார் . 

குறுநறுங்கண்ணி குன்றிப்பூ . ( உ - ம் . ) 
குறுங்கற்றலை - ஒரு மீன் . 

குரீஇப்பூளை குறுநறுங்கண்ணி ” ( குறிஞ்சிப் . 
குறுங்காடு --சிறுகாடு . ( சூ . நிகண் . சா : ருசு ) 

எஉ . ) 
குறுங்கிண்ணி -- வெண்கலம் . (சட்ட கரு உ ) குறுநிலமன்னர் - குறும்பர் . ( சூ . நிகண் . உ ; 
குறுங்குடியாள் - தாளகம் . 

உக . ) 


குறுங்கலி 


908 


குறும்போக்கு . 


கூக 


குறை . 


குறுநொய் - குறுணை . 

பாடுதலென்ப . ( கூர்மபு . அட்ட . க . உரை . ) 
குறுப்பி- பொன்னிமிளை . 

(சிந்தாமணியிலிசையென்பர்.) 
குறும்பச்சி - இடைச்சி , 

குறுமகள் -1. இளையன் . (உ - ம் . ) " செவ்வா 
குறும்பர் - 1. கீழ்மக்கள் . 2. குறுநிலமன் ய்க்குறுமகளினைய ” ( ஐங்குறு.ருஉ . ) 2. மனைவி . 
னர் . ( சூ . நிகண் . உ : உக .) 3. குறும்பிடை ( உ - ம் . ) " மெல்லியற்குறுமகளுள்ளிச்- செல்வல் ” 
யர் . ( குறும்பு - பள்ளையாடு .) 4. துர்ச்சநர் . 5. ( புறநா . ககசு . ) 
வேடர் . ( சிந்தா . ) 

தறுமணல் - இரசதமணல் . ( சட்ட . கஙஅ ) 
குறும்பறை- பேடை . ( உ - ம் .) “ உயர்நிலை குறுமாக்கள் - 1. அறிவிலார் . (உ - ம் . ) " அட 
மாடத்துக்குறும்பறையசைஇ ” (புறநா . சுஎ . ) ர்க்குறுமாக்களோடு ” (மணிமே, கஙச .) 2. சிறு 
குறும்பன் - துர்ச்சான் . 

வர் . ( உ - ம் . )" ஊர்க்குறுமாக்கள் வெண்கோடுகழா 
குறும்பாடு - பள்ளையாடு . 

லின் ” ( புறநா. கச .) 
குறும்பிடி - 1. உடைவாள் . ( சூ . நிகண்.எ : குறுமீன்- ஒருமீன் , 
கா . ) 2. சொட்டை , ஓராயுதம் . ( உ - ம் .) குறுமுதி - அகத்தியன் . ( உ - ம் ) " குட்டுவான் 
றங்கிடைப்பதித்தகர் நினைக்குறும்பிடி ” ( மது ! அணிந்து செல்லுங்குறு முங்க்கணியவைக் -கிட் 
ரைக் . கஙஎ .) 3. சிறிய பிடி . 

டுவான் " ( கந்தபு . காவிரி . சக . ) 
குறும்பு - 1. அரண் . ( உ - ம் . ) " கொடுவி தறுமுநிவன் --- குற முதி , ( உ - ம் .) “ படிநேர் 
லெயினர்குறும்பிற் செயின் " ( பெரும்பா . நிறுவவருகுறு முநிவனமர்ந்ததென்றன் - மலைய 
கஉக . ) 2. ஊர் . ( சூ . நிகண் . ரு : ஙரு . ) 3 . மலை ” ( சேதுபு . நாட்டு . க . ) 
குறும்பர்கள் . ( உ - ம் . ) " குறும்படைந்தவரண் குறுமை - 1. அழகு . 2. குறுகுகை. (உ - ம் . ) 
கடந்தவர் ” ( புறநா . கஎ . ) 4. குறும்பர் சாதி . " குறுமையாய் நெடுமையாகி " ( காசிகா . எங: உஉ 
5. குறும்பிடம் . ( உ - ம் . ) " எல்லாவிஃதொன்று 3. சிறுமை . ( உ - ம் . ) " எரிக்குறும் பொறியனைய 
கூறுதுங்குறும்பிவர் ” (கலி . முல்லை , எ . ) 6. செம்மணிசுடரெரிபொன் " (திருவிளை . திருநக 
குறும்புத்தன்மை.7.சிற்றரண் . ( உ - ம் . ) " குரூஉ ரப் . சுகா . ) 4. சுருக்கம் . 5. பொல்லாங்கு . ( உ - ம் .) 
க்களிற்றுக்குறும்புடைத்தலின் ” ( புறநா . கஎ .) " ஈண்டாருக்குறும்பகைவர் " ( கந்தபு . அசமுகி 
8 , சிறுமை . 9. பகை . ( உ - ம் . ) " இருட்குறும் புல . கக. ) 
பெறியும் வெய்யோன் ” ( கூர்மபு . பதிக . க . ) குறுவாழ்க்கை- 1. அற்பவாழ்வு . 2. வறு 
10. பாலைநிலத்தூர். ( உ - ம் . ) “ கல்கெழுகுறும்பு ” மை . ( சூ . நிகண் . அ : கக . ) 
( அகப் , அகத்.உக.). 11. பொல்லாங்கு . ( உ - ம் . ) தறை -1. அரசிறை . 2. ஆற்றிடைக்குறை. 
" நள்ளார் சமயக்குறும்பெறிந்து ” ( கூர்மபு . கட ( உ - ம் . ) " கொல்லையிடத்துங்குறைமறைவும் " 
வுள் . ரு . ) 12. போர் . 13. வலி . ( உ - ம் . ) " அர ( பெரியபு . சண்டேசுர . ஙச . ) 3. ஆறாம் வேற்று 
வுக்குறும்பெறிந்தசிறுகட்டீர்வை ” { மலைபடு . மையாகிய சம்பந்தம . ( உ - ம் . ) " விளிகுறையிர 
ரு.ச. ) 

ண்டையும் விட்டவேற்றுமைகள் வினையான்மு 
குறும்புவன்னியன்- பள்ளர்களிலொரு சா டியிற்காரகமெனப்பெறும் " ( இலக்- கொத் . வே 
தியான் . 

ற்று . உ . ) 4. இன்றியமையாப்பொருள் . ( உ - ம் . ) 
குறும்பூழ் - காடை . ( உ - ம் .) “ குறும்பூழ்வே “ வினைக்குறை தீர்ந்தாரிற்றீர்ந்தன்றுலகு ” (வள் 
ட்டுவன்வறுங்கையும்வருமே ” ( புறநா. உகச . ) | சுகஉ . ) 5. காரியம் . (சிந்தா .) 6. குற்றம் . (உ - ம் .) 

தறும் பொறி - உதரபந்தம் . ( உ - ம் .) " குறு " குறைபலமாமதி கொளினும் ” ( கந்தபு . அவை 
ம்பொறிக்கொண்டநறுந்தண் சாயல் " ( திருமு யடக். எ .) 7. குறையென்னேவலும் , தெரிநி 
ரு . உக ங . ) 

லைவினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . ( உ - ம் ) 
குறும்பொறை - 1. காடு . 2. குறிஞ்சிநிலத் " பிறைமுகத்தலைப்பெட்பினிரும்பு போழ் - கு 
தூர் . 3. சிறுமலை . ( உ - ம் . ) " வரையகநண்ணி றைகறித்திரள் " ( இராமா . நாட் . ஙஎ . )) 8 . 
க்குறும்பொறைநாடி ” ( பதிற்றுப் எச . ) 4 . குறைவு . ( உ - ம் .) " புலம்புநங்குறை - நன்றிவண் 
மலை . ( உ - ம் . ) “ வாக்குறும்பொறைநாட ” ( பா முடிந்தது ” ( கந்தபு . திருவவ . அடீ . ) 9. சே 
ரத . அருச்சுநன்றவ. கச .) ( 1 , 2. சூ . நிகண் . டம் . (உ - ம் . ) " நிறைதவத்தின் குறை முடித்து 
கக : றகரவெ . உ . ) 

( இராமா . சூர்ப்ப் . ககச .) 10. தசை . ( உ - ம் . ) 
தனும்பொறை நாடன் முல்லை நிலத்தவை " வல்லோனட்டபல்லூன் கொழுங்குறை ” ( பெ 
என் . ( ஐங்குறு . ) 

ரும்பா . சஎஉ . ) 11. தரித்திரம் . ( சூ . நிகண் . 

7.அ : 
குறும் போக்கு - கலைத்தொழிலெட்டிலொ கக .) ( வள் , ஙஅக . ) 12. தவறு . ( உ - ம் .) " என் 
ன்று ; அது : குடகச்செலவுந் துள்ளற்செலவும் | பாற்குறையைநினைந்து மறாது ” (வாண , கூடி அ . ) 


909 


குறைபக்கம் . 


க்கம் 


குன்மம் . 


கக . ) 


13. துண்டு . ( உ - ம் . ) " கரும்புகுறைபொழி ” குறைபாடு - 1. ஈநம் . ( உ - ம் .) " இன்றளவீ 
( பெரியபு . திருநா . நி .) 14. நிறைவற்றது . | சன்பூசையியற்றினேன் குறைபாடின்றி, (பிர 
( உ -ம் .) “ குறைதவிர்நிலைமையாற்குயிற்றுஞ்சா மோத் . வேடன்சிவ. கக .) 2. குறை . 3. குறை 
லையுள் ” ( கந்தபு . வரைபுனை . 20. ) 15. பிரதி ந்திருத்தல் . (சி . சி . க : உ . சிவஞாந .) 4. தரித் 
யுபகாரம் . ( உ - ம் .) " இவ்வாழ்வுபெறத்தருசூலை திரம் . ( உ - ம் . ) " மணிப்பணியின் - குழையாடறி 
யினுக்கெதிர்செய்குறையென்கொலெனத்தொ ன்றாடிய கூத்தனையே கொண்டாடவலார்குறை 
ழுதார் ” ( பெரியபு . திருநா . எங . ) 16. முடிக் பாடிலரே ” (சிவரக. கணபதிவந்.க .) 
கப்படும் பொருள் . ( உ - ம் .) “ பயக்குறையில்லைத் குறையரவு - குக்குடசர்ப்பம் . ( உ - ம் .) நங் 
தாம்வாழுநாளே ” ( புறநா. க.அ.அ. ) 17. வெ கைதன் முகத்தை நோக்கி நகைமதியிதுவென் 
றுப்பு . 

றெண்ணி - யங்குறையரவு தீண்ட ” ( சிந்தா . 
குறையை- அறுத்த . ( உ - ம் :) “ கொழு t | பது . கசு . ) 
ன்குறைஇய துடிக்கட்டுணியல் " ( மதுரைக் தறையாற்றல் குறைதீர்த்தல் . 
நஉ O.) 

குறையுடல் - கவந்தம் . ( உடற்குறை .) 
குறைகோள் இரத்தல் , ( சூ . நிகண் . க : தறையொற்றுமையுருவகம் -- உருவகத்தி 

லோர்குறைதோன்றச் சொல்லுவது ; அஃது : 
குறைச்சல் - தாழ்ச்சி . 

" இவனுதற்கண்சந்தித்திடாதசிவன் - என்ப 
துறைசெய்தல் வெட்டுதல் . ( உ - ம் . ) “ எனைச் திற்போல . ( குவல . ரு . உரை . ) 
செங்கை 
தீண்டிக்- குறை செய்து போவதுவோ ” குறைவிலி -- கடவுள் . 
( கந்தபு . அசமுகி புலம் . க 0 . ) 

குறைவு -1 . ஈரும் , ( உ - ம் . ) “ அன்பாகி நாடக 
குறைத்தல் -1 . அராவுதல் . (உ - ம் . ) " இரு நடித்ததோகுறைவில்லை " ( தாயு . எங்குநிறை . 
ப்பரங்குறைத்திடும் " ( கந்தபு . கடவுள் . கஉ .) ரு .) 2 வறுமை . ( உ - ம் .) " குறைவிலாதுயிர்கள் 
2. குறுக்குதல் . 3. சுருக்குதல் . 4. வெட்டு வாழ்க ” ( கந்தபு . வாழ்த்து . ) 
தல் , ( உ - ம் .) “ கங்குலின் கருக்கைகுறைப்பா தறேட்டை - 1. காக்கணம் . 2. பீச்சுவிளா 
னென " (திருவிளை . விடையி . உ 0 .) த்தி . (மலையகராதி .) 

துறைத்தலை- குறைத்தலைப்பிணம் . ( உ - ம் . ) குன்மக்கட்டி - குன்ம சூலை . 
ஆடின வெங்குறைத்தலைகள் " ( அருணாசலபு . தன்மக்குடோரி - ஒருவகைச்செடி . ( உ - ம் . ) 
டப்பாகம் . கங .) 

“ குன்மக்குடோரி தனக்கு ” ( பதார்த்த , உசசு. ) 
குறைத்தலைப்பிணம் - கவந்தம் . (பிங்கல . தன்மகாமாலை- ஒருவகைக்காமாலைரோகம் ; 
கூககரு .) 

அஃது ; அந்நசீரணகாலத்தில் அடிவயிறுவலித் 
குறைதல் -- 1. அருமையாயிருத்தல் . 2. தல் , வாந்தி , கண்களில் மஞ்சள் நிறம் , மஞ்சள் 
எஞ்சுதல் .( பிங்கல . உஉஙக .) 3. கீழ்ப்படில் . நிறத்துடன் குழம்பிய மூத்திரம் , வாய்வெளிறல் , 
( உ -ம் .) “ தூதர் - கொந்துவரென்றே யஞ்சிக்கு மரத்திற்கு ஒன்றுந்தோற்றாமை , இருமல் , இ 
றைந்தவரேவல்செய்து ” ( அருணகிரிபு. நாட் ரைப்பு , மயிலுறக்கம்போலுறக்கம் , படுக்கையா 
இப். உரு. ) 4. கெடுதல் . (உ -ம் . ) “ ஆண்டகை கக்கிடக்கையிலும் புரளல் , என்னுமிக்குணங் 
யகன்மாம்புடைப்பக் குறைந்தசென்னி ” ( கந்த களை யுண்டாக்கும் . (சீவரட் , கஙசு .) 
பு . சகத்திர , 60. ) 5. சிறுகல் . ( உ - ம் . ) " மன்னு 
வீர்கண் முற்றுநாடொறுங்குறைந்தவன்றே (க மலசலபந்தம் , வாந்தி , வியர்வை , தாகம் , ஏப்பம் , 

தன்மசூலை - ஒருவகைச்சூலைநோய் ; அது : 
ந்தபு . மேருப் . உஅ .) 
தறைந்தடைதல் - குறையிரந்து 

வேண்தே மூர்ச்சை , வயிறு பொருமல் , இரைச்சல் , குத் 
ல் . ( உ - ம் ) நாளுமிகும்பணி செய்து குறைந்ததல் , வாய் நீரூறல் முதலிய குணங்களையுண்டாக் 
டையுநன்னாளில் ” (பெரியபு . திருகா. சரு.) கும் . (சீவாட் கஉஉ .) 

தறைநேர்தல் - குறையை நீக்க உடம்படல் . தன்மப்புரட்டு -- ஒருநோய் . 
( உ - ம் . ) “ ஞால - முழுதுமுய்த்திமெகவருளென தன்மம் -1 . அதிக ஏப்பம் , மலபந்தம் , வயி 
ப்பெருமுனியுமக்குறை நேர்ந்தான் ” ( பாரத.சம் றுநிறைந்தது போலிருத்தல் , துர்ப்பலம் , குடலி 
பவ . கா .) 

ரைச்சல் , வயிற்றில் அற்பக்கூச்சலோடு உப்பி 
குறைப்பு- குறைத்தல் . 

சம் , நோதல் , அசீரணம், அசதி என்னுமிக் 
அபரபக்கம் . (உ - ம் .) " குவை குணங்களையுண்டாக்குமொருவகை நோய் ,அது 
சேரவுற்றுவருங்குறைபக்கச் சதுர்த்தசி பின் ” | வாதகுன்மமுதலிய எட்டுவகைப்படும் . (சீவரட் . 
( விதாக . பஞ்சாங்க . உக .) 

கக கூ . ) [ குன்மமென்பது புரளச்செய்தல் . ) 2 . 


குறைபக்கம் 


910 


தன் சவர் . 


ககக 


கூஉம் . 


குலுமம் ; இது சேனாமுகம் மூன்று கொண்டது . தன்று வித்தியர் - குறப்பெண்கள் . ( தொல் . 
3. தூறு , செடி . ( ஓ . ) 

பொரு . உ 0 , உரை .) 
தன்மவலி- 

குன்றைவில்லாக்கினேன் - துரிசி . ( சட்ட . 
நோய் . 
தன்மவாயு 
தன்றக்கூறல் - நூற்குற்றம்பத்தினொன்று ; 

தனட்டம் - அதிவிடயம் . ( மலையகராதி . ) 
தனட்டு- 

சேட்டை . 
அது : குறித்த பொருளை விளக்குதற்கு வேண்டுஞ் 
சொற்களிற் குறைவுபடச் சொல்லுதல் .( உ - ம் . ) 

தனட்டை - குனட்டு .( வழக் . ) 
" குன்றக்கூறன்மிகைப்படக்கூறல் " ( நன் , கஉ . ) வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . (உ - ம் .) 

தனி --- 1. குனியென்னேவலும் , தெரிநிலை 
குன்றத்துச்சித்தி- தாலம்ப பாஷாணம். 

" வடித்தகுனிவரிசிலைக்கை ” ( இராமா . மிதிலை 
தன்றதாரணை யோகிகளின்றாரணைகளி 

க் , கருசு . ) 2. குனிவு . ( உ - ம் .) “ குனிவளர் 
லொன்று ; அஃது : ஊழிக்காற்றடிக்கும்போது 

சிலையைக் கொன்ற " (சிந்தா , கோவிந் . எ அ .) 
அதற்காதாரமான நிச்சலமாகிய அசலாகாரவி 

தனித்தல் -1. ( பாடலில்வரும் ) அசைத்த 
யோமமாய் நிற்றல் . ( ஞாநவா . புசுண் . ருஅ . 

ல் . 2. ஆடல் . ( உ - ம் . ) " நண்ணியவானரங்குனி 
உரை . ) 

ப்ப ” ( சேதுபு . கந்தமா . ஙரு . ) 3. வளைத்தல் . 
குன்றம் - மலை . ( உ - ம் . ) " தஞ்சை - யொண் 

( உ - ம் . ) " வெஞ்சிலைகுனித்தோரம்பியான் விடி 
குன்றமங்கையர் ” ( வாண . உக கூ .) 

ன் ” ( பாரத . சூது . உ O. ) 
தன்றல் - 1. குலைதல் . 2. குறைதல் .( உ - ம் ) 
" குணங்குலனொழுக்கங்குன்றல் ” ( திருவிளை , 

தனிதல்- 1. இரங்குதல் . 2. தாழ்தல் , 3 . 
மாபாத . உரு.) 3. கெடுதல் . (உ-ம்.) " பண்கு த்தேரின் மேருத் - திண்சிலைகுனியநின்றார் ” 

வணங்குதல் . 4 வளைதல் . ( உ - ம் . ) வைதிக 
ன்றவென்ற சொல் ” ( வாண . உகக .) 
தன்றவர் - வேடர் , ( சூ . நிகண் . க : சு அ . ) ( பெரியபு . குங்கிலிய . ங .. ) 

தன்றவில்லி - 1. சிவன் . ( உ - ம் .) " குன் தனிப்பு - 1. ஆடல் . ( உ - ம் . ) " ஆனந்தத் 
றலில்லிபூசை கோடிகூற்றிலொன்றையொக்கு தேன் சொரியுங் - குனிப்புடையானுக்கே செ 
மோ ” (சிவரக . நந்திகே-தே . அ . ) 2. துரிசு . ன் றூதாய் கோத்தும்பீ ” (திருவாச .திருக்கோ. 

குன்றி -1 , அரைமஞ்சாடி கொண்ட ஓரளவு . | ங . ) 2. ஒருவகைச்சந்தம் . 3. கூத்தின்வி 
யவம் மூன்று கொண்டதென்பர் மநுதர்மசாத் கற்பம் . (பிங்கல . கசசரு .) 4. வளைப்பு . 
திரத்தில் , கஙச . ) 2. ஒரு மருந்துக்கொடி . 3 . தனிவித்தல் - வளைத்தல் . ( உ - ம் . ) “ கொன் 
குன்றிமணி . ( வள் . உ எஎ . ) 4 . 
எஎ . ) 4. மநோசிலை . 

டைத்தகுனிவிற்குனிவித்தே ” ( கந்தபு . தார 
குன்றிமணி - குன்றிக்கொட்டை 

க . கஉஉ , ) 
தன்றியலுகரம் - குற்றியலுகரம் . ( உ - ம் . ) 

குனிவு -1 . தாழ்தல் . ( சூ . நிகண் . க . உன் 

உ எ . 
" குடுதுறுவென்னுங்குன்றியலுகரமோடு ” (நன் 

2 , வளைவு . 
நகக . ) 
தன்றிவேர் - அதிமதுரம் . ( உ - ம் . ) " அதிவி 

தனை - கர்ப்பக்கம் . [ கூர்- நுனி. ) 
டை ( பார் . ) 

குன்று -1. குன்றென்னேவலும் , தெரிநி 
லைவினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 2.கு 
றைவு . ( சூ . நிகண் . கக , னகரவெ.அ . ) 3. சதய கூ- ககரவல்லொற்றின் மேல் ஊகாரஉயிரே 
நாள் . ( சூ . நிகண் . க : எஎ .) 4. சிறுமலை . ( உ - ம் ) றிப் பிறந்த ஒருயிர்மெய்யெழுத்து .]1 . அழுக்கு . 
" குன்று மலையும் பலபின்னொழிய 

( 

( புறநா . 2. ஒரு பெண்பிசாசு . 3.கூக்குரல் ( முறை 
உ.அ.) 5. பக்கமலை . ( புறநா. ) 6. மலை . (உ.-ம். ) யீட்டொலி .) 4. கூவுதல் , (உ - ம் .) " பைங்கோ 
" நன்மணிக் - குன்றினை வியப்பொடுங்குறித்து கிலங்கள் கூக்கொண்டுசேருங்குளிர் பிண்டியா 
கோக்கினான் ” ( காசிகா. உ ; ரு . ) 

னை ” ( திரு.நூற். க . ) ( முதனிலைத்தொழிற்பெ 
குன்றுதல் -1. குலைதல். (உ - ம் .) “ குலங் யர் . ) 5. கூவென்னேவலும் , தெரிநிலை வினைப் 
குன்றுவ ( தணிகைப். களவு . உஉ .) 2. குறை 

பகுதியும் . 6. பூமி . உ - ம் . ) " கூநின்றளந்தகுற 

ளென்பா( வள் . மாலை . ச . ) 7. மலம் , ( 1 , 
தல் . ( உ - ம் .) " குன்றுவதுள்ள ” ( தணிகைப் . 
களவு . உஉ எ . ) 3. கெடுதல் . ( வள் . அகஅ . ) | 2 , 3. கு . 
4. மெலிதல் . 5. வாடல் . 

கூஉம் - கூப்பிடும் . (உம்.) ஓவாது கூஉநின் 
தன்றுவர் வேட்டுவர் , ( தொல் . பொரு னுடற்றியோர் நாடே ” ( புறநா . ச . ) 
உ 0 .உரை.) 

911 


படை 


கூசிகை . 


கூகஉ 


கூட்டு , 


கூட்டாம்- வண்டில் ( ஷ ) 


கூஉய் - கூவியெனப்பொருள்படும் ஒருதெ கூ சிதம் 1. ஓசை . (சி.சி. அளவை . ங 
சி.கலை வினையெச்சம் . (உ -ம்.) “ நம்பி -தன்னைக் சிவாக் .) 2. புட்குரல் . ( க- ஜி.க ) 
கூஉய்க்கொணர்மினென்றான் ” (சிந்தா . பது 

கூசுதல் 1. கண் பல் முதலிய கூசுதல் . 
மை . ககஎ .) 
கூக்கால் -1. கூப்பிடுமொலி . (உம்) (திருவிளை, திருநாட் .நக .) 3. பயப்படுங்குறி 

2. நாணுதல் , ( உ - ம் . ) " அச்சமுங்கொண்டு கூசி ” 
ரைசெய்வாய் நரிக்கூக்குரலானதால் ( திருவாத . 

ப்பு . ( சூ . நிகண் . அ : நிசு . ) 
ததிரை , சஅ . ) 2. முறையீட்டொலி . 
கூகநம் - மறைத்த சொல் . ( சூ . நிகண் . க : எ . ) கூட்டம் - 1. இனம் . ( நன் . பெயரி . எ . 
கூகம் - 1. ஆந்தை . 2. கூகை. 3. நாகபா ஆ - நா , உரை . ) 2. சங்கம் , ( உ - ம் .) " கூட்டம்யா 
ஷாணம் . 4. மறைத்தல் . ( 1 , 2.வ -4 4. | வையுமன்னவன்றொண்டுசெய் கூட்டம் ( கந் 

தபு . திருக்கர , சச .) 3. சிநேகம் . 4. புணர்ச்சி . 
மஹ. ) 

( உ - ம் . ) “ குலமார்மடமச்சநாணொழிந்தாலன் றிக் 
கூத- எட்டுவயசுப்பெண் . ( ககு . ) கூட்டமில்லை ” (தணிகைப் . களவு . கஎ .) 5 . 
கூகூ- அச்சப்பொருடருமோரிடைச்சொல் . | பூசல் . ( திவாகரம் . க -வது தொகுதி . ககச - பக் .) 
( நன்னூ . இடையி . உ . நாவலருரை . ) 

6. மலையினுச்சி . ( பிங்கல . நசகசு . ) 7. மிகுதி . 
கூகை - 1. ஒருவகைக்கொடி , ( சிந்தா .) 2 . 

- 
கரணத்திலொன்று . ( சூடா . உள் . நி .) 3.கோ 
ட்டான் . ( உ - ம் . ) “ கூகைக்கு ரால் ” ( தணிகை, 

கூட்டரவு - கூட்டம் . ( உ - ம் .) " கார்க்குழ 
களவு . சகசா . ) " வாய்வன்காக்கையுங் கூகையுங் 

லார்கூட்டரவு தனை வேண்டேனே " ( சிவரக.ஞா 
கூடி " ( புறநா . உ ஙஅ . ) 4. பேராந்தை . ( உ - ம் . ) 

நவாலன் கல்யாணங் , கக . ) 
" சாவோர்ப்பயிருங்கூகையின் குரலும் ” ( மணி 

கூட்டல் -1 , அதிகப்படுத்தல் . 2. கணிதகி 
மே . சக்கரவா . எரு ) 

ருத்திய நான்கனுளொன்று ; அது : பலராசிகளை 
கூகைக்கட்டி பொன்னுக்குவீங்கி . ( ஒரு ஒன்றாகத் திரட்டுதல் , ( கணிதம் . ) 3. சேர்த்தல், 
வியாதி . ) 

( உ - ம் . ) “ விதிகூட்ட ” ( வாண . உ.உ. ) 4. தொ 
கூகைக்கட்டு --- கூகைக்கட்டி . 

குத்தல் . ( உ - ம் .) " கருவியாதிவிரிவினையுங்கூ 
கூகைநீர்க்கட்டி -- கூகைக்கட்டு , 

ட்டி ” ( தாயு . ஆகார , எ . ) 
கூகை நீறு - அங்குசரோசனம் . ( தைல தை 

கூட்டவணி -- ஒரேவேளையிலுண்டாகும்பல 
லவ , கங , உரை .) 

தொழில்களின் கூட்டத்தைக் கூறுமோரலங் 
கூகை வீக்கம் - கூகைக்கட்டி 

காரம் . ( உ - ம் . ) “ ஒருகாலத்தேகுழுக்கொள்ளும் 
1. அச்சம் . ( உ - ம் . ) " கூச்சமா நு 

தொழில்களுடன்படவே - தருமாறுகூட்டவணி 
ஷிக மன்றுகூட்டமாட்டார் ” ( போ.நிக.ருசு அ ) 

வேந்தனேநின் றரியலர்கள் - பொருவர் நசிவர் 
2. கண் , பல் முதலியவற்றின் கூச்சம் . 3. நா புறங்காட்டுவர்பயம்பூண்பரென - வருமாறுதார 
ணம் . ( உ - ம் .) “ கைதொழூஉங்கூச்சங்களைந்து ” | ணமெட்டபுரத்துவரோதயனே ” { குவலயா . 
( சைவச . ஆசாரிய . சு அ . ) ( க - வ ) 

ருரு . ) ஒரு காரியத்தைப் பலகாரணங்கள் தாந் 

தாம் முக்கியமாக விருந்து முடிப்பதுமவ்வணி ; 
கூச்சல் - இரைச்சல் . 

இதனை : " பலகாரணங்கள் தனித்தனி முக்கிய 
கூச்சி - சவரிலோத்திரம் . 
கூச்சிதம்- ) 

ம்பற்றியொரு - வலகாரணத்தை முடித்தலு மவ் 
} கடம்பு . 

வணிமாகுலமு - நலகாமரும்வயதுங்கல்வியுஞ் 
கூச்சிரம் 

செல்வமும்மிவனுக் - கிலகாமகிழ்விக்குமென்ப 
கூகல் - 1. அச்சம் . ( உ - ம் . ) " கூசலின்றிக் 
குற்றேவல்கொண்டனரோ ” ( கந்தபு.மேரு.எக ) 

துதாரண மெட்டமனே ” என்னுஞ்செய்யுளிற் 
2. நாணுதல் , (கூசுதல் . )(உ -ம்.)“ சியொருங் காண்க . ( குவலயா. இரு .) 
குகரப்பார் ” ( புலியூரந் . ரு ங . ) 

கூட்டாமை - சேர்க்காமை . ( உ - ம் . ) " கூட்டுதி 
- மண் வெண்கல முதலியவற்றால் மேலுயிர்வாழ்வல்கட்டாயேல் ” ( கைடத . அன் - 
செய்யப்பட்ட ஒருவகைப்பாத்திரம் .( இந்துஸ் .) தூது, காக) 

கூட்டாளி -1 , கூடி நடக்கிறவன் . 2. தோ 
கூசி -1 . ஒருவினையெச்சம் . (உ - ம் . ) “ முகி | ழன் . 3 , பங்காளி . 
ழ்க்தகையின ராய்க் கூசியேத்தொடு நின்றிட ” 

கூட்டி - புன்னைமொக்கு . ( இராசவைத் . ) 
(சிவரக , மேரு . கக . ) 2. கூசிகை . 

கூட்டு --1 . உறவு . 2. கடிசூத்திரத்திற்குப்ப 
கூசிகை - எழுதுகோல் ( க விகா .) திலாய் நூலானெய்யப்பட்டது . ( உ - ம் .) " சை 


கூச்சம் 


கூசா 


912 


கூடசதுக்கம் . 


கூகங 


கூடம் . 


கூடணை 


கூட 


வத்தவரரையிற் - கூட்டுமகப்படக்கோவணநெய் 

கூட சன் 

தந்தையின்னானென்றறியப்ப 
து ” ( நம்பியாண்டார் , அ 0 . ) 3. கலப்பு . 4. கறி டாத புத்திரன் . [ 32 ) 
க்கூட்டு . 5. கூட்டுக்கணக்கு 6. கூட்டென் 
னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினை 

கூடசாான்- கூடசாரி . ( ம - வாரம் ) 
த்தொகையும் 7. கொள்ளை . (உ - ம் .) " புணர்கூட் கூடசாரி - மறைந்து சஞ்சரிக்கிறவன் . ( ம 
டுண்டபுகழ்சால்சிறப்பின் " ( மதுரைக், எசுங .) வவரிங் . ) 
8. சகாயம் . ( உ - ம் . ) " கூட்டொருவரையும்வே 

கூட சாலம் 
ண்டாக்கொற்றவ " ( இராமா, வாலிவ . அக . ) 9 . 

ஒருநரத . ( சூ . நிகண் . கஉ : 

எக . ) 
சம்பந்தம் . 10. சேர்மானம் . 11. மட்டிரள் . 
( உ - ம் .) “ கூட்டுறமுறுக்கிவிட்டகுயமகன் றிகிரி 

கூட சான்மலி - 1. கருப்பிலவு . 2. முள்ளி 
போல " (சிந்தா . காந்தரு . உ கூச . ) 

லவு . ( க - டாஒ . ) 
கூட்டுண்ணல் கொள்ளை கொண்டுண் 

மயிற்றோகைக்கண் . 
கூட்டுணல் - ணல் . ( 2.-ம். ) கடுங்க 

கூடத்தம் - நிருவிகாரம் . ( 

கூட ) 
ட்கானவர் கடறுகூட்டுண்ணும் ” ( பெரும்பா. 

கூடத்தன் ஆன்மா . 2. நிருவிகாரசைதந் 
ககக . ) 
கூட்டுணும் கவரும் . ( உ - ம் .) " குஞ்சிமே போதம் ( கைவல் .சந். கஙசு .) 3. பரப்பிரமம். 

நியன் . ( உ - ம் . ) " சமந்திருக்குக்கூடத்தன் சாட்சி 
லனிச்சம்மலர் கூட்டுணும் " (சிந்தா . நாமக ,கரு) 

4. முதன்மையானவன் . ( 

கூட ) 
கூட்டுதல் பொருத்துதல் . ( பிங்கல.உகசுசு ) 
கூட்டெழுத்து- இரண்டு முதலிய பலவெ கூட பதம் 1. அந்தக்கரணம் , 2. கள்ள 
ழுத்தைச் சேர்த்தெழுதுந்தொடரெழுத்து . வழி . ( கூடம் - மறைவு , பதம் - வழி . ) 3. பாம்பு . 

1. ஒருங்கு . ( உ - ம் ) " கூடவே மடி ( மறைவான பாதத்தையுடையது .) ( 1,2.. 
வதன்றி ” ( பெரியபு . இயற்பகை, கஅ . ) 2 . 

வய . 3. வடி ) 
சேர . ( உ - ம் . ) கூடவாருங்குறிப்புமக்கென்னெ 
னப் - பாடுசேர்ந்து ” ( கந்தபு . ததீசியுத் . எச .) கூடபலம்- இலந்தை . ( ம- ne . ) 
( இவ்வினையெச்சமன்றிக் கூடுதல் 

என்னும் 

கூடபாகலம் 1. சூலை . 2. யானை நோய் . 
தொழிலடியாகப்பிறந்தவினையெச்சம் பலவுமா 

( அது வெளிக்குத் தோன்றாது மறைந்துவிரை 

விற்கொல்வது . பாரத . கூ -ஆம் போர் . கருக - ம் 
கூடகம் -- 1 . உடம்பினுள் . ( உ - ம் . ) " கூடக கவியுரையிலறிக .) ( 2. கடவாகளு ] 
ங்கொண்டவாழ்நாளுலந்ததேல் ” ( சிந்தா . கா 

கூடபாதம் - பாம்பு . ( வாக .] 
ந்தருவ , கஅ . ) ( கூடு ; அகம் .) 2. வஞ்சனை . 
(உரிச்சொல்நிக அ . உஉ .) [ 2. மங்க ) 

கூடபுட்பம் -- மகிழமரம் . 

கூடம் - 1. அசைவின்மை . 2. அண்டகோ 
கூட காரகன்-வஞ்சகன் (கூடகாரக 

ளகை . ( பிங்கல . அ . ) 3. அறை . 4. இந்திரசா 
கூடகாரன் - கூடகாரகன் . ( க படகார லம் . 5. இரகசியம் . ( கைவல் . சந் . சுகா . ) 6. இல் 
கூடச்சித்திரி - சதுரக்கள்ளி . ( போ . நிக . 

லுறுப்பு . (கிந்தா .) 7. ஏகாந்தம் . 8. கூட்டம் ; 
அஙஉ , ) . 

திரள் . (உரிச், நிகண் . கக ; ங o .) 9. கொல்லன் 
கூட சங்கிராந்தி - அர்த்தயாமத்தின்பின் நிக சம்மட்டி . ( உ -ம் . ) " துங்கக்கருந்தாதுகப்புடை 
பஞ்சூரியசங்கிராந்தி . ( க - டெவலலகராதி ) 
க டவலலகராணி ) க்குந் தொழிலோர்க்கூவிக்கூடமெடுத்- தங்கை 
த்தலத்தாவறைதிரெனப்பணிப்பீர் ” 

( நைட . 
கூட சதுக்கம் சித்திரகவியினொன்று ; சந்திரோ . கஉ .) 10. கோளகபாஷாணம் . 11 . 
அது : நான்காமடியெழுத்துக்கள் ஏனைய மூன் 

நரம்பினிசையாற் பிறந்த பொல்லாமை நான்க 
றடிகளுள்ளும் ( மறைந் துரிற்குமாறு பாடப்படு 

னுளொன்று ; இது ; மழுங்கியிசைப்பது . ( சிக் 
வது . ( தண்டி . சொல்லணி . கரு . ) [ 23 

தா . காந்த . உஉச , உரை .) ( உ - ம் . ) “ செம்ப 
உதஷஃ- மறைத்த நான் காவதை ( அடி ) யு கையார்ப்பேயதிர்வேகூடம் ” (சிலப் . வேனிற் . 
டையதென்றபடி. கூடசதுர்த்தம் என்று சித் உக .) 12. புதைபொருள் , புதையல் . 13. பொ 

ய் . ( உ - ம் . ) " கூடசாட்சியார் ” ( வேதாரணியபு. 
திரரத்திநாகரமென்னு நூலினும் , கூடசதுஷ் 
கம் என்று சாகித்தியரத்திநாகரம் , பிரதாபரு 

நிரையவ . கஅ . ) (உரிச்சொல் நிகண் . கக : ங 0 . ) 

14. மலையினுச்சி . 15. மறைவு . 16. யாழ்நர 
த்தரீயம் என்னு நூல்களினுரைகளிலும் எழுத 
ப்பட்டுளது .) 

ம்புகளிற் பகைநரம்பு . (மணிமே . ) 17. யானை 


ம் . 


913 


கூடாநட்பு 


கடிமேம்படல் . 


கூடாமை 


- 


மை . 


ப்பந்தி . ( உ - ம் .) “ மரங்கொல்யானைபோற்பிணி ந்தே சமயங்கிடைக்குமளவும் புறத்திலேகூடி 
த்தகூடம்பலமன்னோ” (திருவிளை , நகர , எக . ) | நடப்பவர் நட்பு . (வள். அங. அதி . ) 
18. வஞ்சகம் . 19. வீடு. (உ -ம் . ) " மாடகூடம் 

1. இயலாமை . 2. பொருந்தா 
ண்டபம்” ( கந்தபு , ஏம . நங . ) ( 14 , 15. பிங்க 
ல . கூசகரு .) ( i , 4 , 13 , 14 , 16 , 17 - சு .. கூடாமையணி -- ஓரலங்காரம் ; அஃது : ஒரு 
3 . 

காரியம் பிறத்தலை அருமையுடையதாகச் சொ 

ல்லுதல் . ( அணியிலக் . ஙகா ) 
கூடம்பில் -- சுரை . ( மலையகராதி .) 

கூடார் -- பகைவர் . ( உ - ம் . ) " கூடாரை யெ 
கூடயத்திரம் - 1. மதில் முதலியவற்றிலே ள்ளியவென்றியிலங்கிலைவேல் ” (வன் - மாலை.உ ) 
வைக்கப்பட்டுப்பிறிதொன்றுபோலத் தோன்று கூடாரம் -- 1. நெற்கூடு . ( உ - ம் . ) " கூடார 
வது , பொறி . 2. விலை , ( க - டயது ) மாட மயில்போலக்குழீ இனாரே ” 

( சிந்தா . பூமகள் . 
கூடல் - 1. அடுத்தல் , ( திவாகரம் - க - ம்- | உ . ) 2. படாம்வீடு. (உ - ம் . ) “ இறையுருவெயில் 
தொகுதி .) ( கூடுதல் எனக்கூறினும் பகுதியிற் | படாதிராமனன்று காழ் அறுவையினமைத்த கூட 
பேதமில்லை .) 2. இடந்தலைப்பாட்டுவகையுளொ டாரமொக்குமே ” (சேதுபு . கந்தமா . உஉ . ) 3 . 
ன்று . ( அகப் , களவி . கஅ . ) 3. இயலல் .( உ - ம் . ) வண்டிக்கௌசனை . கௌசனை உறை ) 
" ஈவதுகூடாவெல்லை ” ( கந்தபு . மேரு . உ 0 .) 4 . கூடாரவண்டி - மேல் மூடிய பண்டி . 
ஒருவிளையாட்டு . 5. கூடற்சுழி ; அது ; தலை கூடாவியற்கை - வேற்றுப்பொருள்வைப்ப 
யொடு கடைவந்து கூடுமாயின் தம்மெண்ணங் ணிவகையுளொன்று . அஃது : இயல்புக்குமாறாக 
கைகூடுமென்று குறிபார்த்தற்குமகளிராற் கண் ஒன்றற்குச் சொல்லப்பட்டதன்மை பின்வைக்கு 
epig 

விரலாலே நிலத்திலே வலயமாகச் செய்யப் ம் பொருளான் முடிக்கப்படுவது .(வ - று .) " ஆரவ 
படுவது . (உ - ம்.) " கைமறந்த கூடலெண்ணிமெல் முமதிசீத சந்தனமும் -ஈரநிலவு மெரிவிரியும் 
விரல்கள் கன்றின் ” ( நைடத் , கைக்கிளை . ச .) பாரிற் றுதிவகையான் மேம்பட்டதுப்பரவுந்தத் 

தம் - விதிவகையான் வேறுபடும் ” இங்கே முத்து 
ஆகுபெயர். ) 6. தேடல் . (பிங்கல. கஎஎசு . 
பூ 
7. புகார்முகம் , கழிமுகம் (உ - ம் . ) " மலியோதத் மாலை , சந்தநம் , நிலவுறா என்பவைகளிலே எரி 
தொலிகூடல் ” ( பட்டினப் . கூ.அ.) 8. புணர்தல் . விரிதல் இயல்புக்குமாறான தன்மை , இது தத் 
9. மதுரை . ( உ - ம் . ) " முன்கூடல்வைகியே ” தம்விதிவகையான் வேறுபடும் " எனப்பின்வைக் 
(கந்தபு . கடவுள் . 20.) 10. மரமுதலியவற்றி கப்பட்ட பொருளான் முடிக்கப்பட்டது . ( தண் 
ன்செறிவு . 11. பொருந்தல் , ( உ - ம் .) “ குன் டி . சஎ . உரை ) 
றோவெனுந்தோளோடு தன்றோள் கூடுறத்தழு 

கூடாவுவமை - ஒருபொருட்கு இயல்பாயில் 
வி ) ( சிவரக , விசையை . கூ . ) 

லாதவற்றை உள்ளதாகச்சொல்லி யதனையொ 
கூடலர் - பகைவர் .( உ - ம் . ) " பிழைத்தன ன்றற்குவமையாக்கியுரைப்பது . " காமுகர்க்குத் 
னேற்கூடலரும்பீடைசெய்வார் ” ( சேதுபு . து தண்மதியந்தீக்கால் வதுபோலும் ” என்பதிற் 
ராசார . நங . ) 

போல . ( தண்டி . பொருள் . கூ 0 . உரை . ) 
கடலூர் -- ஒரூர் . ( உ - ம் . ) “ கூடலூர்கிழார் ” 

கூடாவொழுக்கம் - தவத்தோடு பொருந்தா 
( புறநா . உ உக .உரை 

ததாய தீயவொழுக்கம் . ( வள் . உஅ . அதி . ) 
கூடவற்சை-- தவளை , 

கூடிமேம்படல் - விவகாரபதம் பதினெட் 
கூடற்தறி- தலைமகன் பிரிந்துழித்தலைவி 

டனுள் ஒன்று ; அஃது : இலாபத்தின் பொருட் 
பார்க்குங் குறி . 

6 , நற்குலப்பிறப்பு , அறிவுடைமை , திறமை , 
கூடற்கோமான்- பாண்டியன் , ( சூ . நிக சோம்பின்மை , நாணயமறிதல் , வரவு 

செலவுதெ 
2 : உ O. ) 

ரிதல் ,சௌரியம் , பொருளுடைமையிவற்றையு 
கூடாகாரம் 1. நிலவறை. 2. மேல்வீடு . டையவர்களும் ; வலியின்மை , சோம்புடைமை , 
( 1. மகாமாய் . 2 கூடாமாயம் ) 

மிகுந்த செல்வமுடைமை , நோய் , வருத்தம் , 
கூடாங்கம் - ஆமை . ( ம - மாம ) 

அதிட்டமின்மை , முதற்பொருளின்மை இக்கு 

ற்ற முடையரல்லாதவர்களும் , தம்மிலொத்தவர் 
கூடாதார் - பகைவர் . ( உ - ம் .) " குருவாறுநா 

களுமாயிருக்கிற வணிகர் முதலானவர்கள் பலர் 
ன் கிவற்றுட்கூடாதார்சேகை - வரவியாதுமில் 

கூடித்தத்தமக்குரிய வாணிகம் , உழவு , சிற்பம் , 
லைமதி ” (சிநேந்திர . படை . ங . 

வேள்வி , கூத்து , திருட்டு என்னுமிவ்வறுவகை 
கூடாநட்பு - பகைமையாலுள்ளேகூடாதிருத்தொழில்களைச்செய்தல் . (மிருச . கஉஉ .) 


914 


கூடை . 


கூகரு 


--- 


- 


கா ) 


கூடு - 1. அடைப்பு . 2. உடம்பு . ( உ - ம் . ) தலுமிரட்டித் தொத்தலும் என்பர் . ( சிலப் - அர 
“ கூடகங்கொண்டவாழ்நாள் ” ( சிந்தா. காந்த . ங்கே -கருஉ , உரை.) 3. பிரம்புமுதலிய வற்றிற் 
கஅ . ) 3. உறை , அம்புக்கூடு என வழங்கு செய்தகூடை. ( உ - ம் .) கூடையுந்தலைமேற் 
தல் காண்க . ( சூ . நிகண் . எ : கா . ) 4. ஒன்றோ கொண்டு ” (திருவாத . மண்சும . உக . ) 4. பூக் 
டொன்று பொருந்தல் . [ முதனிலைத் தொழிற் கூடைமுதலியன . ( உ - ம்.) “ கொத்துலாமலர்க் 
பெயர் . ) 5. கூடென்னேவலும் , தெரிநிலைவி ( கூடையும் பேழையும் ” (சிவதரு . சு : கஉ . ) 
னைப்பகுதியும் , வினைத்தொகையும் . ( உ - ம் . ) கூடைப்பாடல் சொற்செறிவு மிசைச் 
" கூடாரமாலைக்குவிமென்முலைக்கோதைநல்லா செறிவுமுடையது . (சிலப் . அரங்கே . க எ . உ 
ர் ” (சிந்தா . பூமக . உ . ) 6. நென் முதலியவையி ரை . ) 
டப்படுங்கூடு . ( உ - ம் . ) பரந்துயர்நெற்கூடுகளு கூடோக்தியலங்காரம் குறிப்பு நவிற்சி 
ம் ” ( பெரியபு . திருநா . க 0 .) 7. பறவை புழு யணி , ( குவல . அள . ) 
முதலியவற்றின் கூடு . ( திவாகர . ரு - ம் தொ கூடோற்பந்தன் - சோரபுத்திரன் . ( தந்தை 
குதி , கூரு . பக் .) 8. புலி முதலியவற்றின் கூடு . யின்னானென்றறியப்படாத புத்திரனென்றப 
(உ -ம் .) “கூடார்புலியும் முழைக்கோளரியேறு டி . ) மாெத .. ) 
ம் " (சிந்தா. பூமக . உ . ) 
கூடுதல் -1 . அதிகமாதல் . (உ - ம் .) “ குணித வெட்டிக்குலம் ” ( வள்ள. உபதேச.எக .) 2. பற 

கூண்டு - 1. கூடு . ( உ - ம் .) " கூண்டோடே 
சதங்காலத்துநியதியினுங்கூடிடுமே " (சிவதரு 
க 2 : எ . ) 2. இயலுதல் , கூடியவரை செய்க . 

வைக்கூடு . ( சூ . நிகண் புரு : ருஎ . ) 
( வழக்கு .) 3. ஒத்தவளவின ராதல் . ( வள் . கங கூ 0 . 

கூண்டுதல்- கூடுதல் . 

கூணிகை - வீணையினோருறுப்பு .( க - அணி 
பரி . ) 4. குழுமல் . ( உ - ம் . ) “ கூடிப்பல்லியமி 
யம்ப " ( தணிகைப் . சீபரி . ருஉக . ) 5. சந்தித் 
தல் . ( உ - ம் . ) " கூடியநீரிலேடு குலச்சிறையாரு கூத்த நூல் நாடகத்தமிழ் நூல்களுளொ 
ங்கூடி ” ( பெரியபு . திருஞாந . அரும்.) 6 . ன்று . ( மணிமே . அரும்பத .) ( இந்நூலாசிரியர் 
செய்தல் . ( உ - ம் .) " நும்பான் மணம்பொருந்த மதிவாணனாரென்பவர் ) 
ல் கூடுமோ ( நைடத . நளன் றூது . ஙங .) 7 . கூத்தர் - நாடகர் . ( சூ. நிகண் . உ ஙஅ . ) 
சேருதல் , அடுத்தல் . ( உ - ம் . ) " உப்பதன்மேற் கூத்தன் -1. உயிர் . ( உ - ம் . ) " தோற்பையு 
கதிர்போல்வந்து கூடுவரே ” ( புலியூரந், ருங .) ணின்று தொழிலறச்செய்தாட்டுங் - கூத்தன்பு 
8. தகுதியாதல். செய்யக்கூடிய காரியஞ்செய் . | றப்பட்டக்கால் ” ( நாலடி . யாக்கைநிலையா . சு . ) 
( வழக்கு .) 9. புணர்தல் . ( உ -ம் .) “ கொம்மை 2. சிவன் . ( உ - ம் . ) மாணிக்கக்கூத்தன் வடவான் 
த்துணைமென்முலையண்ணலைக்கூட " ( கந்தபு . கயிலைமயிலை " (திருக்கோ . உங . ) 3. துரிசு . 
மகாசாத் . கஎ . ) 10. பொருந்தல் . ( உ - ம் . ) " கூ ( போ . நிக , ருச .) 4. நாடகன் , ( சூ . நிகண் . கக , 
டியமகிழ்ச்சி பொங்க ” ( பெரியபு .திருஞா.அசுக ) | தகரவெ . கங .) 
கூடுமீயற்கை - ஓரலங்காரம் , அஃது ஒன் கூத்தன் 

குதம்பை மூக்கொற்றிப்பூண்டு . 
றற்குப் பொருத்தமுள்ள தாகச் சொல்லப்பட்ட 

( மலையகராதி . ) 
தன்மை பின்வரும் பொருளாலே முடிக்கப்படு கூத்தாட்டு- நடநம் . ( உ - ம் .) கூத்தாட்ட 
வது . ( வ - று . ) “ பொய்யுரையாநண்பாபுனைதே | வைக்குழாத்தற்றே பெருஞ்செல்வம் ” ( வள் . 
ர்நெறிநோக்கிக் - கைவளை சோர்ந்தாவிகரைந்து ஙகஉ . ) 
குவார் - மெய்வெதும்பப் - பூத்தகையுஞ்செங் 
காந்தள் பொங்கொலிநீர் ஞாலத்துத் - தீத்தகை | வக்கூத்தாடிசஞ்சாரி ” ( வள்ள . உபதேச . கரு .) 

கூத்தாடி - கூத்தாடுவான் . ( உ - ம் .) " தத்து 
யார்க்கீதேசெயல் ” இங்கே தலைவனுடைய 
தேர்வழிபார்த்துவருந்துவாருடைய சரீரம் வெ கூத்தாடுதல் நடநம்பண்ணுதல் . ( உ -ம் . ) 
தும்பும்படி காந்தள் பூத்துக்கிளரும் என்னுஞ்சி " கொடியின் மீதுநின் றுவந்து கூத்தாடுதிரென் 
றப்புப்பொருள் “ த்தகையார்க்கீதேசெயல் ” முன் ” (பாரத - புட்பயா, அ .) 
என்னும் பொதுப்பொருளாற்சிறப்பிக்கப்பட்ட கூத்தி -1. நாடகக்கணிகை . (உ - ம் . ) " ஆடுங் 
து . தீத்தகையார்க்கு வெதும்பச்செய்தல் கூடு கூத்தியைப் போல வருத்துமாசை ” ( ஞாநவா , வை 
மியற்கையாகும் . ( தண்டி . பொருளணி . சஎ . ) ராக் . சுஎ . ) 2. பரத்தை . ( கூர்மபு . அந்தகா . நக - 

கூடை -1 . ஒற்றைக்கை . (உ -ம் .) " கூடைசெம் கவியிற் பன்மையாகக்கூறியவதனாலொருமை 
ய்தகை வாரத்திற்களைதலும் ” (சிலப் . அரங்கே. க்குங் கொள்க .) 3. வைப்பாட்டி , 
உ 0 .)2.கூத்தின் விகற்பம் ; அஃது , ஒற்றித்தொத் கூத்திச்சி- கூத்தி . 


915 


கூந்தல் . 


கக்க 


கூப்புதல் . 


சு 


. ) 


| 


கூத்தியர்- ] . கூத்தாடுவோர் . ( உ - ம் .) “ வா ( உ - ம் . ) " கூந்தலேந்திய கமுகின் காய்க்குலை ” 
சாகெத்தியர்கண்போல் ” ( நாலடி , 20 :க .) 2. ( சிந்தா. இலக் . உசு . ) 9 . 

சிந்தா . இலக் . உசு , ) 9. பெண்கடலைமயிர் . 
நாடகக்கணிகையர் . ( உ - ம் .) " சதிமுறைதவறாத் (உ - ம் . ) " குரும்பைமென்முலையாராடக்கூந்தலி 
தண்ணுமைகறங்கக்கூத்தியர் தனித்தனிநடிப் னறவந்தோய்ந்த ” ( நைடத . நாட்டு . கக .) 10 . 
பார் ” ( கைடத , சுயம் . ருசு . ) 3. பரத்தையர் . | மயிற்றோகை . (பிங்கல . ஙசிகஎ. ) 11. முதியார் 
( உ - ம் . ) “நீளிருங்கூந்தற்கூத்தியர் ” ( கூர்மபு . | கூந்தல் . ( உ -ம் .) “ சிற்றாமல்லிதிறமானபேர்மல் 
அந்தகா. ஙக .) 

லிகூந்தன் முள்ளி ” ( வைத் . ரத் . கூஎ . ) 12. யா 
கூத்து - நடநம் . ( உ - ம் .) கூத்தியற்றருட் னைக் கழுத்தடிமயிர் . ( உ - ம் ) " கூந்தலம்பிடியின் 
பரம்பரன்மதலையைக்குறித்து " ( தணிகை. திரு கொழுங்காந்துரந்து " ( நைடத . அன்னத்தை 
நாட்டு , கச . ) 

த்து . உங . ) 
கூதரன் - தூரஸ்திரீமுயங்கிப்பெற்றபிள்ளை , கூந்தலறுகு - ஓரறுகு . 
[ க கா : க ; உ கா . ) 

கூந்தளம்பாவை - ஒரு பூவிசேடம் .( உ - ம் . ) 
கூதல் - குளிர் . (உ - ம் . ) " கொங்காளப்பொ 

“ நீர்செய்காந்தமணி கூந்தளம்பாவை நீண்டழ் 

கிய - வேர்செய்சாந்தில் " (சிந்தா. கநக . ககரு . ) 
சினுழைந்து கூர்வாயாலிறகுலர்த்திக் கூதனீ 
ங்கி ” ( தேவார திருஞா. திருவையா . ங 

கூ நீதங்கழது -- ஒருவகைக்கமுகு . ( உ - ம் . 
கூதளம் -1 . கூதாளிச்செடி . ( உ - ம் . ) “ காந்த 

“ குறத்தியர்மாலைசூட்டிக்- கடந்தலங்கமுகின்பா 
ளம்போதவிராய்த்தொடு கூதளங்கண்ணியன் ” 

ளை குழலினோடொப்புக்காண்பார் ” ( இராமா 
( தணிகை. களவு . ச அஉ . ) 2. தூதுளை . 3. வெ 

வரைக் , சஉ .) 
ள்ளரி ( 2 , 3. மலையகராதி ) 

கூந்தற்பனை - ஒருமரம் . 
கூதறை -1. இழிந்தது . 2. கிழியல் . 

கூந்தற்பாசி - ஒரு நீர்ப்பூடு , 
கூதாரி - வெள்ளரி . ( மலையகராதி .) 

கூந்தற்பூகம் இதற்குத்தாலம் எனப் 
கூதாளம் கூதளம் . ( உ - ம் .) " மல்லிகை 

பெயர்கூறுவர் . ( சூ . நிகண் . ச.க.) 
கொடிமுல்லைமாதவிகூதாளம் ” ( தணிகை, வீரா 

கூந்தன் மரற்சி - தலைமயிராற்றிரித்தகயிறு 
ட்ட. எச . ) 

( உ - ம் . ) " பல்லிருங்கூந்தன் முரற்சியால் " ( பதி 
கூதாளி- கூதாளம் . ( சூ . நிகண் . ச : ஙகூ . ) 

ற்றுப் . ரு0 . பதி . ) 
கூதிர் 1. காற்று . ( சூ . நிகண் . க : சஎ . ) 

கூந்தாலம் - கற்பாறை வெட்டியுடைக்குங் 
2. கதல் . ( உ - ம் . ) குன்று குளிர்ப்பன்னகூதிர் | கருவி . 
ப்பானாள் ” ( நெடுநல் . கஉ . ) 3. பனிக்காற்று . 

கூந்தாலி - சுந்தாலம் , 
நிகண் . க : ச.அ. ) 4. பெரும்பொழுதினுளொ 

கூப்பல் - கூப்புதல் . 

கூப்பாடு - கூப்பீடு . 
ன்று ; அஃது : ஐப்பசி கார்த்திகையின் பருவம் . 
( அகப் . அகத் . கக . ) 

கூப்பிடல் - கூப்பிடுதல் . ( உ - ம் . ) " விடமு 
கூதிர்க்காலவுரிமை- கூதிர்ப்பருவத்துரி ண்டசோதிநாமந்தன்னை மநக்கலக்கமுடன்கூ 
மை ; அது : கூதிர்க்காற்று வீசலும் , குருகு , அன் 

ப்பிட்டேனான் ” (சிவரக, சிவதன்மா . கசு . ) 

கூப்பிடு - கூப்பீடு . ( உ - ம் . ) " ஆனந்தமயமான 
னம் கொக்கு , சகோரம் , சங்கு , நண்டு , நத்தை 
இவைமகிழ்தலும் , நீர்தெளித்தலும் , மீனினஞ் 

கூப்பிடோரைந்தும் " (திருச்செந் நாரதாயி . 
செனித்தலும் , மேகஞ்சூல் கொள்ளலும் , பாரி 
சாதஞ், சிறுசண்பகம் , செம்பரத்தை , சந்தநம் , 

கூப்பிடுதல் - அழைத்தல் . 
நாணல் இவைமலர்தலும் , பலபறவை விலங்கு , 

கூப்பிடு தூரம் குரோசம் . ( சூ . நிகண் 
மக்கள் வருந்தலுமாகும் . 
கூதுளம் - கூதாளி. ( உ - ம் . ) " கூதுளங்கவி 

கூப்பிடுவான் ஆடுகளுக்கு வருமொருவ 
னியகுளவிமுன்றில் ” ( புறநா . கசுஅ . ) 

கை வியாதி . ) 
கூதை - காற்று . ( திவாகர - க : உO. ) 

கூப்பீடு -- 1. குரோசம் . 2. கூப்பிடுதல் . 
கூந்தல் - 1. கமுகோலை . 2. கமுகங்குலைக் (மணிமே. துயிலெழு . ககரு உரை . ) 
கூந்தல் . ( உ - ம் . ) “ கூந்தல்சுரும்பவிழ்குழலா ” கூப்புதல்- 1. குவியச்செய்தல் . ( உ - ம் . ) 
திருவிளை . திருநாட்டு , க . ) 3. குதிரைப்பிடர் " அங்கோரிலிங்கமணலாற்கூப்பி ” ( சேதுபு.கட 
மயிர் . (உ - ம் .) " கூந்தன்மாவுள மறிதலிற்சாலி வுள் . கஉ .) 2. கைகுவித்தல் . (உ - ம் . ) கொ 
கோத்திரனோ” ( நைடத . கலி , க .) 4. குதிரை ண்டவாளொடுங்கோளொடுங்கூப்புபு - சண்ட 
வாலி . ( தைல -தைலவ . கஎ . ) 5. கூந்தற்கமுகு . மன்னனைத்தாடொழுது ” (சிந்தா. கோவிந் , 
6. கூந்தற்பன , 7. கூர்தற்றெங்கு . 8. தலை , உஉ . ) 3 , சுருக்குதல் , 


5 


சுஎ . ) 


916 


கூர் . 


கூகஎ 


கூந்தல் , 


- 


கூபகம் - 1. கிணறு . 2. பாய்மரம் . ( கம் 

க வழுதிமநமகிழ " (வ.மா.கா. ) 6. நுனி,( உ - ம் .) 
வக ) 

" கூரினையிழந்து போய்க்குலாலன் சக்கர நீர்மை 
கூபம்.- கிணறு . ( உ - ம் . ) " நதியோடை 

யதானது ” ( கந்தபு . தாரக . கஙசு .) 7. மிகுதி . 
கூபமெனநாடு ” ( வள் . ஞாநவிள , கஉ . ) 2. சிறு 

( உ - ம் . ) “ கூட்டுமையெனச்செறிந்தது கூரிருட் 

பிழம்பே ” ( நைடத . மாலை : க்க . ) 
குழி . (கவ ] 

கூர்க்கறுப்பன் --ஒருநெல் . 
கூபயோகம் - இராகுநின்ற இராசியாதிப கூரீ கேவு- வெண்கடுகு . ( மலையகராதி .) 
திக்கு ஐந்து ஒன்பதில் சூரியன் செவ்வாய்கூடி கூர்ச்சகன்- நெய்வோன் . ( 

கூவகம் ) 
நிற்கும் யோகம் . ( சோதிடக் . ) ( இது : இருபது 
வயதுக்குமேல் இருபத்துநாலு வருடத்துக்கு கூர்ச்சத்தான்மதித்து ( சைவச பொது . ருக்க . ) 

கூர்ச்சம் 

தருப்பை , . ( உ - ம் . ) "வரமுறு 
நல்லதென்பர் . ) 
கூபர்- தேர் . 

( க - வ- . ) 
கூபாங்கம் - மயிர்ப்பொடிப்பு . (கவா 

கூச்சரம் தேயமைம்பத்தாறினொன்று . 
( க ) ] 

( ம - ஜா . ) 
கூடாரம் - கடல் . (கவாரம் ] 

கூர்ச்சரி -- ஒரிராகம் , ( சைவச , மாணாக் . அ . 

உரை . ) 
கூம்பல்- 1. ஒடுங்கல் . ( உ - ம் . ) “ கமலத் 

கூர்ச்சிகை - 1 , ஊசி , 2. எழுதுசோல் . 
தேவி - கூடம் புறப்பானாணீங்குங் 

குற்றங்கண்பே 
றுத்தன்மான ” ( தணிகைப் . திருநாட் . அ o . ) 2 . 3. பூவரும்பு . கவி கா . ) 
குமிழ் . (மலையகராதி .) 3. குவிதல் , ( உ - ம் .) 

கூர்ச்சேகரம் தெங்கு . ( மலையகராதி .) 
" செய்யகமலமலர் கூம்பச் சேர்ந்த கொடியவெ ( கூ 

க வ- பொவா 

. ) 
ண்டிங்காள ” ( நைட . சந்தி . உ . ) 

கூம்பு -1 . கூம்பென்னேவலும் , தெரிநிலை கூர்த்தம் - விளையாட்டு . (க- ] 
வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 2. சே கூர்த்தந்தியகபர்த்திநி - ஐம்பத்தொரு உரு 
று . 3. தேர்க்கொடிஞ்சி , ( உ -ம்.) " விசுேடர்ப் | த்திர சத்திகளிலொருத்தி . (வி - ணி .உக.) 
பரிதி தழும்புறநிவந்த கூம்பின் ” ( கூர்மபு . அந்த 

கூர்த்தநம் - விளையாட்டு . (க-- ந . ) 
கா , கஎ . ) இதை , தேர்மொட்டு என்பர் . (பிங் 

கூர்த்த நி சித்திரைமாத பௌர்ணிமை. 
கல . கசஅஉ . ) 4. பாய்மரம் . ( உ - ம் . ) " கூம்பு 
டைக்கலன் குலாவுங்குரைகடல் (சேதுபு . திரு ( சோதிடக்கடல் . ) ( க உ B.) 
நாட் . கஎ . ) 5. முகை . ( உ - ம் .) " கூம்புவிடு கூர்த்தல் - 1 , உவர்த்தல். ( உ - ம் . ) " குலவு 
மென்பிணியவிழ்ந்தவாம்பல் " ( புறநா . 20 ... ) நீணதிப்பழனமென்றுறைப்புனல் கூர்ப்புறக்க 
கூம்புதல் –1. குவிதல் . ( உ - ம் . ) " கூம்பி 

டலேறி " ( தணிகை . திருநாட்டு . கசு ச . ) 2. கூர் 
யகையினர் கோட்டிய சென்னியர் ” (தணிகைப் . 

மையாதல் . ( உ - ம் .) " மருப்பெனக்கூர்த்து " ( கந் 
களவு . அஉ . ) 2. சுருங்குதல் . ( உ - ம் . ) " கூம் 

தபு . மாயைப் . நிக ) 3. கோபமிகுதல் . ( உ - ம் . ) 
பாவளத்தபொழின் 

முழுதாய் ” ( தணிகைப் , கர்த்துநாய்கவ்விக்கொளக்கண்டுந்தம்வாயாற் 
களவு , அஅ . ) 

பேர்த்துநாய்கவ்விங்கில்லை " ( நாலடி . எ.கா ) 
கூமம் - பெருங்குளம் . ( 3 ] 

க 

4. செய்தல் . ( செந்தூர் . கஅ : சு 0 .) 5. மிகுத்தல் . 
கூமரை - கோங்கு , ( மலையகராதி .) (உ - ம் .) "இன்னியங் - குழுமுமோதையுங்கூர்க்கு 
கூமா - ஒருமரம் . 

மொர்பாலெலாம் " ( தணிகை. பிரமன் . கஅ .) 
கூய்- கூவியெனப்பொருள்படுமொருவினை கூர்தல் - 1. ஆராய்தல் . 2. கூர்மையாதல் 
யெச்சம் , ( உ -ம் . ) "சிலம்பெதிர்கூய்ப்பண்ணை 3. செய்தல் . ( உ - ம் .) " வள்ளவாய்ச்செழுங்கமல 
நண்ணும்பளிக்கறையே ” ( திருக்கோ. ஈ o . ) மேன்மடவனந்துயில் கூர் ” ( நைடத .. நாட்டு . 

கூர் - 1. இலைக்காம்பு . 2. காரம் , 3. கூர் எ . ) 4. நுணுகுதல் . ( உ - ம் . ) கூர்க்குமாறினுக் 
மை . (உ - ம் .) “நஞ்சுயிர்க்குங்கூர்முள்ளெயிற்று கதிபன் ” ( சாதகசிந் . அகஎ . ) 5. மிகுதல் .(உ -ம் .) 
க்கரும்பாந்தள் ” ( நைடத . சந்திரோ, உச .) 4. " குழவித்தென்றலாருயிரைக் குடியாதன்பு கூ 
கூடரேன்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , ராதே ” ( நைடத . சந்திரோ.உ ங .) 6. வளைதல் . 
வினைத்தொகையும் . (உ -ம். ) “ அன்பினீடுகூர் | (உ - ம்.) " மெய்கூர்ந்தபனியொடும் ( கலி . நக .) 
வாயினாற்சகோரங்களருந்தல் ” ( நைடத. நிலாத் . | 7. விரும்புதல் . ( உ - ம் .) “ கூடேல்பகலவர்தோ 
கஅ.) 5. சிறப்பு . ( உ - ம் .) “ வைவைத்தகூர்வேல் ள்கூர்ந்து ” ( சைவச , பொது , உச . ) 


. 


917 


கூர்மவாயு 


சுகஅ 


கூரம் , 


-1. 


* 


கூர்ப்பகழி- சரகண்டபாஷாணம் . ( போக . | இமைப்பும் விழிப்பும் உறக்கமும் உணர்ச்சியும் 

- 
நிக . உஉச .) 

பண்ணும் . ( சிலப் , அரங்கே , அச - ம்- பக் . ) 
கூர்ப்பம்-- புருவமத்தி . (கவ- ) கூர்மன் - கூர்மவாயு . 

கூர்மாண்டம் - நிவிர்த்திகலையில் பிருதிவி 
கூர்ப்பரம் 

முழங்கை. (பிங்கல . கஉ ..) 
( முழங்கைக்குமுன் என்பர் சிந்தாமணியுரை தத்துவத்திலுள்ள நூற்றெட்டுப் புவகங்களுள் 
வில் .) [ க - வ . ) * 

ஒன்று , ( சி - லி . கிரி . உ 0 க . உரை. ) 

கூர்மாண்டர் ஒருருத்திரர் . ( உ - ம் .) " பா 
கூர்ப்பாசகம் - 7 முலைக்கச்சு. க வரிடப்படையுடைக்கூரமாண்டர் ( திருவிளை . 
கூர்ப்பாசம்- வ . ) 

திருமணப் . அடீ . ) ( 

கஷாண ) 
கூர்ப்பு -1 . உள்ளது சிறத்தல் . ( சூ. நிகண் . கூர்மாதநம் - நாலங்குல உந்நதமும் பன்னி 
அ : கஎ . ) 2. உறைப்பு . 3.கூர்மை . ( உ - ம் .) கூர்ப் ( ரண்டங்குல விசாலமுமுள்ள ஓராசகம் . ( உ - ம் )) 
புக்கொண்டகட்கொடிச்சியர் ” (கந்தபு . திருநா " இருப்பைகருங்காலிவில்வாதியினாற்செய்க- த 
ட்டு . சரு .) 4. மிகுதி . ( உ - ம் .) " நீருறுகூர்ப்பு " ருப்பணம் போற்கூர்மாதநம்த ( சைவச . பொது . 
( தணிகை, நந்தியுப . ககக .) 

ருஎ .) [ காவி ) 
கூர்மசங்காரழர்த்தி- விட்டுணு கூர்ம அவ கூர்மிகை வீணைகளினிருபத்திரண்டு பே 
தாரங்கொண்டு 

உலகத்துக்குத் தீங்கு செய்த தத்தொன்று . ( வி - ணி . உ உ O.) 
போது தமது கரத்திருந்த சூலப்படையால் அக் கூர்முள் - 1. குதிரைசெலுத்துங்கருவி . 
கூர்மத்தினுடலைச்செகுத்து அதனது இறைச் ( உ - ம் . ) " கூர்முட்பிடித்துத்தேர் முன்னின்ற 
சியைக் குடைந்தெறிந்த மூர்த்தத்தினின்றசிவ திசைமுகன்காணும்படி " ( சிலப் . கடலா . சசு . 
ன் . (சிவபராக் , உங O. ) 

உரை . ) 2. கூறியதோட்டி . ( ஞானா.) 
கூர்மம் - 1. அஞ்சநபாஷாணம் . ( போ . நிக , 

கூர்மை - 1. கல்லுப்பு . ( போ . நிகண் .உசு ) 
உஙக .) 2. ஆமை . ( சூ . நிகண் . ந : எச .) 3. கச் 2. கூர் . ( உ - ம் . ) " கூர்மையின் - முல்லையலைக்கு 
சாலப்பாஷாணம் . ( போ . நிகண் . உஙஉ . ) 4 . 

மெயிற்றாய் " (நாலடி . உக : எ . ) 3. நுண்மை . 
பதினெண்புராணத்தொன்று ; அஃது ; ஆயிரங் ( திவாகர , அ - ம்தொகுதி .) 4. நுனி. 5. புத்திது 
கிரந்தமுள்ளது . 

ட்பம் . ( உ - ம் . ) " கூர்மையுமெல்லாமொருக்கி 
கூர்மயோகம் இராச்சியம் , நல்லபுத்தி , மூப்பர் " ( நாலடி . உக : எ . ) 6. பொட்டிலுப்பு . 
முதலிய பலன்களைக்கொடுக்கும் ஒருவகையோர் ( போ . நிகண் . உ.எ.) 

கூர்மையில்லோன் - மந்தன் . ( சூ . நிகண் . 
கம் ; அஃது : இலக்கிநம் , இரண்டு , மூன்று , ஒன் 

ரு : சஎ . ) 
பது , பத்து , பதினொன்றில் சுபரும் பாவருங் 
கூடி நின்றாலும் ; நாலு , ஐந்து , ஆறு , ஏழு , 

கூர- 1. குளிர்மிக. ( உ - ம் .) " மாமேயன்மற 

ப்படிந்திகூர” ( நெடுநல் , க . ) 2. குன்னாக்க , 
எட்டுட் , பன்னிரண்டில் சுபரும் பாவருங்கூடி 
நின்றாலும் ; ஐந்து , ஆறு , ஏழில் சுபக்கிரகங்கள் ( நெடுநல் . க . உரை .) 
கூடிநிற்க இலக்கிரம் , மூன்றாமிடம் , பாக்கியத் கூரணம் - 1. உத்தியோகம் . ( உ - ம் . ) " கூர 
தாகம் , இலாபத்தாநம் என்னுமிவைகளில் பாப ணமிருக்குமாகில் " ( இ . தோ . கசுகா.) 2. கொ 
க்கிரகங்கள் கூடிநின்றாலும் , மூன்றாமிடம் , பதி இமை . 3. கோடகசாலை, ( மலையகராதி .) 4. பா 
னொராமிடங்களில் குருநிற்கச் சுக்கிரன் சொ கல் , 5. முயற்சி , ( பாண என்பது நீண் 
ட்சேத்திரமாகவாவது ஐந்திலாவதுநிற்க இலக் டது . ) 

னாதிபதி பெலத்துநின்றாலும் ; இலக்கிநாதி 
பதி இலக்கிரத்தில் நிற்க பாக்கியாதிபதி பெல சீஷரிலொருவர் . 

கூரத்தாழ்வான் இராமாநுசாசாரியரது 
த்து நின்றாலும் ; இலாபாதிபதி ஐந்திலேறப்பு 
தன் கேந்திரகோணத்திருக்க இலக்கி நாதிபதி 

கூாம் .. 1. ஒரூர் . இது காஞ்சிபுரத்திற்குமே 
பெலத்திருக்கச் சுபக்கிரகம் பார்த்துநின்றாலும் ; குள்ளது. 2. கொடுமை . (உ - ம்.) கூரமுமுளர் 
சரராசி இலக்கிரமாகி இலக்கிநாதிபதி பெலங் கொடுபடையினுமுயிருணவலகொடியார் ” ( சிவ 
கொண்டு திரராசியில் நின்றாலும் ; திரராசி இ 

தரு . எ ; சரு .) 3. கோடகசாலை . ( மலையகராதி ) 
லக்கிநமாகி இலக்கிராதிபதி கேந்திரதிரிகோண 

4. பாகல் , முள்ளுள்ள பாகல் . ( உ - ம் . ) " கண் 
மான சரராசியிலே பெலத்து நின்றாலும் வரும் ரேகூரம் " ( தைல. பாயிர ருஅ .) 5. பொறா 
யோகம் . ( சோதிடக்கட ) 

மை . ( சூ . நிகண் . அ : எஉ .) 6. முயற்சி . ( 
கூர்மவாயு - தசவாயுக்களினொன்று ; இஃது . 

(TO கூரமென்றாயிற்று . ) 


1 


918 


கூலி , 


ககக 


கூவிளந்தண்ணிழல் 


கூரியன் 


கூவல் 


கூரல் - 1. ஒரு மீன் . 2. புள்ளிறகு . 3 . கூலிப்படை- அறுவகைச்சேனையிலொன் 
பெண்மயிர் . ( 2 , 3. குரலின் விகாரம் போலும் ) று ; (வள் . எசு உ . பரி .) 
2 , 3. சூ . நிகண் . கக : ரகரவெ . உஉ . ) 

கூலியாள் - கூலிக்காரன் . ( உ - ம் . ) " வன்றி 
கூரன் - நாய் . ( சூ . நிகண் . ந : உரு . ) றற்கூலியாளாய் வன்கரையடைப்பாரில்லை ” ( தி 
கூரான் -1 . ஒருபூடு . 2. சலாகைப்பாரை , ருவாத . மண்சும . உஅ . ) 
கூரியம்- கூர்மை . 

கூவநூல் - கீழ்நீர்க்குறியறி சாத்திரம் . 
கூரியவன்னி -- கொடிவேலி . ( சட்ட அகங ) கூவ நூலோர்-- கீழ்நீர்க்குறியறிசாத்திரர் . 

- 1. கூர்மையுள்ளவன் . ( உ - ம் .) ( சூ . நிகண் . உ : ஙங . 
" கூரியருங்கூரியரையல்லாரைச்சொற்றவறுங் கூவம் 

1. கிணறு . ( திவாகரம் . ருக - 
கூறுவாரே " ( சிவதரு பாயிர . கா . ) 2. புதன் . பக் .) [ இதில் கூபமென்றிருக்கிறது . பகரவகர 
( உ - ம் . ) " சூரியன் மிதுநம்வைகச் சுக்கிலப்பக்க வொற்றுமை . ) 2. கூகைநீறு , 3. சிவஸ்தலங்க 
மேவுங்- கூரியன்றிநத்தோடத்தங்கூடிய தசமி | ளினொன்று . ( உ - ம் .) “ செல்லுலாம்பொழிற்கூ 
தன்னில் ” ( சேதுபு . இராமனரு. அஎ . ) வநகருறை ” ( யாப் . காரி . நூலிறுதியுரை . ) ( 1 . 
கூரில்வணம் - அமரியப்பு . 

கூவ , க வ ] 
கூரை -1 . இறப்பு . ( உ -ம் .) " குறுங்கூரைக் 

கூவரி -1 , கம்பளத்தால் மேல் மூடப்பட்ட 
குடி நாப்பண் ” (பட்டினப் . அக . ) 2. சிற்றில் ( சூ . 
நிகண் . ரு : ருரு . ) 3. வீட்டின் மேற்புறம் . 4 . தேர் முதலியன . 2. பண்டி , ( க - வரி ) 
வீடு , ( உ - ம் . ) " தெளியாதான் கூரையுட்பல்கா 

- 1. அழைத்தல் . ( உ - ம் . ) " சிலம் 
லும் ” ( திரிகடு , கக . ) 

பொடுமினிதுகூவி " ( இராமா . வரைக். உக ) 
கூலகம் - 1. கரை . 2. கறையான் புற்று . 3 . 2. கிணறு . ( உ - ம் . ) " உண்ணுநீர் -கூவல்குறை 
குவியல் . ( க - க . ) 

வின்றித்தொட்டானும் " (திரிக்டு. கசு . ) 3 . 
கூலங்கடம்-கடல் ( கூ - கேஷ : க 

சொல்லுதல் . 4. பள்ளம் . 5. பாலைநிலத்திற் 

குரிய நீர் . ( அகப் . அகத் . உக . ) 
கரை . கஷ- அடைவது . ) 

கூவலர் - கூவ நூல் வல்லோர் . 
கூலங்கடை - நதி . ( க - கஷா . ) கூவியர் -- 1 . அப்பவாணிகர் . ( உ - ம். ) " தீஞ் 
கூலபிந்து- காஞ்சிரை. ( போ.நிக.கக 

நிரு . ) | சேற்றுக்கூவியர் தூங்குவனருறங்க ” (மதுரைக் 
கூலம் -1 . அதிட்டம் , 2. கடைவீதி . ( உ - ம் .) | சுஉ எ .) 2. மடையர் . ( சூ . நிகண் . உ : ஈஎ . ) 
அறுத்தபுலவுவகைதெரிந்து கூலத்தமைத்து " கூவியன்- அப்பவாணிகன் . ( உ - ம் . ) “ கா 
(உபதேச . சிவனா. ஈ . ) 3. கருஞ்சரக்கு . (உ -ம் .) ரகிற்கூவியன்பாகொடுபிடித்த ( பெரும்பா. 

கூலங்குவித்தகூலவீதியும் (சிலப் . இந்திர ) 
விழ . உங . ) 4 , கரை . ( உ - ம் .) " குருமணியிமைக் 

கூவிரம்-- 1. கூவிரப்பூ . ( உ - ம் . ) “ எரிபு 
குநீள்கூலமேயவான் - றருநிழல் ” ( நைடத.அன் . ரையெறுழஞ்சுள்ளிகூவிரம் ” ( குறிஞ்சிப்.சுசு .) 
கண் . ருச . ) 5. காராமணி . மலையகராதி . ) 6 . 2. தேர் . 3. தேர்க்கொடிஞ்சி . ( உ - ம் .) " கூவி 
குரங்கு . 7. குவியல் . 8. கொம்புப்பாகல் . ( இராச ரத்தடந்தேர்கடாய்க்குமரர்கள் பயிலும் ” ( தணி 
வைத் .) 9. நீர்நிலை , குளம் . 10. பசு . 11. பண் கைப் . திருநகர , உக . ) 4. தேரிடக்கியம் . ( சூ . 
டம் . (உ - ம் .) " பரதர்தந்தபல்வேறுகூலம் ” (மது நிகண் . எ : எரு . ) 5. வில்வமரம் . ( 2 , 5. பிங்கல . 
ரைக்.நகஎ .)( இதனை எண்வகையென்றும் ,பதி கூசஉ ) . ) 

கூவிர்- தேர் . ( கூவிரத்தையுடையது .) 
னெண்வகையென்றுங் கூறுவர் மணிமேகலை 

கூவிளங்கனி- 1. நேர் நிரை நிரையென் 
யில் , ] 12. பாகல் . 13. பின்னணி . 14. புனற் 
கரை . 15. மரை . 16. முசு . ( பிங்கல , உருகா .) னுமூவசைச்சீர் வாய்பாடு . ( யாப் . காரி . உறு 
17. வரம்பு . 18 , விலங்கின்வால் . ( 4,7,8,12 , . ச . உரை .) 2. வில்வப்பழம் . ( உ - ம் . ) " குளிர் 
13 , 14 , 17 - க @ 0 ) ( 2 , 6 , 10 , 12 , 14 , 17 , | குறுஞ்சாந்துநாறுங் கூவிளக் கனிமுள்ளேறுண் 

டு ” ( நைடத . அன்னத்தைக்கண் . ங ங .) 
18 - சூ . நிகண் . கக : வகரவெ . கக . 

கூவிளங்காய்- நேர் நிரை நேர் என்னுமூ 
கூலவதி யாறு . ( கவவதி , கரையை 

வசைச்சீர்வாய்பாடு . ( யாப், காரி. உறுப் . ச . 
யுடையதென்றபடி .) 

உரை . ) 
கூலி -1. கூலிக்காரன் . 2. சம்பளம் . ( உ - ம் .) கூவிளந்தண்ணிழல் - நேர் நிரை நேர் நி 
" நள்ளுமாசுணங்கூலிநல்காதவன் பிறர்பணி நய ரை என்னு நாலசைச்சீர்வாய்பாடு . ( யாப் . காரி . 
ப்போனாம் ” ( தணிகை , அகத , கூசரு .) | உறுப் . ரு . உரை .) 


கஎஎ . 


| 


919 


கூழ் . 


கூ 20 


கூழைமுரண் 


. 


8. மாவினாடி 


சமிக , 2 


கூழை 


கூவிளந்தண்பூ - நேர் நிரை நேர் நேர் என் சோறு . ( உ - ம் . ) " அமிழ்தினுமாற்றவினிதே 
னுநாலசைச்சீர் வாய்பாடு . ( யாப் , காரி . உறுப் . தம்மக்கள் - சிறுகையளாவிய கூழ் ” ( வள் . சுசு . 
5. உரை . ) 

3. தங்கம் . ( உ - ம் . ) " கூடூறன் மேகாரிவிறனெ 
கூவிளநறு நீழல் - நேர் நிரை நிரை நிரை ய்யீதே ” ( தைல . தைலவ . கஉகா . ) 4. நறுவிலி 
என்னு நாலசைச்சீர் வாய்பாடு , ( யாப் . காரி . ( மலையகராதி .) 5. நெல்லுமாரிசியும் . ( உ - ம் . ) " கூ 
உறுப் . ரு . உரை . ) 

படைக்கொழுமஞ்சிகை " ( பட்டினப் . கக ங . 
கூவிளநறும்பூ - நேர் நிரை நிரை நேர் எ 6. பயிர் . ( உ - ம் . ) “ குளத்தின்கீழ்ப்பைங் கூழ் 
ன்னு நாலசைச்சீர் வாய்பாடு . ( யாப் . காரி . உறு போல் " ( நாலடி . உ 0 : க . ) 7. பொருள் . ( உ - ம் 
ப் , ரு . உரை . ) 

படைகுடி கூழமைச்சு நட்பரணாறு - முடைய 
கூவிளம் - 1. கற்பாஷாணம் . ( போ . நிக னரசருளேறு " ( வள் , ங . அக .) 
ண் . உஉக . ) 2. கோளகபாஷாணம் . ( போ நிக சமைத்த உணவு . ( உ - ம் . ) " வறிஞராய்ச்- சென் 
ண் , உசு . ) 

3. நேர் நிரையென்னுமீரசைச் றிரப்பரோரிடத்துக்கூழெனில் ” ( நாலடி , க : க . 
சீர் வாய்பாடு . ( உ - ம் . ) " தேமாபுரிமாகருவிளங் கூழ்ழட்டை- கருககெட்டமுட்டை , 
கூவிளஞ்சீரகவற்காம் ” ( யாப் , காரி . உறுப் ,. கூழ் ழன்னை - ஒருவகைக்கீரை . 
ரு . உரை . ) 4. வில்வம் . ( உ - ம் . ) “ முந்துகூவி கூழ்வரகு- கேழ்வரகு . ( மலையகராதி .) 
ளந்தளிர்பெற்றிலரேல் " (சிவரக . சிலாதரன் . கூழம் - எள்ளு . ( மலையகராதி .) 
உங . ) 

கூழன் -- கெண்டகைச்சிலை . ( போ . நிகண் 
கூவிளி-- 1. அழைப்பு . 2. கூச்சல் . ( உ - ம் .) காரு . ) 

கலரு. ) ( இது கூழான் எனவும் வழங்கப்படும் 
" என்றுகின்றது ரங்கமொருங்கொடு - கொன்று கூழா- நறுவிலிமரம் . ( உ - ம் . ) " இலவுகே 
தின்றுயர் கூவிளிக்கொண்டவால் ( திருவாத . ங்குவிளாப்புளிமிளகுகூழா ” ( சரசோதி . மனை 
குதிரையி . சஎ ) 

செய் , சுசு . ) 
கூவிளித்தல் -- கூப்பிடல் . 

கூழாங்கல்-- ஒருவகைக்கல் . 
கூவிளை-- 1. கோளகபாஷாணம் . 2. வில் கூழாமணி-- கூழ்முன்னை . ( மலையகராதி . 
வமரம் . ( உ - ம் . ) " கொன்றைகூவீளைகுரவுழி 

] . இறகு . ( பிங்கல . நசஉக .) 2 
ன்னு ” ( கந்தபு . ஆற்ற . கக . ) 

ஒரு பாம்பு 3. கடையின்மை . 4. கவியுறுப்பி 
கூவுதல் - 1. அதட்டல் . 2 அழுதல் . 3 . னொன்று . உ - ம ) " மூவொருசீருமுதல்வரத்தொ 
அழைத்தல் . ( பிங்கல . கககசு . ) 4. ஓலமிக 

கூழையென்மனார் குறிப்புணர்ந்தோ 
தல் . (உ - ம் . ) “ வாரிதிகூவிப்பாரிநெல்லையிற ரே ” ( யாப் . காரி . உறுப் . கக . உரை . ) 5. குள் 
படர்ந்ததென்ன வந்தவீரன் கூலியக்கியை நோ ளம் . ( உ - ம் . ) " கூழைப்பலாத்தழையப்பாட 
க்கி ” ( கந்தபு . மகாகாளர் . சு . ) 5. சேவல் முத ( தனிப்பா. ஒளவை . ) 6. நெல்லு . ( உ - ம் . 
லியகூவுதல் , ( உ - ம் . ) “ கூவுங்கரியகுயில்காள் ”) " இவடான் திருந்தாச்சுமட்டினளேனைத்தோள் 
( நைடத . பிரிவுறு கஅ . ) 6. சொல்லல் , 7 வீர வீசி வரிக்கூழைவட்டிதழீஇ ” ( கலி . கக . ) 7 . 
கோஷஞ்செய்தல் . ( உ - ம் . ) " கூனல்வாளிசிலை பிற்படை . ( உ - ம் . ) " நண்ணியபுலான் முடைந் 
யிறத்தொடுத்தெறிந்து கூவுவார் " ( திருவிளை . லியக்கூழையின் ( தணிகைப் . சீபரி . உஎ அ .) 
தண்ணீர் . 2.0 . ) 

8. பெண்மயிர் . ( உ - ம் . ) " தூமங்கனிந்த சுருணெ 
கூவை . 1 , கூவைக்கிழங்கு . ( உ - ம் . ) " புல இங்கூழைத்தொடிக்கரத்தாய் ” ( தணிகைப் . கள 
விற்பொலிகூவை ” ( மதுரைக். கசஉ . ) 2 . வு . கசு . ) 9. பேரணி . (பிங்கல . கருமரு . ) 10 . 
திரள் . ( உ - ம் .) " கொடுவிற்கூளியர்கூவைகா பொன் , 11 , மயிர் . ( புறநா . ) 12. மயிற்றோகை . 
ணில் ” ( மலைபடு , சஉஉ ) 

( பிங்கல . உககக . ) 
கூ வெவாய்மணி பூமியினிடத்திற்பொ 

கூழைக்கடா 

ஒரு பறவை . 
ருந்திய முத்துக்கள் ; அவை : யானைக்கொம்பு , 
பன்றிக்கொம்பு , நாகம் , பசுவின்பல் , மூங்கிற் 

கூழைத்தொடை- ஒரு செய்யுட்டொடை 
கொக்கின் கழுத்து , கற்புளமாதர்கண் 

அது : கூழை மோனை , கூழையியைபு , கூழை 
டம் . என்னு மிவ்விடங்களிலுண்டாயிருக்கும் 

யெதுகை , கூழைமுரண் , கூழையளபெடை 
முத்துக்களாம் . ( உ - ம் . ) " கூவைவாய்மணிவர 

என ஐந்துவகைப்படும் . ( யாப் . காரி . உறுப் . 
ன்றிக்கொழித்தோடும் ” ( தேவார . திருப்பழ . 

ககூ . உரை . ) 
அ - திருநா . ) 

கூழைப்படை -- பிற்படை . 
கூழ் 

1. உணவு . ( உ - ம் . ) " பகடுந்டந்த கூழைழரண் கடைச்சீரொழிந்த மற்றெ 
கூழ்பல்லாரோடுண்க ” 

( நாலடி , 5. உ . ) 2 . 

ல்லாச்சீர்க்கண்ணும் முரண்வரத்தொடுப்பது . 


டுப்பது 


C 


920 


கூளியர் . 


கூஉக 


கூறியதுகூறல் . 


கக , 


எகர 


கூழைமை செய்கை - அவரவர்க்குத்தக்க " காய்சினமுன்பிற்கடுங்கட்கூளியர் ” ( மதுரை 
படி பரிமாறுகை . ( உ - ம் . ) " கொவ்வைக்கனி க் , சுகக . ) ( 2 , 3 , 5. சூ . நிகண் . 
வாய்கொடுத்துக்கூழைமை செய்யாமே ” (நாலா வெ . கஎ ) 
யிர , பெரியாழ் . மூன்றாம் . அஞ்சந . ரு . ) 

கூற்றம் - 1. கொடிய சத்துரு. ( உ - ம் . ) 
கூழைடோனை- இறுதிச்சீர்க்கணின்றியொ " கொன்னுந் திருவுளமின்னுமென்கொள்ளினு 
ழிந்த சீர்க்கண்மோனைவரத்தொடுப்பது . ங்கூற்றமின்றே " ( தணிகைப் . களவு . நகூ கூ .) 
கூழையளபெடை . 

- கடைச்சொல்லொழி 2. சொல் . ( உ - ம் . ) " அறைகின்ற- கூற்றமு 
ந்த மற்றெல்லாவற்றின்கண்ணும் அளபெடை ) மொன்றே ” ( திருவிளை , பழியஞ். உ.எ. ) 3 . 
வரத்தொடுப்பது . 

நயன் , ( உ -ம் .) “ கூற்றமன்னதொர்கொள்க 
கூழையன்-- 1. குறளன் . 2. மடயசாம்பி யென்கொள்கையே ” (திருவாச . திருச்சதக . 
ராணி , ( வழக் . ) 

சரு . ) ( உடலுயிர்களை வேறாகப்பிரிப்பவன் 
கூழையியைபு - முதற்சீரொழிந்த மற்றெ என்ற படி . ) 4. நாட்டினொருபாகம் , ( புறநா .) 
ல்லாசசீாகசண்ணு மியைபுவரத்தொடுப்பது . கூற்றன்- 1. அரிசி , ( சட்ட . சரு . ) 2 

கூழையெதுகை - கடைச்சீரொழிந்த மற் நமன் . ( உ - ம் . ) " வெட்டுக் கடாமிசைத்தோன் 
றெல்லாச்சீர்ககண்ணு மெதுகைவரத தொடுப் றும் வெங்கூற்றன் விடுங்கயிற்றாற் - கட்டும் பொ 

ழுதுவிடுவிக்கவேண்டும் " ( கந்தரல . சுரு .) 
கூழைவிரித்தல் - மெய்யும் மெய்யுந்தீண் கூற்றன் கொலையோன் - துரிசு . ( சட்ட . 
டியவழி மெல்லியன் மகளிர்க்குவரும் வேறுபாடு சரு .) 
நான்கனுள் முதற்கண்ணது . ( உ - ம் . ) " கூழை கூற்று -1 , இயமன் . (உ - ம் .)" கூற்றுற திசை 
விரித்தல்காதொன்று கழைதல் " ( தொல் . பொ யமர்ந்து " ( நைடத . அன்-தூது . ஈஈ .) ( தேகத் 
ருள் . உசு உ .) (கூழை - தலைமயிரினதுமுடி . ) 

தினின்று 

உயிரைக்கூறுபடுத்தலால் ஆசபெ 
கூளம் - கஞ்சல் , குப்பை முதலியன . யர் . ) 2. காலன் . (உ - ம் . ) " காண்டன் முந்துறுத்த 

கூளி - 1. ஆண்பேய் . ( உ - ம் . ) " கணங்கொ கூற்ற " (தணிகைப் , களவு . ஈஈ . ) 3. சொலைத் 
ள்கூளியொடுகதுப்பிகுத்தசை இ ” ( பட்டினப் . 1 தொழில். ( உ - ம் . ) “ கூற்றிருக்குக் கூர்ந் தி வெ 
உருகூ . ) 2. உறவு , நட்பு . ( திவாகரம் . கக ண்கோடு " (தணிகைப் . விநா . காப்பு . உ . ) -- 
ம் - தொகுதி .) 3. எருது . ( உ - ம் . ) " கூளி சொல் . ( ஐங்குறு . அரும்பத . ) 5. வரலாறு . 
யாதியாம்விலங்கு ” ( கந்தபு . அசுரர்தோற்.2 

அ } | ( உ -ம் . ) கொள்வோன்கோடற்கூற்றாமைந்தும் ” 
4. குள்ளம் . 5. குற்றம் . 6. சுற்றம் . 7. தொ ( நன் . கூ . ) 
குதி . 8. படைத்தலைவன் , 9. பூதம் . ( உ - ம் . ) கூற்றுதைத்தான்- சிவன் , ( உ - ம் . ) " குற் 
கூளிவெம்ப்டை க - ளோதிராயிரம் 

வெள்ளமோ 

றாலம் ” ( பார் . ) 
டிவணுறு நாளை ( தணிகைப் , சீபரி . கசு .) கூற்றுவன்- நமன் . ( உ - ம் . ) “ இவனழற்க 
10. டெண்பேய் . (மணிமே. ) 11. பெருங்க டவுண்மற்றிவன் வெங்கூற்றுவன் ” ( நைடத . 

12. பேய் . 13. பொலியெருது . 14 . நளன் றூது , கசு . ) 
வலிமை . ( 2 , 3 , 7 , 12 , 13. பிங்கல . ஈசஉ உ .) கூற்றுவன் மங்கைச்சி - சிறுகீரை. ( சட்ட . 
( 5 , 6 , 8 , 12. சூ . நிகண் . கக : ளகரவெ . கச .) அஉக . ) 
கூளிப்பனை தாளிப்பனை . ( போ . நிகண் 

கூறல் - 1. கூறுதல் . ( உ - ம் ) " என்று கூற 
கககா. ) ( இது சீதாளம் . ) 

லுமிளங்கதிர்ப்பரிதிபோலிறைவன் ” ( நைடத. 
கூளியர் - 1. ஆறலைகள்வர் . ( உ - ம் . ) " குர கலிநீங் . அ . ) நாகபாஷாணம் . 3. விற்றல் . ( சூ . 
ங்கன்னபுன் குறுங்கூளியர் ( புறநா . கஙசு . ) 

நிகண். க . சுச . ) 
2. கொலையாளிகள் , 3. சினேகர் . 4. சேவி 

கூறிடல் - கூறு செய்தல் . 
த்துநிற்பார் . ( உ -ம் . ) " வேறு பல்லுருவிற்குறு 
ம்பல்கூளியர் ” ( திருமுரு . உஅ . ) ( எவல்செ 

கூறிய -- கூறுபடுத்த . ( உ - ம் . ) “ கூறியகடை 
ய்வோர் என்பர் பதிற்றுப்பத்தில் .) 5. பூதகண 

சியர் குழாங்கொண்டேகுவார் . ( சிந்தா . நாமக . 
வீரர் . 6. நாடுகாக்கும் வேடர் . ( உ - ம் . ) " கொ 

கசு . ) 
விெற்கூளியர்கூவைகாணின் ” ( மலைபடு.சஉ.உ . ) கூறியது கூறல் - நூற்குற்றம் பத்தினொன் 
7. படைவீரர் . ( உ - ம் . ) "கூளிய - சமர்பயின் ( உ - ம் . ) " குன்றக்கூறன்மிகைப்படக்கூறல் - 
றிமெமைதிபோலவே ( கந்தபு . தாரக . உ . ஈ . ) 8. | கூறியது கூறன் மாறுகொளக் கூறல் : ( நன் , 
மறவர் . ( உ - ம்.) " கூர்நல்லம்பிற்சொடுவிற்க பொதுப் . கஉ .) ( இதற்குப் புனருத்தியென்று 
ளியர் " ( புறநா . உங . ) 9. வேட்டுவர் . ( உ - ம் . ) பெயர் .) ( சூ . நிகண் . க : கங . ) 


- 


921 


கூனலங்காய் , 


கஉஉ 


கெசம் . 


மா . 


.) 


கூறு -- 1 . இயற்கையம்சம் . ( உ - ம் .) " அறியு கூனி- ] . 

கூனுடையவள் . 2 . கூனுள் 
மற்றெனதுகூறுநீலனென்றறைந்திட்டானால் ளோன் . 3. கோணியது . 4. பங்குனி . (இரா 
( இராமா. திருவவ.உ.எ .) 2. எள்ளு. ( மலையகரா சவைத் .) 5. மந்தரை. ( உ - ம் .) “கூனிபோன 
தி . ) 3. காரண காரியங்களின் வகை , 4. கூறு பின் குலமலர்க்குப்பைநின்றிழிந்தாள் ” ( இரா 
பாக . ( உ - ம் . ) " வெய்யமாயைக் -கூறனைத்தும் ” மந்தரைசூ . அரு . ) 6 . மாதவி தோழி . 
( தாயு . ஆகார . ங .) 5. கூறென்னேவலும் ,தெ (மணிமே. பதிக . ஙகா. உரை .) 
ரிநிலை வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 6 . கூனிரும்பு -- அரிவாள் , ( உ - ம் . ) " கூனிரும் 
பங்கு . (உ - ம் .) “கூறுகொண்டெவர்க்கும் வே | பினிற்குறைத் தரிசும்மையிற்கொடுபோய் ” ( நை 
றுகோலறையளந்து ” (திருவாத மண்சும . கக . ) | டத . நாட்டு . க O ) 
7. பாதி . ( உ - ம் .) " கூறுகாட்டியகழையழுங்கக் கூனுதல் - 1. ஒடுங்குதல் . 2. வளைதல் . 
கோறலும் ” (கந்தபு . திருநாட்டு . உ 2 . ) ( பிங்க கூனை - 1. கருப்பஞ்சாறகென். ( உ - ம் . ) 
ல . உஉ.சக. ) 8. பிரிவு . ( உ -ம் .) " வார்சிலை " கூனையுங்குடமும் ” (தனிப்பா .) 2. கொடிப்ப 
தேருங் -கூறுசெய்து ”(தணிகைப் சீபரி . உங 0 ) ட்டை . 3.வேள்விக்குண்டம் . 
9. விகாரத்தன்மை. 
கூறுதல் – 1. அறிதல் . ( உ - ம் . ) “ குறைவி 

கெ 
லாவளவினாலுங்கூறொணாதாகிநின்ற ” ( சி . சி . 
பாயிர . ச . ) 2. சொல்லுதல் . ( உ - ம் .) * யானு 
மிக்கதை கூறுதற்கெண்ணுதல் ” ( கந்தபு.அவை ) உயிரேறிப்பிறந்த ஒருயிர்மெய்யெழுத்து .) 

கெ- [ இது . ககரவல்லொற்றின் மேல் எகர . 
யடக் . உ . ) 3. விற்றல் . ( பிங்கல . உஉகஉ .) 

கெக்கரித்தல் - கொக்கரித்தல் . 
கூறுபடுத்தல் - பிரித்தல் . ( உ - ம் .) " கூறும் 

கெக்கலி - மகிழ்வு . 
இத்திவதியுடலங்குற்றங்களைந்து ” (தணிகைப் , 

கெக்கலிகொட்டல்- மகிழ்ச்சியாற்கைகொ 
திருநாட்டு , கட் . ) 

ட்டல் . 
கூறுபாடு - வகை . ( சூ . நிகண் . அ : சக 

கெக்கலித்தல் - மகிழ்தல் . 
கூறை - சீலை . (உ - ம் .) " அத்திட்டகூறை 

கெக்களித்தல் - 1. தோல்விகாட்டல் . 2 . 
யரைச்சுற்றிவாழினும் ” (நாலடி , உ.க க . ) 

நெளிதல் . 3. விளைதல் . 
கூறைப்பாய் - தோணிப்பாய் . 
கூன்- 1. ஆந்தை . 2. உறுப்புக்குறையெ 

கெக்களிப்பு- நெளிவு . 
ட்டினொன்று . ( சூ . நிகண் . கஉ . கச .) 3. கரு 

கெகராசி - பூலா. ( மலையகராதி .) 
ப்பஞ்சாறக்கூன் . 4. கூனன் . ( ஆகுபெயர் . ) 

கெச்சக்காய் - கழற்சிக்காய் . 
5. கூனென்னேவலும் , தெரிநிலைவினைப்பகு 

கெச்சம் - 1. அரசு . ( போ . நிக . கசஉ . ) 2 . 
தியும் , வினைத்தொகையும் . 6. கோணல் . சிறுசதங்கை. ( வழக்கு . ) 3. முல்லை , ( மலையக 
( உ - ம் .) " கூன்பயின் குளவித்திங்கள் ” ( நை 

ராதி . ) 
டத . சுயம்வர . ங O. ) 7. நத்தை . 8. வெண் கெச்சி பேய்த்தும்மட்டி , ( போ . நிக 
பாமுதலிய செய்யுட்களின் பொருளோடு வரு ககக கூ . ) 
ந்தனிச்சொல் . ( யாப் , காரி, ஒழிபி . அ . உரை .) கெச்சிகா- மயூரசிகை. ( போ . நிக.காரு எ .) 
கூன்பாண்டியன்- ஒரு பாண்டியராசன் .. 

கெச்சுக்கெச்செனல் - பல்லியோசை . 
( உ - ம் . ) “ வேந்தனுமோங்குக ” என்றவுடனே 

கெச்சை - சிறுசதங்கை . ( உ - ம் . ) " சச்சை 
கூன் ஒழிந்து கூன்பாண்டியனென்னும் பெயர் 

யங் கெச்சையுந்தாள வொத்தும் ” ( திருப்பு . 
மாறி , நின்ற சீர் நெடுமாறனென்னும்பெயர் பெ 

ருருச . ) ( தெலுங்கு . ] 
ற்றனனென்க . ( பெரியபு . திருஞா. அசஎ . 
உரை . ) 

கெசகன்னவித்தை 

யானைசெவியைய 
கூன்வாள் 

- கோணம் என இதற்குப் பெயர்.சைப்பது போற்காதையசைக்கும் வித்தை ( மஜ 
( சூ . நிகண் . எ: க .) 

கண் .) 
கூனல்- 1. சங்கு . 2. நத்தை , 3. வளைவு . 

கெசகன்னி- வெருகு . ( மலையகராதி . ) 
( உ - ம் . ) " கூனல்வான் கோடு நீட்டி ” ( இராமா . 
வரைக் . நச . ) 

கெசந்தாதி- அரசு , ( போ . நிக . கசஉ . ) 
கூனலங்காய் - புளியங்காய் . ( உ - ம் .) " கூ கெசபடம் - கசபுடம் . ( உ - ம் .) " போடப்பா 
னலங்காய்தினையவரை ” (திருவிளை . திருநா 

கெசபுடந்தான் ” ( அகத்திய - வல் . க 0 அ . ) 
ட்டு . சஉ . ) 

கெசம் -1 . இரண்டுமுழ அளவு . 2. யானை . 


--- 


- 


922 


கடு , 


கெண்டாந்தம் . 


கெசமாழட்டி - எட்டி மரம் . ( மலையகராதி . ) யர் . ) 4. வறுமை , ( உ - ம் . ) " கெடுவாகவையா 
கெசழட்டி -1 , புறங்கை நாறி , ( போ . நிக . | துலகம் ” ( வள் . ககஎ .) 
காக கா . ) 2. பாணப்பிரயோகவகை மூன்றனு கெடுதறி - உற்பாதம் . ( பின்வருவதனை முன் 
ளொன்று ; அது : மேனோக்கியெய்தல் . ( பார . னறிவிப்பது .) 
த . வாரணா . ருசு . உரை . ) 

கெடுத்தல் -1 . அழித்தல் . ( உ - ம் . ) “ விடுத் 
கெசயோகம் -- ( சோதிட் .) ஒருவகையோ | ததண்கதிர்த்திங்கள் விளங்கொளி - கெடுத்து 
கம் ; அஃது : இலக்கினாதிபதியும் வியாழனும் இ வெய்யவன் கீழ்த்திசைத்தோன்றினான் ( நைட . 
பாகுவும் ஒன்பதாதிபதியோடு கூடி காலாமிடத் | இந்திர . க . ) 2. இழத்தல் . (உ - ம் . ) “ எஞ்சலினி 
து நிற்கச்சந்திரனுக்குநாலாமிடத்தில் வெள்ளி | தியங்கெடுத்துளோர் ” ( கந்தபு . திருநகர , கக . ) 
நிற்கவரும் யோகம் . ( கேரள - யோக.நக.முகம் . ) கெடுத்து - காணாது . ( உ - ம் . ) " அரசுகெடுத் 
கெசாசைதா 

கையாந்தகரை . ( மலையக | தலம்வருமல்லற்காலை ” (சிலப் . அந்திமாலை . அ ) 
ராதி . ) 

கெடுதல் -1 , இழத்தல் . ( உ -ம் .) “ கேடுகெ 
கெஞ்சல் - கெஞ்சுதல் . 

ட்டமானிடரே ” ( நல்வழி . உஉ .) 2. சாதல் . 
கெஞ்சுதல் - வருந்திக்கேட்டல் . ( உ - ம் . ) | (உ - ம் .) " அவுணர்யாருங் கெட்டதுநோக்கி ( கக் 
" கெஞ்சுமாதங்கமுகம்பார்த்திரங்கும் " ( தனிப் தபு . தாரக . ககஎ .) 3. சாய்தல் . ( சூ . நிகண் . க : 
பா . கடிகைமுத். ருக .) 

உக .) பழுதாதல் . 
கெட்டி -1 , உறுதி . 2. சாமர்த்தியம் . 

கெடுதல் விகாரம் -- எழுத்துக்கெடும் விகா 
கெட்டிக்காரன் --- சமர்த்தன் . 

ரம் . (நன் -உயிரீ . ரு . ) 
கெட்டித்தல்- கெட்டிப்பண்ணுதல் . 

கெடுதலை -1 . அழிவு . 
கெட்டித்தனம் -1 . சமர்த்து . 

கெடுதி - அழிவு. ( உ - ம் . ) “ கிரியையிலரை 
கெட்டேன் - இரக்கக் குறிப்பைக்காட்டுமொ மலங்கெடுதியுற்றிடும் ” (வள்ள . ஆணவவிலக் . 
ருசொல் . ( உ - ம் . ) " சொன்னபிழைகெட்டே 

உ . ) 
ன்றொலைப்பரோ ” ( ஒழிவி , பொதுவிலும் . சு . ) 

கெடுதீவினதல் - பாங்கிமதியுடன் பாட்டுக் 
கெடல் - கெடுதல் . ( உ - ம் . ) " கெடல் வேண் கிளவிக்கொத்தினுளொன்று ; அது : தோழியை 
டிற்கேளாதுசெய்க ” ( வள் . அகக . ) 

யிரந்து பின்னிற்றலை வலித்ததலைவன் , தலைவி 
கெடலணங்கு - மூதேவி . ( சூ . நிகண் . க . 

யுந்தோழியுமொருங்குதலைப்பெய்தசெவ்விபார் 
நசு . ) 

த்தாயினும் தோழி தனித்துழியாயினும் அங் 
கெடவால் - மகளிர்விளையாட்டு . ( சூ . நிக 

ஙனஞ்சென்று என்னாற்கெடுக்கப்பட்ட யானை 
ண் . க : ங .) 

புலி முதலிய வற்றுள் ஒன்று இங்குவந்ததுண் 
கெடி- 1. அதிபத்தியம் . ( உ - ம் . ) " கெடி டோவென்று வினாதல் . ( தொல் . பொரு . க 2 . 
கொண்ட தலமாறும் " ( தாயு . சித்தர் . கா .) ( சூ . உரை .) 
நிகண் . க . கா . ) 2. ஊர் . ( பிங்கல . சஎரு . ) 3 . கொடுப்பினை - வங்கமணல் . ( சட்ட கஙக .) 
கெடியென்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதி கெடும்பு - கெடுதலை . ( கேரள . ஆயுள் . உக ) 
யும் , வினைத்தொகையும் . 4. பயம் . ( போ . நீ கெண்டகை -- 1 . ஒரு தலம் . ( உ - ம் .) " குயி 
கண் . எக . ) 

னுழைசோலைக்கெண்டகை ( தணிகை - நந்தியு . 
கெடித்தல் - பயப்படல் . 

உ 0 )திருவானைக்காப்புராணத்தில்மலையென்பர் . 
கெடித்தலம்- 1. அதிகா ரவிசாரணை கதித் 

2. ஒருநதி , (திருவானை . கோச்செங் . உ 0 சு . ) 
தவிடம் , 2. இராசதாரி , 

கெண்டம் கண்டம் , அது : கால் , அரை , 
கெடிலம்- 1. ஆழமான ஓடை . 

முக்கால் , முழுக்கண்டமென்று நால்வகை . ( சி 
லூருக்கருகிலோர்நதி . ( உ - ம் . ) " திண்ணன்கெ 

நேந்திர , மரண . உ . உரை . ) ( மண 
டிலப்புனலுமுடையாரொருவர்தமர் நாம் " ( தே 
வார . திருக்கெடில . க . திருநா . ) 

கெண்டல் - கிண்டல் . ( உ - ம் ) " வீழுமென் 
கெடிலன்-- போகஸ்திரீகளிடத்துப்பிறந்த ! கிழங்குகெண்டி ” (தணிகை. திருநாட்டு , 20. ) 
பிள்ளை . ( த.நி. போ . அஎ . ) 

கெண்டாந்தம் அசுபதிமகமூலங்களின் 
கெடிறு - ஒருவகை மீன் . ( உ - ம் . ) " குரூஉ முற்பாதத்திலும் , ஆயிலியம் கேட்டை ரேவதி 
க்கெடிற்றகுண்டகழி ” ( புறநா . கஅ . ) 

களின் கடைப்பாதத்திலும் , பஞ்சமி தசமி உ 
கெடு-- 1. எல்லை . 2. கெடுவென்னேவ வாக்களினீற்றிலும் , மேட சிங்க தநுசுகளின் 
லும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொ முற்கூற்றமிசத்திலும் , கற்கடகவிருச்சிகமீகங் 
கையும் . 3. கேடு . ( முதனிலைத்தொழிற்பெ | களின் பிற்கூற்றமிசத்திலும் வருமொரு தோ 


2. கூட 


. 


| 


923 


கெந்தம் . 


கவச 


கெருடி , 


-- 


ஷகாலம் . ( உ - ம் . ) "உருத்ததிதிநட்சத்திரகெண் கெந்தவதி -- மேருமேகலையிலுள்ள ஒருகொ 
டாந்தத்திலுற்பவிக்கில் ” ( செகரா , மைந்தர்.க .) முடி ; இதில் , வாயு இருக்கும் . (சிவதரு . கஉ ; 

கெண்டி -1 . அறுத்துத்தின்று.( உ - ம் .) " மல் கூகூ . உரை .) 
லன்மன்றத்து மதவிடைகெண்டி " ( பெரும்பா . கெந்தனம் - கோடகசாலை . ( மலையகராதி .) 
கசங . ) 2. கெண்டிகை. ( உ - ம் . ) " கெண்டியில் கெந்தி -1, கந்தகம் . 2. பொன்னிமிளை . 
நீர்போல் வீழ்ந்து " ( அகத் . குருநாடி . கஎ O. ) 3. ( சட்ட . சஎ . ) 
வெட்டி , ( உ - ம் .) " மாத்தாட்கொழுவிடையைக் கெந்திகம் -- பாம்பு கொல்லி . ( மலையகராதி . ) 
கெண்டி " ( கந்தபு . வள்ளி . கூகூ . ) 

கெந்திசெம்பு- புறங்கைநாறி . ( போ . நிக . 
கெண்டிகை 

ஒருவகைச்செம்பு , அது : கககூ . ) 
தமண்டலம் . 

கெந்திபாம் -- ஆடுதின்னாப்பாலை . ( மலை 
கெண்டு - கெண்டை . 

யகராதி .) 
கெண்டூரம் -- ஒருமருந்து . 

கெந்திபாடாணம் - ஒருவகைப்பாஷாணம் . 
கெண்டை 

1. சரிகை . 2. சேல் . ( உ - ம் .) | ( போ . நிக . உசாக . ) 
" கெண்டையந்தடங்கண்பெற்ற பேறின்றேகி கெந்தியுப்பு - கெந்தகலவணம் . 
டைத்தனம்யாமெனக்கிளப்பார் ” ( நைடத.சுயம் . கெந்திவாரணி பேய்த்தும்மட்டி . ( மலை 
எசு . ) 3. முழந்தாளின் கீழ்க்கால் . (உ - ம் . )“ கெண் | யகராதி , ) 
டைத் - தலனியக்கர் " ( தணிகை . அதத் . ச அ அ . ) கெந்தீவிருட்சோகம்- முன்னை ( போ.நிக . 

கெண்டைக்கட்டி- வல்லைக்கட்டி . (சீவரட் . | அகசு . ) 
கஉ ) " சலக்கூர்மரோகம் " ( பார் . ) 

கெந்துதல் - புழுமுதலிய நெளிதல் . 
( கண்டைக்கால் - முழந்தாளின் கீழ்க்கால் . கெடாத்தி - அட்ட தீவிலொன்று . ( உ - ம் .) 
கெண்டை யேறல் - ஒருவித வாயு நோய் . " இந்திரமே சேருகமேதாமிரமேயெழிற் கெபத் 
கெண்டைவாதம் - ஒருவித வாதநோய் . ” ( சிவதரு . கஉ : சசு .) 
கெண்டைவியாதி கெண்டை விழுந்த கெபி -- 1 . குகை . ( தெலுங்கு . ) 2. குழி . 
நோவு . 

கெம்பரை - கூடை , 
தெணிகாயம் கிளிமுருக்கு . ( போ . நிக . கெம்பல் - 1. ஆரவாரம் . (உ - ம் . ) " கெம்பா 
கககூ 0 . ) 

தேயையேபொறுபொறு ” ( திருக்குற்றாலக்குத் 
கேத்திடல் - கெத்திடுதல் . 

வஞ்சி . ககஎ . ) 2. எழும்பல். 
கெத்திடுதல் - உபாயஞ்செய்தல் . 

கெம்பளித்தல் 
கெத்து - உபாயம் . ( இந்துஸ் . ) 

கெம்பளிப்பு 

சந்தோஷித்தல் . 
கெந்துக்கெத்தெனல் -1. ஓரச்சக்குறிப்பு . கெம்பீரம் கம்பீரம் என்பது மருவி வந்தது ; 
2. ஓரொலிக்குறிப்பு : 

அதனைப்பார் , ( Dopr . ) 
கேத்துதல் - கெத்திடுதல் . 

கெம்பீரித்தல் -- வீரங்காட்டுதல் . ( கம்பீரித் 
கெத்தை -மயிர். ( போ . நிக . எடு . ) 

தல் என்பதன் மரூஉ . ) 
கெதாயு -1 . இறந்தவன் (உ - ம் .) " சமர்புரிந்த 
வன்றானுங் - கெதாயுவாயினன் ” (பாரத . பதி கெம்பென்னேவலும் தெரிநிலைவினைப்பகுதியு 

கெம்பு - 1.கெம்புக்கல் . ( தெலுங்கு . ) 2 . 
னான்காம்.நஎ . ) ( மகாய .] 

ம் , வினைத்தொகையும் . 
கெந்தகம் -1 . அப்பிரேகம் . ( போ . நிக.ரு.அ ) 

கெம்புக்கல்-- பதுமராகம் . 
2. கந்தகம் . 3. கேரகண்ட பாஷாணம் . 4. நாய் கெம்புதல் - 1. ஆரவாரஞ்செய்தல் . 2. கி 
வேளை . ( மலையகராதி .) 

ளர்தல் . 
கெநீதகற்பம் -- வில்வம் . ( போ . நிக.அகரு . ) கெமிளித்தல் 
கெந்ததாளி - வாய்ப்புண் .( அகத்தியர் . ஆயி 

கெமீளிப்பு- 

சந்தோஷிப்பு . 
ரத்தைஞ்னூறு . ) 

கெய்- ஒரு மீன் . 
கெந்தபத்திரம் - முன்னை . ( போ . நிக.அகசு ) 

கெயோபகிரி - கோமேதகதீவிலுள்ள ஏழு 
கெந்தபந்தம் - கெவுரிபாஷாணம் , 

கிரிகளிலொன்று . (சிவதரு . கஉ : சு அ . உரை ) 
கெந்தபீசகம் காட்டுமா . (போ . நிக . கெர்ப்பாதகினி- சேவகனார் கிழங்கு . ( போ . 
க 50 ரு . ) 

நிகண் . அஎரு . ) 
கெந்தம் -1 , கெவுரிபாஷாணம். (சட்ட.கள O.) கெருடி - வில்வித்தை முதலியவை பயிலுங் 
2. சந்தரம் . ( போ . நிக.எசுஉ .) 

கூடம் , ( திருவால . திருவிளை .) 


- 


- 


924 


கெழுமுதல் . 


கூ உரு 


கேசகாரம் , 


1 


| 


கெலி- 1. ஆசை . 2. கெலியென்னேவ கெழுமியவயிரவான்கணை ” ( கந்தபு . திருநாட் 
லும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொ டு . கஎ .) 5. முளைத்தல் . 
கையும் . 3. பயம் . 

கெழமை-- 1 , கெழுமுதல் , 2. நிறம் . 3 . 
கெலிசு- 1. கெலி . 2. கெளிசு . ( இது பிரகாசம் . 4 . 

பிரகாசம் . 4. வளமை . 
காமாலை வீக்கம் . ] 

கெழுவல் - 1. நிறைதல் . ( உ - ம் . ) 
கெலித்தல்- 1 1. அஞ்சுதல் , 2. ஆசைப் கெழவுதல் -- " கெழுவியகாதலையென் 
கெலிப்பு - படல் , 3. வெல்லல் .(உ - ம்.) 

படல் , 3. வெல்லல் .( உ - ம் . ) றெமதுள்ளம் ” ( தணிகைப் , களவு , ரு +0 . ) 2 . 
" கெலிக்குஞ்சங்கத்துக்கும் யானைக்கும் வெற் பெற்றுக்கொள்ளுதல். 3. பொருந்துதல் . (உ - ம் ) 
றீக்கருடனுக்கும் ” ( தனிப்பா . 2 - ஆம் , உஅ ) " என்னை கெழீஇயினர் கொல்லோ ” ( நாலடி . 

கெவ்வியம் - நாய்வேளை . ( மலையகராதி .) ஙக : டு . ) 4. மயக்கம் . ( சூ . நிகண் . கக : ழகரவெ . 
கெவரி வெள்ளைக்காக்கணம் . ( மலையக் க 0 ) 
ராதி . ) 

கெளிசு 

காமாலைவீக்கம் . 
கெவியூதி குரோசமிரண்டு கொண்டது . கெளித்தல் - கெளிப்பு . 
( த . நி . பேர் , ஙஉஎ .) ( தணிகைப் . அகத்திய , கெளிதம் - கீழ்விழல் . ( மவிக ) 
சச ங ) ( நவதி . ] 

கெளிப்பு --நெளிவு , 
கெவுநம் - அப்பிரகம் . ( சட்ட . சஅ. ) 

கெளிறு - ஒருமீன் , ( உ - ம் . ) " கேவேடரா 
கெவுரா - துளசி . ( மலையகராதி .) 

கிக்கெளிறதுப்படுத்தும் ” (திருவாசக . கீர்த்தித் 
கெவுளி- பல்லி. ( பிங்கல உருகசு . ) திரு . கஎ ) 

கெழி - நட்பு . ( உ - ம் .) " ஒருவன்கெழியின் கெற்சி- சிறுவழுதலை . ( போ . நிகண் அகசு ) 
மைகேட்டாலறிக " ( நான்மணி , சுங . ) 
கெழீஇய - பொருந்தின. (சிலப் அரும்பத .) 
கெழ -- 1 . ஒரு சாரியை . ( சிலப். அரும்பத ) 
2. சிறம் . 3. பிரகாசம் . ( உ - ம் .) " அங்கெழுசிர 
முருவியபொழுது ” ( பெரியபு - கண்ணப் .அ 0 ) கே- [ இது : ககரவல்லொற்றின் மேல் ஏகாரவு 
4 பொருந்திய , (உ -ம். ) “ தேங்கமழ் மலர்களாவ யிரேறிப்பிறந்த ஓர் உயிர்மெய்யெழுத்து . 

) 
ருந்திச்சீர்கெழு " ( நைடத - அன் - கண் . சசு . ) கேகம்-வீடு . ( பெ : ஹ -சம்பா 

கெழதகை -1. உரிமை ( உ - ம் . ) “ கெழுத 
கைகொல்லிவ எணங்கியோற்கே ” ( ஐங்குறு . த்தியம் . புருடனாற்சம்பாதிக்கப்பட்ட பொரு 

ளைக் கொள்வதென்றபடி . ) 
உசரு. ) 2. நட்பு , 

கேகயம் - 1. ஓர் பண் . 2. கெவுரிபாஷா 
கெழுதகைமை 

1. உரிமை . ( உ - ம் . ) 
" பழையமெனக்கருதிப் பண்பல்லசெய்யுங் கெ ணம் . ( போ . நிகண் . உக்கா. ) 3. கேகயப்புள் . 
ழுதகைமைகேடுதரும் ” ( வள் . எ 00 . ) 2. நட்பு . 4.தேசம் ஐம்பத்தாறினொன்று .(உ -ம். ) இன்ளை 

பாட்டயருஞ் சோலைக் கேகய நாட்டுவேந்தன் 
கெழதல் - கெழுமுதல் . 
கேழ்மல் -1. அமைதல்.( உ - ம். ) “ அறிந் வினிப்பெயர்பெற்றது .) ( 3, 4,5. கெகய .) 

( நைடத , சுயம் , கரும் . ) ( கேகயனது தேசமாத 
தேலொருநாட்கிரட்டி மிசைந்தது பன்னாளாகி 
ற் சாந்திராயணத்தைக் - கெழுமல் ” (தணிகை ( 1 , 3 , 5. சூ . நிகண் . கக , ககரவெ.க . ) 
அகத்தி . 500. ) 2. கற்றல் . ( சூ . நிகண் . க 0 : 20 ) கேகயன் - கேகய தேசத்தரசன் . ( பரதன் 
3. நிறைதல் . (உ -ம் . ) “ கெழுமியெங்கணுமாய்க் முயைப்பெற்றவன் .) ( கெகய :) 
கிளரொளிச்சடையனை ” ( வள்ள . பதியியல் ...) 

கேகாபலம் - மயில் . ( கெகால கெ 
( திவாகர . அ , தொகுதி . ) 4. கெருங்கல் . ( உ - ம் .) 
“ கிருமிகள்கீட மற்றுங்கசிவினிற் கெழுமித்தோ கா -மயிற்குால் . வ - ஒரு 

வடமொழிவிகுதி .) 
ன்றும் " (சிவதரு . அ : ச . ) 5. முளைத்தல் . 

கேக் -- மயில் . ( கெகி ) 
கெழமுதல் -- 1. கற்றல் . 2. கூடுதல் , 

கேகை - மயிற்குரல் . ( கெகா ) 
( உ - ம் . ) " மேகராசியுங்கிரியுறழ்கலங்களுங்கெ கேகையி - கைகேயி , ( கேகயனுடையமக 
ழுமிச்செல்வபோல் " ( கந்தபு . தாரக . உஉ . ) 
3. நிறைதல் . (உ - ம் . ) " கெழுமுபாவங்கிட் 

கேசகன் - நாவிதன் . ( 

கெஹங ] 
டாது பெயர்ப்ப்போல் ” (தணிகை. பிரமன் , 
கஅ . ) 4. பொருந்துதல் . ( உ - ம் .) " மன்சுடர் கேசகாரம்- 1 , ஒருவகைக்கரும்பு . 2. குதி 


925 


கேசராமிலம் . 


கஉக 


கேசி . 


கேசரி -1 . அங்கயோகாதநத்தொன்று , அது , 
ரைதேய்க்கு மோரிருப்புக்கருவி . [ 1. கொகா 

பீசத்தின் கீழ்ச்சீவரியிடத்துப் பரட்டைவைத்தி 
T. ) 

ட முழங்கையை முழந்தாளில்வைத்து அங்குலி 
கேசகீடம் - பேன் . ( கெUAL ° ) விரித்து நாசியைப்பார்த்திருத்தல் . 2. அஞ்ச 
கேச்சிதன்-- நாவிதன் . ( கெ TE ) நைக்குக்கணவனும் அநுமந்தனுக்குத் தந்தையு 
கேசதம் - கையாந் 
பாந்தகரை . ( மலையகராதி . ) மாயுள்ள ஒருவாநர 

மாயுள்ள ஒருவாநரன் . 3. ஆகாயகமநஞ்செய் 

வோன் . 4. ஒரு நதி . ( வி - ணி . உஉ ங .) 5. குதி 
கேசிப்பரணி - நாயுருவி .( கொவணி ) 

ரை . ( பிடரியிலேமயிருள்ளது . ) 6. கொம்மட்டி 
கேசம் -1 . புறமயிர் . (பிங்கல - ஙச உரு .) 2 . 

மாதுளை . ( போ . நிகண் . அருக . ) 7. சிங்கம் . 
மயிர்ப்பொது . ( உ - ம்.) "உதிக்குங்கேசமுயர்சிர (உ - ம். ) " கேசரிமாயவிராயிரவாளிகள் கீழ்ந்தெழ 
த்தில் ” (சிவதரு . அ : கஅ .) ( பெண் ஆண்மயிர்ப் நெற்றியுறுத்தானால் ” (தணிகை. சீபரி . டுஎச ) 
பொது என்க .. ) ( கெ ) 

8. சோதிடத்திற் சொல்லப்படும் ஒருவகையோ 
கேசமதநீ- வன்னி , ( கொயை நி . ) கம் . ( உ - ம் . ) " நீர்த்தருமாழ்ந்தெழிலோர் விசை 
கேசமார்ச்சகம் - சீப்பு .( கொகாஜகள் ) | கேசரிநிகழ்பொன்னாள் ” ( சேதுபு . சடாதீ . எ . ) 
கேசமார்ச்சநம் - கேசமார்ச்சகம் . ( கொ ) 9. பெருங்காயம் . ( 3 வெவரி . 5 , 6 , 7 , கெ 
ஜாஜ நா ) 

ு ( வ ) ரிங். ) 
கேசழட்டி -- 1 , பிடிமயிர் .( முட்டி- கைப்பிடி ) 

கேசரிகம்- நாயுருவி , ( மலையகராதி . ) 

கேசரியோகம் - சந்திரனுடைய கேந்திரத் 
2. வேம்பு . ( மலையகராதி . ) [ 

கெஷி.) 
கேசரகிரி - கோமேதகத்தீவிலுள்ள எழுகிரி திரந்தேவர்மந்திரி - தங்கிடிற் கேசரியோகம் ” 

தில் வியாழன் நிற்பது , (உ - ம் .) திங்கடன் கேக் 
களுளொன்று . (சிவதரு . கஉ : சு.அ. உரை .) (சரசோ. சாதக . கக்கூ . ) 
( 
கெமிரி . கொ - மகிழமரம் . ) கேசரீகம்-- நாயுருவி . ( மலையகராதி ,) 
கேசரஞ்சகத்தைலம் -- ஒருவகைத்தை 

கேசவம் - பெண்வண்டு . ( சூ . நிகண் . கூ : 
லம் . ( இது : தலைமயிரைநீளமாக வளர்ப்பது . ) 
( உ - ம் . ) " சமையாடிற்கேசரஞ்சகத்தைக் கண் 

கேசவற்குத்தோழன் -- அருச்சுான் . ( கண் 
டோர் ” ( தைல . தைலவ . கஙச. ) 

ணபிரானுக்கு நண்பன் . ) ( சூ . நிகண் . உ ; கஎ .) 

கேசவன் - 1. சிவன் . 2. நல்லமயிருள்ளோ 
கேசரஞ்சநம்- பொற்றலைக்கையாந்தகரை . 

ன் . 3. விட்டுணு . ( உ - ம் .) " அரித்துவாரத்தின் 
(கெஜ.ந.) 

முகில்வனப்புவாய்ந்த கேசவன் ” ( செந்தூர்.கரு 
கேசரத்துப்பு - கல்லுப்பு . ( தன்வர் , க.அ.) | அ . ) (கெவ: ] 
கேசரம் -1 . அப்பிரகம் . 2. ஆகாயத்தில் 

கேசவேசம் - கொண்டை . கொவெ . 
சஞ்சரித்தல் . 3 , குங்குமம் , 4. சிங்கம் குதிரை கேசன் -1 . ஓரசுரன் . (கேசிப்பார் . ) 2. கேச 
இவற்றின் பிடர்மயிர் . 5. புன்னை . 6. பூந்தாது . முடையோன் . 3. தண்ணீரிலிருப்பவன் , 4 . 
(பிங்கல . நசஉசு. ) 7. பெருங்காயம் . 8. பெருங் | வருணன் . 5. விட்டுணு . ( கெ ) 
குறிஞ்சி . ( போ . நிகண் . கககா . ) 9. பொன் . 

கேசாதிபாதம் -1. ஒரு பிரபந்தம் ; அதுகலி 
10. மகிழமரம் . ( பிங்கல . ஙசஉசு .) 11. பிடர் வெண்பாவான் முடிமுதல்டியளவுங் கூறுவது . 
மயிர் . 12. மாதுளை . 13. வண்டு.(2.வெவா 

2. சருவாங்கம் . ( கேசமுதற் பாதவரையுள்ள 
3 , 4 , 5 , 6 , 7 , 9 , 11 , 12 - கெலை ( ) o ] அங்கம் . ) ( கெப்லாவாக : கெ , சூ , 

கேசரன்- வித்தியாதரன் . (உ - ம் .)" கேசர வாடி . ) 
னெனப்போம் விசும்பிடை ” ( பாரத . குருகுல . 
கச)( ஆகாயத்திற்சஞ்சரிப்பவன் . கெவா . ) சடங்கு. ( கொத .) 

கேசாந்தம் - மயிர்களைந்து செய்யுமொரு 
கேசராசம் -1 . ஒரு நாரத்தை . 2. பொற் கேசி -1 . கிருட்டிணன் . 2. சிங்கம் . 3. தே 
றலைக்கையாந்தகரை . ( கெராஜ . ) 

வசேதையைப் பிடித்துச்சென்ற போது தேவேந் 
கேசராமிலம் புளிமாதுளை . ( கெலரா 

திரனாற் கொல்லப்பட்ட ஓரசுரன் . 4. நிறை 

மயிருள்ளோன் . 5. வாசுதேவனுக்குப் பத்திரை 
3 ) 

யிடத்துப் பிறந்த ஒரு மகன் . ( கெபரிது . ) 


( க 


926 


கேடன். 


கூஉள 


கேத்திரம் . 


| 


கேசிகன் - 1. நிறைமயிருள்ளோன் . 2 . கேடிலி கர்மேந்திரியபஞ்சகத்திற் பஞ்ச 
விட்டுணு. ( 1 . கெமிக . 2. கெமி ஹ - கேசி புவநபதிகளுளொருவன் . ( வி - ணி . உஎ .) 

கேடு - 1. அழிவு. ( உ - ம் .) “ கேடில்விழுச் 
என்னு மசுரனைக்கொன்றவன் . ) 

செல்வங்கல்வி ( உள் . Too . ) 2. குறைவு . 
கேசி - நிறைகுழலுள்ளவள் , 
கேசியா--- தாழை . ( மலையகராதி . ) 

( உ - ம் . ) " வைப்புழிக்கோட்பாடாவாய்த்திற்கே 
கே சினி- சங்கங்குப்பி . ( மலையகராதி .) 

டில்லை " ( நாலடி . ச.ச.) 3. துரோகம் . ( உ - ம் .) 

" கேடு சூழ்ந்தேனென்பான் " (சிவரக . பசாசு . 
கேசீ- அவுரிச்செடி . ( கொலி . ) 

கூ.அ.) 4. நட்டம், ( உ - ம் .) “ ஊர்திகுடையு தய 
கேசுகம் - ஒருகிழங்கு . 

மூன்றிற்கடுக் கோட்கள் - சேரலவற்றிற்குச்செ 
கேஞ்சலிகை- ஒரு கிழங்கு , 

ன்றேழி - னேராகக் - காணுமேற்கேடு " (சிநே 
கேட்கிய - கேட்டற்கு . ( உ - ம் .)"உரைவிளை திர, நட்ட , கரு . ) 5. நீக்கம் . ( உ - ம் .) “ நீமோ 
யாமைமைந்தன் கேட்கியவுவந்து நோக்கி ” ( சிந் வணநித்திலப்பந்தருட்- கேடில் கம்பலையாலிசை 
தா . நாம . கசு அ .) 

கேட்கிலார் ” ( நைடத . நகர . ஙக . ) 6. பொல்லா 
கேட்குதல் - 1. கேட்டல் . 2. வினாவல் . ங்கு . ( உ - ம் . ) " தான் கெடினுந்தக்கார்கேடெண் 
கேட்கை கேள்வி . 

ணற்க " ( நாலடி . அ : க 0 . ) 7. மரணம் . ( உ - ம் . ) 
கேட்டல் 1. இரத்தல் . 2. உட்கோடல் . 

" அரும்பிணியுங்கேடு - முடங்குடம்பு கொண்டா 
( வள் . அ0.அ. உரை .) 3. செவியாற்கேட்குதல் . | ர்க்கு ” (நாலடி . கஅ , க .) 8. வறுமை . ( உ - ம் . ) 
4. வினாவல் . (உ - ம் .) " கேட்டலுடன்சிந்தித்த " கேட்டினுமுண்டோருறுதிகிளைஞரை - நீட்டி 
றெளிதனிட்டை கிளத்தலென வீரிரண்டாங்கி யளப்பதோர்கோல் " ( வள் . எகசு . ) 
ளக்கின் ” ( சி . சி . அ : உச . ) 

கேடையம் - கேடயம் . 
கேட்டி - ஒரேவல்வினை . ( உ - ம் . ) " மாது கேட் கேண்மை 1. அன்பு . ( ஐங்குறு . ) 2 . 
டியிம்மடவரல்விதர்ப்பர்கோன் புதல்வி ” ( கைட | கண்ணோட்டம் . (உ - ம்.) " அனைக்சேண்மைகண் 
த . வீம . கா . ) 

ணியவண்ணல் ” ( வாண . கூரு எ .) 3. தான் பிற 
கேட்டிதம் - கேட்டேம் . (2 -ம் . ) " மலர் - னாய்நில்லாது கேளிர்செய்யுமுரிமையெல்லாஞ் 
பறியாவெனக்கேட்டிகும் ” ( பதிற்றுப் . ருஉ .) செய்தொழுகுதல் . ( உ - ம் . ) “ வினைக்கண்வினையு 

கேட்டிசின்- 1. கேட்டேன் . ( உ - ம் . ) " பிறர் டையான் கேண்மை " ( வள் , ருகக .) 4. நட்பு . 
பிறர்கூறவழிக்கேட்டிசினே ” ( புறநா . கரும்.) | ( உ - ம் .)“ அறம்புகழ்கேண்மை பெருமையிந்நான் 
2. கேட்பாயாக . ( உ - ம் .) " 

அடுபோரண்ணல்- கே கும் - பிறன்றார் நச்சுவார்ச்சேரா ” ( நாலடி . க : 
ட்டிசின் வாழி ” (மதுரைக் , உ 0 அ .) 

உ .) 
கேட்டுழட்டு- கேட்டதனாலுண்டாகும்வழு . கேண்மையர் - தன்மையர் . ( உ - ம் .) " கிழ 
( ஜைக . பெரியபு . திருஞா . சு அசு .) 

வுருவெய்திய கேண்மையரொத்தார் ” ( நைட . 
கேட்டை -- 1 , ஒருநாள் . (உ - ம் . ) " அவிட்டம் போர் . சு.அ.) 
விளக்குப்பதங்கேட்டை ” ( விதாந. குணாகுண . 

கேண்மோ- கேளும் . (மணிமே . ) 
கக . ) 2. மூதேவி , ( சூ . நிகண் . உ , ஙசு . ) ( ஜெ 

கேணம் - செழிப்பு. 

கேணி- 1. அகழி . ( பிங்கல . சுஉஎ . ) 2 . 
ஷா. ) 

கிணறு , ( உ - ம் . ) “உறைப்பருங்காலத்து மூற் 
கேட்பல் - கேட்பேன் . ( புறநா . ) 

றுநீர்க்கேணி - யிறைத்துண்ணுமூராற்றுமென் 
கேட்பு- கேள்வி . ( கேள் ; 4. ) 

பர் ” ( நாலடி . கக : ச . ) 3. சிறு குளம் . ( நன் . 
கேடகம் - 1. ஒருயாறு . 2. சிற்றூர் , மலை பெயரி . கக . உரை . ) 
செறிந்தஊர் . 3. பரிசை . ( உ - ம் . ) " வார்மயிர்க் 

கேத்திரகணிதம்- இரேகாகணிதம் . [ க்ஷெ 
கேடகம்பற்றி ” ( நைட- போர்.ருக .) 4.பலகை , 
5. பாசறை . 6. புறாமுட்டி. ( மலையகராதி .) ( 3, த , மணி 58; க்ஷெத - நிலம் .) 
4 , 5 , 6 - வெடக. ) ( 2, 3 , 4 - பிங்கல , நசஉ எ . ) 

கேத்திரபாலன் வயிரவன் . ( சூ . நிகண் . 
கேடம் -1, கிளியாறு . 2. சிற்றூர்.( வெட ) க : உஎ . ) ( க்ஷெத , வா @ 8; க்ஷெத - பூமி .. 
( சூ . நிகண் . ரு : ஙஎ . ) 

காப்பவன் . ) 
கேடயம் -- பரிசை , 

கேத்திரம் -1 . க்ஷேத்திரம் . ( உ - ம் . ) “ பதக் 
கேடன் - கெட்டவன் . ( உ - ம் . ) “ கிஞ்சிக்கிய தரவல்லசத்தியவிரதபாற்கர கேத்திரமாகி ” ( த 
ன்மூடன் கேடன் ” ( வள்ள , பாச . அ . ) 

ணிகை . புராண , ருஎ . ) 2. பூமி . 3. விளை நிலம் . 


வாரு 


927 


. 


கேதாரவிரதம் , 


கூஉஅ 


கேந்திரம் , 


|| 


பு 


கேத்திரி - விஷ்ணு. ( உ - ம் . ) " கிப்பியநான் கிய ஏழுநாளாயினும் , கிருஷ்ணபக்கச் சதுர்த் 
முகன் கேத்திரிபுராந்தகன் ( வேதா, சூ . எக . ) | தசியாகிய ஒரு நாளாயினுங்கேதாரநாதரைக்கு 
கேதகம் -- தாழை . ( கெக்க ,) 

றித்து அநுட்டிக்கும் விரதமாம் . ( சைவவி . 

கஙச . ) 
கேதகி - கேதகை . 

கேதாரன் -1, அதிகுய்யகாஷ்டகரிலொரு 
கேதகை - தாழை . ( உ - ம் . ) " செந்திறக்கனி 

வன் . ( வி - ணி , உ எஉ . ) 2. சிவன் . 
வாய் - மேதகு முள்ளெயிற்றொண்முகைக் கொங் 

கேது - 1. அடையாளம் . 2. கேதென்னே 
கைவெண்டோட்டுமென்பூங் - கேதகை " ( வா 

வலும் , தெரிநிலை வினைப்பகுதியும் , 3. நோய் , 
ண் , ககூசு . ) 

4. விப்பிரசித்திக்குச் சிக்கிகையிடத்துப்பிறந்த 
கேதநம் -1. இடம் . 2. படர்கொடி, 3.பெ புத்திரருளொருவன் ; இலன் தமையன் இராகு . 
ருங்கொடி . (உ -ம் .) “ குழைத்தமாமரங்கீழ்ந்த இவன் அக்கிரிக்கு விகேசியிடத்துப்பிறந்தவ 
வன் கோயின் முன்மணியி - னிழைத்தகேதநத்தி 

னென்றுஞ் சொல்லப்படுவன் சாயாக்கிரகநிலை 
எமயில் ” (தணிகை. திருகாட் , ஈ.அ.) 4. விரு யடைந்தவனிவன் . ) 5. விருதுக்கொடி . ( சூ , 
துக்கொடி , ( உ - ம் .) " கச்ச. நி - கேதநக்கேதநவானா 

நிகண் . கக . தகரவெ. உக . ) 6. வெளிச்சம் . ( 1, 
ன் ” ( கம்பார் . க.)5. வீடு , 6. வேலை. [ 1,3,4,5- 5 , 6- கெத 38) 
கெத ந :) 

கேதுச்சிலாங்கணம் - புருடராகம் . 
கேதம் - 1. கிலேசம் . ( உ - ம் . ) " ஏதமொன் கேதுதரம் -- வாயு . 
றிரவிற்பச்சைசிவப்புடனேய்ந்தபோது - கேத 

கேதுதல் -- அழைத்தல் . ( கேதல்எனினுங் 
நின்றென்னோ வென்னுமைய முன் கிடத்தலா கேதுதலெனினுமொக்கும் .) 
லே " ( சி . சி . பா . சௌத் . ச . ) 2. குற்றம் . கேதுதாரை - வால்வெள்ளி . ( கெத்தா 
3. துன்பம் . ( உ - ம் . " கோடுநெறியுமிகலுமநக் 

ரா . ) 
கோட்டமாய - கேடும்பிணியுமுதலாகியகேதம்யா 
வும் ” ( கந்தபு . திருநகர , சுங .) 4.வீடு , ( 1,2 , 3 

கேதுபம் -- மேகம் . ( கெகுலுM ) 
வெடி . .கொக . ] 

கேதுபுடம் - இந்திரதநுபுடத்திலேபதினே 
கேதல்- அழைத்தல் . ( சூ . நிகண் . க O : கச .) பாகை கூடிநின்ற நிலை. (விதாக. 

சுள் , உரை . ) 
கேதாரகவுளம் - ஓரிராகம் . 
கேதாரம் - 1. இமாசலத்திலுள்ள ஒரு சிவ 

கேதுமாலம் -- நவகண்டத்தொன்று , ( உ - ம் . ) 
க்ஷேத்திரம் . ( உ - ம் . ) "பனிதாழ்வரைக்கேதார 

" குடகடற்குக் கீழ்க்கேதுமாலமெனக் குறித்தி 

டுக (சிவதரு. கஉ : ரு ங .) 
மும்பழநான்மறை " ( செந்தூர் . கஅ : 
2. ஒருபண் . 3. ஓரிராகம் . 4. பிரதிட்டாகலை வன் . ( உ- ம். ) சீரியசம்புத்தீபம் புரந்தவங்கிதீர 

கேதுமாலன் - அங்கிதீரன்புதல்வரிலொரு 
யிற்றேயுதத்துவத்திலுள்ள எட்டுப் புவங்களு னென்போன்றானருளுஞ்சிறுவராயோர் 
ளொன்று . (சி - லி . கிரி . உக . உரை . ) 5. மயில் . 
( பிங்கல.உங்கச . ) 6. மலை.( 1,4,6 - கொ தன்கிம்புருடன்ரிகேதுமாலன் ” ( கந்தபு . அண் 

கேதாயோகம் - எழுகிரகங்கள் இடையீம் 
படாமல் நான்கிராசியில் நிற்கவரும் யோகம் . ) ன்பதின் மருளொருவன் . ( த.நி. போ . ங ங o . ) 

கேதுமாலி -1, அக்கிங் துருவன் குமாரரொ 
( உ - ம் .) " நாட்டிய கோட்களேழு நாலிராசியிலே 

2. ஒருபூதத்தலைவன் . ( உ - ம் . ) " மதிசயன் கேது 
நிற்கி - லீட்டுகேதாரயோகம் ( சாதகசிந். மாலிவக்கிரன் ” ( கந்தபு . ஏமகூட கங . ) 
உ 0சஉ . ) ( உதயாதிபதி ஒன்பதாமிடத்தில் 
வர்க்கோத்தமமாயிருக்கக் கீர்த்தி ஸ்தாகத்தில் 

கேதுமோகன் - ஒரு பூதத்தலைவன் . ( உ - ம் . ) 
ஒன்பதுக்குடையவனிருக்கச்சந்திரனுக்கு ஒன் 

" சுசி முகனனலகேசன் சுபத்திரன் கேது மோக 
பதாமிடத்திற் குருவிருக்கிற் கேதாரயோகமெ 

ன் ” ( கந்தபு . ஏமகூட . கசு . ) 
ன்பர் சிலர் . ) 

கேதுாத்திநம் வைடூரியம் . ( கெதா 
கேதாரவிரதம் - ஒருசிவவிரதம் ; அது . புர 
ட்டாசி மாசத்திலே சுக்கிலபக்க அட்டமி முதற் 

த ) 
கிருஷ்ணபக்கச் சதுர்த்தசியீறாகிய இருபத்திர 

கேதுரு - ஒருவாசகை மரம். 
ண்டு நாளாயினும் , கிருஷ்ணபக்கப்பிரதமைமு கேந்தகம்- கோடகசாலை . ( மலையகராதி . ) 
தற்சதுர்த்தசியீறாகிய பதினான்குநாளாயினும் , 
கிருஷ்ணபக்க அட்டமிமுதல் சதுர்த்தசியீற தாமிடம் . ( உ - ம் . ) “ விளங்குபெலத்தோடு செம் 

கேந்திரம் - 1. உதயம் , நான்கு , ஏழு , பத் 


ணாகுண 


ஙக . ) 


பார் 


[ 


928 





கேலளம் , 


கேவலம் . 


. ) 


50 


so ) 


பொன் கேந்திரத்துமேவினும் ” ( செகரா . மைந் கேலாசம் - பளிங்கு . ( கெஜவம் ; கெ 
தர் . கக . ) 2. வட்டத்தின் மத்தி . ( கெஐ .) தண்ணீரில் . ஓ n - விளங்குகிறது . ) 

கேந்திரித்தல் - கேந்திரம் பெற்று நிற்றல் ,. கேலி- 1. அம்பு . 2. இசைப்பாட்டு . 3 . 
( உ - ம் .) " பனிமதிக்கீழிராசிப்பதிந்திடச்சுபர்கேந் 

சூரியன் . 4. நாயகரோடு செய்யும் மகளிர்விளை 
திரிக்கில் ( சாதகசிந். நகசு . ) 

யாட்டு , 5. பரிகாசம் . 6. பறவை . ( 1 , 2 , 3 , 
கேந்துகம் -1. தவளை , 2. வெள்ளத்திமரம் . 

6. வெஜி . 4 , 5. கெட் ) 
( கெ .) 

கேலிகம் -1 , அசோகமரம் , ( மலையகராதி ) 
கேந்துழறியம் -- நாய்வேளை .( மலையகராதி .) 
கே நம்-சாமவேத உபநிடதங்களுளொன்று . 2. கேளி . ( 1. கெவிகப் ) 
( கந் . நவ , கஅ .) 

கேலிகலை 1. சரசுவதிகையில் வீணை . 
கேநாரம் 1. கவுள் . 2. சந்தி . 3. நரகம் . 

2. பகிடிப்பேச்சு . ( கெவிகலா 
( கெ நார . ) 

கேவடம் -- கிணறு . ( கெ . கவட- குழி .) 
கேநிபாதகம் நாவாய்த் துடுப்பு . ( இ 
கேதிபாதநம்-- லிங்கா . ) ( கெ நிவாக 

கேவணம் - மணிபதிக்குங்குழி . ( உ - ம் . ) 
கே நிபாதம் 

" மத்தகமணியொடு வயிரங்கட்டிய- பத்திக்கேவ 
க 

ணப்பசும்பொற்குடை " ( சிலப் . கொலை . கக அ . ) 
கேப்பை - கேழ்வரகு . ( மலையகராதி .) கேவர்த்தன்- கறையான் . ( கெவத- :8 
கேமாச்சி - வெண்காக்கணம் . (மலையகராதி .) கெ - தண்ணீரில் . வத--இருத்தல் .) 
கேயம் - 1. அகழ் . 2. இசைப்பாட்டு . ( சூ . கேவல் -வள்ளிக்கொடி , ( மலையகராதி . ) 
நிகண் . க : ஈ - உ .) [ 1. வெய . 2. மெய ) கேவலக்கிடை ஆணவத்தான்மறைப்பு 
கேயன் - பாடுவோன் . ( மெய ) 

ண்டு மயக்கமுறுநிலை . (சி.சி. அ : ந 0 . மறை ) 

கேவலக்கிழவன் - அருகன் . ( சிந்தா . ) 
கேயூரம்- 1. ஒருவகைப்புணர்ச்சி ; அது . 

கேவலஞாநம் 
விலக்கியேனும் 

திரிகாலவுணர்ச்சி . ( திரு 
பெண்ணின்கணைக்கால்களை 

நூற் . க 0 . உரை . ) 
மிதித்தேனுங்கைகளாற்றழுவுவது . 2. தோள 

கேவலஞாநிகள் - திரிகாலவுணர்ச்சியுடை 
ணி . ( உ - ம் . ) " மணிகால்யாத்தமிளிர்முடிகேயூ 

யார் . ( ஜைந - மணிமே. ) 
ரத்தன் ”( சூத.ஞான . கக: உஉ .) ( கெயரா ) 

கேவலதிரவியம் - கருமிளகு . ( மலையகராதி ,) 
கேரலம் - கேரளம் . ( கொ ) 
கேரளம் - 1. ஒரு பாஷை . 

2. சோதிட 
கேவலபூசை 

சிவலிங்கத்தோடு உமாதே 
சாத்திரத்தினொன்று . ( இது பெரும்பாலு 

. 
மலையாள தேசத்தில் வழங்கும் எல் . ) 3. தேய வியையுங்கூட்டிப் பூசித்தல் . ( சைவச . பொது . 

சஎஉ . உரை .) ( விநாயகர் , கந்தர் , இடபதேவர் 
மைம்பத்தாறினொன்று ; இது : தஜிணமலையா 
எம் . 4. வாய்விளங்கம் . ( உ - ம்.) எதிரியலை என்னுமிம்மூவரையு மவ்விருவருடன் கூட்டி 
சுக்கை சங்கீதமுயர்கேரளஞ் செப்புமிவையே ஐவராகப்பூசித்தலுங் கேவலபூசையெனப்படும் 

கேவலம் -1, அற்பம் . ( உ - ம் . ) " கேவலமல்ல 
லாம் ” ( தைல . தைலவ . ககச ) 

விப்போர்கிரீடிவந்திவனைக்கூடில் ” ( பாரத . பதி 
கோளர் - சேரர். ( உ - ம் . ) “ பூஞ்சாபவெற் ன்மூன்றாம்.க 00 .) 2.ஆணவமலம் . ( த.வி. போ . 
றிக்கொடிக்கேரளர் பொன்னிநாடர் ” ( பாரத . 

கஅஉ .) 3. இரண்டன்மை . ( உ - ம் .) " செப்புகே 
வெளிப்பா . உக . ) 

வலமீதியொப்புவமையல்லவே ” ( தாயு.சச்சி.எ .) 
கேருதல் - 1. குரல் கம்முதல் . 2. கோழி 4. இன்மை . 5. உறுதி . 6. ஒன்றாயிருத்தல் . 7 . 
கத்துதல் . 3. பயப்படுதல் . 

கேவலாவத்தை . ( உ - ம் .) " கேவலசகலசுத்தமெ 
கேலகன் - வாளின் கூர்முதலியவற்றின் மே ன்று மூன்றவத்தையான்மா - மேவுவன் கேவலந் 
ல் நடிப்பவன் . ( கொக ) 

தனுண்மை " ( சி . சி . ச . ஙஎ . ) 8. தனிமை . 

( உ - ம் . ) " கேவலஞ்சந்நியாசியாயிருந்தபோது 
கேலசம்-- பளிங்கு . ( கெ ) 

ம் " ( ஞாநவா , முமூட் , உசு . ) 9. துன்பம் . 
கேலம்- 1. பரிகாசம் . 2. விளையாட்டு . 

10. மெலிவு . 11. மோக்கம் . ( உ - ம் .) " கேவல 
( வெ ) 

நிலை தோன்றாமற்கெடுத்தது ” ( கைவல் . தத்ருங ) 

12. விடுதல் . 
கேலளம் -- கேளி . 


[ 


கெவ 9 - வ ) ) 


| 


929 


கேள் . 


கங O 


கேளார் . 


F 


கேவலழதி எட்டாம் வசுவின் குமாரன் . னப்படுதலால் " (நாலடி . ங : க . 

" ) 3. உறவாக 
வி - ணி . உருகா. ) 

வுள்ளாள் . ( ஐ.க்குறு . ) 4. கணவன் . ( உ - ம் .) 
கேவலவியதிரேகி வியதி ரேகத்தின் | “ அகன்மனைத்தாய்க்குச்சொன்னா ளவளுந்தன் 
மாத்திரம் வியாத்தியுடையது . ( சைவப் , கச .) | கேட்குச்சொன்னாள் ” ( சிந்தா. குணமா.உ.உ .) 

( புறப் - வெண் . ) 5. கேளென்னேவலும் , தெ 
கெவ்வ , திரெகிது . ) 

ரிநிலைவினைப்பகுதியும் . ( உ - ம் . ) “ ஒருதிறந்த 
கேவலவியதிரேகியேது - பக்ஷத்தினிருக் 

னைக்கேளெனத்தேசிகனுரைப்பான் ” ( கந்தபு . 
கை , விபக்ஷத்தினீக்கம் என்னுமிரண்டுரூபமு 

மாயைப். ரு . ) 6. சிநேகம் . ( உ - ம் . ) " கேளி 
டைய வேது , ( சைவப் . கரு .) 

னாற்றனதுபாங்கிற்கிடைத்த ” ( கந்தபு . மகாகா . 
கேவலவெதிரேகாதுமாநம் - எதிர்மறை 

கஅ . ) 
மாத்திரையானேயறியப்படு மநுமாநம் .. 

கேள்வன் -1 . அன்பன் , 2. ஐயன் . ( சூ.நிக 
கேவலன் --தற்பிரியன் . 

ண் . க : உச . ) 3. கணவன். ( சூ . நிகண் . உ : எஅ .) 
கேவலாந்நுவயாநுமாநம் அந்துவயத்தி 

கேள்வி -1 , கல்வி . ( உ - ம் .) " ஆய்ந்தமைந்த 
ன் மாத்திரம் வியாத்தியுடைய அநுமாநம் . 

கேள்வியறிவுடையாரெஞ்ஞான்றும் " ( நாலடி . 
கேவலாந்நுவயி - அந்நு வயத்தின் மாத் 

எ : ங .) 2. காது . ( உ - ம் .) " நட்போடு கேள்வியூடு 
ரம் வியாத்தியுடையது . ( சைவப் . கச . ) 

நாடுவார் ” ( சேதுபு . இராமநா . எசு . ) 3. கேட் 
கேவலாந்நுவயியேது பக்ஷத்தினிருக் 

கை , ( நூற்பொருளைக்கேட்டல் . ) (உ - ம் .) " கேள் 
கை , சபக்ஷத்தினிருக்கை என்னுமிரண்டுரூப 

விவிமரிசம்பாவகை ” (நன் . சிறப்பு . விருத் .) 
முடைய வேது . ( சைவப் . கரு . ) 

4. கேள்விப்பயிற்சி . ( உ - ம் .) " விற்கொண்டுசரந் 
கேவலாவத்தை ஆன்மாத்தன்னிச்சா 

தொடுத்துப்புரையில் கேள்வி விண்ணவர்தந்து 
ஞாநக்கிரியைகளினிகழ்ச்சிசிறிதுமின்றித்தான் 

யர் தீர்த்தவீரராமன் ” ( பாரத , புட்ப . க . ) 5 , வா 
மாத்திரையே யுளனாகியநிலை . ( சி . சி . ச : ஙஎ . 

ர்த்தை . ( திருநுற் . அரும்பத .) 6. வினா 
சிவஞாந . ) 

கேள்வித்தாதம் 
கேவலி 1. கேவலஞாநி . ( உ - ம் . ) " கெ 

( சோதிட ) இரண்டாம் 
டாவருட்கேவலிபோல் ” (திருஎற் . அக .) 2. மூன்றாமிடப்பேர். (சோதிடக்கட் .) 

கேள்விப்படுதல் - கேள்வியாதல் . 
வள்ளிக்கொடி , ( மலையகராதி .) 

கேள்வியருத்தாபத்தி- கேள்வியினால் வரு 
கேவு - வெண்கடுகு . (மலையகராதி .) 
கேவேடன் - மீன்வலைஞன் . ( உ - ம் . ) " கே 

மருத்தாபத்தி ; அது : தேவதத்தன் வீட்டின்கண் 
வேடராகிக்கெளிறது படுத்து ” ( திருவா, கீர்த்தி | பானென்றறிதல்போல்வது . (உ - ம் .) “ அகத்தி 

இல்லையெனில் அவன் மற்றோரிடத்திலிருப் 
கஎ . ) 
கேழ் - 1. உவமை . ( உ -ம் . ) " கே 

னிலையுறு தேவதத்தனெனிலிருப்பனவன்வே 

கழில்பரஞ் 
சோதிகேழில்பரங்கருணை ”(திருவாச . திருவே பெரியர் கேள்வியருத் தாபத்தி யென்பர் ” ( வே 
ம்பா , அ . ) 2. ஒளி . ( உ - ம் .) நயங்கேழ்பெருவள 
நல்குநல்லூர " ( வாண . ங க உ . ) ( ஞானாமிர் .) 3 . 

தா . சூ . உஉ . ) 
நிறம் . ( உ - ம் . ) " கேழ்கிளர்தரளவடமிள முலையிற் 

கேள்வு - தோணிக்கூலி . ( தோணியியக்கு 
கிடப்பின் ” ( நைடத . அன் - தூ . உஅ .) 

வார் ) ( வழக்கு .) 
கேழ்வரத- குரக்கன் . (உ - ம் . ) " தினைகடுகு 

கேளலம் - கேட்டறியேம் , ( புறநா .) 
மிள 
ளகெள்ளுச்சாமையுள்ளி செழுமுதிரைகேழ் 

கேளன் - தோழன் . ( நட்புள்ளவன் . ) 
வரகுதீயபிண்ணாக் -கினிமையுறுபலாக்கனிகொ 

கேளா- மௌனம் . (சூ . நிகண் . க : ருரு . ) 
வரகொடெண்ணெயிவைகாணிற் பலபிணியு 

கேளாத்திருஞாநம்- மௌநமொழியால் அ 
மெய்துமென்க ” ( சரசோ. சுபாசுப . கரு . ) றிவிக்க அறிந்த ஞாநம் . ( உ - ம் . ) " கிரியோகங் 
கேழல் - 1. குளநெல் . ( உ - ம் . ) நீள்கழை 

கூடாமை கேளாத் - திருஞாநம் - வேறின்மை 
நெல்லுநீர்விளைகேழலுந்தோரையும் ” ( சிந்தா . 

பேரின்பம் " ( ஒழிவி. துறவு . உரு . ) 
கேம . கக . ) 2. பன்றி . (உ -ம் .) “ வாரிசூழ்புவிய 

கேளாதகேள்வி - நிந்தை , வசை . 
கழ்தரு கேழலின்மருப்பு ” (கந்தபு . ததீசியுத் உக ) கேளாது - உடன்படாது . 2. முடியாமல் 

கேள் - 1. அன்பு . ( உ - ம் . ) “ எவர்க்குங்கே | ( 1 , 2. சிந்தா . ) 
ளானவுதிட்டிரனுங்கேட்டானன்றே ” ( பாரத . கேளார் - 1 , பகைவர் . ( உ - ம் .) " கேளா 
பதின்மூன்றாம் . கங . ) 2. இனத்தார் ; சுற் ரும் - வேட்பமொழிவதாஞ்சொல் ” ( வள் . சுசக ) 
றத்தார் . ( உ - ம் . ) “ தன்கேளலறச்சென்றானெ 2. செவிடர் . ( மணிமே .) 


| 


930 


கை . 


கைக்கிளை . 


-. 


( 


கை 


சகக . 


கேளி- 1. தெங்கு . ( உ - ம் .) “ இவையெ 20. தங்கை . 
ல்லாங்கேளிதருதெளிரோலாட்டி ” ( தைல தை 

21. தொநி . 
லவ . கச . ) ( மலையகராதி . ) 2. மகளிர் விளையா 22. நரிப்பயற்றங்கொடி . 
ட்டு . ( சூ . நிகண் . க : ங . ) [ 2. கெவி . ) 

23. பக்கம் . ( ஐங்குறு . ) 
கேளிக்கை - மகளிர்விளையாட்டு ,( வழக்கு .) 

24. பகுதி . 

25. படைவகுப்பு . ( உ - ம் .) " கைம்மிகு - போர் 
( கெஜிகா . ) 

முகந்தன்னினீபுறந்தந்தேகினால் ” ( பாரத , நீ 
கேளிர் --1 . கணவர் . 2. நட்டார் ; சிநேகிதர் . ரைமீட் . சுகா.) 
( பொருக , எச . ) 3 , சுற்றம் . ( உ - ம் . ) " யாது 

26. பிடிப்பு . 
மூரேயாவருங்கேளிர் ” ( புறநா. ககஉ .) 

27. மரவட்டை . 
28. முறை . ( வள் . அஙக . ) 
29. வடமொழியில்வரு முபசர்க்கம் போலத்த 

மிழ்ப்பதங்களைச்சார்ந்துவருமோரிடைச்சொல் . 
கை - [ ககரவல்லொற்றின் மேல் ஐகாரவும் ( வள் . கஉ அ .) 

30. வரிசை . ( 1 , 8 , 13 , 22, 26 , 27 , 30 . 
ரேறிப்பிறந்த ஒருயிர்மெய் நெட்டெழுத்து . ) 

ராசவைத் ) [ 4 , 7 , 20- பிங்கல . ஙசஉக . ) 
1. அரோசிகம் . 

கைஇ - கோலஞ்செய்து . ( உ - ம் . ) " கைஇ 
2. இடம் . ( உ - ம் . ) " பாசறைக்கைவயின் " மெல்லிதினொதுங்கிக்கையெறிந்து ” ( மதுரைக் . 
( வாண , சஉச . ) 

) 
3. உடன் . கைமாற்றிற்காண்க . 

கைக்கட்டி கோதை . ( சூ . நிக . எ : கஎ .) 
4. ஒப்பனை . 

( கைத்தோற்கட்டி , ) 
5. ஒருவிகுதி . இது; செய்கையென்பதிற் 

கைக்கடனாற்றல் - உறுதியின்றி நம்பிக்கை 
போல தொழிற்பெயரிலும் எங்கை என்பதிற் க்குக் கொடுத்தல் , அது : வேளாண்மை மாந்த 
போலப் பிறபெயரிலும்வரும் . 

ரியல்புளொன்று . ( சூ . நிகண் . கஉ கஎ . ) 
6. ஒழுக்கம் . ( உ - ம் . ) ஐவாயவேட்கையவா 

கைக்கரணை - ஒரு சிலந்தி . 
வினைக்- கைவாய் " ( நாலடி . சு : கூ . ) 

கைகவித்தல் வாளாவிருவென்பதற்கும் 
7. கரம் . 

சிறிதமையுமென்றற்குக் காட்டுங்குறி . ( உ - ம் . ) 
8. காந்தட்பூ . 

" காவலன் கண்ணெதிரவனைக்கைகவித் - தியாவ 
9. காம்பு . (உ - ம் .) " நெடுங்கைநவியம் ” ( சிந் துண்டினிநமக்கென்னச் சொல்லினான் . ( இரா 
தா . ) ( புறநா . ஙசு . ) 

மா . யுத்த . மந்திர , ஙஎ . ) இது முன்னதற்குதா 
10. கைகொண்டவளவு . ஆகுபெயர் .) ரணம் . பொருநராற்றுப்படை கரு அ - ம் அடியி 
11. கைத்தொழில் - ( உ -ம் . ) கவறுங்கழக ல் அமையுமென்பதற்குக்காட்டுங் குறியாகக்கூ 
முங்கையுந்தருக்கி " ( வள் . கூ ஙரு. ) 

றினார் . 
12. கைம்மரம் . ( வீட்டின் மேலுள்ளது .) 

கைக்காணி 

காணிக்கை . ( கலி . அஉ . 
13. கையாந்தகரை . 

உரை . ) 
14. கையென்னேவலும் ,தெரிநிலைவினைப்ப 
குதியும் , 

கைக்காரன் - சாமர்த்தியன் . ( வழக்கு .) 
15. சந்திரன் . (சிந்தா . பது . கஉ 

கைக்கிளவர் --கைக்கோளர் . 
16. சாமர்த்தியம் . ( உ - ம் .) " கைகாரன் ” ( வழ கைக்கிளை -1 . ஏழிசையினொன்று ; அஃது : 
க்கு . ) 

அண்ணத்தாற் பிறக்குமிசை . ( சூ . நிகண் : க : 
17. சிறுமை . ( உ - ம் . ) " கைப்புரந்தருமுனத 

நரு , நசு . ) 2. ஏழு திணைகளுளொன்று ; 
கட்டங்கியும் ” ( இரகு - தேது . கஎ. ) கைவாய்க் 

அஃது ; ஒருவருள்ளக்கருத்தையொருவரறியா 
கால் , கைவிளக்கு- எனவழக்கிலுங் காண்க . 

த ஒரு தலைக்காமம் . ( உ - ம் .) " கைக்கிளையுடை 
18. செய்கை , செயல் . ( உ -ம் . ) " கடவுள் 

யதொருதலைக்காமம் ” ( அகப் . அகத் . கூ . ) 3 
வழங்குங்கையறுகங்குலும் ” (மதுரைக் . சுருக .) 
( ஐங்குறு .) ( கஉரு- ஆவது குறளுரையிர் செய் ஒரு பிரபந்தம்; அஃது : ஒருதலைக்காமத்தினை 

ம் 
வதென்றார் .) 

லைக்காமமோரைந்து விருத்தங் - கருதவுரைத்த 
19. சேகை . ( உ -ம் .) " கைவகுத்து ” (தணி ல்கைக்கிளையாகும் " ( இலக்கணவி . அஉஎ . ) 
கை , சீப . சசுஎ . ) 

வெண்பா முப்பத்திரண்டாற்கூறலுமாம் . 


உ . ) 


டெ 


4 .. 


931 


கைகாட்டுதல் . 


கர் 


கைச்சாத்து . 


( தொன் . உஅக. உரை. ) 3. யாழினோர் 5 ர கைகாணல் - புலப்படக்காணல் . 
ம்பு ; அது , நால்வகை கரம்பினொன்று . ( சிலப் . கைகுவித்தல் - கும்பிடல் . ( உ - ம் . ) "இருக் 
வேனிற் ங ங ஙச . உரை . ) 

தவத்தோரவர்முன்னேயிணை மலர்க்கைகுவித்த 
கைக்கிளைமணம்- கைக்கிளையென்னுந்தி ரூளி ” ( பெரியபு . திருஞாக . அஅ .. ) 
ணைக்குரிய மணம் , அஃது : ஆசுரமிராக்கதம் கைகுவித்துக்கொட்டல்- கொம்மையென் 
பைசாசமென மூன்றுவகைப்படும், ( தொல் . | னுமோர் விளையாட்டு . ( பிங்கல . கசசு . ) 
பொரு . களவி . கச . உரை .) 

கைகூடுதல் - சித்தியாதல் . ( உ - ம் . ) “ கூற் 
கைக்குழித்தாமரை- ஒரு வியாதி . றங்குதித்தலுங்கை கூடும் " ( வள் . உசு க . 
கைக்குறி - கைவரைபார்க்குஞ்சாத்திரம் . கைகூப்பல் கும்பிடல் . ( உ - ம் .)" பெ 
கைக்கூலி - பரிதாநம் . ( உ - ம் .) " கைக்கூ 

ண்டூதுவந்தனனென்று 

கைகூப்பு- 
லிதான் வாங்குங்காலறுவான் ” ( ஔவை .) 

கைகூப்பி ( தணிகை. 
கைக்கை - கசப்பு . 

கைகூப்புதல் - களவு . ஈசஅ. ) ( சூ . நிக 
கைக்கொள்ளல் வளைந்து கொள்ளல் . ண் , க : கக . ) 
( உ - ம் . ) " கண்ணுதலோனிருமருங்குமொன்றா கைகூப்பிமெய்கோட்டிநிற்றல்- குடந்த 
கக்கைக்கொண்டார் ” ( கோயிற்பு . பதஞ். கஅ . ) ம் . ( பிங்கல . கசகங . ) 
கைக்கொள்ளுதல்- 1. அங்கீகரித்த கைகேசி 

தசரதன்மனைவியிலொருத்தி , 
கைக்கொளல்- 

ல். ( உ -ம் . ) " என் - 

பரதன்றாய் . ( உ - ம் . ) " கானீயுமென்றுரைத்த 
கனகந்தரநெஞ்சிற்றோன்றுபுன்மாலைகைக்கொ கைகேசியுங்கொடிய - கூனீயுமல்லாற்கொடியா 
ன்வை ” (கல்வளை . க 00 .) 2. கையிற்கொள் பிறருளரோ ” (இராமா. நகர்பீ . 50 ஈ. ) 

ெெக 
எல் . ( உ - ம் .) “ இன்னுயிர்கூற்றங்கைக்கொள் ” 

கெயி ) 
( நைடத்த , நகர்நீ . சக . ) 
கைக்கொளவர் - கைக்கோளர் 

கைகேயி - பரதன்றாய் . (ெெககெயி ) 
கைக்கோல்- 1. கையிற் கொள்கிற ஊன் கை கொட்டல் - கொம்மை கொட்டல் . 
றுகோல் . ( உ - ம் . ) " தன்கைக்கோ - லம்மனைக் கைகொடுத்தல் -- 1. உதவிசெய்தல் . 2 . 
கோலாகியஞான்று " ( நாலடி . உ : ச . ) 2. கொ எதிர்கொண்டுபோய்க்கைப்பிடித்தழைத்தல் . 
டிறு . (சிலப் .) 

கைகோத்தாடல் -- குரவையாடல் . ( உ - ம் . ) 
கைகசி - 

இராவணனுக்குத்தாய் . ( உ - ம் . ) குரவைக்கூத்தேகைகோத்தாடல் ( பிங்கல . 
பொன்னுடைமாண் டிதலைமணிப் பூணகிலக் கசருகா .) 
கைகசியே யுன்னுடைமாணெழில்” ( சேது 

கை கோள்- 1. ஒழுக்கத்தின்றான்மை . 2 . 
4. பிரமகத் . க . ) ெெககப 

ஒழுக்கம் . ( உ - ம் . ) " அளவையிலின்பத்தைந்தி 
கைகடத்தல் - நீங்கல் . ( உ - ம் . ) “ கைகடக்க ணைமருங்கிற் - களவுகற்பெனவிருகை கோள்வ 
விட்டிருந்து . ( இராமா . கார்முக.ருச . ) ( கை - இ | ழங்கும் ” ( அகப் , அகத் . உசு . ) 
டைச்சொல் . ) 

கைங்கரன் - அடிமை . ( கிங்கரன் என்ப 
கைகண்ட சாரம் -- நவச்சாரம் , 

தன்றிரிபு போலும் . ) 
கைகண்டது - தேறினது . (உ - ம் .) " அண்ண 

கைங்கரியம் பணிவிடை , தொண்டு . ( லை 
லாராடன் முன்னுமறிந்துகைகண்ட வேந்தன் ” 

வவி . அஎ .) (ெெகாசுய ) 
(திருவிளை . நான்மா . கஉ .) 
கைகம் - வக்கிராந்தி பாஷாணம . 

கைச்சாடு - காழகம் . ( கலி , எ . உரை. ) 
கைகயன் - கேகய நாட்டரசன் . ( உ - ம் .) “ கை 

கைச்சல் -1 . கைத்தல் . 2. வெறுப்பு . ( உ - ம் .) 
கயன்மகள்விழுந்து ” (இராமா . கிளைகண்டு. ச 0 .) 

அவலவூனாக்கைதன்னைக் - கைச்சு ” (சிவதரு . 

ச : ஙஅ .) 
கைகலத்தல் ஒன்றாய்க்கலத்தல் . ( கை 
இடைச்சொல் ; இது கலத்தலென்பதனோடொ 

கைச்சற்றேடை புளிநாரத்தை . ( மலை 
ட்டியொருசொன்னீர்மைத்தாய்நின்றது . 

யகராதி . ) 
கைகாட்டுதல் 1. அபிநயங்காட்டுதல் . 

கைச்சாடு - கைக்கவசம் . ( பதிற்றுப் . கக . 
( பெரியபு . கண்ணப்- கஙச .) 2. கையாற்குறிப் 

உரை ) 
புக்காட்டல் . ( உ - ம் . ) " தில்லையுளார்பொருள் கைச்சாத்து- கையெழுத்துத்துண்டு. (உ - ம் .) 
கேட்கக் -கைகாட்டித் தம்முருவங்காட்டாமல் ம " தந்தைதன்றந்தைதான் வேறெழுது கைச்சாத் 
றைந்தார் ” ( திருவாத . திருவடி , உக . ) 

துண்டாகில் ” ( பெரியபு . தடுத் . சுக . ) 


5 


- 


932 


கைத்தல் . 


கூகூகூ 


கைதி . 


பலிகம் ) 


கைசிதி 


கைச்சி - 1. ஊமற்பாதி . 2. கமுகு . (மலை கைத்தலம் -1 . கை , ( உ - ம் . ) “ செழும் 
யகராதி . 

புனற்சிந்துநாட்டரசைக் - கைத்தலத்தடங்கும் 
கைச்சிறை - கைவசம் . ( உ - ம் . ) “ விடுங்கைக் பொருளெனக்காத்து ” - (பாரத . பதினான்காம் . 
கொத்தகடாவுடையா னிடமடங்கிக்கைச்சிறை ச . ) ( சூ . நிகண் . உ : கக . ) 2. சாணம் நாலு 
யான ” ( திருப்பு . ரு எகா.) 

கொண்டது . (மிருச . உஉ 0 ) ( தலம் இடம் 
கைச்சு - கச்சு . ( உ - ம் .) " கைச்சுந்தரித்து " எனவுங்கூறுவர் .] 
( புலியூ . அக . ) ( போலி . ) 

கைத்தளம் - ஒருவகைக்கருவி . ( சிந்தா:) 
கைச் செரி- பரியகமென்னுமணி . ( சூ . நிக கைத்தா- காட்டாமணக்கு . ( மலையகராதி . ) 
ண் . எ ; உரு . ) 

கைத்தாய் செவிலித்தாய் . ( பிங்கல . கஙசு ) 
கைச்சோரம் -- கிச்சிலிக்கிழங்கு . ( உ - ம் .) கைத்து - 1. கையகத்தாயபொருள் , செல் 
" கருவேம்பரேணுகங் கைச்சோரம் வாலுகம் " வம் . (உ - ம் .) " கைத்துண்டாம் போழ்தேகரவா 
தைல . தைலவ . எஎ . ) 

தறஞ்செய்மின் (நாலடி , உ : ... ) 2. செலு 
கைசிகம் -1. ஓர் இராகம் . 2. காம இச்சை . த்தி . ( சிந்தா . ) 3. பொன் . ( சூ . நிகண் . கா : உ . ) 
3. மநவேறுபாடு . 4. மயிர்த்தொகுதி . [ெெக 4. வெறுத்து . ( உ - ம் . ) " காப்போரைக்கைத் 

தென் " இராமா . சூர்ப்பங் . கஉ அ .) 

கைத்தொண்டு-- குற்றேவற்பணி . ( உ - ம் . ) 
கைசிகர் - பார்ப்பார் . 

" காசுவாசியுடன் பெற்றார் கைத்தொண்டாகும் 
நாடகத்தில் விருத்தி நான்கனு 

டிமையினால் " ( பெரியபு . திருநா. உசுo ) 
ளொன்று ; அது காமம் பொருளாகக் காமுகரா 

கைதகம் -- தாழம்பூ . (ெெகக்க ; இது 
கிய மக்கள் தலைவராகவருவது . (சிலப் - அரங்கே . 
ஆடலாசிரியனமைதி . ) 

சேதகத்தின் தத்திதம் . ) 
கை சிப வீணை - வீணைகளினிருபத்திரண்டு 

கைதப்புதல் - 1. தவறுதல் . ( உ - ம் .) " கா 
பேதத்தொன்று , ( வி - ணி . உஉ 0 . ) 

னவர்வலையிற்பட்டுக் கைதப்பியோடுமான் போ 
கைசியம் -- . 

கங . ) ( கை என்பது 
கேசசம்பந்தமானது . ) 

கைதரல் - 1. உதவுதல் . ( உ - ம் . ) 
கைசெய்தல் - 1 . அலங்கரித்தல் . ( சூ.நிக 

கைதருதல்- 1 “ வெய்யனேற்குங் - கைதர 
ண் . க : ரு . ) 2. கைவேலைசெய்தல் . 3. பயிர்செ 

வல்லையென்றே " ( சேதுபு , சேதுமாத . அக . ) 
ய்தல் . ( உ - ம் . ) " கைசெய்தூண்மாலையவர் ” ( வள் . 

2. மணஞ்செய்தல் , ( உ - ம் . ) " கோதையாலு 
க ஙரு . ) 

கைசோரம் - பாலியம் ; இது: பத்தின் மேற் றவு கொண்டு கைதரல் குறித்த கோமகன் மறுத்த 
பதினைந்துவயசுவரையுமுள்ள பருவம் . (ெெக தும்" ( பாரத . குருகுல . கஙக . ) 
யொ கிபெலாரா - என்பதன் தத்திதம் . ) 

கைதவம் - 1. துன்பம் . ( உ - ம் . ) " கைதவ 

மே செய்யுமதுவின்களியென்று - வெய்துயிர்த் 
கைடபீ - துர்க்கை . (ெெகட ஜீ . ) து " (பிரமோ,சிவராத் . கஎ ) 2. பொய் . ( உ - ம் . ) 
கைடபை கைடபீ . ( கைடவை எனவும் " கைதவங்களைச்சாத்திரஞ்சொல்லுமோ " ( கை 
வரும் . ) (ெெகடலா. ) 

வல் . சந் . சக .) 3. வஞ்சனை . ( உ - ம் . ) " காலா 
கைடவன் -- . “ 

ஓரசுரன் . ( உ - ம் . ) “ மதுகயிட லுதைத்தாலுங் கைதவங்கள் செய்தாலுங் கொ 
வரையொத்த ” (இராமா . வரைக் . உ.ரு.) (ெெக 

ள்ள " ( வள்ள . கக்க : ஙங . ) (ெெகதவம் ] 

கைதவர் - பொய்யர் . ( உ - ம் . ) " மாயுமளவும் 
-ஷ ) 

புசிக்குங் - கை தவர்க்குமுண்டோகதி ) ( வள்ள . 
கைடவாரி- விட்டுணு. (ெெகடலாரி , ) கசு : எக .) 
டகம் - மலை எலுமிச்சை . 

கைதவன்- 1. பாண்டியன் . ( உ - ம் .) “ சக் 
கைத்தல் - 1. அலங்கரித்தல் . [ கை என் தவின் சொல் 

மாலையாற்கைதவன்றன் வெப் 
பது அலங்காரத்திற்குப்பெயராதலிற்கைத்தல் பொழித்ததன்மைகண்ட ” ( பெரியபு . திருஞா. 
என்பதற்கு அலங்கரித்தல் என்பர் . ) 2. அலை எஎச . )2. வஞ்சகன் . 
த்தல் , 3 , கசத்தல் . 4. கோபித்தல் . ( உ - ம் . ) 

கைதாரம்- வயல்களின் கூட்டம் . [ெெக 
" மருவலரைக்- கைக்கும் ” (வாண . சஉங . ) 5 . 
வெறுத்தல் . ( உ - ம் .) " அவ்வாழ்வுங் - கைத்து ” உாரம் ) 
( தணிகைப் . அகத் . உகஉ , ) 

கைதி- மறியற்காரன் . 


கைடிகம் . 


933 


கைப்புடை . 


காசி 


கைம்மான் . 


. 


கைதூக்கல் - இரட்சித்தல் , 

கைபடிதல் - கைதிருந்துதல் . 
கைதூவல் - கையொழிதல் . ( உ - ம் . ) " கரும கைபரிதல் - ஒழுங்குகுலைதல் . ( உ - ம் . ) " கார் 
ஞ்செயவொருவன்கைதூவேனென்னும் ( வள் - மழை முன்பிற்கைபரிந்தெழுதலும்- வான்பதைக் 
கஉக . ) 

குருகினெடுவரிபொற்ப ” (பதிற்றுப் . அங . ) 
கைதூவாழை - கையொழியாமை . ( உ - ம் . ) கைபார்த்தல் - நாடிபார்த்தல் . ( வழக்கு .) 
" இலக்கர்முற்றி வண்கணை கைதூவாமைநின் கைபிடி -- 1 . உறுதி . 2. கைப்பொருள் . 3 . 
றெய்தார் ” ( தணிகைப் , சீபரி , ச. அக .) நாடியோட்டமறிதல் . ( 1 , 3. வழக்கு . ) 

கைதை - 1. தாழை . ( உ - ம் . ) "பொங்கு கைபிடித்தல் - 1. கலியாணமுடித்தல் , கை 
பூங்கதைவெண்டாது பூசியும் " ( நைட . அன் - யிற்பிடித்தல் , ( உ - ம் . ) " மண்ணிலாசையுநிதி 
கண் . சங .) 2. வயல் . ( சூ . நிகண் . நு : நக . ) ப்பெருவளத்தினிடைவைத்தமனமும் - பெண் 
கைதைச்சுரிகையன் -- மன்மதன் , ணிலாசையுமொருத்தர் கைபிடித்துவிடுதற்குரி 
கைதொடல் - 1. ஆகாரம் . ( ஞானா. ) 2 . 

1. ஆகாரம் . ( ஞானா . ) 2. யவோ " ( அரிச் . நகர் நீ . கஉ ங .) 2. நாடியறிதல் . 
உண்ணல் . ( பிங்கல , கககூ. அ . ) 3. கலியாணம் . கைபுனை- கைபுனைதல் . 
கைந்நீட்டுதல் - இழவு வினவுதற்குறிப்பு ,. கைபுனைதல் - அலங்கரித்தல் . ( ஐங்குறு . ) 
கைப்படுத்தல் கைக்கொள்ளல் . ( உ - ம் .) கைபோதல் - சிறுமைபோதல் . ( அதிகமா 
“ கடல்சூழ்வையல்கைப்படுத்தான் ” . (சிந்தா . ) கப்பழகித்தேறிய என்பது கருத்து . ) ( உ - ம் . ) 
குணமா . உ 0 அ .) 

" ஓவியத்துறைகை போயவொருவனை ( நை 
கைப்படுதி- காண்பாய் . (சிந்தா .) 

டா . அன்- கண் . சு . ) 
கைப்பற்றல் - 1. கலியாணம் . ( சூ. நிக கைம்பெண்- அமங்கலி . ( உ - ம் . ) எதோகை 
ண் . கூ : சா . ) 2. கைக்கொள்ளல் . ( உ - ம் . ) " என் கைம்பெணைத்தோய்ந்திடத் துன்பமே ” ( சர 
கைப்பற்றிய விற்கொடு ” ( கந்தபு . காமத . ஙரு . ) சோ . சுபாசுப . கரு . ) 
கைப்பற்று 

1. கைத்தூக்கு . 2. கைபற் கைம்மடல் - கைச்சீப்பு . 
றென்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , கைம்மணி- 1. கைத்தாளம் . 2. கையால 
வினைத்தொகையும் , 3. வாங்குதல் , 

சைக்குஞ்சிறுமணி . 3. சேமக்கலம் . 4. வட் 
1. கலியாணம் , 2. கைப்பிடி டம் . ( பிங்கல . கஉசு . ) 
கைப்பிடி - 1. கலியாணம் , 2. கைப்பிடி 
யென்னேவலும் , தெரிநிலைவினைப் பகுதியும் , 

கைம்மதியம் - கைம்மட்டு . 
( உ - ம் . ) " கைப்பிடி நாயகன் றூங்கையிலே ( பட் 

கைம்மரம் - வீட்டின் பாய்ச்சுமரம் . 
டினத்தடி . திருவேகம்ப . கூ . ) 3. கைபிடித்தபிடி . 

கைம்மருந்து- வைத்தியனின்றித்தாமே செ 
கைப்பீடித்தல் 1. கலியாணமுடித்தல்.ய்துகொடுக்குமருந்து . 
2. உறுதியாகக் கொள்ளல் . ( உ - ம் .) " அறிவிற் 

கைம்மறித்தல் - கைகவித்து விலக்கல் . ( சிந் 
கலந்தவரைப் பிழைத்திடினுமிம் முறைகைப்பி 
டித்தல் ” ( தணிகை, அகத். சகரு .) 

கைம்மறுத்தல்- கொடுப்போருங்கொடாது 
கைப்பிடிவாள் கைவாள் . இதற்குப்பெ விடல் . 
யர் கண்டமென்றார் . ( சூ . நிகண் . எ : அ .) கைம்மறை - உடன்மறை . 
கைப்பு- 1 , அறுசுவையினொன்று ; அது 

கைம்மா- யானை . ( உ - ம் .) " அரியோடு 
கசப்பு . ( உ - ம் .) " நெய்பாறயிர்காயம் பெய்தடி கைம்மாவையடற்புலியை " ( கந்தபு . காமத . ஙஉ . ) 
னுங் கைப்பறா பேய்ச்சுரையின்காய் " ( நாலடி . ( சூ . நிகண் . கூ : ச .) 
கஉ : கா . ) 2. ஆடுதின்னாப்பாலை . ( மலையக 

கைம்மாய்ச் சி - கைவிலங்கு . 
ராதி .) 3. ஒரு சரக்கு . 4. கைப்பான திரவி கைம்மாற்று - உடன்மாற்று . ( வழக்கு .) 
யம் . ( உ - ம் .) " புளிபாறயிர்கைப்பாவி - கண்டுநீர் 

கைம்மாறு -1 . ஒழுக்கமாறுபடுதல் . ( உ - ம் .) 
( தைல . பாயிர. ருஎ .) 5.முப்பிணியினொன்றாகி " கைம்மாறுகொள்ளாக்கலைசையே ” ( கலைசைச். 
யவாதம். (உ - ம் .) பித்தங்கோழை பெருகுகைப் அ .. ) 2. பிரத்தியுபகாரம் . ( உ - ம் . ) " புல்லிய 
புண்டிடான் ( சேதுபு. சேதுச . உஅ .) 6. பறவையியற்றுகைம்மாறொன்றிலது ( நைடத . 
வெறுப்பு . (உ - ம் .) “ கையர்களாய்க்கயவருடன் ( அன் - தூ . சு . ) 
கையாதகலப்பினராய் ( சேதுபு . பிரமகத்தி . கைம்மாறுதல் -- விற்றல் . 
உஎ ) 

கைம்மான் யானை . ( உ - ம் .) " துளையு 
கைப்புடை - கோதை . ( பிங்கல . கரு அரு. ) டைக்கைம்மான் அங்கு நடையவாய்ச் சாம்பிச் 
( இது முன்கைத்தோற்கட்டி . ) 

சோர்ந்த ” (திருவிளை , தண்ணீர் . உசு . ) 


தா . ) 


934 


கையர் . 


ககரு 


கையறு நிலை . 


கைம்மீகல் -1. அதிகப்படுதல் . 1. கை உப 

கையரிக்கொளல் - 1. சேர்த்துக்கொளல் . 
சருக்கம் போலவந்த இடைச்சொல் . 2. ஒழுக் ( உ - ம் .) " எயிற்றியர் தொகையைக்கை யரிக்கொ 
கக்கேடு ; அது : சாதித்தருமத்தை நீங்கினமை டுவாரியே ” ( கந்தபு. ஆற்று . கஉ . ) 2. தேடல் . 
தன்னுள்ளநிகழ்ச்சியானேபிறரறியுமாற்றாலொ ) ( சூ . நிகண் . க : நசு . ) 
ழுகுதல் . ( உ - ம் .) " கைம்மிகனலிதல் சூழ்ச்சிவாழ் கையரித்தல் -- சேர்த்துக்கொள்ளல் .( உ - ம் .) 
த்தல் " ( தொல் , பொருள் . உகா . ) 3. கைகடத் 

" காழகிற்றுணிசந்தொடு கையரிக்கொண்டு 
தல் . ( உ - ம் .) " வையமுமுடற்றுவெஞ் சமர்கை ( நைடத . நாட்டு . ச . ) ( கைகூடல் , கால்சீத் 
மிக்கதே ” (தணிகை.சீபரி.உ O எ . ) 

தல் என்றாற்போல அரித்தலென்பதற்குக்கை 
கைம்மிதுதல் - கைம்மிகல் . 

என்பது முன்னடையாய்க்கூடி அவ்விரண்டும் 
கைம்மீன் -- அத்தநாள் . ( சூ . நிகண் . க: எஉ 

ஒரு சொல்லாய்நின்றன .) 
கைம்ழடக்கம் --1 . பொருள் முட்டு . 

கையல்லது - ஆகாத செய்கை , ( உ - ம் . ) " கா 
கைம் மூலம்- அக்குள். 2. கையினடி , ( உ - ம் . ) தன்மை- கையல்லதன்கட்செயல் ” ( வள் அ ஙஉ .) 
" கனியெனக்கழுத்துக்கைம்மூலஞ்சவைத்தேப 

கையறம் 1. கெடும்படி பாடும் பாட்டு 2 . 
ல்லூன்றி ” ( கொக்கோ.) 3. கையேதுவானவி 

வசைக்கவி . 
சேஷம் . 

கையறல் 1. ஒழுக்கமின்மை. 2. கைப் 
கைம்மை -1 . கைம்பெண் . ( உ - ம் . ) " கைம் பொருளறல் . ( உ - ம் . ) " அவரன்புங் - கையற் 
மையைக் கலத்தனோக்கிக் களிமகிழ் சிறந்து " றகண்ணேயறும் ” ( நாலடி , ஙஅ : க .) 3. செய் 
( நைடத . கலிதோ . க . ) 2. கைம்மைநோன்பு . 

லறல். ( உ -ம் .) கையறவானெஞ்சங்கலுழாவுயிர் 
( உ - ம் .) “ ஒண்ணு தன்மகளிர்கைம்மைகூர” ( புற சோர்ந்தாள் " ( நைடத . பிரிவு . உ 0 . ) 
நா . உரு . ) 3. சிறுமை . ( உ - ம் .) " கைம்மைகொள் கையறல்விலக்கு- விலக்கலங்காரவகையு 
ளேல்காஞ்சநவிதுகேள் ” (மணிமே . உதய - வா . 

ளொன்று ; அது ; கையறல் தோன்றக்கூறிவில் 
கஉஉ ) 

க்குவது . ( வ - று . ) " வாய்த்தபொருள் விளைத்த 
கைம்மைபெற்றேன் - கோளகன் . ( சூ . நிக 

தொன் றில்லைமாதவமே- யாத்தவறிவில்லையம்ப 
ண் , உ : ருகூ 

லத்துக் - கூத்துடையான் - சீலஞ்சிறிதேயுஞ் 
கைம்மோசம்- செய்கைப்பிழை . 

சிந்தியேன் சென்றொழிந்தேன் - காலம் வறிதே 

கழித்து இங்கே பொருள் தேடப்படவில்லை ; 
கைழளி- மணிக்கட்டு . 
கையடம்-பாணி நீயத்திற்குக் கையடனாராற் 

அறிவுதேடப்படவில்லை ; அம்பலக்கூத்தனையுஞ் 
கூறப்பட்ட ஒருவியாக்கியாநம் . (ெெகயட ) சிந்திக்கவில்லை ; வாழ்நாளை வீணாகக் கழித்தே 

னெனக்கையறல் தோன்றக்கூறி அவை , இனி 
கையடர் - கையடமென்னும் வியாக்கியாநஞ் 

ச்செய்தற்குரியவாகா என விலக்கப்பட்டவாற 
செய்த ஓராசிரியர் . 

றிக . ( தண்டி . சசு . உரை . ) ( கையறல் - செய்யா 
கையடிப்படுத்துதல் - ஆட்சிக்குட்படுத்து தொழிந்தவினைகளுக்கு வருந்துதல் .) 
தல் . 

கையறவு -1 , உதவியின்மை . 2. ஒழுக்கமி 
கையடிப்படுதல் - ஆட்சிக்குட்படுதல் . 

ன்மை . 3. செயலறுதல் . 4. துன்பம் . ( உ - ம் . ) 
கையடை -1 . அடைக்கலம் . ( உ - ம் . ) " கயிலை ” " கரனேயோயான்பட்டகையறவுகாணாயோ " 
( பார் . ) 2. கையிலுள்ள இலை என்றுமாம் . 

( இராமா . சூர்ப் . க o எ . ) 5. வறுமை . ( புறநா .) 
கையமர்த்தல் -1 . அபயார்த்தஞ்செய்தல் . கையறிதல் பழகுதல் . ( உ - ம் .) " பண்புட 
( அபயமித்தஞ்செய்தல் .) 2. அமைந்திருக்கக் னிருப்பரேயாகிற் - கையறிசர்ப்ப வித்தையை ” 
குறிப்புக்காட்டல் . 

( சாதகசிந் . உ - ம் பாவ . சகூரு . ) 
கையமர்தல்- கையமைத்தருளல் . ( உ - ம் .) கையறியாமை - செய்வதறியாமை . ( உ - ம் . ) 
" கைய மருநிலைபோற்றி ” ( கோயிற்பு . பாயி . ச . ) " கையறியாமையுடைத்தேபொருள் கொடுத்து - 
கையமைத்தல் - கையமர்த்தல் . 

மெய்யறியாமை கொளல் ” ( வள் . கஉரு. ) 
கையர் -1 . அஞ்ஞானிகள் . ( உ - ம் . ) " ஓராக் கையறுதல் -1. சாதல் . ( உ - ம் .) " கையறுக்க 
கையர்கடம்மைத்தாமே " (சிவதரு. ச : சக . ) 

நிட்டன்றன்- பன்னியானவரிடத்தினில் ( பா 
2. கீழ்மக்கள் . (உ - ம் . )" தீயமண் கையர்கள்பிணி ரத , சம்பவ . அ . ) 2. செயலறுதல் . (சிலப் , அரு 
த்து ” ( கந்தபு . கடவுள்வா. உக .) 3. கையையு 

ம்பத . ) 
டையவர். (உ - ம் .) " கட்டங்கந்தொட்ட- கையர் ” கையறுதி- முற்றாகதீங்குகை, 
( திருவிளை . இரசவா . கக ) 4. சண்டாளர் . கையறுநிலை- வாட்பூசலிலிறந்தவேந்தனைப் 
( உ - ம் . ) “ கைப்பு ” ( பார் . ) 5. திருடர் . 

பார்த்து யாழ்ப்பாணருஞ்சுற்றத்தாரும் , அவன் 


935 


ககக 


கையுறை 


கைலாசநாதன் . 


அ 


பட்டபடியைச்சொல்லி ஒழுக்கந்தளர் தல் .( புறப் . | கங . ) 3. கைப்பொருள் . ( உ - ம் . ) “ வேறுகையு 
கரந்தை. ச . பொதுவி . கச .) இதனையொரு றையுய்த்து ” (திருவிளை -தண்ணீர்ப் , க . ) தலை 
பிரபந்தமாகக் கூறுவர் . 

மகன்றலைவிக்குத்தரும் பொருளுமாம் . ( உ - ம் .) 
கையறை -1 . உதவியின்மை . ( உ - ம் . ) " கல " தலைவன் கையுறையேந்தி வருதல் " ( வாண . 
ன்மாய்த்தவர்கையறைபோல் ” (தணிகை. களவு . எசு . முகம் . ) ( உறை- உறப்படுவது . ) 
சச . ) 2. ஒழுக்கம் . ( சூ . நிகண் அ : ச்சு .)( மானிப் 

கையூம் -கலைத்தொழில்களெட்டிலொன்று . 
பாயகராதிகாரர் முதலிய அகராதிகாரர் ஒழுக்க 

அது ; வண்ணத்திற்செய்தபாடலெல்லாம் ன் 
மின்மை யென்பர் .) 3. செயலின்மை , 

பமாகப்பாடுதல் . ( வள் . ருஎங . உரை . ) 
கையன் - கயவன் . ( உ - ம் . ) " கையனுமிவ்வ கையெடுத்தல் -1, கும்பிடல் . 2. சத்தியம் 
கைகருத்திலுன்னியே ” ( கந்தபு . தாரக.கஎச . ) | பண்ணுதற்குறியாய்க் கையுயர்த்தல் . ( காஞ்சிப் .. 
கையாட்சி - எப்போதுமுள்ள ஆட்சி . 

சார்ந்தார்சய . அ . ) 
கையாடுதல் - எடுத்து வழங்குதல் . 

கையெழத்து -1 . கையாலெழுதுமெழுத்து . 
கையாந்தகரை - கரிசலாங்கண்ணி . ( இராச 

2. கைரேகை . 
வைத் ) 
கையாயிரத்தன்- வாணாசுரன் . 

கையேந்துதல் - } இரத்தற்குறிப்பு . 
கையாள் - குற்றேவலாள் . 

கையேன் - கீழ்மகனாகியநான் . ( உ - ம் . ) 
கையாளி -- துட்டன் . 

" கொன்றாரைக்- கையேன்வேறுங்கண்டிலன் ” 
கையாளித்தல் - ஒப்படைத்தல் . 

(திருவிளை . பழிய . உச . ) 
கையாளுதல்- எடுத்து வழங்குதல் . 

கையை- தங்கை. ( பிங்கல கூகச . ) 
கையாற்றுதல் - இளைப்பாற்றுதல் . 

கையொப்பம் - கையெழுத்து . 
கையாறு -1. உயிர்ப்பின்றி வினையொழிந் 

கையொலி - ஆடை . சீராப்புராணத்துளது . 
தயர்தல் . ( உ - ம் . ) “ ஆய்கோற் றொடிநிரை முன் 
கையாள்கையாறுகொள்ளான் ” ( கலி . உச .) 2 . 

( முகமதியர்வழக்கு . ) 

கையொழியாமை 
ஒழுக்க நெறி . ( வள் . சுஉ எ . உரை . ) 3. செய 

கைதூவாமை . ( சூ . நிக 

ண் . அ : அ 0 . ) 
வறுதல் . (சிந்தா . ) 4. துன்பம் . ( சூ . நிகண் . அ : 
எச .) 

கைாவம் -1 . வஞ்சகம் . 2 , வெள்ளாம்பல் . 
கையாறுதல் 1 , இளைப்பாறுதல் , 2. கை ( உ - ம் . ) " கரும்புயன்மறைக்குமதிக்கதிர்வேட் 
யிளைப்பாறுதல் , ( உ - ம் . ) " மலைமகள் பாகன்சிறிது டல்கைரவமலர்பெறாததுபோல் ” ( நைடத - அன் 
கையாற ” ( கூர்மபு . தக்கவமி . கஅ . ) 

தூது , உக . ) (ெெகாவ ) 
கையான் - கையாந்தகரை.( தைல தைலவ . ) கைரவி -1 . சந்திரன் . 2. நிலவு . 3. வெந் 
கையிகத்தல் -1. அகன்றுநிற்றல் 2. இழத் தயம் , ( 1. ெெகாவிது ; 2. 3. ெெகாலீ . ) 
தல் . 3. ஒழுங்குதப்புதல் , 4. கடத்தல் . 5. மிகு 
தல் . ( உ - ம் .) " கருமொழியுங்கையிகந்த தண்ட 

கைராசி -கைக்கலம் . 
மும் " ( வள் . ருசாஎ .) 

கைராதம் - 1 , நிலவேம்பு . 2. வேடரூர் . 
கையிடுதல் - ] , தலையிட்டுக்கொள்ளுதல் . 

3. வேடுவசம்பந்தம் . (ெெகாரகம் ) 
2. நேர்ப்படுதல் . 

கைரிகம் -1 . காவிக்கல் . ( சூ . நிகண் . சு : கக . ) 
கையிழத்தல் - காணாமற்போதல் . 

2. பொன் . (ெெமாரிகள் ) 
கையிறுக்கம் -- உலோபத்தன்மை , 

கைரியம் --- 1 . நரி . 2. பொன் . 
கையுறல் -1 . அகப்படல் . ( உ - ம் .)" காணிற் 
குடிப்பழியாங்கையுறிற்கால் குறையும் ” (நாலடி . 

கைரேயம் 

1. காவிக்கல் . 2. சிலாசத்து . 
க . சா . ) 2. கைவசப்படல் . (உ -ம். ) " வானகங்கை (ெெமரெயா ) 
யுறினும் வேண்டார்விழுமியோர் - மானமழுங்க கைலஞ்சம் - கைக்கூலி. 
வரின் ” ( நாலடி . ங 0 : க . ) 

கைலம் - பரிகாசம் , விளையாட்டு . ெெகளும் 
கையுறுதி- சேர்க்கப்படாதவுறுதி. 

கைலாகு - கைகொடுத்தல் . ( இந்துஸ் . ) 
கையுறை 1. கைக்கவசம் . 2. அரசன் 

கைலாகு . 
குரு முதலியோரைக்காண்பதற்காகிய காட்சிப் 
பொருள் . (உ - ம் . ) " கதித்தார்முடியமரர்கையு 

கைலாசநாதன்-- 1. குபேரன் . 2. சிவன் . 
றையோன்கு - மதித்தாய் (திருவிளை வெள்ளை ெெகாஸ்லநாய 8) 
யானை . 


கைலாகை 


936 


| 


கைவலம் . 


சுநஎ 


கைனி . 


. 


5 


கைலாசநீ-- " ண " அக்ஷரத்தினதிதேவ கரு . ) 2. மோக்கம் . ( உ - ம் . ) “ புலியூரனென்றால் 
தை . ( சி . சி . அ : உக , மறை ) 

வருங்கைவலமே ” (புலியூ . ருசு .) 
கைலாசபதி - சிவன் . ெெகஜாலவதி 

கைவலோர் - கைவல்லோர் . ( உ - ம் .) " களப் 
கைலாசம் - கயிலைமலை. (ெெகா rd : பகைவலோர்கால்களான் முகந்து ” ( கந்தபு . திரு 
பளிக் குபோல் விளங்குவது . சந்தோஷகரமா 
கிய விளையாட்டுக்காதாரமானது என்றபடி . ) 

கைவழங்குதல் இழவுக்குக் கொடுத்தல் . 

( வழக்கு .) 
கைலாயம் - கைலாசம் . (ெெகலாம்) கைவளச் சம்பா - ஒரு நெல் . 
கைலை - கயிலைமலை . ( உ - ம் . ) " கண்ணன் கைவளம் -1 . கைப்பொருள் . 2. கைவிசே 
கயிலையினண்ணி " ( அரதத்தசிவாசாரியர்மொ ஷம் . ( வழக்கு ) 
ழிபெயர்ப்பு . க . ) 

கைவளை --தொடி . ( பிங்கல . ககஎஅ . ) 
கைவட்டணை கையாலாகும் வட்டணை ; கைவாக்கு - கைவழக்கம் . 
அஃது : அபவேட்டிதம் , உபவேட்டி தம் , வியா கைவாங்குதல் - உ நவாக்குதல் . (உ - ம் . ) " முற் 
வர்த்திதம் , பரிவர்த்திதம் என நான்குவகைப் 

றன்னைக் - காய்வானைக்கைவாங்கிக்கோடலும் 
படும் . (சிந்தா . பதுமை கூஉ . உரை . ) 

( திரிகடு , ச . ) 
கைவந்தவன் - தொழிலிற்கைபழகித்தேர் 

கைவாசி - கைச்சித்தி . 
ந்தவன் . 

கைவாட் சம்பா - ஒரு நெல் . 
கைவர்த்தன் - வலைஞன் . (ெெகவத-8) 

கைவாரங்கொள்ளுதல் - கூத்தை நிறுத்த 

ற்பொருட்டு ஓகோ என்னும் அடுக்குமொழி 
கைவரல் -1 . கைப்பழக்கம் . 2. கைவசமா 

கூறிக்கரமுயர எடுத்து வீசுதல் . ( ஒழிவி . பொ 
தல் . 

துவி . க . உரை . ) 
கைவருதல் -1. அடைவே நிகழுதல் ,( உ - ம் .) 

கைவர்ள் - கண்டம் . ( பிங்கல . கருக கூ . ) 
" காட்டியபத்துங்கைவருமெனினே " ( அகப். 
அகத் . ஈக. ) 2. கைகூதேல் . (உ - ம்.) “ இந்தப் ( சூடாமணிகெண்டிற்கைப்பிடிவாளென்றார் .) 

கைவிட்டம் - குறுக்குவிட்டம் . ( வீட்டின் 
பாவனைகைவராதாகில் ” ( சி . சி . அஙச.மறை . ) 

மேற்கூறையினுள்ளது . ) 
3. பழக்கம் . ( உ - ம் . ) " கைவருந்தொண்டன்றி 

கைவிடலீயான் -- கைவிடான் . ( மணிமே . 
மற்றறியேன் ” ( கந்தரல . அச . ) 

அரும்பத . ) 
கைவரை- கையிறை. 

கைவிடாப்படை சத்திரம் . ( பிங்கல .. 
கைவல்லியம் - 1 , சித்தி . 2. தனிமை . 3 . கரு அள. ) 
முமூட்சுவானவர்கள் சாந்தியாதி குணங்களு கைவிடுபடை - அத்திரம் . (பிங்கல . கரு அசு ) 
டன் கூடிச்சமுசயமின்றிச் சிரவணாதிகளைச் கைவிதை- வெந்தயச்செடி , (மலையகராதி .) 
செய்து ஞாதவடிவமென்கின்ற தன்னைத்தா கைவிரிச்சம்பா - ஒரு நெல் . ( கீலக 
னே சம்பாதித்துச் சச்சிதாநந்த சொரூபமான | ஆடிமீத்துச்செந்தமிழிற்காண்க .) 

கைவிரித்தல் - மறுத்தற்குறிப்பு . 
மாத்திரமாயிருக்கிறது . ( வாசுதே . கஅக . ) 4 . கைவிலக்கம் 

மகளிர் சூதகத்தையுணர்த் 
மோக்ஷம் . ( சூ . நிகண் .கக . வகரவெ . கா . ) 5. யசுர் / துங்குறிப்புச்சொல் . (வழக்கு .) 
வேத உபநிடதத்தொன்று . ( உ - ம் . ) " உண்மை 

கைவிளக்கு - ஒரு சிறு விளக்கு . (சிந்தா . ) 
யோங்கிவலியுறுகைவல்லியமும் " ( சூதச . பா 

கைவிளங்கம் - வாய்விளங்கம் . ( உ - ம் .) “ அ 
யிர , சம . ) 6. வெறுக்கத்தக்கட; லி . ( இராசவைத் . ) 

ண்டசதபுட்பிகைவிளங்கமதுரம் ” ( தைல , தை 
(ெெகவ® j8 ) 

லவ . அங . ) 
கைவல்லியன் - நைமிசத்திருந்த ஓரிருஷி . கைவினை செய்த ஆராய்ந்த , ( சிந்தா . 
( உ - ம் . ) " காணன் காலன்கைவல்லியன் ” ( தணி ககரு -ஆம் . பக்கத்திற்காண்க .) 
கை , நைமிச . கக . ) 

கைவினைஞர் - கம்மாளர் . 
கைவல்லோர் --கைப்பழக்கமுள்ளோர் . கைவேல் - கப்பணம் . ( பிங்கல . கருக .. ) 

கைவலச்செல்வன் - அருகன் . ஜைர் . (சிந் கைனி 1. அத்தநாள் . ( பிங்கல . கஉ ங . ) 
தா . ) 

2. கைம்பெண் . ( உ - ம் .) " நெறிதெரிதொன்ம 
சைவலம் -1 . கைந்நலம் , ( உ - ம் . ) " கைவல் கவிலளாங் கைனியுந்தான் றன்கணவனிமித்த 
வித்தகக்கம்மியர் மேலவன் " (கந்தபு . தேவகிரி மாக ” ( சேதுபு . துராசார . ச அ . ) 


-- 


937 


கொக்குவம் . 


கூகூ அ 


கொச்சகக்கலிப்பா . 


} 


கொ 

கொக்குவாய் -- கொக்கி . ( மணிமே . மலர்வ 
னம். கஙரு , உரை .) 

கொக்கேறி-- நெட்டி , ( மலையகராதி . ) 
- கொ -1 . ( இது : ககரவல்லொற்றின் மேல் 

கொக்கை- கொழுவி . ( கொழுவுதடி .) 
ஒகரவுயிரேறிப்பிறந்த ஒருயிர்மெய்க்குற்றெழு 

கொக்கைச்சால் - வளைந்த உழவுசால் . 
த்து . ) 2. ஓரொலிக்குறிப்பு . 

கொக்கோகம் - ஒரு காமநூல் . 
கொக்கட்டி -1. ஒரு செடி . 2. குறண் 

கொக்கோவெனல் - ஓரொலிக்குறிப்பு . 
டற்பனங்கிழங்கு . 

கொங்கணம்- 1. தேசமைம்பத்தாறினோ 
கொக்கரி -1. கொக்கரித்தல் , ( உ - ம் . ) " கு 

ன்று ; அது ; மேலைச்சமுத்திரதீரத்திலே கேர 
ருதிகுடிகாளிகொக்கரிசெய் " ( திருப்பு . சஎகா . ) 
2. பரணி . ( இராசவைத் .) 

ளதேசத்துக்குத்தரத்திலேயுள்ள ஒரு தேசம் . 
கொக்கரித்தல்- 1. கெற்சித்தல் .(உ -ம்.) வினொன்று . ( கொல்கண ) 

( நன் . உரை , உஎ ங . ) 2 . 

2. பதினெண்பாடை 
கொக்கரிப்பு - " உம்பர்படையெலா 

கொங்கணர் 
மெஞ்சுமாறுகொக்கரித்துரத்தினோடெறிந்தன 

1. ஒருவகைச்சித்தர் . ( கா 
ன் ” (சேதுபு . சீதைகுண் . கக . )2. கோழிமுஞ்சிப் . வீராட்ட , சு . ) 2. கொங்கணதேசத்தார் . 
தலிய பறவை கத்தல் . 3. விளித்தல் . ( சிந்தா) கொங்கணி -- தென்னோலை , சம்பு முதலிய 
கொக்கரை 

1. ஒருவகை வாத்தியம் . வற்றாற் செய்கூடு . 
( உ - ம் .) " கொக்கரையியம்பினர்கள் ” ( கந்தபு . கொங்கணியர் - கொங்கண தேசத்தார் . 
இரண்டா, நச . ) ( இதனை 5 - ஆம் பொருளில் கொங்கணியான்- ஒரு மீன் . 
மைப்பர் சிலர் . ) 2. கொக்கரை . ( பனை தெ கொங்கம் - 1 , கொங்குநாடு . 2. கோளக 
ங்குமுதலியவற்றின் பிள்ளை மடல் . ) 3. சங்கு . ) பாஷாணம் . 
4. பாம்பு . 5. வலம்புரிச்சங்கு . ( பிங்கல . கொங்கர்- 1.கொங்கதேசத்தார் . ( உ - ம் . ) 
உசுஙசு . ) 6. வலை . 7. வில் . 

“ மாகெழுகொங்கர் காடகப்படுத்த - வேல்கெழு 
கொக்கரையுடும்பு - ஒருடும்பு . 

தானைவெருவருதோன் றல் ” ( பதிற்றுப் . உஉ .) 
கொக்காம்பாளை - ஒருசெடி . 

கொங்கரி - ஏலரிசி . ( மலையகராதி .) 
கொக்கான் - ஒருமரம் . 

கொங்கன் - சேரன் . ( சூ . நிகண் , உ . க.அ. ) 
கொக்கி - ஆபரண 

ணங்களினுறுப்புவிசேடம் . கொங்காணி- கொங்கணி , 
( மணிமே . மலர்வனம் . கஙரு . உரை ) 2. கொ 

கொங்காரம் -- குங்குமமரம் . (மலையகராதி ) 
ழுவி . 

கொங்கு - 1. கருஞ்சுரை . ( மலையகராதி .) 
கொக்கில் - கொக்கி . 
கொக்கிறகுமந்தாரை - ஒரு பூமரம் . 

2. கள் , ( பிங்கல . ககசசு .) 3. கொங்குநாடு . 
கொக்கு -1. ஒரு புள் . ( உ -ம் . ) கொக் ( சிலப் .) 4. தேன் . ( உ -ம் .) “ கொங்குகவர்க் 

லச்செங்கட்சேவல் ” ( சிறுபா . கஅச .) 5. பூந் 
கொக்ககூம்பும்பருவத்து ” ( வள் . சகா .) 2 . 

தாது . ( உ - ம் . ) “ கொங்கோடவிழ்தார்க்குலபூட 
குதிரை. 3. செந்நாய் . 4. மாமரம் . (உ - ம் . ) 
கொற்றவருணனைகின்றன்றுழக்கிய கொக்கு 200க. ) 6. மலையாளக்கரையில் சேரராசனா 

ணன் ” ( திருவிளை . மாயப் . கூழ . ) ( பிங்கல . 
ருவை ” ( செந்தில் , க.)5. மூலகாள் . (உ - ம்.) ண்ட தேசம். (உ -ம். ) “ அதுகேட்டுக்கொங்கி 
ஐயகலங்கொக்குச்சோதியரவமணைந்ததந்தை 

ளங்கோசர் தங்கணாட்டகத்து ” (சிலப் . உரை 
( விதா . குணாகுண . கஉ . ) ( 2,3 , சூ . நிகண் . 

பெறு . உ . ) 7.வாசனை . ( உ - ம் .) " கொங்கு 
கக ; ககரவெ . அ .) 
கொக்குக்கல் - மாந்தளிர்க்கல் . 

யிர்த்தபூந்தடத்து ” ( நைடத . நாட்டு , ரு . ) 
கொக்குமட்டி- ஓர் இப்பி . 

கொங்கை - 1. கம்புமி . ( வழக்கு . ) 2 . 
கொக்குமந்தாரை- கொக்கிறகுமந்தாரை ,, 

மரக்கணு, 3 , முலை . ( உ - ம் . ) “நீனிறமணிக்க 
கொக்குமீன் - ஒருமீன் . 

ட்கொங்கைக்குடத்தினால் ” ( நைடத . அன் - 
கொக்குழத்து - கொக்கின் கண்டத்திற்பிற 

கண் . கசு . ) 
ந்த முத்து . ( உ - ம் .) “ இருசிறைகொக்கின்கண் கொச்சகக்கலி - கொச்சகக்கலிப்பா . 
டம் " ( திருவிளை . மாணிக்க . நிச .) 

கொச்சகக்கலிப்பா- கலிப்பாவகையுளொ 
கொக்குவம்- கொக்கோகம் . ( உ - ம் . ) " மை ன்று ; அது : தரவுக்கொச்சகக்கலிப்பா , தரவி 
யுறுகொக்குவம்பரதமலிகணிதஞ்சத்தம் ( வள் ணைக்கொச்சகக்கலிப்பா , சிஃறாழிசைக்கொச்சக 
ள . சுருதி . பாயிர . கா . ) 

க்கலிப்பா , மயங்கிசைக் கொச்சகக்கலிப்பா என 


938 


கொட்குதல் . 


கூகக 


கொட்டாவிவிட்டிறுக்கி . 


ஐந்துபேதப்படும் . ( யாய் , காரி . செய்யு . கஉ . கொட்கு ” ( தணிகை. களவு , ஙஎ. ) 2. சூழவரு 
உரை . ) 

தல் , வளைதல் . ( உ - ம் .) " காலுணவாகச்சுடரொ 
கொச்சகம் - 1. கொச்சகக்கலிப்பா. ( யாப் . கொட்கும் " ( புறநா . சங .) 3. வெளிப்படல் . 
காரி . செய்யு . உ o . ) [ புடவைக்கொய்சகம்போ ( உ - ம் .) " கடைக்கொட்கச் செய்தக்கதாண்மை " 
லப்பலவடுக்கப்பட்டுவருதலிற் கொச்சக்மெனப் ( வள் . சுசுங .) 
பட்டதென்பர் நச்சினார்க்கினியர் . ) , 2. கொச் கொட்டக்க- கொள்ளத்தக்க , ( உ - ம் . ) " அதி 
சை . ( உ - ம் . ) " கொச்சகத்தியற்குத்தலைவாய்மத ப்ரியங் கொட்டக்க நன்மாமருகா ” (திருப்பு . 
லைபாற்குழீ இய " ( கந்தபு . சூர - வதை . ஙஙக . ) ருஎக . ) 

கொச்சகவொரு போது - ஒரு பா . (சிந்தா ) கொட்டக்காரன்- பொல்லாங்கன் . கொட் 
கொச்சாளை - ஒரு மீன் . 

டம் ( பார் .) 
கொச்சி - 1 , ஒரு தேசம் . 2. சவரிலோத் கொட்டகம் - கொட்டில் , கொட்டாய் என் 
திரம் . 3. நெருப்பு . 4. மிளகாய்ச்செடி . ( மலை றும் வழங்குவர் . 
யகராதி .) 

கொட்டகை - கொட்டகம் . 
கொச்சிலித்தி- ஒரு புல் . 

கொட்டங்காய்- ஒருமரக்காய் . 
கொச்சை - 1. ஆட்டின் பொது . ( சூ . நிக கொட்டடி - 1. சாமானறை . 2. நெல்லுக் 
ண் . ந : கசு .) 2. இழிவு. (உ - ம்.) “ கொச்சைமக் கொட்டிவிற்கிற இடம் . 
களை ” ( வெற்றிவேற்கை .) 3. சீகாழி . ( உ - ம் .) கொட்டணை - ஒரு பூடு . 
" கொச்சையண்ணலைக் கூடகிலாருடன் மூட 

கொட்டத்திரட்சி - திராமலை . 
ரே ” ( தேவார , திருஞா. ஏகபா . கக . ) 4. திரு 

கொட்டம் - 1. ஒருமருந்து . 2. தவறு . 3 . 
ந்தாதபேச்சு . ( வழக்கு .) 5. வெள்ளாடு . ( சூ . | தொழுவம் . (உ -ம்.) “ எருதுவினைத்தவிடத்திற் 
நிகண் . ந : கஅ . ) 

கொட்டங்கட்டுவார்களா ( பழமொழி .) 4. நூற் 
கொச்சைத்தனம் -- கீழ்மைத்தன்மை , 

கின்ற கொட்டை . ( உ - ம் . ) " கொழுங்கொடி முசு 
கொசு -- கொசுகு . ( வழக்கு .) 

ண்டை கொட்டங்கொள்ளவும் ” (சிறுபா.ககாசு . 
கொசுகம் - கொய்சகம் . 

5. பொல்லாங்கு . ( உ - ம் .) " கொட்டமல்குங்குரற் 
கொசுகந்தேன்- கொசுகுகள் வைக்குந்தேன் 

சண்டகோபனை ( சேதுபு . தேவிபுர . சரு . ) 6 . 
கொசுது - கொதுகு . ( உ - ம் . ) " எறிபுனல்சாம் 

வாசனைப்பண்டம் . ( உ - ம் .) " கொட்ட மேகமழுங் 
பர்கரியும் கொசுகீயென்புதீயெய்திடம் " ( காசி குழலாளொடு ” ( தேவார் . திருஞா . கோயில் . 
கா . TO ; கஎ . ) 

உ ) 
கொசுவம் கொய்சுவரும் . 

கொட்டல் -1 . அடித்தல் , முழக்கல் . ( உ - ம் .) 
கொஞ்சத்தனம் - சின்னத்தனம் . 

" முக்காலைக் கொட்டினுண் மூடித்தீக் கொண் 
கொஞ்சம் - 1. அற்பம் . (உ - ம்.) " கொஞ்ச டெழுவர் ” ( நாலடி . ங : ச . ) 2. அப்புதல் . (உ -ம் . ) 
மாமிருப்பும் விட்டு ” ( கைவல் . தத்துவ . அங . ) " நானமும் புழுகுங்கொட்டி ” ( நைடத . அன் 
2. எளிமை . 3. சிறியவளவு 

கண் . ககா.) 3. கொட்டுதல் . 4. தட்டல் . ( உ - ம் .) 
கொஞ்சல் -1. கொஞ்சுதல் . ( உ - ம் . ) " வஞ்சி " தோட்டுணைகொட்டி " ( நைடத . போர் . உரு ) 
மீர்கொஞ்சம்வாயிதழே ” ( தனிப்பா . இரண் 

கொட்டாங்கரந்தை - ஒருபூடு . 
டாம் . ஙஎரு . ) 2. மழலைச்சொல் . ( சூ . நிகண் . 

கொட்டாப்பிடி - மரச்சுத்தியல் ; கொட்டாப் 
க : கூ . ) 

கொஞ்சி - ஒரு செடி. அதைக்கிஞ்ஞாஎன் புளி என்றும் வழங்குவர் . 
பர் . 

கொட்டாரம் - 1. நெல்லுச்சேர்க்குமிடம் . 
கொஞ்சு - கொஞ்சென்னேவலும் , தெரிரி | ( உ - ம் .) “ சங்கைதணிக்குங்கொட்டாரம் " ( சிவ 
லைவினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . தரு . உ : எ O. ) 2. யானைப்பந்தி . 
கொஞ்சுதல் -1, ஒலித்தல் . ( உ - ம் . ) “ செம் 

கொட்டாவி- 1. யாக்கைக்குற்றமைந்தினொ 
மணி வெயில்வருசிலம்பு கொஞ்சவே " ( பாரத அன்று; அது : வாயால்விடும் நெட்டுயிர்ப்பு . ( சூ . 
ருச்சுநன்றவ . கசஅ .) 2. மழலைபேசுதல் . 3 . 

நிகண் . கஉ . சுரு . ) 2. நாயுருவி . (மலையகராதி .) 
முத்தமிடல் . ( உ - ம் . ) " கொஞ்சுதலையுடைய 

கொட்டாவிச்சுரம் - ஒருவகைச் சுரநோய் ; 
மின்னார்க்கன்பு பூண்டு ” (சிவரக. சித்திரகேது 

இது : கொட்டாவி , விக்கல் முதலியவற்றையுண் 
கொட்துதல் - 1. சுழலல் . ( உ - ம் .) “ செவ் டாக்கும் . (சீவரட் , ச.அ.) 
வாய்ப்பவளமும் வெண்ணகை முத்துந் திரிந்து கொட்டாவிவிட்டிறுக்கி -- நாயுருவி , 


| 


மகி . க .) 


939 


கொட்டுதல் . 


கச O 


கொடாலகம் . 


- 


கொட்டி- 1. அப்பி . ( உ - ம் .) “ கோங்கின்- அஉ .) 8. தேள்முதலியன கொட்டல் . ( உ - ம் . ) 
குவிமுகிழிளமுலைக்கொட்டி ” ( திருமுரு . ஙரு . ) " தெறுக்கால் கொட்டினுங் " (தணிகைப் .அகத் 
2. ஒருநீர்ப் பூண்டு . ( உ - ம் .) " கொட்டியுமாம்ப சஉரு .) 9. பறை முதலிய கொட்டல் . (உ -ம் .) 
லும் ” ( வாக்குண் . கா .) அது : கருங்கொட்டி , கா " கொட்டியபல்லிய முழங்க ” (திருவிளை . பழி 
றற்கொட்டி , குளக்கொட்டி , தண்டற் கொட்டி யஞ். கூகூ .) 10. பூசுதல் . ( உ - ம் . ) " செய்யசந் 
எனப் பலதிறப்படும் . 3. கொடுகொட்டியாடல்.தனத்தேய்வை முன் கொட்டினர் ” ( கந்தபு . தே 
இது புற நாடகம் பதினொன்றனுளொன்று . ( ம வகிரி . உ அ .) 
ணிமே . மலர்வனம் . கஉரு, உரை.) 4. கோயில் கொட்டுப்பிடி -- கொட்டாப்பி . ( சிந்தா. ) 
வாசல் . 5. தாளம் . ( உ - ம் .) " கொட்டியளந்தமை கொட்டுழறி- உயர்ந்தபித்தளை . 
யாப்பாடலும் ” ( திரிகடு , ருஎ .) 6.முருகனாடல் . கொட்டுவான் 1. கொட்டாப்புளி. 2 . 
( பிங்கல . கசருக . ) 7. வினையெச்சம் . 

கொட்டுவேலைசெய்யுங் கன்னான் . 3. தேள்முத 
கொட்டிக்கிழங்கு - கொட்டிப்பூண்டின்கிழ லிய செந்து . 
ங்கு . ( உ - ம் . ) " கொட்டிக் - கிழங்கோகிழங்கெ கொட்டை -1 . அரைஞாணிற்கோக்கப்படும் 
ன்று ” ( தனிப்பாடல் . ) 

அரைச்சதங்கை . ( உ - ம். ) " குஞ்சிதிருத்திமுகந் 
கொட்டிக்கோரை - ஒரு கோரை . 

துடைத்துக் கொட்டையரைநாண் டுகணீக்கி , 
கொட்டிச்சேதம் - கொடுகொட்டியாடல் . ( பெரியபு . சிறுத் . 10.) 2. ஒரு காதாணி . 3 . 
( மணிமே . ) 

ஒருமரம்.4 . கொட்டைக்கரந்தை .( மலையகராதி ) 
கொட்டியம் 1. எருது . ( சூ . நிகண் . ந : 

5. சும்மாடு . 6. தலையணை , ( உ - ம் .) " சிறந்தமண் 
கச. ) 2. பொதியெருத்து மந்தை . 

கூடைவேணித் திருமுடிக் கொட்டையாக ” ( தி 
கொட்டில் 1. ஒதுக்கிடம் , கொட்டல் 

. 

ருவாத . மண்சு , சஉ . ) 7. தாமரைக்கொட்ன . 
( உ ம் .) “ கல்லூரிக் கொட்டில்வாய்ப்பயில்வார் ” | 8. திரளமுடிந்தமுடி. (உ - ம்.) “ கொட்டைக்க 
( தணிகைப் . திருநகர , உச . ) 2. பசு , ஏறுமுத ரையப்பட்டுடைநல்கி ” ( பொருக . கடுடு . ) 9.தும் 
வியகட்டுங்கொட்டில் . ( உ - ம்.)" ஏறுகட்டியகொ 4. ( பொரும் . கசக உரை.) 10. ஏற்குக்கொட் 
ட்டிலரங்கமே ” ( தனிப்பா. காளமேக .) 

டை , பஞ்சு . ( சிறுபா , கசுசு .) 11. பாதகுறட் 
கொட்டு -1 . அடி . 2. அமுக்குதல் . (சிலப் . டின் குமிழ் . 12. பீசம் . 13. வித்து . 
ஊர்காண் . கரு.உரை .) 3. உட்டுளையானமரத் கொட்டைக்கரத்தை -- ஒருகரந்தை . ( உ - ம் . ) 
துண்டு . 4. கொட்டென்னேவலுந் தெரிநிலை “ கொட்டைக்கரந்தைதனைக் கூ.சாமலுண்டவர் 
வினைப்பகுதியும் வினைத்தொகையும் . 5. தாளத்க்கு- வெட்டைதணியுமதி மேகம்போம் ” ( பதார் 
திலொருவகை ; அதற்கு மாத்திரை - அரை , வடி 

த்த . நகஉ . 
வு.க , தொழில்- அமுக்குதல் . ( சிலப் . ஊர்காண் . 
கரு . உரை. ) 6. திரா . ( போ . நிக. உ அச . ) 7 . 

கொட்டைகட்டுதல் - ஒரு விளையாட்டு . 

கொட்டைத்தேங்காய் - ஒருவகைத்தேங் 
துளையுடைப்பொருள் . 8 பறை முழக்கம் . (உ - ம் .) 

காய் . 
மள்ளர் கொட்டின்மஞ்ஞையாலும் " ( ஐங்குறு, 
நஎக .) 9 . 

பனந்துண்டு. 10. மண்வெட்டி , 
( உ - ம் .)" முருட்டுக்கைகளாற்கொட்டை வாங்கி " 

கோட்டைழ்ந்திரிகை } ஒரு மரம் , 
( பெரியபு . தண்டி . கா . ) 11. மத்தள முதலியவா கோட்டையிலந்தை -- ஒரிலந்தை . 
த்தியம் . 

கொட்டையிலை- கொட்டைக்கரந்தை . 
கொட்டுக்காரர் - பறையடிப்போர் . 
கொட்டுக்கூடை- ஒரு பாத்திரம் , ( வழக் .) “ குருமணிபோலழகமருங்கொட்டையூரில் ( தே 

கொட்டையூர் -- ஒரு சிவஸ்தலம் . ( உ - ம் .) 
கொட்டுதல் - 3 . 

3. அடித்தல் . 2. அப்பல் . வார . திருநா . கொட்டையூர் . க . ) 
(சூ . நிகண் . க : கரு . ) 3. குவித்தல் , ( உ - ம் . ) 
உயர்கடத்திற்கொட்டி ” ( தைல . தைலவ.சக ) 

கொட்பு -1. சரராசி . (சிநேந்தி- படை . க .) 
4. கொம்மை கொட்டுதல் . ( வழக்கு .) 5. சிந்து 

2. சுழற்சி . ( உ - ம் . ) “ கொட்புறவுலவுந்தோறுங் 
தல் . ( உ - ம் . ) " கோபத்தாற்கௌசிகன்றவத் 

குரத்தடைதுகளின்குப்பை ” ( நைடத . அன் 
தைக்கொட்டினான் ” ( வள்ள பதிபசு . உ.ச. ) கண் . உக.) 3. திரிபு. (உ-ம்.) “நட்புக்குவீற்றி 
6. சொரிதல் .( உ -ம். ) " கொழிக்குகித்திலம் ருக்கையாதெனிற்கொட்பின்றி - யொல்லும் வா 
கறையமேற்கொட்டும்வண்டோரை (தணிகைப் . பூன்றுநிலை ” ( வள் . எ.அக. ) 4. விளைவு . 
திருநாட்டு . ஙஎ .) 7. தட்டுதல் . ( உ.-ம். ) " திசை 

கொடாமை - கரத்தல் . ( பிங்கல . உகஙக . ) 
- குமிருதோள் கொட்டி ” ( கூர்மபு . அந்தகா . கொடாலகம் - வெந்தோன்றி .( மலையகராதி ) 


கொட்டை 


யளக 


940 


கொடிஞ்சி . 


க்சக் 


கொடியத்தி . 


கொடிது 


கொடி- 1. அவிட்டநாள் . ( சோதிடக் .) | 3 , தேர்மொட்டு , ( உ - ம் . ) “ வெங்கதிர்க்கடவுள் 
2. ஒழுங்கு . ( உ - ம் . ) " ஆய்கரும்பின் கொடிக்கூ | கொடிஞ்சியந்தேர்க்கு ” ( நைட . அன் - தூது . 
ரை ” ( புறநா . உஉ .) 3. கண்வரி ,4. கயிறு . 5. உஉ . ) 
காக்கை , ( சூ . நிகண் . ங ; • o .) 6. காலத்துவ கொடித்தக்காளி -- ஒரு தக்காளி , 
சம் . ( உ - ம் . ) " பூகம்பமுற்கம்பிரமதண்டங்கொ கொடித்தடக்கி- ஒரு மரம் , 
டி ” (விதாந .குணாகுண . ஙச .) [ இந்தநாளி கொடித்தரம் --அஷ்டமிச்சந்திரன் . 
ற்சுபகாரியஞ்செய்யலாகாது . ) 7. காற்றாடிப்ப கொடித் தீ - சித்திரைமூலம் .(உ - ம்:) “ தருசு 
டம் . 8. ழ்த்திசைப்பாலன் குறி . (சூ . நிகண் . க்குழுந்தா நீடிய ரூமாலமராளம் கொடித்தீகுக்கி 
கஉ . அ . ) 9. கேது . ( பிங்கல ஙசஙக . ) 10. லாயவேழும் " ( தைல தைலவ . கஎ . ) 
சீந்திற்கொடி . ( இராசவைத் . ) 11. துவசம் , கொடித்துத்தி- ஒரு துத்தி . 
( உ - ம் .) “ குடைகொடிவிசிறிசாந்தங்குக்குலும் ” 

கொடுமையுடையது . ( உ - ம் . ) 
(சேதுபு. இராமகாத . எக . ) 12. நீளம் . ( உ - ம் . ) " வேலொத்தகண்மடவாய் செல்லாமூலமிகக் 
" பழனவெதிரின்கொடிப்பிணையலளே ” ( ஐங் கொடிது ” ( செகரா . மைந்தர் . சு . ) 
குறு , கூக ) 13. நூழிற்கொடி . ( உ - ம் . ) “ இடி கொடிநாய் - சோணங்கி நாய் . 
யினுங்கொடியினுமயங்கி ” (சிந்தா.நாமக . கசுஎ .) கொடிநாவல் - ஒரு நாவல் , 
14. படர்புல் , அறுகம்புல் . ( உ - ம் . ) " கொடிப்பு 

கொடிநிலை 1. கீழ்த்திசைக்கண்ணே 
ற்கறிக்குமோ ” ( நாலடி .கரு: க ) 15. வாசனை . நிலைபெற்றுத்தோன்றும் வெஞ்சுடர்மண்டிலம் . 
(உ - ம் . ) " தூக்கொடிகமழ்ந்து தாந்துறக்கமொக் ) ( தொல் . பொருள் . அஅ . உரை . ) (இனி எப் 
குமே " ( சூளா , நாட்டு , உக . ) 

புறமும் நீடுசென்றெறித்தலின் அந்நீடனிலை 
கொடிக்கம்பம் -- கொடித்தம்பம் . 

மைபற்றிக்கொடிநிலையென்பாருமுளர் .) 2. பா 
கொடிக்கவி -உமாபதிசிவாசாரியர் செய்த டாண்பகுதியுளோர் துறை ; அது திரிமூர்த்தி 
ஒரு சித்தாந்த சாத்திரம . ( சை . வி . உசு- பக் . ) கொடிகளுளொன்றோடுவமித்து வேந்தன் கொ 

கொடிக்கழல் கொடிக்கழற்சி , ( மலைய டியைப்புகழ்வது , ( புறப்பொ . ) 
கராதி ) 

கொடிநெட்டி- நீர்ச்சுண்டி ( மலையகராதி ) 
கோடிக்கழற்சி - கழற்சிக்கொடி . ( மலை கொடிப்பசளை- ஒருபசளை . 
யகராதி . ) 

கொடிப்படை - முற்படைபோலும். (உ - ம் .) 
கொடிக்கள்ளி - ஒரு கள்ளி . ( உ - ம் .) " துய் " பொருபடை கொடிப்படை யுறப்படு பெரும்ப 
யகரப்பான் .... கொடிக்கள்ளிப்பாலுக்குக் டைபுகுந்து குருபூமியுறவே " ( பாரத . அணிவ 
கூறு ” ( பதார்த்த . கஉரு. ) 

குப்பு . ந O. ) 
கொடிக்கால் - 1. வெற்றிலைக்கொடி , 2 , கொடிப்பவுந்திரம் - பவுந்திரநோயினோர் 
வெற்றிலைக்கொடிக்காதாரமாக நிறுத்தப்படுந்த ) பேதம் . 
டிகள் . 

கொடிப்பாசி -- ஒருபாசி . 
கொடிக்கையாந்தகரை 

ஒருவகைக்கை 

கொடிப்பாலை -1 . ஒரு செடி . 2. ஒரிசை . 
கொடிக்கையான் - 

யாந்தகரை . ( உ - ம் . ) " கூறிய பட்டைக்குரலாங்கொடிப்பாலை 
கொடிக்கொத்தான் -- கொத்தான் கொடி , யினிறுத்தி ” ( பெரியபு . ஆனாய . உரு .) ( பிங்க 
( பிங்கல . உக : கூ 0 .) 

லத்தில் இளிகுரலாயிற்கொடிப்பாலையென்பர் ) 
கொடிச்சண்பகம் - ஒரு செண்பகம் . 

கொடிப்பிணை - வங்கமணல் . 
கொடிச்சி -1, கன்னம் , ( ஆசிரியநி.உ : சக ) 

கொடிப்புல் - அறுகம்புல் . (சிந்தா. ) 
2. காவட்டம்புல் . ( மலையகராதி .) 3. குறிஞ்சி 

கொடிப்புலி -- ஒருவகைப்புலி , 
நிலத்துக்குறப்பெண் . ( சூ . நிகண் . க : சுசு . ) 4 . 
கொடிவேலி . ( மலையகராதி .) 5. புற்றாஞ்சோறு . | நிகண் , : க ..) 

கொடிப்பூ - நால்வகைப்பூவினொன்று . 
கொடிச்சூரை - ஒரு சூரை . 

கொடிமல்லிகை - ஒருமல்லிகை . (பிங்கல . 
கொடிசை - கன்னம் . 

உகரும் . ) 
கொடிஞ்சி -1 , தாமரைப்பூவாகப்பண்ணித் கொடிமாதுளை - ஒருமாதுளை . 
தட்டின் 

முன்னே குவெது . ( உ - ம் .) “ கொடிஞ்சி கொடிழடி - ஒரு செடி . 
நெடுந்தேர்களிற்றொடும் வீகி ” ( மதுரைக் .எரு- ) கொடிழடியன் - ஒருபாம்பு . 
2. தேர் . ( உ -ம் ) " கொடிஞ்சியின் - மீதுகொ கொடிமுந்திரிகை - திராட்சக்கொடி . 
ண்டுதேடி ” ( சேதுபு. முத்தீர் . சக . ) ( ஞானாமி .) கொடியத்தி - நீரத்தி . ( மலையகராதி .) 


941 


கொடிவேம்பு . 


கசஉ 


கொடுங்கை . 


காமக . 


கொடியது - கொடுமையானது . 

கொடிவேலி- கொடுவேலி . 
கொடியபீசம் - சீதாங்கபாஷாணம் . 

கொடிறு -1. கதுப்பு . ( உ - ம் .) “ கொடிற்றி 
கொடியமன்னன் 1. கோடாசொரிப்பா னைத்துளைத்து ” (தணிகைப் . அகத் . உசுரு . ) 2 . 
ஷாணம் . 2. அநீதியரசன் . 

குறடு . ( உ - ம் . ) " கொடிறும் பேதையுங்கொண் 
கொடியரசு - 1. அவரை , ( மலையகராதி . ) டதுலிடாதெனும் ” (திருவாச . போற்றித்திரு. 
2 . ஓரரசமரம் . 

சுந . ) 3. பூசநாள் . ( சாதகசிந் . காலங்க , கசு . ) 
கொடியராகு- கோமேதகம் . 

கொடு- 1. கொக்வென்னேவலும் , தெரிநிலை 
கொடியவர் - தீயவர் . ( உ - ம் .) " கொடியவர் வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 2. கொ 
போலச்சீறியாருயிர்குறைப்பர் கொல்லோ ” ( கை ண்டு எனப்பொருள்படும் ஒருவினையெச்சம் . 
டத . மணம்புரி, ரு ங . ) 

( உ - ம் . ) “ மயிலுங்கொடு சென்றவன் ” ( சிந்தா . 
கொடிய வீரன் -1 . கோடாசொரிப்பாஷா உ O எ . ) [ கொண்டு என்னுமெச்சம் 
ணம் . 2. கடுமையுள்ள வீரன் . 

இடைக்குறையாய்க்கொடுபோதல் , கொவெரல் 
கொடியறுகு -- ஒருவகைப்புல் . 

என்பனபோலவரும் . ) 3. வளைவு . ( உ - ம் . ) " கொ 
கொடியன் -- 1. துட்டன் . 2. கேது . ( சூ . ேெவலையினாட்டும்புலவரை ” (புலியூ.உ . ) ( இது 
நிகண் . கக . டகரவெ . உஅ . ) 

கோடு என்பதன் விகாரம் . ) 
கொடியாடு வெள்ளாட்டிலொரு பேதம் . கொடுக்கன் - ஒரு விஷஜெந்து . 
கொடியார் - கொடியவர் . ( உ - ம் . ) “ கொலை கொடுக்கி- ஒரு பூடு ; அது தேட்கொடுக்கி 
சூழ்குந ரினின்போலுங் கொடியாருளரோ கூ யென்றுஞ் சொல்லப்படும் . 
றென்றாள் ” ( நைடத. சந்திரோ . நஎ .) 

கொடுக்கிய- கொடுத்தற்கு . ( சிந்தா . ) 
கொடியால் - ஓரால் . 

கொடுக்கு - 1. கவர் . 2. கவைத்தாள் . 3 . 
கொடியாள் - 1. கொடியவள் .(உ - ம் . ) " அச தேள் முதலியவற்றின் கொடுக்கு . 4 , பின்கோவ 
முகியென்பதோர்கொடியாள் ” (கந்தபு . அசமு ணம் . ( உ - ம். )" சுற்றுமுன்பின்புறச்சூழ்ந்து தன் 
ஓப் . 1. ) 2. கொடிபோன்றபெண் . ( உ -ம் . ) | கொடுக்கிறப் - பற்றிநின் றீர்க்கும் ” ( திருவிளை , 
" கொடியாளைமற்சேர்தோளான் " (சிந்தா . குண மாபா . ககூ .) 
மா . உ 0 எ ) 

கொடுக்குதல்- கொடுத்தல் . 
கொடியாள்கூந்தல் - அம்மையார் கூந்தல் . கொடுத்தல் -1. கூசுதல் . பற்கொடுதலதிக 
[ இது சவரிக்கொடியென்பர் . ) 

மாயிருக்கிறது . ( வழக்கு . ) 2. கூதலாலொடுங்கு 
கொடியாளன் - கோடாசொரிப்பாஷாணம் . 

தல் . 
கொடியிலந்தை - ஓரிலந்தை . 

கொடுகொட்டி -- சிவன்கூத்து ; அது ; திரி 
கொடியெலுமிச்சை ஓரெலுமிச்சை . புரந்தீமடுத்தெரியக்கண்டு சிவபெருமான் சயா 
( உ - ம் . ) " அடவிக் - கொடியெலுமிச்சங்காயைக் நந்தத்தாற்கை கொட்டியது . ( உ - ம் .)" இமையவ 
கூறு ” ( பதார்த்த எசக . ) 

னாடிய கொடுகொட்டியாடலும் (சிலப்.கடலாடு , 
கொடியோன் -1 . கற்றாழை .( மலையகராதி ) சங .) ( திரிபுரந்தீமடுத்தெரியக்கண்டு இரங்கா 
2. குரூரன் . ( உ - ம் .)" கொடியோனுரைப்பான் ” | துகை கொட்டிநின்று ஆடுதலிற் கொடுமையுடை 
( கந்தபு . தாரக . எஉ . ) 

த்தாதனோக்கி கொடுகொட்டியென்று பெயர்கூ 
கொடிவசலை --1 ஒரு வசலைக்கொடி ; இ 

ஒரு வசலைக்கொடி ; இ றப்பட்டது . நச்சினார்க்கினியர் கொடுங்கொட்டி 
கொடிவசளை - தனை வயலைக்கொடி என கொடுகொட்டியென விகாரமாயிற் றென்பர் . 

கொடிவயலை - வுங் கூறுவர் . ( உ - ம். ) சயம் - வெற்றி . ) 
நெடுவயலைப்பசுங்கொடியும் ” (காஞ்சிப்பு . திரு கொடுகொடுத்தல் - மிகக்குளிர்தலானடுங் 
நாட்டுப் , கசச . ) 

கல் , 
கொடிவழித்தீர்த்தம் - வேங்கடமலையிலுள் கொடுங்கண் 1. கொடுமை . 2. கொடும் 
ள ஒரு தீர்த்தம் . (உ - ம் .) " கொடிவழித்தீர்த்த பார்வை . 
முதலிய மிக்க அருவி நீரையுடைய வேங்கடமெ 

கொடுங்குழை வளைந்தகாதணி , ( உ - ம் . ) 
ன்று பெயர்கூறப்படும்மலையினுச்சிமீதே ” (சில " காதமருங்கொடுங்குழையான் ” ( கோயிற்பு . பா 
ப் . காடுகாண் , சக . உரை .) 

யிர . கக . ) 
கொடிவழுதலை - ஒரு வழுதுணை . 
கொடிவாகநன்- சகி , ( சோதிடக் . ) ( கொ | ங்கைப்பட்டமராமரமேழுடன் ” (திருப்பு . ருஎக ) 

கொடுங்கை -1 . கொடுமை . ( உ - ம் . ) " கொடு 
டி - காகம் . ) 

2. தேர்க்கொடுங்கை . 3. வளைந்தகை . ( உ - ம், ) 
கொடிவேம்பு - ஒரு வேம்பு . 

" மன்னர்மன்னவன் - கொடுங்கைமேற்றுயின்ற 


--- 


1 


942 


கொடும்பாவி . 


கொடுவேலி . 


னள் ” ( நைடா கான்புகு . உக .) 4. வீட்டின் ருரு ; அதனைக்கட்டியிழுத்துக்கொண்டு போய் 
கொடுங்கை. ( உ - ம் . ) " மரகதக் கொடுங்கை சுற்ற ஊர்ப்புறத்திற்றீயிட்டெரித்துவந்தாற் பின்பும் 
மைய ” (தணிகைப் . வள் , கஉ .) " கொடுங்கையு ழைபெய்யும் . ( வழக்கு . ) 
மாண்டன ” ( கந்தபு . சதமுக . கச .) 

கொடும்பாவை மழையில்லாதகாலத்திற் 
கொடுங்கோபிச்சிலை - மஞ்சட்கல் . கட்டியிழுக்குமோருரு. 
கொடுங்கோல்- அநீதி . ( உ - ம் .) “ கொடுங் கொடும்புரி -- திரித்தல் முறுகியபுரி , 
கோன் மன்னர் வாழுநாட்டில் ” ( வெற்றிவேற் கொடும்புலி - 1 , கொடியபுலி . 2. சிங்க 
கை . ) ( சமனின் றிக்கோடியதுலாக்கோல்போன் விராசி . ( சூ . நிகண் . க : சுரு . ) 

விர 
றதனால் அநீதிக்குக்கொடுங்கோலெனப் பெய கொடும்பை -1 . ஒரு பச்சிலைப்பூடு , 2. குளம் . 
ராயிற்று . ) 

3. மதகு . 4 , மலையருவி . 
கொடுங்கோள் - முன்னிலைப்பன்மை. (சிந் கொடுமரம் 1. தநுராசி . ( சூ . நிகண் . க : 
தா . ) 

சுகா.) 2. வில் . ( உ - ம் .)" கொய்யுளைப்புரவி தூண் 
கொடுங்கோன்மை அரசனாற் செய்யப் டிக்கொடுமரங்குழையவாங்கி ” ( நைடத . போர் 
படும் முறையினது கோடுதற்றன்மை . ( வள் . சசு .) 
ருசு . அதி .) [ கொடுங்கோல் ; மை - பண்புப்பொ கொடுமார் -- கொடுத்தற்கு . ( உ - ம் . ) மாற்ற 
ருளையுணர்த்தும் ஒருவிகுதி . ) 

ருமரபினுயர்பலி கொடுமார் ” ( மதுரைக் சருக .) 

கொடுமுடி - 1. கோவில் முதலியவற்றின் 
கோத்தர் } கொடியவன். (வழக்கு .) 

) 
சிகரம் . ( உ - ம் .) “ தந்தமக்குத்தக்கதிசைக்கொடு 
கொடுத்தல் - ம் 

ஈதல் . ( உ - ம் . ) " கொடுத்தலு முடியிற்றங்கிடுவ " (சிவதரு . கஉ : ஙங . ) 2. தே 
மின்சொலுமாற்றின் " ( வள் . ருஉரு . ) 

ரினுச்சி . 3. மலையினுச்சி . ( சூ . நிகண் . ரு : கஉஉ . ) 
கொடுத்தன்று - கொடுத்தது . ( உ - ம் . ) " காத கொடுமை - 1. கடுமை . ( உ - ம் . ) " மால்வரை 
லினுவந்துவரங் கொடுத்தன்றே " (திருமுரு. க் - கொற்றவன்புரிவனாற்கொடியமாதவம் ” ( கந் 
கச . ) 

தபு.பார் , சு . ) 2. குரூரம் . ( உ - ம் .) “ அழற்கொடு 
கொடுந்தமிழ் - செந்தமிழல்லாதது . ( உ - ம் .) | ஞ்சினந் தணிந் தனனாடல்வேலரசன் ” ( நைடத . 
“ கொடுந்தமிழ் நாடுபன்னிரண்டு ( கன் - பெயரி . , கலிநீ.கா .) 3. தீமை .( உ - ம் .) மழை திறம்பவறக் 
கசு . உரை .) 

திறம்பிக் கொடுமைபுரி கொடுங்காலவரம் புள் 
கொடுந்தமிழ்நாடு -- செந்தமிழ்நாட்டைச் ளாக ” ( செந்தூர்.கரு: சுரு . ) 4. வக்கிராந்தபாஷா 
சேர்ந்தநாடு ; அவை பன்னிரண்டு . ( நன் , பெ ணம் . ( சட் - டு , கசங . ) 5.வளைவு . ( உ - ம் . )" கொ 
யரி . கசு . உரை . ) 

டுந்தானைக்கோட்டழகும் " ( நாலடி . கச ; க . ) 
கொடுந்தறி -- வளைந்தமுளைக்கோல் . ( உ - ம் .) | (புறப் - வெ . ) 

- ) 
" செங்கேழ்வட்டஞ்சு 

கொடுமைத்தானம் - இலக்கிரத்துக்கு எட் 
பிவானூல் ” ( நெடுநல் . ருஅ .) 

டாமிடம் , ( சோதிடக் . ) 
கொடுநுகம் - மகநாள் . ( உ - ம் .) " குலவியவ கொடுவால் - கொணர்தல் . ( உ - ம் .) " கொ 
நுடங்கேட்டைகொடு நுகம் விசாகம் விட்டம் ” ( உ டுவருதிரிரதமெனக் கூறலோடும் " ( கந்தபு , தா 
ள்ளமுடை . ) 

ரக , நக . ) 
கொடுப்புப்பீறி- ஒரு சிலந்தி . 

கொடுவரி -- புலி . ( உ - ம் . ) “ கொடுவரிகேழற் 
கொடுப்பை பொன்னாங்காணி. ( மலை குழாம் பொரு கொல்லையும் " ( வாண . கசுரு .) 
யகராதி . ) 

( வளைவானவரிகளையுடையதென்பர் .] 
கொடுபோதல் - கொண்டு போதல் . ( உ - ம் . ) கொடுவாய் - 1. ஒரு மிருகம் . 2. ஒரு மீன் . 
" தன்பொருள் கொடுபோந்தென்ன 

( கந்தபு . 

3. புறங்கூறல் . ( சூ . நிகண் . க : க . ) 
ஆற்று . ங O. ) 

கொடுவாயிரும்பு - வளைந்தவாயினையுடைய 
கொடும்பகல் - கடும்பகல் . 

தூண்டில் .(உ - ம் .)" கொடுவாயிரும்பின்மடிதலை ” 
கொடும்பறை கண்கள் வளைந்த பறை . ( பெரும்பா . உஅக .) 

கொடுவாள் 
( உ - ம் .) " கொடும்பறைக்கோடியர்கடும்புடன்வா 

வளைந்த அரிவாள் . ( உ - ம் .) 
ழ்த்தும் ” ( மதுரைக் . ருஉ ங . ) 

" கொடுவாள் கதுவியவடுவாழ் நோன்கை " ( பெரு 
கொடும்பாடு கொடுமைப்பாடு . (சிலப் . 

ம்பா . சஎக . ) 
கொடுவானை 

கொடுவாய்மீன் . 
அரும்பத .) 

கொடும்பாவி 1. அநீதன் . 2. மழையில் கொடுவிடம் - வெள்ளைப்பாஷாணம் . 
லாத காலத்திற்றெருவிற் கட்டியிழுக்குமோ கொடுவேலி - ஒரு செடி . 


2 


943 


கொண்டல் . 


கூசச 


கொண்டியம் 


வ 


} 


கொடூரம் - குரூரம் . 

ன்று முடிந்ததும் ” (சி.சி.பா. லோகா மறு . உ .) 
கொடை - ஈகை . ( உ - ம் . ) " அவன் கொடை ( நீர்கொள்ளுதலையுடையது எனப்பொருள் கூ 
போன் மென்ப்பொழிந்த ” ( கைடத , நாட்டு உ ) அவர் . கூர்மபு . அரிய . உரை .) 8. முன்பனிப் 
( கொடு ; ஐ . ) இதனை நால்வகைப்புண்ணியத்து பருவக்காற்று . ( ஐங்குறு . ) 9. மேடவிராசி . 
ளொன்றென்பர் . ( சூ . நிகண் . க 2 : கஎ - ஆவது ( உ - ம் . ) " கூறிய கொண்டல்வருடைமையாடு 
கவியிற்காண்க .) 

கொறிமறித்தகருமேடமதாம் (சாதகசிந் . கால 
கொடைமடம் ரையாது கொடுத்தல் . நிக . உச . ) 
( உ - ம் . ) " கொடைமடம்பட்டவர் வழங்குங்கொ கொண்டல்வடித்தல்- மகளிர்விளையாட்டி 
ள்கைதவிர்சிறுவிலைநாள் ” ( சேதுபு . கவிசம்பு . னொன்று . 

. 
சஉ , ) 

கொண்டலாத்தி- கொண்டைக்கிளாறு . 
கொடைழடி - சரக்கொன்றை . ( சட் - டு.அகச .) கொண்டவன் - மணஞ்செய்த கணவன் . 

கொடைமை-கொடுக்குந்தன்மை . ( உ - ம் . ) கொண்டற்கல்- மந்தாரச்சிலை . 
" கொடைமைநல்குவகற்பகப்பொழிற்கு ” ( தணி கொண்டன்று- கொண்டது . ( ஐங்குறு . ) 
கைப் . புராண . கங .) 

கொண்டாட்டம் - சந்தோஷம் , ( சிந்தா . ) 2 . 
கொடையாளன் 

சீராட்டு . 
ஈகையாளன் . 
கொடையாளி 

கொண்டாட்டு - சந்தோடக்கொள்கை . 2 . 
கொடையெதிர்தல் கொடையைவிரும்பி சீராட்டு , 
மேற்கோடல் . ( தொல் . சொவ் , கக , சேனா.) கொண்டாடல் - மெச்சல் , ( உ - ம் .) " கொ 

கொடைவஞ்சி- வஞ்சித்திணையுளொருது ண்டாரே கொண்டாடு முருப்பெற்றாற் கொள்ளீ 
றை . ( புறப்பொ . ) 

ரோ ” ( இராமா . சூர்ப்பா .கஙக . ) ( சூ . நிகண் . 
கொடைவினா- வினாவகையுளொன்று ; அது கூ : ங . ) 
கொடுக்கக்கருதிவினாவும் வினா; சாத்தனுக்கு கொண்டாடுதல்-- குலாவல் . ( வழக்கு . ) 2 . 
ஆடையில்லையா என்பது போல . ( நன் . ஙஅரு . சீராட்டல் . ( உ - ம் .) " அரசர்கள் கொண்டாடிடு 
உரை . ) 

நெறிகண்டார்கள் ” ( கோயிற்பு.திருவிழா.ரு . ) 
கொடைவீரம் - நால்வகை வீரத்தினொன்று . கொண்டான் - 1. ஒரு விளையாட்டு . ( நந்த 
அது மிகுகொடையினாலுண்டாகும் வீரம் .( தொ னார் சரித்திரத்திலறிக . ) 2. கணவன் . (உ - ம் .) 
ல் , பொருள் . மெய்ப் . கூ . ) 

" கொண்டான் குறிப்பறிவாள் பெண்டாட்டி 
கொண்கன் -1 . கணவன் , தலைவன் . ( உ - ம் .) | ( திரிகடு . க கா . ) 
" எழுதுங்காற்கோல்காணாக்கண்ணேபோற்கொ 

கொண்டானடித்தல் 

ஒரு விளையாட்டு . 
ண்கன் - பழிகாணேன் கண்டவிடத்து ” ( வர் . ( உ - ம் . ) " கொண்டானடிக்கிறான் ” ( நந்தனார்ச 
கஉ அரு . ) 2. நெய்தனிலத்தலைவன் , 

ரித்திரம் . ) 
கொண்கானம்- ஒருமலை . ( புறநா . கருச . 

கொண்டி- 1. உணவு . (உ - ம் . ) " கட்கொ 
உரை . ) 
கொண்டக்காரர் - கரையாரிலொருபகுதி . ள்ளப்படுதலினுணவாயிற்று .) 2. கதவிற்குடு 

ண்டிக்குடிப்பாக்கத்து ” (மதுரைக்.கஙஎ . )( கொ 
கொண்டக்கிரி -- ஒருபண் . 

மி . ( கொண்டி தேய்ந்துவிட்டது என்பது வழ 
கொண்டகம்புகுதல் - பெருந்திணையுளொக்கு. ) 3. கொழுமாட்டுமிரும்பு . 4. கொள்ளு 
ருதுறை . ( புறப்பொ .) 

தல் . ( மணிமே . ) 5. கொள்ளை , ( உ - ம் . ) " தொ 
கொண்டகுளம் - எட்டிமரம் . ( மலையகராதி ) 

ல்கொண்டித்துவண்டிருக்கை ” ( பட்டினத் . 
கொண்டச்சானி - நஞ்சறுப்பான் . ( கொண் 
டச்சாணியெனச் சிலவைத்திய அகராதிகளிலு டுவனாயிற்கொள்கென ” ( புறநா. ருக . ) 

உகஉ . ) 6. திறை . ( உ - ம் . ) " கொண்டி வேண் 
ளது .) ( மலையகராதி .) 

கொண்டிமகளிர் 
கொண்டம் - குறிஞ்சா. ( மலையக ராதி .) 

1. பிடித்துவந்த மக 
கொண்டல் -1 . காற்று , ( சூ.நிகண் . க : சஎ 

ளிர் . ( உ - ம் . ) " கொண்டிமகளிர் உண்டுறைமூ 
2. கீழ்காற்று . ( உ - ம் .) “ கொண்டன்மாமழை ” | லையுடையபரத்தையர். (உ -ம் .) “நெஞ்சுநடுக் 

ழ்கி ” ( பட்டினத் . உசு . ) 2. பொருள் வாங்குத 
( புறநா . நச ) 3. கொண்டான் விளையாட்டு .4 . 
கொள்ளுதல் . ( புறப்பொ . ) 5. மந்தாரச் 

குறூஉக்கொண்டிமகளிர் ” (மதுரைக் . ரு அங ) 
சிலை . (போ . நிகண் . கஙஅ . ) 6. முன்பனிப்பரு 

கொண்டிமாடு- பட்டிமாடு . 
வத்தின் காற்று . ( ஐங்குறு . ) 7. மேகம் . ( உ - ம் .) கொண்டியம் - புறங்கூறல் , ( சூ . நிகண் . 
" மால்வரைக்கணின்று கொண்டல் சொரிந்த தெ க : க . ) 


எ ) 


944 


கொண்டோன் . 


கொத்தி . 


மை . 


ண்டை 


கொண்டின்னி தும்பை . ( போ . நிகண் . கொண்மர் - கொள்வார் . ( உ - ம் .) " செம்பு 
காசுஎ . ) 

நிறைகொண்மரும் ” ( மதுரைக் . நகச . ) 
கொண்டு கூட்டு - பொருள் கோளெட்டிலொ கொண்மார்- 

கொள்ளுதற்கு . ( உ - ம் .) " தம் 
ன்று ; அது செய்யுளடிகள் பலவற்றினுங்கோ பெறுமுறைகொண்மார் ” (திருமுரு . கஎங .) 
க்கப்படுதலையுடைய சொற்களை எடுத்துப்பொ கொண்ழ -1. ஆகாயம் , (பிங்கல . கூச கரு .) 
ருளுக்கேற்றவிடத்துக்கூட்டும் பொருள்கோள் , 2. முகில் . ( உ - ம் . ) " கடல்வயிற்குழீ இயவண் 
(உ - ம் . ) “ யாப்படிபலவினுங்கோப்புடைமொழி ணலங்கொண்மூ ” ( புறநா . உயரு .) 
களை - யேற்புழியிசைப்பது கொண்டு கூட்டே ” கொண்ழழத்து- மேகத்திற்பிறந்த முத்து ; 
( நன் . சகஅ .) 

இது சூரியனைப்போன்ற நிறமுள்ளதென்பர். 
கொண்டு நிலை- கொண்டுநிலைச்செய்யுள் . (திருவிளை . மாணிக். ருரு .) 
( உ - ம் . ) " குரவைதழீ இயாமாடக்குரவையுட் - கொண்மென கொண்மினென . (சிலப் . 
கொண்டுநிலைபாடிக்காண் " ( கலி . கூகூ . 

ந . ) 

கொணர்தல் - கொண்டுவரல் . ( உ - ம் . ) " தீட் 
கொண்டு நிலைகூறல் - மடல்விலக்கிற்குரி | டொணாவெழிற்றெரிவையைத் தேடினன்கொ 
யகிளவிகளிலொன்று . . ( அகப் . களவி , உக .) ணர்ந்த ” ( நைடத . வீ - தே . கச . ) 
கொண்டுவிற்றல் - எதிர்ச்செட்டு . 

கொணா-- 1. கொணாவென்னேவலும் , தெ 
கொண்டை 

1. ஆணி முதலியவற்றின் ரிநிலைவினைப்பகுதியும் . 
தலை , 2. இலந்தைக்கனி . ( சூ . நிகண் . கக : கொத்தடிமை - தொன்றுதொட்டகுலவடி 
ணகரவெ.க .) ( கோண்டையென்பது கொ 

டையெனக்குறுகிவந்ததென்பர் . ) 3. பட்சி கொத்தணி- குண்டுணி . 
யின்சிகை . 4. மகளிரது ஐம்பாலினொன்று ; கொத்தம்- 1 , எல்லை , ( பிங்கல , உஉஉஉ . ) 
அது : பக்கத்து முடித்தல் , ( உ - ம் . ) “ கொண் 2. கொத்தமல்லி . ( உ - ம் . ) " கடுகிங்குகொத்த 
டையெறுழேற்றிமில்சீர்குறையவாக்கி ” ( தணி | மதுரம்வசம்பு ” ( சரசோதி .) 
கைப் . வள் . கங .. ) 

கொத்தமல்லி - ஓர் சரக்கு . 
கொண்டைக்கரிச்சான் - கரிக்குருவி . கொத்தமல்லியம்மை- ) கொப்புளிப் 
கொண்டைக்கிரி செவ்வழியாழ்த்திறன் கொத்தமல்லிவசூரி- பான் . 
வகை . ( பிங்கல . கஙச .) 

கொத்தழரி-- கொத்தமல்லி , { இறைய , உ . ) 
கொண்டைக்கிருட்டி- கொண்டலாத்தி . கொத்தரித்தல் -- கொத்திடுதல் . 
கொண்டைக்கிளாறு ஒரு குருவி . 

கொத்தல் - கொத்துதல் . ( உ - ம் . ) " மைப்பு 
கொண்டைக்குச்சு - கொண்டையிற் செருயலனையகைம்மலரிற் கொத்திற்றால் " ( நைடத . 
குமோர்பணி . 

அன்-கண் . ருகூ . ) 
கொண்டைக்கோல் சோமன் கட்டிய 

கொத்தலரி -- ஓரலரி , 
தண்டு . ( உ - ம் . ) " அடிமையாகக் கொண்டரு 

கொத்தவரை -1. ஓரவரை . ( உ - ம் . ) " கத் 
ளென்று கொண்டைக்கோலொடுகுண்லையிட் தாரிகொத்தவரைகனிவகைமாப்பண்டம் ( தை 

ல . பாயிர , ருஅ . ) 2. பசுமூங்கில் . ( இராசவைத் ) 
டார் ” ( கோயிற்பு . இரணிய . கங . ) 

கொத்தழிதல் - நிர்மூலமாதல் . ( வழக்கு . ) 
கொண்டைச்சன் 

ஒரு குருவி . 

கொத்தளம் -1. அரண் , 2. மதிலுறுப்பு . 
கொண்டைச்சான் 

( பிங்கல , சுங . ) 
கொண்டைச்சாணிக்கிழங்கு - நஞ்சறுப் கொத்தளி - ஒரு பாய் . ( சூ . நிகண் . எ : ருரு ) 

கொத்தனை- ஒரு மீன் . ( உ - ம் .) “ கொத் 
கொண்டைச்சி கொண்டைக்கிளாறு . தனையுகளுநன்னீர்க்குருநிலக்கோமான் ” ( பார 
கொண்டைச்சுத்தி- ஒரு கருவி . 

த . சூது போர் . கச . ) 
கொண்டைச் சுத்தியல் - ஒரு சுத்தியல் . 

கொத்தான்- ஒருகொடி ; அஃது ; எருமைக் 
கொண்டை திருகி - கதவினோருறுப்பு . 

கொத்தான் , கொடிக்கொத்தான் , பசுங்கொத் 
கொண்டைழசு - ஒரு குரங்கு . 

தான் , முடக்கொத்தான் எனப்பலவகைப்படும் . 
கொண்டையன் - ஒரு பருந்து . 

( உ - ம் . ) " கொத்தான் மிகக்குளிர்ச்சி ” ( பதார் 
கொண்டையாணி கடையாணி . 

த்த , ஙஎஅ . ) 
கொண்டை யூசி -- குண்டூசி , 

கொத்தான் வாகை - ஒரு வாகை . ( அதன் 
கொண்டைலாத்தி கொண்டலாத்தி . 

மலர் வெள்ளைநிறமாயிருக்கும் . ) ( புறப் - வெ . ) 
கொண்டோன் -- நாயகன் . 

கொத்தி - மீன்கொத்திப்புள் . 


- ஒரு 


பான் . 


945 


கொதிமந்தம் . 


கசசு 


கொப்பி . 


கொத்திதழி - சரக்கொன்றைமரம் . ( உ - ம் ) கொதியல்- கொதிப்பு . 
“ இருப்பைகவிர்கொத்திதழி ” ( தைல . தைலவ . கொதுகு - கொசுகு . ( உ - ம் .) " கணிப்பில 
கஙரு . ) 

கொதுகி - னினத்தையுமுவணத்திறையையும் " 
கொத்து - 1. குடும்பம் , 2. கொத்துதல் . | ( இராமா . நகரப் , கஉ . ) 
கொத்தல் ( பார் . ) 3. கொத்தென்னேவலும் , கொதுகொதுத்தல் 
தெரிநிலைவினைப்பகுதியும் ,வினைத்தொகையும் , 

1. ஓரொலிக்கு 
4. நாழியென்னுமளவை . ( வழக்கு .) 5. பூமுத 

கொதுகொதுப்பு- > றிப்பு . 2. கொதி 
லியவற்றின் கொத்து . ( உ - ம். ) கொத்துநாண் கொதுகொதெனல் 

த்தெழும்புதல் , 
மலர் ” ( நைடத . மன்மதோ . கரு .) 6. வர்க்கம் . 

கொந்தல் 1. ஊநப்பட்டது . 2. கொத் 
( ஞாநாமி .) 
கொத்துக்கத்தரி - ஒரு கத்தரி . 

தல் . ( உ - ம் .) " மிருகங்கள் கொந்தியயிலகம்பால் ” 
கொத்துக் குறடு - நண்டு . ( வழக்கு . ) 

( பெரியபு . கண்ணப்ப . கசரு . ) 3. கொந்துதல் . 
கொத்துச்சரப்பணி - ஒரு ஆபரணம் . 

4. முன் கோபம் . ( சூ . நிகண் . அ : சுங . ) 
கொத்துச்சரப்பவி 
- கொத்துச்சரப்பணி . 

கொநீதளம்- 1 , காண்டாமிருகம் . ( சட்ட . 
கொத்துதல் -1. இரைகொத்தியெடுத்தல் , கஉரு .) 2 , கூத்தின் விகற்பம் . 3. சமுத்திரா 
(உ - ம் .) “ வெங் - கழுகுகொத்திட (காசிகா.தக் | ப்பழம். 
வேள்வி - யழி . சஅ . ) 2.கொத்தல் . ( உ - ம் . ) " வி 

கொந்தளித்தல் - கிளம்புதல் . 
ழுத்தகுபூதர்தமைக்கொத்தி- யாரவிழுங்குவன் 

கொந்தளிப்பு- கொந்தளித்தல் , 
( தணிகைப் . சீபரி . ருஎசு . ) 3. தறித்தல் . 4 . 

கொந்தாழம் -- ஒரு மரம் . 
வெட்டுதல் . 

கொந்தாழை - ஒரு கடற்றாழை . 

கொந்தாளம் - ஒரு மருந்து . 
கொத்துப்பசளை - ஒரு கீரை . 
கொத்துப்புடல் - ஒரு புடல் . 

கொந்தாளித்தல் - கொந்தளித்தல் . 
கொத்துமல்லி - கொத்தமல்லி . ( உ - ம் . ) 

கொத்து - 1. கூட்டம் . ( உ -ம் .) " கொத்தெ 
" கொத்துமல்லி வெப்பங்குளிர்காய்ச்சல் பித்தம ழிற்குரவன் மனைவியை " ( தணிகைப் . அகத் . 
தம் ” ( பதார்த்த . ககஉஉ . ) 

உ ஙஉ . ) 2.கொந்தென்னேவலும் , தெரிநிலை 
கொத்தை- 1. அஞ்ஞாகம் . ( உ - ம் . ) “ கொ வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 3. நெ 
த்தைமாந்தர் ” (சங்கற்பங் . பாடாணவாதி சங் 

ய்வோர்கதிர் . 6. பூங்கொத்து . ( உ - ம் . ) “ கொ 
கற்ப . ) 2. இசடு . 3. பழுது . ( உ - ம் . ) " கொ 

ந்தரியுமலர்மாலை ” (சிவரக . சுகமுனி . கா .) 
த்தை " ( சிவதரு . கஉ . உக . ) 

கொந்துதல் - 1. குத்துதல் . ( உ - ம் . ) " மல் 
கொதி- 1. காய்ச்சல் . ( வழக்கு . ), 2. கொ குமங்குசத்தாற்றூதர்- கொந்துவரென்றேயஞ் 
தித்தலின் முதனிலை ; கோபக்குறிப்பையுணர்த் சி ” ( அருணகிரிபு. நாட்டுப் . உரு . ) 2. பறவை 
தும் . ( உ - ம் . ) “ கொதிகொள்சினநெஞ்சின் ” | களலகினாற்கொத்துதல் . 3. மூர்க்கங்கொள்ளு 
( பாரத . அணிவகு . கஅ . ) 3. கொதியென்னே தல் . 
வலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொ 

கொப்பம் - யானைபடுகுழி . 
கையும் , ( உ - ம் .) “ கொதிநுனைவேற்கண் )( இரா கொப்பரம்- மல்யுத்தத்தினொன்று . 
மா. வரைக் , ஙசு . ) 4. சூடு , வெப்பம் , ( உ - ம் . ) 

கொப்பரி-- கொப்பரை. ( பிங்கல . கஎஙஅ ) 
" கொதியடக்கச்சிவிறி ” ( தைலவ . வைத்திய . 

கொப்பரை- 1 , கொப்பரி . ( உ - ம் . ) " ஈய 
சுஉ . ) 

க்கொப்பரையெண்ணெயின் கொப்பரை கொதி 
கொதித்தல் - 1. கடுக்கல் . 2. கோபித்தல் . க்கும் (சிவரக . நாரதவும் . கங .) 
( உ - ம் .) " அழலெனக்கொதித்தான் ” ( கந்தபு . கொப்பளித்தல்- 1. உமிழ்தல் . (உ - ம் . ) 
ததீசியு . சு . ) 3. கோபக்குறிப்பு . ( சூ . நிகண் . “ கொப்பளிக்கவாமப்- புறத்திரெண்கானீர் புரிந் 
அ : உ .) 4. சுரங்காய்தல் . 5. நிலமுதலிய து ” ( சைவச . பொது . நகச . ) 2. கக்குதல் . 
கொதித்தல் . 6.நீர் முதலிய பொங்குதல் .( போ . ( உ - ம் . ) " குருதி கொப்பளித்து வாகை - முடியா ” 
நிகண் . எ . ) 7. பரிதபித்தல் , 

(பாரத . பதினேழாம் போர் .கசுக .) 3. கொப்புள 
கொதிப்பு -1. கனற்சி , சூடு , ( புறப்பொ ) மாதல் . 
2. காய்ச்சல் . 3. கோபம் . ( உ - ம் . ) " குணத்தார் 

கொப்பரைத் தேங்காய் - ஒரு தேங்காய் . 
தமையுங்கொதிப்பாலே ” (சிவதரு. சு ; சக . ) 

கொப்பாட்டன் - மூன்றாம்பாட்டன் . ( வழ 
4. துடிப்பு . 5. பொங்குகை, 

க்கு . ) 
கொதிமந்தம் - வெப்புமந்தம் . [ ஒரு நோய் . ) 

கொப்பி- கொம்மை . 
| 


946 


கொம்பு . 


கூசஎ 


கொம்மை , 


கொப்பிகொட்டல்- கொம்மைகொட்டல் . " பசுவுக்குப்பால்கால்கொம்பு - சரீரமெங்குமிரு 
கொப்பு --- 1. கொண்டை . ( தெலுங்கு . ) ந்தாலும் ” ( வள்ள. அறுபத்து , ச . ) 
2. மரக்கொப்பு . 3. மாதர் காதணியினொன்று . 

கொம்புக்காரன் கொம்பூதி . ( வழக்கு . ) 
( உ - ம் . ) “ கொப்படிபாயுங்கண்ணாய் ” (சிவரக , 

கொம்புத்தேன்- கொம்பாந்தேன் . ( உ - ம் ) 
விசையை . நச ) 

" வருமருசி நீக்கிவிடுங்- கொம்புத்தேனன்றாகுங் 
கொப்புவாளி -1 . மாதர்காதணியினொன்று . 

கூறு " ( பதார்த்தகுண . ககரு . ) 
கொப்புள் - 1. குமிழி . ( உ - ம் . ) " பைம்பொ 

கொம்புப்பயறு- ஒருவகைப்பயறு , 
ற்கொப்புள் பரந்தன போன் றவே ” (சிந்தா , காந் கொம்புப்பாகல் - கொம்பன் பாகல் . ( உ - ம் .) 
தரு , நக . ) 2. கொப்புளம் . (சிந்தா.) 3. கொ " அவபத்தியத்தைக்கொண்டிருக்கும் வன்கரப் 
ப்பூழ் . 

பான் - காட்டுங்கொம்புப்பாகற்காய் " ( பதார்த் 
கோப்புளம்- 1 , குமிழ்ப்பு . 

த . அசரு . ) 
கொப்புளித்தல் -- 1 . உமிழ்தல் . ( உ - ம் . ) 

கொம்பூதி- கொம்பூதுபவன் . 2. நத்தை . 
" நறவு கொப்புளிக்கும் " ( நைடத . அன் - தூ.க .) ( போ . நிகண் . எகா .) 
2. குமிழ்த்தல் . 3. கொப்புளமாதல் , 4. பரத் கொம்பேறிழக்கன்- கொம்பேறி மூர்க்கன் . 
தல் ( உ - ம். ) “ அரிகொப்புளிக்குமதர்நெடுங் | ( மூர்க்கனென்பது மூக்கனென்றாயிற்று . ) 
கண் ” (கூர்மபு . தக்கன்வே . ருச . ) 

கொம்பேறிழர்க்கன் - ஒரு பாம்பு ; இது : 
கொப்புளிப்பான் - ஒரு சிறுவசூரி . தன்னாற்கடியுண்டவன் சுடுகாட்டிலெரிக்கப்படு 

கொப்பூழ் - உந்தி. ( உ - ம் . ) “ குதமுந்தோ கின்றானாவென்று உயர்ந்த மரக்கொம்பிலேறிப் 
ன்றுங்கொப்பூழுங்கூறுஞ் சந்திபேதமெலாம் ” | பார்க்குமென்றும் , அவ்வுளவு தெரிந்தவர்கள் உ 
(சிவதரு . அ : கஅ . ) 

னே வைக்கோற்சுமை முதலியவைகளை அச் 
கொப்பூழ்க்கொடி 

- பிறந்த சிசுவின் கொப் சுடுகாட்டிலிட்டுப்புகைக்கக்கண்டு அவன் இறந் 
பூழிலிருககுங்கொடி . 

தானென்று இறங்கிவிடுமென்றும் , அதற்குப்பி 
கொப்பெனல் - ஒரு விரைவுக்குறிப்பு. ன்சிகிச்சை செய்யின் விஷந்திரும்புமென்றுஞ் 
கொப்பை - கல்லுப்பு . (இராசவைத் ) சொல்வது உலகவழக்காம் . ( சீவரட் . ஈசரு. ) 
கொம்படித்தல் - கடாமுதலிய போர்செய் ( கொம்பேறிமூர்க்கன் புகைகண்டாலிறங்குமெ 
தல் , 

ன்பது பழமொழி . ) 
கொம்பர்- 1.மரக்கொம்பு .(உ - ம் .) “ தெய்வ கொம்மட்டி -1 .ஒரு கொடி ; இது , 

சர்க்க 
த்திருக்கொம்பர் தொட்டிழிந்து " ( கந்தபு . திரு ரைக்கொம்மட்டி , சிறுகொம்மட்டி , பெருங் 
நகர . எஎ . ) 2. விலங்கின் கொம்பு . [ மென் கொம்மட்டி , பேய்க்கொம்மட்டி , வத்தாக்குக் 
றொடர்க்குற்றியலுகரப்பெயரிறு தியுகரம் அர் | கொம்மட்டி எனப் பலவகைப்படும் . 2. ஒரு மா 
என்பதனோடொத்துவந்த போலி . ) 

தளை . ( மலையகராதி . ) 
கொம்பரக்கு - 1. பொன்மெழுகு . ( உ - ம் .) 

கொம்மட்டிக்கீரை- ஒரு கீரை . 
மண்டியசரக்கேவங் கொம்பரக்கிருசந்தம்வே 

கொம்மட்டிச்சுரை - ஒரு சுரைக்கொடி . 
” ( தைல . தைலவ . கச .) 2. மரக்கொம்புக் 

கொம்மட்டிமாதளை - ஒரு மாதளை , 
ளிற்பால் பிசினைக்கூட்டி எறும்புகள் செய்யுமர 

கொம்மெனல் 
க்கு . ( த . நி . போ , அ .) 

1. அநுகரணவோசை . 
கொம்பன் -1. ஆண்யானை . 2.ஒரு நோய் . ! ( சூ . நிகண் . க 0 : சீ.அ.) 2. விரைவுக்குறிப்பு . 
3 , 

( உ -ம் . ) “ கொம்மெனவுருகவுள்ளங்குதூகலித்த 
கொம்பன் சுற- ஒருவகைச்சுறா. 

வசமாகி ” ( கந்தபு . திருநகரப் , கஉஉ ,) (சிந்தா . ) 
கொம்பன் பாகல் - ஒருவகைப்பாகல் . 

கொம்மை - 1. அகங்கை குவித்துக்கொட் 
கொம்பி -- சநி . ( உ - ம் . ) " கொம்பியருக்கன் டல் . இருகரங்களையுங்குவித்தும் விரித்துங் 
சூசன் ” ( சிநே . நலன் . கஅ . ) 

கொட்டலென்றுங்கூறுவர் . 2. அழகு . 3. இள 
கொம்பு - 1. அக்கரங்களின் கோடு . 2. ஊ மை . ( உ - ம் . ) “ அயிராணிகொம்மை - முலைமேற் 
திடுகொம்பு . ( உ - ம் . ) “ தண்டிகையுங்கொம்பு பொடித்த ” ( நைடத . அன் - தூ . சுஎ .) 4. கு 
ந்தவசிக்கிவையடா : (வள்ளலார் . சித்தாந் . | விவு . ( புறப்பொ. ) 5. கொத்தளம் . 6. கொ 
சிவயோக.ச 0 ) 3. கோல் , 4. நீரை வீசுமோர் | ம்மட்டி . ( மலையகராதி .) 7. திடர் . 8. திரட்சி . 
கருவி . (மணிமே .) 5.மரக்கிளை . ( உ - ம் . ) " தருவி | (உ - ம் .) “ கோடுந்திய கொம்மைமுலைப்பொறை 
னோங்குங்- கொம்புகள் பனைக்கைநீட்டி " ( இரா யால் " ( நைடத . அன் - தூ . ருரு .) 9. பெருமை 
மா . வரைக் . ஙஉ .. ) 6. விலங்கின் கொம்பு .(உ - ம் ) ( சிந்தா .) 10. மார்பு . 11. முலை . 12. வட்டம் . 


ஒரு மீன் , 


947 


கொய்யுளை . 


கூசஅ 


கொல்லாபுரி . 


(உ - ம் .) " கோணைவெம்மணிக்கொம்மையெயிற் கொய்யோ- வெற்றி முதலிய பொருட்கண் 
புறம் ” ( நைடத. நகரப் , ஙச . ) 13. வலி . ( 1 , வருமொரு குறிப்புச்சொல் . (இஃதோர் தேச 
2. 6 , 8 , 9 , 11 , 12. பிங்கல . ஙசஙஎ.) 

வழக்குப்போலும் . ) 
கொம்மை கோட்டல்- 1. இருகரங்களையு கொய்வு - கொய்தல் . 
ங்குவித்தும் விரித்துஞ்சேர்ந்தடிக்கும் ஒரு வி கொயல் - பறித்தல் . ( உ - ம் . ) " பாடல்சால் 
ளையாட்டு . ( உ - ம் . ) " கூற்றொடுங்கொம்மை சிறப்பிற்சினையவுஞ் சுனையவு- நாடினர் கொயல் 
கொட்டிக்குனிக்கும்வாளுழவர் ”( நைடத . போ வேண்டா ” (கலி . பாலை , உஅ . ) 
ர்புரி , உஎ .) ( இக்காலத்து இது கொம்மியடித் கொரிக்கம்- எழுத்தாணிப்பூண்டு . ( மலைய 
தல் என வழங்கப்படும் . ) 2. தட்டியழைத்தல் . கராதி . ) 
3 , புறத்தைத் தட்டல் . 4. பொய்க்கத்தட்டல் , கொருடன் - கொவ்வை . ( மலையகராதி . ) 
( 2 , 3 , 4. சிந்தா .) 

கொல் - 1. அசைநிலைப்பொருளையும் ஐய 
கொய்- 1. ஒரு மீன் . 2. கொய்யென்னே ப்பொருளையுங்காட்டுமோரிடைச்சொல் . ( உ - ம் ) 
வலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொ “ கொல்லேயையமசைநிலைக்கூற்றே” ( நன் . 
கையும் . (உ - ம்.) " கொய்வளம்புகழ் ” (தணிகைப் . சகூரு .) 2. ஒலிக்குறிப்பு . 3. கொல்லன் . (உ -ம் ) 
நந்தியும் , கஎ . ) 

" கொல்லுலை வேற்கணல்லார் ” ( நைடத . நாட் 
கொய்கை --1 . கொய்தல் . 2. பறித்தல் . டுப் , உஎ . ) 4. கொல்லென்னேவலும் , தெரிநி 
கொய்ச்சாளை- ஒருமீன் . 

லைவினைப்பகுதியும் , வினைத்தொகையும் .(உ - ம் ) 
கொய்சகம் அரையிலுடுக்குஞ்சீலையிற் " கொல்புலிமுழக்கமென்ன " ( நைடத . நாட்டு 
கொய்துவிடுந்தலைப்பு. ( இதனைப்பிங்கலத்தில் ப் , கரு . ) 5. கொலைத்தொழில் . ( உ -ம் .) “ கொ 
நீவி என்றார் . ) 

ன்னவில்பரிதி ” ( நைட்து . போர்புரி . கக . ) 6 . 
கொய்சுவம்- கொய்சகம் . 

பஞ்சலோகம் , 7. வருத்தம் . ( சூ . நிகண் . கக : 
கொய்தல்- 1 , அறுத்தல் . ( உ - ம் . ) “ மும் | லகரவெ . க 0 . ) 
மைபுரிவன்கயிறு கொய்து ” ( இராமா. வரைக் . கொல்லங்கொவை கொல்லங்கோவை , 
உக . ) 2. ஆய்தல் , பறித்தல் . ( உ - ம் . ) " கோல கொல்லங்கோவை -- 
நாண்மலர்கொய்வதற்கெய்தினாள் ” ( நைடத. 

கொல்லம்-- தேயமைம்பத்தாறினொன்று . 
அன் - தூது . ச O. ) 3. எஃகிவாங்குதல் . 4. கத்த ( உ - ம் . ) " குமரிகொல்லம் முதலிய பன்மலைநா 
ரித்தல் . 5. சுருக்குதல் . ( உ - ம் . ) “ கொய்துரை 

இம் ” (சிலப். வேனிற் . உ.உரை . ) 
ப்பாம்வாஞ்சையுளங்கொண்டு ” ( சைவச.பாயிர , கொல்லம்பாகல் - ஒருவகைப்பாகல் . 
உங . ) 6. நெரிபிடித்தல் . ( உ - ம் .) " சீலைகொய்து கொல்லர் -- 1. கம்மாளர் . 2. பொக்கசங் 
கட்டினான் ” 

காப்போர் . ( இந்துஸ். ) 
கொய்துவாங்குதல் -- எஃகிவாங்குதல் . கொல்லல்-1. கொல்லுதல் . ( உ - ம் . ) " கொ 
கொய்யகச்சட்டி- ஒரு சட்டி . 

ல்லலாமாயங்கள் குறித்தனவே கொள்ளலா ” ( இ 
கொய்யகம் - கொய்சகம் . 

ராமா. சூர்ப்ப . கஙஅ. ) 2. வெட்டல் . ( உ - ம் .) 
கொய்யடிநாரை - ஒரு நாரை . ( சூ . நிகண் . | " மரங்கொறச்சருங்கருங்கைக்கொல்லரும் ” ( சி 
ங; சுஉ . ) 

லப் . இந்திரவி . உக.) 3. வருதல் , ( உ - ம் . ) “ கா 
கொய்யல் பறித்தல் . கொயல் எனவரு ட்டியெமைக்கொன்றாய் ( சிந்தா . காந்தரு . 
மென்பர் . ( கலி . பாலை . உ அ - ல் காண்க .) 

கரும் , ) 
கொய்யா - 1. ஒருமரம் . 2. நெய்வார்கரு 

கொல்லறு 

-கரணை . 
வியினொன்று . 

கொல்லன் கொற்றொழில் செய்கின்றவ 
கொய்யாக்கயிறு - நெய்வார் கருவியினொ ற்றன்ன ” ( பெரும்பா. உ.எ.) 

ன் . ( உ - ம் .) " மிதியுலைக்கொல்லன் முறிகொடி 
கொய்யாக்குறிஞ்சி- குறிஞ்சிப்பண் . (மணி 

கொல்லன் கோவை 

1. ஒரு கோவை , 2 . 
மே . சிறைக்கோ. உஅ . உரை . ) 

காக்கணஞ்செடி . ( மலையகராதி .) 
கொய்யுளை --- 1 , குதிரை. ( உ - ம் .) " கூடி 

கொல்லன்பகை - அஞ்சநபாஷாணம் . 
முட்டலிற்கொய்யுளை 
மாய்ந்தன ” ( பாரத . முத 

கொல்லாது - கெடுக்காமல் . ( உ - ம் . ) " பிற 
ற்போ . ங o . ) 2. குதிரைப்பிடர்மயிர் . ( உ - ம் .) ரெனக்குணங்கொல்லாது ” ( புறநா.ருரு . ) 
கொய்யுளைப்பரியுளந்தேர்பவன் ” ( நைடத . வீ கொல்லாபுரி - ஒரு தலம் . ( உ - ம். ) " காசி 
மன்றேட , க.அ.) 

யினிற்புனன்மூழ்கிக் களித்த கொல்லாபுரியிரு 


ஒரு கோவை . 


--- 


சி 


ன்று . 


948 


கொல்லுதல் . 


கசக 


கொலைப்பாதகம் . 


டுப் . உஎ. ) 


தா . ) 


ந்து ” ( செந்தூர் . ந : ஈ . ) விந்தமலையிலுள்ளதெ | சங்கரித்தல் . ( உ - ம் .) “ வேளுயிர்கொல்லுதல 
ன்பர் . ) 

ண்ணிலை ” ( நைடத . சுயம் . சச . ) 
கொல்லாமற் கொல்லல்- நன்மை செய்கிற கொல்லுலை -- கம்மாளருலைமுகம் . ( உ - ம் .) 
தாகத்தீமை செய்தல் . 

" கொல்லுலைவேற்கணல்லார் " ( நைடத . நாட் 
கொல்லாமை - ஐயறிவுடையன முதல் ஓர 
றிவுடையனவீறாய வுயிர்களைச்சோர்ந்துக்கொ கொல்லெனல் -- ஓரொலிக்குறிப்பு. 
ல்லுதலைச் செய்யாமை . ( உ - ம் . ) " அறவினையா கொல்லை- 1. தோட்டம் . ( உ - ம் .) “ கொ 
தெனிற் கொல்லாமை " ( வள் . கூஉக .) (பௌல்லைக்குறிஞ்சிக்குறவன் மகளாகி " ( கந்தபு . வள் . 
த்தர்கொல்லாமையைப்பஞ்சசீலத்துளொன்றே சச . ) ( புறநா . ) 2. புறக்கடை . ( வீட்டின் 
ன்பர் . ) 

பின்புறவிடம் .) 3. புன்செய் . 4. முல்லை நி 
கொல்லாவண்டி - ஒருவகை வண்டி . (சிந்லம் . ( உ - ம் . ) ஈடுடைக்கொல்லை வெள்ளேற்றி 

னனே ” (சிவதரு . ரு : ஙஉ . ) 
கொல்லாவிரதம் - கொலைசெய்யாமையா கொல்லைப்பல்லி - ஒரு பூண்டு . 
கியவிரதம் . ( உ - ம் .) " கொல்லாவிரதங்குவலய கொலு -1. இராசசமுகம் . 2. உல்லாசவி 
மெல்லாமோங்க - வெல்லார்க்குஞ்சொல்லுவதெ ருப்பு . ( உ - ம் .) "சிங்காதரத்தின்மிசைகொலு 
ன்னிச்சை பராபரமே " ( தாயு . பராபர . ருச .) வீற்றிருக்குநின்னை " ( தாயு . மெளா . அ . ) 3 . 

கொல்லாவிரதியர்- 1 , அருகசமயத்தார் . சேவை . ( தெலுங்கு .) 4. நிமிர்ச்சி . 
2. கொல்லாவிரதம் பூண்டவர் . 

கொலுகொலுத்தல் 
கொல்லா வேதன் -- அருகன் . ( சூ . நிகண் . கொலுகொலுப்பு 

அசைதல் . 
க : ங . ) 

கொலுசு- காலணியினொன்று . தெலுங்கு ) 
கொல்லி-- 1. ஒரு பண் . ( உ - ம் . ) " நல்ல - கொலுமண்டபம் உல்லாசவீற்றிருப்பு 
கொல்லியைச் சேர்க்கின்ற சொல்லியை " ( கந்த மண்டபம் . ( உ - ம் . ) " கோமண்டபத்திடையோ 
ரல . க 0 . ) 2. ஒரு மலை . ( உ - ம் . ) " கொல்லி வுயர்கொலுமண்டபத்திடையோ " (சிவரக , வி 
யாண்டவல்விலோரியும் " ( புறநா . கரு அ . ) 3. சையை . கங . ) 
கொல்வோன் , 4. நெருப்பு . ( சேர்ந்தார்க்கொ கொலை - 1. இலக்கிநத்திற்கெட்டாமிடம் . 
ல்லியைக்குறைத்துக்கூறினர்போலும் .) 5. மரு ( சோதிடக் . ) 2. உயிரை உடம்பின் நீக்கல் . 
தயாழ்த்திறவகையினொன்று . ( பிங்கல . கஙஅங ) அது . காயத்தீக்குணம் மூன்றினொன்று ; தாமத 
6. வில் . 

குணத்துமொன்று ; பஞ்சபாதகத்துமொன்று . 
கொல்லிக்கூற்றம்-- கொல்லிமலையைச்சூ ! ( உ - ம் . ) “ கோறல் செய்தாலுயிர்க்கொலையொன் 
ழ்ந்த மலைகளையுடைய நாடு . ( பதிற்றுப் . அரும் றேயலால் ” ( நைடத . அன் - கண் . சுச . ) 3 . 
பத . ) 

வருத்தம் . ( உ - ம் . ) " நுண்மருங்கேவாளா - படு 
கொல்லிக்கௌவாணம் - ஒரு பண் . ( தே கொலைபுரிவ ” ( நைடத . நாட்டுப் . 

உச .) 
வாரம் . ) 

கொலைஇய கொல்லுதலைச்செய்த .( உ - ம் .) 
கொல்லிச்சி- கொல்லத்தி . 

“ கொடுந்தொழில்வல்விற் கொலைஇயகானவர் ” 
கொல்லித்திறம் - ஒரு பண் விகற்பம் , ( திருமுரு . ககச .) 
கொல்லிப்பாவை- கொல்லிமலையிலிருந்து கொலைக்களம் - கொல்லப்படுமிடம் . 
காட்சியினால் உயிரை மயக்கும் பாவை . ( உ - ம் . ) கொலைகாரன் -- கொலைசெய்வோன் . 
" கொல்லிப்பாவையினிற்றாரு வமைத்தமென்கு கொலை செய்தல் - கொல்லுதல் . 
று நுசுப்பு - வல்லிப்பாவை ” ( இரகு . குசன் . கொலைஞர் - 1. கொலைப்பாதகர் . ( உ - ம் . ) 
உசு . ) 

" கொலைஞர் 

தம்மனையிலுண் போன் கொலைஞ 
கொல்லிமலை- சேரனது மலை , ( வள் - மாலை . னேயாவனன்றே " ( வள்ள . பதிபசு . கொல்லா 
க 0 . உரை . ) 

ரு . ) 2. சண்டாளர் . ( சூ . நிகண் . உ . ஙச . ) 3 . 
கொல்லியவராடி வராடித்திறத்தினொ வேடர் . ( சூ . நிகண் . உ : சு அ .) 
ன்று . ( வராடி - சோகி . ) 

கொலைத்தாநம் - இலக்கிநத்துக்கெட்டாமி 
கொல்லிவெற்பன் -சேரன் . ( சூ . நிகண் . டம் . ( சோதிடக் .) 
உ : கஅ . ) 

கொலைநர் -கொலைஞர் . ( சிந்தா . ) 
கொல்லுகை - கொல்லல் . 

கொலைப்பாதகம்- பஞ்சபாதகத்தொன்று . 
கொல்லுதல் -- 1 . கெடுத்தல் . ( உ - ம் . ) பொ 
ச்சாப்புக்கொல்லும் புகழை " (வள் . ருகூஉ .) 2. ( சாதகசிந் . உசங ) ( வாக்க ] 


| 


949 


கொழித்தல் . 


கூடும் 


கொழுதி . 


நால் . 


கொழு 


கொலைப்பாதகன் -- கொலைத்துரோகி . கொழிப்ப - மேலேயாக . ( உ - ம் . ) " எழு 
கொலைமறுத்தல்-- 1.கொலைவிலக்கல் , 2. ) ந்தகடற்றினன் பொன்கொழிப்ப ” ( மதுரைக் . 
சாந்தலிங்க சுவாமிகளாற் செய்யப்பட்ட ஒரு உஎச . ) 

கொழிப்பு -1. குற்றம் . 2. கொழித்தல் . 
கொலையாளன்- கொலைகாரன் . 

கொழிப்பூ- குப்பைமேனி. ( மலையக . ) 
கொலையுண்ணல் - கொலைப்படுதல் . 

கொழிப்பூண்டு - குப்பைமேனி , ( மலையக ) 
கொலையோன்- இலக்கிநத்துக்கு எட்டா கொழியல் -1 , கொழிப்பு. 2. தவிடு எம் 
மிடத்ததிபதி . ( சோதிடக் . ) 

படாவரிசி . 
கொலைவர் - வேடர். ( உ - ம் . ) " இடுமுணெடு 

1. கலப்பையிற்கட்டியிருக்கிற 
வேலிபோலக்கொலைவர் - கொடுமரந்தேய்த்தார் ? | இரும்பு . ( உ - ம் . ) “ கொழுச்சென்றவழித்துன் 
( கலி . பாலை . கஉ . ) 

னூசி இனிது செல்லுமாறுபோல ” ( தொல் . 
கொலைவன்- 1. கொல்லுதலைச்செய்பவன் . எழுத் . சிறப்பு . உரை . ) 2. கொழுவென்னே 
( உ - ம் .) “ கொலைவன்யார்கொலோ ” ( புறநா. வலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொ 
கருஉ .) 2. கொலைத்தொழிலையுடைய சிவன் , 

கையும் . ( உ - ம் .) “ கொழுவிடைக்கறைவிராவிய 
( உ -ம் . ) " கொலைவன் சூடிய குழவித்திங்கள் பலிக்குறைநிரப்பி " (தணிகைப் . திருநாட்டுப் 
( கலி . முல்லை.க 0 ஈ .) சங்காரத்தொழிலென்சு .) 

சசு .) 3. மழு . 4. மூளைபோல்வது . ( உ - ம் . ) 
கொவ்வை - ஒரு கொடி . ( உ - ம்.) “ கொவ் " குடருங்கொழுவுங்குருதியுமென்பும் ” (கால 
வைவாயயிராணியும் " ( நைடத . அன் - தூது . 

டி . ரு : சு .) (தணிகைப் . சீபரி . ரு ஙஎ - ல் கொ 
சச . ) 

ழுவும் மூளையும் வேறு வேறெனக்காணப்படுகி 
கொவிந்தம் -- செம்முள்ளி, ( மலையக ,) 

றது . ) 
கொவிள் - ஒரு மரம் , இது : மலையாளத்தில் 

கொழக்க -- தழைப்ப . ( உ - ம் .) " மழை தொ 
இதன் பட்டை , வேர் இவைகளின் கஷாயம் - 

ழிலுதவமாதிரங்கொழுக்க ” ( மதுரைக் . 40. ) 
துயரங்கொண்டிருப்பது போலச் சோர்வாயிருக் 

கொழுக்கட்டை - 1. ஒரு பண்ணிகாரம் ; 
கிற வியாதி , இருதயம் அடித்துக்கொண்டிரு 

அது ; பிடிக்கொழுக்கட்டை , இலைக்கொழுக்க 
க்கிற வியாதி இவைகட்கு மிகவுஞ்சிறந்தமருந் 

ட்டை , ஆவிக்கொழுக்கட்டை எனப்பலவகை 
தாயிருக்கிறது . இதன் இலைக்கஷாயம் இரை 

ப்படும் . 2 , மோதகவல்லிமரம் . ( உ - ம் . ) “ கொ 
ப்பு ,இருமல் , மந்தாரகாசம் 

ழுக்கட்டை மாம்பட்டை வகைக்கொரு தூக்குர 

வைகட்கு உபயோ 
கப்படுகிறது . 

லிற்குமுங்கவிடித்துயர் கடத்திற்கொட்டி " ( தை 

ல , தைலவ . சாகூ . ) 
கொழி - கொழியென்னேவலும் , தெரிகிலை 
வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . ( உ - ம் . ) | டிகள் பற்றியேறிப்படருதற்கு நடுங் கொம்பு . 

கொழுகொம்பு - கொடியேறுகொம்பு ; கொ 
கொழி தமிழ் 

( உ -ம் .) “ வல்லிபடர்கின்ற கொழுகொம்பென 
கொழிஞ்சி- 1. ஒரு நாரத்தை. ( மலையக . ) வயங்கும் " ( நைடத . நகரப் . உஉ .) 
2. பூவாது காய்க்குமரம் . ( சூ . நிகண் . கக ளக 

கொழங்கிரி -- மல்லிகை. ( மலையக . ) 
ரவெ . ரு : உரை . ) 

கொழங்குறை -- பெரியதசை , (உ - ம் . ) “ கா 
கொழித்தல் -1 . ஆராய்தல் . ( உ - ம் . ) " பொ 
ழிப்பகலநுட்ப நூலெச்சமிந்நான்கின்- கொழித் கரு. ) 

ழிற்சுட்டகோழூன்கொழுங்குறை ” ( பொருக . 
தகலங்காட்டாதார் சொற்கள் " ( நாலடி . 
க . ) எடுத்துச் சொல்லுதலென்பர் . ( சிந்தா . ) 2. ளுக்காய் வேளை . ( மலையக .) 

கொழுஞ்சி-- 1. கொழுமிச்சை . 2. கொள் 
ஒதுக்குதல் . ( உ - ம் . ) " இனமணிகொழிக்கும் ” 
நைடத . நாட்டுப் , க . ) 3. கொப்பளித்தல் . 

கொழுத்தல் -1 . சரீரந்தெளிந்து பருத்தல் . 

2. மதர்த்தல் . 3. வளமிகுத்தல் . ( உ - ம் .)" குடி 
( நைடத . சர். சு . ) 4. தெள்ளுதல் . ( உ - ம் .) கொழுத்தக்கண்ணுங் கொடுத்துண்ணாமாக்கள் 
நேன்பொன்மணிமிறங்கிளரப்பொன் கொழியா ( நாலடி . 50 : சு . ) 
( திருமுரு. ந.சு.) 5. தெரித்தல் . 6. பொங் கொழுதல் - 1 , கிழித்தல் . ( உ - ம் . ) பௌவ 
குதல் . ( உ - ம் . ) " கொழித்தழன்று ” ( பாரத . 

நீர்ச்சாய்க் கொழுதிப்பாவைதந்தனைத்தற்கோ ” 
நிவாத . ககரு .) 7. வாருதல் . ( உ - ம் . ) கிரியு ( கலி . எசு . ) 2. கோதுதல் . 
எவெல்லாங் - கொழித்துவந்துற ” ( கந்தபு . ஆற் கொழுதி- 1. உழுது , ( உ - ம் , ) “ கொழுதி 
றுப் . உங . ) 

வண்டியிருந் தாரான் ” ( நைடத் , சுயம் , கருரு . ) 


950 


கொழுமை . 


கூருக 


கொள்ளட்டு , 


2. பறித்து . ( உ - ம் .) “ கொழு கொம்பு கொழுதி கொழுமுறி ” (சிலப் . அந்திமா . ஙக . ) 3. கொ 
நீர்நனைமேவர ” ( மதுரைக் , ருஅஎ .) 

ழுப்பு . ( உ - ம் .) “ கொழுங்கயல்களென்ன ” ( இ 
கொழதுதல் - கோதுதல் . ( உ - ம் .) " கொ ராமா . வரைக். உஉ . ) 4. செழுமை . ( உ -ம் . ) 
ழுதியலார்செய்குழல் ” ( வாண . எ . ) 

" தீம்பால் கொழுங்கனியிவற்றினோடு ” ( நைடத . 
கொழுந்தன் மணவாளனுடைய சகோத நாட்டு . கச . ) ( பிங்கல . கஎகாஎ . ) 5. நிறம் . 

. 
ரன் . ( வழக்கு .) 

(பிங்கல . ககசசு . 
கொழந்தியர் - சகோதரன் மனைவியர் . ( உ - ம் ) கொழவு-- கொழுத்திருத்தல் . 
கஈண்டு தேவரநீதியிற் கொழுந்தியரெழின்மகப் கொள் - 1. ஒரு மருந்துப்பச்சிலை . ( உ - ம் .) 
பெறரின்னால் - வேண்டுமாலிது ” (பாரத . சம் " கொள்ளிரவு தோணிபுளிகண்ணி " ( தைல . 
பவ . சா . ) 

தைலவ . கங .) 2. காணம் . ( பிங்கல . உகூகூஉ ) 
கொழந்து - 1. இளமைப்பருவமுள்ளது . 3.குடைவேல் . ( புறப்பொ . ) 4. கொள்ளெ 
( உ - ம். ) “ தண்பிறைக்கொழுந்தொன் றுளதென்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் ,வினை 
னில் ” ( நைடத . அன் - தூது . கஉ . ) 2. உச்சி , த்தொகையும் ( உ - ம். ) " கோலந்திகழ்பூசை கொ 
( உ - ம் . ) " மறைக்கொழுந்தின் - படர்வார் சடை ளென்று ” ( ஏ - ல் ) ( கோயிற்பு. வியாக் . கக . ) 5 . 
யில் ( நைடத . சந் . கா .) 3. சுவாலை . ( உ - ம் ) தற்பொருட்டுப்பொருட்கண் வரும் ஒரு விகுதி . 
" அழற்கொழுந்தாகிய சிகரத்தாய்மணி ” ( கந்த இது பகுதியோடியைதற்குரிய துச்சாரியைபெ 
பு . இரண்டா . சூர . கூருக .) 4. மருக்கொழுந்து , ற்று உரைத்துக்கொள் என்றாற்போல வருமெ 
( வழக்கு . ) ( மலையக .) 5. வெற்றிலைக்கொடி . ன்றும் , பின் அதுவும் பகுதித்தன்மைப்பட்டு 

கொழந்துதல் - 1. சுவாலித்தல் . 2. வெய் வியங்கோள் முதலிய விகுதிபெற்று உரைத்து 
யிலிற்கருகுதல் . 

க்கொள்க என்றாற்போலவருமென்றும் சிவஞா 
கொழுந்துவிடுதல் -- ) , சுவாலைவிடுதல் . 2. நபாஷியகாரர் சொல்லுவர் . ஆயின் , செய்து 
தளிர்விடுதல் . 

என்னும் வாய்பாட்டு வினையெச்சத்தோடு புண 
கொழந்தொட்டி - ஒரு பூடு . 

ர்ந்து தற்பொருட்டுப்பொருளில் வரும் ஒரு சொ 
கொழுநன் – 1. எப்பொருட்குமிறைவன் . ல்விகுதியென்று கொள்வது நன்று . 
2. தலைவன் , 3. நாயகன் . ( உ - ம் . ) " மலைமகள் கொள்கலம்-- 1. அணி , ஆடை, சாந்து 
கொழுநன் சென்னி ” (இராமா. வரைக். சரு . ) முதலிய பெய்கலம் . ( சூ . நிகண் . எ : சு எ .) 

கொழநனை- மலரும் பருவத்தரும்பு .( உ - ம் ) கொள்கை -1 . அறிவு . 2. ஒழுக்கம் . ( உ - ம் ) 
" தருவினறுங்கொழுநனையார் தருகவெனவுரை குலஞ்சுடுங்கொள்கைபிழைப்பின் ” ( வள் 
ப்பரெனு- மரியமறைப்பொருளதனை ” ( நைடத . காக்க . ) 3. குணம் , தன்மை . ( சூ . நிகண் . 
அன் - தூது . அக . ) 

அ . எக . ) 4. கோட்பாடு , ( உ - ம் . ) " நன்னற் 
கொழுப்பு -1 . கொழுமை . ( பிங்கல.கஎசக ) படர்ந்த கொள்கையொடு ” (மலைபம் . சுச .) 5. 

சிநேகம் . 6. செய்கை . 7. செருக்கு . ( உ - ம் . ) 
2. நிணம் . ( சூ . நிகண் . ந : சாரு . ) 3. புஷ்டி . 

" தங்கிய கொள்கைத்தருநிலைக்கோட்டத்து ” ( சி 
( வழக்கு . ) 

லப் . இந்திர . கசடு .) 8. வாங்குதல் . ( உ - ம் .) 
கொழம்பு- ஒரூர் . (இது தற்காலம் இல 

" பலியிடிந்கொள்கைபழுது ” ( சைவச, பொது . 
ங்கையின் தலைப்பட்டணமாயுள்ளது .) 

ஈஅஅ . ) 9. விரதம் . ( உ - ம் . ) " தாவில் கொள் 
கொழம்புவேர் - ஒரு வேர் . 

கைத்தந்தொழின் முடிமார் ” ( திருமுரு. அக . ) 
கொழமணி - உருவமுதிர்ந்தமணி . ( உ - ம் .) 

கொள்வனை கொடுப்பனை - கொள்ளலுங் 
" கொழுமணிச்சிகரகோடி சிதைபடக்குவட்டில் 

கொடுத்தலும் , ( வழக்கு . ) 
வீசும் ” ( திருவிளை , மாயப் , உ 0 . ) 
கொழமாம்- செம்மரம் . ( மலையகராதி .) 

) கொள்வான் 

- கொள்ளல் . ( வான் - தொழி 
கொழமிச்சை- 1. கொழுஞ்சி . 2. நாரத் | ற்பெயர்விகுதி . ) 2. வாங்குபவன் . 
தை . ( மலையக .) 

கொள்வு - கொள்வது . ( உ - ம் . ) " அள்ளிக் 
கொழமீன் – 1. ஒருவகைமீன் . (ஐங்குறு ) கொள்வன்னகுறுமுகிழவாயினும் ” 

( நாலடி . 
2. கொழுவியமீன் . ( உ - ம் . ) " கழனியுழவர்சூட் உஎ : உ . ) 
டொடு தொகுக்குங் - கொழுமீன் ” ( புறநா . கங . ) 

கொள் வோன்- ) , கற்போன் . ( உ - ம் . ) “ கொ 

ள்வோன் கோடற்கூற்றாமைந்தும் " ( நன் . பொ 
கொழமை- 1. அழகு . ( உ - ம் .) “ கொலைவி 
ற்புருவத்துக்கொழுங்கடை மழைக்கண் ” (பொதுப் . ங .) 2. விலைக்கு வாங்குகிறவன் . 
ருக . உசு . ) 2. இளமை . ( உ - ம் . ) " தாமரைக் கொள்ளட்டு -- ஒரு பூண்டு . 


951 


கொள்ளிடம் 


கருஉ 


கொள்ளையூட்டுதல் . 


கொள்ளம்- குழைசேறு . ( உ - ம் . ) " புரணி கொள்ளித்தேள் - ஒரு தேள் . 
யினுதிரவெள்ளக்கொள்ளத்து விரைவிற்போ கொள்ளியம் 1. உமரியென்னுஞ்செடி 
னான் ” ( இராமா . மருத்து . க . ) ( பிங்கல.சா0 க . ) 2. புன்குமரம் . (1 , 2. மலையகராதி . ) 
கொள்ளம்பூதூர் - ஒரு பாடல் பெற்றதலம் . 

கொள்ளியெறும்பு- கொள்ளிவாயெறும்பு 
( உ - ம் . ) " கொட்டமேகமழுங்கொள்ளம்பூதூர் ” கொள்ளிவாய்ச் சர்ப்பம் கொள்ளிவாய் 
(தேவார , திருஞா . கொள்ளப்புதூர். க. ) விரியன் . 

கொள்ளல் - உணர்தல் . (உ - ம் . ) " வள்ளுவ கொள்ளிவாய்ப்பேய் - கொள்ளிவாய்ப்பி 
ருலகங் - கொள்ளமொழிந்தார்குறள் ” ( வள்- | சாசம் . (திருவாத . திருப்பெரு . கஉக . உரை . ) 
மாலை . கூகூ .) 2. ஒரு வியங்கோள் வினைமுற்று . கொள்ளிவாய்விரியன் - கொள்ளிவாய்ச்சர் 
( உ -ம் .) கொள்ளல்புற நூல்விதியெல்லாம் 

( சை ப்பம் , 
வச . பொது . எஅ . ) 3. கொள்ளுதல் . ( உ - ம் .) கொள்ளிவால் --நுதி வெள்ளைவால் . 
" கொல்லல் ” ( பார் . ) 4. பாத்திரமுதலியவற்றி 

கொள்ளிவாலி கறுப்புடலும் வெள்ளை 
னுள்ளேயடங்குதல் . 5. பிடித்தல் , பற்றுதல் . வாலுமுள்ளது . 
( உ - ம் . ) " கரங் கொண்டதண்டமெதிருய்த்தன கொள்ளிவாலெறும்பு - ஓரெறும்பு , 
ன் ” ( தணிகைப் . சீபரி . உககா . ) 6. வாங்குதல் . கொள்ளிவைத்தல் -1 . தீங்கு செய்தல் . ( வ 
( உ - ம் .) " விரைசேர்த்தினர்கள் விற்குங் - கோங் ழக்கு . ) 2. பிரேதக்கிரியையினொன்று ; அது ; 
குமலர்சண்பகமென் கோதையினுங் கொள்வார் ” தாய்தலைமேற் - கொள்ளிதனைவைப்பேனே 
( நைடத . நகரப் . கஅ . ) 7. வாருதல் . ( சூ . நிக கூசாமல் ” என்னும் பட்டினத்தடிகள் திருவா 
ண் . க ; ஙக . ) 8. விவாகஞ்செய்தல் . ( உ - ம் . ) க்கிற்காண்க . 
" காமத்தின் மனதானாற் - கொள்ளும் பெண்டொ 

கொள்ளூ-- 1. கொள் . ( உ - ம் . ) “ இறுங்குஞ் 
கெலவிசெய்யெனில் " ( கைவல் . சந் . எரு . ) சாமையுங் கொள்ளும் " 

பங்- கொள்ளும் ” ( இராமா . நாட்டு . ருச .) 
கொள்ளாமை 1. கொள்ளுதலின் பொரு 2. கொள்ளென்னேவல் , (உகரம் சாரியை . ) 
ட்கு எதிர்மறைப்பொருள் கொள்க . 

2. பகை கொள்ளுக்காய்வேளை ஒருகாய் வேளை . 
மை . ( கொள்ளார் ( பார் .) 

( உ - ம் .) " வாதமிக்க......... கொள்ளுக்காய்வே 
கொள்ளார் - பகைவர் . ( உ - ம் . ) " கொள்ளா ளை தனைக்கூறு ” ( பதார்த்த . நாங . ) 
ரோட்டிய நள்ளியும் ” ( புறநா, கருஅ .) 
கொள்ளி -1 . எருமைநாக்கிப்பூண்டு . ( மலை 

கொள்ளுகை- கொள்ளல் . ( உ - ம். ) “ கொள் 

ளுகையாற்கட்டிக்கிடக்கையால் ” ( தனிப்பா. 
யக .) 2. நெருப்பு . ( உ - ம் . ) " கைக்கொள் 
கொள்ளியர் ” ( நெடுநல் . அ . ) 3. நெருப்புறு 

கஉ . ) 
விறகு . ( உ - ம் . ) “ புனவர்கொள்ளியிற்புகல்வரு 

கொள்ளுதல் - கொள்ளல் , ( இதற்குரிய 
மஞ்ஞை ” ( ஐங்குறு , உகரு . ) 

பொருளெல்லாங்கொள்க .) 
கொள்ளிக்கண்ணன் கண்ணூறுகாரன் . கொள்ளை - 1. ஒரு நோய் . 2. கூட்டம் . 
( உ - ம் . ) " கொள்ளிக்கண்ணன்றிட்டியாலே ” ( உ - ம் . ) " கொள்ளை வண்டிமிருங்கூந்தல் ” ( நை 
(தனிப்பா . ) 

டத , சுயம் . கஙஎ ,) 3. கொள்ளையிடுதல் , கவர் 
கொள்ளிக்காப்பன் - ஒரு கரப்பன் நோய் . | தல் , 4. மிகுதி . ( உ - ம் .) “ கொள்ளைப்பெரு 
கொள்ளிக்கால் --குதிரையின் மூன்று கால் மொழி ” ( தணிகைப் . களவு . ருக அ . ) 5. விலை . 
கறுத்து ஒரு கால் விளர்த்திருத்தல் . ( உ - ம். ) ( உ - ம் .) " கொள்ளை சாற்றியகொடுமுடிவலைஞர் ” 
“ கொம்புகன்னந்திருகுகன்ன நஞ்சப்பாதங்கொ ( மதுரைக் . உருகா. ) 
ள்ளிக்கால்வெள்ளிக்கண் ” ( திருவாத , குதிரை கொள்ளைக்காய்ச்சல் - ஒரு நோய் . 
யிட் , கூடு . ) 

கொள்ளைக்காரன் - பறிகாரன் . 
கொள்ளிக்காற்குதிரை- ஒரு கால் வெள் கொள்ளை நோய்- கோதாரி . 
ளையான குதிரை. 

கொள்ளையடித்தல் -1. திருடுதல் . 2. பறி 
கொள்ளிக்கொட்டான்- கொள்ளிவாயெ 

கொள்ளிவாயெ த்தல் . 
றும்பு . 

கொள்ளையாடுதல் கொள்ளையிடுதல் . 
கொள்ளிடம் ஓராறு . ( உ - ம் . ) “ தெண் ) ( உ - ம் . ) " கொள்ளையாட்டயர்கொடிய கோலரச 
டிரைக்கடற்பவளமும்பணிலமுஞ் செழுமணித் னை ” ( காஞ்சிப். பன்னிருநாம . ஙஙக .) 
திரண்முத்துங் - கொண்டிரட்டியந்தோதமங் கொள்ளையிடுதல்- கொள்ளையாடுதல் . 
கெதிர்கொளக்கொள்ளிடங்கடந்தேறி ” ( பெரி கொள்ளையூட்டுதல் -சிந்துதல் , (சிந்தா , நா 
யபு . திருஞா. கசசு . ) 

மக . கூ 00 , உரை . ) 


952 


கொளுந்தல் . 


கருங் 


கொற்றவன் . 


கொள்ளையெடுத்தல் - கொள்ளையிடுதல் .லையழல்புகக்கொளுந் திரும்பு போல் ” ( பிரமோ 
கொளகொளத்தல்- தளர்தல். 

த் . பஞ்சாட் . உசு . ) 
கொளகொளெனல் ஓர் ஈரடுக்கொலிக் கொளுவம் - கோவைத்துறை வசநம் 
குறிப்பு . ( சூ . நிகண் . க 0 . சக .) 

கொளுவல் - கொளுவுதல் . 
கொளஞ்சி- குளஞ்சிமரம் . 

கொளுவுதல் - 1. அகப்படுத்துதல் . 2. அக 
கொளப்படுதல் - நன்குமதிக்கப்படுதல் . | ப்படுதல் . 3. கொளுவிவிடுதல் , 4. தொடுத் 
( உ - ம் . ) “ கொளப்பட்டேமென்றெண்ணிக்கொ துக்கொள்ளுதல் , 5. பூட்டுதல் . (உம்.) “ கோ 
ள்ளாதசெய்யார் ” ( வள் . சுக கூ .) 

டிகோடிமற்றொரு தொடையாகவே கொளுவி ” 
கொளல் -1. ஏற்றல் . ( உ - ம் . ) “ நல்லாறெ | ( கந்தபு . தாரக . க 00 .) 
னினுங்கொளறீது " ( வள் , உஉ உ . ) 2. கொள் கொளை - 1. இசைப்பாட்டு . ( உ - ம் .) " கொ 
ளல் . (உ -ம் ) " கைத்தலங் - கொளற்குரியவில்லுமி ளைவல்பாணன்பாடினிகூத்தர் ” ( அகப் . அகத் . 
ழ் கொள்கைத்தாலென ”( கந்தபு . தாரக . கசங . ) சு அ . ) [ இசையென்பர் புறப்பொ .) 2. ஒற்ற 
கொளல்வினா-- கொள்ளும் 

வினா. ( உ - ம்.) றுப்பு . ( உ - ம் .) " குயிலுவருணாரதனார் கொளை 
" பயறுளதோவணிகீரென்பது கொளல்வினா புணர்சீர் நரம்புளர்வார் ” (சிலப் . ஆய்ச்சியர் . 
( நன் . ஙஅரு . உரை .) 

சக்க . பக் . ) 3. கோட்பாடு . ( உ - ம் .) கொளை 
கொளீ 

_ 1. கொளுத்தி . (உ -ம். ) “ உருடையந்தணீர் ” ( கலி . க . ) ( ஐங்குறு .) 4. பா 
குபவைபோலென்புகுளிர்கொளீஇ ” ( பொருக . ட்டு . ( உ - ம் . ) " யாழ்வண்டின் கொளைக்கேற்ப 
எஅ .) பொருந்தச் செய்து என்றார் ( ஐங்குறு . ) ( பொருந். உக்க .) 
2. பெய்து . (உ - ம் .) " புனற்குருதியுலைக்கொளீ கொற்கை- மதுரைக்குத்தெற்குள்ளவோ 
இ ” ( புறநா . உசு . ) 

ரூர் ; இது: பாண்டியனுடையது . ( உ - ம் .) " தத் 
கொளீஇய- கொள்ள வேண்டி . ( ஐங்குறு . ) துநீர்வரைப்பிற்கொற்கைக்கோமான் ” (சிறுபா. 
கொளு - கருத்து . ( புறப்பொ .) 

சு . ) 
கொளுக்கி-- கொளுவி . 

கொற்கைத்துறை - பொருனைநதிகடலொ 
கொளுகொளுத்தல் - கொளகொளத்தல் . கேலக்குந்துறை . ( ஐங்குறு. ) 
கொளுச்சொல்- கருத்து . (சிலப் . ) 

கொற்கைவேந்தன் - பாண்டியன் . 

கொற்றம் -1 . அரசியல் . 2. எல்லை . ( சூ . 
கொளுஞ்சி --- ஒருவித நாரத்தை . ( உ - ம் . ) | நிகண் . அ : கக . ) 3. வலி . 4. வெற்றி , (1,3, 
எ சொல்லுங்கொளுஞ்சிக்காய் ” ( பதார்த்த . 4. சூ. நிகண் . கக : றகரவெ . கரு .) 
எருச .) (உவின்சிலோ அகராதிகாரர் கொழு கொற்றவஞ்சி - வஞ்சித்திணையுளொரு 
ஞ்சியென்பர் . ) 

துறை , ( புறப்பொ.) 
கொளுத்தல் - 1. அறிவுறுத்தல் . ( உ - ம் .) கொற்றவர் - 1. அரசர் . ( உ - ம் . ) " மற்றை 
“ யார்க்குங்கொளுத்துகவுண்மையென்றான் ” க்காவல் கொற்றவர்க்குரித்தே ” ( அகப் . அகத் 
( சூத . புராண . சச .) 2. எரித்தல் . ( உ - ம் . ) " புஎச . ) 2. வெற்றியுடையோர் . ( உ -ம் .) " கொ 
வன்மனைத்துமழ - லொருங்கு கொளுத்துநுதற் ற்றவர்தங்கோனாகுவை ” (மதுரைக் . எச . ) 
கண்ணான் ” ( நைடத , சந் , நஎ . ) 

கொற்றவல் - முடக்கொற்றான் . ( மலையக . ) 
கொளுத்தி - பொருத்தி . ( சிந்தா . ) 

கொற்றவள்ளை- வஞ்சித்திணையின் பதி 
கொளுத்து- 1. கொளுத்தென்னேவலும் , | ன்மூன்று துறைகளுள் ஒன்று ; அது : பகை 
தெரிநிலைவினைப்பகுதியும் , 

வினைத்தொகையும் , நாடழித்தற்கிரங்கித்தோற்றோனை விளங்கக்கூ 
2. சந்து . ( சூ . நிகண் . உ ; க 02 .) 

றும் வள்ளைப்பாட்டு . ( உ - ம் .) " குன்றாச்சிறப்பி 
கொளுத்துதல்-. 1. கலைகற்பித்துத்தெரு | ற்கொற்றவள்ளையும் ” ( தொல் . பொரு . சுங . ) 
ட்டுதல் . (உ - ம் . ) " குலவுமறையும்பலகலையுங் ( தோற்றகொற்றவன் கொடுக்குந்திறை என்று 
கொளுத்துவதன் முன் ” ( பெரியபு . சண்டே . மாம் . வள்ளை - உரற்பாட்டு . இலக்கண விளக்க 
கரு . ) 2. பற்றவைத்தல் . ( உ - ம் . ) “ விருந்தி | நூலார் உலக்கைப்பாட்டென்பர் .) 
டக்கொளுத்தியவிளக்கெனும்படி - யருந்திசை 

கொற்றவன் - 1. அரசன் . ( உ - ம் .) “ கொ 
பொலிவுறவருக்கன்றோன்றினான் ” ( பாரத , 

. 

ற்றவன்வருந்தாவண்ணம் ” ( நைடத . நள.ககஎ ) 
வேத்திர. கஅ . ) 4. மூட்டுதல் . 5. வீணை முத 

2. முடக்கொத்தான் . ( மலையக .) 3. வெற்றி 
லியவாசித்தல் . 

யுடையோன் . ( உ - ம் . ) " ஊர்கொண்டவுயர் 
கொளுந்தல்- பற்றுதல் . ( உ - ம் . ) “ கொல்லு கொற்றவ ” ( மதுரைக். அ.அ.) 


953 


காறுக்கா. 


கூடுச 


கொன்னாளர் . 


கொற்றவி --- அரசி . ( சிந்தா . ) 

கொறுக்காய்- ஒருமரம் . 
கொற்றவை -1. உமை . ( உ - ம் . ) கொன் கொறுக்காய்ப்புளி- ஒரு புளி. 
றைவேணியனிடம்புகாடந்தனள் கொற்றவை ” கொறுக்காய் மரம் - ஒருமரம் . 
( சிவரக . தேவி மேருகயிலை . உ ங . ) 2. துர்க் கொறுக்கை-1. உயிர்ப்பு . 2. ஒருதலம் . 
கை . ( உ - ம் . ) " கொற்றவைக்குறு கோட்டமும் " ( உ - ம் . ) " திருக்கொறுக்கை கருப்பறியலூர் ” 
(சிவதரு. கஉ : கஙஎ . ) 3. வீரலக்குமி . ( உ - ம் ) (திருப்பதிக் . உ . ) 3. ஒரு மீன் . 4. குறட் 
" கமலமாதுங்- கொற்றவையுமநங்களிப்ப " ( டா டை . 5. கொறுக்கச்சி . ( பிங்கல . உகக ங . ) 
ரத . சிறப்பு . கக .) 

6. நாணல் . ( மலையக . ) 7. வலி . 
கொற்றவைநிலை - வஞ்சித்திணைத்துறைக 

கொறுக்கைச்சி- கொறுக்கச்சி . 
ளுளொன்று . ( உ - ம் . ) " பேணாருட்குங் - கொற் கொறு கொறுத்தல் -1. சினங்கொள்ளல் . 
றவைநிலையும் ( இலக்கணவி . புறத். அ . ) ( உ - ம் . ) " உயிர்மேற் கொறுகொறுத்துழலும் " 

கொற்றன் -- 1 . கற்சிற்பன் . 2. பிட்டங் ( தணிகைப் . புராணவர . சுக . ) (சிந்தா . ) 2. குற 
கொற்றன் என்னுந்தியாகி . ( உ - ம் . ) " திருந் ட்டைவிடுதல் . 
துவேற்கொற்றன் ” ( புறநா. கஎக . ) 3. வெற் கொறு கொறுப்பு --1 . கொறுகொறுத்தல் . 
றியாளன் . 

2. குறட்டை . 
கொற்றன் ஒருகொடி , 

கொறுகொறெனல் - ஈரடுக்கொலிக்குறிப்பு . 
கொற்றி -1. ஒரு பிசாசம் . 2. துர்க்கை . ( உ - ம் . ) " ஒளிர்மணிப்பாற்கடல்கொறுகொறு 
( சூ . நிகண் . கக ; றகரவெ . சு . ) 3. பசுவிளங்க வென்ன ” ( தணிகைப் , நாகமருள். கூ . ) 
ன் ஏறு . 4. வடுகி . ( 3,4 . பிங்கல . நசநஅ . ) கொன் 1. ஓரிடைச்சொல் . 2. அச்சம் . 

கொற்றியார் - கலம்பகத்தில் ஒருறுப்பு . ( உ - ம் . ) “ கொன் செய்வாளிகுளித்தசெம்புண் 
( இது : தலைமுண்டிதஞ்செய்து திருநாமந்துள் ணிடை ( நைடத . மன்மதோ.கா. ) 3. காலம் . 
சிமாலை தரித்துப்பாடியாடித்திரியும் பெண்களை 4. பயனின்மை . ( உ - ம் . ) " கொன்னே - வழங் 
க்கண்டு மயங்கி நகரத்திலுள்ளார் சிலர் கூறுவ கான் ( நாலடி . க : கூ . ) 5. பெருமை . ( உ - ம் . ) 
தாகக்கூறப்படுவது . மதுரைக்கலம்பகங்காசிக்க " கொன்னொன்று கிளக்குவன் " ( மதுரைக் . 
லம்பகம் வெங்கைக்கலம்பகத்திற்காண்க.) உ O எ . ) 6. விடியற்காலம் . ( உ - ம் . ) " கொன்னி 
கொறகொறெனல் - ஈரடுக்கொலிக்குறிப்பு . ளம்பரிதியும் ” (சிந்தா, நாமக . கசச .) ( 1 , 3 . 
கொறட்டை- ஒரு செடி . 

பிங்கல . நச நகூ . ) 
கொறடா- சவுக்கு . ( இந்துஸ் . ) 

கொன்றை -1. ஒரு பண் . 2. ஒருமரம் 
கொறி -1. ஆடு , ( சூ . நிகண் . ந . கசு. ) 2 

( உ - ம் . ) " குல்லை ” ( பார் .) அது : சரக்கொன்றை , 
கொறியென்னேவலும் , தெரிநிலைவினைப்பகு சிறுகொன்றை , புலிநகக்கொன்றை , பெருங் 
தியும் , வினைத்தொகையும் . 3. செம்மறியாடு . 

கொன்றை , மந்தாரக்கொன்றை , மயிர்க்கொ 
( சூ . நிகண் . ந : கஎ . ) 4. மேடராசி . ( உ - ம் . ) 

ன்றை , செம்மயிர்க்கொன்றை , பொன் மயிர்க் 
" கொறியலவன் கோல் கும்பமோரெட்டு ” ( சிநே 

கொன்றை , முட்கொன்றை எனப்பலவகைப் 
ந்திர . க : எக . ) 

படும் . 
கொறிக்குதல் -1. கட்டுவிட்டொலித்தல் . 

கொன்றைக்குழல் - ஊதுகுழலினொன்று ; 
2. பல் முதலியவற்றாற்கோதுதல் . 3. பாம்புமு 

அது : கொன்றைப்பழத்தைத் துருவித் துளைத் 
தலிய பல் நரும்பல் . 

து ஊதுதலில் வந்தபெயர் . (சிலப் . ஆய்ச்சியர் . 
கொறித்தல் கொறிக்குதல் . ( உ - ம் . ) " கோ 

சாக - பக் .) 
ளினை முழுவதுங்கொறித்திடோவெனும் " ( கந் 

கொன்றை சூடி- சிவன் . ( உ - ம் . ) " கொ 
தபு . அசமுகி சோ . கங . ) 
கொறிதலை -- நிலவேம்பு . ( மலையக . ) 

ன்றைசூடிகொணர்கெனச்செப்பலும் ” ( கந்தபு . 

பாயிர . அ . ) (திவாகர . முதலாவது . ) 
கொறிப்பு கொறிக்குதல் . 
கொறு - கன்று பாலூட்டாதபடி முகத்திற் 

கொன்றைவேந்தன் -- 1 . ஒளவையார் அரு 
கட்டுமியற்று ; அஃதாவது : வாய்க்கூடு 

ளிச்செய்த ஒரு நீதி நூல் , 2. சிவன் . ( உ - ம் . ) 
கொறுக்கச்சி -1. கொறுக்கை . (பிங்கல . 

“ கொன்றைவேந்தன் செல்வனடியிணை ( கொ 

வே . ) 
உகக ந . ) [ இதனையோர் புல் என்பர் . ) 2. நா 
ணல் . ( மலையக .) 

கொன்றேர் - சிதைத்தோர் . ( உ - ம் . ) “ ஒரு 
கொறுக்கா - ஈழப்புளி. ( மலையக . ) 2. கொ 

வன் - செய்திகொன்றோர்க்கு " ( புறநா . நச .) 
றுக்காய்ப்புளி. 

கொன்னுளர் - பாவிகள் . ( உ - ம் . ) " வடதி 


954 


கோ . 


கூருரு 


கோகம் . 


கோ 


கண 


சையுங்- கொன்னாளர்சாலப்பலர் " ( நாலடி . உரு: 26. மலை . 
ந .) ( தருமமாகிய பலனில்லாதவர்களென்றபடி 27. மேன்மை . ( உ - ம் . ) " மாடமணி கோநகர 
கொன்னித்தல் - பேச நாத்திரும்பாதிருத் 

பேச நாத்திரும்பாதிருத் மெய்தி " (பிரமோத் , பஞ்சா. சாக ) 
தல் . 

28. வச்சிராயுதம் . 
கொன்னுதல் - கொன்னித்தல் . 

29. வெந்நீர் . ( இராசவைத் .) 
கொன்னெச்சன் மாட்டிலையான் ; இது : 30. வெளிச்சம் . ( 1 , 5 , 12,13,18,19 , 
பெரிய ஈ என்பர் ( ஒரு தேச வழக்குப்போலும் ) 21 , 23 , 24 , 28. பிங்கல . நசச O. ) ( 6 , 20 , 

கொன்னை 1. திருத்தமற்ற பேச்சு . 2 . 26. சூ . நிகண் . கக . வகரவெ . கக . ) ( 15 , 17 . 
பேச நாத்திரும்பாமை . 

சப்த . ) ( 1 , 4 , 5 , 7 , 8 , 11 , 12 , 14 , 16 , 
19 , 20 , 21 , 22 , 24 , 28 , 29 , மொ ) 

கோக்கம் - நெல்லி . ( மலையக . ) 

கோக்கள் -1 . அரசர் . ( உ - ம் . ) " கோக்க 
கோ- ( கரவல்லொற்றின் மேல் ஒகாரஉயி ளிடத்தேசென்று குற்றேவல் செய்கின்றாய் ” ( வ 
ரேறிப்பிறந்த ஒருயிர்மெய் நெட்டெழுத்து .) ள்ள . சுருதிசார . ச - ஆம் - வாக் . ரு . ) 2. சிறந் 
1. அம்பு . 

தோர் , மேன்மையோர் . 3. பசுக்கள் . 
2 . 

அரசன் . ( உ - ம் . ) " கோமறுகிடங்கடோ கோக்காலி - எறாவேணி . ( பதிற்றுப் . ) 
றும் ” ( நைடத . நாட்டுப் . கஉ . ) 

கோக்குதல் கோத்தல் . ( உ - ம் .) " கோக் 
3. அரசியல் . ( உ - ம் . ) " கோப்பெருஞ்செ குஞ்சரமும் ” ( வாண . எஅ . ) 
ழியர் பாமான்-வடுவந்த தம்பியோடும் " (திருவி கோகண்டம் நெருஞ்சில்.(மலையக .) ( மொ 
ளை , மண்ணீர் . நரு .) 

4. ஆகாயம் . ( உ - ம் . ) " கோவையார்வடக் 
கொழுங்கவடு ” ( இராமா , வரைக்.க.) 

கோகத்தி- கோகத்தியை 
5. இடியேறு . ( பிங்கல . சும . ) 

கோகத்தியை - பசுவதை. ( மொஹதா: 
6. இரங்கல் . ( சூ.நிகண் . கக : வகரவெ . கக . ) 

மொ - பசு . ஹ.த.கொலை . ) 
7. இலந்தை . ( மலையக . ) 

கோகந்தம் - கந்தகபாஷாணம் . 
8 . உரோமம் . ( அமரம் . ) 

கோகநகத்தி -1 . இலக்குமி . 2. கலைமகள் . 
9 எருது . 

கோகநகம்- கோகந்தம் . ( உ - ம் . ) " கயல் 
10. ஓரழைப்புக்குறி ; அது : கோவென்னு 

வயற்கோகநகமலைச்சிலைக் காவியிற்பாயுங்கவின் 
ஞ்சத்தம் . (சிவதரு . எ : சுரு . ) 

கொள் " (புலியூ . கஅ . ) 
11. ஓரிரக்கக்குறிப்பு . ( உ - ம் . ) " கூறுந்துய 

கோகநகை கோகநதை ( பார் .) ( உ - ம் . ) 
ரினிடை வீழ்ந்து கோகோவென்று ( பாரத . " பிறைநுதற்கோகநகைக்குங் குலதெய்வத்தை " 
சூது போர் . உஙக . ) 

(திருவாவடு , ருக . ) 
12. கண் . 

கோகநதம் 1. செந்தாமரை. ( உ - ம் . ) 
13. கிரணம் . 

" கோகந்தப்பூமீதெழுந்த பொன்போல்வாள் 
14. கோவென்னேவலும் , தெரிநிலைவினைப் 
பகுதியும் . 

( பாரத . வாரணா. க . ) 2 செவ்வாம்பல் . கொ 
15. சந்திரன் . 

கூ ந 20 ) 
16. சாறு . ( தைல . தைலவ .) 

கோகநதன் -1. சிவன் . 2. பிரமா . ( உ - ம் ) 
17. சூரியன் . 

“ கோகாதன் சொற்கொண்டு புலிக்கான் முதி 
18. சொல் . 

( கோயிற்பு. நடரா . சு அ . ) 
19. திசை. 

கோகநதை -இலக்குமி . ( உ - ம் . ) " கொங் 
20. தேவலோகம் . 

கேயுமலர்க்கூந்தற்கோகாதை பிரியா தகுழகன் ” 
21. நீர் . 

( சேதுபு . சேதுப் , நள 

எ . ) 
22. பசு . ( உ - ம் . ) "ஈனா- முந்து கோவும் " ( சிவ 

கோகநம் செந்தாமரை . ( சூ . நிகண்டில் தா 
மக , காயத்திரி . கரு . ) 

மரையென்பர் . ) 
23. பூமி . 
24. பெருமையிற்சிறந்தோன் . 

கோகம்-1. சக்கரவாகப்புள் . ( சூ . நிகண் 
25. பொறி . 

ந . ரு ங . ) 2. செந்நாய் . ( அமரம் .) 3. தவளை 


955 


கோகிலவெலி. 


கூருக 


கோசநாசி . 


மு ) 


4. பேரீச்சமரம் . 5. மலைப்புளிச்சை . ( 1 , 3 , கிரமானசுரமுந் தாகமுமுண்டாகும் . ( சீவரட் 
4 , 5. கொக ) 

நசு 0 . ) 
கோகயம் - தாமரை . ( மலையக . )) 

கோகிலாட்சம் - 1. கொம்மட்டிமாதுளை . 
கோகர்ணம் - 1. கோகன்னம் . ஒரு சிவத 2 . நீர்முள்ளி . ( மலையக . ) ( கொகிலாஸி ) 
லம் . ( உ - ம் .) " தண்டலைமிடைந்துவளர்கோகர் 

கோது-- 1 , கழுதை . ( சூ . நிகண் , க : உங .) 
ணமே " ( தேவார , திருஞா. கோகர்ணப் . க . ) 

2. குடுமி . ( உ - ம் . ) " கோகுதட்டிட்டூன் றிய தண் 
2. பிரதிட்டாகலையில் ஆகாய தத்துவத்திலுள் டெதிரோச்சி ” ( பாரத . திரௌ , சு0 .) 3. புய 
ள எட்டுப்புவதங்களுளொன்று . ( சி - லி . கிரி . 

ம் . ( உ - ம் . ) “ கோகுதட்டிடு தனஞ்சயனிவையி 
உக; உரை .) ( மொகண-3) 

வைகூறும் ” ( பாரத , நிரைமீ . சு அ . ) [ 2. மொ 
கோகர்ணன் - பெளத்திராஷ்டகரிலொரு 
வன் . ( வி- ணி . உ எஉ . ) 

கோகர்ணி - ஒரு தேவதை . ( உ - ம் .) " அங் கோகுடி- கோகுடிப்பூ . ( உ - ம் . ) " ஞாழன் 
குசிநிற ( பார் . ) 

மௌவன்றுந்தண்கோகுடி ” ( குறிஞ்சிப் , அக . ) 
கோகருணி- பெருங்குரும்பை , ( மலையக . ) கோகுத்தம்- மல்லிகை. ( மலையக . ) 
கோகலி - கடம்பு . ( மலையக .) 

கோகுலம் -1. ஆன்கொட்டில் . 2. இடை 
கோகழி ஒரு சிவதலம் ; அது : திருவா 
வடுதுறை. ( உ -ம் .) " கோகழியாண்ட குருமணி யரூர் . (உ - ம் .) " கோகுலத்தாயன்வேட்டகுறிப் 
தன்றாள் வாழ்க (திருவாச . சிவபுரா .) 

கோகன்னம் - 1. ஒரு வித்தை . 2. மலையா வருக்கம் . [ 1 , 2 , 3. மெமாக ) 
ளக்கரையிலுள்ள ஒரு சிவதலம் . ( உ - ம் . ) கோகோவெனல் - ஒரிரக்கக்குறிப்பு . 

2 . 
" ஆவினது செவிபோல வவ்விலிங்கநிமிர்வுறலா கோங்கணம் - 1 , ஒரு தேசம் . 2. பு . 
ன் - மேவினது கோகன்னமெனும்பெயர் ” ( பி / 3. ஒருமீன் . ( 1. கொலகண ) 
ரமோத் . உ : திரு .) ( கொகண o ] 

கோங்கணை பரசிராமன் தாயாகிய இரே 
கோகன்னவாதநம்- பசுவின் செவிபோலி 

ணுகைக்கு ஒரு பெயர் . ( கொலகணா ) 
ரண்டு கையையுமடித்துச் சுகாதநமாய்ச்செவி , 
கண் , மூக்கு எல்லாம் புதைத்திருப்பது . 

கோங்கம் -1 . ஒருமரம் . ( உ - ம் . ) " முகை 
கோகனம் ---- 1. கையாந்தகரை . ( உ - ம் . ) | த்தலர்ந்தகோங்கமே ” (தணிகைப் . திருநாட்டு . 
ஆமலகி ” ( பார் . ) 2. நிலக்கடம்பு . 3. நிலவே ரு ங . ) 2. கோளகபாஷாணம் . 
ம்பு . ( மலையக ) 4. மலையாளக்கரையிலுள்ள ஒரு 

கோங்கிலவு - கோங்கு . ( மலையக .) 
சிவதலம் . [ 4. கோகன்னமென்பது கோக 
னமென்றாயிற்று . ) 

கோங்கு 

ஒருவகை மரம் . ( உ - ம் . ) " கடுக் 
கோகாநம் - வேய்ங்குழலோசை . 

கையார்வேங்கை கோங்குப்பச்சிலைகண்டில் வெ 
கோகிரந்தி - எருவராட்டி . ( பொ.யி) ண்ணெய் ” (இராமா. காட்டு, க ..) (இது அம் 

சாரியையையேற்று " கோங்கம் ” எனவும் பெ 
கோகிரம் --- குதிக்கால் . ( மொஹி ) 

றும் . ) 
கோகிருதம் -1. பசுநெய் . 2. மழை . ( 1,2 . கோசகம் - 1. குறி , 2. முட்டை . கொ 
மொவ J0) 

ஷக :) ( க - பிரத்தியம் . ) 
கோகிலம் - ) . இலந்தை . 2. உலக்கை . 

கோசகாரப்புடி கோசகாரக்கிருமி . (உ - ம் . ) 
3. கலப்பை . 4. குயில் . ( உ - ம் . ) " பரவிசை " கோசகாரப்புழுப்போற் றன்னிச்சையினாற்பூ 
பகர்வனபறவைக்கோகிலம் " ( தணிகைப் . திரு ணும்பந்தம் ” ( ஞாந . தாசூர் . உங . ) 
நாட்டு . ருச . ) 5. குரங்கு . (பிங்கல . நசுசக .) 
6. சிறுகுறிஞ்சா. ( மலையக . ) 7. பல்லி. ( சூ . 

கோசகாரம் - 1. கரும்பு . 2. பட்டு நூற் 
நிகண் . கக . ககரவெ . சு . ) ( 2,3. மொகி , 4 . பூச்சி . ( கொ ) ஷகாரம் ) 

கோசத்திரயம் - பிராணமயம் , மநோமயம் , 
கோகிலவெலி-- பதினெட்டுவகையெலிக 

விஞ்ஞாநமயம் என்பன . ( வாசுதேவ . கஎ . ) 
ளுளொன்று ; அது : குயில் போலப்புள்ளிகளை 

கோசநாசி- அலி . ( கொஷ ; நாயி ) 
ப்பெற்றிருக்கும் ; இது; கடிக்கில் கிரந்தியுமுக் ( கோசமில்லாமை .) 


- 


கொகி ) 


956 


கோசரம் . 


கூரு எ 


கோசிகன் . 


படல் . 


கோசப்பிரமாணம் - பிரித்துக்கொள்ளத்த ஆதித்தன் 

முதற்கேதுவீறாகவுள்ள கிரகங்கணி 
க்க பொருளில்வருஞ்சந்தேகத்தை நீக்கும் ஒரு ற்குநிலை . ( விதான் . கோசர . க - ம் கவி . ) 8. தங் 
பிரமாணம் . (மிருதி . கஅக . ) 

குமிடம் , இருக்குமிடம் . 9. மகிழமரம் . ( மலை 
கோசபலம் -- பெரும்பீர்க்கு , 

யக .) மொவா ) 
கோசம்- 1. ஆண்குறி , ( உ - ம் . ) " கோச 

கோசரித்தல்- 1. எட்டுதல் . 2. விடயப் 
மதிற்பீசமதிலயோமயத்தகுறுந்தண்டால் ” (சிவ 
தரு . எ : கஎரு .) 2 , இலிங்கம் . ( உ - ம் .) “ உல 

கோசலம் - 1. தேசமைம்பத்தாறினொன் 
கவர்போகங் கதிபெறவியற்றுஞ்சிவார்ச்சனை 
வினைக்குங்காரணமிச்சிவகோசம் ” ( திருவிளை , | செரேறே ” ( நைடத . சுயம் , கரு அ . ) 2. பஞ்ச 

று . ( உ - ம் . ) “ குடவளை முத்தமீனுங்கோசலத்த 
வேதத் . ஙஎ . ) 3. உறை . 4. கருகூலம் , பொ 

கௌவியத்தொன்றான பசுமூத்திரம் . ( உ - ம் . ) 
க்கிஷம் , 5. கருப்பை . ( உ - ம் . ) " சஞ்சலமான 

“ கோசலமோர்நாளோர்நாள் கோமயம் ” ( காசிகா. 
கோசத்தசையினை ” (பாரத . சம்பவ . எஉ . ) 6 . 

கூசு : கஅ . ) ( 1.கொUTC), 2. தொஜ : மொ - 
கற்பாஷாணம் . 7. சாதிக்காய் . ( மலையக .) 8 . 
செல்வம் . 9. சொற்பொருளறிவிக்கும் புத்த 

பசு . ஜ - நீர் . ] 
கம் . 10. நூல் . ( உ - ம் . ) “ சிறந்தசிவஞாநகோ கோசலிகம் - கைக்கூலி , ( கொகம் ] 
சத்தை " (சிவதரு . உ : கச . ) 11. புத்தகம் . ( பி 

கோசலை- 1. இராமன்றாய் . ( உ - ம் . ) " வா 
ங்கல . ) 12. பஞ்சகோசம் ; அவை ; அந்தமய ழ்ந்தனள் கோசலைமதியினாலென்றாள் ” ( இரா 
கோசம் , மனோமய கோசம் , பிராணமய கோசம் 

மா . மந்தரைசூழ் . சஅ . ) 2. கோசலதேசம் . 
விஞ்ஞாநமய 
கோசம் , ஆனந்தமய கோசம் என் 

(கொஜா) 
பன . (உ - ம் .) " பிணங்கிய கோசபாசப்பின்ன 
லைச்சின்னமாக்கி- யிணங்கிய குருவேயென்னை 

கோசவதி- பீர்க்கு . ( உ - ம் .) " குலதைலப 

த்தியங்கட்கொவ்வுமன்றியுங் கோசவதிபுடல் " 
யிரட்சித்தல் வேண்டுமென்றான் ” ( கைவல் . தத் 
துவ . கசா 

ச .) 13. மதிலுறுப்பு. 14. முகை , 15. ( தைல . பாயிர . ருஎ .) 
முட்டை. 16.மேற்பார்வை , கவசம் . ( 4,13,15 , 

கோசவம் - கோமேதகம் . மொலவ ) 
பிங்கல . ஙசுசஉ .) ( கொடி ) 

கோசன் - 1. சீர்பந்தபாஷாணம் . 2. வலை 
கோசம்பி- கௌசாம்பிநகரம் ; இது : முத 

ஞனுக்கும் புலைச்சிக்கும் பிறந்த புத்திரன் . 

கோசனை --1 . ஆரவாரம் . ( பிங்கல . உக்கச ) 
விற் குசாம்பன் என்பவனாற் செய்யப்பட்டதாத 

2. கோரோசனை . 
லின் இப்பெயர்பெற்றது . ( உ - ம் . ) “ கொடிக் 
கோசம்பிக்கோமகனாகிய ” (மணிமே. பாத்திர கோசாங்கம் - நாணற்புல் . கொாம8 ) 
பிச்சை . சுக ) 

கோசாதகம் - மயிர் . ( கொபாதகம் ) 
கோசமம் - பீர்க்கு . ( மலையக . ) 

கோசாரம் - கோசரம் . 
கோசரபலன் - சென்மராசி முதலிய ராசி கோசாரி - பீர்க்கு . ( மலையக .) 
களில் ஆதித்தன் முதலிய கிரகங்கள் நிற்கும் கோசாலம் - 1. அகங்கை . 2. ஆன்கூட் 
பலம் . ( உ -ம் . ) " அவ்வவரோரையாதியாயடை டம் . [ 1. மொஜா : 2. மொ - பசு . ஜான் - 
விலாங்குறுகோசரப்பலன்க- ளிவ்வகையுணர்ந்து கூட்டம் , 
நன்றெனிற்கருமமெவைகளுமியற்று தலியல்பா 

கோசாவித்திரி - ஒருவகைத்தோத்திரம் . 
ஞ் - செவ்விய முலையாய் கோசரகாலந் தீதெனி (உ - ம் . ) பசுக்களையடைந்து வணங்கிக்கோசா 
ற்பிறமனைச்செலவு , வெவ்வியல் வேட்டைவா 

வித்திரி முதலிய தோத்திரங்களைச் செய்தும் 
கனமாடல் வேண்டலென்றியம்பினார் மேலோர் ” ( சைவச , பொது . கசு அ . உரை.) 
( செகராச . கோசரப் . கச. ) 

கோசிகம் 1. சாமவேதம் . 2. சீலை , 
கோசரம் - 1. அடங்கல் . 2. அறியத்தக் (உ - ம் .) குளிர்பனிக்கருங்கடற்கோசிகம்புனை 
கது, புலனுக்கு விடையமானது .( உ - ம் .) " கோ 

( செந்தூ . 40: உ அ . ) 3. பட்டுச்சீலை . ( உ - ம் . ) 
சரமூடலமகோசரமான்மா ” (வள்ள. உபதேச . கோசிகச்செம்பொனாடை கொம்பனாரசைத் 
ரு . ) 3. இராசி . 4. ஊர் . ( பிங்கல. சஎரு .) | ல்போலும் ” ( நைடத . இளவே . ச. ) (1,2, 3 . 
5. எட்கமெல்லை . ( உ - ம் . ) “ நயனகோசர - மறை 
தலும் ” ( இராமா . மிதிலை . 20. ) 6. கோத்தி சூ . நிகண் . கக : சகரவெ . அ . ) [ கௌபாகம் ] 
ரம் . ( சைவச . பொது . ஙஙக . உரை. ) 7. செ கோசிகன் - 1. காதிமகாராசன் புத்திர 
ன்மராசி முதலிய பன்னிரண்டு இராசிகளிலும் னான விசுவாமித்திரன் . ( உ - ம் .) கோசிகற்கொ 


957 


கோட்டம் , 


கூரு அ 


கோட்டி . 


ருமொழிசநகன் கூறுவான் ” ( இராமா . கார்முக . றோருறையிடம் . 22. நகரம் . 23. நாடு . 24. 
ச . ) ( கௌரிகம் ) 

பசுக்கூட்டம் . 25. மருதநிலத்தூர் . 26. மாவி 
கோசிகை-- 1. குடிக்கும் பாத்திரம் , கிண் | னாலிடுங்கோலம் . (உ -ம் .) “ கோட்டந்தண்டுல 

த்தொன்பான் கொள்க தருப்பையினால் ” ( சிவ 
ணம் . 2. மல்லிகைக்கொடி . ( 1. கௌலிகா ) திரு . க : எஅ .) 27, மாறுபாடு . (உ -ம்.)"வன் 

கோசு-- 1. இரண்டு காததூரம் . 2. கப்ப புறுகோட்டந்தீர்ந்து ” ( திருவிளை . கீரனுக் ...) 
லினொரு பக்கம் . 3. காரியம் . ( உ - ம் . ) " அவன் 28. மய்ச்சனிலம் . 29. வயல் . 30 , வளைவு , 
கோசுக்குப் போகாதே " ( வழக் .) 4. தாமான் ( உ - ம் . ) “ சொற்கோட்டமில்லது ” ( வள் . ககக ) 
கயிறு . ( தோணிப்பாயினுட்புறத்தின் கயிறென் | 31. வாட்டரவு . 32. வீணை . ( பிங்கல.கசங 0 ) 
பர் . ) 5. பிரதிகூலம் . ( உ - ம் .) " அவன் இதி / ( 7 , 11 , 14 , 15 , 19 , 21 , 22 , 23 , 24 , 25 . 
லே கோசுபோய்விட்டான் ” ( வழக் .) 6. வீதி . பிங்கல . நசரும் .) ( 4, 13 , 25. மொஷ ) 
கோ சுகால் - பருமையின்றி நெடுகவளர்ந் கோட்டரம் - கொல்லை , 

கோட்டாவு - மதவிசாரம் , 
கோசுபோதல் 1. தாழ்ச்சியாதல் . 2 . 

கோட்டல் -1 . எழுதல் . ( உ - ம் . ) " கன்னி நீதீ 
தோல்வியாதல் . 

ட்டுகென்னத்- தாவருமெழிலிற்கோட்ட ” ( நை 
கோட்கூறு --- இராசியை முப்பதாகப்பகிரு டத . அன் - கண் . சு . ) 

2. செய்தல் . ( உ - ம் . ) 
தல் . 

“ மெய்த்தருமான்றெனாப் - புன்னகைகோட்டு 
கோட்டக்கது - கொள்ளுந் தகுதி . ( உ - ம் ) மெய்புழுங்கும் ” ( நைடத. நளன் றூ . ங 0 . ) 
“ சாக்கா- டிறந்து கோட்டக்க துடைத்து ” ( வள் , | 3. பூசுதல் . ( உ - ம் . ) " குங்குமசந்தத்தேய்வை 
எ « 0 .) 

கள்கோட்டி ” ( பிரமோத் . சீமந்தம் , கக .) 4 . 
கோட்டகம் -- 1. குளம் . ( உ - ம் . ) “ கோட்ட வளைத்தல் . (உ - ம் .) “ சிலையினைநெடுங்கரம்பற் 
கத்தினகம்புகும் " (கந்தபு. ஆம் . ஙரு . ) 2. கோ றிக் - கோட்டி " (கந்தபு . சூரபன் . அரு . ) 
யில் . 3. சொந்தம் . 4 நீர்த்தொட்டி . 5. பண் கோட்ட வீ-- 1. தலைவிரித்திருப்பவள் . 2 . 
டசாலை . 6. பயிருடைத்தான நீர்நிலை . (உ - ம் .) துர்க்கை . 3. நிருவாணி . ( கொடவீ ) 
குலத்தலைமகளிர் தங்கற்பிற் கோட்டக - நிலைப் 

கோட்டாக்கி - மூலாக்கினி.( கொகா 
படாநிறைந்தென ” (சிந்தா . நாமக , கஉ , ) 7 . 
பொக்கசம் . ( கொடி ) 

ஜி . ) 
கோட்டம் - 1. அநீதம் . 2. அழுக்காறு 

கோட்டாரம் - 1 , கிணறு , 2. தாமரைத்த 

. 
( உ - ம் .) " கோட்டமில்சிந்தையோனாங்குச்சகன் 

டம் . 3. நாற்சதுரத்துரவு . 4. மரம் . ( 1,2,3 , 
குறுகி” ( கந்தபு . மார்க்க . க o எ . ) 3. அறை . 

கொடா ) 
(மணிமே .) 4. ஆரவாரம் . 5. ஆன்கொட்டில் . கோட்டாரி -- கல்லாரை . ( மலையக . ) 
சூ . நிகண் . கக : டகரவெ . கரு . ) 6. இடம் .(பிங் 

கோட்டாலை- 1. கிரீடை , சரசம் . 2. துன் 
கல . எககா . ) 7. உண்பன . 8. ஒரு வாசனைப் 

பம் . ( சூ . நிகண் . அ : எங . ) 
பண்டம் . ( உ - ம் .) " கொடிச்சியரிடித்தசுண்ண 
ங்குங்குமங்கோட்டமேலம் ” ( இராமா . ஆற்றுப் . 

கோட்டான் 1. ஒரு புள் . 2. கூகை . 
க கூ .) 9. கடற்கொந்தளிப்பு . 10. கரை . (உ - ம் ) ( உ -ம் .) " மரம்பயில்கூகையைக்கோட்டானெ 
“உருகெழுதிறலுயர்கோட்டத்து ” (பட்டினப் . ன்றலும் ” ( தொல் . பொரு . சுஉச . ) ( மரக்கோ 
ஙக ) 11. குராமரம் . ( மலையக .) 12. குளம் . ட்டில் வாழ்தல்பற்றி வந்தபெயர் .) 
13. கூட்டம் . 14. கோணல் , 15. கோயில் . 

. கோட்டி - 1. அழகு . 2. உலைவு. 3. கூட் 
16. சிறைக்கூடம் , ( உ - ம். ) " வேட்டத்திற்ப டம் . 4. கொண்டாட்டம் . 5. கோபுரவாயில் . 
ட்டசெங்கண்வேழம்போற் கொண்டுபோகிக் 6. சபை , ( உ - ம் . ) " புல்லாவெழுத்திற்பொரு 
கோட்டத்திலிட்டானாக ” (திருவிளை . இந்திரளில்வருங்கோட்டி ” (நாலடி . மேன்மக் . ரு .) 
ன்முடி , சஉ . ) 17. சுடுகாடு , 18. தேவலோ 7. சம்பாஷணை . 8. துன்பம் . ( உ - ம் . ) “ என் 
கம் . 19. தோட்டம் . 20. நறுமணங்கமழும் றன்வெவ்வினைநோய்த் - திண்கோட்டிதீர்த்த 
ஒரு பூண்டு, ( உ - ம் .) “ கருப்பூரங்குங்குமமில | துறைசைத்திரவியத்தியாகர் ” ( திருவாவடு , 
வங்கங்கோட்ட - மேலமும் ” ( தணிகைப், நந்தியு . ககூ ங . ) 9. நிந்தை . 10. பகிடி . 11. வளைத்து 
கூசு , ) இது : செங்கோட்டம் வெண்கோட்ட எனப்பொருள்படும் ஒரு இறந்தகாலவினையெ 
மென இருதிறப்படும் . 21. பகைமேற்சென் ச்சம் , ( உ - ம் .) “ கொங்கவிழ்பைங்குழலெருத்த 


958 


கோட்படுதல் . 


கரக 


கோடம் . 


ம 


ங்கோட்டி ” ( திருவிளை . வளைய , உ.எ. ) ( 2,3,5 . கோட்பறை - நெய்தற்பறை , ( உ - ம் . ) " நளி 
பிங்கல . நசருக .) [3,4,6,7 . பொஷி ] மீன் கோட்பறைநாவாய் பம்பை " ( அகப் . அகத் . 

கோட்டித்தல் - ஆரவாரித்தல் . (உ - ம். ) சக உச .) 
லவாத்தியங்களையும் நன்றாய்க்கோட்டிக்கும்படி 

கோட்பாடு --- 1. அநுசரிப்பு . 2. கொண் 
செய்வித்து " ( வாசுதேவ , ககாரு . ) 

டிருக்குந்தன்மை . ( மதவொழுங்கு .) 3. கொ 
கோட்டியம் - அதிசயம் . 

ள்கை . ( மணிமே. ) 
கோட்டினம் - எருமைத்திரள். (உ -ம் .)" கோ 

கோட்பு - கொள்ளுதல் . ( உ - ம் . ), " கொண் 
ட்டினத்தாயமகனன்றே ” ( கலி , கங . ) 

சூெறைவளியில் கோட்பினேகுமேல்வை ” ( கூர் 
கோட்டு - நெற்கூடு .( பழமொ. உங . ) ( கோ 

மபு . கண்ணனவ . ருக .) 
ட்டப்படலாலிங்ஙனமாயிற்று . கோட்டையெ 

கோடகசாலை - ஒரு பூண்டு . (உ - ம் .) " கோ 
னவும் வழங்கும் ; இது : ஒரு முதனிலைத்தொ 

டகசாலைக்குக் கொடியவனன் மேகமொடு - போ 
ழிற்பெயர் . ) 

டகங்கிரந்திகுட்டம்புண்ணாறும் ” ( பதார்த்த , 
கோட்டுதல் - கோட்டல் . 

2.சுசு . ) 

கோடகம் 1 . 
கோட்டுப்பூ -1. கோடுதலைச்செய்யுமாலை , 

அசுவினி நட்சத்திரம் . 
( உ - ம் . ) “ கோட்டுப்பூச்சூடினுங்காயுமொருத்தி ( வீமே . கச .) 2. குண்டிகை. 3. குதிரை . 
யைக் - காட்டிய சூடினீரென்று ” (வள் . கஙகங ) ( உ -ம் .) " ஆடியபின்னீடுவதநாரம்பத்துறை மூ 
( கோடு -இஃது ஒரு முதனிலைத்தொழிற்பெயர் . கக - கோடகத்தின் முகமொழித்துக்குறுமுய 
பூ - ஆகுபெயர் . ) 2. நால்வகைப்பூவினொன்று . 

( . 
( உ - ம் .) “ கொடிப்பூ ” ( பார் . ) 

நாற்சந்தி . (பிங்கல . சுசச . ) 5. புதுமை . ( பிங் 
கோட்டுமண்கொளல் - யானை முதலியன 

கல . ககருகா. ) 6. முடிதலின் ஐவகையினொ 
களிப்பால் மண்ணைக்கொம்பினாற்குத்தியெடுத் 

ன்று ; அது . சிகரமாகச் செய்யப்படுவது . ( உ - ம் ) 

“ கோடகமணிந்த கோலமுடியினாய் துறத்துமெ 
தல் . ( உ - ம் .) “ குளிர்மரம்பொந்தாகக் கோட்டும 
ண்கொளும் வேழம் ” (தணிகைப் வீராட்ட கூஉ .) ன்றார் ” (சிந்தா.முததி . ஙகக .) (3. வொடக் 
கோட்டுமா -1 . கிடா . ( சிலப் . ) 2. பன்றி . 

கோடகலை - பிரசாதகலைகள் பன்னிரண் 
( சூ . நிகண் . ந : ககா . ) 3. யானை . ( ஐங்குறு . ) டில் முன்னிற்பது ; அது மூலாதாரந்தொடு 
கோட்டுமீன் --- சுறா. ( சிந்தா . ) 

த்து நாபிபரியந்தம் வியாபகம் . அங்குலம் பன் 
கோட்டுவான்- 1. ஒரு நீர்ப்புள் . 2. கோ 

னிரண்டுகொண்டது . வடிவு 

சிவபீசமாகிய 
ட்டான் . 

ஹகாரம் . தேவதை யநாகதசிவன் . தத்துவம் 
கோட்டை - 1. அரண் . ( உ - ம் .) " தங்கிவர் 

நிறம் மின்னலொளி . இப்படி 
பெலக்கிற்கோட்டைகொத்தளமுஞ்சதுரிலுப்ப அரைமாத்திரை காலத்துக்குத்தியாநிக்கவேண் 
ரிகையாசாரம் ( சாதக . நான்கா . 

சுகஉ . ) 2 . டியது . ( பிரசாதகலைத்தியாகம் .) (சி - வி . கிரி . 
இஞ்சி , ( உ - ம் . ) “ சாலவிருட்சோதகமூலந்தந்த 

க . உரை . ) ( வொஷ 7 
சடநாரங்கோட்டை" ( தைல . தைலவ . அரு . ) கோடங்கி - உடுக்கடித்து வருங்காரியஞ் 
3. காட்டுத்துருக்கம் . ( பிங்கல . ரு ஙஅ . ) 4 . சொல்வோன் . 
காடு ( பிங்கல . ருகஎ .) 5. இருபத்தொருமர கோடங்கிழங்கு -- கோடைக்கிழங்கு . 
க்கால் கொண்டவளவை . 6. நெல் . ( உ - ம் ) கோட்ணை ஒலி . ( பிங்கல . கசசஉ , ) 
" அன்பனுக்குலவாத கோட்டையளித்தவாறுகி 2. கொடுமை . ( பிங்கல . கஅசுரு . ) 3. பே 
ளத்துவாம் ” ( திருவிளை , உலவாக்கோ . க . ) 7. | ரொலி , ( உ - ம் . ) “ இந்திரகோடணை விழாவணி 
பரிவேடம் . 8. பூட்டினோருறுப்பு . 

விரும்பி " ( மணிமே. மணிமேகலா . கச .) 4 . 
கோட்படல் - கொள்ளப்படல். ( உ - ம் .) " நெ 

யாழ்வாசித்தல் . ( உ - ம் . ) " கோடணையறைவாம் ” 
ன்னல்வந்தவன் - குலவுமெம்பியாற்கோட்பட் ) (சிந்தா. காந்த கக்க .) 

க .) 5. வாசசியப் பொது . 
டீங்குறீஇ ( தணிகைப் , வீராட்ட . நசு . ) 

( பிங்கல . கருக . ) [ 4. வொஷணா 
ரா ) 
கோட்படுதல்- 1. கொள்ளப்படுதல் , பிடி 

கோடதகம் - சுக்கு . ( உ - ம் . ) “ உலகமதிற் 
க்கப்படுதல் . (உ - ம். ) " வைப்புழிக்கோட்படா கோடதகமோங்குயிர்கட்கெல்லாம் ( சீவரட் 

விநாயகர் துதி . ) ( செ . அகராதிகாரர் கோடத் 
வாய்த்தீயிற்கேடில்லை ” ( நாலடி . கல்வி . சு . ) 
- “ வேட்டைபோய்ப்புலிகோட்பட்டு - மாய்ந்தன 

ரம் என்றெழுதுவர் . ) 
ன் ” ( திருவிளை , மெய்க்கா . ஙஎ . ) 2. கோளா 

கோடம் - 1. ஆரவாரம் , ( உ - ம் . ) " எழுந்த 
றடைதல் : 

கோடம் ” ( பாரத . பதின்மூன்றாம் போர்.கருடு .) 


மகாமாயை , 


- 


959 


- 


கோடற்பொருள் . 


கோடி . 


} ( 102 


* ( 


2. எல்லை . 3. குடில் . 4. குதிரை . 5. கோ செயப்படுபொருளைத் தனக்குரியதாக்கிக்கொள் 
சம் . 6. கோட்டை , 7. சங்கபாஷாணம் . 8.ளுதலையுடைய பொருள் . ( நன் . உக அ . உரை. ) 
சத்தம் , 9. செங்கருங்காலி . ( மலையக .) 10 , கோடாகங்கு கோரைக்கிழங்கு . 
செல்வம் . 11 , தண்டமிரண்டாயிரங்கூடினது . கோடாகிழங்கு- ( மலையக .) 
( வி - ணி . உசு அ . ) 12. தவளை . ( மலையக .) 13 . கோடாதளிகை - ஒரு மருந்து . 
14. மாமரம் , 15. வளைவு . 16. வெண்கலம் . 

கோடாகோடி- அளவின்மை . 
( சட்ட . உங O.) ( 1 , 4 , 15 , வொட . 3 , 5 

கோடாங்கி- கோடங்கி . 
6 , 16. கொடம் . 8. வொஷ . 10. கொ கோடாசரி - கோடாசூரி . ( போ . - நிகண் . 

ககஉ எ .) 
( ஷ ) ] 

கோடாசுழி - கோடகசாலை . 
கோடரம் - 1. எட்டிமரம் . ( மலையக .) 2 . கோடாசூரி -- கோடாசுழி . 
குதிரை. 3. குரங்கு . ( உ - ம் . ) " திண்கோட கோடாசொரி- ஒர் பாஷாணம் . ( சட்ட . 
ரங்களெண்கோறேங்கு ” ( திருப்பு . நகஎ . ) 4 , | உ Om . ) 
சோலை . 5. தேர்மொட்டு . 

6. மயிர்ச்சாந்து . 

கோடாநீர் - தடிப்பில்லாத நீர் . 
7. மரக்கொம்பு . ( உ - ம் .) " வா - னீட்டு கோடரங் கோடானுகோடி- அளவின்மை . 
குறைத்து ” ( திருவிளை . சமண . ஙச . ) 8. மர 

கோடாமை ஒருதலைக்கணில்லாமை .( உ - ம் .) 
ப்பொது . 9. மரப்பொந்து . ( 2 , 4 , 5. பிங்கல . 

"“ கோடாமை சான்றோர்க்கணி ” ( வள் . கக அ . ) 
நசசரு .) ( 9. கொடா ) 

கோடாய் - செவிலித்தாய் . (சூ . நிகண் . உ : 
கோடரி - 1. கோடாலி . 2. துர்க்கை . 3 . எசு . ) 
நிர்வாணி . [ 2 , 3. கொட்ரீ ) 

கோடாரி -- நலியம் . ( உ - ம் . ) " மின்னுறுகோ 

டாரிகொடுவெட்டுவன் ” (திருநெல் . வேண்ட 
கோடரோகம் அற்பவிரணரோகபேத 

வ . ருஉ . ) 
முப்பத்தாறினுளொன்று ; அது : நமைச்சல் 

கோடாலி 
முதலிய குணங்களைப் பெற்று பலவிதத்தேமல் 

கோடாரி . (தனிப்பா . இரா . 

உஎ . ) 
களையுண்டாக்கும் . (சீவரட் . நகங . ) ( கோடம் - 
மண்டலம் . இதனைத்தேமலென்பர் . ) 

கோடி -1, இரத்தினத்தொகையிலிருப்பது , 
கோடல் - 1. ஆசிரியனிடம் பாடங்கேட் 

( வழக் ) 2. இருபதுபட்டு . ( உ - ம் . ) " கோடிப் 
இப்படித்தல் . ( உ - ம் . ) “ கோடன்மரபேகூறுங் பட்டிற்கொள்கொடி ” இப்பொருட்குப் பட்டுக 
காலை ” ( நன் . ச O. ) 2. கொள்ளப்படுதல் . ( ளுக்குள் இருபதுபட்டாற்றைத்துக்கொள்ளப்ப 
( தொல் . எழுத்.ரு . ) 3. கொள்ளல் . ( உ - ம் .) ட்ட கொடியென்க , (சிந்தா. ) 3. இளமை . 4 . 
பாடல்வண்டொடு நானம்பகர்ந்திடக் - கோட 

ஏகம் எட்டுப்பங்குகொண்டது . ( பிங்க. கசுருஉ ) 
ல்செய்வர் ” ( நைடத . நகர . ஙக . ) 4. செங் 

5. கோடியென்னேவலும் , தெரிநிலைவினைப்ப 
காந்தள் . ( உ - ம் . ) " அல்லியம்பதுமஞ்சாதியரத் பகுதியும் ( உ - ம் . ) " அமருங்கோடியென்றுகொ 
தம்வாயாம்பல் கோடல் " ( திருவிளை . மாணிக் . 

டுத்தான் ” ( பாரத . வாரணா. சாஎ . ) ( ஏ - ல் . ) 6 . 
ரு .) 5. மாறுபடல் . (உம் ) " கொலைகாலயிற் 

சீலை . 7. தீர்க்க கோணத்துக்குங்கூர்க்கோணத் 
படைநேரியர்கோனகங்கோட " ( வாண . ரு ங . ) 

துக்குமுள்ள வித்தியாசம் . 8. தொகுதி . ( உ - ம். ) 
6. வழுவுதல் . ( உ - ம் . ) “ முறைகோடிமன்ன 

" சீவகோடி - நாசமாமுயிர்க்கப்போது ” ( கைவல் . 
வன்செய்யினுறைகோடி - யொல்லாது வானம் 

தத் . நங . ) 9. நூறிலட்சம் . ( உ - ம் . ) " ஊறிலா 
பெயல் ” ( வள் , திருக . ) 7. வளைதல் . ( உ - ம் . ) 

வாகாயங்கோடிகூறாவுரித்து " (ஞாநவா . 
" குணங்குற்றந்திருகிக்கோடல் ” ( திருவிளை . 

சூர . ச . ) 10. புதுச்சீலை . (சூ . உள்ளமுடை . 
மாணிக் . அக .) 8. வெண்காந்தள் . ( உ - ம் . ) 

உகரு . ) 11 , புதுமை . 12. முடிமாலை . ( பிங் 
" கோடல் கைதை கொங்கு முதிர் நறுவழை " ( கு 

கல , ககஎ .) 13. முனை . ( உ - ம் . ) “ கூவலொ 
றிஞ்சிப் . அங . ) . 

ன்றகழ்ந்தான் வில்லின் கோடியால் ” ( சேதுபு . 
கோடவதி- வீணை . ( சூ . நிகண் . க 0 : சஉ . ) 

இராமனரு . கரு . ) 14. வளைந்து எனப்பொரு 

ள்படும் ஒரு வினையெச்சம் . ( உ - ம் . ) " கலையிரு 
[ வொஷவ தீ ) 

மருப்பிற்கோடிக் காதளவோடுந்தாடி ” (திருவி 
கோடவி - 1. துர்க்கை . 2. நிர்வாணி . 

ளை . மாபாதக . உஉ . ) 15. வீட்டின் பின்பக்கம் . 
( கொடவீ ) 

( 6,11 . சூ . நிகண் . கக : டகரவெ . எ . ) ( 8 , 13. 
கோடற்பொருள்- கொடுத்தற்றொழிலின் கொளு ) 


தா 


960 


கோடு . 


காக 


கோடும் . 


கோடிக்கரை - ஒரூர் . 

( நைட . நாட்டு . உஉ . ) 8. கொடுமை . ( பதிற் 
கோடிகம்- 1. அணிகலச்செப்பு . ( உ - ம் . ) றுப் .) 9. கோடென்னேவலும் , தெரிநிலைவினை 
" குரைகழனிருதியென்போன் கோடிகமதுகை ப்பகுதியும் , வினைத்தொகையும் , 10. சங்கு . 
க்கொண்டான் ” ( கந்தபு , பட்டா . கஉ .) 2. கெ ( உ - ம் .) " மாதங்கங்கோடுவிற்றோடாக்கி ” ( புலி 
ண்டிகை . ( உ - ம்.) " நீரமுய்த்துள்ள கோடிகம் " யூரந் . உஅ . ) 11. சுழி . 12. சூதாடுதற்கு வகு 
( கந்தபு . சூரனரசி . கங . ) (பிங்கல . கஉ எஉ .) த்ததாநம் . ( உ - ம் .) " கோடின்றிவட்டாடல்கொ 
3. சீலை . ( சூ . நிகண் . கக : டகரவெ . எ . ) 4. ள்வதொக்கும் " ( தாயு . நினை . உ . ) 13. தவறு . 
தட்டு . ( உ - ம் .) " கோதையர்மணி செய்செம்பொ ( உ - ம் .) " கோடிறீக்கூற்றம் " (நாலடி . க : ரு . ) 
ற்கோடிகத்தினிதினேந்தும் " ( நைடத . சுயம் . 14, நத்தை . 15. நீதிஸ்தலம் . ( அந்நியபா 
கஎ . ) ( சிந்தா .) 5. பூந்தட்டு , ( உ - ம் . ) “ பூப் டை . ) 16. நீர்க்கரை , கரை . ( உ - ம் . ) “ விரிம 
பெய்செம்பொற்கோடிகமும் ” (சிந்தா. நாமக , லர்த்தாதுங்கோட்டின் வீசுவெண்டரங்கமெற் 
கூஉங . ) ( 2.கொழிகம் ) 

றும் ( தணிகைப் , களவு . கங . ) 17. பக்கம் . 
கோடிகாண்பித்தல் - சுருங்கச் சொல்லிவிள ( உ - ம் .) " கோடுதிரள் கொண்மூ " ( புறநா . ஙரு ) 
க்குதல் , 

18. பிறை . ( உ - ம் . ) " பசும்பனிக்கோடுமிலைந் 
கோடித்தல் - 1 , அலங்கரித்தல் . ( உ - ம் . ) தான் மலையத்தெம்வாழ்பதியே 7 ( திருக்கோ. 
" கோடுயர்வரையெலாங்கோடித்தானரோ” ( 

தகசக . ) [ கோட்டையுடைமையாற்கோடெனப் 
ணிகைப் . வள் . ஙக .) 2. ஒலித்தல் . 3. பிரார் பட்டதென்பர் பேராசிரியர் .) 19. மரக்கொ 
த்தித்தல் . 4. புதுப்பித்தல் . 

ம்பு . ( உ - ம் . ) " வானரம்பயிலும்மரக்கோடெ 
கோடிதம் ஒரு மேகம் . (த.நி. போ . 

லாம் ” செந்தூ . ரு : ஙஅ . ) 20. மலை . ( உ - ம் . ) 
நசுங , ) 

" துயல்கழைநெடுங்கோட்டு ” ( சிறுபா . உசுரு . ) 
கோடிதீர்த்தம் - தநுக்கோடி . 

21. முனை . ( உ - ம் . ) “ கோடு கூடுமதியம் ” (பதிற் 
கோடிப்பருவம் - வாலைப்பருவம் , ( கோடி- றுப் , ஈக.) 22. மேட்டுநிலம் .(உ -ம் .) நறுங்காழ் 
இளமை . ) 

கொன்று கோட்டின் வித்திய குறுங்கதிர்த்தோ 
கோடிப்பாலை ஒருவகைப்பண் ( சிலப் .) 

ரை ” ( மதுரைக் . உ அசு . ) 23. யானைக்கோடு . 
கோடியர்- 1. சிவிகை முன்கொம்பின் ( உ -ம் .) " கோதையர்மணிக்கழுத்துங்கொக்கை 
ன்னும் பின் கொம்பின் பின்னும் நிற்போர் . 2 

யுங்கோடுபோலும் ” ( சேதுபு . திருநாட் , க.அ.) 
நாடகர். ( உ - ம் . ) “ விழவிற் - கோடியர்நீர்மை | 24. வஞ்சனை. ( உ -ம் .) “ கோடகப்பொய்யமண் 
போல ” ( புறநா . உக . ) (சிறுபா. ) 

( சேதுபு . திருநாட்டு ரு . ) 25. வட்டம் , 26 . 

வரம்பு . ( உ - ம் . ) " வானரம்பை வளவயற்கோ 
கோடிாம்-- W ரி . ( கொடி ) 

டெலாம் " ( செந்தூர் . ரு . ஙஅ . ) கரையென் 
கோடிரவம்-- சதுரக்கள்ளி . ( மலையக .) பர் ( பெரும்பா .) 27. வரி . 28. வரிசூழ்ந்த 
கோடிரன் - இந்திரன் , கொயிரம் ) விடம் . ( ஆகுபெயர்போலும் . ) 29. வளைவு . 
கோடிலம்- கோட்டம் . ( மலையக . ) 

( உ - ம் . ) " கோட்டிளங்குழவித்திங்கள் குடபுல 

த்தெழுந்ததன்றே ( கைட . சுயம் . உக . ) 
கோடீரம்- 1. இந்திரகோபம் . 2. இந்தி 
ரன்வில் . 3. கிரீடம் . 1. கீரி . 5. சடை . ( உ - ம் .) 

( கொட என்பதன் றிரிபுபோலும், ) 30. வில 
" குறுக்குமதிககோடீரக் கடவுளிருசரணக்கோ ங்கின் கொம்பு . ( உ - ம் . ) " கோட்டுடைப்பகட்டி 
கனம் ” ( செங் . கரு : க . ) [ 1 , 2 , 3 , 4. கொ னம் " ( கந்தபு . திருநாட்டு . உ . ) 31. வீணைத்த 

ண்டு , (உ - ம் .) " கருங்கோட்டுச்சீறியாழ்பண்ணு 
சீர ) 

முறைநிறுப்பு " ( நெடுநல் , எ 0 . ) ( மணிமே . ) 
கோடு - 1. அரணிருக்கை . 2. அறை . 3 . 
ஊதிடுகொம்பு . ( உ - ம் .) " பீடுதங்கியயணைமுர 

கோடுதல் --1 , கொள்ளுதல் . ( உ - ம் .) " தலை 
சியம்பிடும் பிடிக்குங் - கோடு மார்த்திடும் ” ( கந்த 

கோடுமார்த்திடும் ” (கந்த யிழைத்துக்கோடு முன் " (தணிகைப் . வீராட்ட . 
4. திருநகர.கஎ . ) 4. எழுத்தின் கொம்பு . ( உ - ம் ) 

க .) 2. நெறிதப்புசல் . ( உ - ம் . ) " கோடாரு 

ங்கோடிக் - கடுவினையராகுவர் " ( நாலடி . கங . சு . ) 
“ விலங்குபெறுவனவிலங்குபெற்றும் - கோடு 
பெறுவன கோடுபெற்றும் " (நன் . அக .விருத்தி ) 

3. வளைதல் . ( உ - ம் . ) " கற்பிலார்கோடும்வாயி 
3. கறைக்கோடு , ( உ - ம். ) “ குஞ்சியழகுங்கொ னரீவார்க்கரும்பழுதுரைப்பவர் ” ( தணிகைப் , 
இந்தானைக்கோட்டழகும் ” ( நாலடி . கல்வி . க . ) 

அகத் . நசசு . ) 
6. கூட்டம் , 7. கொடுமுடி . ( உ - ம் . ) " தண் 

கோடும் - கொள்வேம் . ( வள் , க எசு . பரி . ) 
மதிதவழுங்கோட்டு மலைவளம் பெரிதென்கோ ” ( கொள் ; தும் . ) 


ககள் 


| 


961 


கோணக்கிணாக்கி . 


கூஉ 


கோணுதல் , 


கோடை - 1. ஒரு கிழங்குப்பூடு . 2. ஒரு கோணங்கி 

உடற்கோணியாடுவோன் . 
மலை . ( புறநா .) 3. ஒளி . 4. காற்று . ( சூ . நி ( இவனைக் கோமாளியென்பர் . ) 
கண் . க : சஎ . ) 5. குதிரை. ( உ - ம் .) " சுருதிச் கோணங்கியம்மை -- ஒரு நோய் . 
சயக்கோடையாம்பன் முத்தேயடியேன் சட்ட கோணம் - 1. இயந்திரத்தண்டுறுப்பிலொ 
கம்விடுநாள் ” (மறைசை . கஉ .) 6. சத்தம் . ன்று . 2 உகாரம் . சி - லி , கிரி . எ . ) 3. குணி 
7. சம்பாஷணை . 8. செங்காந்தள் . (மலையக ) ல் . 4.குதிரை, 5. சநி .6 . செவ்வாய் . 7. திசை . 
9. முதிர்வேனிற்பருவத்தின் காற்று . 10. மே 8. திரிகோணநாற்கோண முதலியன . (சிவதரு . 
ல்காற்று . ( உ - ம் .) “ கோடையொடு புகுந்து கூட சிவஞா . ரு ங . ) 9. முடுக்குத்தெரு . ( சூ . நிகண் . 
லாண்ட ” ( சிலப் . ஊர்காண் . கஉ ங .) 11. வா ரு : சஎ . ) (சிந்தாமணியிற்குறுந்தெருவென்பர் .) 
தம் . ( இராசவைத் ) 12. வெண்காந்தள் . ( பிங் 10. மூக்கு . ( உ - ம் . ) " கோணத்தடைவாதக்கோ 
கல . நசசக .) 13. வெயில் . ( உ - ம் . ) " பெருங் ட்டாலைமாறவிணைக் - கோணத்தடைமுழுதுங் 
கோடை வெப்பு-முடித்துத்தினையளிப்பாய்கொ கொள்ளட்டுக் கோணத்தை” (இராசவைத்.சா ) 
ன் ” ( தணிகைப் , களவு . ருகா .) 14. வேனிற்கா 11. மூலை . 12. யானைத்தோட்டி . ( உ - ம் . ) " கோ 
லம் . ( உ - ம் .) " கோடைதனிலாற்றிற்குடியேறி ணந்தின் றவடுவாழ்முகத்த ” ( மதிரைக் , நகூஉ ) 
வாழுநர்கள் - வாடைமழைக்கேங்கியழும்வாறொ 13. வளைந்த வாள் , 14. வளைவு . 15. வீணை 
க்கும் ” ( வள்ள - உபதேசமாலை . ரு அ . ) [ 4. யியக்கும் வில் . ( 4,13 , 14-பிங்கல . ஙசருஉ . ) 
வொடி . 5. வொஷா ) 

( கொண ] 
கோடைக்கிழங்கு - சிற்றரத்தை . ( மலையாக ) கோணல் -1. கூன் . (உ - ம் . ) ஊமை ( பார் . ) 
கோடைக்குவாடான் - ஆவிரை. ( மலையக .) 2. மாறுபாடு . ( உ - ம் . ) " இங்கன் வளர்த்தவற்று 
கோடைச்சம்பா- ஒருவகை நெல் . ( உ - ம் ) ட்- கோணாப்பெருமையதியான 
கோடைச்சம்பாவரிசி கொண்டாற்றிரிதோஷ - துரையே ( தணிகைப் . களவு . ஙரு. அ . ) 3 . 
வாடைக்கதிகவலியுமுண்டோ ” ( பதார்த்த . வளைவு . ( உ - ம் . ) " வருத்தினான் கோணனா 
காக . ) 

யாவன் ” ( தணிகைப் . அகத், நசுச . ) 
கோடைவாகளி --சிறுசெருப்படை . 

கோணன் -1 . கூனன் . 2. நீதிக்கேடன் . 
கோண் 1. கரகம் , கெண்டி முதலிய ( உ - ம் . ) " கொடுமராதியைப்பண்ணிடுங்கோண 
பாத்திரங்களின் மூக்கு . 2. கொடுங்கோன்மை . னும் ” ( சிவதரு . சு ; சுசு . ) 
3. கோணம் . " முக்கோ - ணிவர்தருவட்டம் - கோணாகோணம் கோணத்துட்கோணம் . 
( திருக்கும் . பராசத் . ங . ) 4. கோனென்னேவ ( தொல் . எழுத் . புள் . கசு , உரை .) 
லும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொ கோணாசுவன் - யமன் , 
கையும் . 5. மாறுபாடு . ( உ - ம் . ) " கோண்புண கோணாமலை திரிகோணமலை . [ கோண 
ர்ந்திடாவிளவலோடு " ( சேதுபு . பராவசு . சங ) மலையென்றுங்கூறுவர் . ) 
6. வஞ்சனை . ( உ - ம் .) * மருத்துவனிட்ட - கோ கோணாவட்டம் கோணத்துள் வட்டம் . 
ணிஃதென்று குறித்துணர்வுற்றே " ( சேதுபு . ( தொல் . எழுத் . புள் . கசு . உரை . ) 
கவிதீர் . சாக .) 7. வளைவு . ( உ - ம் . ) கோணி கோணி- 1. அத்தி . ( மலையக . ) 2. இருது 
ளையமதிக்குழவி ” ( சேதுபு. கடவுள்வா . ச . ) ணியென்னுமோரளவை ; அது எட்டு மரக்கால் 

கோண்டம் - 1. குறிஞ்சா, ( மலையக .) 2. கொண்ட அளவு . ( உ - ம் .) " கோணித்தீம்பசும் 
அக்கு . 3. நெருஞ்சில் . ( மலையக .) 

பால்வாரெரித்திட்டு ” ( தைல . தைலவ . கஙரு 
கோண்டன் - 1. கீழ்மகன் . 2. கொப்பூ 

3 . 

ஒரு சாக்கு . ( வழக்கு .) 4. கந்தை . 5. பதி 
ழன் . ( மொண ] 

னாயிரங்கோடாகோடி , 6. பன்றி . ( பிங்கல . 
கோண்டை -1. இலந்தைக்கனி . (பிங்கல . உ ரு.உ.) (2,3,4 . மொணீ . 6. வொணி நீ ) 
உஎகஉ . ) 2. கமுகு , ( வொடா ) 

கோணிகை -- கோணியல் , 
கோண்பு - கோணுதல் . ( உ - ம் .) " கோண்புள 
கோணிப்பை 
மதிபகை ” (சூ . உள்ளமுடை . ஙஎஸ் . ) 

கோணிகை . 

கோணியல் 
கோண்மா- புலிமுதலியன . ( உ - ம் . ) " கூற் 
றமொகெழுகுதொடர் குந்தமொடுகோண்மா 

கோணுதல்- 1. பேதித்தல் . ( உ - ம் . ) “ கோ 

ணுதல்யாது நிகழ்ந்தின்று பெண்மையிற் கோற் 
( சிந்தா . நாம . எஉ . ) 

றொடியே ” ( தணிகைப் . களவு . 

( தணிகைப் . களவு , நஉரு . ) 2. 
கோணக்கிணாக்கி - சிற்றரத்தை . ( மலையக ) விளைதல் . 


- } 


. 


962 


கோதண்டம் . 


கூசும் 


கோதாவரி , 


கொ 





கோணை - 1 , அழிவின்மை. ( உ - ம் . ) " கோ | ( உ - ம் . ) " புரமெரித்தவாடகவான் கோதண்டத் 
ணைவெம்மணிக்கொம்மையெயிற்புறம் " ( நை தானை ” ( செகராச . கடவுள் . ... ) ( கொடி ) 
ட . நகர . ஙச . ) 2. கொடுமை . 3. பீடை . 

கோதநம் 

1. பசுமடி . 2. பசுவின்கன்று . 
கோத்தநி 

முந்திரிகை. ( பிங்கல , ! ( உ -ம் . )" மழவிளங்கோதநமன்னை - சாந்தமார்வரு 
கோத்தநிகை- கங e ...) ( மொழநீ ) கைகண்டெதிரோடுந் தன்மைபோல் ”( சூத -புரா 
கோத்தமலர் ஒருவகை மாலை ; இதனை ண . உ உ . ) 3. பசுவின்கூட்டம் . ( உ - ம் . ) " வானவ 
மத்தகமாலையென்பர் . ( பிங்கல . கஙஉஅ . ) 

ரும்பூசுரருமா 
தவருங் கோதகமுமன்னிவாழ்க ” 
கோத்தமாலை - சிகழிகை . ( பிங்கல . கஙங ) (சிவதரு . பாயிர . ரு . ) [ 1, 3. மொய் .2 . 
கோத்தல் - 1. ஒழுங்குபடுத்தல் . (உ - ம் .) மொதண . 

) 
" பார்த்தவிடமெங்கணும் கோத்தநிலைகுலையா 
து ” ( தாயு . கருணாகர, சி . ) 2. கோக்குதல் , | (உ -ம் .) “ கோதம்படாதிகொடுந்தெய்வமே ” ( வா 

கோதம் -1. குரோதம் , (சிந்தா .) 2. குற்றம் , 
( உ - ம் ) " கோத்தணிதிருவக்கமாலிகையும் ” ( சூத . 

ண . உகச ) ( அம்முச்சாரியை போலும் . ] 3 . சீதா 
புராண . உக . ) 3. சேர்த்தல் . ( உ - ம் . ) “ அன் 

ங்க பாஷாணம் . 4. வெறுப்பு . ( உ - ம் .) " ஆசை 
பரைக்கோத்தறவிழுங்கிக்கொண்டு ( தாயு . கோதமிலாய் ” (திருவிளை . நான்மா . உஉ .) ( 2. 
பொருள்வண . கூ . ) 4. தொடுத்தல் . 

காய. ) 
கோத்திரசம் -- சேர்மாதம் . ( மொத , ஜ 8) கோதமநதி- கோதாவரி . 
கோத்திரம் 1. காடு . 2. குடை . 

கோதமன் களதமன் . உ - ம் . ) " குறிதா 
குலம் . ( குடியுமாம் ) 4. செல்வம் . 5. தெரு . முன்யத்திரிகோதமன் ” ( கந்தபு . காமதக . கஎ .) 

. ( போ . நிகண் . ( 
உகசு . ) 7. நெட்டிப்புல் . ( மலையக . ) 8 . கோதல் - 1. கொந்தல் . [ அணில் முதலியவ 
பூமி , ( சூ , நிகண் , கக . தகரவெ . கஎ . ) 9. மலை . ற்றாற் கொத்தல் . )2 . கொழித்தல் . ( உ -ம் .)" ஒன் 
(உ -ம் . ) “ சர்ப்பகோத்திரப் பொற்பவேற்கைக் ! பதுவாய்ப்புலனுங் - கோதிக்குழம்பலைக்குங்கும்ப 
குமரேசா ”( திருப்பு . கருசு .) ( பிங்கல.நசகுரு ) | த்தை ” ( நாலடி , ரு : எ . ) 3. கோதுதல் . 
10. வமிசபரம்பரை . 11. வர்க்கம் . 12. வரகு . 

உடும்பு , ( சூ . நிகண் . கூ : உக . ) 
( மலையக .) 13. விருத்தி , ( மொத ) ( மொயா .) 
கோத்திரமின்மை ( ஆருகதம் . ) கடவுள் 

கோதாட்டம் - கோதாட்டு . 
தெண்குணத்தொன்று . ( வள் .க.க. பரி . குறிப் ) கோதாட்டு 1. அலைக்கழித்தல் . 2. குற் 
கோததிரலம் - 1. கோசலம் . 2. வரகு . 

றம்பொருந்திய விளையாட்டு . ( உ - ம் .) " கோதாட் 

. 
( உ - ம் . ) " கோத்திரவரோகம் " (சீவரட் . கசச ) டொழி ” ( ஆத்திசூடி ) 3. வஞ்சித்தல் . 
( 1. மொடி , வ . 2. கொரவம் ) 

கோதாட்டுதல் - 1. ஆராட்டுதல் . ( உ - ம் . ) 

" குருவிபறவாமற்கோதாட்டியென்னைக் - கருதி 
கோத்திரவரோகம்- மசூரிகைரோகம் எட் 

வளர்த்தெடுத்தகை ” (பட்டணத்.பொது.அ . ) 2 . 
வெகையுள் ஒன்று ; அது : வரகுபோலக்கொப் கோட்டிபண்ணுதல் . 3. சீராட்டுதல் , ( உ - ம் . ) 
புளங்களெழும்பி இரத்த பித்தகுணங்களுண் “ கொங்குண்கருங்குழலி நந்தம்மைக் கோதாட் 
டாவது . (சீவரட் . கசசு . ) 

டி ” ( திருவாச . திருவெம்பாவை . கஎ . ) 
கோத்திரி- முந்திரிகைக்கொடி , ( மலையக . ) 

கோதாணி - பெருங்குரும்பை . ( போ . நிகண் . 
கோத்திரிகை கோத்திரி . ( மலையக .) 

க க ங .) 
கோத்திரை -1, பூமி . ( சூ . நிகண் . ரு : எ . ) கோதாநம்-- 1 , பசுத்தாநம் . ( உ - ம் . ) “ கற்ற 
2. மலை . [ 1. மொதா 

மறையோர்க்கரியகோதாநமுதலாய களிக்குந்தா 
கோத்துரு- மாயாதத்துவத்திருக்குமோரு 

நம் ” ( செந்தூர் , கரு : சுஉ . ) 2. மயிர்களை தல் . 
ருத்திரர் . ( வி - ணி , உஎரு . ) 

மொசா ] 
கோதாரணம் 1. கலப்பை . 2. மண்வெ 

2 
கோத்தை - 1. குருடன் . 2. பீளை . 

ட்டி . ( மொஷாரணம் ) 
கோதண்டம் - 1. கண்ணிமை . 2. பள்ளிச் 
சிறுவர்கண்டநையினொன்று . (வழக்கு ) 3. புருவ 

கோதாரி -- பெருவாரிநோய் . 
மத்தியம்.( உ - ம் . ) " அணைவரிய கோதண்டமடை கோதாவரி - ஓர்யாறு ; இதுநவதிர்த்தங்களி 
ந்தருளின் வழிநின்று (சி . சி . கூ : அ . ) 4. வில் . லொன்று . ( சைவச . ஆசாரி . உ . உரை ) ( இதனை 


கோதா 


. 


( 


963 


கே 


காதை. 


கோப்பு . 


. 


விருத்தகங்கையென்றுஞ் சொல்வர் . மொயா பாதவத்தில் " ( கந்தபு . அகத்.கூ.) 5. கௌதம 
வரீ . மொ- நீர் . உா - கொடுக்கிறது .) ( சூ.கே நதி . ( உ -ம்.) " கோதைகண்டகையாந் தீர்த்தம் ? 

( செந்தூர். க : நிக . ) 6. சத்திசாரணை . (சட்ட , 
ண் . ரு : உஉ ) 
கோதாவி - கோதாவரி . (உ - ம்.) “ கோதாவி ) கைக்கோதையும் ” ( புறநா . கூ .) 8. பூமாலை . 

அருஉ .) 7. சேரன் . ( உ - ம் . ) " மாவள்ளீ 
முதற்றீர்த்தங் கோட்டினுதிச்சராசரமுங் கூடி 

( உ - ம் . ) " அல்லியங்கோதைமாதரன் பொடுவளர் 
நிற்கும் (வெதரு . கஉ . கஉ ஈ.) ( மொஉாவீ . ) த்தமுல்லை ) ( நைட . நாட்டு கஅ .)ஒருவகைமா 

கோதி -1, கோதுமை , ( மலையக .) ( சூ . நிக லையென்பர். ( புறநா ) 9. பெண் . ( உ -ம் . ) “ பயி 
ண் , ச : ஙக . ) 2. நெற்றி . 3. முதலை , ( 2 , 3 , | ர்ப்பில்கோதைகெஞ்சுணோய்கள் ” ( நைடகைக் , 
மொயி . ) 

அ . ) 10 , பெண்மயிர் . ( உ - ம் . ) “ முல்லையங் கோ 
கோதிகை - 1. உடும்பு . (உ - ம் .) “ குவரை தைநல்லார்முகமதிவெயர்வுதோன்ற ” ( நைட , 
நிட்குடி சாதியயிராநெய்யிதல்காடை கோதிகை நாட் . கரு .) 11. மரக்காற்பறை . 12. முன்கைத் 
யிவ்வகைகளெல்லாம் ( தைல . பாயிர . ரு எ .) 2. தோற்கட்டு . ( உ - ம் ) " நெடிய பார்வளை பற்றியே 
முதலை . [ மொயிகா. 

நீங்கிடாநிகர்வாற் - கொடிகொண் மீனவனுடும் 

பின்வார்க்கோதைகைக்கட்டி ” ( சேதுபு, சங்கர . 
கோது- 1. ஓடு , 2. குற்றம் , ( உ - ம் . ) “ கோ 
திலாக்குணத்தோர்க்கெல்லாம் ” ( அரிச் . சூழ்வி 42 .)(3, 11 - பிங்கல.ஈச.ச .) ( 10. மொயா .) 
னை . கா . ) 3. கோதென்னேவலும் , தெரிநிலை 

கோதைத்தாமம் -- ஒருவகைமாலை . ( உ - ம் .) 
வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 4. சக் " துணர்மலர்க்கோதைத்தாமச்சுரும்பணை தோ 
கை . ( உ - ம் .) " சேதநமென்னுமச்சேற்கத்தின் ளினானை ” ( பெரியபு . தடுத்தா , கஉ .) 
மையாற் - கோதென்று கொள்ளாதாங்கூற்று " 

கோதையர் 

மாதர் . ( உ - ம் . ) " பந்து பயில் 
( நாலடி . கக : கா . ) 

கோதையர் பசும்பொனணியாவும் " ( நைட . நக 
கோ 

துதலம்- சீராட்டு . ( ஆண்டாளருளிச் ரப் . உச .) 
செய்ததிருப்பாவையில் , கோது குலமுடைய பா 

கோந்தளங்காய் --- 1 , குறுந்தேங்காய் . ( மலை 
வாய் என்பதற்குக்குதுகலமெனப்பொருளுரை யக .) 2. சமுத்திராப்பழம் 
ப்பர் . ) 

கோந்தனை - பேய்க்கொம்மட்டி . ( மலையக . ) 
கோதுதல்- 1.கோதல் , 2. துளைத்தல் . 3 . 

கோந்தி-- குரங்கு ( தெலுங்கு . ) 
மயிர்வகிர்தல் . ( உ - ம் . ) “ ஓதிகோதிமுடித்த ” ( தி 

கோந்து-பிசின் . (தெலுங்கு .) 
குப்பு . கஙஉ . ) 

கோந்துரு -1. ஏய்ப்பு . 2. பாட்டன துப்பாட் 

டன் . 1 , 2. ( தெலுங்கு .) 
கோதுமம் - 1. கோதுமை , 2. தேன்தொ 

கோ நகர் - கோயில் . ( உ - ம் .) " மாயோன் கோ 
டை . மொய 88 ) 

நகரெட்டுமாக்குழுமி ” ( கந்தபு , நகரப் , அஅ . ) 
கோதுமை- ஒருதானியம் . ( உ - ம் .) “ கோது கோநசம் -- கோநாசம். ( மொ நவ . ) 
மைக்கஞ்சி கொடுஞ்சு ரநீரேற்றமிவை- காதும் ” 

கோநாசம்-- ஒரு பாம்பு . ( மொ நாவம்) 
( பதார்த்த . கசஎரு .) 

கோநாய்- ஒநாய் , 
கேர்துளி - கோதூளிகாலக்கிநம் ; அது : 
சூரியகிரணம் மேற்றிசைச்சமுத்திரத்திற்றங்கு 

கோப்ப- எதிர்க்க , ( சிந்தா . ) 
ங்காலம் . ( உ - ம் . ) " செங்கதிர்மேல்பாற்சென்று கோப்பியம் 1. இரகசியம் . 2. காத்தல் . 
செஞ்சுடர் விசயம் வாரி- தங்கியவேலை தன்னைத் 3. மறைத்தல் . ( மொ ) 
தக்ககோதூளியென்ப " ( சரசோதி . குணாகு . 
கசஉ . ) ( மொய் வி .) 

கோப்பியன்- கோப்பியகன் (மொவ ] 

கோப்பு - 1. உல்லாசம் . 2. ஒழுங்குபடுத் 
கோதேரன் காவற்காரன் , காப்போன் . தல் . (உ - ம் .)" கோப்புறப்பரிதேர் குஞ்சரம்பதாதி 
( மொயொ:) 

கூறு நூன் முறையணிநிறுத்தி ” (பாரத . பதினா 

ன் . ந . ) 3. கோத்தல். ( உ -ம் . ) கோப்புச்செய்த 
கோதை -- 1 . ஒழுங்கு . ( உ - ம் . ) " கோதைமா பொற்கோயிலின் மேயினார் ” (திருவிளை . விடை 
தவிகொழுங்கொடியெடுப்பம் (சிலப் , ஊர்காண் . யி , ககா . ) 4. சீர் . (உ -ம் . ) கோடார்கரிகுருமாமணி 
ககங . ) 2. ஒரு கட்பறை. 3. உடும்பு . 4. காற்று . யூசலைக் காப்பழித்து ” ( திருக்கோ , கசுக .) 5 . 
( உ - ம் .)" கோதையுற்றிடக்கொம்பொடுவாங்கிய சுமை . ( உ - ம் . ) “ சிறுகாலையே தமக்குச்செல்வுழி 


| 


1 


964 


கோபாலதப நம் . 


கசுரு 


கோம்பல் . 


கா ) 


வகி ) 


வல்சி - யிறுகிறுகத்தோட்கோப்புக்கொள்ளார் ” கோபாலர் - 1. அரசர் . 2 . 

1. அரசர் . 2. இடையர் . 
( நாலடி . ங ங : அ . ) 

( உ - ம் . ) " பாலர்மாதர்கோபாலர்பாலினும் ” ( சே 
கோபக்கிதம் - கழற்கொடி . ( போ . நிகண் . துபு . சிவதீர்த் . சுங .) 
அகஎ . ) 

கோபாலன் - 1. இடையன் . 2. கண்ண 
கோபகந்தி -இடைச்சி. ( மொவக .".] | ன் . மொவா ; மொ - பசு . வா es - 
கோபகன் - கோபன் . (மொலக:) 

காப்போன் . ) 
கோபதண்டம் - எட்டிமரம் . ( மலையக .) 
கோபங்கம் -- சரகண்டபாஷாணம் . 

கோபாலிகை - கோபாலீ. ( மொவாஜி 
கோபதி- 1. இந்திரன் . (பிங்கல . கசு .) 
2. கலைதத்துவத்தினிருக்குமோருருத்திரர் .( வி . 

கோபால் - இடைச்சி . ( மொவாட் ) 
ணி . உஎடு . ) 3. சிவன் . 4. சூரியன் , ( மொ 

கோபி 

- 1. இடைச்சி . 2. ஒருவிதமண் . 

( இது நெற்றியிலிடப்படுவது .) 3. கருநொச் 
கோபநம் -1. ஒளிப்பு , மறைவு . 2. தற்காத் சி . ( மலையக . ) 4. கோபியென்னேவலும் , தெ 
தல் , 3. நிந்தை . 4. வெளிச்சம் , பிரபை . ரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொ 
தாகையும் , 5 . 
(மொரு ) 

கௌரிபாஷாணம் . 6. சினமுள்ளோன் , ( சூ . 
கோபதீயம் -- இரகசியம் . ( மொவ நீய ) அராவாரங்கழுர்- புண்டரிகச்சகுரங்கோபிப் 

உள்ளமுடை . ங ஙச . ) 7. நன்னாரி . ( உ - ம் . ) 
கோபம் 1. காத்தல் . 2. சடத்தீயினொ 

பூசினி ” ( தைல . தைலவ . ருகா .) 
ன்று ; அது : சினம் . ( உ - ம் . ) " குறிப்பறிசோ 

கோபிகை 
ரர்பயநிலைகெடுதல் கோபம் பொன்மகவுமேமரிக் 

கோபிகாஸ்திரீ . ( மொவி 
கும் ” ( சாதகசிந் . கரு « o . ) 3. தம்பலப்பூ 

கா ) 
ச்சி . ( உ - ம் . ) “ மேவருங்கோபமன்ன வெள்ளி கோபிட்டன் - கோபகாரன் . 
லைத்தம்பல்கண்டார் ? ( இராமா, வரைக் . சக .) 

கோபித்தல் வாக்கின்றீக்குணம் நான்கி 
4. துத்தபாஷாணம் . 3. வெறுப்பு , ( உ - ம் . ) னொன்று ; அது சினத்தல் . ( உ - ம் .) " சிலரைவா 
“ கோபமா திகணசித்திடிற்பந் தமாங் கொடும்பிறழ்வித்தல்சிலரொடு கோபித்தல் செய்வதேனெ 
விகள் போமே ” ( கைவல் . சந்தேக . ருகா. ) [ 1. ன்றாயேல் ” ( கைவல் . சந்தேக . சு o ) 
மொவ . 2. கொவ ] 

கோபிதம் -- கோபம் . ( கொவித ) 
கோபவல்லி - ஒரு கொடி . ( உ - ம் .) 

கோபிதாரம்-- குராமரம் , ( மலையக ) 
கின்றசாரியாகோபவல்லி ( போ . நிகண்.அஉக ) 

கோபிப்பு- வெகுள்வு. (திரிகடு சுங.உரை) 
( மொவவஜி 8) 

கோபியர் - கோவியர் . 
கோபன் - 1. இடையன் . 2. காப்போன் . 

கோபிரண்டை --ஒரு பிரண்டை . 
3. (கிராம ) அதிகாரி , ( 1 , 2 , 3. மொலம்) கோபிலன் - காவற்காரன் . ( மொவிலும் ] 
கோபாட்டமி - கார்த்திகைமாசத்துப் பூருவ 

கோபீதம் 1. காப்பாற்றுதல் . 2. சுத்த 
பக்கத்தட்டமி . மெவாஷ ] தலம் . ( மொவீய ) 
கோபாடவிகன் - இடையன் . மொவா 

கோபுரத்தும்பை - அடுக்குத்தும்பை . ( மலை 
டவிக ) 

யக .) 
கோபாயகன் - காப்போன் . ( மொவாய் கோபுரந்தாங்கி -1 . ஒரு பூடு . 2. கோபுரத் 

தைத்தாங்குவதுபோலச்செய்திருக்கும்பதுமை . 

கோபுரம்- 1 , கோயிலின்வாயிற்சிகரி . 2 . 
கோபாயிதம் - காப்பாற்றல் . ( மொவா 

இராசநகரம் . 3. பசுப்புரை , (சிவதரு . கூ : 
யித ] 

கக . உரை. ) [ மொவாம் ) 
கேபாலகன்- 1. இடையன் . 2. கிருட்டி கோபுளகம்- தாலபாஷாணம் .( சட்ட .கசுச . ) 
ணன் . 3 , சிவன் . பொவா @ க் ) 

கோம்பல் - 1. தணியாக்கோபம் . ( பிங்கல . 
கோபாலதபநம்- அதர்வணவேத உபநிட கஅஎடு . ) 2. முன்கோபம் . ( சூ . நிகண் . அ : 
தத்தொன்று . ( கந்தபு . நவ . கஅ .) 

சங . ) 


நாறு 


கம் ) 


965 


கோமாயு 


கூக்க 


கோமூத்திரிசக்கரம் , 


E 


கேரம்பி - 1. ஓந்தி . ( உ - ம் .) " குரவன் பணி கோமாரி - பசுவிற்கு வருங்கோதாரியென் 
செய்குகர்க்கலைப்போர்கோம்பியுருவாய்ப்பகைக் னுநோய் . 
கழிவார் ” ( தணிகைப் . அகத் , நஙக .) 2. பச் கோமாளம் - 1. சந்தோஷம் . 2. பரிகாச 
சோந்தி . ( பிங்கல , உருஉ அ . ) 

விளையாட்டு 
கோம்பு - சிருக்குறிப்பு . ( உ - ம் .) “ கோம்பு கோமாளி - கோணங்கி 
படைத்தமொழிச்சொல்பரத்தையர் ” (திருப்பு . கோமான் - 1. அரசன் , ( உ - ம் .) " தீயுமி 
உசு ங . ) 

ழ்வைரவொள்வாளேந்தியதேவர் கோமா- னாயிர 
கோம்புதல்- கோபித்தல் , 

ங்கண்களாலுநோக்குதற்கமைந்ததன்றே " ( நை 
கோம்பை-- தேங்காய் முதலியவற்றின்கவ ட . நளன்றூ , கஉகா.) 2. குரு. ( பிங்கல , எ அஉ ) 
சம் . 

3. பன்றி . 4. பெருமையிற்சிறந்தோன் . (பிங் 
கோமகன்- 1. அரசன் . ( உ - ம் . ) “ காமு கல . அஙஎ .) 5. மூத்தோன் . ( 3,5 . சூ . நிக 

. . 
றுமொருத்தி தன்வதநங்கண்டகண் - கோமகன் 

ண் . றகரவெ . கங . 
முகிழ்த்தலால் ” ( நைட . நளன்றூ . சரு . ) 2 . கோமியம்- கோமேதகம் . ( போ , நிகண் . 
இராசகுமாரன் . 3. தலைவன் . 

. 
கோமட்டி - கோமுட்டி . ( ஒரு சாதி . ) ( வழ கோமுக்கியம் - ஒரு தலம் . ( உ - ம் . ) " சம்ப 
க்கு . ) 

கேசுரங்கோமுக்கியத் தறுகண்மாவேழம் ” (தணி 
கோமடந்தை - இராசலட்சுமி . (உ - ம் .)" கோ கைப் புராண . ரு ங .) 
மடந்தைகளிகூர ” (பாரத , அருச்சுநன்றீ.ச 0 ) கோமுகம்- 1. கோமுகபாஷாணம். ( போ . 

கோமதி- ஒரு நதி . (உ - ம் . ) " மேதகுகோ நிகண் . ருசுகா.) 2. கோமுகாதநம் . அட்டாங் 
மதிநதிவீசு - ” ( 
மன்னியசீக ரவாரிகள் " (சேதுபு . கயோக வாதநத்துளொன்று . ( பிங்கல . சஉ உ . ) 

3. கோமுகை. 
சடாதீர் . அ . ) (மொதீ ) 

கோழகாதா நம்- சகாப்பக்கத்திலிருகாற்ப 
கோமதை - கோமதி ( மொதோ ] சட்டையும் மாறவைத்து அவ்விருகாற்பெருவி 
கோமயம் 1. ஆவிற்குரிய தன்மை . 2 . ரலைக்கைப்பிடித்திருத்தல் . 
சாணம் ; அது : பஞ்சகவ்வியத்தொன்று . ( உ - ம் ) கோழகி -1 . ஐம்பத்தொரு ருத்திரசத்திகளி 
“ இருகான் குபஞ்சதசி யேழிரண்டுதன்னில் - வர லொருத்தி . ( வி - ணி . உஎஎ .) 2. ஒரு பொய் 
மாகுங்கொள் கோமயம் ” ( சைவச.பொது.கசு அ ) கை; இது : மணிபல்லவத்துள்ள தென்பர் .(மணி 
( மொயே ) 

மே . ) 
கோமயவருணம் - கோமேதகம் . ( சட்ட ,, 

கோழகை - பசுமுகமாச்செய்யப்பட்டு அபி 
அஎ . ) 

ஷேகநீர் வரும்வழி . (உ - ம் . ) " ஒருமுழங்கோ 
கோமரம் - சதுரக்கள்ளி . ( மலையக .) முகையோடும் " ( சைவச . பொது . ருவரு . ) 
கோமலதை - மிருது . ( கொகோ ) கோழட்டி - ஒரு சாதி . 

கோமலம் - 1. அழகு . ( நிகண்டிற்கோம கோழத்திரி ஒரு மிறைக்கவி ; அஃது : இரு 
ளம் என்பர் . ) 2. சிவன் கையிலுள்ள மான் . வரிநேரே எழுதிமேல்வரியுங்கீழ்வரியுமாறிவாசி 
3. நீர் . 4. பேய்த்தேர் . 5. மிருது . 6. வச க்கச் செவ்வனே கவியாய்வரத்தொடுப்பது . (தண் 
ந்தகாலம் . [ 1 , 5. கொ 89 . 3. கொல ] | டி . கரு .) ( மொ - பசு . 8 தி ) - மூத்திர 

கோமலழலகம் முருங்கை , ( போ . நிக வடிவையுடையது . ) 
ண் . அஅக . ) 

கோழத்திரிகை - ஒரு கொடி . ( மொ . 
கோமளம் - 1. அழகு . ( உ -ம் . ) கோமள 
ம்பத்மராகம் ” ( அரிச் , நாட்டு , க .) 2. இள 

திகா ) 
மை . ( உ - ம் .) " குயில்வாய்மொழிக்குறக்கோம கோழத்திரிசக்காம் -- அபிசித்து உத்தரா 
ளக்கொடித்தாமரையடியும் " ( செந்தூர் . கஅ : டத்தின் பின்வர இருபத்தெட்நெட்சத்திரத் 
ருஎ . ) 3. சந்தோஷம் . 4. பசு . ( சூ . நிகண் . தையும் அறைக்கொன்றாக எழுதிவைக்கப்பட் 
கக : மகரவெ . கசு .) ( 1 , 2.கொ ] 

ட இருபத்தெட்டறை கொண்ட ஒரு சக்கரம் ; 
கோமாட்டி - தலைவி . ( சூ , நிகண் . உ ; சுஉ ) 

து : பிள்ளைபெறுகிறதற்காகச் சமைக்கப்பட்ட 
கோமாயு - நரி . ( சூ. நிகண் . க : உச . கிருகத்தில் இந்தச்சக்கரத்தை நிறுத்தி அதில் 
( மொயை ) 

அநுகூலமான நாளுறையிடம் யாதென்று கண் 
- பிள்ளைப்பெறுதற்கு இடம் இருக்குமிடம் 


1 


- 


966 


கோரக்கநாதர் . 


கூகஎ 


கோரம் , 


பட்ட 


கிடக்குமிடம் உண்ணுமிடம் அமைத்தற்காக கோரக்கர் - ஒரு சித்தர் . ( உ - ம் .) " கோரக்க 
வகுக்கப்பட்டது . ( உ - ம் . ) “ வடக்குறவைச் ... ர்கதி ” ( பிரபுவிங் .) 

வலத்துறக்கொள்வகோமூத்திரிசக்கர கோரக்கர்ழலி - கஞ்சா. (உ - ம் .) புகையெ 
மே ” ( விதாக . மகளிர் . ரு .) 

ன்ற கோரக்கர் மூலி தன்னை ” ( அகத் . வல் . ( ம 
கோமேதகம் நவமணியினொன்று . ( 

சூலையக .) 
நிகண் . கஉ : காங . ) ( மொஜெடிக .) 

கோரகம் 1. இளம்பூவரும்பு . ( பிங்கல . 
கோமேதகி ஒரு நதி . (வி.ணி. உஉங . ) 

உ Goa . ) 2.நாளம் . 3. வட்டில். ( க . பிரத்தியம் 
கோமேதம் - 1. ஒருதீவு . (உ -ம்.) " எண்ணி போலும் .) ( 1 , 2. கொரகம் ) 
கெவதற்கப்பாற்கோமேதமெண்ணான் கென்று ” 

கோரகை 1. அகப்பை . ( உ - ம் .) எகோர 
(சிவதரு . கஉ: சு அ . ) ( மநுகுலத்திற் கோபதியெ கைக்குட் - பதிசுடுகற்கம் ” ( தைல . பாயிர . கச .) 
ன்னும் பெயரையுடைய விராசா , கோசலனெ 2. இளம்பூவரும்பு . ( உ - ம் . ) “ புல்லிநீப்பனபூவிரி 
ன்னும் பெயருடைய யாகநிமித்தமாகத்தேவேந் கோரகை ” ( சேதுபு. திருநாட்டு....) 3. கஞ் 
திரனுடைய யாகத்துக்கதிபதியாயிருக்கிற பிரு சா . ( இரசவைத் .) 4. குயில் . ( சூ . நிகண் . ங ; 
குமகாவிருடியை வரிக்கையால் கௌதமர் இந் ருசு . ) 5. பிச்சைப்பாத்திரம் . (மணிமே . மணி 
திரனுடையயாகத்துக்கு வந்திருக்கிற விவரை மேகலாதெ . ருக . உரை .) ( பௌத்தம் . ) 
வரிக்கலாமோவென்று அந்த இராசாவைக்கோ கோரங்கம் - நெல்லி . ( மலையக .) 
பாக்கிநியாற்சபிக்க அந்த இராசாவும் அந்தயாக கோரங்கி -1. கோதாவரிச்சில்லாவிலுள்ள 
நிமித்தமாக வந்திருக்கிற பசுக்களும் நாசத்தை ஒருதுறைமுகப்பட்டணம் . 2. சிற்றேலம் . ( மலை 
யடைந்து அந்தப்பசுக்களுடைய நிணம் இந்தத் யக .) ( கொரறி .) 
தீவைமறைக்கையால் அதற்குக்கோமேதகத்தீவு கோரசம் - சிவல் . ( பிங்கல . உஙஎக . ) 
எனப்பெயராயிற்று . (சிவதரு . கஉ : சு அ.உரை) கோரண்டகம் மருதோன்றி . (சீவரட் . 
2. ஓர் யாகம் , 3. கோமேதகக்கல் . [ 3. மொ 

நஉஎ. ) 
8ெ ] 

கோரண்டம் -1. குறிஞ்சி , பெருங்குறிஞ்சி . 
கோய் -1 . பரணி , குகை , 2. செப்பு : ( 1,2. | ( மலையக .) 2. செம்முள்ளி .(உ -ம் ) கோரண்ட 
சிந்தா.) [ சோதிடக்கடலகராதிகாரர் பரணிநட் 

ம்பலையெருக்காமணக்கு நொச்சி தசமூலங்குல 
சத்திரம் என்பர் . ) 

மூவைந்துங் கோவிரு 

தூணியிற்பப்பத்தாம் பல 
கோயாநம் - பண்டி . மாடுபூண்டிழுக்குமூர் 

மச்சடைகளிட்டுக்குறுக்கெட்டொன்றாய் ( தை 
தி . ( மொயா நப ) 

ல . தைலவ . கா .) 3. மருதோன்றி . மலையகரா 

தியிற் பச்சைப்பூவுள்ள மருதோன்றியென்பர் . 
கோயில் - 1. அரண்மனை . ( உ - ம் - ) " வீமன் 
மாதொடுக் -திருவளர்கோயிலிற் செல்வனெய்தி 

கோரண்ணம் - 1. பெருங்குறிஞ்சி . 2. மரு 
னான் ” ( கைட . மீட்சி , கரு. ) 2.இலிங்கசம்பு தோன்றிமரம். 

கோரணி 1. ஆசியம் . 2. ஒருநோய் . 3 . 
டம் . 3. சிதம்பரம் . ( உ - ம் . ) “ கோயிற்புராணம் 

செய்கைச்சித்திரம் . ( வழக்கு . ) 
4. சிவலிங்கம் , 5. திருவரங்கம் . (உ - ம் .) " கோயி 

கோாணிக்காரன் - ஆசியக்காரன் . 
லாளுடைய பைங்கொண்டலார்கண்டுயில் - பாய 

கோரதரம் ஒருநரகம் . ( உ - ம் .) மூன்றா 
லாய்வாழபோக்கியஞ்செய்ததென் ” ( பாரத . ஆ 

நரகங் - கோரதரமேய தனது கீழ்க் கோரரூபம் 
மாம்போர் . க . ) 6. தேவாலயம் . (உ - ம் .) " கோயிலை 
வணங்கியப்பாற்குன்றினை வணங்கி (தணிகை. (சிவதரு எ : கஎ .) 
நந்தியுபதே . கசரு . ) 

கோரபுட்பம் வெண்கலம் . ( வொர 
கோயிற்புராணம் - கொற்றவன்குடி உமா w ) 
பதி சிவாசாரியராற்செய்யப்பட்ட ஒருபுராணம் , 

கோரம் - 1. அச்சம் . ( உ - ம் . ) " கோரமாம் 
கோயிற்றூக்கு - இசைத்தமிழ் நூலுட்கூறி விண்டபேரோதையும் ( செந்தூர். கங : கஎ . ) 
ய வெழுவகைத்தூக்கினுளொன்று . ( மணிமே . ) | 2. அஞ்ஞாநம். ( சி . சி . க : ருக . சிவாக் .) 3. இரா 

கோரக்கநாதர் -கோரக்கர் , நவசித்தரிலொ சதகுணத்தினாலாயவிருத்தி . ( உ - ம் ) " மூடமும் 
ருவர் . “ சத்துவநாத , சலோகநாத , ஆதிநாத , கோரமுஞ்சாந்தமுமயிதாநமாகும் ”( சைவல் , சர் 
அகுளிதநாத , மதங்கநாத , மச்சேந்திரநாத , கட தேக . க o கூ . ) 4. ஒருநரகம் . ( உ - ம் . ) " கோரமது 
யந்திரநாத , கோரக்கநாத , குக்குடநாதரென்கி தான் முதனரகம் ” ( சிவதரு . எ : கஎ .) 5. ஒரு 
ன்ற இந்தநவநாதர்களால் ” ( த . நி . போ.உருக . ) வகை மந்திரம் . ( உ -ம் . ) “ ஆனைந்துதான் பருகிக் 


| 


967 


கோரை . 


கூகாஅ 


கோலகம் , 


வொர ) 


கோரமிருநூறு ” (தணிகை. அகத் . நகக . ) 6 . ரை , பிரப்பங்கோரை , புற்கோரை , பூங்கோ 
குதிரை. ( பிங்கல உச கா . ) 7. கொடுமை . (உ - ம் . ) ரை , பெட்டிக்கோரை , பொத்திக்கோரை , பொ 
" கோரவீரவாள் கூற்றுவன் றனது கைக்கொண் ந்துக்கோரை , மட்டைக்கோரை , மணிக்கோ 
டான் ” ( செந்தூர் . ரு : சுங .) 8. கோளகபாஷா ரை , மிதிகோரை , முடிச்சுக்கோரை , மூக்கொ 
ணம் . ( போ . நிக . உ 0 க .) 9. சீக்கிரம் . 10. சோற்றைக்கோரை , வரிக்கோரை , வாட்கோரை 
ழன் குதிரை . ( உ - ம் . ) " கோரத்துக்கொப்போகம் எனப்பலதிறப்படும் . 2. துளை . 3. பழுது . 
வட்டமம்மானை ” (தனிப்பா. ) 11. நஞ்சு . 12. | ( 2 , 3 , தெலுங்கு . ) 
பூவரும்பு . ( சூ . நிகண் . க .ரகரவெ . கா . ) 13 . 

கோரைச்சம்பா-- ஒருவித நெல் . ( உ - ம். ) 
வட்டில் . ( உ - ம் .) “ குழைத்ததோரமுதுடைக் | “ கோரைச்சம்பாநற்குளிர்ச்சி யென்பார் ” ( பதார் 
கோரநீக்கிவே றழைத்த தீவிடத்தினையருந்தலா த்த , கூருக .) 
குமோ " ( இராமா. மந்திர . உரு . ) 14. வளைவு. 

கோரையுள்ளான்-- ஒரு புள் . 
15. வெம்மை . ( பிங்கல . கஅசுங .) ( 1,10,12 . 

கோரோசநம்- கோரோசரை.( உ - ம் . ) " ஆர் 

வத்தினுடன் கோரோசனையுமிவையளித் துள் 
கோரம்பர்- கழாய்க்கூத்தர் . 

ளார் ” ( பெரியபு . திருநாளை , கச .) 
கோரருபர் - கலாதத்துவத்திலிருக்கும் ஒரு 
ருத்திரர் . ( வி - ணி . உஎசு . ) 

கோரோசநை- ஒரு மருந்து . ( உ - ம் . ) "நீரி 
கோரவாரம் - சந்தநம் . ( மலையக .) 

ழிவு ......கூறுங்கோரோசநைகட்கு ” ( பதார்த் 
கோரன் - 1. ஒருபூதத்தலைவன் . ( உ - ம் . ) த . ககல . ) ( மொராவநா ) 
“ கோரனச்சுதனசலன் சாந்தன் ” ( கந்தபு . ஏம் கோல்-- 1. அம்பு . ( உ - ம் . ) " கோல்வாள்கு 
கூட , கக . ) 2. ஓரசுரன் . ( உ -ம் . ) “ கோரனாமவு | ந்தங்கொண்டகரத்தாள் ” (இராமா, ஊர்தேடு . 
ணனவன் கொடிஞ்சியந்தேரிடைப்பாய்ந்து " ( 

தஎஅ. ) 2. அளவுகோல் . (உ - ம் . ) " கோலிடை 
ணிகை . சீபரி . ஙஎ . ) 3. சிவன் . [ வொரம் யுலகமளத்தலின் " ( இராமா. நகரப் . கக . ) 3 . 
கோராசன் - இடபம் . ( மொராஜ 8 )) 

இலந்தை . 4. ஈட்டி . 5. ஊன்றுகோல் . (உ - ம் . ) 
கோராத்மகம் - மிச்சிராத்துவாப்பிரபஞ்சம . 

" மன்னாவிளமைமகிழ்ந்தாரேகோலூன்றி நால 
( உ - ம் . ) " மோகிநியிலேயுண்டானமிச்சிராத்து 

டி . உ . க . ) 6. எழுதுகோல் . (உ - ம் . ) “ வேனி 
வாப்பிரபஞ்சத்திற்குக் கோராத்மக மென்றும் ” 

லானின்னமுதுகோறோய்த்துத் 

தீட்டும் - படிவ 

மோ ” ( நைட . நளன்றூ . அக .) 
( சி . சி . க : ருஎ . சிவாக் . ) 

7. ஐப்பசி 

மாதம் . ( உ - ம் . ) “ வயமாகனிக்குங்கோற்றேட்கு 
கோரான் ஒரு செடி . 

நன்னான்கு ” ( தைல . பாயிர , ருரு . ) 8. குதிரை 
கோரான்கழி - கோரான்சுளுந்து . 

ச்சம்மட்டி , முட்கோல் . 9. கோலென்னேவ 
கோரான் செடி- ஒரு செடி . 

லும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொ 
கோரி -1 , பிரேதக்குழி . 2. பிரேதக்குழியின் கையும் . 10.செங்கோல் . ( உ -ம் .) “ அந்தணர் 
மேற்கட்டுவது , ( இந்துஸ் . ). 

நூற்குமறத்திற்குமாதியாய் - நின்றதுமன்னவ 

ன்கோல் ” ( வள் . டுசக. ) 11. தடி . ( உ - ம் . ) 
கோரிகை -1 . அகப்பை . ( உ - ம் . ) " முக்கோ " கோலாற்கடா அய்க்குறினும் ” ( நாலடி . உசு : 
ரிகையூற்று ” ( தைல . தைலவ . கஙரு . ) 2. களஞ் ) அ . ) 12. திரட்சி . ( உ - ம் .) " ஆய்கோலவிர்தொ 
சியக்கூடை. 

டி” ( மதுரைக் . ருசுங. ) 13. துலாக்கோல் ,. 
கோரிதம் - 1. துகள் . 2. விள்ளல் . ( கொ | ( உ - ம் .) “ சமன்செய்து சீர் தூக்குங்கோல்போல் ” 

( வள். கக .) 14. துலா ராசி , ( சூ . உள்ளமு 

டை . சஅ . ) 15. தூண்டில் , 16. மரக்கொம்பு . 
கோரை- ஒரு புல் . ( உ - ம் . ) " மான்மதங் ( உ - ம் .) " கோலாறுதேன் ” ( பெரியபு . மானக் 
கோரைக்கிழங்குங்கறுத்தொப்பாமோ ” (சிவரக. | கஞ்சா. க .) 17. யாழினரம்பு . ( உ - ம் . ) “ விர 
ஞாநவாலன் கலியாணநிராசை. கக . ) [ இது : 

( இது : ல்கவர்பிசைக்குங்கோலேழும் ” ( கலி . அ .) 18 . 
கம்பங்கோரை , கரைப்புக்கோரை , கந்நிக்கோ விட்டேறு . ( சூ . நிகண் . எ : 50. ) ( 3 , 4. சூ . நி 
ரை , காட்டுக்கோரை , கிளைக்கோரை , 

கண் . கக : லகரவெ . கஅ . ) 
க்கோரை , சாயக்கோரை , சிறுகோரை , சீரக 
க்கோரை , சீப்பங்கோரை , தண்டாமரைக்கோ 

கோலகம் -- திப்பிலி . ( மலையக . ) ( கொம் 
ரை , தாட்கோரை , பசுங்கோரை , பனைக்கோ ] 


சி.த. ) 


சந்தந 


கல 


968 


கோலாகலம் . 


கசுக 


கோவர் . 


- 


ஒரு மீன் , 


5. ஓராயு 


கோலச்சங்கம் - முட்சங்கு . 

குடைவுற்றோர் ” ( சேதுபு . அனுமகு . க . ) 3 . 
கோலஞ்செய்வாள்- வண்ணமகள் . ( சூ.நிக ) விலங்கினாலெழுமொலி . ( 2 , 3. கொஜாஹ 
ண் . உ : கா ங . ) 
கோலநதடவேர்- அமுக்கிராக்கிழங்கு . ( இ 

o 

கோலாங்கூலம் 
ராசவைத் ) 

முசு . ( சூ . நிகண் . ந 
கோலம் -1. அலங்கரிப்பு , ஒப்பனை . ( உ - ம் . ) உச .) ( மொஜாம 
-8) 
" மற்பக மலர்ந்த திண்டோள் வானவர்மணந்த கோலாச்சி 
கோலம் - விற்பகை நுதலினார் ” ( இராமா . வரைக் . கோலாஞ்சம் - கலிங்கதேசம் , ( கொலாது 8 ) 
ரு உ . ) 2. அழகு . ( உ - ம் . ) " கதிர்மணிமுல்லை 
யின் - கோலநாண்மலர் ” ( நைடத . அன் . தூது . 

கோலாட்டம் - ஒரு விளையாட்டு . 

கோலாரிக்கம்-- போர்க்கறைகூவல் . 
70. ) 3. இலந்தைக்கனி . 4. உருவம் , ( உ - ம் . ) 

கோலாலம் - 1..ஆரவாரம் . (உ - ம் .) கோலா 
" கோபத்தானகுடனுங்கோலமாற்றினான் ” ( வள் 
ளலா . பதிபசுபாசவி , உ - வது ச.பா. ) 5 . 

லமாகிக்குரைகடல்வாயன்றெழுந்த (திருவாச . 

திருச்சாழ . அ . ) 2. சம்பிரமம் . ( உ - ம் .) " ஈதலும் 
தம் . 6. குரங்கு . ( பிங்கல . உருகா.) 7. கோலம் . 

பலகோலாலபூசையும் ” ( திருப்பு.கச . ( கொனா 
குவளைப்போது . (சிந்தா . ) 8. சநி . 9. தக்கோ 
லம் ( உ - ம் . ) " அம்பினடி ” ( பார் .) 10. திப்பிலி . 

ஹ , என்பதன்றிரிபுபோலும் . ) 
11. தெப்பம் . 12. தொய்யில் . ( உ -ம் .) “ உருகெ கோலி -1 , இலந்தைமரம் . ( மலையக .) (பிங் 
ழுகோலந்தீட்டி ” ( தணிகைப் . வள்ளி . ங ங .] 13 . கல . உஎக்க . ) 2. உடும்பு . 3. திப்பிலி ( மலையக .) 
நிறம் . (உ - ம் . ) செங்கோலந்திகழுந்துகிர் ” ( அரி 4. பாணம் . ( சப்தகல் .) 5. மயிர் . 6. வளைத்து 
ச்ச . நாட்டு . க . ) 14. நீரோட்டம் . ( பிங்கல . எனப்பொருள்படும் ஒரு வினையெச்சம் .( உ -ம் .) 
அக . ) 15. பறவை . 16. பன்றி . ( உ - ம் .) " கோ " நெடுங்காழ்க்கண்டங்கோலி ” ( முல்லைப் . சச ) 
லத்தினுரையைக்கேளா ” ( அரிச்ச . சூழ்வினை . 

7. விளையாட்டுக்குண்டு . [ 3. கொலீ , 5. 
ங .) 17. பாக்கு . 18. பாம்பு . 19. பீர்க்கு . ( மலை 
யக . ) 20. மாதிரி , 21. மாமுதலியவற்றாலிடுங் 

வொலி . 

. ) 
கோலம் . 22. மிளகு . 23. வேடம் . ( உ - ம் . ) கோலிக்கற்றை - கவரிமா . [ கோலி - மயிர் . ] 
“ சகந்தவரென்னக்கோலஞ்சமைந்து ” (சிவதரு. கோலிகர் - கோலியர் . 
ச : ஙஉ . ) ( 3 , 17- பிங்கல . ஙசருஎ . ) (5 , 8 , 10, கோலியர் - நெய்வோர் . 
11 , 22 - சப்த .) ( கொ .) 

கோலுதல் -1. அமைத்தல் . ( உ - ம் . ) தூலக் 
கோலமாலம் - மலையாமணக்கு. ( மலையக .) தன்னைக் கோலியே தொகுத்து ” ( சிவதரு.சு . ந .) 
கோலரம் - முளை . 

( திருக்கோவையார் . கக - வது கவியில் , செய் 
கோலல் --- 1. கொள்ளல் . ( உ - ம் .) " இரு | ரிந்தனர் ” ( கந்தபு .திருநாட்.உக.) 3. வளைத்தல் , 

தல் என்பர் .) 2. சூழ்தல் . ( உ - ம் .) " கோலிநின்ற 
நிலமுழுவதுந்தனதெனக்கோலி ” ( நன் . பா 
யா .) 2. கோலுதல் . (உ -ம்.) “ தருப்பை நுனி (உம்.)“ களிற்றுக்கோட்டுவன்றொடர்வேலிகோ 

லி ” ( பெரியபு . கண்ணப்ப . உ .) 
கோலியநீர் தனையருந்திக்காமாதி தணந்து ” ( செ 

கோலுப்பட்டை --ஒரு பூட்டை . 
ந்தூர் . கரு . சசு . ) 

கோலை செவ்வியம் . ( உ - ம் . ) " கல்லாரும் 
கோலலவணம் -- துருசு . 

பாசிவிளங்கங்கோலை " ( தைல தைலவ . கஙரு . ) 
கோலவல்லி- ஒருகொடி ; அது , யானைத் 

கொஜா . ) 
திப்பிலி . (கொவ ) 

கோவசூரி - ஒருவகை வசூரி . 
கோலவுணவு- கோரைக்கிழங்கு . ( இராச கோவணம் - கௌபீநம் . ( உ - ம் . ) " கொடு 
வைத் . ) ( கோலம் - பன்றி . ) 

த்தகோவணங்கைக்கொண்டு ) ( பெரியபு . அம 
கோலவேர்ட நிலப்பனை . ( மலையக . ) 

ர் நீதி , கரு . ) 
கோலன்வேம்பு- வெனார்வேம்பு. ( சட்ட . கோலணி- ஆத்தி . 
அஅ .) 

கோவம் 1. கோபம் . ( உ - ம் . ) " கோவந் 
கோலா -1. திப்பிலி , ( மலையக . ) 2. பற தோன்றிடிற்றாயையுமுயிருணுங் கொடியோர் : 
வைமீன் , ( 1 , கொஜா .) 

இராமா. படைக்காட்சி . உங .) 2. பொன் . ( பிங் 
கோலாகலம் - 1. சம்பிரமம் . 2 , பேரொ 

கல . கஉ ஙஉ , ) 
லி . ( உ - ம் . ) “ கோலாகலவண்டார்விதிகுண்டங் கோவர் --இடையர் . 


969 


கோவிந்தன் , 


கஎன 


கோழரை . 


கோவர்த்தநம் கிருட்டிணன் கன்மாரிக் 

கோவியர் - இடைச்சியர் . ( உ - ம் . ) " குந்தி 
குப் பசுக்காத்தமலை . ( உ - ம் . ) " மழைவீழ்ந்துற யுரலின்மிசையேறியிளங்கோவியர்முன்கூத்தா 
ங்குநெடுங்குடுமிக்கோவர்த்தக மால்வரையெய் டி ” ( பாரத . மூன்றாம் போர் . க . ) 
தி ( கூர்மபு . தக்க - சபி . அ .) [ பொவய - ந 8 கோவியன் வீதி -1. இராசப்பெருந்தெரு. 
மொ - பசு . வய-ந- மேய்த்தல் .] 

( உ - ம் .) " கோவியன் வீதியும் " ( சிலப் . இந்திர 

விழ . 50.) 2. செண்டுவெளி , (சிலப் , இந்திர 
கோவர்த்தநர் - இடையர் . 

விழ . 10. உரை .) 
கோவல்- ஒரூர் . ( உ - ம் . ) " கோவல்சூழ்பெ 

கோவிரசம் - ஆனிலை . 
ண்ணை நாடன் கொங்கர் கோன் ” ( பாரத . பதினே 

கோவிருடம்- 1. இடபம் . 2. மாப்பிள்ளை 
ழாம்போர் . நஈ . ) 

மாடு . ( மொவ J ஷ o ) 
கோவலர் - இடையர் . ( உ - ம் .) " கூடியவன் 
கோவலருங் குறைவினையின்றுறை நின்றார் கோவில் - 1. இராசமனை . 2. தேவாலயம் . 
பெரியபு . ஆனாய . ஙக .) 

கோவிலங்க -சிங்கம் . ( உ - ம் . ) “ கோவிலங்கு 
கோவலன்- 1. இடையன் . 2. கண்ணகி பொரவஞ்சுமோகரடகுஞ்சரங்கள் பகைகொண் 
யின்கணவன் . ( உ -ம் .) " கொலைக்களப்பட்ட 

டகால் ” ( பாரத . கிருட்டிண . கஉஉ . ) ( மிருகரா 
கோவலன் மனைவி ) ( சிலப் . பதிக . ஙக . ) 

சன் என்றபடி . ) 
கோவலூர் - பெண்ணையாற்றின்கரையின் கோவுகந்தம் - தாலம்பபாஷாணம் . 
கண்ணதோர் நகரம் . ( உ - ம் . ) " முரண்மிகு கோவூர் - ஓரூர் . ( புறநா . ) 

கோவெனல் -- அதிசயவிரக்கக்குறிப்பு . 
கோவலூர் அறி ” ( புறநா . கக . ) 
கோவன் - அரசன் . 

கோவேட்கள் - குயவர் . ( மணிமே .) 
கோவாங்கம் - ஒருவகை மாணிக்கம் . ( இது , 

கோவேறுகழதை- குதிரையுங் கழுதையுங் 
கவாங்கமென்னும் வடசொற்றிரிபு . ) சிலப்பதி கூடிப்பிறந்ததொரு விலங்கு . 
காரத்தில் இறுதி தொகுத்துக்கோவாங்கு என 

கோவை -1. ஒருகொடி ; அஃது : அப்பைக் 
க்கூறுதல் காண்க . 

கோவை , கற்கோவை , கொல்லங்கோவை , மண 
கோவி- 1. ஒரு மண் . ( உ - ம் .) " கோவிற்கோவை எனப்பலவகை . ( உ - ம் .) " கோவை 
சந்தநததினைக்கோடுநெற்றியில் ” ( சேதுபு . சே 

யங்கனிநேரென்னக்கூறலாஞ்சிறிது மாதோ 
துபல . கஉ அ .) 2. கோபமுடையோன் . (உ -ம் .) ( செந்தூர்.அருகா.) 2. ஒழுங்கு. (உ -ம்.)" கோ 
" கோவியவாவனிரங்காக்குணக்கேடன் ” (சைத்தகோவைநன்றாயினுந்தகுவதோ ( பாரத சூது 
வச . ஆசாரி . கஎ . 

போர் . சுசு . ) 3. ஓர்பிரபந்தம் . ( உ - ம் .) " தில்லைப் 
கோலிட்டு - சாணம் . ( உ - ம் . ) “ தெள்ளும் பரமனுக் - கோதுாற்றமிழ்க்கோவையுரைசெய் 
ண்ணுங்கோவிட்டுஞ்சேர்த்தப்பி ), ( தைல . பா 

( பிரமோ. கடவுள் . அ . ) 4. கோத்தமாலை . 
யிர , சக .) ( மொவிஷ ) 

( உ - ம் ) " அவிர்மணிக்கோவை ” (இராமா .வரைக் . 

சங .) 5. கோத்தல் . ( உ - ம் ) “ கோவைவார்மணி 
கோவித்தியர்- இடைச்சியர் . ( தொல் . பொ வடக்கொம்மைவெம்முலை ” ( நைடத . புனல் . 
ரு.2-0 . உரை .) 

கசு . ) 6. தொடர்ச்சி . ( உ - ம் . ) “ கோவையார்வ 
கோவிதம் - கலையறிவு . ( கொவிடி : 7 டக்கொழுங்கவடு ” ( இராமா . வரைக் . க . ) 
கோவிதன் - அறிஞன் . ( கொவிடி 8) 

கோவைசியர் வைசியரிற் பசுக்காத்தற் 

றொழிலுடையவர் . 
கோவிதாரம் - 1. காட்டாத்தி . ( மலையக . ) 

கோவைத்துறை 

கோவை நூற்றுறை, 
2. குராமரம் . ( கொவிகாரா ) 

அது : பொருணூலிற் சொல்லப்பட்ட தலைவனு 
கோவிந்தர் - இடையர் . ( சூ . நிகண் . 2 : | தலைவியும் ஒழுகும் ஒழுக்கத்தைக் கூறுவது . 
சுக . ) ( மொவி ) 

கொழுமையின் விகாரம் . ( உ - ம் .) 

" கோழிளந்தசைகள் ” ( தணிகைப் . அகத். உஎக ) 
கோவிந்தன்- 1 , இந்திரன் . 2. இராசன் . 
3. கண்ணன் , ( உ - ம் , ) “ மலரயன்வாழ்புரியத | ழங்கொடுமலை ” ( சட்ட , கருஉ . ) 

கோழம்- சங்கபாஷாணம் . ( உ - ம் . ) " கோ 
ற்குக் - குடதிசையிற்கொடுமுடியில் வைகுந்த 
கோவிந்தன் - இடம் ” (சிவதரு. கட : நச .) ( உ -ம் .) “ கோழரைச்செழுங்குங்குமமரம் ” ( கை 

கோழரை மரத்தின்வழுவழுப்பாகிய அரை. 
4. பரமான்மா . 5. பிரமன் . 6. பிருகற்பதி . 

டத . நாட்டு . ச . ) [ மரங்களுக்குக்கோழரை , 
[ மொவிடம் ) 

பொகுட்டரை , பொரியரை , முள்ளரை என்று 


தம் 


கோழ் 


970 


கோழியவரை. 


எக 


கோள் . 


ப 


சொல்லப்பட்டவற்றுள்ளே , கோழரை , சருச்ச ல்வாதம் - ஊழிவரைக்கும் வாராதோர் ” ( பதா 
ரையில்லாத அரையாம் .) 

ர்த்த . ரு ஙக . 
கோழி-1. உறையூர் . ( உ - ம் .) " கோழியோ கோழியான் - முருகக்கடவுள் . ( உ - ம் . ) " கோ 
னே கோப்பெருஞ்சோழன் ( புறநா .உகஉ .) 2. | ழியான்றனக்குந்தோலாவவுணர் முக்கோடியு 
ஒருபுள் ; அது: கருங்கோழி , கானாங்கோழியெண்டால் ” ( பாரத . நிவாத . கச . ) 
னப் பலதிறப்படும் . ( அது: பஞ்சபட்சியினுமொ கோழியுள்ளான்- ஒரு குருவி . 
ன்று . ) 3. கோழித்தலைக்கந்தகம் . ( போ . நிக . கோழிவேன்றி - ஓர் துறை . ( புறப்பொ .) 
ருஎரு .) 4. பன்றிக்கிழங்கு . 5. வெருகு . ( 4 , 5 . கோழிவேந்தன் - சோழன் . கோழி -உறை 
மலையக . ) 

கோழிக்கரணம் - பதினொரு கரணத்தினொ கோழை -1. அச்சம் , ( வழக்கு . ) 2. கபம் . 
ன்று ; இதனைப்பத்திரைகரணமென்பர் .(உ - ம் .) | ( உ - ம் ) " மூன்றயுத - முற்றிடினே கோழைரியுத 
(வருஷாதி .) அது : பூர்வபக்கத்து அட்டமி பௌ ம் ” (தணிகைப் , அகத் . சிக .) 3. கூச்சம் . ( வழ 
ரணைகளின் முற்கூறும் பூர்வபக்கத்துச் சதுர்த்க்கு .) 4. தவறு . ( உ - ம் . ) " கோழைமநத்தெம 
தசி ஏகாதசிகளின்பிற்கூறும் அபரபக்கத்துச் க்களித்தானுன தருள் வாரியிற்சிறிது குறைந்து 
சத்தமி சதுர்த்தசிகளின் முற்கூறும் அபரபக் போமே ” (சிவரக . தேவர்முநிவர் . எ . ) 
கத்துத்திருதியை தசமிகளின் பிற்கூறுமாம் . கோழைபோக்கி- நறுந்தாளி. ( போ . நிக . ) 

கோழிக்கல் - கோழியீரற்கல் ; இஃது இரும் கோழையறுக்குஞ்சூரன் - திப்பிலி . ( போ . 
பில்வைத்துத் தேய்த்தால் அதனை வெள்ளையாக் 

நிக . எ 0 க . ) 
குவதென்பர் . 

கோழையன் - 1. அச்சமுள்ளான் . 2. நா 
கோழிக்காரம் - கோழிமலம் , ( வழக்கு .) ணமுள்ளோன் . 
கோழிக்கால் - கொடியரசு . ( மலையக . ) கோழைவிந்து - துளசி , ( மலையக . ) 
கோழிக்காற்புல்- ஒருவிதப்புல் . 

கோள் - 1. இடையூறு . ( உ - ம் . ) " கோளா 
கோழிக்கீரை - ஒருவிதக்கீரை. 

கிவந்தவாகொற்றமுடி . ( இராமா . நகர் நீங்கு . 
கோழிக்குறுமான் - ஒருபூடு . 

க.கா. ) 2. இயல்பு , இயற்கை. ( உ - ம் .) " இவ்வுல 
கோழிக்கூடு - ஒரு பட்டினம் . 

கிற்கோளுணரும் ” (நான்மணி .உக. ) 3. இராகு . 
கோழிக்கொடி -1. கோழிமுளையான் . 2 . ( உ - ம் . ) " கோள்வாய்மதியநெடியான் விடுத்தா 
கோழியவரை. ( மலையக .) 3. முருகக்கடவுளது ங்கு " (சிந்தா, கோவிந் சுகா . ) 4. உட்கொள்ளல் , 
கொடி . ( உ - ம் . ) " கோழிக்கொடியன் ( பார் .) விழுங்கல் . ( உ - ம் .) " கொல்வாமன்றேற்கோளு 
( கோழியைவரைந்தகொடியென்பது பொருள் ) றும் " ( இராமா. ஊர்தேடு.அஎ.) 5. ஏற்றுக்கொ 

கோழிக்கொடியன் - குமரக்கடவுள் . (உ - ம் . ) ள்ளுதல் . ( உ - ம் .) “ நன்னர்கோளாகியோகை 
" கோழிக்கொடியனடிபணியாமல் ” ” ( கந்தரல . வின்று ” (திருவிளை . உக்கிரபாண் . திருவவ . 
உ O. ) 

கஅ .) 6. காவட்டம்புல் . ( மலையக . ) 7. கிர 
கோழிக்கொடியோன் -1. ஐயனார் . ( திவா கம் , நவக்கிரகம் . ( உ - ம்.) " ஈசத்துவம் ” ( பார் . ) 
கரம் . ரு - பக் . ) 2. குமாரக்கடவுள் .( உ - ம் .) " கோ 8. குணம். (உ - ம் .) " ஒரு கோடி சூரியர்களொக்கவு 
ழிக்கொடியோன் றன்றாதை போலும் ” ( தேவார . தித்தாலுங்- குருடர்க்கிருளகலாக்கோள் போல் 
திருவின்னம்பர் , திருத்தாண்ட , உ . திருநா.) | (வள்ள . சிவஞாநப் . கங .) 9. குலை . “ முலையெ 

கோழிக்கொண்டை - சாவற்சூட்டுப்பண் ன - வண்கோட்பெண்ணை வளர்த்த நுங்கின் ” ( சி 
ணையென்னுமொரு பூண்டு . ( மலையக .) 

றுபா . சகா . ) 10. கொலை . ( உ - ம் .) “ கோளுற்ற 
கோழிச்சூடன் - கோழிக்கொண்டை . கோன்போல் (சிந்தா . பதிகம் . ரு . ) 11. கொள் 
கோழித்தலைக்கந்தகம் - சிவந்தகெந்தகம் . ளல் . ( உ -ம் . ) " கோள்வளைவிலையிது ” (திருவி 
கோழிப்பசளை - ஒருபசளை . 

ளை . வளையல் . ஙஉ . ) 12. கோட்சொல் . ( உ - ம் .)) 
கோழிப்புடம்- பத்தெருப்புடம் . ( இதனைக் " அழுகையுங்கோளும் ” (சிவதரு . சு ; சு . ) 13 . 
குக்குடபுடம் என மருத்துவர் வழங்குவர் . ) 

கோட்பாடு . ( உ - ம் . ) " பாவிபொன்றினுங்கொ 

ண்ட கோள்விடேனெனப்பகர்ந்தான் ) (தணி 
கோழிழட்டைத்தயிலம்- கோழிமுட்டை 

கைப் . சீபரி . சஉஅ . ) 14. தீமை , தீமைக்குணம் . 
யிலெடுக்குந்தயிலம் . 

( உ - ம் .) " கோளினாற்கடிதுவாங்கி ” ( கந்தபு . மகா 
கோழிழளையான் - முக்குளிப்பூண்டு. காளர் . கஅ . ) 15. துணிபு. ( உ - ம் . ) " பிறர்க்கி 
கோழியவரை ஒருவகையவரைக்கொடி . 

ன்னா செய்யாமை மாசற்றார் கோள் " ( வள் . நகக ) 
( உ - ம் . ) " கோழியவரைத்தழைக்குக்குன்மங்குட 16. நாள் . ( உ - ம் . ) “ கொலைவல்பெருங்கூற்றங் 


| 


971 


கோளாளன் . 


கஎட் 


கௌ . 


- 


கோட்பார்ப்ப ” ( நாலடி . ஙச : க .) 17. பரிவேடித்திற்கொள்ளுதல் வல்லவன் (உ - ம் .) " கோளாள 
ப்பு . ( உ - ம் .) " மின்னணிமதியங்கோள்வாய்விசு னென்பான் மறவாதான் ” ( திரிகடு , கஉ . ) 
ம்பிடை நடப்பதேபோல் " (சிந்தா . குணமா. 

கோளி -1 , அத்தி . (பிங்கல . உஎக கூ . ) 2 . 
உசஎ.) 18. பாம்பு . ( உ - ம். ) மின்னொர்- கோ ஆலமரம் . ( உ - ம் . ) " பூவுலகமெங்குமிழல்போக்கி 
ள் " (சிந்தா. நாமக . உகக . ) 19. புறங்கூறல் . நெடிதோம்புங் - கோவதெனநின்ற துயர் கோளி 
( உ - ம் . ) " கொல்லாமைதின்னாமைகோள் குறளை யெனுங்குன்றம் " ( கந்தபு . கயமுகனும் , ககரு .) 
குத்திரங்கள் ” ( வள்ள. சித்தாந்த , அச .) 20. 3. கொழிஞ்சிமரம் . (பிங்கல.உ அஎஉ . ) 4. கோ 
பெருமை. (உ -ம் .) “ கோளார்மதிவாண்முகத ளிக்காரகம் . ( உ -ம். ) " குப்பொருட்டென்பது 
தாளுட்குறிப்பு நாடி " ( நைடத . அன் - தூது . மெய்திகழ்வேற்றுமைநான் காவதாமிக்க கோளி 
எக. ) 21. பொய் . (உ -ம் .) “ கோளிலன்பர்களி யிலே ” ( வீரசோ. வேற்றுமை. சு . ) 5. பூவாது 
முக்கிய புரியினும் " ( கந்தபு . மோன நீங்கு . எ . ) காய்க்குமரத்துக்கெல்லாம் பெயர். (உ -ம் .) 

" கோ 
22. வலி , வன்மை . ( உ -ம் .) “ கோளுடைவய ளிசாலந்தமாலங்குளிர்மலர்க்குரவம் ” (பெரியபு . 
ராகி ” ( திருவிளை . மெய்க்கா . உங . ) 

திருநாட்டு உஅ . ) 
கோளகபாஷாணம் - விளைவுப்பாஷாணம் . 

கோளிகை 

1. பெட்டைக்கழுதை . 2 . 
முப்பத்திரண்டினொன்று . 

பெட்டைக்குதிரை. 
கோளகம் - 1. ஆறு அல்லது அதற்குமேற் கோளிப்பொருள் கொள்ளப்படும்பொருள் , 
பட்டகிரகங்களின் கூட்டம் . 2. உருண்டைவ கோடற்பொருள் . (நன் . உ க அ . ஆ - உரை . ) 
டிவு . ( உ - ம் . ) " வாய்முதலாங்கோளகங்கடானம் ” கோளேசம் - குங்குமப்பூ . ( மலையக .) 
( வேதா . சூ . எச . ) 3 . கோளகபாஷாணம் . ( போ . கோளை -- எலி . 
நிகண் . ககஉ . ) 4. தாளகம் . ( போ . நிக , உஉரு . ) கோற்கொடி -1 . இலந்தை . ( உ - ம் . ) " விழி 
5. திப்பிலி . ( மலையக . ) 6. பட்டுச்சீலை . 7. மண் மூக்கட்டா - ணெய்யருந்து நெய்யாதிகளுக்குசி 
டலிப்பாம்பு . ( சூ . நிகண் . ங : சஅ .) 8. மிளகு . லங்கோற்கொடியாம் ” ( தைல . பாயிர . உசு . ) 
( மலையக . ) 

( பிங்கல .உஎகக .) 2. சுரை . ( மலையக . ) 3. கொ 
கோளகவச்சிரம் - கருந்தண்ணீர்க்கல் . டியின் வகை. (பிங்கல . உக ங ங .) 
கோளகன் - கைம்மை பெற்றபிள்ளை. ( சூ . நி கோற்பாலிகை கோற்பாலை . ( உ - ம் . ) 
கண் . உ ; ருக .) 

" கந்தமுக்குன்றிகோற்பாலிகை ” ( தைல . தை 
கோளகை -1 . அண்டமுகடு . 2. உருண் லவ , எ 2 . ) 
டைவடிவம் . 3. கவசம் . 4. மண்டலிப்பாம்பு . 

உலண்டு . (பிங்கல . உசுகசு . ) 
( சூ . நிகண் . கக ளகரவெ . கஎ . ) 5. யானையின் 

கொல்லுதல் ; முதனீண்டு ஈறு 
றந்தப்பூண் . (சிந்தா . ) 6. வட்டம் . ( பிங்கல . கெட்டு விகுதி திரிந்து நின்றது . (உ - ம் . ) " கோ 
உஉ அக .) 7. வாகுவலயம் . ( உ - ம்.)" வயிரமணிக் றலையுட்கொடுமின்றிடு கொற்றவை ” ( சேதுபு . 
கோளகையும் ” (திருவிளை மொய்க்கா , க . ) தேவிபுர . சுஉ .) 
கோளம் 1. உண்டை. 2. சிவலிங்கம் . ) கோன் - 1 . 

1. அரசன் . ( உ - ம் . ) " வானவர் 
( உ - ம் . ) " மூளவமர்ந்தநயப்பாடு முதிர்ந்தபற்று கோன்பவனிவர ” ( பிரமோ , கடவுள் , ச .) 2. 
முற்றச்சூழ் - கோளமதனிலுண்ணிறைந்து ” ( பெ ) இடையன் . ( உ - ம் .) " மாட்டுக்கோன்றங்கை ” 
ரியபு . சண்டேசு , நசு .) 3. வட்டம் . ( உ - ம் .) . ( தனிப்பா. ) 3. எப்பொருட்குமிறைவன் . 
" பூகோள நூல் ” 

(உ - ம் .) " கோனாகியானெனதென்றவரவரை ” 
கோளம்பம் - வடவிந்தியாவிலோரூர் . ருவாச . திருச்சதக . கரு . ) 
கோளயோகம் ஒரிராசியில் ஏழு கிரகங் 

கோன்மை 
கள் கிற்பவரும்யோகம் , ( சாதகசிந் . உ.சாரு .) 

ராசநீதியியல்பு . ( வள் . 

ருருசு . ) 
கோளரி-- சிங்கம் . ( உ - ம் . ) " வெம்போர்க் 
கோளரியென்னச்சீறி ” ( நைடத் , போர்புரி.உரு ) 

கோனாடு சோழநாட்டிலுள்ள நாடுகளி 
( பிங்கல . உசக . ) 

லொன்று . ( புறநா . ருச . உரை .) 
கோளவங்கம் - வங்கமணல் . 

கோனான் - இடையன் . 
கோளன் கோளுரைப்போன் . ( உ - ம் . ) 
பெரும்ஞ்சிகன்கோளன் றூசினைவிற்போன் ” 

கௌ 
( தணிகை. அகத் , ஈசரு . ) 
கோளாங்கல் -- பருக்கைக்கல் . 

கௌ-- [ ககரவல்லொற்றின் மேல் ஒளகார 
கோளாளன்- பிறரறிவித்தகாரியங்களை மக | உயிரேறப்பிறந்த ஒருயிர்மெய்நெட்டெழுத்து ) 


கோற்புழ 
கோறல் 


972 


கௌசிகபலம் . 


கஎங 


கௌடம் . 


4 


களகம் ) 


) 


UTS ) 


1. கொள்ளு . ( மலையக . ) 

இது விசுவாமித்திரனாற்படைக்கப்பட்டதென் 
2. வாயாற்பற்று எனப்பொருள்படுமோரேவ பர் . ) 
லும் , தெரிநிலைவினைப்பகுதியும் . ( நன்.கஅ . கௌசிகம் -1 . ஒரு பண் . (சிலப் . ) 2. கீரி : 
உரை . ) 

3. குங்கிலியம் . 4. கூகை . 5. சாமவேதம் . 6 . 
கௌக்தடிகன் - 1. கபடமாய்நடப்பவன் , 

சோகி . 7. பட்டுச்சீலை , 8. பதினெண்பாடையி 
2. கிருமிகீடாதி மிதிபட்டிறக்குமென்னும் பய னொன்று . 9. பாம்பு . 10. விளக்குத்தண்டு , ( 1 , 
த்தினால் நடக்கும் போது தூரம் பாராது தனக்கு 

, 7 , 10 - பிங்கல . நசசு . ) ( 2 , 3 , 4 , 7 , 
முன்னாய் அணித்தானநிலத்தை யுற்றுப்பார்த் 
துச் செல்லுவோன் . 3. கோழிக்காரன் , கோழி 

கௌசிகன் - 1. சொற்பொருளுணர்த்தும் 
வியாபாரி : ( களவி : 

ஒரு வடமொழிக்கோசகர்த்தா, 2. தேவேந்தி 
கௌங்கணம் - கொங்கண தேயம் . கள 

ரன் . ( உ - ம் . ) " கௌசிகன்பகையா- மடங்கலேற் 

றினை ” ( சேதுபு . இராமனரு . உஅ . ) 3. பாம் 
கண . ) 

பாட்டி . 4. மறைந்திருக்குந்திரவியங்களையெடு 
கெளங்கம் கொங்கணமென்னுந் தேயம் , 

க்க வறிபவன் . 5. விசுவாமித்திரன் . ( உ - ம் . ) 
( களக . ) 

" கௌசிகப்பேர்க் - கோனினிதுறையுஞ்சோலை " 
கௌசல்யம் -- சாமர்த்தியம். (உ - ம் . ) சிற்ப (இராமா.மிதிலைக் ககஉ .) ( களனிக :) 
கௌசல்யத்துடனே குண்டமண்டபவேதிகளை 

கௌசிகி - 1. துர்க்காதேவி . உமையவள் 
ச்சமைத்து ஆகமோக்தமாகக்கலாசோதகையைப் 

வடிவின்கரிய உரியினின்றும் தோன்றியதனால் 
பண்ணுவது . (சி.சி. அ : ங . சிவாக் . ) ( கள 

வந்தபெயர் . ( காஞ்சிபு . பன்னிருநா . உருரு , 

உருக , ) 2 , பிகார்தேயத்திருக்கு மொருந்தி . 
கௌசலம் - 1. ஒருதேசம் , 2. சாமர்த்தி ( களபசீ .) 
யம் . 3. சிநேகமான விசாரணை . 4. வாழ்வு ( கள் கௌசிகை - 1. கிண்ணம். 2. விசுவாமித் 

திர முனிவர் சகோதரி ; இவள் கோமதிந்திவடி 

வாக இருக்கின்றாள் . ( இராமா , வேள்விப் , கச* . ) 
கௌசலிகை--- 1.உபகாரமாகக்கொடுக்குங் 
கொடை . 2. ஒருவருடைய சவுக்கியாதிகளைக் ( களனிகா ) 
குறித்து அன்பாகச் செய்யும் விசாரணை . ( கள 

கௌசீதகி 

அகத்தியன் மனைவிக்கொரு 
பஜிகா .) 

பெயர் . ( களபரீதகீ .] 
கௌசலேயன் - தசரதராமனாகிய ஒருசூரி 

கௌசுகம் -- குங்கிலியம் , ( மலையக . ) 

கௌஞ்சம் -1 . அன்றிற்புள் . ( சூ . நிகண் . 
யகுலத்தரசன் . ( களபாலையம் : களா 

ங ; சுஉ . ) 2. ஒருதீவு . ( சூ . நிகண். கஉ : சுசு.. ) 
கோசலாதேவி . கோசலையின் மகனென்பது 3. கிரவுஞ்சமலை . ( கரளது . ) 
பொருள் . ) 

கௌஞ்சிகன்-- பொன்வினைஞன் . ( மள 
கௌசலை கௌசல்யை . [ கௌசல்யா 

ஜிகல் ; மஜ- ஒரு நிறை .) 
என்பதில் யகரங்கெட்டும் ஆவீறு ஐயாத்திரிந் 
தும் வந்தது . கோசலத்துப் பிறந்தாளென்பது 

கௌடக்கன் - கௌடிகன் . ( களடகிகள் 
பொருள் . ) 

கௌடதருக்கம் - ஒரு தருக்கசாத்திரம் . 
கௌசனை -- 1. ஏறுகுதிரைமுதலியவற்றி | [இது கங்கேஷூமிசிரன் என்பவராற் செய்யப் 
ன் மேற்போடுமெத்தை . 

2. மேலிடுமுறை , பட்டது .) 
யாதாயினுமொருபொருளையுள் வைத்து மறைய கௌடநெறி - கௌடமார்க்கம் ; இஃது : அல 
மேன்மூடிக்கட்டும் மேற்கட்டு . 

ங்காரத்திற்குறித்த செய்யுணெறியிரண்டினொ 
கௌசாம்பி குசாம்பனென்னுமோராச ன்று . ( தண்டி . பொது . கஉ .) [ கௌடதேசக் 
னாற் செய்யப்பட்ட நகரம் . (மணிமே . பாத்திர . - கவிஞராற்கொள்ளப்பட்ட நெறி .) 
சுக , உரை . ) ( களபாவீர ) 

கௌடம் - 1. ஒரு கொடி . 2. ஒரு தேயம் . 
3. ஒரு பாஷை . 

4. கௌட தேசக்கவிஞரால் 
கௌசிகபலம் தேங்காய் . ( களபமிக 

விரும்பிக்கைக்கொள்ளப்பட்ட நெறி ; அது : செ 
வ ;களபலிக - விசுவாமித்திரன்.வி -பழம் . றிவுமுதலிய பத்துக்குணங்களோடு கூடாமல் 


ve ) 


973 


கௌதமம் . 


கஎச 


கௌமாரம் , 


விபரீதப்பட்டு நடக்குங் கொள்கையையுடைய கௌதமன் -- 1 . ஆதிபுத்தன் . 2. கிருபன் . 

( தண்டி . கசா - ம் உரை. ) 5.வஞ்சகம் . ( 1 , ( உ - ம் . ) " முன்னிருந்தகௌதமன் ” (பாரத. 
2. சூ . நிகண் . கக : வகரவெ.கரு . ) ( 3. மள வாரணா, சுசு .) 3. சத்தலிருடிகளிலொருவன் . 
கௌடன் - 1. கபடமுள்ளவன் . 2. வீட்டி (உ - ம் . ) “ வந்தமாமுனிவர்யார்க்குங்கௌதமன் 

மனைவியோடு , (கூர்மபு , அந்தகா. கக . ) ( மள 
ற்பிறந்தவன் . ( கள -8 ) 
கௌடி - ஒரு பண் . (சிலப் . ) 

588) 
கௌடிகம் - கண்ணி . 

கௌதமி - கௌதமை. மளக ) 
கௌடிகன்- 1. இறைச்சிவிற்போன் . 2 . 

கௌதமை 

1 . 

ஒரு பசு . 2. கோதாவரி . 
புலைஞன் . ( களரிகம் ) 

( உ - ம் .) “ கௌதமியாம்வளங்கொளாற்றின் - 
கௌடில்லியம் - 1. அவமதி . 2. வளைவு . கரையினுளனொருபனவன் ” ( சேதுபு . துராசா . 
( களபி ) ] 

ஈ . ) 3. கோதையென்னுமொருநதி . ( சூ . நிக 
கௌடிலம் - வளைவு . ( உ - ம் . ) " ஊர்த்தச்சா ண் . ரு: உஉ . ) 4. கோரோசநம் 
மங்கௌடிலச்சாமம் (மணிமே . தவத்திற கூஉ ) கௌதாலிகன் - பரதவனும் வண்ணாத்தியு 

கௌடீதகி இருக்குவேத உபநிடதங்களு ங்கூடிப் பெற்றபிள்ளை . ( களவாணிகம் ) 
ளொன்று . ( கந்தபு . நவ , கஎ . 

) 

கௌதுகம்-- 1. கூத்து . 2. சந்தோஷம் . 
கௌண்டர் 1. ஒரு சாதியார் . 2. சண் 

3. சாலவிளையாட்டு . ( உ - ம் . ) " கதுமெனத்த 
டாளர் . 

ரும்விஞ்சையர்கௌதுகம்போல- வதனமொன் 
கௌண்டிகர் - தோல்வினைஞ . 

றுடைவிதியனான் ” ( சேதுபு . காசிய , நஎ . ) 4. 
கௌண்டின்னியர் - பழைய புத்தரிலொரு தாலி . 5. ஏதாவிருப்பு , பேராசை . 6. மணி 
வர் , ( மணிமே .) 

க்கட்டிற்கட்டப்படும் மங்கல 

நூல் . ( உ - ம் . ) “ வே 
கௌணப்பொருள் - சொற்களுக்கு முக்கி ள்வியின் முதலிலும் விவாகத்தின் முதலிலுஞ் 
யப்பொருளல்லாத பொருள் . ( சி . சி . பாயிர . செய்யும் முளைப்பாலிகை வைத்தல் கௌதுக்கப் 
உ . ஞாநம் ) [ அது சத்திபதியுமென்றதற்குசத்ந்தகஞ்செய்தல் முதலிய சடங்குகள் ” ( பெரியபு . 
திய நுக்கிரகிக்குமென்று பொருள் கொள்ளல் திருநாட்டு . கூ 0 . உரை . ஆறுமுக . ) 
போல்வது . ) (சி - லி , கிரி , க , தாற் .) 

கௌதூகலம் வாஞ்சை, ( கௌ - 5 
கௌணபதந்தன் - வீட்டுமன் . ( களண 
வடிதம் ) 

கௌந்தி -- 1. அருந்தவப்பெண் . ( பிங்கல . 
கௌண்பன் - இராட்சசன் . களணவம் கஈஉ .) 2. அரேணுகம் . ( கடுக்காய்வேர் .) 3 . 
கௌணம் - 1.குணதத்துவம் . ( சி - லி.ஞா . ஒருகொடி . 4. குந்திதேவி . 5.வான்மிளகு . 

( மலையக .) 
க . ) 2.குணம் . 3.கௌணப்பொருள் . மளண 

கௌந்திகர் - 1. எட்டிக்காரர் . 2 குந்திபுத் 
கௌணியர் 1. திருஞாநசம்பந்தமூர்த்தி 

திரர் . 
நாயனார் . (உ -ம் .) “ கௌணியர்க்குத்தமிழ்சுர 

கௌந்தேயர் - குந்தியின்புத்திரரான உ 
க்குங்காட்சியாலே " ( சேதுபு . கடவுள்வா . கூ . ) 

திட்டிரன் , வீமன் , அருச்சுநன் என்னுமிவர் . 
2.பூமியிலுள்ளவர் . [ க்ஷெளணி என்பது கௌ 
ண எனத்தற்பவமாயிற்று .) 

கௌப்பு- 

பெருமை . 

கௌபம் - கிணற்றுநீர் . ( கௌவ ) 
கௌத்துவம்-- 1. அத்தநாள் . ( சூ . நிகண் . 
க . எஉ .) 2. அநுபவகாலம் . 3. காப்பு . 4. துள 

கௌபீநம் -1 . ஆண்குறி . 2. கச்சைச்சீலை . 
சிமணி , 5. மாணிக்கம் . 6. வஞ்சகம் . 7. விஷ் 

3. தவறு . 4. பாவம் . 5. பெண்குறி . (கௌ 
ணுவின் மார்பினணிமணி .( 7 . கௌஸும்) வீ ) 

கௌதம் - சிச்சிலிக்குருவி . ( சூ .நிகண் . கௌபோதகி - விட்டுணுவின் தண்டாயு 
ங: ரு அ . ) 

தம் . ( களவொடிகி . 

. ) 
கௌதமந்தி - கௌதமை நதி ; கோதாவரி கௌமாரம் - 1. ஆடவர் பருவத்தொன்று ; 
நதி . 

அது : பதினாறுவயதின் மேல் முப்பத்திரண்டு 
கௌதமம் 

தருமநூல் பதினெட்டினொ வயதுவரையுமுள்ள பருவம் . 2. இளம்பருவம் , 
ன்று . ( பிங்கல . சசசு .) 

அஃது : ஐந்து வயதுக்குட்பட்டபருவம் . 3. கந் 


ஹ m ) 


| 


| 


974 


கௌரிசிப்பி . 


கஎரு 


கௌவலம் , 


ஜ ) 


த ) 


கள் - தீ ! 


நிப்பருவம் ; அது :பதினாறுவயதுக்குட்பட்டபரு கௌரிநோன்பு- தேவிவிரதங்களுளொ 
வம் , 4. குமரசமயம் . 5. பதினெண்கீத புராணத் 

பதினெண்கீதபுராணத் ன்று . ( த.நி. போ . நலசு .) 
தொன்று . 6. பிரதிட்டாகலையிற் பிரகிருதிதத் கௌரிபாடாணம் விளைவுப்பாஷாணம் 
துவத்திலுள்ள எட்டுப்புவனங்களு ளொன்று . முப்பத்திரண்டிலொன்று . 
(சி - லி.கிரி.உக, உரை . ) ( கௌா ? ) கௌரிபாத்திரம் - பாத்திரச்சங்கு . 
கௌமாரி -1 . சண்டவைரவன் சத்தி . ( வி 

கௌரிமாயூரம் - ஒரு தலம் .[ அஃது உமா 
ணி . உசு 0 ) 2. சத்தமாதர்களிலொருத்தி கார்த் தேவி மயில்வடிவமாக வந்து பூசித்த தலம் .] மா 

யூரப்புராணத்திற்காண்க . 
திகேயசத்தி .) 3. பார்வதி . ( களவரீ] 

கௌரியம் -- கருவேம்பு . ( மலையக . ) 
கௌமுதம்- கார்த்திகைமாதம் . ( கள் -8 ) கௌரியன் பாண்டியன் . ( உ - ம் .) களி 
கௌமுதி - 1. திருவிழா. 2. நிலவு . ( கள யானை விழவெய்தகௌரியனை ” (திருவிளை யழி 

யஞ். சக .) 

கௌரீலலிதம் - அரிதாரம் . (மௗரீஒலி 
கௌழதிகை- உமாதேவியின் தோழியரி 
லொருத்தி . ( களஷிகா 

கௌலர் - 1 , உயர்குலத்திற் பிறந்தவர் . 2 . 
கௌழதீபதி - சந்திரன் ( கள தீவ ] வாயுவையான்மாவென்று சொல்பவர்.( பௌட் . 
கௌமோதகி - விட்டுணுவின் தண்டாயு சு ; எ 0 . ) ( கள 

] 
தம் . ( களசொஷகீ ) 

கௌலவம் - 1. பதினொரு காணத்தொ 
கௌமோதி - விட்டுணுவின் றண்டாயுதம் வபக்கச் சட்டிமுற்கூறும் பூர்வபக்கநவமியிற் கூ 

ன்று ; அது : பூர்வபக்கத்துதியை பிற்கூறும் பூர் 
[ 

றும் பூர்வபக்கத்திரயோதசி முற்கூறும் அபர 
கௌாம் -1 . சுத்தம் , 2. செந்நிறம் . 3. தா 

பக்கப்பிரதமை பிற்கூறும் அபரபக்கப்பஞ்சமி 
மரை . 4. பொன் . 5. மஞ்சணிறம் . 6. வெ 

முற்கூறும் அபரபக்க அட்டமி பிற்கூறும் அப்ப 
ண்மை ( மளா ) 

ரபக்கத்துவாதசி முற்கூறுமாம் , ( விதாக . பஞ் 

சா , உக, உரை . ) 2. பன்றி . ( வருஷாதி .) 
கௌரவம் - 1. மமதை ; இது : தாமதகுண 
த்தில் வெளிப்படும் ஒரு குணம் . (உ -ம் .) மிகு ( களவ ] 

கௌலிகன் - 1. கபடன் . 2. குலாசாரமு 
ங்கௌரவம் அந்நியம் இவைகளடைவேநிலவி 
யிடும் (சிவப்பிர . உ : உச . ) 2. மேன் . ள்ளவன் . [ 1. களவிக 
கம் ] 
( மளாவ ] 

கௌலிநம்- 1. உயர்குலத்தவன் செய்கை . 
கௌரவர் - குருகுலவேந்தர் . ( உ - ம் .) வரி 2. துர்ச்செய்கை . 3. மறைவிடம் , ( கலீ 
வெஞ்சிலைக்கைக் கௌரவர்க்கு முதலா முதல்வ 
ன் ” (பாரத.ஒன்பதாம்போர் . நக .) ( களாவ ) 

கௌலேயகம் - குலத்திற் பிறத்தல் . கள 
கௌரி - 1. எட்டாம் வயதுடையவள் . 2 . 
ஒரு நதி . ( வி - ணி . உஙக . ) 3. கடுகு . ( மலையக ) 
4. காளி. ( திவாகர முதலாவது . ) 5. துர்க் கௌலேயகன் - 1 , இல்லொழுக்கத்திற் 
( பிங்கல . கஉச . ) 6. துளசி . 7. பார்வதி . 

பிதாமாதாவிடத்திற்பிறந்தவன் . 2. நாய் . ( கள 
( திரு 
மந்திரத்தைவினம்பலோகம் ” (திருவீளை . வீரு செயகம்) 
த்த . ஙஉ .) 8. புளிதறளை . ( மலையக .) 9. பூமி . 

கௌவகம் குதிரைகளுக்குளவாய்வோர் 
10. மஞ்சணிறம் . ( மளரீ ) 

தீச்சுழி . ( உ - ம் . ) “ உடலின்பக்க - மேவுசுழிகௌ 

வகமாம் " ( திருவாத . குதிரை . கூசு . ) 
கௌரிகேணி- வெள்ளைக்காக்கணம் , ( மலை 
யக . ) 

கௌவல் - கௌவுதல் . ( உ - ம் . ) “ கூர்த்து 
கேௗரிகை - கக்கி. (மௗரிகா ) நாய்கௌவிக்கொளக்கண்டுந்தம் 

வாயாற் - பேர் 
கௌரிசங்கம் -- இரட்டையுருத்திராட்சம். த்துநாய்கௌவினாங்கில்லை ( காலடி . சினமி 

ன்மை . க . ) 
இது சத்திசிவவடிவமாயுள்ளது . 
கௌரிசிப்பி - கௌரிபாத்திரம் . 

கௌவலம் - இலந்தை . ( களவ ]ை 


ந . ] 


ஜெயக ) 


ஓக . 


975 


கௌளிதம் . 


கஎள் 


சக்கரபந்தம் . 


ஙனம் 


ச 


கௌவியம் - 1. கோரோசனை . 2. பசுவி 
ன்கணுண்டாயது ; அது : பால் , தயிர் , நெய் , 
கோசலம் , கோமயம் என்பன . ( உ - ம் .) " தீதில் 

இஃது இடத்தினையுந்தன்மையை 
கௌவியங்கூட்டுபுமிசைந்தனர் " ( சூத . சிவ 

யுமுணர்த்தும் பலபொருளொரு சொல்லாயிரு 
மா . உ : உ ங . ) 3. பிதுர்க்களையுத்தேசித்துக் ப்பினும் , சுட்டுவினாக்களை முன்னிட்டுவருத 
கொடுக்கப்படும் அந்த முதலியன . (உ - ம் . ) கோ லால் அவைகளை முன்னிவருமொழிகளில் உதா 
த்திரநாமத்தால் - வதியுமவ்வியகவ்வியத்தைவ 

ரணங்காண்க . 
ளாழன் மறையோர்க்கீயின் ” ( மச்சபு . சிராத்தா 

சி 
னு.உ.) ( களவ . ] 
கௌவுதல் - கௌவல் . ( வாயாற்பற்றுதல் ) 

[ தமிழ்ப்பாஷையின் வர்ணமாலையின் 
கௌவை - ஆயிலிய நாள் . ( சூ . நிகண் . க : வரும் மூன்றாமொற்றெழுத்து ; அது : நாக்கின் 
எ O.) 2. எள்ளிளங்காய் . ( உ - ம் . ) "சிறுதினை நடு மேல்வாய் நடுவைப் பொருந்த அங்காப்போ 
கொய்யக்கௌவைகறுப்ப " ( மதுரைக் . உ எக .) பிறக்கும் ஒரு வல்லெழுத்து .) வலைச்சி என் 
3. ஒலி . ( உ - ம் .) " கௌவையம்புனல்வேலிசூழ் பதிற்போலப் பெயரிடைநிலையாயும் சந்தியாயு 
கடிநகர் ” (திருவிளை . விருத்த , கங . ) 4. கலக் ம் தேய்ஞ்சு என்பதிற் போல வினைச்சொல்லி 
கம் . ( உ - ம். “ திருமால்கௌவைதீர்மதியுடனெ னகத்துச்சில இடத்துத்தகர இடைநிலை நிற்ற 
ழில் " செகரா , மைந்தர் . சஉ . ) 5. கள் , ( பிங் ற்குரியவிடத்துத்தான் போலியாய் அவ்விடை 
கல . ஙசசுமக . ) 6. காரியம் . ( உ - ம் . ) " இவணீ நிலைப்பொருட்டாயும் வருவது . 
சேர்ந்த - கௌவையுரைத்தருள்கவென " ( இரா ( சகரவல்லொற்றின்மேல் அகரஉயிரே 
மா . திருவவ . காங . ) 7. துன்பம் . (உ - ம் .)" கௌ றப்பிறந்த ஒருயிர்மெய்க்குற்றெழுத்து .) கூட 
வையின் மனச்சாமந்தன் ” (திருவிளை.மெய்க்கா, வென்னும் பொருட்டாய்வருவது . ( உ - ம் .) " சப் 
உக . ) 8. பழிச்சொல் . ( பிங்கல . உ 0 கங .) பாணிப்பருவம் ” ( பிள்ளைத்தமிழ் .) 

கௌளகன்- உயிர் அருவமாயும் ரூபமாயும் சஃகுல்லி - அப்பவருக்கம் . (பிங்கல.கக்க அ ) 
இருக்குமென்று வாதிக்குமொருமதஸ்தன் . ( சி . 

சக்கட்டம் -1 . நிந்தை . 2. மயிர் . ( இவ்வி 
சி . ச : கக . ஞாநப் .) ( கூர்மபுராண உரைகாரர் 

ரண்டுமொருதிசைச்சொற்போலும் . ) 
பிராணனேயான்மாவென்னுமதத்தனென்பர் .) 
( கூர்மபு . பலவ . கங . உரை .) 

சக்கடி-- நிந்தை , பரிகாசம் . ( உ - ம் .) " பல 
கெள்ளம் - 1 , ஓரிராகம் . 2. மானுடசித்த வியங்கொட்டச்சக்கடிகற்றந்தரியுடன் ( திரு 
ராற்செய்யப்பட்ட ஒரு தந்திரம் , ( சி . பி . கை , 

ப்பு . சகசு . ) 
கக . பக் .) 

சக்கரகவி - கோட்டிலெழுத்தடைத்துப்பா 
கௌளர் கௌள தந்திரத்தையுடைய 

டுங்கவி . 
வொருமதத்தர் ; இவர் : பிசாசபதத்தையடை சக்கரதான்- 1 , சக்கரந்தரித்தோன் . 2 . 
வர் . ( சி . பி . கை . உ O. பக் . ) 

பாம்பு . 3. விட்டுணு . ( வகயா ) 
கௌளி- !. பல்லி . ( தெலுங்கு . ) ( சூ . B சக்கரதிசை - இதனைச்சோதிடத்தில் ஆயு 
கண் . 

. ங : எசு . ) 2. முப்பத்திரண்டிராகங்களு முடிவறியுந்திசைகளினொன்றென்பர் . 
ளொன்று . ( சைவச . மாணாக் . அ . உரை . ) சக்கரப்பிரதர் - சக்கரங்கொடுத்தவர் . ( சை , 
கௌளிக்காதல் - நன்மைதீமைகளையறி 

வி . எ.பக் . ) இது : சிவனுடைய இருபத்தைந்து 
கேவலமூர்த்தங்களுள் 

ஒன்று . ( வக ; வ : 
விக்கும் பல்லிச்சத்தம் . ( இஃது : ஆகுபெயராய 

கொடுத்தவன் . ) 
அதனைக்கூறு நூலைக்குறிக்கும் .) 

சக்கரபதி -- தகரை . ( மலையக . ) 
கௌளிகன்- 1. ஆன்மாவே அரூபமாயிரு 

சக்கரபந்தம் - ஒருவகைச்சித்திரகவி ; அது : 
ந்து தூலரூபமாகப் பரிணமித்து மீளவும் ரூபமா 

வண்டியின் சில்லுப்போல அமைக்கப்பட்ட சித் 
க உபசங்காரத்தை யடையுமாதலால் ஆன்மா 

திரத்திலே சிலவுறுப்பிலே எழுத்துக்கள் பொ 
ரூபாரூபமென்னும் ஒருவித மதஸ்தன் . ( சி.சி. 
சுக்க.சிவாக் .) 2. நெசவுகாரன் . ( களவிக ) ( உ - ம் .) " சக்கரத்துட்டடுமாறு தறானே - சக்கர 

துவாக நிற்கும்படி அமைத்துப்பாடப்படுவது . 
கௌளிதம் - பட்சித்தல் , 

பந்தமெனச்சாற்றினரே ” ( மாறனலங்காரம் .) 


976 


சக்கரவாளம் . 


கஎஎ 


சக்கிரம் . 


விகாரம் . ) 


சக்கரபாணி -1 . துர்க்கை . ( பிங்கல நிகண் ஞ்சக்கரவாளச்சையம் " ( கந்தபு . அண்டகோச . 
டில் சக்கராயுதி என்பர் . ) 2. விட்டுணு . ( உ - ம் ) 20. ) 3. ( பௌத் . ) முப்பத்தொருவகையுலகங்க 
" சக்கரபாணிமிக்கதவம்புரிகின்றான் ) ( சூத . ளையுந்தன்னுள்ளேயடக்கிய கோட்டம் . (உ - ம் . ) 
முத்தி . உ . சு . ) ( வவாணி ) 

" எண்வகைநரகமிருவிசும்பியங்கும் - பன்மீனீ 
சக்கரம் 1. அறுபதுவருடங்கொண்டகா 

ட்டமுநாளுங்கோளுந் - தன்னகத்தடக்கியசக் 
லம் . 2. ஆக்கினாசக்கரம் ; இஃது : இராசசின் 

கரவாளத்து " (மணிமே , சக்கரவாளக் . கஅக , 
னத்தொன்று . ( உ -ம் .) சக்கரமுருட்டியிடர் கஅக .) 4. வட்டம். ( வருவா es) 
சாய்த்து முறைசெய்வான் ” ( திருவிளை . யானை . 

சக்கரவியூகம் -- சக்கரயூகம் . 
உ . ) 3. இயந்திரம் . 4. ஊர் . 5. ஒரு சித்தி 

சக்காவிருத்தி- வட்டிக்கு வட்டியாகக்கொ 
ரகவி ; அது . நான்காரச்சக்கரம் , ஆறாரச்சக்க ப்ெபது . ( மிரு . ச . கா . ) ( வகவ ) 
ரம் , எட்டாரச்சக்கரம் என மூவகைப்படும் , 
( தண்டி , கரு. ) ( உ - ம் . ) " சக்கரபந்தம் ” ( பார் . ) 

சக்கரன் - 1. இந்திரன் . ( பிங்கல . கச O. ) 
6. கடல் . 7. கிரகபலசக்கரம் . 8. சக்கரப்ப 

2. துவாதசாதித்தரிலொருவன் . 3. விட்டுணு. 
ணம் ; இது : மலையாளக்காசு , 9. சக்கரவாகப் 

( 1. க , 3. வரும் ) 
புள் . 10. சக்கராயுதம் . ( உ - ம் . ) “ பொன்னணி சக்கராங்கி -- கடுரோகிணி . ( தைல . தை 
நேமிவலங்கொள் சக்கரக்கை - மன்னுயிர்முதல் லவ . ) 
வன்மகன் ” ( மணிமே , ஆபுத் . ருஎ .) 11. செ சக்கராயுதி 1. சக்கரதரன் . 2. துர்க் 
க்கு . ( உ - ம் . ) " தயிலவினைத்தொழின்மரபிற்சக் கை . ( பிங்கல . கஉச . ) 
கரப்பாடித்தெருவு ” ( பெரியபு . கலியனா ச . ) சக்கரி- அடியொன்றிற்குப்பதினான் கெழு 
12. தேருருளை , 13 , பதக்கு என்னுமோரள 

த்துக்களையுடைய நாலடிச்சந்தம். ( கரீ ) 
வை . ( உ -ம் . ) " தன்னியஞ்சக்கரம்பாணந்தன் 
மூலம் ” ( தைல . தைலவ . கச .) 14. பிறப்பு . 

சக்கரை - சருக்கரை . ( சர்க்கரை என்பதன் 
15. பீர்க்கு . ( மலையக . ) 16. பூமி . ( உ - ம் . ) 
" சக்கரத்திட்டப்பெயர்நாட்பின் " ( தைல . தை 

சக்கல் - 1. சக்குக்கட்டினது . 2. சாரம் 

வடித்தது . 
லவ . அஅ . ) 17. பெருமை 18. மட்கலம் வனை 
தற்கேதுவாகிய சக்கரம் . ( உ - ம் . ) " தண்டசக் 

சக்களத்தி -1, ஒரு பொருளுக்கினமாயிரு 
கரமுதலிய துணைக்காரணங்களும் " ( நன் . 

க்கும் வேறொரு பொருள் . 2. கொழுநனின் 

இரண்டாவது மனைவி . 
நஉ 0 . உரை . ) 19. மலை . 20. மலைமல்லிகை . 

சக்களவன் - மாற்றவன் . 
( மலையக .) 21. வட்டம் . ( 6 , 9 , 12 , 14 , 16 , 

சக்களிதல் - சளிதல் . 
17 , 19 , 21. சூ . நிகண் . கக : ககரவெ . கஉ . ) 

சக்களியல் - சக்களிந்திருப்பது . 
( வக ) 

சக்களையன் - சழுங்கலன் . 
சக்கரயூகம் - ஒரு படைவகுப்பு . ( உ - ம் .) 

சக்காரம் தேமா . ( மலையக .) [ சக்காரம் 
" சக்கரயூகம் வகுத்திரதத்திடைசயமுறநின்றன 

என்பது பிங்கல நிகண்டு, ) 
னே ” (பாரத . பதின்மூன்றாம் . சி . ) ( அக சகீகிழக்கி- 

தீத்தட்டி . 
வ . ) ) 

சக்கியம் - 1. சினேகம் . 2. செயற்கெளி 
சக்கரவர்த்தி - மற்றொருவரைப்பணியாது யது . [1.க.). 2. வலவ . ) ) 
தனியாள் வோன் என்பது கருத்து .. ( உ 

உ - ம் , ) 

சக்கிரகம் - ஒன்றனையொன்று பற்றுதலெ 
“ சக்கரவர்த்திதவராசயோகியெனு - மிக்க திரு 

ன்னுங்குற்றம் . ( வகர்கள் ) 
மூலனருள்மேவுநாளெந்நாளோ ” 

" ( தாயு . எந்நா . 

சக்கிரகாரகம் - புலிதொடக்கி . ( மலையக . ) 
எ . ) ( அகரவ.கி ) 

சக்கிரதரம் -- பாம்பு . ( வகரயா ) 
சக்கரவாகம் ஒரு புள் . (உ - ம் . ) " சேவற் 

சக்கிரநாயகம் - புலிநகம் . 
குருகொடுசக்கரவாகச்செழும்பெடைகாள் ” ( த 

சக்கிரபாதம் 
ணிகைப் . களவு . நசஎ ) (வவாகம்) 

1. பண்டி . 2. யானை , 
சக்கரவாளம் -1. ஒரு புள் ; இதனை இரா | [ ஆகவானம் ) 
மா . ஆரணிய . ச - வது கவியில் , நேமிவார்மெ சக்கிரபுட்பி - குப்பைமேனி, ( மலையக . 
ன்றார் . 2. ஒரு மலை . ( உ - ம் . ) " சூழ்ந்துநிற்கு சக்கிரம் - 1. அத்தி . 2. குலாலசக்கிரமுத 


977 


சக . 


கூஎஅ 


சகசரி . 


நு ) 


தி நீ] 


- 


லியன . 3. தகரை . 4. திசை . ( 2 , 3. மலை சககமநம் - இறந்த தன் நாயகனுடன் மரி 
யக . ) ( சக்கரம் என்பதற்குரைத்த பொருளெ த்துப்போதல் . (உ - ம்.) “ பாண்டு இறந்துபோ 
ல்லாம் இதற்கும் வரும் . ) ( ஆ ) 

னான் , அப்பொழுது மாத்திரி சக்கமநஞ்செய் 
சக்கிரமண்டலி 
- ஒரு பாம்பு . ( வகவை தாள் " (புறநா.)(வஹம3. ந 0; லஹ ; 

5 ) 

சககாரம் 
சக்கிரழகம் - பன்றி . ( 
வவ ) 

தேமா . ( மலையக .) ( ஹெகா 
சக்கிரயாநம் - பண்டி . ( துக யா ] 

8 ] 
சக்கிரவர்த்திதி- 1. சக்கிரவர்த்திமனைவி , 

சககாரி 

துணைக்காரணம் . ( லஹகா 
2. சடாமாஞ்சி . 3, செம்பஞ்சு . [ 1. அகவ ரிது ) 

சக்கேசர் - மாயாதத்துவத்திருக்குமோருரு 
சக்கிரவாதபம் - செம்புளிச்சை. ( மலையக .) த்திரர் . ( வி - ணி . உஎரு .) 

சகச்சிரம் 
சக்கிரவாளம் - 1. திகாந்தம் . 2. வட்டம் . 

சதாசிவமூர்த்தியுடைய வாம் 

தேவமுகத்தினின்றுற்பவித்த ஐந்தாகமங்களி 
[ வகரவாம் ] 

னொன்று . ( சைவச . பொது , ங ஙஉ , கூநரு . 
சக்கிராங்கம் - 1. ஆண்வாத்து . 2. பண்டி . 

உரை .) 
( வகாம ) 

சகச்சிராச்சி- ஒரு பூண்டு , ( உ - ம் . ) “ அமி 
சக்கிராங்கி - 1. கடுரோகிணி , ( மலையக . ) ர்தை " ( பார் .) 
2. பெண்வாத்து . ( வகா st ) ( 4 ) 

சகச்சை - பொன்னாங்காணி . 

சகசண்டி - வெட்கமற்றோன் . ( வழக் .) 
சக்கிரி - 1. அர்சன் . ( உ - ம் . ) " தவளமுத் 

சகசத்தி - கூடவிருக்குஞ்சத்தி . ( உ - ம் . ) 
தொளிருஞ்சக்கரக்கவிகைச்சக்கிரி ” (சிவரக . 

" சிவனுக்குப்போகமோட்சகாரியம் பண்ணுமிட 
ஆயுத்தேவ . ங .) 2. குயவன் . ( உ - ம் . ) " விள 

த்துப்பிந்நகரணமில்லை சகசத்தியே காரணமெ 
ங்குமட்சக் -கிரிதிரிகைக்குங்கராம் ” ( மறைசை. 

ன்று சாற்றுகின்றார் ” ( சி.சி. ரு : கூ . 

கூ . ஞாநம் .) 
அ o . ) 3. சக்கரவாகப்புள் . 4. செக்கான் . 5 . 

[ 
திருமால் . 6. தேவேந்திரன் . 7. பாம்பு . ( 4 , 

சகசதாதான்மியம் - சகசதாதாத்மியம் ; இது : 
5 , 7. சூ . நிகண் . கக : ககரவெ . அ . ) ( 6 . 

மூவகைத்தாதாத்மியங்களுளொன்று ; அகங்கா 
பக். 7. அகி ., ) 

ரஞ்சீவனுடன் பொருந்தியிருட்பதென்பர் .(உப 

நிட . உச . 
சக்கிலி - சக்கிலியன் . 

உரை . ) (லஹஜ ; காசா ) 
சக்கிலிச்சி- 1. சத்திச்சாரம் . 2. செம்மா சகசநிட்டை -- உண்மைநிட்டை . ( உ - ம் . ) 
த்தி , 

" சகச - நிட்டையைப் பெற்றையாநிருவிகற்பங் 
சக்கிலியன் 

செம்மான் . (மநுதர்ம . சு : காண்பேனோ ” ( தாயு . காண்பேனோ. ஙஉ . ) 
உகஅ . உரை. ) 

வ 
சக்க - 1 , கண் . ( உ - ம் .) “ சக்கொடுபுரூர 
த் - துலைநோய்க்கு ” ( தைல . தைலவ . அக . ) 2. 

சகசம் -- ] . இயற்கை , சுபாவம் . ( பௌட் . 

ச : கசசு இ . ) 2. உண்மை . 3. கூடப்பிறந்தது . 
பூஞ்சு , ( 1 , வக்ஷ n ) 

( பௌட்ச கசஎஇ .) ( ஹஜ ) 
சக்குபு - கரிசாலைப்பூடு . ( மலையக .) 
சக்குவர் ஒருவகைச்சந்தம் ; அஃது; ஒற்றொ (சிவப்பிர . உ . கக . உரை. ) ( அஃதாணவமலம் ) 

சகசமலம் - அநாதியே கூடியிருக்குமலம் . 
ழித்து உயிராவது உயிர்மெய்யாவது பாதமொ 
ன்றற்குப்பதினான் கெழுத்தாய் வருவது . ( வீர 

சகசரம் - சிறுகுறிஞ்சா. 
சோ . யாப் . நங . உரை .) 

சகசரன்- 1. உடன்றிரிதோழன் . 2. கண 
1. கானப்பலாக்காய் . ஒரு தேச வன் . ( லஹவாம் ) 
வழக்கு. ) 2. கோது . 3. சிராய் . 4. தக்கை . 

சகசர் - 1. உடன் றிரிதோழி . 2. பொன் 
சக்கோலி - ஒரு பூடு . 

னிறங்கலந்த கரும்பூவுள்ள மருதோன்றிமரம் . 
சக - கூடவென்னும் அருத்தத்தைக்காட் | ( மலையக . ) 3. மனைவி . 4. வாடாக்குறிஞ்சி . 
வெது . ( as ) 

( 1 , 3. வலஹரீ) 


லஹபதி ) 


சக்கை 


| 


978 


சகடை 


கஎக 


சகநம் . 


ள்ளன . 


வலவற 


வா 


சகசரிதம் - உடனிகழ்வது . ( உ - ம் . ) " ஆண சகண்டை - 1. துந்துபி . ( பிங்கல . கருஉக ) 
வசகசரிதமாகவொருவியாப்பிய ஏதுவைக்காணா 2. வாச்சியப்பொது . ( சூ . நிகண் . எ : சங . ) 
தபடியாலே ” ( சி . சி . உ . அ 0 . சிவாக் ) லல சகணவர்த்தமரோகம் - நேத்திரரோக்பே 
அசிகம் ) 

தத்துளொன்று ; அது : சிலேஷ்மத்தினாற்பிற 
சகசவேது - இயல்போது , அது : மாமுத 

து இமைச்சந்திகளிற்கட்டிகளைப் பிறப்பிக்கும் ; 
லிய சொற்கள் மரம் முதலிய பொருளை உணர் 

அவைகள் பழுத்து உடையுங்காலத்து மிகநோ 

வுண்டாம் . ( சீவரட் . உசாசு .) 
த்து தற்கண் வேறு காரணமின்றி அச்சொற்க 
ளினியல்பானுள தாகிய ஆற்றல்போல்வது . ( சி . | த்தில் நூறுயோசனையகலமும் , நீளமுங்கொ 

சகத்திரகமலம் - திருமாலினது நாபித்தட 
சி . அளவை . க 0 . சிவஞா.) 

ண்டு ஆயிரங்கிரணங்களையுடைய சூரியனைப் 
சகசன் -- சகோதரன் . [ v ஹஜ ) 

போல விளங்கும் ஆயிரவிதழ்த்தாமரை. ( கூர் 
சகசா - சிறுகுறிஞ்சா . ( மலையக .) 

மபு . அரியய . ங . உரை .) 
சகசை -- உடன் பிறந்தாள் . ( ஸஹஜா ) சகத்திரநாமன் -1, கடவுள் . 2. விட்டுணு 
சகடபலம் - நீர்க்கோழி . 

சகத்திரதியாயம்- ஆயிரநியாயம் ; அவை : 
சகடம்- 1. உரோகணி . ( உ - ம் . ) " வெய்ய காகதாலீயநியாயம் போல்வன ; மீமாம்சையிலு 
சகடம்பரிசையை " ( விதாந . குணாகுண . கஉ . ) 
2. ஊர்க்குருவி . ( பிங்கல . உஙகாரு .) 3. சக்க சகத்திரபேதி - சகத்திரவேதி . 
ரம் . ( பாரத . வெ . கக்க .) 4. சகடாசுரன் . சகத்திரம் - 1. ஆயிரம் . ( உ - ம் .) " தரமகற்று 
( உ - ம . ) " நண்ணிய - மாயச்சகடமுதைத்த மதிற்படிந்தாற்சகத்திரகோதானபலன்- வரும் ” 
தூஉம் ” (திரிகடு , க . ) 5 , தமரத்தை. ( மலையக ) ( சேதுபு. பலதீர் . கக . ) 2. சகச்சிரம் என்னும் 
6 தேர் . ( உ - ம் . ) " சகடசக்கரத்தாமரைநா 

சிவாகமம் . ( ஸஹ ) 
யகன் " ( கந்தபு . காப்பு .) 7. பண்டி . 8. வட் சகத்திரவீரியம் - அறுகு . ( மலையக ) - 

க . ( ல . 
டில் . 9. வியூக விபரிமுப்பதுளொன்று . ( வள் . 
எகஎ . பரி . குறிப்பு . ) ( 7, 8 , பிங்கல . கூசசு உ . 

ஸரவீய -3 ) 
(கேட ) 

சகத்திரவேதி- 1. கல்வேதியென்னுமரு 
சகடயூகம்- ஒருவகைப்படைவகுப்பு ; இது | ந்து , 2. பெருங்காயம் , ( வலல, வெயி ) 
“ வென்றிகூர்பெருஞ்சகடமாம் வெய்யவியூகமு சகத்திரா நீகன் - ஓரரசன் , (உ - ம் .) " ஓங்கு 
ஞ்செய்யவே " என்னும் பாரத . எட்டாம் போர் . தன்பெயர்சகத்திராநீகனென்றுரைப்ப ” ( சே 
கூ - ம் செய்யுளாற் பெறப்படும் . 

துபு . விதூம . சச .) 
சகட யோகம் - வியாழன் நின்றவிராசிக்கு சகதாமத்தி- தகரை . 
ஆறு எட்டுப்பன்னிரண்டில் சந்திரன் நிற்கவ சகதி - 1. ஒருவகைச்சந்தம் , அது : " உரு 
ரும் யோகம் , ( உ - ம் . ) “ அந்தணன் மேவியரா ண்டதேர்மேற் செலவுந்தனுள்ளமா - மருண்ட 
சிக்காறினில் - வந்தபன்னிரண்டினில் வயங்கு தேர்மிசைமாதர்கண்மீட்சியுங் - கருண்டவாளு 
மெட்டினிற் - சந்திரனிற்கவேசகடயோகமா டைக்காளனொருவனே - யிருண்டதேர்மிசை 
மிந்துவாணுதலினாயென்றுந்தீதரோ” ( சரசோ யெவ்வாறியங்கினான் ” என்பதிற்போல நாற்ப 
தி . குணாகுண . ககஎ . ) 

த்தெட்டெழுத்துப்பெற்றுவருவது , ( வீரசோ. 
சகடவியூகம் - சகடயூகம் . 

யாப் . ங ங . உரை .) 2. சேறு . ( பிங்கல . சுசு ) 
சகடி - பண்டி . [ 5 ] 

( 1 , ஜ . தீ ) 
சகடிகை - வண்டில் . ( கடிகா ) 

சகதேவித்தைலம்- நெய்ச்சிட்டிச்சாற்றோ 
சகடு - 1. உரோகிணி , ( உ - ம் .) சத்யஞ் / இபிறசாறுகளுஞ்சேர்த்து வடிக்கப்படும் ஒரு 

தைலம் , ( உ - ம் . ) " ஒருதேவகந்தச் ...... சகதே 
சகடு முறம் ” (விதாந . குணாகுண . ககா .) 2. சக 
டாசுரன் . 3. சந்தேகம் . 4. தேர் . ( உ - ம் . ) வித்தைலம்புரிவர்மருத்துவரே ” ( தைல . தைல 
" சகட்டுருளிற்றிரியும் (கூர்மபு.பலவகைத்.கரு ) வ . சுச .) 

சகநம்- 1. கடிதடம் . { வி - ணி . ) 2. கடியி 
5. பண்டி . ( உ - ம் .) “ பெருஞ்சக்ேெதர் காட்டம் 

ன்முற்பக்கம் . ( உ - ம் .) “ தாளொன்று தலஞ்சக 
( பெரியபு . திருநா . சு . ) 
சகடை - 1. பண்டி . ( புறநா . ) 2. முரசு . ட்டம் . ( பிங்கல . க 00 ச . ) 4. பொறுமை . [ 1 , 

நந்தவிர ” ( கோயிற்பு. வியாக்கிர . உகா.) 3. பிரு 
3. வாச்சிய பேதத்தொன்று . ( உ - ம் . ) 

" 
வை ” ( பார் . ) 

2. ஜம நவ . 4. லஹ ந O ) 


979 


சகலண்டம் . 


கூறும் 


சகலாவத்தை. 


| 


சகநாதம் -- ஒரூர் . 

திராபஞ்சகத்திலிருக்கும் ஐந்து புவநங்களுள் 
சகநாயகன் 1. காந்தம் . 2. சகநாதன் . ஒன்று . ( சி - லி.கிரி . உக . உரை.) 
சகபாடி - 1. உடன்படிப்போன் . 2. கூட சகலபாசநம் - அருகன் முக்குடையினொ 
ப்பாடுவோன் . 

ன்று . ( சூ . நிகண் . சிறப்பு . க - ஞ்செய் . உரை 

உரை . ) 
சகம் - 1. உலகம் . ( உ - ம் . ) " சகமீன்றவர் சகலம்- 1. எல்லாம் . ( உ - ம் . ) " அறுசமய 
தம் ” ( கந்தபு . தெய்வயா. உகக .) ( தோன்றிய ப்பகுதியாகிச் - சகலமுமாய் ” ( அரிச்.பாயிர , சு . ) 
ழியுந்தன்மையது என்பது பொருளாக நன் 2. சகலாவத்தை ; அஃது : ஆன்மாத்த நுகரணா 
னூல் சொல்லதிகாரம் க -ஆஞ்சூத்திரவிருத்தி தியோடுங்கூடித் தன்னிச்சாஞாநக்கிரியைகள் 
யுரையிற்கூறுதல்காண்க .) 2. சகவருடம் . ( சா | ஒருபுடைவிளங்குமவதரம் . ( சி . சி , ச : ஙஎ , 
லிவாகன சகாப்தம் என்பதனாலறிக .) 3. தேய சிவஞா . ) (சிவப்பிர . ச . உரையில் இவ்வவத் 
மைம்பத்தாறினொன்று , 4. பாம்புச்சட்டை . தை சிருட்டி தொடங்கிய காலத்திலேயுண்டாவ 
5. மார்கழி மாதம் . 6. வெள்ளாடு . [ 1. ஜமசு ; தென்பர் .) (உ - ம் .) " சன்னல்பின்னலாகச்சக 
2 , 3. புக ; 4. ஜஹக ; 5. வலஹ , 6. வமெனுங்குப்பையிடை " ( தாயுமா . எந்நாட் . 

உச . ) 3. துண்டு , பகுதி . 4. தோல் . 5 . 
ம ) 

மீன்செகிள் . ( 1 , 2. வலக @ o . 3 , 4 , 5.க 
சகமார்க்கம் - யோகமார்க்கம் ; அது : பஞ் 
சேந்திரியங்களையொடுக்கி ரேசக பூரக வாயுக் 

80 ) 
களைத்தடுத்துக் கும்பித்திருந்து பிராணவாயு 

சகலமங்கலை- பார்வதி . 
வைச்சுழுமுனையினிறுத்தித்தனது சரீரத்துள் 

சகலமோட்சம் 

அட்டகன்மமும் விட்டு 
ளே ஆறாதாரங்களையறிந்து அவற்றில் பத்மதள அட்டகுணங்களையுமுடைத்தாயிருக்கை. (சி.சி. 
ம் , அதிதேவதை , அக்கரங்களாகிய பொருளையறி 

பர . நிகண் . ரு . உரை. ) 
ந்து தியானித்து மூலாதாரத்தில் அக்கினியை சகலர் 

1. ஆணவம் , கன்மம் , மாயை 
ச்சொலிப்பித்து நாபித்தானத்திற்குண்டலிசத் என்னும் மும்மலமுடைய ஆன்மாக்கள் ; இவர் : 
திசொரூபமாயிருக்கு மமுதத்தை யுருகப்பண் | அதிபக்குவர் , மந்தபக்குவர் , அபக்குவர் என 
ணி மற்றையவாதாரங்களில் தோமுகமான பது 

மூவகைப்படுவர் . ( உ - ம் . ) " தாங்குசகலத்தி - ன 
மங்களை அதனைக்கொண்டு பேதித்து மேலே 

ஞ்ஞானர் மூவரும் ( திருமந்திரம் மூவகையா 
சென்று விந்துத் தானத்தின் வழியேயிறங்கிப் ருயிர்வர்க்கம்.உ .) 2. ஒரு குடியிற்கொண்டோர் . 
பெருகுகின்ற வமுததாரையைத்தனதுடல்மு 

சகலலட்சணை விட்டலட்சணை . ( வாசு 
ற்று நிறையச்செய்து முழுச்சோதியான சிவத் தே ) 
தியானத்திருப்பது முதலியவழி . (சித் . கட் . சகலவியாபி கடவுள் . 
ஙக.பக் .) ( உ - ம் . ) " சன்மார்க்கஞ்சகமார்க்கஞ்சற் சகலன் -- மனை விசகோதரி கணவன் . 
புத்திரமார்க்கம் ( சி . சி.அ : ச.அ.) 

குடியிற்கொண்டோனென்பர் .) ( சூ . நிகண் . 
சகரச்சாரி - சத்திசாரம் . 

உ : எ எ .) 
சகரம் -- ஓரெழுத்து . 

சகலாகமசிகாமணி 

ஒரு நூல் , ( த.நி. 

போ . ஙருஉ . ) 
சகார்- ஒருவகையரசர் . ( உ - ம் . ) " சகரர் 
தொட்டலாற்சாகரமெனப்பெயர்தழைப்ப ” ( இ 

சகலாகம 

பண்டிதர் - அருணந்திசிவாசாரி 
ராமா . அகலி. சங . ) ( சகரன் புத்திரரானமை 

யர் . (இவர் சிவஞாநசித்தியாரியற்றியவர் . ) 
பற்றிவந்தபெயர் . ] 

சகலாத்தர் - அருகருள் நிகண்டவாதிகளா 
சகரன்- முதலெழுவள்ளலிலொருவன் . (சூ . 

ற்கடவுளென்று மதிக்கப்படுவர் . ( உ - ம் . ) " சக 
நிகண் . 2 : உ ங . ) 

லாத்தர்தம்பாற் சென்று " ( த.நி. போ . உ எச . ) 
சகரிகம் -- நாயுருவிப்பூண்டு, ( மலையக . ) 

சகலாதன்- இரணியகசிபன் புத்திரருளொ 
சகல் - கொசுகு . ( பிங்கல . உஙகள் . ) 

ருவன் . ( வி - ணி , கருச , ) 
சகலகம் வெள்ளாட்டுக்கடா ( மல 

சகலாவத்தை - ஆன்மாக்களின் அவத்தை 
கம் ) 

மூன்றனுளொன்று ; அது : கருவிகரணங்கூ 
சகலசாக்கிரம் - கருவிகளோடுந்தொழிற்ப 

டிய நிலை . ( சி.சி.அ : கூ 0 . மறை .) சகலம்- 2. 
ட்டு நிற்பதாகிய நிலை . (சி.சி. அ : ஙச . சிவஞா .) 

( பார் . ) சிவன் தனது சிற்சத்தியாலே மாயாகா 

ரியமாகிய கலைமுதலிய கருவிகளைத் தோற்றுவி 
சகலண்டம் - பிரதிட்டாகலையில் தன்மாத் | த்திக்கருவிகளை யான்மாக்கட்குக்கூட்டிக் காரி 


- 


[ ஓர் 


- 


| 


980 


சகளாகளம் . 


கூக 


சகார்த்தத்திருதியை . 


சகன் மகதாது 


- 


வடி ) 


க ) 


யப்படுத்திப்போகங்களைப் புசிப்பிக்கையாகியவ சகளாதிகாரர் - சதாசிவன் . ( சி.சி. க : சஎ . 
வத்தை . ( சி . சி . சு : ஙஎ . மறை ) 

ஞாநப் . ) 
சகலி - ஒரு மீன் . ( து ) 

சகளீகரணஞ் செய்தல் - கரநியாசமும் அங் 
சகலை சகலன் . 

கநியாசமுஞ்செய்தல் . ( நித்தியகரு . கச , கசு . ) 
சகவம் ஒரு புள் . அது : பெண்வாத்து . 

சகளீகரித்தல் -- உருவங்கொள்ளல் . ( உ - ம் ) 
( வ ] 

தன துசத்தியே வடிவாகச்சகளீகரித்து ( சி.சி. 

க : சக . நிரம்ப ) 
சகவாசம் கூடவிருத்தல் . 

சகளை- சகளத்தன்மையுடையவள் . 
சகவாசி - கூடவிருப்போன் . 

சகன்- 1. சகக்கடவுள் . 2. சாலிவாககன் . 
சகவிசயை --- ஒரு பட்டணம் . 

3. தோழன் . ( உ - ம் ) " வந்நிதன்பெயர்மருச்ச 
சகளத்திருமேனி பரமசிவன் ரூபத்திரு 

கனென்பதுமறந்தே ” ( பாரத . வாரணா. கஙசு . ) 
மேனி . ஈசன் , உருத்திரன் , மால் , அயன் 
என நான்குவகையாம் . (சிவப்ப . கூ . உரை.) 

செயப்படுபொருள் குன் 
சகளநிட்களத்திருமேனி - பரமசிவன் ரூபா 

றாது மடி சீ விடு என் என்றாற் போல் வரும் 
ரூபத்திருமேனி ; இது சதாசிவரூபம் . (சிவப் . வினையடி . ( பி . வி . திங்க . ஙரு . உரை . ) 
கூ . உரை . ) 

( லககை ; யாக 

- ) 
சகள் நிட்கள் போகர் - அநாகதசிவன் . ( உ - ம் ) சகன்மகபாஸ்மைபதம் செயப்படுபொ 
சகளநிட்களபோகரென்கின்ற அநாகதசிவன் ருள் குன்றாதவினைமுற்றுச்சொல் . ( பி . வி . 
( சி . சி . பாயிர . சிவத்துதி . ஞாநப் .) 

காரக . கக . உரை . ) ( வககை ; வாெெஜ 
சகளநிட்களம் - உரூபாரூபம் . ( உ - ம் . ) " சக 
ளநிட்களமெமக்குத்தஞ்சமாமேனியாம ” ( கோ 
யிற்பு . பதஞ்சலி . சுரு .) 

சகன் மகம் - செயப்படுபொருள் குன்றாத 
சகள் நிட்களன் களமுநிட்களமுமாகிய வினை . ( உ - ம் . ) " அகன்மகம் " ( பார் . ) ( லக 
இருத்தன்மையுங்கூடிய சிவன் . ( உ - ம் . ) " சாதா 
ககியமைந்தினாற்சகள நிட்களனாம் ” ( சைவச . 

சகன்மகர்த்தரிப்பிரயோகம் - செயப்படு 
பொது . ருசஅ .) 

பொருளுள்ள வினையையெழுவாயிற்பிரயோகி 
சகள் நிருத்தம் - உருவத்தோடுகூடிய நிருத 

த்தல . ( பி . வி . நசு . உரை . ) 
தம் . 
சகளம் அவயவத்தோடு கூடியது . (வடி 

சகா -1 . துணை . 2. பாம்பு கொல்லி . ( மலை 
வம் . ) ( உ - ம் . ) " அகளமாயாருமறிவரிதப்பொ யக .) 
ருள் - சகளமாய்வந்ததென்றுந்தீபற " ( திருவுந் 

சகாகநீநிகை- சூரியன் முன் நடிக்கும் அப் 
தியார் . க . ) 

சரஸ்திரீகளிலொருத்தி . ( வி - ணி . உசாரு . ) 
சகளழர்த்திகள்- சகளத்திருமேனியுடைய சகாசிதம் --- விளக்கமுள்ளது . ( வகாவலி 
மூர்த்திகள் ; அவர் : ஈசாகன் , ஈசுவரன் , பிர 
மன் , சிவன் , சதாசிவன் என ஐவர் . ( சி . சி . 
பாயிர . சிவஸ்துதி . சிவாக் . ) 

சகாடி -- பீர்க்கு . ( மலையக .) 

சகனாண்டு , ( உ - ம் . ) " ஏராருஞ் 
சகளர் 

சகாத்தம் - சகனாண்டு , ( உ - ம் . ) 
1. அதிகாரசிவன் . 2. விக்கிரக 
மூர்த்திகள் ; அவர் இருபத்தைவர் . ( உ - ம் . ) சகாத்தம் ( சூத . பாயிர.ரு ..) ( கொலு ) 

சகளரிருபத்தைவர் தாமருந்துஞ்சேடம் ” ( சை சகாதி -- பாம்பு கொல்லி . 
வச . பொது . சருஎ . ) 

சகாதேவன் - பாண்டவர்களிலிளையோன் . 
சகளவடிவு- அவயவத்துடன் கூடிய வடி சகாதேவி- நெய்ச்சிட்டிப்பூண்டு. மலையக 
வம் . ( உ - ம் .) “ மாதர்சேர்சகளவடிவு கொண்டிரு ராதியிற்சீதேவியென்பர் , 
ந்தவரதனை ” ( தணிகைப் . அகத் . கருஎ . ) 

சகாநா - ஒரிசாகம் . 

சகாயம் - 1. துணை . ( சூ . நிகண் . அ : சங . ) 
சகளவல்லகி - வீணைகளினிருபத்திரண்டு 
பேதத்தொன்று . ( வி - ணி . உஉ 0.) 

2. மலிவு . ( வழக்கு . ) ( ஸஹாயம் 

சகாயன் தோழன் . ( பிங்கல . கஉ எ . ) 
சகளன் சிவன் . ( சி . சி . க : சுரு . ஞாநப் . ) 
சகளாகளம் - வடிவும் வடிவறுதியுமானது . 

( ஸஹாய ]ே 
( உ - ம் . ) " சகளாகளநிஷ்கள ” (சி.சி. உ : எங . சகார்த்தத்திருதியை - சகார்த்தமாய் வந்ததி 
ஞாநப் .) 

ருதியை , கூடவென்னும் பொருளில் வருந் 


த ) 


ம் ) 


981 


சகுந்தம் . 


கஅடி 


சகோத்தி . 


வலற 


திருதியை . ( பி , வி . காரக , சு . ) ( உடனிகழ்ச் சகுந்தலை - மேநகைக்கும் விசுவாமித்திரனு 
சிப்பொருட்டாய மூன்றாம் வேற்றுமையென் க்கும் பிறந்தபெண் . ( குஜா ) 

சகுநசாத்திரம்- கலைஞாநமது பத்து நான்கி 
சகார்த்தம் -உடனிகழ்ச்சிப்பொருள்.(உ -ம் . ) னொன்று ; அது : நிமித்தசாத்திரம் . (ுக ந 
" சகார்த்தத்திருதியை” ( பார் . ) 
( லஹாய y ; 

பாஜூ ) 

உடன் . கம்- - 
பொருள் . ) 

சதநத்தடை - சகுநப்பிழை . 

சகுநம் - 1. அபரபக்கச்சதுர்த்தசியிற்பிற் 
சகி-- 1. தோழன் . ( உ - ம் . ) " சலமில்சகி 
யைத்தணப்பானும் சாற்றிப்பழுதுசலஞ்செய் 

கூறு . (உ.-ம். ) " குறைபக்கச்சதுர்த்தசிபின் - ன 

வைசேர்சகுநம் ” (விதாந . பஞ்சா . உக .) 2 . 
து ” (சிவதரு . சு : சக . ) 2. தோழி . ( உ -ம் .) 
ஆட்டுக்குட்டியிதென்னடி சகியே ” (தனிப் கிழங்கு. ( உ - ம் . ) " வேர்வகைசகுநமெல்லாம் 
பா . உ ; இஎஉ . ) 8. முதனிலைத்தொழிற்பெ விளம்புதும் ” ( தைல. தைலவ. கச .) 4. BI 

த்தம் . 5. பறவைப்பொது . 6. பேரரத்தை . 
யர் . (1. வலவி . 2. வவீ ) 

( 4, 5. பிங்கல . நசசுங.) ( TA ) 
சகித் தன் ஐம்பத்தோருருத்திரரிலொரு 

சகுதி- 1. கூகை ; அது : கரணம் பதினொ 
வன் . ( வி - ணி , உஎஎ . ) 

ன்றினொன்று . 

2. துரியோதனன் மாமன் 
சகித்திடல் - பொறுத்தல் . ( சூ . நிகண் . அ : (உ - ம் .) " அழன்றுளஞ்சகுநிகருகினான் " ( பா 
ங அ .) 

ரத . கிருட்டிண . கசு .) 3. நிமித்தம் பார்ப் 
சகித்துவம் - தோழமை . ( வி ) 

போன் . 4. பறவை . ( 3 , 4. பிங்கல . கூசசுரு ) 
சகிதம் கூடியிருத்தல் . ( உ -ம் .) 

“ அகார ( 5B ) 
உகார மகாரவிந்துநாதசகிதமான மனோஹகங் 
காரபுத்தி சித்தமுள்ளமென்னுமைந்துடனுங் 

சதநிகிரகம் - குழந்தை பிறந்த ஆறாம் நாளி 
கூடிநின்று ” ( சி . சி . ச ஙச . சிவாக் ) ( ஹி திலாவது சிசுவை அல்லது தாயைப்பிடிக்கும் 

லாவது ஆறாம் மாதத்திலாவது ஆறாம் வருஷத் 
த 07 

பன்னிரண்டு பெண்கிரகங்களுளொன்று ; அத 
சகிதன்- சேர்ந்திருப்போன் .(உ - ம் . ) “ உமா னால் சுரமும் சரீரமெலிவும் நோவுமுண்டாம் . 
சகிதாபோற்றி ” (சிவரக . கணபதிகுமாரன்.ச .) (சீவரட் , உ.உ.எ. ) 
( வல U.58 ) 

சகுலம் -- ஒருவகை மீன். ( T57 @ o ) 

சதலன் -- உறவினன் . 
சகிப்பு- பொறுதி . 
சகியம் - நிலப்பனை . 2. சேம்பு . 3. மஞ்ச 

சகலாட்சகம் -1 . கொடியறுகு . 2. வெள் 
ள் . ( மலையக .) 

ளறுகு . ( மலையக . ) ( குஜாக்ஷக ) 
சகியாதி- ஒரு நதி . (வி - ணி . உங . 

) 

சதலாட்சம் - வெள்ளறுகு . ( மலையக .) 
சகியாமை -- சகிக்கக்கூடாமை. 

சதலாதி- கடுரோகிணி . ( மலையக .) 
சதட்டகம் -- ஆடுதின்னாப்பாலை . ( மலையக . ) சதலி - 1 , ஒருவகைமீன் . 2. டோதகம் .. 
சகட்டம் -1 . ஆடுதின்னாப்பாலை , ( மலையக) ( உ - ம் .) " அங்கைச்சகுலியுநோக்கிருக்கான் ” ( கக் 
2. ஒரு கிழங்கு . ) 

தபு . சந்திரசாப . கக . ) [ 1. குஜீ ) 
சதடம்- சேம்பு . ( உ - ம் . ) " சகுடநீரென சதன்மம்- கருணைக்கிழங்கு . 
ச்சதமகம்புரியருந்தவத்தோன் ” ( பாரத . குரு சகேதுகம் - ஏதுவுடையது . 
குல . கச . ) ( ஜக ) 

சகேரா - பண்டசாலை . ( தெலுங்கு . ) 
சதடை -- சிற்றகத்தி . ( மலையக . 

சகோடம் சகோடயாழ் . ( உ - ம் .) " பேரி 
சதணம் -1 . குணத்தோடு கூடினது . ( உ - ம் ) 

யாழ்பின்னுமகரஞ்சகோடமுடன் ” (சிலப் , அர 

ங்கே . அக . பக் . ) 
" சாடரியசகுணமெனச்சதோடமென ” ( திரு 
விளை , மாணிக்கம் . சுகா . ) ( மண 

சகோடயாழ்- நால்வகையாழினொன்று ; 

இதற்குச்சிறுபான்மை பதினாறு நரம்பு கொள்ள 
சகுந்தம் - 1. ஒருவகை நீர்ப்புள் . 2. கமுகு . ப்படும் . ( சிலப் . அரங்கே. உசு . உரை .) சிந்தா 
(மலையக .) 3. கழுகு , 4. பறவைப்பொது , மணியிற்பதினான்கு நரம்பு கொண்டார் . 
( 3 , 4. சூ . நிகண் . கரவெ . கக .) ( கம் சகோத்தி - சகேரத்தியணி , 


982 


சங்கதை, 


கூஅகூ 


சங்கமரூபம் , 


-- 


போ . ஙநக , 


சகோத்தியணி - உடனிகழ்ச்சியணி ; இது : சங்க நநம் -- நரம்பு . ( சூ . நிகண் . உ : கங . ) 
கற்றோரை மகிழ்விக்குமாறு ஒன்றுடனொன்று 
சமமாக உடனிகழ்தலைக்கூறுமணி .(உ - ம்.) “ இக | ( இது குபேரனுக்குரியதென்பர். ) (உ -ம். ) “ சங் 

சங்கநிதி - 1. சங்குருவாய்க்கிடக்கு நிதி . 
ந்தபகைவரினத்தொடுவேல்வேந்தே - திகந்தம கதிபதுமநிதியிரண்டுந்தந்து ” ( தேவார . தனி 
டைந்ததுநின் சீர் ” ( வி . அணியிலக் கரு . பக் .) த்திருத்தாண்டக. 

த்திருத்தாண்டக . திருநா. கா .) 2. வட்டக்கிலு 
சகோதரத்தாநம் - பிறந்தவிராசிக்கு மூன் 

கிலுப்பை , 
நாமிராசி . ( சோதிட .) 
சகோதாம் - ஒருவயிற்றிலுடன்பிறத்தல் . 

சங்கப்பலகை - மதுரையிற்சங்கப்புலவரி 
( வலஹொகா ; ஹகூட உஉா -வயிறு .) 

ருக்குமாசநம் ,இஃது : உயர்ந்த தமிழுடைய தெ 

ய்வத்தன்மையுள்ள புலவரின் ஒவ்வொருவருக் 
சகோதார் உடன்பிறந்தார் . (உ - ம் .) குமொவ்வொருமுழம் வளர்ந்திடங்கொடுக்கும் . 
" தன்னுடன் பிறந்தாண்மகள் சகோதரனைத்தழு 

திருவிளையாடற்புராணத்திற் சங்கப்பலகையி 
வுறுங்கிழத்தியைப் புணர்ந்தோன் ” ( சூத , ஞாந . ட்ட படலத்திற்காண்க . 
எ : கரு . ) 

சங்கப்புலவர் - மதுரைச்சங்கத்துப்புலவர் . 
சகோதரி - உடன் பிறந்தாள் . 

சங்கபாடாணம் - தாலம்பபாஷாணம் . 
சகோதிதம் - 1. கூடப்பிறந்தவை . 2. சுபா 

சங்கபாலன் 
வம். ( 1 , 2. பௌட் . ச ; கசஎ . ) 

அட்டமா நாகத்தொன்று. 
சகோரம் - 1. சக்கரவாகப்புள் . ( பிங்கல . ( பிங்கல . உக . ) ( வா 8 ) 
உ ஙஉரு .) 2. செம்பரத்தை . ( மலையக . ) 3 . சங்கபுங்கி - கடுரோகிணி , ( மலையக ,) 
செம்போத்து . ( பிங்கல.உங . எ 0 . ) 4. நிலாமு சங்கம் -- 1 . ஐக்கம் . 2. ஒரெண் . (சிந்தா ) 
கி . ( பிங்கல . உங ங o . ) 5. பேராந்தை . ( பிங் 3. கணைக்கால் . 4. கூட்டம் . ( உ - ம் .) " சில 
கல . உகஎங . ) ( வகொரம் ) 

யானை துரங்கமசங்கமுழக்கினவே ( பாரத . பதி 
சங்ககுடககநகம் ஒரு பருவதம் . ( த.நி. னாறாம் . ருக .) 5. சபை . 6. சங்கநிதி . 7. சங்கு . 
கூகூச . ) 

(உ - ம் .) “ அற்புதன்கோயின் முன் றிலார்த்தன 
சங்ககூட கிரி - மந்தரகிரிக்கு நடுவேயுள்ள சங்கமெங்கும் ” ( திருவாத . திருப்பெரு. கஉக .)) 
ஐந்து கிரிகளிலொன்று . ( த . நி . போ . ஙஙங . ) 8. தமிழ்ச்சங்கம் . அது : முதற்சங்கம் இடை 
சங்கங்குப்பி பீச்சுவிளாத்தியென்னும் 

ச்சங்கம் கடைச்சங்கமென 

மூவகைப்படும் . 
ஒருவகைச்செடி . ( உ - ம் . ) " கருங்கிரந்தி செவ் ( உ - ம் . ) " எம்மைப்பவந்தீர்ப்பவர்சங்கமிருந்த 
வாப்புக்கட்டிகளுமேகு - மருஞ்சங்கங்குப்பிக்க தென்றால் ” ( பெரியபு . மூர்த்திநாய . எ . ) 9 . 
றி ” ( பதார்த்த . உஎங . ) 

தாலம்பபாஷாணம் . 10. நெற்றி . 11. படை 
சங்கச் செய்யுள் - சங்கப்புலவர் செய்யுள் . யிலோர் தொகை ; அது : சமுத்திரமூன்றுகொ 
சங்கஞ்செடி- இசங்கஞ்செடி . 

ண்டது . ( தேர் 2187 , யானை 2187 , குதி 
சங்கட்டம் - வருத்தம் . ( வழக்கு .) 

ரை 6561 , காலாள் 10935. (பிங்கல . கசுசஅ ) 
சங்கடம் 

- வருத்தம் . ( உ - ம் .) " தேசகலா 12. புணர்ச்சி , ( உ - ம் . ) “ மயக்கிச்சங்கமுங்கி , 
சத்திசங்கடத்தினாற்றான் ” ( சி . சி . அ : ங O. ஞா ( திருப்பு . ருருக . ) 13. புலவர்கூட்டம் . ( மணி 
நப் . ) 

மே .) 14. விருப்பம் . 15. வெள்ளைவகையி 
சங்கத்தமிழ் - சங்கத்தவராலாராயப்பட்ட லொன்று . ( பிங்கல . ககரு ங . ) ( 3 , 4 , 6,8,11 , 
தமிழ் . ( உ - ம் . ) " கரிமுகத்துத் தூமணியே நீயெ 14. சூ . நிகண் . கக : ஙகரவெ . உ . ) 
னக்குச் சங்கத்தமிழ்மூன்றுந்தா ” ( நல்வழி . கா . ) சங்கமம்- 1. இயங்குதிணை . (உ -ம் . ) " சங் 
ப்பு . ) 

கமந்தாவரங்கடத்தங்- கன்மத்துக்கீடா ” ( சி . சி . 
சங்கத்தார்- 1. கூட்டத்தார் ; சபையார் . 

உ . சக .) 2. கலத்தல் . 3. நிருவாணதீக்ஷிதர் , 
2. தமிழ்ச்சங்கத்தார் . 

விசேஷதீக்ஷிதர் , சமயதீக்ஷிதர் என்னும் முத் 
சங்கத்திராவகம் -- ஒரு திராவகம் . ( வ திறச்சிவபத்தர். (உ - ம் .) “ தாபாஞ்சங்கமங்களெ 

ன்றிரண்டுருவினின்று ” ( சி . சி . உ : உ அ . ) 4 . 
உசாவகம் ) 

புணர்ச்சி . 5. யாறுங்கடலுங்கூடுமிடம் . (உ - ம் .) 
சங்கதம் - நட்பு . ( வ owS :) 

" மண்குழுவரிசங்கமத்தாநங்கள் ” ( நித்தியகரு . 
சங்கதி - 1. தொடர்பு , 
1. தொடர்பு , இயைபு , 2. வர கூரு . ) ( 1. ஜ . ம 2 , 3 , 4 , 5 , 9. லOD3 

003 ) 
லாறு . [1. லமதி ) 

சங்கமர் --சிவனடியார் . 
சங்கதை - சம்பாஷணை , பேச்சு . ( விலக 

சங்கம நபம் - சிவரூபம் , 


49 ) 


| 


983 


சங்கருடணன் . 


கூஅச 


சங்கற்பரூபை 


வ Wo 


60 ) 


சங்கழத்திரை - வலக்கையிற் பெருவிரனுதி சங்கரேகை- சங்கினாகாரமான ரேகை . 
சுட்டுவிரலினடியைத்தொடல் ; அது : 

சங்கெ சங்கலநம்-- 1. எண்கூட்டல் . 2. கலப்பு . 
ன்னுமுத்திரையாந்தர்ச்சநிமூலத்தைவலத் - தங் [ avor @ _BS ) 
குட்டத்தக்கிரந்தொட்டால் ” என்பதனாற்பெ 

சங்கலம்- 1. எண்கூட்டுதல் . 2. சேர்மா 
றப்படும் , ( சைவச . பொது . ருகஅ .) 

நம் . 3. மாமிசம் . ( 1 , 2. வலOO. 3 ஜமை 
சங்கயம் சம் சயம் . (உ - ம் . ) " ஏரச்சங்கய 
மாய்ச்சாதித்த ” (மணிமே , தவத்திற . 20 ச . ) ஓ ) 
சங்காசாதி -- கலந்த சாதி . ( சிந்தா . ) 

சங்கலார்- பகைவர். ( உ- ம். ) " சங்கலாரி 
சங்காம்- 1. ஒன்றிப்பு , கலப்பு . ( பௌட் . டைவளைத்தசக்கரத்தை " ( பாரத . பதின்மூன் 
ரு : உ o .) 2. போர் . [ 1. லகாம் . 2 . மூம் . கசஉ , ) 
மா ) 

சங்கலிதசங்கலிதம் - ஒரு கணக்கு . 
சங்கரன்- 1. சிவன் . ( உ - ம் . ) " மங்கலமெ சங்கலிதம் - 1. எண்களின்றொடர் ; அது ; 
வற்றினுக்குங்காரணவடிவமான - சங்கர " ( திரு நற்சங்கலிதம் , வர்க்கசங்கலிதம் , கநசங்கலித 
விளை . மாயப், உஅ . ) ( சுகத்தைச் செய்பவன் ( ம் , வியன் சங்கலிதம் , சமன் சங்கலிதம் , வியன் 
என்றபடி . ) 2. பலவருணக்கலப்பாய்ப்பிறக் சமன் சங்கலிதம் , வியன் வியன் சங்கலிதம் , சம 
( - ம் " 

ன்வியன் சங்கலிதம , சமன் சமன் சங்கலிதம் , 
ய்விடுவன்மறையவனேனும் " ( சிவரக . சிவடு அதிசங்கவிதம் , சங்கலிதசங்கலிதம் , இலாட 
ண்டி , சசு . ) 3. பதினோருருத்திரரிலொரு | சங்கலிதம் , வர்க்கலாடசங்கலிதம் , கரு தநசங்க 
வன் . ( 1. கா . 3. வயகா ) லிதம் எனப்பலவகைப்படும் . 2. கலப்பு . 3 . 
சங்கராசாரியர் --சிதம்பரத்திலே விசுவசித் 

ப்பட்டது . ( உ - ம் . ) " சங்கலிதமல்லாமற்சடத்து 
துஎன்னும் பிராமணோத்தமருக்கு அம்பிகை | ககுச்சேஷ்டையில்லாதாகையால் ” ( சி . சி . உ . 
யென்பவர் வயிற்றிற் பிறந்த ஒருகுரு . ( அபிதாக 

எக . சிவாக . ) - தருமநூல பதினெட்டினெ 
சிந்தாமணி . ) 

ன்று . ( 1 , 2 , 3 , 4 , 5. கவித 
சங்கராதநம் - இருகான்மடித்து இருபடத் சங்கலீகரணம் முறையிலாப்புணர்ச்சி . 
தையுங்கூட்டி நேரேயூன்றியிருகாலின்மேனி 

சங்கவர்த்தகன்- ஒரு வாயு ; இது : ரைவ 
ற்பது . 
சங்கராபரணம் - வெண்பாவுக்குரியவோரி 

தகன் என்னும் வாயுலின் மேல் ஐம்பதுயோச 

னை தூரத்தினின்று ரோஷதனென்னும் மேகங் 
ராகம் . 
சங்கராவாசம் -1 , ஒருவகைக்கற்பூரம் . 2 . 

களாற்கொடுத்த சலத்தினால் பூமியிலுள்ள சன 

ங்களுக்கு வியாதிகளுண்டாக்கும் . ( வி - ணி .. 
கைலாயமலை . 
சங்கரி - 1. சங்கரித்தல் , முதனிலைத்தொ 

உஙஎ . ) 
ழிற்பெயர் . 2. பார்வதி . ( உ - ம் . ) " வரைச்சங் 

சங்களை மண்கிணற்றின் பலகைக்கூட்டு . 
கரிக்குமணவாளர் ” ( மறைசை.சு .) 2. To கரீ சங்கப்பநிராகாணம் கொற்றவன்குடி 
சங்கரிங்கி-- சங்கபுங்கி . 

உமாபதிசிவாசாரியராற் செய்யப்பட்ட ஒரு சித் 
சங்கரிடணன் - விட்டுணுவின் வியூகர்மூவ | தாந்த சாத்திரம் . ( சைவச . பொது. ஈ . உரை ) 
ரிலொருவன் , ( சேதுபு , சக்கரதீ . கக , உரை. ) சங்கற்பம்- 1. இச்சை , விருப்பம். ( உ - ம் ) 
( லகஷணம் ) 

தமதுசங்கற்பத்தாற்றமக்குச் சரீரத்தைப்பண் 
சங்கரித்தல் -- அழித்தல் . ( சைவச . பொது , 

ணிக்கொள்வாரென்று ” (சி . சி , க . ஙசு . ஞாநப் ) 
கக . உரை .) 

2. எண்ணம் , தியாநம் . (சி.லி. ஞாந . கஎ . 

7. ) 
சங்கரிப்பு - சங்கரித்தல் . 

3. நியமம் . ( உ - ம் . ) " பழிதீர்ந்துயர்ந்தசங்கற் 
சங்கருடணம் - 1. இழுத்தல் . 2 , உழு பந்தன்னிற்பரவுசங்கற்பன் ” ( கூர்மபு . பலவ 
தல் . ( ) கஷ் - ண ) 

கை . கஎ . ) 
சங்கருடணன் - பலபத்திரன் ; இவன் ; தே சங்கற்பமாதம் - இரு அமாவாசை உட்பட 
வகியினது கருப்பத்திலிருந்தபோது யோகமா இரவிசங்கிரமமுண்டான மாதம் . ( விதாந . கு 
யாதேவி சங்கருஷித்துக்கொண்டுபோய் ரோ ணாகுண . அக , உரை . ) 
கிணிகருப்பத்திற் சேர்ததமையால் இப்பெயர் 

சங்கற்பருபை - பரமசிவனிலும் முத்தான் 
பெற்றான் . ( அபிதாநசிந் . ) ( aroகஷண e ) | மாக்களிலும் நின்று 

மாக்களிலும் நின்று கிரியை செய்யுஞ்சத்தி ; 


984 


சங்காரமுத்திரை, 


கூ அரு 


சங்கியோபயபதவெகுவிரீகி . 


அது : நினைவுமாத்திரத்தினாற் காரியஞ்செய்வ 

க்கல் வேண்டுமென்க” ( சைவச.பொது , உ O ரு . 
து . ( சி - லி . ஞாந . ச . உரை . ) 

வாகா உரை .) 

சங்காரழர்த்தி-- சங்காரஞ்செய்யுமூர்த்தி . 
வா ) 

( உ - ம் . ) “ சிருட்டிமூர்த்தி ஐந்தும் திதிமூர்த்தி 
சங்கற்பன் - மந்தத்துவத்திருக்குமோருரு யைந்தும் சங்காரமூர்த்தியாறுமாகப் பதினா 
த்திரன் . ( வி - ணி . உ எஉ . ) 

திருமேனிகொண்டது ( சி.சி. க : சஎ . மறை . ) 
சங்கற்பனை - பாவனை . ( உ - ம் ) " சங்கற்ப 

சங்காரன் - அழிக்கிறவன் . ( உ - ம் . ) " வெம் 
னைஞாநம் " ( சி . சி . கக : உ . 

புமந்தகாசுரசங்காரனை " (சிவரக . கத்தரிப்பூ . 
சங்கற்பித்தல் 1. நிருணயித்தல் . 2 கரு . ) ( v ஹாரா 8 ] 
பிரார்த்தனை செய்தல் . 

சங்காரி - குதிரைவாலி , ( மலையக . ) 
சங்கற்பிதம்- சங்கற்பித்தல் . ( சி , சி . உ . சங்காரித்தம்- சத்தமுகிலினொன்று ; அது : 
ருக . ஞாநப் . ) ( கலிதம் ) 

பூப்பொழிவது . ( பிங்கல . எக . ) 
சங்கறுப்போர் - வளைபோழ்நர் . ( பிங்கல . 

சங்காலம் -- விரைவு . ( ஜமாஜ ) 
அக . ) 

சங்கி- பற்றினது . ( உ - ம் . ) " விஷயசங்கி 
சங்காசம் - உவமை . ( கா ) யாயிருக்கும் ஆணவதர்மமாகியமோகாதி ” ( சி . 
சங்காத்தம் -இணக்கம் , சிநேகம் . ( வழக்கு ) | சி . உ : ருசு . சிவாக் . ) 
சங்காத்தி-அநுசாரி . 

சங்கித்தல் - 1 , அஞ்சல் . 2. ஐயப்படல் . 
சங்காதம் - 1. அழித்தல் . 2. ஐந்துதரமீ 

சங்கிதம் -- சந்தேகிக்கப்பட்டது . ( உ - ம் . ) 
ரடிகளையுமொருங்கெடுத்துதைத்து நடத்தல் . 

" இவ்வாறு சங்கிதமாக ஒரு வஸ்து உண்டென் 
3. ஒரு நரகம் . 4. கூட்டம் . (உ - ம் .) 

று சொல்லுகிறதினாற் பிரயோசநமென்னையெ 
னாற்சகத்துற்பத்திசங்காதரூபமல்லவென்றது ” 

னில் ” (சி . சி . சு: கு . சிவாக் .) ( கிதம் ) 
( சி . சி . க : கச . சிவாக் .) [ 1 , 2 , 3 , 4 , லவா 

சங்கிதன் - தீரமில்லாதவன் . (ுகிதம் ) 
த ) 

சங்கிதை- 1 , சங்கிதாமந்திரம் . { உ - ம். ) 
சங்காரம் 1. அழிக்கை. 2. சங்காரித் 

ஒழிந்தமண்ணிடைக்கைவைத்திட்டுற்ற 
சூ . கஉ : எரு . 
த்தினொன்றென்க .) 3. பஞ்சகிருத்தியத்தொதையோ தி ” ( நித்திய , ஈக . ) 2. சரித்திரம் . 
ன்று ; அது திதிகாலமுடிவிலே வியத்திரூப் (உ -ம்.) “ சங்கிதைபதங்களையுமறுவிதமான பத 
மொடுக்கிச்சத்திரூபமாக்குங்கிரமத்திலே தாம 

அ . கச . மறை ) 
தகுணத்தினாலே மாயையிலே மறையப்பண் ( U.கா ) 
ணுவது . ( பசு . பா . அ . ) இச்சங்காரம் ஐவகை ; 

சங்கிநீ- 1. ஐம்பத்தொருசத்திகளிலொ 
முதலாவது நிவிர்த்திகலையிலடங்கிய தத்துவ 

ருத்தி . ( வி - ணி . உ எஎ . ) 2. நால்வகைப்பெண் 
புவதங்களின் சங்காரம் . இரண்டாவது பிரதிட் 

களுளொருத்தி . ( உ - ம் . ) “ பதுமிநிசித்திநிபகர் 
டாகலையிலடங்கிய தத்துவபுவதங்களின் சங்கா 

ந்தசங்கிநி ) ( கொக்கோ . க . ) 3. பத்து நாடிகளி 
ரம் . மூன்றாவதுவித்தியாகலையிலடங்கிய தத் 

லொன்று ; ( கட்டளைக்கொத்து .) ( உ - ம் .) "வய 
துவ புவநங்களின் சங்காரம் . நான்காவது 

ங்குகாந்தாரைவளைச்சரச்சுவதிமத்தியிற்சங்கிங் 
ந்திகலையில்டங்கிய தத்துவபுவநங்களின் சங் 

நிலையும் ” ( சூத . ஞாந . கக : கஉ . ) 4. பீச்சுவிளா 
காரம் , ஐந்தாவது சாந்தியதீதகலையிலடங்கிய 
தத்துவபுவதங்களின் சங்காரம் . ( சிவஞாநபா . 

த்தி . ( மலையக . ) [ 2. PG ] 
உ 0 . ) 4. தாமதகுணாதிக்கத்தாற்றனது தனது சங்கியை - எண் . ( உ - ம் . ) " முன்னோர் சொ 
தொழில்களைவிட்டு முதற்காரணத்தில் முழுகி ன்னசங்கியையின்வழி யாமுஞ்சாற்றினோமே ” 
மறைதல் , ( சி . சி . க : கூகூ . ஞாநப் .) ( vs ) (சரசோதி . குணா, உ.உ.) [ vs வா ) 
ஹாரம் ) 

சங்கியோத்தரபதவெகுவிரீகி - எழுவகை 
சங்காரமுத்திரை 

வெகுவிரீகிகளிலொன்று . ( பி.வி. உச . உரை . ) 
ஒருவகை முத்திரை ; 

( எண்ணை உத்தரத்திற்கொண்டவெகுலிரீகி 
ஐந்துவிரலுங்கூட்டி மடக்குதல் , ( உ -ம் . ) “ வி 
பூதிசிந்தில் அதனையெடுத்து அந்தத்தலத்தை 

" புறநானூறு ” என்றாற்போல . ) 
ச்சுத்தி செய்து தாளத்திரயம் பண்ணிச்சங்கார சங்கியோபயபதவெகுவிரீகி எழுவகை 
முத்திரையினாலே அதனைத் தன்னிடத்தொடு வெகுவிரீகிகளிலொன்று .( பி . வி . உச . உரை ) 


-- 


சா 


985 


சங்கிராந்தவாதம் . 


கூஅசு 


சங்கீதரத்நாகரம் , 


Toy 


ணை ) 


(உபய எண்களைக்கொண்ட வெகுவீரீகி எழ நிதியிலே அசத்தாகிய கருவிகளே சத்தாகிய 
ட்டு ” என்றாற்போல . ) 

சிவத்தைச்சிவகரணமாய் நின்று அறியுமென் 
சங்கிரகக்கூர்மை - சிந்துலவணம் . 
சங்கிரகணம் 1. ஏற்றுக்கொள்ளல் . 2 . சங்கிராந்தவாதி - சங்கிராந்தவாதசைவன் . 
நம்பிக்கை . 3. பிறர்பாலிரத்தல் . ( உ - ம் .) " அகி (சி.சி.க : க . நிரம் . ) ( இவன் அகச்சமயிகள் 
ம்சை ” ( பார் . ) [ oy 

வலம்மஹண 
மண ) 

அறுவருளொருவன் .) 

சங்கிராந்தி- 1. ஒன்றிலிருந்து வேறொன் 
சங்கிரகித்தல் - சுருக்கித்திரட்டல் . ( உ - ம் .) 
" இம்மூன்று விருத்தத்தினானுஞ் சங்கிரகித்துச் றிற்குப்போதல் , 2. சங்கிராந்தவாதி . ( து . பி . 
சொன்ன ” ( சி . சி . க : கச . சிவாக் ) 

போ , ககக . ) 3. மாதப்பிறப்பு , ( உ - ம் . ) " ஆசில் 

சங்கிராந்தி தன்னோடயனத்தில் ” ( சரசோதி . 
சங்கிரதம் - காதலோர்கூட்டம் . 
சங்கிரம் - காடு . 

தெய்வ . சி . ( 1 , 3. வக, foF ) 
சங்கிரம்பம் கிளம்புகை , தொடக்கம் . 

சங்கிராந்தித்தல் - 1. ஒன்றிலிருந்து வே 
( உ - ம் .) “ கிரியாசத்திசங்கிரம்பத்தோடு அகங் றொன்றிற்குப்போதல் . 2. சம்பந்தப்படுதல் . 
காரங்கிளம்பி ” ( சி.சி. உ ; சுஉ . ஞாகப் .) ( ல P | ( சி . சி. 50 : க . ஞாநப் . ) 

சங்கிராமம் - 1. போர் . (உ - ம் . ) " விலகரு 
வ ) 

ஞ்சங்கிராமம் விளைந்துழி " ( சேதுபு . கத்துரு . 
சங்கிரம்பித்தல் கிளம்புதல் , ( சி . சி , 

–உ . ) (வகளா ? ) 
ஞாநப் . அரும்பத . ) 
சங்கிரமணம் சூரியன் வேறு ராசிக்குச் 

சங்கிராமவிலக்கணம் - கலைஞாநமறுபத்து 
செல்லுங்காலம் . ( பரா. மி . கஉச . ) ( லக 

நான்கினொன்று ; அது : போர்வித்தை. 
சங்கிரீடணம் - விளையாட்டு , 

விளையாட்டு . ( லகீ 
கண ) 
சங்கிரமம் - 1 , உபாயவழி . 2. கலப்பு , சந் 

} 
திப்பு . 3. கிரகநடை , 4. சுருக்கம் . ( வி - ணி ) 

சங்கிருதி- ஒருவகைச்சந்தம் ; அது : " உடை 
5. சென்று பற்று தல் , ( உ - ம் .) " சடத்துக்கன் 

யதானவருடைய வென்றவருடையதாணமசர 
றிச்சித்துக்குச்சங்கிரமங்கூடாதென்பது சிவாக 

ணமாகுமே " என்றாற்போல ஓரடி இருபத்து 
மநூற்றுணிபென்க ” ( சி . சி. அ : உஅ : சிவஞா ) 

நான்கெழுத்துப்பெற்று வருவது . ( லீரசோ, யா 
6. மாதப்பிறப்பு . ஓரிராசியில் நின்ற சூரியன் ப்பு . ஙங . உரை . ) ( வ OJA ] 
மற்றோரிராசிக்குப் போகுங்காலம் . ( உ - ம் .) " சீர் 

சங்கிலாதன் 
தருசங்கிரமத்தினும் ” (விதாந. தெய்வவழி , க . ) 

இரணியனுடைய மக்களு 

ளொருவள் . ( கூர்மபு , தக்க . வமி . கூஉ.. உரை ), 
சங்கிரமித்தல் - 1. ஒன்றிலிருந்து வேறொ 

சங்கிலி- இரும்பு முதலியவற்றால் வளையமா 
ன்றுக்குப்போதல் . ( உ - ம் . ) “ ஈசுரனும் ... கச்செய்து ஒன்றோடொன்று தொடுக்கப்பட்டி 
சங்கிரமிக்கச்செய்து " ( சி . பி . கை . கஎ . பக் .) ருக்குங்கோவை . ( சூ . நிகண் . எ ; கரு . ) 
2. சூரியன் முதலிய கிரகங்கள் ஓரிராசியிலி 

சங்கிலிகரணம் - இயல்புக்கு விரோதமான 
ருந்து மற்றோரிராசிக்குச் செல்லல் , ( உ - ம் . ) 
தேலையாமுவாவிரண்டுட்பெறச்சங்கிரமித்தல் 

புணர்ச்சி . ( உ - ம் .) " காழகந்தருசங்கிலிகரணமு 

ங்கருத்திற் - பீழைதந்திடுமாலினிகரணமும் " 
( விதாந . குணாகுண . அக . ) 

( செந்தூர்ப்பு . ங கஉ . ) 
சங்கிராந்த சமவாதி- பாசுபதமதத்தோன் , 

சங்கிலிட்டம் - முக்குணங்களுடன் கூடிய 
( சிவஞாநபா . பாயிர , 10. பக் . ) 
சங்கிராந்தம் - 1. ஒன்றிலிருந்து வேறொ 

மூவிதமநத்தினுளொன்று , ( சி . சி . பாயிர . ச . 
ன்றிற்குப்போதல் . ( உ - ம் . ) “ தீக்கைபெற்ற ... 

மறை . ) 

சங்கிற் கூர்மை 
சங்கிராந்தமாய்ப்பற்றும் , ( சி . பி. கை , 

பிடாலவணம் . ( சட்ட . 

நஎ . ) 
பக் . ) 2. சம்பந்தம் . ( உ - ம் . ) “ உம்மையாற்சங் 
கிராந்தமாகியபாசுபதமுத்தியும் ” ( சி . சி . அ ; 

ஈங்கீதம் - இசைப்பாட்டு . 2. கிச்சிலிக்கிழ 
கஉ . மறை .) 3. மாதப்பிறப்பு அல்லது வருஷ 

ங்கு . ( உ - ம் . ) “ முசுக்கைசங்கீதமுயர்கேரளம் ” 
ப்பிறப்பு . ( விலகா ) 

( தைல தைலவ . ககச . ) 3. புத்தேளிர்மொழி . 

( இலக்கணவி . நேரு . உரை.) ( மீகம் 
சங்கிராந்தவாதம் அகச்சமயமாறனுள் சங்கீதாத்நாகரம் -- இராகத்தைக்குறித்துப் 
ஒன்று ; அது , விகாரமின்றி நிற்கும் ஆன்மசந் பேசுமொரு நூல் . 

| 
986 


| 


சங்குமரு. 


கூஅள 


சச்சரி . 


சங்கீர்த்தநம் - புகழ்ச்சி . ( வ.கீ.க-50 ) சங்குமாத்திரை- ஓரௌஷதம் . இது : பித்த 
சங்கீரணம் -1. அசுத்தம். 2. ஓரலங்காரம் . காசமுதலிய நோய்களை நீக்கத்தக்கது . (சீவரட் . 
அது : மற்றையலங்காரம் பல தம்முள்ளே கலந் 

உசு 2... ) 
து ஓரிடத்தில் வருமாறு சொல்லப்படுவது . சங்குழத்திரை- வலக்கையிற்பெருவிரனு 
( உ - ம் . ) " மொழியப்பட்டவணிபல தம்முட் - டழு 

தி சுட்டுவிரலினடியைத்தொடல் ; அது : " சங் 
லவுரைப்பது சங்கீரணமே” ( தண்டி.அஎ .) ( சங் கென்னுமுத்திரையாற் மூழ்ந்தொழுகுந்தண்பு 
கீரணம் - கலப்பு கலந்த பலவிதசாதி . ) 3. கல 

னலாட் - டெங்களிறைதங்கிலிங்கத்தின் ” என் 
ப்பு . 4. தீர்க்கசந்தி குணசந்தி விருத்திசந்தியா ( பதனாற்பெறப்படும் . ( சைவச . பொது . ருகா .) 
கிய மூவகைப்புணர்ச்சி . ( தொன் .உக . உரை .) சங்குருஷ்டர்- வித்தியாதத்துவத்திகுக்கும் 
( 1 , 3. கீண -38 ) 

ஸகீசப்பஞ்சகரிலொருவர் . ( வி - ணி , உ எச .) 

சங்குலம் - கூட்டம் , ( லகு @ ) 
சங்கீரணலிங்கம் ஐவகை லிங்கங்களு 

சங்குலிகம்- 

இருப்பை . ( உ - ம் .) “ விடுகரஞ் 
ளொன்று . ( த.நி. போ , உக கா . ) 

சங்குலிகநாகமேரண்டம் ” ( தைல. தைலவ . 
சங்கு - இசங்கு . ( மலையக . ) 2. இணையாவி எங . ) 
ணைக்கை முப்பத்து மூன்று வகையுளொன்று . 

சங்கூமச்சி - ஒருவகையூமச்சி . 
அது : பெருவிரனிமிர ஒழிந்த நான்குவிரலும் 

சங்கேதம்- 1.ஏற்பாடு . 2. குழூஉக்குறி . 
வளைந்துநிற்பது . (பரதம் .) (சிலப் . அரங் . கஅ . ( வள் . எஙரு , பரி .) ( சிந்தா . ) 3. குறிப்பு . ( உ - ம் .) 
உரை .) 3. ஒரு படைக்கலம் . (உ - ம் .) " கழுக்க " ஒருவர் என்பது ஒருமையென்னும் பண்படியா 
டைசங்கொடுகப்பணம் ” ( கந்தபு . சகத்திரவாகு 

கப்பிறந்தபெயர் ; அது : சங்கேதத்தாற்சிவயோ 
கள்வதை . எ .) 4. கடல்படுதிரவியத்தொன் கியரைக் குறித்துகின்றது ” ( கூர்மபு . தக்க 
முகிய சங்கம் . ( உ - ம் . ) “ சங்குசுட்டாலும் வெ வமி . சுக . உரை.) 4. நியமம் , (உ -ம் .) நமன்வ 
ண்மைதரும் ” ( வாக் . ச . ) 5. கடுரோகிணி . | ரிலச்சங்கெடுத்தருள்சங் - கேதன் ” ( கம்பரந்.க .) 
( மலையக . ) 6. சங்கினாலாகிய கைவளை . ( சூ . நிக 5. பொருத்தம் . ( உ- ம் . ) " சங்தேமுமொன்றோ 
ண் . எ : உச . ) 7. நால்வகைச்சங்குக்கும் பொ தினள் " 

தினள் ” ( சேதுபு . சேதுமா. உரு . ) ( 1 , 4. 
துப்பெயர் . ( சூ.நிகண்.எசு .) 8. மூளை .( வ ) வலகெக ) 
சங்குக்கீரை- ஒருகீரை, 

சங்கை 1. அச்சம் . 2. அளவு . ( உ - ம் .) 
சங்குக்கை - பெறுவிரனிமிரவொழிந்த நா 

" சங்கை தணிக்குங்கொட்டா ரஞ்சமைக்க ” (கிவ 
ன்குவிரலும் வளைந்து நிற்பது . (சிலப்பதி .) 

தரு . சிவஞாந்தா . எ 0 . ) 3. ஐயம் , ( உ - ம் . ) " கவி 

ப்பிரான் - பூண்டசங்கை " ( சேதுபு . சேதுவ 
சங்குகன்னம் - பிரதிட்டாகலையில் மதமும் ந்த . கஎ . ) 4 . பகை . ( உ -ம் .) தமிழ்மாற 
ஞானேந்திரிய பஞ்சகமுமாகிய தத்துவங்களி 

ன்மேற் - சங்கையிட்டமணீசராற்றிய ” ( திரு 
லிருக்குமொருபுவநம் . ( சி . லி . கிரி . உக . ) 

விளை . நாகமெய் . க . ) 5. வழக்கம் . ( 1 , 3 . 
சங்ககாசம் - கண்ணோயளொன்று . 

பலகா . 2 , 5. ஜாவா ) 
சங்கச்சுரி-- 1 , சங்குப்புரி . 2. புரியாணி , 

சங்கோசபரியாயம் - ஓரலங்காரம் ; அஃது : 
சங்கு சிதம்- குறைதல் . ( உ - ம் . ) " முன் சமல 
சாக்கிராதியிலே விபுத்துவஞ்சத்துவகர்த்திருத் ஒருபொருளுக்கு ஆதாரமாகவிருக்கும் பலபொ 
துவங்கள் கிரமத்திலே சங்குசிதமானது போல ” 

ருள்களுக்குள் மேன்மேற் குறைவு தோன்றக் 
( சி . சி . ச : ஙசு . சிவாக் .) 

கூறுவது . ( குவல . ருக . ) 
சங்குட்டம் எதிரொலி. ( avoுஷ் ) 2. ஒருவகைமீன் . S. கூச்சம் . ( கொவு ) 

சங்கோசம் -1 . ( ஆமைபோல ) அடக்கல் . 
சங்குஸ்தாபதம் - வீடு கட்டும் போது செய் 
யும் ஒருவகைக்கிரியை . ( சங்கு-முளை . ) சங்கோபநம்- மறைவு . ( லமொவ நல் ) 
சங்குத்தாலி- ஓராபரணம் . 

சச்சடம் - தாமரை . ( மலையக .) 
சங்குநிதி - கிலுகிலுப்பைச்செடி . ( மலையக .) சச்சடி --சந்தடி . ( வழக்கு .) 
சங்குப்புரி-- சங்குச்சுரி . 

சச்சநம் - காவல் . [ ] 
சங்குபுட்பம் - ஞாழல் . ( மலையக .) 

சச்சரவு -- கலகம் . ( வழக்கு .) 
சங்குமணி-- 1 . சங்காற் செய்தமணி . 2. சங் 

சச்சரி - ஒரு வாத்தியம் . ( உ -ம் .) " சல்லரி 
சங்கமரு - வேம்பு , ( மலையக .) 

வயிர்துடிதடாரிசச்சரி ” ( கந்தபு . சரவண . க . ) 


கீன்ற முத்து . 


987 


ச்சி . 


கூஅஅ 


சஞ்சயன் 


ம 


மீ ) 


சச்சரை - சண்டை , ( வழக்கு . ) 

( கந்தபு , சயந்தன்புல . க . ) 5. பச்சைக்கருப்பு 
சச்சற்புடம் - பஞ்ச தாளத்தொன்று . ரம் . ( உ - ம் . ) " சசிவிலாமிச்சிலவங்கத்தோலடை 
சச்சிதம் - அலங்கரிப்பு . (வஜி.த ) 

சாதி " ( தைல , தைலவ . உங . ) 6. விக்கிநே 

சுவரரிடத்திலே சுப்பிரபேதாகமங்கேட்ட ஒரு 
சச்சிதாநந்தம் - உண்மையறிவாகந்தம் .. 
( உ - ம் . ) “ சச்சிதாநந்தமாகு - மென்று ” ( கோயி வன் . (த.நி. போ . கருக ) [ 1. வி . 4 . 
ற்பு . இரணியவ . எ 0 . ) ( லஜிகா நரம் ) 

சச்சிதாநந்தன் -1 . உண்மையறிவின் பவடி சசிகலை -1 . சந்திரகலை . 2. பதினாறு பிரா 
வினராகிய சிவன் , ( 2 -- ம் .) " அநாதியமலன்சச் சாதசலைகள் , (சி - லி , கிரி . சு .) ( Pum கஜா ) 
சிதாநந்தன்சுத்தன் " ( சைவச . பொது . அ .) 

சசிகாந்தம் -- 1. சந்திரகாந்தமணி . 2. செ 
2. கடவுள் . ( ஜிஉர் நாடு ) 

வ்வாம்பல் . ) கானா ) 
சச்சிதாநந்தை - சச்சிதாநந்தமயமாயிருக்கு 

சசிகேந்திரம் - சந்திரன் நின்ற ராசியும் 
ந்தன்மை . ( உ - ம் .) " அகண்டாகார சச்சிதாநந் 

அதற்கு நான்காம் ஏழாம் பத்தாம் ராசியும் , 
தையையறியாதபேர் ” ( சி . சி . க : சஅ . சிவாக் .) 

சசிநம் - சந்திரனது சோடசகலைகளுளொ 
சச்சு - 1. அற்பம் . ( உ - ம் . ) " சச்சிலடங்கா 

ன்று . ( வி - ணி , உசசு . ) 
து " ( வழக்கு . ) 2. இளந்தது . ( உ - ம் . ) " சச்சு 

சசிதி - சத்தியினமிசமாகிய முப்பத்தெட்டுக் 
ப்புகையிலை ” ( வழக்கு .) 3. நீர்ச்சுண்டி . ( மலை 

கலைகளுளொன்று . (சி.சி. க சஎ .ஞாநப் .) 
யக . ) 

சசிபுடம் -- சந்திரன் சுத்தபுடம் . 
சச்சை - ஆராய்ச்சி . ( உ - ம் . ) " சச்சைமறை 

சசிமணாளன் - இந்திரன் .( ஜி - இந்திராணி 
யின் முறையென்னாம் " ( பாரத இராயசூய . கக்க ) 
( சர்ச்சா என்னும் வடசொல் சச்சையெனவந் மணாளன் - நாயகன் .) ( சூ . நிகண் . க : 

20- ) 
1. ) 

சசியம்- !. ஆச்சாமரம் . 2. கஞ்சா , 3. கனி , 
சச்சையன் --- ( உயர்ந்தோர் ) ஆராய்ச்சிப்பண் 

4. நிலப்பனை , 5. பயிர் . ( சி.சி. உ : ரு அ . சிவாக் ) 
ணப்படுபவன் . ( உ - ம் .) " சச்சையனேமிக்கதண் 

6. விளைவு , 1 , 2 , 4. ( மலையக . ) [ 3 , 5 , 6 

ஸஹ 
புனல்விண்கானில்னெருப்பாம் - விச்சையனே ” 1 ) 
(திருவாச , நீத்தல்விண் .ஙக .) 

சசியாதிபன்- ( சோதிட .) தாநியாதிபன் . 
சசகம் - முயல் , ( UUTHO ) 

சசிவர்ணபோதம் - ஒரு நூல். 
சசசச - ஓரொலிக்குறிப்பு ; அது : வாயுவிந் சசிவன் -1.சிநேகிதன் 2.மந்திரி .( லவிவம் ) 
கேட்கப்படும் . ( உ - ம் . ) " வாயுவுக்குச்சசிச்சவா சசுபம் - அசோகு . ( மலையக . ) 
னவொலியும் ” ( சி . சி . உ . சுரு . மறை . ) 

சசுவி -- விசுவதேவதைகளுளொன்று . 

( வி 
சசம் முயல் . ( சூ . நிகண் . 

உக . ) | ணி . டசசு . ) 
( 8 ) 

சஞ்சத்தகர்- தாங்கள் சொல்லிய சபதத்தின் 
சசம்பா - ஆமணக்கு . ( மலையக .) 

படி நின்ற நிலையிலிருந்து பின் வாங்காது போர் 
சசன் - முயற்சாதியாடவன் . (உ - ம் . ) " அசை செய்பவராகிய ஒரு கூட்டத்தவர் . ( உ - ம். ) " திக 
வறுதொன்மரபாடவர்யார்க்குஞ் - சசனிடபன் த்தராசன் முதலாகச்சஞ்சத்தகரிற்சில மன்னர் ” 
னசுவன்னிவைதாமே ” ( கந்தபு . இந்திரபுரி . ( பாரத , பதினொராம்போர் . 10.) 
உஎ . ) ( 88) 

சஞ்சம் -1, கச்சு , 2. பூனூல் . ( தெலுங்கு . ) 
சசாதியர் - சசாதிமனைவியரிடத்து அது சஞ்சயநம் --- காடாற்றுதல் .( உ - ம் .) " பிண்டச் 
லோமவிதியாற்பிறந்த உத்தமசாதியார் . ( பரா . செழுங்கிரியையந்தஞ்சஞ்சயநாந்தம் " ( ஆசௌ . 
) 

கசஎ . ) ( V ) வய ந . ) 
சசாபம் - சிறு நன்னாரி . ( மலையக . ) 

சஞ்சயம் -1 , கூட்டம் . 2. வியூகவிரிமுப்பது 
சசி- 1. இந்திராணி . ( உ - ம் . ) " தூயதோர் 

ளொன்று . ( வள் . எகஎ . பரி . குறிப்பு .) ( vo 
சசிதொழுதங்கெய்தினாள் ” ( கந்தபு . தெய்வ . 
உ.பரு . ) 2. இந்துப்பு . ( உ - ம் . ) “ நிசிச்சிவசம் 
பாகுலிபிசாசிசுக்கு " ( தைல , தைலவ . ககக .) 3 . 

சஞ்சயன்- பாண்டவர்புரோகிதன் . ( உ - ம் . ) 
கருப்பூரம் . " அல்லி ( பார் .) . சந்திரன் . " சஞ்சயன் றூது ” ( பாரத . உஙங- பக் .) 

( வலம் 
(உ - ம் .) " வருஞ்சசியனைய தோர்வாணுதற்ச்சி ” ஜய ) 


மி . கசச . ) 


வய ந ) 


| 


988 


சஞ்சீவ 

நி . 


கஅசு 


சட்சள்ளெனல் . 


ஜீவ நி ) 


சஞ்சரம் -1 , அசைவு , ( உ - ம் . ) " சஞ்சரத்தி | கத்தகுங்காணற்சஞ்சீ- வநிகண்டசெம்பொனிய 
ரைக்கரங்களாலெடுத்தெடுத்து ” ( பாரத.சம்பவ . யாசலத்தில் ” (திருவாவடு , கோ - ககக . ) [ ews 
ச O. ) 2. உடல் . 3. பாதை . ( 2,3.வா ) 
சஞ்சர் - தேனீ. [ 1 ரீ .) 

சஞ்சீவநை- 1 , பூ நாகம் , 2. மூர்ச்சைதீர்த் 
சஞ்சரிகம் - வண்டு . ( உ - ம்.) “சஞ்சரிகாறும | அயிரதருமருந்து . 
லர்த்தார்த்தனஞ்சயனென் றறிந்தெழுந்து ” ( பா சஞ்சீவன் - மாமரம் . ( மலையக . ) 
ரத . அருச்சுநன்றீர் . நசு . ) (பிங்கல . உநஅஉ .) சஞ்சீவி -1. சஞ்சீவங் . 2. சீந்தில் . 

சஞ்சரித்தல் -1 . உலாவிக்கொண்டிருத்தல் . சஞ்சீவி G- சஞ்சீவரி. ( உ - ம் . ) " புரக்குஞ்சஞ் 
2. வாசம்பண்ணல். ( உ - ம் . ) “ நெடிய - மாலவிட | சீவிநிபோனின் றவாவிப்பொழிலிடத்தே ” (திரு 
ஞ்சஞ்சரியாமல் ” (தனிப்பா. 2 - ம் பாக ருஎ . ) 

வாவடு - சுசு . ) 
சஞ்சரிப்பு -- இயக்கம் , (உ - ம் .) " பழையதாய் 

சஞ்சு- ] . ஆமணக்கு . ( மலையக .) 2. பறவை 
வருகிற மரப்பாவையினதுசஞ்சரிப்பும் ” ( சி.சி.ச : மூக்கு . ( 1, 2. அது ; அஜ ) 
உச : நிரம்ப . ) 
சஞ்சரீகம் - வண்டு . ( சூ . நிகண் . ந : காசா ,) 

சஞ்சுகை - பறவைமூக்கு . ( அதுகா. ) 

சஞ் சேபம் -- சுருக்கம் . (லெக்ஷெவ . ) 
[ வ ou ரீக ) 

சஞ்சேபித்தல் - சுருக்குதல் , 
சஞ்சலத்துவம்-உறுதியின்மை, ( அபவரு 

சஞ்சேயம் --ஈட்டத்தகுவது .(வலவெய ) 
கூம் ) 

சஞ்சை -- 1. சூரியன் மனைவி . ( உ - ம் . ) " சஞ் 
சஞ்சலம் 1. அசைவு . ( உ - ம் .) " அருண் சையாம்பகற்கடவுண்மனைவியவன்கன லுடலந் 
மாறிற் - றிரணமுமெய்ச்சஞ்சலமில்தென்றால் " தழுவலாற்றா- தஞ்சுவாள் ” ( திருவிளை . மாணிக் 
( கோயிற்பு, நடராச . உஉ . ) 2. காற்று . 3. துன் கம் , எக . ) 2. பெருங்காற்று . 3. பேரொலி . 
பம் . ( உ - ம் . ) " சாந்துணையுஞ் சஞ்சலமேதான் " 

( கலா . ) 
( நல்வழி . உ அ . ) 4 . நிலையில்லாமை . 5.மநக்கவலை , 

சட்கம் ஆறு . ( 44 . ] 
( உ - ம் .) " சஞ்சலமும்மைப்போலுந்தரணிபருறு 
தல்செய்யார் ” ( பாரத . அருச் . றவ . உ.அ .)( 1,2, சட்கருமம் - அறுதொழில் ; அவை : அந்த 
5. அஅ 
வ ] 

ணர் முதலிய நான்கு வருணத்தார்க்குரியனவெ 

ன்க . ( ஷட3-8 ] 
சஞ்சலை- 1. இலக்குமி . 2. திப்பிலி , 3 . 
மின்னல் . ( பிங்கல , சுக .) ( அதுவா ) 

சட்தணம் -- அறுகுணம் ; அவை : சருவஞ 
சஞ்சாயம் - வாரப்பங்கு . ( வழக்கு . ) தை , திருப்தி , அநாதிபோதம் , அலுப்தசத் 
சஞ்சாரகன் நடத்துபவன் ( லெவராக ) தி , அந்தசத்தி , சுவதந்திரத்துவம் என்பன 

வும் , ( கந்தபு . நவநீத , அக . ) ஐசுவரியம் , வீரி 
சஞ்சாரணம் - நடத்துதல் . ( o வார் 

யம் , புகழ் , திரு , ஞாநம் , வைராக்கியம் என் 

பனவுமாம் . ( வள் . க . குறிப்புரை ) ( ஷலு 
சஞ்சாரம் - சஞ்சரித்தல் . ( உ - ம் . ) “ கொப் 

1 ) 
படிபாயும் விழியாய் சஞ்சாரபிரேதமெனக்கூற 
லாமே ” (சிவர். கத்திரிப்பூ.கக .) (வஞான ) இளைக்கு அடுத்த துளை . ( பெரியபு . ஆனால் , 

சட்சம் - ( காந்தருவவேதம் ) முத்திரைத் 
சஞ்சாரிகன்- தூதன் , 

உச . உரை . ) 
சஞ்சாரிகை - தூதி . ( வலவாரிகா ) 

சட்சமம் -- ஏழிசையினொன்றாகிய குரல் . 
சஞ்சாளிகம்- வண்டு, ( சூ . நிகண் . ங.சுச .) 

சட்சமாதிகள்- ஆறு சமாதிகள் ; அவை : புற 
சஞ்சிதம்- அநாதிதொட்டுச் சநநங்கள்தோ 
அமார்ச்சித்த வினையிற் புசித்துமிஞ்சியுள்ள புண் த்திருசியா துவித்தம் ,புறச்சத்தாலுவித்தம் , புற 
ணியபாவங்கள் . ( கட்டளைக்கொத் .) முற்செய் நிருவிகற்பம் , அகத்திருசியா நுவித்தம் , அகச் 

சத்தா நுவித்தம் , அகநிருவிகற்பம் என்பன . 
கன்மமாய் அத்துவாவிலேகட்டுப்பட்டுக்கிடக்கு 
ம் புண்ணியபாவங்கள் . (சி.சி. அ : 50.நிரம்ப . ) 

( வி - ணி . சு 0 , சுக . ) [ இவ்வறு சமாதிகளின் விரி 
சஞ்சீவகரணி -1. புளி . (மலையக .) 2. புளி வுகளை அவ்வவ்வெழுத்திற்காண்க .) 
யமரம் . 3. மூர்ச்சைதீர்த்துயிர்தருமருந்து . 

சட்சள்ளெனல் - ஓரொலிக்குறிப்பு : இதனை 
சஞ்சீவ நி - உயிர்தருமருந்து . (உ - ம் .) “ தரிக் நாய்குரைத்தற்குக்கூறுவர் . 


ண ) 


கன 


989 


சட்டு . 


கூக 


சடங்கம் , 


( 


சட்சு பஞ்சேந்திரியங்களுளொன்று ; அது கோத் . எ . ) உ . ஆறு . ( உ - ம் . ) " ஓர்ந்திருசட்டே 
சரீரத்தில் அக்கினியிடமாகநின்று ரூபத்தைய ழுமூன்று " ( தைலவ . பாயிர. ங o .) ( விகாரம் .) 
றியும் , (சி . சி . உ ; சுக . மறை ) 

சட்டுவம் - அகப்பைபோல்வது . ( சூ .நிகண் . 
சட்சுதீட்சை- சற்குருதீக்ஷையினொன்று ; எ . கஉ .)“ சட்டுவத்தாலன்னமருந்தவர் கரத்திற் 
அது ; மாந்திரிகன் பாம்பினாற்கடிக்கப்பட்டவ | வாழ்ந்தளிப்பார் ” ( அருணகிரிபு . திருநகரப்.உக .) 
னைக்கருடபாவனையினாலே பார்த்து விஷந்தீர்த் சட்டுவர்க்கம் - இலக்கிரத்திலிருந்து பிரியு 
தல்போல ஆசாரியர் சீடனைச்சிவபாவனையி மாறு வருக்கம் . ( ஷம் :) 
லே பார்த்துப்பாசவிமோசனஞ்செய்தலாம் .( சை 

சட்டென- விரைவுக்குறிப்பைக்காட்டுமோ 
வச . ஆசா . சுரு : உரை . ) 

ரிடைச்சொல் . ( உ - ம் . ) " சட்டெனவெழுந்தம 
சட்சுபடு -- ஒருதேவாதி . ( த.வி.போ.ந.க.) | ரர்தங்களையடைந்தே ”( சேதுபு.பிரமகுண் + உ ) 
சட்ட - செப்பமென்னும் பொருளையுணர்த் 

சட்டை -1 . அங்கி . ( உ - ம் . ) " அணிந்தனன் 
துவதோரகரவீற்றிடைச்சொல் . ( உ - ம் . ) " சட்ட 

மரகதச்சட்டை ” ( சேதுபு . சங்கரபா , கஉ .) 2 . 
வினியுள துசத்தேகாண் ” ( சிவஞாநபோ . க : ச . 

கணிப்பு ; இது மதிப்பு . நான் கூறியதைச்சட்டை 
வெண்பா ) 
சட்டகம் -1. உடல் .( உ- ம்.) “ உயிரன்னாள் - பண்ண வில்லை . ( வழக்கு .) 3. தைவேளைப்பூ 

( .) 
சட்டகநேரேயிட்டு ” (திருவிளை . பழியஞ்.கசு .) 

சட்டை நாதன் 1. சிவன் , 2. வயிரவன் . 
2. சட்டம் . (சிந்தா . ) 3. மக்கட்படுக்கை ( சூ. நிக 
ண் . ந : 64.) 4. வடிவு . (உ-ம்.) “கட்புலனி வாமனன்ரோலைக் கவசமாக வணிந்தவனென் 
ல்லாக்கடவுளைக்காட்டுஞ்சட்டகம் போல ( நன் . 

சட்பம்- ) . அறுகு ( மலையக . ) 2. இளம்புல் . 
உருபுபு . கஅ உரை .) 

( சூ . நிகண் . ச :சக. ) ( உ.வின்சிலோமுதலிய அ 
சட்டம் - 1. எழுதுமோலை ; இது , பள்ளிக் கராதிகாரர் அறுகுக்கும் இளம்பயிருக்கும் பெய 
டத்திற் சிறுவரெழுதுமோலை . 2. கட்டளைத் ராமென்பர் .) 3. மயிர் . 
திட்டம் . ( உ - ம் .) " சட்டநேர்படவந்திலாதசழக்க சட்விதலிங்கம் - பூர்வமீமாமிசை, உத்தரமீமா 
னேன் ” ( திருவாச . திருக்கழுக் . உ . ) 3. கட்டில் மிசையென்னுமிருவகை நியாய நூல்களிற் கூ 
முதலியவற்றின் சட்டம். (உ - ம் .)" சட்டவிட்டங் | றியவிஷயங்களின் பிரபலதுர்ப்பலங்களையா ரா 
கைசேர்த்து ” ( சரசோதி . மனை . ரு ங .) 4. செப் ய்தற்குக் கருவியாகிய அறுவகையிலிங்கங்கள் . 
பம் . ( சட்ட என்பது இழிவழக்கின் மகரவீறாய் (உ - ம் .) காஞ்சிப்புராணம், சனற்குமாரப்படலத் 
மரீஇயிற்றென்று சிவஞாக முநிவர் சொல்வர் . தில் , ஐம்பதாவது கவியிற்பூர்வமீமாமிசைக்குரிய 
(சிவஞாந் போ . க . ச . வெண்பா.) 5. நாவிச்சட் அறுவகையிலிங்கமும் , ஐம்பத்தொராவதுகவியி 
டம் . 

ல்உத்தர மீமாமிசைக்குரிய அறுவகையிலிங்கமு 
சட்டம்பிள்ளை- பள்ளிக்கூடத்திற்றலைமை ங்கூறினமைகாண்க . ( வேதா. சூ . கஙஉ , உரை .) 
யான பிள்ளை , ( வழக்கு . ) 

சடக்கடை 

ஒன்பது . ( உ - ம் . ) “ சிந்துவா 
சட்டம் - ஒரு முனிவர் . 

ரஞ்சடக்கடை " (தைல . தைலவ . ககச . ) 
சட்டவளை--வீட்டிற்குறுக்குவளை . 

சடக்குச்சடக்கெனல் - ஈரடுக்கொலிக்குறி 
சட்டவாள்- சட்டம்பூட்டிய வீர்வாள் . ப்பு . 
சட்டவிளக்கு - ஒருவகை நிலைவிளக்கு . சடக்கெனல் -1. ஓரொலிக்குறிப்பு . 2. சீக் 
சட்டால் வில்வம் . ( மலையக . ) 

கிரக்குறிப்பு . ( உ - ம் .) “ தாவிலமுதங்கொசெடக் 
சட்டி - 1. அறுபது . 2. ஆறாந்திதி . ( உ - ம் ) கென நடந்தான் ” ( சேதுபு . கத்துரு . அஉ . ) 
* திகழ்தருசட்டிசேரோணந்தசமி ” ( விதாக . 

சடக்கோதன் --- வசம்பு . ( மலையக . ) 
குணாகுண . கா.) 3.ஒருபாண்டம் , “ சட்டுவம் ” 
( பார் . ) 4. தெரிநிலைவினைப்பகுதி . 6. தா 

சடகம் 

1. ஊர்க்குருவி . ( சூ . நிகண் . ங 

ருகூ .) 2. சாராயம் . 3. தேன் , 4, வட்டில் . ( சூ . 
மரை . ( மலையக . ) ( 4 ) 

நிகண் . எ ; ஙஉ . ) ( 1. வடக -2,3,4 . அஷகம் 
சட்டிதற்புருடன்- ஆறாம் வேற்றுமைத்தொ சடங்கம் -1 . அறுவகைச்சாத்திரம் ; அவை : 
கை . ( பி . வி . சமாச . உ 0 . உரை . ) 

சிக்ஷை , கற்பம் , வியாகரணம் , நிருத்தம் , சந் 
சட்டிப்புல் - ஒருவகைப்புல் . 

தோபிசிதம் , சோதிடம் . ( சூ நிகண் . கஉ ருசு . ) 
சட்டிவட்டு - கப்பல்வள்ளிக்கிழங்கு . 2. அறுவகையங்கமந்திரம் ; அவை : இருதயம் , 

சட்டு - 1. அழிவு , சற்று என்றுங்கூறுவர் . சிரசு , சிகை , கவசம் , நேத்திரம், அஸ்த்திரம் 
( உ - ம்.) “ சட்டோநினைக்க ” (திருவாச . திருக் என்பன. ( வி - ணி , கஉ . ) 3. சடங்கு . ( உ - ம் .) 


990 


சடா 


சடாக்கரம் . 


கூகக 


சடிலம் , 


Don ] 


arr . ) 


“ மேதகுசடங்கமாற்றி ” ( கந்தசட்டிப்பு . உரு .) சடாக்கரி - உமை . 
1 , 2.ஷயம். 

சடாகம் - அரிநெல்லி . 
சடங்கு - கிரியை . ( உ - ம் .) " யாகமுஞ்சடங்கு 
மெங்கும் ” ( பெரியபு . திருநாட் . ஙக . ) 

சடாடங்கன் - சிவன் . ( ஜடாவாக ) 
சடசடப்பு - சடடெனல் . 

சடாதரம் - 1. அரிநெல்லி , ( மலையக . ) 2 
சட சடெனல் - ஈரடுக்கொலிக்குறிப்பு .(உ - ம். ) | நிவிர்த்திகலையிற் பிருதிவிதத்துவத்திலுள்ள 
" சடசடவிடுபெணை பழம்படுமிடவகை- படவம் ற்றெட்டுப்புவங்களுளொன்று . ( சி - லி , திரி . 
கத்தொடுபலிகலந்துலவிய " ( தேவார , திருவல உக . உரை . ) 
ம்புரம் . கூ . சுந் . ) 

சடாதரன் -1 . அண்டச்சுவரின் வெளிப்பக் 
சடசீதி- ஒருயோகம்; அஃது ; ஆதித்தன் சர கத்திற் குபேரதிக்கிலுள்ள பத்துப் புவநங்களு 
ராசியின் ஏழாம் பாகமும் , திரராசியின் ஐந்தாம் ளொன்று . ( பிரா.கலை . ) 2. இருடி . 3. சிவன் . 
பாகமும் , உபயராசியின் ஒன்பதாம்பாகமும் நிற் ( உ - ம் . ) " தழையுமிதழிச்சடாதரன்போற்சார்ந் 
குநாட்கள் . ( உ - ம் . ) “ சரத்தினிலேழுந்திரத்தி தானென்று ” ( பிரமோத் . திரிபுண்.ச...) ( ஜடா 
னிலைந்துந்தடங்கதிரோ - னுருத்துறுபாகமுபய யா ) 
த்துளொன்பது முற்றவக்கா - ணிரைத்தசடசீதி 

சடாதாரம் -- ஆறாதாரம் ( பார் . ) 
யென்றொழித்தார் " ( விதாரு . குணாகுண . ங ங ) 
சடசீதிழகம் - ஆனி, புரட்டாதி , மார்கழி , 2. சடையுள்ளோன் , 3. சிவன் . 4. பார்வதி . 

சடாதாரி -1 . கொடியாள் கூந்தல் . ( மலையக . ) 
பங்குனி என்னும் இந்நான்குமாசப்பிறப்பு . இவ 
ற்றின் மாசம்பிறந்தபதினாறு நாழிகை புண்ணிய | திசையிலேயிருக்கும் சதருத்திரரிலொருவன் . 

சடா மகுடதாரி -- 1 . சதருத்திரரிலே குபேர 
காலங்களாம் . ( உ - ம் .) " ஆறைந்தின் மாதத்ததிக 

( வி - ணி . உ எ 0. ) 2. சிவன் . 
நாள்குன்று நாள் - கூறு சடசீதிமுகம் ” ( சைவச . 
பொது . கச . ) ( சடதீதியென்றும் பெயர் ) 

சடாமாஞ்சி - ஒருமருந்து . ( மலையக .) ( ஐடா 
சடத்துவம் --- சடத்தன்மை . 
சடத்துவழர்த்தி -- ஆறத்துவாக்களையும் வடி சடாமாஞ்சில் - சடாமாஞ்சி . ( உ - ம் . ) " கடக 
வமாக வுடையவன் . ( சி . சி . க . ருசு . சிவாக் .) ரோகணிசடாமாஞ்சில் ” ( தைல தைலவ . க ஙரு) 
சடத்துவா-- ஆறத்துவா ; அவை : மந்திரம் , 

சடாய்த்தல் - அதட்டல் . 
பதம் , வன்னம் , புவநம் , தத்துவம் , பஞ்சகலை 
என்பன . ( சி . சி . க : ருசு . சிவாக் .) 

சடாயு - ஒருகழுகரசன் . ( உ - ம் . ) " தருணங் 
சடதி -- சிதைவு . 

கொள்பேரொளியீர்சம்பாதிபின்வருசடாயு வெ 
சடம் - 1. அசேதநப்பொருள் . 2. உடல . ன்றான் " ( இராமா . சடாயுகா. ங o )(ஜடாய . ) 
( உ - ம் . ) " சடம்படுமாவியும் ”(தணிகைப்பு.களவு . சடாரி - 1. கவசம் . ( சூ . நிகண் . எ : கஎ . ) 2 . 
உ ங ங . ) 3. ஒருவகைக்கிழங்கு . (இது தகரக்கிழ நம்மாழ்வார் ; இது சடகோபர் என்பதற்கு பிரதி 
ங்கு போலும் . ) 4. கொடுமை , ( பிங்கல.க அசுசு . ) நாமமாகக் கூறுவது . 
5. பொய் ( உ - ம் . ) "உதிட்டிரன் -சலத்தினோ சடாரெனல் - ஓரொலிக்குறிப்பு . 
சடப்பவந்தீர்ந்தமை ” ( சேதுபு . இராமதீ . உக . ) 

சடாலம் 
6. வஞ்சம் . ( சூ . நிகண் . கக . யகரவெ . உ .) ( 1,3 . 

1. ஆலமரம் . 2. தேன்கூடு . 
ஐ O 4, 5 , 6 , Oo ) 

(ஜடா .) 
சடர் - மூடர் , 

சடிதி --சீக்கிரம் . ( உ - ம் . ) “ வையமேற் - சடிதி 
வயிறு . ( உ - ம் . ) " முடிகென்று சட வீழ்ந்து நெடிதுபோது தனை மறந்து துஞ்சினான் ” 
ரத்தையொருகாலை தமிழ் வல்லமுரி தடவலும் " ( சேதுபு . சீதைகுண் . உ 0 . ) ( ஈழிகி .) 
( கந்தபு . வில்வல . வதைப் . ஙக . ) ( ஜ CT ) சடிலம் --- 1 . குதிரை . ( சூ . நிகண் . ந : 50.) 

சடலம் - சரீரம் . " சடலமுடங்கவலிக்கு முய 2.சடாமாஞ்சில் . ( மலையக . ) 3. சடை . ( உ - ம் .) 
லகன் ( பதினொராந்திருமுறை . கங . ) 

" நெட்டிருஞ்சடிலமீது நிலவினை முடித்த " ( கந் 
சடன்- மூடன் . (ஜம் ) 

தபு , ததீசியுத் . அரு . ) 4. நெருக்கம் . ( சூ . நிக 

ண் . கக , டகரவெ . உஎ . ) 6. வேர் . ( உ - ம் . ) 
சடா- சடை . ( உ - ம் . ) " சடாமுடி ” என ஆவீறு 

" வெள்ளுள்ளியுத்தாமணிச் சடிலத்தோடிராம 
ஐயாகாமற் சிலவிடங்களில் வரும் . ( ஜடா . 

டம் ” ( தைல . தைலவ . க ங . ) [ 2 , 3 , 4 , 6 . 
சடாக்காம் - குமரன் மந்திரம் ; இதனைத்திரு ஜ N ) 
முருகாற்றுப்படையுரையிற்காண்க. 


சடரம் 


991 


சடைதல் . 


கூகஉ 


சண்டவைரவன் . 


- 


. 


சடிலை - சடாமாஞ்சில் , ( உ - ம் . ) “ சடிலை - யதி | அகற்றுதல் . 2. கிலேசப்படுதல் . 3. தயிரியக் 
மதுரஞ்சசியலை ” ( தைல . தைலவ . கச . ) ( ஐபி நமாதல் . 4. வளராதுநிற்றல் . 

சடைநாகம் - ஓராபரணம் . (வழக்கு . ) 
ஜா ) 

சடைநாய் - ஒருவகைநாய் . 
சடினம் -- 1. சடைமரம் . 2. வசம்பு . ( மலை 

சடைப்பயறு- ஒருவகைப்பயறு . 
யக . ) 3. வேர் . 

சடைப்பாசி - ஒருவகைப்பாசி . 
சடுத்தாசநம் --- இலிங்கத்தை எழுந்தருளப் 

சடைப்புல் - ஒருவகைப்புல் . 
பாண்ணும் ஆசனங்களுளொன்று ; அஃது ; அந் 

சடைமுடி - திருக்கொன்றை . (மலையக .) 
ந்தாசனமும் ; தன்மம் , ஞாநம் , வைராக்கியம் , 

சடைமுடியோர்- முனிவர் . ( பிங்கல . ஙஉஉ . ) 
ஐசுவரியம் என்னும் நான்கும் , பதுமமுமாம் . 

சடையன் -- 1 . சிவன் . 2. வீரபத்திரன் . 
(( சைவச , பொது . ருஉ ங . உரை .) 

சடையாணி- குடுமியாணி . 
சடுத்தி -- சோதனை . ( இந்துஸ். ] 

சடைவு -1 , ஆணிமுதலியவற்றின் தறைவு , 
சடுதி - சீக்கிரம் . (உ - ம் .) " ஆங்குவந்தோர் | 2. மநத்தளர்வு . 
சொல்வினவிச்சடுதியில்வந்தடுத்து ” (சிவரக . 

சண்டகன் -1 . இலிங்கபாஷாணம் , 2. பேடி , 
தேவர்முறை , கஎ .) (சடிதியென்பதன்விகா ( வாசுதே. கசுக .) ( சண்டன் என்பதுநிகண்டு .) 
ரம் . ] 

சண்ட கோலாகலம் 
சடுலம்- 1. அச்சம் . 2. அசைவானெழு “ தருகிலனேனரகிலுயர்சண்டகோலாகலத்திற் 

ஒரு நரகம் . ( உ - ம் .) 
மொலி . ( உ - ம் . ) " கழைமுதலியதருக்களின் 

றள்ளுவிப்பார் ” ( சேதுபு . துராசா . உஉ , ) 
சலெவாரவமிஞ்சி ” ( பாரத . காண்டவ , சச . ) 

சண்டசண்டன் - மகாதேவாஷ்டகரிலொரு 
நடுக்கம் . [ 1 , 2 , 3. அட @ 8 ) 

வன் . ( வி - ணி . உஎ ங . ) 
சடுலவோசை தீக்கொழுந்து முதலியவ சண்டதாண்டவழர்த்தி - பாண்டரங்கமாகிய 
ற்றினசைவானெழுமொலி . ( உ - ம். ) " வெடித் சண்ட தாண்டவத்தைக்காளியுடன் செய்த மூர் 
தெழுசலவோசையின் ” ( பாரத . காண்டவ . த்தமுடையவராகியசிவன் , (சிவபரா , ருக .) 
ஙக . ) 

சண்டப்பை - கருப்பை . 
சடுலை - மின்னல் . ( வடwr ] 

சண்டம் -1 . உறைப்பு . 2.எருது.3.கருப்பம் , 
சடுவிதவாதம் - அறுவகைவாதம் ; அவை : ( உ - ம் . ) " சண்டப்பை 4. கொடுமை . ( உ - ம் .) " ச 
அருத்தவாதம் , உபாசநாபரவாதம் , துதிபரவா ண்டநிறயம்புகுத்தத்தக்காய் நீயல்லை ” ( பிரமோ 
தம் , உபசாரிகவாதம் , 

சகுணசாதிரிசவாதம், த் . சிவராத்திரி மகிமை . உஉ .) 5. கோபம் . 6 . 
சாதிவியத்திவாதம் என்பன . இதன் விவரங் வலிமை . ( உ -ம் .) " பல்லாயிரகோடி - சண்டதூண 
களை வேதாந்தசூடாமணி கஉசு - ஆவது உரை ங்கள் போன் றன ” ( பாரத . காண்டவ . ருஎ . ) 7 . 
யிற்காண்க. 

வேகம் . ( உ - ம் . ) " சண்ட வெம்பணிப்பகையெ 
சடை -1 . ஆணியின் கொண்டை . 2. சட னப்பறந்து ” (திருவிளை . எல்லா , கச . ) (1,4,5 , 
மாஞ்சில் . ( உ -ம் .) " அசீதளம் " ( பார் .) 3. தெ 7. 20 % . 2. Toe] 
ரிநிலைவினைப்பகுதி , 4. நெட்டி . ( பிங்கல ,. 

சண்டமாதங்கள்- காலதத்துவத்திலிருக்கு 
நசசுக . ) 5. பின்னல்மயிர் . ( உ - ம் . ) " பொலங் 

மோருருத்திரர் . ( வி - ணி . உஎச . ) 
கொள்கொன்றையினான் சடைபோன்மின்னி ” 
(சிந்தா. நாட்டுப் , ங .) 6. வேதத்தையொருவ 

சண்டமாருதசிந்தூரம்ஒருவகைச்சிந்தூரம் . 
கையாகவோதல் , 7. வேர் . ( உ - ம் . ) " பப்பத்தா சண்டமாலாதரன் - சிவலோகத்திலே தக்ஷி 
ம்பலமச்சடைகளிட்டுக்குறுக்கு ” ( தைல . தை ணதிசை ஓலக்கஞ்சேவிக்கும்பதினெட்டுக்கணே 
லவ . க 0. ) ( 4 , 5,6,8 . ஜடா ) 

சரிலொருவன் . ( வி- ணி . உசுச . ) 
சடைக்கஞ்சா -- முறுகுகஞ்சா. 

சண்டவேகம் -- மிகுவேகம் . (உ - ம் .) " சண்ட 
சடைக்கந்தகம்- வசம்பு , ( மலையக .) வேகமொடு - பகைத்தனர் ” ( பாரத .பன்னிரண் . 
சடைச்சி- 1. கீரிப்பூடு . 2. நெட்டி . 3. உஉ ) 
பாசி . 4. பார்வதி . 5. புளியாரை . 6. பொ சண்டவைரவன் சிவலோகக்கோட்டை 
ன்னிமிளை . ( 2 , 3 , 5. மலையக .) 

வாசல்களுள் தக்ஷிணவாசலிலே கௌமாரி என் 
சடைச்சிவேர் -- ஒருபூடு . 

னுஞ் சத்திசமேதனாய் மயூரலாகருத்தில் தற்சம 
சடைத்தல் - கிளைத்து நெருங்குதல் . ரானபடர் ஐந்து கோடி சூழவிருப்பவன் . ( வி.ணி. 
சடைதல் -1 . ஆணி முதலியவை தறைந்து நசுக . ) 


992 


சண்டேசன் . 


கககட 


சத்தகந்நியர் . 


} 


(மது 


சண்டன் -1 . அலி . ( சூ . நிகண் . கக . ணகர 2. சண்டேசுரநாயனார் . ( உ - ம் . ) " விறற்சண் 
வெ . 20. ) 2. காலன் . ( பிங்கல . கூகூ . ) 3. கொ டேசன்றாள் ” ( சேதுபு . கடவுள் . கஉ . ) 
டியவன் . 4. சோபி . ( 3,4 -பாலசிட்சை .) 5 . சண் சண்டே சாநுக்கிரக மூர்த்தி விசாரசரும 
டேசுரன் . ( உ - ம் .)" சண்டனையர்ச்சித்தவரேசம் ரென்பவருக்குச்சண்டேசுவரபதவியை அநுக் 
புவையர்ச்சித்த பலங் - கொண்டிடுவர்மற்றையர் கிரகிக்க வடிவங்கொண்ட சிவன் . (சிவபரா . 
கொள்ளார் ” ( சைவச . பொது .ருருகா. ) 6. சிவன் கக . ) 
7. - சூரியன் . ( சூ . நிகண் . க . ருரு ) 8. நமன் . 

சண்டை 

போர் . 
( உ - ம் . ) " சண்டனைவருணனைத்தளையிலிட்ட 

சண்ணித்தல் 

பூசுதல் . ( உ - ம் . ) " சா 
னை ” ( கந்தபு . சூரனமை.க 

ரனமை.கருஎ . ) 9 புளியமரம் . சண்ணுதல்- ந்தநீறெனச் சண்ணத்த 
(( மலையக .) 10.மூலாதாரத்திற்குரிய இதழ்நான் | புண்ணியத்தனிமுதல் ” ( திருவிளை . மாறியா. உ .) 
கனுளொன்றிலிருக்குமோரதிதேவதை . ( சி . சி . சண்பகம் - செண்பகம் . ( உ - ம் . ) " வாகை 
அ : உக . மறை . ) 

புன்குசண்பகம்பருந்தேக்கு " ( தைல . தைலவ . 
சண்டாளம் 1. துரோகம் . 2. புலைத்தன் ககூரு 

சண்பு- சண்பங்கோரை . ( உ - ம் . ) " களிறு 
சண்டாளன் 1 இழிஞன் . 2. சூத்திரனுக் மாய் செருந்தியொடுசண்பமன் நூர்தர ” 
குப் பிராமணப்பெண்ணிடத்துப் பிறந்தவன் . 

ரைக்கா .கஎஉ . ) 
( சைவச . பொது சசு எ . உரை .) 3. துரோகி . சண்பை -- சீகாழிநகர். ( உ - ம் .) " திருவார் 
( வ our ) 

செல்வமல்குசண்பைத்திகழுஞ்சம்பந்தன் ” ( தே 
சண்டாளி-- ) . துரோகி . 2. புலைச்சி .( உ - ம் ) 

வார் . திருக்குடந்தைக்காரோ. கக . திருஞா . ) 
" பிரிவில்சண்டாளியென்றா ( திருவானைக, 

சண்முகலோகம் - வைகுண்டத்தின் மேல் 
கோச்செங் , சசு .ஈ . ) 

ஒருகோடியோசநாந்தத்திலுள்ளது . ( வி - ணி . 

உருஅ . ) 
சண்டி 1. உரோசமற்றவன் , 2 ஒரும 
ரம் ; இது செவ்வலரிமரம் . 3. காளி . ( உ - ம் .) 

சண்முகன் - குமரன் . ( உ - ம் . ) " தந்தையு 
“ லீட்டியசண்டிக்குவேறாக ” ( பதினொராந்தி ஞ்சற்றத்தோருஞ்சண்முகன்பாங்கரேகி ” ( சந் 

தபு , வள்ளியம்மை . ககச . ) ( ஷண்வ ) 
ருமுறை . ) 4. சண்டேசுவரர் . ( உ - ம் . ) " வெகுண் 
டெழுந்ததாதை தாண்மழுவினாலெறிந்த , அம் சண்முகிழத்திரை - இரண்டு காதுகளையும் 
மையா னடிச்சண்டிப்பெருமானுக் கடியேன் 3 ) இரண்டு பெருவிரல்களினாலும் , இரண்டு கண் 
தேவார . திருத்தொண்ட . ங . சுந் . ) 5. துர் களையும் இரண்டு சுட்டுவிரல்களினாலும் , இர 
ககை , [5. அ . ) 

ண்டு நாசிகளையும் இரண்டு நடுவிரல்களினா 

லும் மூடிக்கொள்வது , ( சைவவி . எசு . ) 
சண்டிக்கீரை- ஒருவகைக்கீரை . 

சணகம்-- 1. கடலை . 2. புளியாரை . 
சண்டிகை- 1. காளி . ( உ - ம் . ) " சண்டி 
கைவிடுபடை தன் துவன்மையை " ( கந்தபு. அக்ஞ்சணப்புக்கோர் ” (பதார்த்தகுண . உகாச .) 

சணப்பு - சணல் . ( உ - ம் . ) " உருப்பங்கமா 
கிநிமு . க o எ . ) 2. துர்க்கை . ( சூ . நிகண் . க 

சணம் -1 . கடலை . 2. சணல் , ( மலையக .) 
சக . ) (வலிகா ) 

சணம்பு - 1. ஒரு பயிர் . 2. மருள் . 
சண்டிலன் - 1. உருத்திரன் . 2. நாவி 

சணல் - ஒருபயிர். 
தன் . ( YoJ @ 8 ] 

சனாய்த்தல் -1 , காமங்கொள்ளல் . 2. சணைத் 
சண்டு - 1. எலி , 2. பதர் . ( வழக்கு . ) [ ] . தல் . 
துகு ] 

சணாவு---கையாந்தகரை . ( மலையக . ) 
) 

சணைத்தல் --1 . கொழுத்தல் . 2 விரிந்துண் 
சண்டேஸ்வரி- சண்டேசுவரபதலியுடைய 

டாதல் . 
வள் . ( சைவவி . க o அ . ) 

சணைப்பு --- 1 , களைப்பு . 2 , செழிப்பு. 
சண்டேசர்- 1. எச்சதத்தனுடைய புத்தி 

சத்தகந்தியர் - அபிராமி , மாகேச்சுவரி , கௌ 
ரர் . ( உ - ம் . ) " தந்தையெனாதிகழ்ந்தபுகழ்ச்சண் 

மாரி , நாராயணி , வராகி , இந்திராணி , காளி 
டேசர்விற்றகுமெய்ச் - சிந்தையராய் " ( கோயி 

என்னும் எழு மாதர்கள் , இவர்க்கு முறையேவா 
ற்பு . பாயிர . கக . ) 2. ஐம்பத்தொருருத்திரரி கரும் ; அன்னம் , இடபம் , மயில் , கருடன் , 

சீயம் , 
லொருவர் . ( வி - ணி . உ எஎ . ) 

யானை , பேய் என்பவைகளாம் . ஆயுதம் : மறை , 
சண்டேசன்- 1. இந்திரனிடத்துச்சித்தா | பிநாகம் , வேல் , ஆழி , கலப்பை , வச்சிரம் , சூலம் 
கமங்கேட்ட ஒருவன் . (த.நி. போ . கருக . ) என்பவைகளாம் . ( பிங்கல . கஉஎ , கஉஅ , கஉக .) 


993 


சத்ததானம் . 


ககச 


சத்தம் . 


וה 


சத்தகம் - 1. ஏழுகூடியது . 2. ஒருவகைக் சத்ததீவு - எழுதீவு ; அவை : நாவல் இறலி , 
கத்தி . 3. மரணகன்மத்தொன்று . (லெகம் ) குசை , கிரவுஞ்சம் , புட்கரம் , தெங்கு , கமுகு 

சத்தகருவிகளைந்து- சத்தத்துக்குக்கா ரண என்பன . ( இவ்வெழுவகைப் பொருளும் அவ்வ 
மாகிய ஐவகைக்கருவிகள் ; அவை : தோற்கருவி , த்தீவின் மிக்கனவாகையாலிவற்றாற்பெயர்பெ 
துளைக்கருவி , நரம்புக்கருவி , கஞ்சக்கருவி ,மிடற்றன . ( சூ . நிகண் . கஉ : சுக . ) 
ற்றுக்கருவி யென்பன . 

சத்தநதி- கங்கை , யமுனை , சரசுவதி , நரு 
சத்ததணகம் - சத்தத்தைக்குணமாகவுடை 

மதை , காவேரி , குமரி , கோதாவரி என்னும் 
யது . ( சி . சி . உ . சுரு . சிவாக் .) 

ஏழு விசேஷநதி . ( சூ . நிகண் . கஉ : எங . ) 
சத்ததலா சலம் - ஏழுமலைகள் , அவை : இ 

சத்தநாகம் - ஏழுநரகம் ; அவை : அள்ளல் , 
யம் , ஏமகூடம் , கைலை , நிடதம் , நீலகிரி , மந்த | இரௌரவம் , கும்பிபாகம், கூடசாலம் , செந் 
ரம் , விந்தம் என்பன . ( மகேந்திரம் , மலயம் , சை துத்தானம் , பூதி , மாபூதி என்பன . ( சூ . நிக 
யம் , சாநுமந்தம் , இருட்சபர்வதம் , விந்தியம் , ண் , கஉ . எஈ . ) 
பாரியாத்திரம் என்னுமிவற்றைச்சத்தகுலாசல 

சத்தநிரயவட்டம் - எழுந ரகவட்டம் ; அவை ; 
மென்பர்சிலர் . ) (பர்த்துருகரி . அக . ) 

தமப்பிரபை , இமப்பிரபை , தூமப்பிரபை , வா 
சத்தகோடிமகாமந்திரர் - சுத்தவித்தியா | லுகப்பிரபை , சாகரப்பிரபை , இரத்தப்பிரபை , 
தத்துவத்திலிருப்பவர் . (சி.சி. க : உரு . மறை , அழற்பிரபை என்பன . ( சூ . நிகண் . கஉ : எஉ ) 
உரை. ) 

சத்தப்பிரகிருதி-- மூலப்பிரகிருதியில் மகத் 
சத்தசங்கிரகம்- சொற்பொருளுணர்த்தும் | தத்துவமும் , அகமும் , தன்மாத்திரபஞ்சகமும் 
நூல் . (ுஜலை . ) 

ஆகிய எழுபிரகிருதி . ( த . நி . போ . ககச . ) 

சத்தப்பிரதி - சத்தவுணர்வு . 
சத்த சமுத்திரம் - ஏழு கடல் . அவை : உவர்க சத்தப்பிரமம்- 1 , எழுத்தொலியே தெய் 
கடல் , கருப்பஞ்சாற்றுக்கடல் , தயிர்க்கடல் , வம் என்னும் நூல் . 2. கலைஞா நமறுபத்துநா 
தேன்கடல் , நன்னீர்க்கடல் , நெய்க்கடல் , பா 

ன்கினொன்று , 
ற்கடல் என்பன . ( சூ . நிகண் . கஉ : சுக ) 

சத்தப்பிரமவாதி- வைகரி முதலிய வாக்கு 
சத்தசாத்திரம்- சொல்லிலக்கணம் . 

க்களைப்பரப்பிரமமென்று வாதிப்பவன் , ( சி . சி . 
சத்தசிப்பி - கிளிஞ்சில் , 

க . உச , சிவஞா.) 
சத்தசுரம் - ஏழ்சுரம் ; இவ்வேழ்சுரத்திற் 

சத்தப்பிரமாணம் 
குரிய அக்கரம் ச , ரி , க , ம , ப , த , நி என்பன . 

ஆகமப்பிரமாணம் . 

( சி . சி . அளவை . கச . ஞாநப் . ) 
சத்தஞாநபூமிகள்- ஞாநம் விளை தற்கேது 
வான எழு பூமிகள் ; அவை : சுபேட்சை , விசா 

சத்தபதார்த்தங்கள்- ( சை ) சீவ , சற்சீவ , 
ரணை , தருமாகசி , சத்துவாபத்தி , அசம் சத்தி , நிர்ச்சிவ , நிர்ச்சர , ஆசீர்வ , பந்த ,மோக்ஷம் 
பதார்த்தாபாவனை , துரியம் , அல்லது துரியா 

என்னும் எழு பதார்த்தங்கள் . ( த.நி. போ . 

கங . ) 
தீதம் என்பன . ( உ - ம் . ) " சாற்றரியசுவேச்சைவி 
சாரணைதநுமாநசிசத்வாபத்தி அசஞ்சத்திபதா 

சத்தபருணி- ஏழிலைம்பாலை . ( மலையக . ) 
ர்த்தாபாவனையே - மேற்றுரியகாமியெனுமிவ 

சத்தபுரி 

அயோத்தி , மதுரை , மாயை , 
ற்றினை மூதறிஞர் விளங்குசத்தஞாநபூமிகளெ காசி , காஞ்சி , அவந்திகை, துவாரகை என் 
ன்பர் ” ( வேதா. சூ . கசசு . ) 

னும் எழுதலம் , ( இவை : முத்தியைக்கொடுக் 
சத்ததன்மாத்திரை - ஒலிப்பிரகிருதி . குநகரமென்பர் . ) 
சத்ததாது - தோல் , இரத்தம் , இறைச்சி , சத்தம் - 1. ஆரியத்தில் விபத்தியேற்கும் 
மேதை , எலும்பு , மச்சை , சுவேதநீர் என் பெயர் . 2. இசை. 3. ஏழு . ( உ - ம். ) " தவத் 
னும் எழுவகைத்தாதுக்கள் . ( ஈன் , உசுஅ . | தரும்பெருந்தாண்டடிஞ்சத்தகோடிகளாய் ” ( உ 
உரை . ) ( வயாகு ) 

பதேச . கைலைமான் . உக . ) 4. ஒலி . ( உ - ம் . ) 
சத்ததாரணை - நவதாரணையினொன்று . ( பி " சத்தமுன் கிளைக்கும் விடயமோரைந்தும் ” ( கூ 
ங்கல சஙஅ . ) 

ர்மபு . பிரகிருதி . ச . ) 5. சத்தசாத்திரம் , இலக்க 
சத்ததானம்- ஏழுவிததாளம் ; அவை : துரு 

ண நூல் . ( உ - ம் . ) " சத்தமுஞ்சோதிடமுமென் 
வம் , மட்டியம் , உரூபகம் , சம்பை , திரிபுடை , மூங்கிவைபிதற்றும் பித்தரிற்பேதையாரில் ” ( நா 
அடதாளம் , ஏகதாளம் என்பன . 

லடி . சு : உ . ) 6. மொழி . [ 1 , 2 , 4 , 6.U0 

. 
சத்ததானம் - வெடியுப்பு. 

வ 


பல 


994 


சத்தாவத்தை . 


கூகூரு 


சத்திகலை . 


- 


சத்தமண்டலம் 

வாயு , வருணன் , சந்தி விக்ஷேபம் , பரோக்ஷஞாநம் , அபரோக்ஷஞா 
ரன் , சூரியன் , நட்சத்திரம் , அக்கினி , மே 

அக்கினி, மே நம் , துக்கநிவிர்த்தி , ஆனந்தம் என்பன . ( உப 
கம் என்னும் ஏழுமண்டலம் . மேகமண்டலத் நிடத , கஎ . உரை. ) 
தை நீக்கித்திரிசங்கு மண்டலத்தைச் சேர்த்துங் சத்தி- 1. அதிக்கிராந்தவிந்துகபராசத்தி . 
கூறுவர் . 

( சி , சி . உ ; எசு . ஞாநப் .) 2. இந்துப்பு . 3 . 
சத்தமருத்துக்கள் -- கிழக்கு , தெற்கு , மே உபாயவழி . 4. ஒற்றுமை . 5. கக்கல் . ( உ - ம் ) 
ற்கு , வடக்கு , கீழ் , மேல் , பலயோநியுயிர் " அச்சமும் விக்கிச்சத்தியெடுத்து ” ( திருப்பு . 
என்னும் ஏழு மருத்துக்கள் .( பிங்கல . சங .) சுச.) 6.கந்தகம் . 7. குடை . ( பிங்கல . 

சத்தமீ - ஏழாந்திதி . ( உ - ம் . ) “ நனிவருசத் | கூசஎஉ .) 8. கொம்மட்டிக்கொடி . ( மலையக .) 
தமிமூன்றுபன்னொன்று நவமிகலம் " ( விதாந . 9. சத்திசாரணை . 10. சத்திசாரம் , 11. சத்தி 
குணாகுண . எ . ) 

தீக்ஷை . ( உ - ம் . ) " சாம்பவியாற் சத்தியான்மாந் 
சத்தமேகம்- ஆவர்த்தம் , சம்வர்த்தம் , புட் | திரியாற்சத்திபதிந்- தாம்பயத்தின் பேதமா ராய்க் 
கலாவர்த்தம் , சங்காரித்தம் , துரோணம் , காள து " ( சைவச . ஆசா . உச . ) 12. சத்தித்தலையு 
முகி , நீலவருணம் என்பன . ( பிங்கல எக .) ணர்த்துந் தெரிநிலைவினைப்பகுதி . 13. சவுக்கா 

சத்தர் - பிரயத்திநமுதலிய கிரியைகளெல் ரம் . 14. சிவத்தின் ஆயிரத்தொரு கூற்றிலே 
லாந்தம்மிடத்தடங்கியிருக்குமவசரத்துச்சிவன் . ) அநாதிமலமுத்தன் தோற்றுவித்துத் தான் கொ 
(சி.லி. ஞாந . ச . ) 

ண்ட அருவத்திருமேனி . ( உ - ம் . ) " சிவஞ்ச 
சத்தரி சூத்திரன் வைசியப் பெண்ணைச் த்திநாதம் விந்து " ( சி . சி . உ : எ ச . ) 15. சிவத 
சோரத்தாற்கூடப்பிறந்தவன் . ( உ - ம் . ) " திரு த்துவமைந்தினொன்று . ( உ - ம் . ) “ வித்தையோ 
குறுசோரத்தாற்சூத்திரனலநாய்கர்கன்னி- பரு டீசர்சாதாக்கியஞ்சத் திசிவங்களைந்தும் ” ( சி. சி . 
கிடத்தோன்றினோற்குப் பகர்வர்சத்தரியெனும் க . சுசு . ) 16. சுரோணிதம் , 17. சூக்குமசரீ 
பேர் " ( சூத . சிவமான் . கஉ . உஉ ) 

ரத்தின் பதினாறாவதுகலையாகிய சூக்குமைவா 
சத்தலோகம் --- எழுவகைலோகம் ; அவை : 

க்கு . ( சி - லி . ஞாந . கஉ . உரை .) (இது இடப்பு 
செம்பொன் , வெண்பொன் , கரும்பொன் , செ றத்தில் மாத்திரம் விந்துவையுடைய கலப்பை 
ம்பு , ஈயம் , வெண்கலம் , தரா என்பன . ( சூ . வடிவுள்ளது . ) 18. சூலம் . ( பிங்கல . நசஎஉ . ) 
நிகண் . சு : ச . ) 

19. சொல்லாற்றல் . ( உ - ம் . ) " சத்திசங்கேதம் 
சத்தவருக்கம் - ஏழுவகை மருந்து ; அவை . 

போடமாற்றல் ” ( பி . வி . கஅ . உரை . ) 20 . 
இலவங்கம் , ஏலம் , குருவேர் , சடாமாஞ்சி , நிமிளை , 21. நீர்முள்ளி. 

நிமிளை . 21. நீர்முள்ளி. 22. நெல்லிக்காய்க்க 
திராட்சம் , நெல்லிக்காய் , வெட்டிவேர் என் 

ந்தகம் . ( உ - ம் ) " நீர்முத்தங்காட்ட சைசத்தி " 

( தைல . தைலவ . சுகா . ) 23. பராசரன்றந்தை . 
சத்தவிதசைதந்நியம் -- ( ஒரு சைதந்நியமே ( உ - ம் .) " சத்திதந்தருடயை ” ( சேதுபு . மங்க 
விவகாரத்தினால் ) ஏழுவிதமாகச் சொல்லப்படும் லதீர் . சு.அ. ) 24. பார்வதி . ( உ -ம் .) “ சத்திகூர் 
சைதந்கியம், அவை : சுத்தசைதந்நியம் , ஈசுவர 

விழிகளித்திட ” (சிவரக . மறலி . க . ) 25. பெ 
சைதந்நியம் ; சீவசைதந்நியம் , பிரமாதா சைத 

ண்கலை , 26. பேய்ப்புடல் . 27. மறியல் . 28 . 
ங்கியம் , பிரமாணசைதங்கியம் , பிரமேயசைத மூன்று . ( உ - ம் . ) “ சத்திவினையான்மாவீடரு 
ந்நியம் , பல சைதந்தியம் என்பன . ( வாசுதே . த்தமிட்டு " ( தைல . தைலவ . ககங ) 29. வல் 
கஎம் . ) 

லமை , சாமர்த்தியம் . ( உ - ம் . ) “ அநேகசத்தியு 
சத்தன்- 1. இலயசிவன் . ( சி . சி . க : சுரு , டையதாய் " ( சி . சி . உ : அ . ஞாநப் .) 30. விரு 
ஞாகப்.) இவ்வாறின்றி சுத்தமாயையிற்சூக்கும் துக்கொடி . ( சூ . நிகண் , கக : தகரவெ . உங . 

31. வேம்பு . 32. வேல் . ( பிங்கல . நசஎஉ ) 
கிருத்தியத்தைப்பண்ணுஞ்சிவன் என்பர் . ( சி . 
சி . பாயிர . சிவஸ்துதி , சிவாக் .) 2. சத்தியுடை 8 , 9 , 21 , 32. மலையக .) ( 1 , 18 , 24 , 28 , 32 . 
யான் . ( சி . சி . க : சுக , சிவாக் ,) 

தி ; 4. வலதி ) 
சத்தா -- உண்மை , ( உ - ம் . ) “ சுயம்பிர சத்திக்கூற்றேன் -ாவக்ஷாரம் . 
காசமாய்த்தன்மாத்திரத்துக்குச் சாத்தாமாத்திர சத்திகம் -- குதிரை. ) வலலுக ) 
மாயிருக்குகென்னில் ” ( சி . சி . க : க . ஞாநப் ) சத்திகர் -- சத்துவகர் . 
( தொ ) 

சத்திகலை- 1. சத்தியினது கலை . 
சத்தாவத்தை - சீவனது எழுவகைப்பட்ட உ : எரு . ஞாநப் . ) 2. பிரசாதகலைகளிலொன் 
அவஸ்தை ; அவை ; அஞ்ஞாநம் , ஆவரணம் , று . ( சி - லி . இரி , சு . ) 


பன . 


995 


சத்திநிபாதம் . 


கூகசு 


சத்தியபாமை , 


ப்பட்டன ; 


சத்தி தன்மம் - கக்குகிற ஒரு நோய் . நாசாரியரொருவரையே பொருட்படுத்துத்திரி 
சத்திகோணம் - சத்தியினுடைய கோணம் . கரணங்களினாலும் வழிபடுதல் . மந்ததரம் - வா 
( சௌந் . கக . உரை . ) 

ழைத்தண்டினும் , மந்தம் - பச்சை விற்கினும் , 
சத்திசாரணை - ஒருவகைச்சாரணை . ( மலை தீவிரம் - உலர்ந்த விறகினும் , தீவிரதரம் - கரியி 
யக. ) 

னும் நெருப்புப்பற்றுதல் போல்வனவாம் . ( உ - ம் ) 
சத்திசாரம்- ஒருப்பு . 

" உண்மை - தருமுணர்வென்னு நாலாஞ்சத்திநி 
சத்திசிருட்டி- பிரமமாகியபடத்திலே சித்தி | பாதமெய்தி ” ( திருவாத , மந்திரி.உ.உ .) ( சத்தி 
ரமெழுதல் போலச்சத்திகள் 

மூலமாயையாலு ருவருள் . நி -உபசருக்கம் . பாதம் - பதிதல் .) 
ண்டாகுஞ்சிருட்டி . ( த . நி . போ . சுகக . ) ( ஞானாமி .) 

சத்திசிவாத்மகம் - சத்தியுஞ்சிவமுமாகும் சத்திநிபாதர் - சிவசத்தி பதிந்ததனாற்சாயுச் 
தன்மை . ( உ - ம் . ) " சத்திசிவாத்மகமாக இந்திர சிய பதவியையடைய இச்சிப்பவர் .( உ - ம் .) " நீதி 
தநுசுப்போல " (சி . சி . க : சக . சிவாக் .) யினாலுலகர்க்குஞ் சத்திநிபாதர்க்கு நிகழ்த்திய 

சத்திசிவான்மகம் - சத்திசிவாத்மகம் . ( சி . | து ” (சி . சி . அ : கரு .) 
சி . க : சக . ஞாநப் . ) 

சத்திபதினாறு - பதினாறு சத்திகள் ; அவை : 
சுத்தி சிவான்மியம் - சத்திசிவான்மகம் . (சி.சயை , விசயை , அசிசை , பராசிதை , நிவிரு 
சி . க : சக . நிரம்ப .) 

த்தி , பிரதிட்டை , வித்தியை , சாந்தி , இந் 
சத்தித்தல் 1. வாந்தி பண்ணல் . ( சர்த்திகை, தீபிகை , ரோசிகை , மோஷிகை, வி 
என்னுந்தாதுவினின்றும் பிறந்தது . ) 2. ஓவித் யோமரூபை , அருந்தை , அநாதை , அநாசிரு 
தல் . 

தை என்பன . ( பௌட் ., அ : எ இ - கஉக.) ( முப் 
சத்திதத்துவம்- சுத்ததத்துமமைந்தனுளொ பத்தாறு தத்துவங்களும் இவற்றால் வியாபிக்க 
ன்று ; இது . விந்து என்னுஞ்சிவதத்துவத்தி 

இவற்றால் ஐம்பது அட்சரங்கள் 
லிருந்து பரமசிவனுடைய வியாபாரத்தினாலு 

உண்டாயின . ) 
ண்டாகின்றது . குடிலையிற் கிரியாசத்தி அதிட் 

சத்தியத்து - ஞாந்தீக்க 

ஞாநதீக்கை . ( 1 - ம் . ) " அழிவி 
டானத்தினாற்றோன்றுவது . (சிவப் . உ ங உரை) வாக்கிரியையினாலாதல்சத்திமத்தானாதல் " ( சி . 

சி . அ . சு . ) 
(சி - லி . ஞாந . க . ) திககூம் ) 

சத்திமதஸ்த்தர் - சத்தியே பரப்பிரமம் உல 
சத்தீதீட்சை-- குண்டம் , மண்டலம் , அக் 

கம் முதலாய விபரீதர் கட்கு அஃதே முதற்கார 
கிநி , நெய் , சுருக்குச்சுருவம் முதலியனவெல் 

ணமாய் நின்று உதித்தொடுங்குமென்று சொல் 
லாம் மதத்தாற்கற்பித்துக்கொண்டு விதிப்படி 

லும் மதஸ்தர் . ( த.நி. போ . நச . ) 
அகத்தே ஆகுதி முதலிய கிரியை செய்து மா 
ணாக்கனது பாசத்தைக்கெடுக்குந்தீக்ஷை. ( சை 

சத்திமாழநி - ஓரிருஷி ; இவர் : வசிட்டரு 

க்குச்சண்டாளிவயிற்றிற் பிறந்தவர் . ( த.நி.போ. 
வச . ஆசா . உசு . உரை . ) 

அஅ . ) 
சத்திநாதம் 1. ஏமாப்பிரகம் . 2. பொன் 

சத்திமான் - சத்தியையுடையோன் . ( சி.சி. 
னிமிளை . 3. பொன்னிறம் . 

க : சுக . சிவாக் . ) 
சத்திநிபாதம் - ஆன்மாவினது ஞாநத்தைத் சத்தியசந்தை - திரௌபதி . ( லக , 
தடுக்கு மாணவமலசத்தி நழுவுமவசரத்திலே 

லெபயா ) 
முற்பிற்பாடறச்சிவத்தினது சிற்சத்தி பதிந்து 
அவ்வான்மாவினது நித்தியஞாநக்கிரியையை 

சத்தியஞாநதரிசநி - சநற்குமார மகாமுன் 
விளக்குவது ; அது : மந்ததரம் , மந்தம் , தீலி 

வர் மாணாக்கர் . ( கோயிற்பு . க . பக் . ) 
ரம் , தீவிரதரம் என நான்குவகைப்படும் ; அவ சத்தியநாதர்- நவநாதசித்தரிலொருவர் , 
ற்றுள் : மந்ததரமாவது - நமக்குப் பெறுபேறாயு சத்தியநிருவாணம் -சத்தியநிர்வாண தீக்ஷை, 
ள்ள பதியொருவனுண்டென்று அறிவொழிந் ) ( உ - ம் .) “ சாலநிகழ்தேகபாதத்தினோம் சத்திய 
திருத்தல் . மந்தமாவது - அப்பதியை அடைத் நிருவாணமென ( சி . சி . அ : ச . ) 
ற்கு வழி எங்ஙனமென்றாராய்தல் . தீவிரமா 
வது - அங்ஙனமாராய்ந்தறிந்த பதியை அடை 

சத்தியபாமை- கிருட்டிணன் மனைவிகளி 

லொருத்தி . ( உ - ம் . ) “ தேந்துழாய்மவுலியண் 
யும் பொருட்டு அதற்குத் தடையாயுள்ள பிரப 
ஞ்சத்தை அகத்தான் வெறுத்துப்புறத்தாற்றழு 

சத்தியபாமையென்னுந்தையலுந்தானு 
வுதல் . தீவிரதரமாவது- அப்பிரபஞ்சத்தை அக 

ம் ” ( சேதுபு. இலக்குமி . கங . ) ( தலா 
ம்புறம் என்னுமிரண்டானுமுற்றத்துறந்து ஞா 


ணல் 


ஜா ) 


[ 


996 


சத்தியா நிருதம் . 


கூகஎ 


சத்திரம் . 


D ) 


-- 


சத்தியபாரதன் - வேதவியாசன் . ( வலக.) “ சத்தியாகிருதம்வாணிகவிருத்தி ” (காஞ்சிபு .. 
வாரதம் 
T- க :) 

ஒழுக். ஙஎ . ) [ ஷத J ) 
சத்தியம் - 1. ஆணை . ( உ - ம் .) “ இருநில திற்குரிய கலைகள் ; அவை: வித்தி , இருதி, 

சத்தியோசாதகலை-- சத்தியோசாதமுகத் 
ந்தொட்டுக்கையாற் - றன்னிருகாது மூடிச்சத் சித்தி , இலக்குமி , மேதா , காந்தி , ஸ்வதி , 
தியஞ்சொல்லுமாபோல் (பஞ்சதந் . அர்த்த 

, 
நாச . கூகூ. ) 2. குறிஞ்சா . 3. சத்தியலோகம். திருதி என எட்டாம் . இவற்றிற்கு முறையே 
4. சபதம் . 5. நால்வகைச்சாத்தியம் . அவை : 

வலப்பாதம் , இடப்பாதம் , வலது கை , இடது 
துக்கம் , துக்கோற்பத்தி , துக்க நிவாரணம் , துக் 

கை , நாசி , சிரசு , வலத்தோள் , இடத்தோள் 
கநிவாரணமார்க்கம் . ( மணிமே . ) 6. மெய் . ( உ - ம் ) 

என்னும் எட்டிடங்களும் நியசித்தற்குரிய . 
" தெரிசனஞ்செய்வோன் சிவபதஞ்சேர்தல் சத் 

( அகோ. கிரி . உச எ . ) 
தியமே ” (சிவரக. மறலி . கக . ) ( 5,6. வலது ) ) இவர் மரம் , ஆக்கிராணம் , உபத்தம் ,தந்தம் , 

சத்தியோசாதப்பிரமம் - அணுப்பிரமா; 
சத்தியயுகம் -- கிரேதாயுகம் , ( வலதயு | பூமி என்பவற்றிற் கதிட்டாகதேவதை. (கூர்ம 

பு . பிரகி . க . உரை . ) 
சத்தியலோகம் பிரமலோகம் ; அது : 

சத்தியோசாதம் - 1 , உடனே பிறந்தது . 
மேலேழுலகினொன்றாய்த் தபோலோகத்தின் 

( சி . சி . எ : உ . ஞாநப் . ) 2. சதாசிவமூர்த்தியின் 
மேலே பதினாறு கோடி யோசநாந்தத்திலிருப் பஞ்சமுகங்களுளொன்று ; இதனின்று காமிக 
பது . ( வி - ணி . உரும் . ) இதில் கிழக்கே இந்திரம், யோகசம் ,சிந்தியம் , காரணம் , அசிதமென்னு 
நீலநிறம் வாய்ந்த இருக்குவேதமும் , வடக்கே 

மாகமங்கள் தோன்றின ; இம்முகம் மேற்கு நோ 
படிகநிறம் வாய்ந்த யசுர்வேதமும் , மேற்கே பது 

க்கியிருக்கும் . ( உ - ம் . ) " சத்தியோசாதத்திற்கா 
மராகநிறம் வாய்ந்த சாமவேதமும் , தெற்கே கரு 

மிகமாதியைந்து - முற்பவித்து நீடுமெனவோர் ” 
மைகிறம் வாய்ந்த அதர்வணவேதமுமிருக்க மத் ! ( சைவச .பொது . நக 5 .) 3. பதினொருமந்திர 
தியிற்பிரமனிருப்பன் . ( திருவிளை . மலையத் . 

ஙகளினொன்று . ( உ - ம் . ) “ சத்தியோசாதத்தபி . 

டேகஞ்சாதிக்க ” ( சைவச . பொது . கஙக . ) 
உஅ . உரை . ) 

சத்தியவதி -1. நாரதன் மனைவி . 2. வேத | ( வலதொஜா.க ) 
வியாசன்றாய் . ( உ - ம் . ) " அவ்விருமகவையுஞ்ச சத்தியோநிர்வாணம் - நிர்வாண தீட்சையி 
த்தியவதிகண்டாள் ” ( பாரத , சம்பவ . கஎ . ) 

ரண்டனுளொன்று ; அஃது : உடனே முத்தி 
( க ) வ.கி ) 

யைப்பயக்கும் தீட்சை , ( சி . சி.அ : ச . சிவாக் . ) 
சத்தியவிரதன் - 1. உண்மையினிலைநிற் சத்தியோபுத்திப்பிரதம் உடனே போக 
போன் . 2. தருமன் . ( உ - ம் . ) " சத்தியவிரத 

த்தைக் கொடுப்பது . ( உ - ம் . ) " சித்திவிரும்பின 
ன்றம்பிதபோவரந்தோறும் ” ( பாரத. அருச்சு ர்க்குப்பௌதிகதீக்ஷையென்று பார்க்கப்படுந்தீ 
னன்றவ . நக . ) ( அபிதாக .) 3. திரிசங்குவி 

க்ஷை சத்தியோபுத்திப்பிரதமானாற் சத்தியோ 
னது பூர்வநாமம் . ( அபிதாந . ) 4. முன்கற்பத் போகதீக்ஷையென்று பேர்சாற்றப்படும் ( சி.சி. 
திலே திராவிட தேசத்தரசனாகவிருந்து விஷ் அ . ச . ஞாநப் . ) 
ணுபத்திபண்ணி இக்கற்பத்திலே 

சத்தியோபோகதீட்சை உடனே போக 
மதுவாகப்பிறந்த ஒரு மது . ( அபிதாக .) 

த்தைக் கொடுக்குந்தீக்ஷை . ( சி.சி. அ : ச . ஞா 
சத்தியன்- 1 , உண்மையுரைப்போன் . 2. | நப் .) 
சிவன் . 

சத்தியோழத்தி - உடன் முத்தி , ( வி - ணி , 
சத்தியாத்தியாசம் - அத்தியாசம் நான் கனு உஉ ச . ) 

( உ - ம் .) " தரிப்பரியமூலவகங்கார சத்தியோமுத்திப்பிரதம்- உடனே முத்தி 
மதுதானே சத்தியாத்தியாசமெனச்சாற்றுவர்த யைக்கொடுப்பது . ( சி . சி.அ : ச . ஞாநப் . ) 
க்கவரே ” ( வேதா . சூ . கக . ) 

சத்திரம் - 1. அதிசயம் . 2. அன்னசாலை . 
சத்தியாதிருத்தழர்த்தம் - உமாதேவிமுத 3. இரணவைத்தியம் . 4. இரும்பு . 5. ஒரு 
லானோர்காணப் பிரதோஷகாலத்திற்சிவன் நட வகையாகம் . ( உ - ம் .) " முனிவர்பற்பலர் குழுமியி 
நஞ்செய்த அவசரவடிவம் . ( சிவபராக் , சஎ .) | யற்றுசத்திரமகமுடிவில் ” ( சூத . சிவமான் . க : 

சத்தியாதிருத்தழர்த்தி - சத்தியாதிருத்தங் ! உக. ) 6. கத்தி . - . கவிழ்தும்பை. 8 ,குடை . 
கொண்ட சிவன் . (சிவபராக் . சரு . ) 

( உ - ம் . ) “ சத்திரத்திளவலுந்தரணிகாக்குமே ” 
சத்தியா நிருதம் -வாணிகத்தொழில் . ( உ - ம் . ) | ( பிரமோத் . பிரதோஷ . க 0 .) 9 , கைவிடாப்ப 


வைவசுவத் 


ளொன்று . 


997 


சத்துத்திரயம் . 


கூகூஅ 


சத்துவவகம் . 


சீ . கட் . உ . ) 


டை . ( சூ . நிகண் . கக : தகரவெ . கசு . ) 10. ல்லிய பரியந்தம் சுழுத்திமூர்ச்சை முதலான 
ஞாநிகள் துறவிகள் முதலிய பெரியோர்களுக் | அவஸ்தையிற்றோன்றாமல் எழுந்தபொழுது 
கும் தொழில்செய்து சீவகஞ்செய்யச்சத்திய முன்போலத்தோன்றுகை. பிரா திபாலிகசத்தா 
ல்லாதவர்களாகிய குருடர் முடவர் வியாதியா வது - சுத்திகாரசித சொப்பநவிஷயாதி சத்துத் 
ளர் வயோதிகர் சிறுபிள்ளைகள் என்பவர்களுக் தோன்றுகிறகாலத்தல்லாமல் விழித்தகாலத்தி 
கும் , அந்நதாநம் நடத்தற்கும் , வழிப்போக்கர் ல்லாமை . பாரமார்த்திகசத்தாவது - சமஸ்தகற் 
கள் தங்குதற்குமுரிய இடம் . (பாலபாடம் . )11 . பனைக்கும் அதிஷ்டானமாய்த் தோன்றாதடங் 
தும்பை . 12 , பாணம் . 13. வெண்குடை . ( சூ . | காதிருக்கிற பிரமசத்து . ( த . நி . போ . காசு . ) 
நிகண் . எ : ஙஎ . ) 14. வேல் . ( 1 , 2 , 4 , 5 , 8 , 9 , சத்துரு- 1. உதயத்துக்கு ஆறாமிடம் . ( வி 
14 , பிங்கல . ஙசு எங .) ( 7 , 11. மலையக .) [ 3 , தாந . மரபிய . ச . உரை . ) 2. பகைவன் . ( உ - ம் ) 
12 , 14. வலது ,. 4 , 6 , 9 , 11 , UT து ) " சத்துருவார்த்தையொன் றிலதால் ” (சிவரக . 

ஆயுத்தேவ . ங . ) ( த ) 
சத்திரம்வைத்தல் - சத்திரமிடுதல் . 
சத்திரமிடுதல் -- சத்திரம் வைத்தல் . ( உ - ம் . ) சத்துருக்கன் - இலக்குமணன்றம்பி . ( உ - ம் ) 
" சில வியாதியாளர்களுக்கு வைத்தியர்கள் சத் " எத்திருக்குங்கெடுமென்பதையெண்ணாச்- சத் 
திரமிட்டறுத்தலும் ” ( பாலபாடம் , 2. பக் . ) துருக்கன்னெனச்சாத்தினனாமம் ” ( இராமா . 

சத்திரயாகம் ஒருவகை யாகம் ; அஃது : திருவவ . கஉங . ) 
இம்மைப்பயனையாதல் மறுமைப்பயனையாதல் சத்துருத்தநம் - பகைமை , 
வேண்டிப்பலர்கூடிப் பன்னிரண்டுவருடங்கா சத்துருத்தாநம் - சென்மத்துக்கு ஆறாமிடம் , 
றுந்திருந்தோறும் ஒழிவின்றிச்செய்யப்படுவது . | ( சோதிடக். ) 
( கூர்மபு . இந்திரத்து , உ . உரை .) 

சத்துருநாமத்தி- ஏகம்பபாஷாணம் . 
சத்திராட்சி - அரத்தை , ( மலையக .) 

சத்துருபாஷாணம் - நிர்விஷம் . 
சத்திரி - யானை . (விதி ) 

சத்துரு பசத்தி - சுத்த தமசுகுணம் . ( நாநா 
சத்திரித்தல் -- சத்திரம் வைத்தல் . 
சத்திரியநாபி - சிவப்பு நாபி . 

சத்துவக்குறி விளக்கம் - பாவநாவுருவகம் . 
சத்திருபம் -- அருள்வடிவம் . 2. சூட்சுமரூ 
பம் . (பௌட் . ரு : எசு .) (சிவஞாநசித்தியாரிற் வோர் . 

சத்துவகர் - கடவுளருளால் அற்புதஞ்செய் 
காரணரூபமென்பர் . உ . சூத் . சஅ . சிவஞா.) 
சத்திலிட கருப்பூரம் . 

சத்துவநாதர் நவநாதசித்தரிலொருவர் . 
சத்து- 1. அவுலபாஷாணம் , 2. அறிவு . | ( த . நி . போ . உருக . ) 
3. உண்மை . ( உ - ம் .) "சத்தமர்ஞாலத்தகலாது ” சத்துவம்- 1. சுபாவம் . 2. ( சுத்தவேதாங் 
( கோயிற்பு . நடராச . சக , ) 4. உள்ளது . ( 2 , 4. தம் . ) முக்குணங்களுளொன்று ; இதினின்று 
சிவப்பிர . ங, சு . உரை. ) 5. எந்த வஸ்து ஒன் மநமாதி அந்தக்கரண சதுட்டயமும் சுரோத் 
றினாலும் வாதிக்கப்படாமற்காலத்திரயத்திலும் திராதி ஞாநேந்திரியபஞ்சகமுந்தோன்றும்; (த . 
எகரூபமாயிருக்கிறதோ அது ; பிரமம். (வாசு நி . போ . ககக . ) இது . புருஷசந்நிதானத்திலே 
தே . அக.) 6. கற்பூரசிலாசத்து . ( உ - ம் .) “ பொ ஸ்திரீக்கு இன்பஞ்சனித்தாற்போலப் பிரமசந் 
ற்புறவடிறுமதஞ்சத்துநாரிவை ” ( தைல . தை நிதானத்தில் இலக்ஷண சூகியமாகவிருக்கின்ற 
லவ . கஉரு .) 7. சாரம் . ( உ - ம் .) " இந்நாட்கா சத்தியினிடத்திலேதோன்றிய ஒருகுணம் ( நா 
ச்சிடத்தைப் - பேர்ந்திருசத்தம்பில்வரும்பேசு ” நாசீ . கட் . உ . ) 3. வலி . 4. ( பரதம் ) விலக்கு 
( தைல. பாயிர . ho . ) 8. சித்து . ( உ - ம் .) “ தத் றுப்பினுளொன்று , (சிலப் . அரங்கேற்று . கக. 
துவஞ்சத்தசத்து ” ( சி . சி . சு : ரு . ) 9 . 

உரை . ) 5. வெள்ளியப்பளிங்கில் வர்ண நூல்கோ 
க்கியல்பாயுள்ள ஒன்பது குணங்களுளொன் | த்தால் அந்நூலின் வர்ணம் புறம்பொழிந்து 
று ; அது : சமாதியிற்றிரிசியமறிவாய் நிற்றல் . தோன்றுமாறுபோல உவகை முதலிய உள்ளநிக 
( வேதா . சூ . ந.அ. உரை . ) 

ழ்ச்சி வெளிப்படத்தோன்றுங்குறி . ( தண்டி . 
சத்துச்சாரணை- ஒருவகைப்பூடு . 

பொரு. சுச . உரை ) 
சத்துத்திரயம் -- வியாவகாரிகசத்து , பிராதி சத்துவரம் - 1. விரைவு . 2. வேதிகை. 
பாலிகசத்து ,பாரமார்த்திகசத்து என்னும் மூன் வலகா ) 
று சத்துக்கள் ; அவற்றுள் : வியாவகாரிக்சத்தா சத்துவவகம் ஒரு மேகம் . ( த . நி . போ . 
வது - சாக்கிரத்திற்கடாதிசத்தே விதேக கைவ நசஉ . )) 


மாயை 


998 


சதசத்து . 


ககக 


சதம் . 


சத்துவாபத்தி- ( வேதாந்தம் .) ஞாநபூமியே ( உ - ம் . ) " காரணமாய்ச்சதசத்தாய் ” (கூர்மபு . 
ழனுளொன்று ; அது : சாக்கிரப்பிரபஞ்சத்தைக் பிரகிருதி . ங . ) 3. மாயைக்கியல் பாயுள்ள வொன் 
கனவாகநினைத்து ஆத்துமாவின் யதார்த்தசொ | பதுகுணங்களுளொன்று ; அது : திரிசியங்கற்ப 
ரூபத்தைஉண்மையாகக்கருதல் . ( வேதா . சூ . கையிற் சத்தும் உண்மையிலசத்துமாயிருத்தல் . 
கசசு , கசஎ , உரை .) 

( வேதா . சூ . ரு அ . உரை . ) ( வலலதி . ) 
சத்துவாரி- சாலேசரம் ; இது : பார்வைமங் 

சதசதத்தல் - நொதுநொதுத்தல் . 
கல் என்பர் . 

சதசதப்பு - நொதுநொதுப்பு . 
சத்துவாலம் -1 . ஓமகுண்டம், 2. கருப்பம் . 

சதசிருங்கம்- ஒருமலை ; இது : மேருமலையின் 
3. தருப்பைப்புல் . 

மேலுள்ளது . ( காஞ்சிப் , சனற்கு . ரு . ) 
சத்துவேது- காரணகாரியவேது . 
சத்தை -1 , இருக்கை . 2. சாரம் . 3. நன்மை . 

சதசு - சபை . ( வ ven .) 
( 1 , 3 - தா . ) 

சதஞ்சீவி - றுவயதிற்கிருப்பவன் , 
சத்பாவம் --1 , இருப்பு . ( உ - ம் . ) “ அறியப் 

சதத்துவம் --சுபாவம் . ( கவ ) . 
படானாகிற்சத்பாவமேயில்லையாம் ” (சி.சி. சு : ரு . சததம் - எப்போழ்தும் . ( லடக . SS ) 
சிவாக் . ) 2. ஞாநசுபாவம் , ( பௌட் . க : சுக . ) 

சத்தளம் - தாமரை . ( மலையக . ) 
சதக்கல் - சேறு . 

சததாமன் - விட்டுணு. ( லெ.தயானது . ) 
சதக்கிரது -- இந்திரன் . ( சூ . நிகண் . க ;20 . ) 

சததாரை - இடி .( தயார் : _ - நூறு 
சதக்கிருதன் - இந்திரன் . 

சதக்கிருது -- சதக்கிரது . (உ -ம் .) “ கூறுசதக் யாரா - தாரை . ) 
கிருதுவெனும் பெயர்கள் கொண்டே ” (சிவரக சதநம் 1. இலை. 2. இறகு . 3. உறை . 4. 
சத்தியவிரத . ஙக . ) 

நீர் , 5. வீடு . ( உ - ம் ) வதநவாண்மதிவந்து முன் 
சதக்கினி- நூற்றுவரைக்கொல்லும்படை . னிற்கவுமருண்டச்- சதந்மே வருந்த போதநன்ற 
(சிந்தா .) 

னக்கு " ( பாரத . அருச்சனன்றீ . சக . ) ( 1. 2 
சதகண்டம் 1. நூறுபாகம் . 2. பொன் . 

பிங்கல . உஅரு , உஙகச .) ( 1 , 2 , 3. உநா . 
(ுதவ o ) 

4 , 5. லஉந ) 
சதகம் - 1 , தான்றிமரம் . ( மலையக . ) 2 . சதநியுதம் - கோடி . ( உ - ம் . ) “ நிரந்தகற்பசத 
நூறு செய்யுட்கொண்ட பிரபந்தம் . 

நியுதநிகழ " (சிவதரு. கூ : க . ) ( சதம்- தூறு . 
சதகுப்பி - சதகுப்பை . ( மலையக .) 

நியுதம் - லட்சம் .) 
சதகுப்பை - சதகுப்பி . ( உ - ம் .) " மூலக்கடு 

சதபத்திரகம் - தச்சன்குருவி (ுவது 
ப்பு முதிர்பீநசம்போக்கு - ஞாலச்சதகுப்பைநாடு ” 
( பதார்த்தகுண , ககஙக . ) 
சதகும்பம் -- ஒருமலை . (ுகக Tong ) சதபத்திரம் - 1.கிளி . 2. தச்சன்குருவி . 3 . 

தாமரை . 4. மயில் . 5. வெண்ணாரை . ( த 
சதகோடி -1 . இடி , 2. ஏறுகோடி . (உ - ம் .) 
“ எழில்காணச்சதகோடி - மின் சேவிக்க (இரா வத க - நூறுவது இதழ் , இறகு ) 
மா . மிதிலைக் , நக . ) 3. வச்சிராயுதம் , ( உ - ம் .) சதபத்திரி -1. ஆடுதின்னாப்பாலை . 2. தாம 
" காந்துவெந்தறுகட்சதகோடிகைக்கழலா- தேந் ரை ( சூ . நிகண் . ச : ரு அ . ) 3. புழுக்கொல்லி . 
துவேந்து ” ( திருநாகைக் . திருநாட் , நக.) 

சதபுட்பம்- சதகுப்பை . ( மலையக .) 
( நூறுமுனையுள்ளது . ) 

சதபுட்பி- சதகுப்பை . ( உ -ம் . ) " கிச்சிலி 
சதங்கை --- காலணியினொன்று . ( உ - ம் . ) ஐம் 

( பார் .) 
படை " ( பார் .) 

சதம் - 1. அறுபடு பயிர் . ( இஃதோர்தேச 
சதங்கைப்பூரம் -- சதங்கைப்பூரான் . 

வழக்கு .) 2. இலை . 3. இறகு . 4. தமாலமரம் . 
சதங்கைப்பூரான் - ஒருவகைப்பூரான் . 5. நித்தியம் , நிலைமை . ( உ - ம் ) " ஊருஞ்சதமல் 
சதங்கைமாலை- ஒருதலை- மாலை . (சிந்தா.) 

லவுற்றார் சதமம்ல ” (பட்டினத்தடி ,திருவேகம்ப . 
சதச்சதம் -- தச்சன்குருவி . ( தம் கா . ) 6. ஏறு . ( உ - ம் . ) “ எனக்குச்சதமடங்கு 
.த - நூறு , ஆடி - இரகு .) 

தவினை ” ( பாரத . குருகுல . க 02 .) ( 2,3.சூ . 

நிகண் . கக : தகரவெ . கஅ . ) [ 4. ஊ 0 . 6 . 
சதசத்து -- 1 . உயிர் . ( திருவருட்பயன் உயி 
ரவைநிலை . எ . உரை . ) 2. சத்து மசத்துமாயது . 

பலத O. ) 


சு ) 


999 


சதருத்திரர் . 


க 000 


சதாசிவமூர்த்தி . 


சதழலி- ஒருமருந்துப்பூடு .( 58- M.) க்ஷன் , திரிதசன் , வந்திதன் , சங்கரன் , விவா 
சதழலை - தண்ணீர்விட்டான் கிழங்கு.(உ -ம். ) கரன் , நபலிப்பிசு , விசக்ஷணன் என்னுந்தச 
கரிசாலைசிவைகோளிதக்காரிசதமூலை ( தைல. | ருத்திரரும் இருப்பர் . இவர்களுக்குக்கருத்தா 

வீரபத்திரன் . ( வி - ணி . உஎ 0 , உஎக . ) 
தைலவ . உஅ ) 

சதயம் -இருபத்தேழு நட்சத்திரங்களுளொ சத துபை - சுவாயம்புமநுவின் மனைவி .(உ - ம் ) 
ன்று . ( உ - ம் . ) “ சதையமீன்கடவுளும் (பாரத. | “ பிறைவடங்கிடந்தகுவிமுலைக்கொடிச் சதரு 
குருகுல . எஉ ) 

பை - யங்கண்மாஞால முழுவதுமளிக்குஞ் சுவா 

யம்புமநுவினையணைந்து ” ( கூர்மபு . தமோகுண . 
சதர் -1 . சிரேஷ்டம் . இந்துஸ் . ) 2. நாட் 

ச . ) ( இவளைச்சரஸ்வதியினம்சமென்ப . [ுத் 
டியசபை . 

சதடுத்திரம் -- 1. இமோற்பர்வதத்துதித்த வா ) 
இருகதிகளினொன்று . ( வி - ணி . உஉக . ) 2. சத சதவல் - சதுப்புநிலம் . 
ருத்திரமந்திரம் . 

சதவீரியம் - வெள்ளறுகு . (மலையக .) (ுத 
சதருத்திரரீ- இந்திர திக்குமுதலாகிய பத்துத் | வீயகா ) 
திக்கிலுமிருக்கும் நூறுஉருத்திரர் ; அவர்களு சதவீரு - மல்லிகை . ( மலையக. ) (ுத Z 
இந்திர திக்கில் கபாலீசன் , அசபுத்தன் , வைச் 
சிரரேகி , பரமார்த்தன் , பிரபூதி , அவ்வேயன் 

T ) 
சாஸ்துரு , பிநாகி , திரிதேசன் , வந்திதர் என் 

சதா - எப்பொழுதும் . ( வா ) 
னுந் தசருத்திரரும் , அக்கிநிதிக்கில் அக்கிநி , சதாக்கி - தேள் . 
ருத்திரன் , ஹூதாசி , பிங்கலன் , பரதகன் , சதாகதி-- 1. ஓயாநடை . 2. காற்று . ( உ - ம் ) 
ஹரஸ்வலன் , தஹன் , பெப்புரு , பஸ்மாந்தகன் , சதாகதிமகனை நாலிருவாளியேவி ” ( பாரத.பதி 
க்ஷயாந்தகன் என்னுந்தசருத்திரரும் ; யமதிக் னாராம்போ . சச ) 3. சூரியன் , 4. மீளாத 
கில் யாமமியன் , மிருத்து , காதாத்துரு , விதாத் கதி , மோக்கம் . ( 2 , 3 , 4 , வலகாமதி ) 
துரு , கத்துரு , காலன் , தர்ம்மன் , அதர்ம்மன் , 

சதாங்கம் - தேர். (ு தாம ) 
சையோகன் , வியோகதன் என்னுந்தசருத்திர 
ரும் ; நிருதிதிக்கில் நைருதன் , மாமணன் , அந் 

சதாசிவதத்துவம் - விந்துவிலே நின்று ஞா 

நக்கிரியைகள் சாமியமாக அதிட்டித்தபோது 
துரு , குரோதி , திருஷ்டிபயாககன் , ஊர்த்தச 
பன் , விரூபாக்ஷன் , தாமன் , லோகிகன் , 

பிறந்த ஒரு தத்துவம் ; இது . சிவனுக்குச்சசள 
ஷ்டிரிகன் என்னுந்தசருத்திரரும் ; வருணதிக் 

எஷ்களமான திருமேனியுமாய்ப் போகத்தாநமு 
கில் பலன் , அதிபவன் , பாசஸ்தன், மகாபலன் , மாயிருக்கும் . இதிலே அக்கரசொரூபமாய்ச்சக 
சுவேதன் , செயபத்திரன் , தீர்க்கபாகு , செலா ளமாயிருக்கிற அபரநாதமும் அபரவிந்துவும் 
ந்தகன் , வடபாமுகன் , பீமன் என்னுந்தசரு 

அணுசதாசிவர்களுமடங்கும் . ( சி . பி . கை . எ . ) 
த்திரரும் , வாயுதிக்கில் சீக்கிரன் , லகு , 

இது : ஈசுவரதத்துவத்துக்கு அப்பால் சகஸ்ர 
யுவேகன் , சூக்ஷமன் , தீக்ஷணன் , க்ஷயாக் கோடியதிகமாக ஆவரித் திருப்பது . இதிலே 
தகன் , பஞ்சாந்தகன் , பஞ்சசிகி , கபர்த்தி , 

நிவிர்த்தி , பிரதிட்டை முதலிய புவனங்களி 
மேகவாகரன் என்னுந் தசருத்திரரும் ; குபேர ருக்கும் . ( வி - ணி . உஎஅ . ) 
திக்கில் சடாமகுடதாரி , நானாரத்தினதாரி , சதாசிவதிநம் 

ஈசுவரனுடைய ஆயுக்கால 
நீதிசாரூபன் , வாநதந்நியன் , சௌமியன் , தே மிரண்டுகூடின காலம் . ( சைவப் . ருக . ) 
கன் , பிரசாதக்கிருது , பிரதிகாலன் , க்ஷவ சதா சிவதேவர் - ஐந்து முகமும் , பத்து 
ரன் , காமரூபன் என்னுந்தசருத்திரரும் ; ஈசா அஸ்தமும் , இரண்டு பாதமுமுடையவர் . 
நதிக்கில் வித்தியாதரன் , ஞாந்தரன் , சர்வவி 

சதாசிவம் -1 . அநுக்கிரகத்திற்கிடமாரிய 
க்கன் , வேதபாரகன் , மாத்துரு , விருத்தபிங் 

சாதாகக்கிய 

ய தத்துவம் . (சிவப் . கட் . க . ) 2. சதா 
களன் ,ஸபூதபாலன , பலிப்பிரியன் , 

சிவன் , சததிகாரியத்துடனே கூடி வடிவும் 
வித்தியாவிதாத்துரு , சுகதுக்கன் என்னுந்தச 
ருத்திரரும் ; பிரமாண்டத்தின் அதோபாகத் 

வடிவறுதியுமாயிருப்பவர் . ( சதாசிவரூ. 4. ) :) . 
தில் அநந்தன் , தீரன் , பாலகன் , விரஷன் , முடியாத நன்மை . ( பொபவம் ) 
விரஷதரன் , சுவரியன் , கிராசன் , சுபலோகி சதா சிவழர்த்தி -1 , படிகநிறத்தையும் சடை 
தன் முதலிய தசருத்திரரும் ; ஊஊர்த்தப்பிரதே | முடிமுதலியவற்றையுமுடையவராய்த்தியாக 
சத்தில் சம்பு , விபு , குணாத்தியக்ஷன் , திரிய சாநிமித்தம் சகளத்திருவுருக்கொண்டு எழுந்த 

| 


தள 


வா 


சர்வ 


1000 


சதாபுட்பி , 


க 00 க 


F துங்கம் . 


ருளியிருப்பினுமிவற்றிற்கு அப்பாற்பட்டு இரு காந்திதாழைசிக்குவைசதாபுட்பிதருபூவோடவி 
க்கும் மூர்த்தி . ( சிவபரா.உஉ ; பௌட்.க : ருசு இ ) ( தைல . தைலவ . எ 

எ க . ) 
2.பஞ்சமூர்த்திகளிலொருவராய் அநுக்கிரக்கிரு சதாபூடம் - சதாபடம் . 
த்தியஞ்செய்பவர் ; இவர் மாயைக்கு மேலிருக் சதாழர்க்கம்- பாம்பு கொல்லி . ( மலையக . ) 
கின்ற விஞ்ஞாகத்தினாலே கருமமாயாபந்தமிர சதா மூலம் - நீர்மீட்டான் ; தண்ணீர்விட்டா 
ண்டும் விட்டு நீங்கிய விஞ்ஞாநகலருள் சிலரை னெனினுமாம் . ( மலையக .) 
மந்திரேசுவரர்களாகவும் , வேறு சிலரைச்சத்த சதாவர்த்தன் - விட்டுணு. (ு தாவ த - 38 ) 
கோடி மகாமந்திரர்களாகவும் , அவர்களில் மூன் 
தரைக்கோடி பேர்களைக்குருக்களாகவுஞ்செய்து னெனினுமாம் . ( மலையக .) 

சதாவேரி - நீர்மீட்டான் ; தண்ணீர்மிட்டா 
சுத்தாத்துவாவில் வாசஞ்செய்யச் செய்வர் . ( சி . 

சதி - 1. அழிவு . ( பாரத . சூது போ . உச .) 
லி . ஞாந . கக .) இவர் முப்பத்தெட்டுக்கலைக் 

2. உரோகணி . 3. ஏகதச பதிவிரதையருளொ 
ளோடு கூடிய சதாசிவதத்துவத்திலிருப்பர். (சி - ருத்தி . ( வி - ணி . உசுங .) 4. கற்புடையாள் . 5 . 
லி . ஞாந . கக . தாற்பரியம் ) 

தாளவொத்து . ( உ - ம் . ) " தாளிணைபெயர்த்துமு 
சதாசிவர் - சதாசிவமூர்த்தி , 

ன்னஞ்சதிமுறைபிறழா தாட ” ( கூர்மபு . திருக் 
சதாசிவவருஷம் - சதாசிவதிநம் முந்நூற் 

கல் . ருசு .) 6. பார்வதி . 7. வஞ்சரை . ( உ - ம். ) 

" செருமிக்கபடையோசெதியாகமதியாது ” ( பா 
அறுபது கூடினகாலம் . ( சைவப் . ருக . ) 

ரத , நிரைமீ . க O. ) 8. வட்டம் . ( 3 , 5 , 6 , 8 - பிங் 
சதாசைலஷ்மி - ஐம்பத்தொருருத்திரசத் 

கல . ஙச ) வ 
க . ) ( 1 , 3 , 5 , 7. லதீ . 4. க்ஷதி 

. ] 
திகளிலொருத்தி . ( வி - ணி , உஎஎ . ) 

சதிசத்தமி -1. வினைசெய்யிடம் . 2. வினை 
சதாதநம் நித்தியம் . ( லாத ந ] நிகழ்ச்சி . ( 1 , 2. பி - வி . காரக . கசு , உரை . ) 
சதாதநன் - அழியாதவன் . ( விலகாத நஃ ) சதீத்தல் -- அழித்தல் . ( உ - ம் . ) “ தப்பறச் 

சூது கொண்டுசதிப்பதேகருமமென்றான் ” ( பா 
சதாநகம் - சுடுகாடு . ( தாநக . ) 

ரத . சூது . உச . ) 
சதா நந்தன் -1. கடவுள் , 2. சதாநந்தமுனி, சதித்துவம் - கற்புடைமை . ( லதீவல் 

கூட ) 
( உ - ம் . ) " சதாநந்தனென்றெணும் - வாய்ந்தமா 

சதி புருட தியாயம் ஸ்திரீபுருஷருக்குள்ள 
தவன் ” ( இராமா . மிதிலை . அஎ .) ( இவன் கௌ 

உரிமை . 
தமன் மகன் ) 3. நீங்காமகிழ்ச்சியுள்ளவன் . 4 . 

சதிர் - நாட்டிய சபை . ( உ - ம் . ) " சரியின் முன் 
பிரமன் . ( சூ . நிகண் . க : ககா. ) (ு ( வ ) தா 

கைநன்மாதர்சதிர்படமாநடமாடி ” ( தேவார . சீ 
ந 8 ) 

காழி . ந . திருஞா. ) 
சதா நிருத்தழரீத்தி-- பஞ்சாக்கரமேதிருமே சதிர்ப்பிரத்தியயம்-- நிகழ்காலப்பெயரெச் 
னியாகக் கொண்டு பஞ்சகிருத்திய காரணமாக சம் , ( பி - வி . ஙஅ . உரை ) 
உமையம்மையார் தரிசித்து நிற்கும்படி விட்டுணு சதிரம் -- ஒருகக்கரி . ( மலையக . ) 
நந்திமுதலானோர் தோற்கருவிமுதலியவற்றை 

சதிரிசம்- உவமை . ( res) 
க்கொண்டு செய்யுமோசையோடு நடநஞ்செய் 
பவராகிய சிவன் . (சிவபராக் . சாகூ . ) 

சதீநகம்- பயறு. ( மலையக . ) [ M. க ) 
சதாப்பு -- ஒருபூண்டு . 

சதீநம் -- சதீநகம் . ( மலையக . ) ( sv_b_5 ] 
சதாபடம் -- எருக்கு . ( மலையக . ) 

சதீலம் -- 1 . காற்று . 2. மூங்கில் . ( மலையக . ) 
சதாபதி - 1, நித்தியன் . ( சதா ; பதி . ) 2. | [ sv_beo ) 
மரவட்டை . ( சதம் ; பதம் ) 

சதுக்கம் - 1 , சதுரம் . 2. திண்ணை .( உ - ம் .) 
சதாபலம் --1 . அத்திமரம் . 2. எலுமிச்சை " சதுக்கத்திடை சொரிந்தத்திட்டிலணை ” ( தை 
( உ - ம் .) “ பழுத்துதிரும்பெரியசதாபலம்பத்தை ” 

ல . பாயிர , சச . ) 3. நாற்றெருக்கூடுமிடம் , 
( தைல . தைலவ . அஅ . ) 3. தெங்கு . 4. வில்வ ( உ - ம் ) " சதுக்கமுஞ்சந்தியும் புதுப்பூங்கடம்பும் 
மரம் . ( வலஉா @ 0 ] 

( திருமுரு . உஉரு . ) 
சதாபுட்பம் -1 . முல்லை, 2. வெள்ளெருக்கு . சதுக்கல் - வழுக்கல் , 
( 2.v உர்வஷ . ) 

சதுகம் -- பெருங்காயம் . 
சதாபுட்பி - எருக்கு . ( உ - ம் . ) புனர்நவமரிக் சதுங்கம் - பறவை . 


1001 


| 


சதுர்த்தி . 


க 002 


சதுரப்பாலை . 


- * 


கைவல் 


- 


அநாம் 


பாக 


சதுட்கம் -1 . நான்கன் கூட்டம் . 2. நான்கு . சதுர்த்திகை -- காற்பலம் . ( உ - ம் .) " சதகுப் 
(வடி ) 

பையிருபதிற்றோடு மூன்றொவ்வொரு சதுர்த்தி 

வகைக்கிழைகரைத்தெரி ” ( தைல . தைலவ . 
சதுட்டயம் -1 . கேந்திரம் . ( உ - ம் . ) " கேந்திர 

உஅ .) 
ங்கண்டஞ்சதுட்டயமென்றுவைத்தார் ( விதா 

சதுர்ப்பதம் - கரணம் பதினொன்றினொ 
ந . மரபி . ங .) 2. நான்கு . ( உதஷயம் ) ன்று ; அஃது : அமாவாசையின் முற்கூற்றினிக 
சதுப்பு - சதுப்புநிலம் . 

ழ்வதாகிய நாய்க்கரணம் . ( உ - ம் . ) " நவைசேர் 
சதுப்புநிலம் - சேற்றுநிலம் . 

சகுனஞ்சதுர்ப்பதகாகம் ” ( விதாந . பஞ்சா. உக . ) 
சதும்பை - பேய்மருட்டி . 

சதுர்முகன் -1. அருகன் .( சூ . நிகண்.க : ரு . ) 
சதுமணி -- கழலை . 

2. பிரமா. ( உ - ம் ) " சதுர்முகன்றந்தைக்கு ” 
சதுமணிநோய் சதுமணிரோகம் . ( உ - ம் . ) | (பதினொராந்திருமுறை .) ( 2.58-ுவம் 
" கரும்புள்ளிசதுமணி நோய் கரணமிலாஞ்சங் சதுர்விதசதி- நால்வகைச்சதி ; அவை : சாரி 
ம் ” ( தைல . தைலவ . எக . ) 

கை , சதுரிகை , சகஞ்சாதிகை , தூதிகை . ( வி 
சதுழகன் -1 . அருகன் . ( உ - ம் .)" சங்கரனீ ணி . உக . ) 
சன் சயம்புசதுமுகன் ” (சிலப் . நாடுகாண்.கஅசு .) சதுர்விதமிருதங்கம் -- நால்வகைமிருதங்கம் 
2. பிரமன் . ( உ - ம் . ) " சதுமுகன்றாதைசொன் அவை : சுத்தசரளங்க , சங்கீர்ண முதலியன . 
னான் ” ( இராமா . மாரீசன்வதை , உகடு . ) ( வி - ணி . உஉக . ) 
சதுர் -1 . சபைகூடிச்செய்யு நடநம் . 2. சா 

சதுரீவியூகர் - மகேசுரர் , ( உ.ம். ) “ இனைய 
மர்த்தியம் . ( உ - ம் . ) " சாமாறேவிரைகின்றேன் 

வொருநான்குகலைபுணர் தலாற் சதுர்வியூகரென் 
சதுராலேசார்வானே ( திருவாச . திருச்சதக . 

நினைவரியமகேச்சுரற்குநிகழ்த்துவர் ” 
கச .) 3. திறம் . 4. நாற்கோணவடிவம் , 5. நான் ( கூர்ம . திருக்கல் . ரு . ) ( சதுர் - நான்கு . வியூகர் - 
கு . ( உ - ம் . ) “ சதுர்மறையோர்சடங்கியற்றத்த கூட்டத்தையுடையவர் . சாந்திகலையில் அருந் 
ழல் சான்றாக ” ( பாரத அருச்சுநன்றீர்.ச.க . ) ( 4,5 . ர்த்தியாகவும் , பிரதிட்டாகலையில் , திருமாலா 
வத .] 

கவும் , நிவிர்த்திகலையில் பிரமனாகவும் நிற்பா 

ரென்ப .1 
சதுர்க்கதி - ஆமை . (வகுமதி ) 

சதுர் வேதம் நால்வகை வேதம் ; அவை : 
சதுர்கூலி -- ஆவிரை . ( மலையக .) 

தைத்திரியம் , பௌடியம் , தல்வாகரம் , சாமம் 
சதுர்த்தசி - பதினான்காந்திதி . ( உ - ம் . ) " அட் என்பன . இனி வேதவியாசர் வரையறைப்ப 
டமியந்தச்சதுர்த்தசி ....... ஏழ்திநஞ்சாந்தி செவ் டுத்தியகாலத்துள்ள நான்குமாம் . ( கலித் . கட 
வாயினிலூண்பலியே ” ( விதாந.தெய்வவழி . ங . ) வு , க . உரை , ) 

சதுரக்கள்ளி- ஒருவகைக்கள்ளி . ( உ - ம் .) 

“ பேதிதருஞ்சீதமென்ற பேச்சகற்றும்பூவுலகி 
சதுர்த்தம் - நான்காவது . ( உதயம்) ற் - சாதுசதுரக்கள்ளிதான் ” ( பதார்த்த , ஈகஎ ) 
சதுர்த்தர் - 1. சமர்த்தர். 2. நான்காம்வரு சதுரகிரி- ஓர் மலை . 
ணத்தர் . ( உ - ம் .) " சதுர்த்தர்ச்செய்ய-பாதபங்கய சதுரங்கதாரணை --நவதாரணையினொன்று . 
த்திலீன்றான் ” ( கூர்மபு . வருணா . கக . ) 

( பிங்கல . சங.அ. ) 
சதுர்த்தல் - அப்புதல் . 

சதுரங்கபந்தம் - சித்திரகவியினொன்று , 

சதுரங்கம் -1 . நால்வகைத்தானை ; அவை : 
சதுர்த்தா - நான்குபகுதி . ( உ - ம் .) “ சகலர்க் 
குக்கன் மவொப்பிற் - றரையிலாசான் மூர்த்தியா லினவாஞ்சதுரங்கமிறந்தொழிய ” (உபதேச வி 

கசரத்து ரகபதாதிகள் . (உ - ம் . ) "தனியானை முத 
தாரமாகித்தரித்தொழிப்பன் மலஞ்சதுர்த்தாசத் பூதி . ருச .) 2. நாற்கோணம். ( உத்ரம். ) 
திரிபாதத்தால் ” ( சி . சி . அ : ங . மறை . உரை . ) 

சதுரந்தயா நம் - சிவிகை. ( உ - ம். ) " அன்னை 
( உதயா ) 

தன்னையும்வணங்கிநீடுசது ரந்தயாநமிசை ” (பா 
சதுர்த்தி -1. நான்காந்திதி . (உ - ம் . ) " விநா ரத . குருகுல . காச . ) 
யகசதுர்த்தியிற்றொடங்கல்வேண்டுமால் " ( விநா சதுரப்பாடு -1 . சமர்தது . 2. விவேகமிகுதி . 
யகபு . உமையம்மைச . க . ) 2. நான்காம் வேற்று சதுரப்பாலை- நால்வகைப்பாலையாழிலொ 
மை . ( பி . வி . சு . உரை . ) 

ன்று . ( சிலப் . ஆய்ச்சியர் . சாரு . பக் . ) 


( வத உப .] 


ச 


1002 


சதோகுரு. 


க 00 ரூ 


சந்தம் . 


--- 


T 


ப 


| 


சதுரம் 1. (பரதம் ) இணையாவினைக்கை சதோடம் - கருடப்பச்சையினது மூவகைக் 
முப்பத்து மூன்று வகையுளொன்று ; அது சுட்டு குணங்களுளொன்றாகிய காடத்தினிருசாதியி 
விரலும் நடுவிரலும் அணிவிரலுந் தம்முட்சேர் லொன்று ;அஃது : ஐந்து குணத்தையுடையது . 
ந்து இறைஞ்சப்பெருவிரலகம்வரவைத்துச்சிறு ) ( உ - ம் . ) “ சாடரியசகுணமெனச்சதோடமென ” 
விரல் பின்பேநிமிர்ந்துநிற்பது . ( சிலப் . அரங் . ( ( திருவிளை , மாணிக்க . சுசு . ) 
கஅ . உரை .) 2. சதுரக்கள்ளி . ( மலையக ) . 3 . 
சமர்த்து . 4. நாகரீகம் , 5. நான்கு . ( உ - ம் .) " சது 

சந்தகபுட்பம் - கராம்பு . ( மலையக . ) அதக 
ரமாமறைத்தலைவர் தங்களால் " ( பாரத . சூதுபோ. வ ஷ ] 
கசம .) 6. யானைப்பந்தி . 7. விரைவு . 8. விவே சநீதசு - 1 , ஆரியயாப்பிலக்கணங்கூறும் 
கம் . ( 3 , 4 , 6 , 8. அ.கு ) 

ஒருவேதாங்கம் , ( சைவப் , கஉ . ) ( இதனைமந்தி 
சதுரயுகம் தேவவருடம் பன்னீராயிரங் ராதிகளுக்குச் சிருட்டிமுதலான அட்சரகணி 
கொண்டகாலம் . ( உ - ம் . ) " ஆகவுயர் திவ்வியயா தங்கள் சொல்லுவது என்பர் . வேதாந்த சூளாம 
ண்டாறிரன்டாயிரஞ்சது ரயுகமதாளும் ” ( கூர் ணி உரைகாரர். ) 2. சுலோகம் . 3. வேதம் , 
மபு . பிரமா , எ 

[ மாஸ் .. ) 
சதுரர் - 1. அறிஞர் . 2. திறமுடையோர் . 

சந்தடி - சநத்திரள் . 
( உ - ம் . ) " தந்ததுன் றன்னைக்கொண்டதென்ற 
ன்னைச்சங்கராவார்கொலோசதுரர் " ( திருவாச . 

சந்தணி - சந்தநம் . ( மலையக . ) 

சந்தத்தாண்டகம் சந்தவடிமிக்குந்தாண் 
கோயிற்றிரு . க .) 3. நாகரிகர் . (பிங்கல - அகசு ) 

டகவடிமிகாதும் வருஞ்செய்யுள் . ( சிந்தா . ) 
சதுருபாயம் - அரசர்க்குரிய சாமபேத தாக 
தண்டம் என்னும் நால்வகை உபாயங்கள் , ( சூ . மியற்றல் வேண்டிய புசித்துச்சாயுச்சிய முத்தியு 

சந்ததம் - எப்பொழுதும் . ( உ - ம் . ) “ சந்தத 
நிகண் . கஉ : ககூ . ) 

மடைவார் ” (சிவரக . ஆயுத்தே . எ . ) ( வலது க 8 ) 
சதுரை - சதுரங்கபட்டிநம் . 
சதுலம் - வைத்தல் . ( A _ % @ o 

சந்ததி - 1. இடைவிடாததொடர்ச்சி , 2 . 

மகள் . 3. மகன் . ( சூ . நிகண் . உ ; அ 0 . ) 
சதுவல் - சேறு . 

சம் , ( உ - ம் . ) 

" சந்ததிக்கழகுவந்திசெய்யாமை ” 
சதேகழத்தி- சீவன்முத்தி . ( கந்தபு . திருக ( கொன்றைவே .) 5. வரிசை , பூரமபரை , 6 * 
கரப் . அஅ . உரை . ) 
சதேகரு -- இலவங்கப்பட்டை . 

விஸ்தாரம் , பரப்பு . ( வலத.கி ) 
சதேகை - நின்மலாவத்தையின் ஒருவிதம் ; சந்தநக்கோரை -- ஒரு புல் . 
அது : சீவன்முத்தித்தன்மையின் நிட்டையைப் சந்தநம் -1 . இரதம் . ( உ - ம் . ) " இவனரபுபெ 
பொருந்தியிருத்தல் . ( சி . சி . ச ஙரு . மலை 

மறை . ) ருந் - தானைசூழ்மணிச்சந்தநத்தேற்றியே ” ( பா 
சதை -1 . தசை . 2. பாலைமரம் . ( மலையக . ) ரத . குருகுல . கஉச . ) 2. ஒரு மரம் . ( உ - ம் .) 
3. மாமிசம். ( சூ . நிகண் . ஈ சச . ) 4. முன்னை " வம்புலாமகில்சந்தகம்வருக்கை ” (பாரத , கிருட் 
மரம் . ( மலையக . ) 

டிண . ருஎ . ) ( 1.avyE : 2. அந ந . ) 
சதைகீதந்தம் - கருவிழியைப்பற்றிவருங் 

சந்தத வெற்பு - பொதியமலை . ( உ - ம் . ) " சக் 
குந்தரோகபேதமூன் நனுளொன்று . ( சிவரட் . தனவெற்பன் மறவனை நோக்கத் ” ( திருவிளை. 

பழியஞ். உக . ) 
உசுந . ) 

சந்தநாதி- வேங்கை . ( மலையக . ) 
சதைத்தல் -1. தசைபற்றல் . 2. நசுக்குதல் . 

சந்தராதித்தயிலம்- சந்தகமுதலியனகேர் 
( உ - ம் . ) “ சதைத்தனன்புதைத்தனன் றகர்த்தன 

த்து வடிக்கப்படுந்தைலம் . 
ன் ” ( கந்தபு . காவலாளர்வதை . உக . ) 

சந்தது வீடுமன்றந்தை ; இவன் : சந்திர 
சதைதல் - நசுங்குதல் . 

வமிசத்து இருபத்தொராவது அரசன் . ( உ - ம் . ) 
சதை பொருத்தி - ஒரு நீர்ப்பூடு. 

" சந்த நுவெனும் பெயர்த்தரணிகாவலன் - வந்த 
சதையம் - சதயம் , ( உ - ம் . ) " சதைய மீன்க 

னன் " ( பாரத . குருகுல . நங . ) ( லான நாம் 
டவுளும் ” (பாரத . குருகுல . எ 2 . ) ( போலி . ) 

சந்தப்பாட்டு இருபத்தாறெழுத்து நான் 
சதையொட்டி- ஒருபூடு . 

கடியாய்வரும் பாட்டு . ( சூ . நிகண் . க 0 : கூ 0 . ) 
சதோகநாதர் - நவநாதசித்தரிலொருவர் . சந்தம் 1. அழகு . 2. கவியின் வண்ணம் , 
சதோகரு ( 

( உ - ம் . ) " சந்தமலிதமிழ்ச்சங்கப்புலவர் ” ( சே 
இலவங்கப்பட்டை . 
சதோகுரு 

துபு . நாட்டு , கூ .) ( சூ . நிகண் . அ . உஎ . ) 3. கற் 


1003 


சந்தி . 


கல்சே 


சந்திமிதிப்பித்தல் . 


பரிபாஷாணம் , 4. குணம் . 3. சந்தகம் . ( உ - ம் . ) " சந்தி - யற்ற நோக்கிச் செயல் ( கூர்மபு . வருணா 
" சந்தத்தநத்தாளுமைகாண ” ( திருவாத . புத்த | 20. ) 5 . தெரிநிலைவினைப்பகுதி . 6. நாடகவிலக் 
ரை . கா .) 6. சலோகம் . (உ -ம் . ) “ ஆதியறை 1 கணத்திற்சொல்லப்பட்ட ஒருறுப்பு ; அது : மு 
ந்தவாகமத்திற்சந்தமொன்றோ ” (சிவதரு . சிவகம் , பிரதிமுகம் , கருப்பம் , விளைவு , துய்த்தல் 
ஞாந்தா . ருசு . ) 7. செய்யுள் . 8. நிறம் . 9. வே என ஐவகைப்படும் ; அவற்றுள் முகமாவது உழ 
தாங்கங்களாறினுளொன்று , சந்தோலிசிதி ; | வினாற் சமைக்கப்பட்ட பூழியுள்ளிட்டவித்துப் 
இது : செய்யுளிலக்கணத்தைக்கூறுவது .(மணி பருவஞ்செய்து முளைத்து முடிவது போல்வது . 
மே , சமயக்கண . க 00 கஉ .) 10. வேதம் . பிரதிமுகமாவது அங்ஙனம் முளைத் தன் முதலா 
(திருக்கோ , எஅ . ) { 1 , 7 , 8. சூ. நிகண் , கக ; நக ய் இலைதோன்றிநாற்றாய் முடிவதுபோல்வது . 
ரவெ.க.) ( 2,3,4,7 . ) 

கருப்பமாவது அந்நாற்று முதலாய்க் கருவிருந்து 

பெருகித்தன்னுட்பொருள் பொதிந்து முற்றி 
சந்தர்ப்பணம் - திருத்திசெய்தல் ; மகிழ் ற்பது போல்வது . விளைவாவது கருப்பமுதலாய் 
வித்தல் . (வஞவடணம் ) 

விரிந்து கதிர் திரண்டு முற்றிவிளைந்து முடிவது 
சந்தர்ப்பம் - தருணம் . ( -8 ) போல்வது . துய்த்தலாவது விளைந்த பொருளைக் 
சந்தரி -- துளசி , ( மலையக . ) 

கொண்டுபோய் உண்டு மகிழ்வது போல்வது . 
சந்தாநகராணி - 1. அறுகு . ( மலையக .) 2. ( உ - ம் .) " சந்தியிற்றொடர்ந்து சருக்கமிலம்பகம் 
பெருமருந்து . ( மலையக. ) 3. துணிபட்டவுறுப் | (தண்டி , எ - ம் உரையும் . ) 7. பகலுமிரவுஞ்சந் 
புக்களைச்சந்து செய்மருந்து . (பிங்கல. உஎ அச . ) | திக்குங்சாலம் ; அது : சாயங்காலசந்தி , பிராதக் 

சந்தாநதாவர்-திருக்கைலாயபரம்பரையில் காலசந்தி என இருவகைத்து . ( கூர்மபு . பலவ . 
வந்த மெய்கண்டதேவர் , அருணந்திசிவாசாரி உக.உரை .) 8 , பகுபதவுறுப்பினொன்று . (உ - ம் . ) 
யர் , மறைஞாநசம்பந்தர் , உமாபதிசிவாசாரியர் " பகுதி விகுதியிடைநிலைசாரியைசந்திவிகாரமா 
என்னும் நால்வர் . ( கோயிற்பு . முகம் . ) 

றினுமேற்பவை ” ( நன் . பத . கா . ) 9. பலதெருக் 
சந்தா நதீபிகை- ஒரு சோதிட நூல் . கூடுமிடம் . ( உ - ம் . ) " சதுக்கம் " ( பார் . ) 10. மூங் 

சந்தாநம் - 1. ஐந்தருவினொன்று . ( உ - ம் . ) கில் , 11. ( பரதம் ) விலக்குறுப்பினுளொன்று . 
" சந்தாநகற்பகம் போலருளைக்காட்ட ” ( தாயுமா . சிலப் , அரங் . கங . உரை . ) ( 1 , 10. பிங்கல . 
ஆகாரபு . சிதம்பர . கக .) 2. கோத்திரம் . 3 . நசஎச . ) 
சதாசிவமூர்த்தியுடைய ஈசாநமுகத்தினுற்பவி சந்திகம் - ஒரு நோய் . 
த்த எட்டாகமல்களுளொன்று ; இதற்குக்கிரந் 
தசங்கியை ஆறாயிரம் ; இதனைச்சிவபெருமானு 

சந்தித்தம் -- சந்தேகப்படுவது ; நிச்சயமில்லா 

மை . ( உ - ம் . ) “ மாச்சங்கற்பிதமாய்ச்சந்தித்தமா 
க்குக்குண்டலமென்ப; இதற்கு உபபேதம் ஏழு ; 
இதனைக்கேட்டவர் சிவரிஷ்டர் , அசம்பாதர் . 

யிருக்கின்றவஸ்துவில் நானிச்சயம் பண்ணுவே 

. 
( சி . சி . க : ரு . சிவாக் .) 4. சந்ததி . ( உ - ம் . ) " அன் 

னென்றும் ( சி.சி. உ : நிக . ஞாகப் .) ( வ • ) 
னதுதா னுறப்பெற்றாற் சந்தாநந்தழைத்தோங் 

சந்தித்தல்- ] . அடைதல் . 2. எதிர்ப்படல் . 
கும் " ( சிவரக . நதிகள்வர . சஉ .) 5. சம்பந்தம் , 3. கண்டுகொள்ளுதல் , ( உ - ம் .) " அந்திக்காப்பி 
( 3. பெதா ந . ) 

னிற்சந்தித்தான்பூதியுமணிந்தான் ” (சிவரக . ம 

றலி . கா . ) 4. கூடல் . ( உ - ம் .) " மஞ்சமீதிலிருத் 
சந்தா நவுவமை - சந்தாநவுவமையணி ; இத 
னை மாலையுவமையென்பர் . ( தண்டி . பொரு . 

திமகிழ்ச்சியாச் - சந்தித்தாளையமேன் ” (தனிப்பா 
நட . ) 

இரண்டா , ரு அஎ. ) 5. தொடுத்தல் . ( உ - ம் . ) 

“ கொடியவோரத்திரத்தையெடுத்துச்சந்தித்து , 
சந்தா நி- வெண்காரம் . 
சந்தா நிதி - பசுக்கொட்டில் . ( லா நி நீ . ) ருரு .உரை.) 

எதிர்செல்லவிட்டான் ” ( கூர்மபு . தக்கன்வமி . 
சந்தாபம்- ] , சுடுதல் . ( சூ . நிகண் . க ; • o .) 
2. மன்மதன்கணையினொன்று . ( சூ . நிகண் . 

சந்திதம் - கோக்கப்பட்டது .( லதா 
த ) 
க 2 . சக . ) 

சந்திப்பு - சந்தித்தல் . 
சந்தாமட்பம் -- எருக்கு . ( மலையக . ) 

சந்திமான் இடையெழுவள்ளல்களிலொ 
சந்தி - 1. அந்திப்பொழுது . 2. இசைப்பு , 

ருவன் . ( சூ . நிகண் . உ : உங . ) 
பொருத்தல் . ( வள் . சுஈங.பரி . ) 3. கீல் . ( உ - ம் . ) சந்தீமிதிப்பித்தல் நிஷ்கிரமணகருமம் . 
அத்திசந்திதசைகரம்பிற்கிளைத்தவூதை ” ( தை | ( உ - ம் ) “ நாலாகுமதியிற்சந்திமிதிப்பது நடத்தி ” 
3. தைலவ . கஉஅ . ) 4. சந்தியாவந்தநம் . (உ - ம் . ) | (திருவிளை ,உக்கிரபா - திருவவ . உஎ .) 


1004 


சந்திரகுத்தன் . 


கரு 


சந்திரமண்டலம் 


நிலாமுற்றம் . 


ம்போ 


சந்தியக்கரம் - பலவெழுத்துக்கள் சந்தித்து சந்திரசாலிகை 
ஓரெழுத்தாக வருவது . ( நன் . கஉ ரு . முகம் .)( எ , சந்திரசாலை 
ஐ , ஒ , ஔ என்னுமிவை சந்தியக்கரம் . ) 

சந்திரசுவணம். குதிரைப்பற்பாஷாணம். 
சந்தியா -1 , அக்கிநியோடு உட்டணம் சந்திரசேகரழர்த்தீ- சந்திரனைத்தலையில 
லச் சிவத்தோடு அபிந்நமாய்ச்சகல கருமசாட்சி ணிந்தவர் . ( தக்கனுடைய சாபத்தினால் தன்கலை 
ணியாயிருக்குஞ்சிவசத்தி ; இச்சத்தி அபரை, களெல்லாம் அழிந்து ஒருகலையோடு சிவனிடஞ் 
பரை , பராபரை என முத்திறப்படும் . ( சைவச . சேர்ந்து முறையிட அவர் அக்கலையைத்தமது 
பொது . எம் . உரை . ) 2. செவ்வே தியாகிக்கப் | சடைமுடியிற்றரித்துக் கலைகள்வளர்ந்து வரச் 
படுவது . ( சைவச . பொது . எச . உரை . ) ( சம்- செய்ததனால் வந்த பெயர் . ) ( சிவபரா . நசு . ) 
செவ்வே. தியா- தியாநித்தல் . ) 

சந்திரசேகரி -1 , உமை , 2. சிவன் . 3. விநா 
சந்தியாராகம் -1 . ஒரு நதி . ( வி - ணி .உஙக . ) யகன் . 
சந்தியை -1. இணக்கம் . 2. எல்லை . 3 , சந் சந்திரசைலம் - ஒருமலை . ( உ - ம் . ) " ஊதத் 
தியா ; இது செவ்வே தியானித்தல் எனப்பொ தலைவனேயொத்துப் பொலிந்தது சந்திரசைல 
ருள்படும் . ( சைவச . பொது . எசு . உரை . ) ம் " ( இராமா , வரைக் . எ . ) 

சந்திரகண்டம் -- துவாதசப்பிரசாதகலைகளி சந்திரஞாநம் சதாசிவமூர்த்தியினுடைய 
லைந்தாவதாகிய அர்த்தசந்திரன் , பிறைவடிவம் . தற்புருடமுகத்தினின்றுற்பவித்த ஐந்தாகமங்க 
( சி - லி . கிரி . க . ) 2. நாற்பத்து முக்கோண சக்க ளொன்று ; இதற்குக்கிரந்தசங்கியை மூன்று 
ரத்திலே சிவன்வடிவாகியவிந்துஞ் சத்திவடி | கோடி . இதைச்சிவபெருமானுக்கு மார்புஎன்ப . 
வாகிய முக்கோணமுமாகிய கண்டம் . ( சௌந் . இதற்கு உபபேதம் பதினான்கு . இதனைக்கேட் 
கக.உரை.) 3. விசுத்தி ஆக்கினையென்னுமிரண் டவர்; அநந்தர் , பிருகஸ்பதி . ( சைவச , பொது . 
டாதாரங்களினிடமாகிய கண்டம் . ( சௌந்.கச. நஙச , ஙகரு , நஙசு , நநஎ . உனை 

உரை ) 
உரை . ) 

சந்திரதயன் - கன்னோசி நாட்டிலேகன்ன 
சந்திரகணம் - செய்யுட்கணப்பொருத்தத்து மாபுரியென்னும் பட்டணத்தையரசாண்ட சந் 
ளொன்று ; அது . ஆதிநிரையாகியபுளிமாங்காய் . 

திரகுலத்திற்பிறந்த ஓரரசன் ; சந்திரமதியின் 
( உ - ம் ) " சந்திரகணமேவாழ்நாடரூஉம் " ( இளக் பிதா . ( உ - ம் .) அந்தநாட்டினிற்கன்னமாபுரிக்க 
கணவி . அ 00 . உரை .) 

ராள்வோன் - சந்திரன் வழிச்சந்திரதயன்றவம் 
சந்திரகம் -1 செந்துருக்கம் . 2. நகம் , 3 , மயி 

புரிந்து ” ( அரிச் . விவாக . க . ) 
ற்றோகை. ( பிங்கல . உஙகரு . ) 4. மீனினொரு 

சந்திரதிலகம் - சந்தநம் . ( சூ . நிகண் , சு : உ . ) 
வகை . 5. வண்டு . ( பிங்கல.உ ஙஅஉ . ) 6. வெள் 

சந்திரநாகம் -1 . இராகு . 2. சரக்கு . 
ளைமிளகு . 

சந்திரப்பிறை- பெண்கள் தலையிலணியுமா 
சந்திரகலை - 1. ஆபரணவகையுளொன்று . 

பரணங்களுளொன்று . 
( உ - ம் . ) " கற்புக்கரசிதனைச்சந்திரகலையார்மேகக் 
கருங்குழலை ” ( பிரமோத் . பிரதோஷ.ரு . ) (இது சந்திரபாகை -1 . ஒரு யாறு . ( உ - ம் . ) " சார் 
பிறைவடிவுளதென்பர் .) 2. இடகலை . 3. ஒரு 

வரிசந்திரபாகை சரயு வேணி ” ( கந்தபு . அண்ட . 

சசு . ) 2. சந்திரன் பங்கு . 
பறை , 4. சந்திரன் கூறு. ( உ -ம் . ) " சந்திரகலை 
யானெக்குநீர்பொழிவசந்திரகாந்தமேயல்லால் ” சந்திரபீசம் - இந்திரகோபப்பூச்சி ,. 
( அரிச் . விவாக . உ 0 . ) 

சந்திரபூரம் - பச்சைக்கர்ப்பூரம் . 

சந்திரம் - 1. இரவினிகழுமொன்பதாமுகூர் 
சந்திரகாந்தம் - 1. ஒரு பட்டணம் . ( த ... 
போ . நகச .) 2. சந்திரகாந்தச்சிலை, ( உ - ம் .) ப்பூரம். 3. நீர். 4.பொன் . (உ- ம் .) 

“ செவ்விச் 

த்தம் . ( விதாந.குணாகுண . எங . உரை .) 2. கரு 
" சந்திரகலை ” ( பார் . ) 

சந்திரப்பதுமராகத்தரளத்தில் ” ( இரகு . திக்கு 
சந்திரகாந்தி - ஒரு பூச்செடி . ( உ - ம் .) " சந் விச . சங . ) 5. மயிற்றோகைக்கண் . 6. மிருகசீ 
திரகாந்திக்குத்தழலெரிச்சனீர்க்கடுப்பும்- உந்தி ரிடம் . ( விதாக . குணாகுண . எங , உரை .) 
வலியாவுமொடுங்குங்காண் ”( பதார்த்த . உசுசு . ) 

சந்திரமண்டலம்- 1. நிலாமண்டலம் ; இது : 
சந்திரகாம்புயம் வெண்டாமரை , ( மலை சூரிய மண்டலத்துக்குக்கீழுள்ளது . ( சிந்தா . ) 2 . 
யக. ) 

மூலாதாரந்தொடங்கி ஒவ்வோரெழுத்தை முன் 
சந்திரகி - மயில் . ( சந்திரகம் - மயிற்றோகை . ) னிட்டுக் கொண்டு சிரசுநடுவிற்கோடி சூரியருதய 
சந்திரகுத்தன் - 1. ஓரரசன் . 2 , யமன்கணக் மானாற்போலப்பிரகாசிக்கும் ஒருமண்டலம் . (சித் 
கரிலொருவன் : 

தா . கட் . நசு .) 


1005 


சந்திவிக்கிரகம் . 


க 00 சு 


சந்தோபிசிதி . 


தெரு . 


சந்திரமணி -- சந்திரகாந்தக்கல் . ( மணி - கல் . ) 

. யாம் 

யாம் - விளம்பினமிப்பாற்சந்திவிக்கிரகஞ்சொ 
சந்திரமதி- மதிதயன்மகளும் அரிச்சந்திரன் ல்வோமே ” (பஞ்சதர் . சந்திவிக்கிரக , க . ) 
மனைவியுமாயுள்ள ஓரிராசஸ்திரீ. ( உ - ம் . ) " சந் சந்து - 1. இடை . 2. இணக்கம் . ( உ - ம் . ) 
தம் . 1. ” ( பார் . ) 

" உயிரனையாய் சந்துபடவுரைத் தருளென்றா 
சந்திரமாநம் - சந்திரன்சஞ்சரிக்குமளவு . ன் ” ( பாரத . கிருட்டி , சு . ) 3. சந்தரம் . ( உ - ம் . ) 
சந்திரழருது- மகளிர் காதணியினொன்று . " சந்தீவரமுறியும் " ( திருக்கோ . சுங .) 4. சம 
சந்திரயோகம் ஏழாமிடமுதற் பன்னிர 

யம் . 5 சீவபிராணி . 6. தூதன் . 7. தூது . 
ண்டாமிடம் வரையில் எழுகிரகம் வரிசையாய் ( உ - ம் . ) " தனிச்சந்திரவினடந்தான் ” ( மற 
நிற்கும் யோகம் . ( சோதிடக்கடல் . ) 

சை . சுஉ . ) 8. தொடைச்சந்து : 9. நாற்சந்தி . 
சந்திரரேகை -1 . ஓரப்சரப்பெண் . ( அபி ( சூ . நிகண் . ரு : சா எ . ) ( மலைபடுகடாத்தில் பல 
தாந . ) 2. சந்திரகலை . 

வழிகள் கூடுஞ்சந்தியென்பர் .) 10.பொருத்து , 
சந்திரரோகம் வெண்குட்டரோகம் . ( பரா- | மூட்டு . ( பிங்கல . க 040 . ) 11. முடுக்குத் 
மி . அஎ . ) 

சந்திரலோகம் - சந்திரமண்டலம் . ( மது சந்துட்டம் மகிழ்ச்சி , 
தர்ம . சு : உஙக , உரை . ) ( இதிற்பிதிர்க்கள் வசி சந்துட்டர் - திருத்தியாயிருக்கிறவர் . ( பௌ 
ப்பர்கள் . ) 

ட் . சு : எஎ . ) 
சந்திரவளையம் ஒருவகைத்தோற்கருவி . சந்துட்டி -- சந்துட்டம் . 
( உ - ம் . ) " அந்தரிமுழவொடுசந்திரவளையம் ” சந்துடி - ஏலம் . 
( சிலப் . அரங் . உஎ . உரை . ) 

சந்துநயத்தான் - தூதுளை . ( மலையக .) 
சந்திரவாதி - சந்திரனைப்பூசித்துச்சந்திர சந்துயிர் - எலும்பு - 
லோகமடைவதே முத்தியென்று வாதிக்குமத சந்துவாதம்- ஒருநோய் , 
த்தன் . ( த.நி. போ . உ அக . ) 

சந்துவிப்புருதி- ஒரு சிலந்திக்கட்டி . 
சந்திரவாலை- பேரேலம் . 

சந்தேகம் - சங்கை . ( பிங்கல . கஅஅ ங . ) 
சந்திரவிரதம் - ஒரு விரதம் . 

சந்தேகாசித்தம் - ஒரேதுப்போலி . தான் 
சந்திரன்- 1. இடைநாடி , ( உ - ம் . ) “ சந்தி | கூறுகின்றவேது ஐயமாய் நிற்கவும் அப்பொரு 
ரெனொடுங்கிநிற்பத்தபநனேசரிக்குமாறு ” ( 

பாளைச்சாதித்தல் , ( சி . சி . அளவை . கச . சிவாக் . 
ரத . வாசுதே . அ . ) 2. திங்கள் . ( உ - ம் . ) " துவா உரை . ) 
தசியிற்றக்கமூர்த்தத்துச்சந்திரனார் ” ( விதாந . சந்தேகித்தல் - ஐயப்படல் . 
அரசர். எ .) ( வ ) 

சந்தை- 1. பல பொருள்களும் விற்கப்பல 
சந்திராதம்- தாளகம் . 

ருங்கூடுமிடம் . 2. வேதமோதுமிடம் . 3. வே 
சந்திராபரணம் - ஒரு சோதிடநூல். (சிந்தா ) தமோதுமிலக்கணங்களுளொன்று . ( உ - ம் . ) 

சந்திராலோகம்- ஓர் அலங்கார நூல் ; இது : "" மாமறையுமாகமமுஞ் - சந்தையுறவோதுமது 
காளிதாசனாற் செய்யப்பட்டது . ( அபிதாக .) சால்பு ” ( சைவச , ஆசாரிய. கூ. அ . ) இது , சொ 

சந்திராவர்த்தம் - படுநாயிறு என்னுஞ்சிர ன்னதைமீட்டுஞ்சொல்லல் என்பர் . ( திருவால . 
ரோகம் . ( சீவரட் . உகஉ . ) 

திருவிளை .) 
சந்திரிகம் - செந்துருக்கம் . 

சந்தோகன் - சாமவேதபாராயணன் . 
சந்திரிகாபாயி- சகோரப்புள் . 

சந்தோடம் - மருமகிழ்ச்சி . ( மநுதர்ம . ச : 
சந்திரிகை -1. நிலவு . ( திருவாத . காப்பு . உஉக . உரை . ) 
உரை . ) 2. பேரேலம் , ( மலையக . ) ( அதிகா ) 

சந்தோடித்தல் - சந்தோஷித்தல் . 
சந்திரேகம்- கார்போகரிசி . ( மலையக .) 

சந்தோபிசிதம்- வேதாங்கமாறினொன்று ; 

அது , வேதத்திற்சொல்லிய மந்திரங்களினது 
சந்திரை - ஒரு நதி . ( வி -ணி , உஉ கா .) 
சந்தில்- 1.சரி . ( பிங்கல. உகச .) 2.மூங் வந்தத்தினுடைய கணனையினையும் மாத்திராவி 
கில். ( மலையக .) 

ருத்தமாகிய உத்ததை முதலிய இருபத்தாறு 
சந்திவழ- எழுத்திலக்கணத்திற்குரிய புண 

சந்தபேதத்தினையும் வந்தவிருத்தமாகிய பத்தி 
ர்ச்சிக்கு வழுவாய்த்தொடுப்பது . (தண்டி , சொ 

யை முதல் யாரியை கீதி முதற்காதையீறாகவு 

ள்ளவிலக்கணங்களை விளங்கக்கூறுவது . (சி.சி. 
ல் . ககச ) 

அ : கச . மறை . ) 
சந்திவிக்கிரகம் - அடுத்துக்கெடுத்தல் . 

சந்தோபிசிதி-- சந்தோபிசிதம் . ( சி.சி. அ : 
( உ - ம் . ) " மித்திரபேதவுபாயநற்சுகிர்ல்லாபம் 


E 


கச மறை ) 


1006 


சந்நிதா நம் . 


க 00 எ 


சந்நியாசவாதம் . 


= 


ஹ ) 


சந்தோவிசிதி- சந்தோபிசிதி . 

சந்நிதாநழத்திரை - இரு கையும் முட்டியா 
சந் நசாலம் - வெண் கடுகு. மலையக . ) கமூடிக்கொண்டு இரண்டங்குட்டங்களையுமு 
சந்நத்தம் - போர்க்காயத்தம் . ( வி ) யரத் தூக்குதல் . (சி - லி . கிரி. உங . உரை . ) 

சநீநத்தன் - போருக்காயத்தமானவன் . ( உ - ம் ) சந்நிதி - 1. சமீபம் . 2. முன் . ( உண்மைவி 
சந்தத்தனாகித்தநுவேந்துதற் கேதுவென்றான் சஎ . உரை .) 3. மூலத்தாநம் . [ வலநியி ] 
( இராமா , நகர்நீ . கஉசு 
உசு . ) 

சந்திதரம்பு- காலிற்பெருவிரலிற்றோட்ட 
சந்நதம் - ஆவேசம் . 

நரம்பு . 
சந்நதி - 1. ஏகாதச பதிவிரதையருளொரு 

சந்நிநாயகம் தும்பைப்பூண்டு . ( உ - ம் .) 
த்தி . ( வி - ணி , உசுங . ) 2. சந்நிதானம் . 3. சுநீ 

" மஞ்சிட்டிமாமிசிசந்திநாயகஞ்சவ்வியஞ்சிங்கி , 
னன்பவன்றந்தை . 4. வாலகில்லியர் தாய் . ( தைல . தைலவ . எச .) ( கருஞ்சீரகத்திற்கும் 
சந்நபிந்நம் -- கண்டதுண்டம் . 

இப்பெயர் கொள்வர் .) 
சந்தம் - 1. குறுணி . 2. சிற்றரும்பு . 3 . 
சிறுமுத்து . 4.சிறுமை. 5. நேர்த்தி . 6. மறை 

சந்நிபம் - உவமை . ( நிலம் ) 
க்கப்பட்டது . [ 1 , 2 , 3 , 4. வலளூ . 6. ஊளூ ) சந்நிபாதசுரம்- வாதாதி தொந்தங்களின் 
சந்தயம் - கூட்டம் . ( வெளுய ) 

சேர்க்கையாற்றோன்றும் ஒருவகைச்சுரரோகம் , 
சந்நராட்டகம் - அரத்தை . ( தைல . தைல 

(சீவரட் . 2 க . ) 
வ . எச , உரை .) 

சந்நிபாதம் - 1. இறங்குதல் . 2. எண்வ 
சந்நராட்டம் - சந்தராட்டகம் . ( தைல. தை 

கை மல்யுததகரணத்தொன்று ; அது : முதலிற் 
லவ , ஙக . உரை ) 

கரம்பிடித்துப்பஞ்சாப்போடுவது . ( கூர்மபு . த 
சந்நவீரம் - ஒருவகை மாலை . ( உ - ம் . ) " வே மோ . கங , உரை ) 3. ஒரு நோய் . ( தைல . 
ங்கைவன்றோல் - தண்டைச்செயல் பொங்கிய தைலவ . கஉ . உரை. ) 4. கலப்பு . ( வல நிவா 
சந்நவீரந்தயங்க " ( பெரியபு . கண்ணப்ப . ருக ) 
சந்நாகம் - கவசம் . (சிந்தா. ) ( வலஞா 

த ) 
ஸஹாஹா 

சந்திமாந்தம் - சந்திபாதக்குறிகளிருக்குமோ 
சந்நாசம் -- சந்நியாசம் , 

ருவகை மாந்தரோகம் . ( சீவரட் . உக அ . ) 
சந்நாசி- துறவி . 
சந்நி- தனித்தனியதிகரித்த வாதம் முதலிய 

சந்நியம்- 1. உண்டானது . ( உ -ம் .) " பிர 

கிருதிசந்நியமாக " ( சி . சி . உ ஙக . சிவாக் . ) 
முத்தோஷங்களும் ஒன்றாகக்கூடி மிகவும் மீறு 

2. தேகம் . 3. போர் . -- மரமஞ்சள் . ( மலை 
தலாலுண்டாகும் ஒருவகைச்சீதநோய் ; இது 
கண்டகுப்சம் , சந்திகம் , தாந்திரிகம் , புக்கநே யக . ) ஐ.ந] 
த்திரம் , ருத்தாகம் , ஜிம்மகம் , பிரலாபம் , அந் சந்நியன் - பிதா . ( ) 
தகம் , ரக்திஷ்டீவி , சித்தவிப்பிரமம் , சீதால் 

சந்நியாசம் - 1. சாமவேத உபநிடதத்தொ 
கம் , கர்ணிகம் , அபிநியாசம் எனப்பலவகைப் 
படும் . ( சீவரட் . உக . ) 

ன்று . ( கந்தபு . நவநீ . கஅ .) 2. நால்வகையாச்சி 
சந்திகரிடணம்-அணிமை, ( வல நிகஷ- சமத்தொன்று . அது முற்றத்துறத்தல்.(உ -ம் ) 

குலவுறு சந்நியாசவாச்சிரமங் குடீசகம்பகூத் 
1 ) 

கமஞ்ச நலமிகுபரமவஞ்சமேயென்னநான்க 
சந்நிகரிடம் விஷய இந்திரியசம்பந்தம் . தாம் ” சூத . ஞாந . சு ; உ . ) 
( வல நிகஷ 0 ) 

சந்தியாசவாதம் -- ஒருவகை வாதரோகம் ; 
சந்நிகருடணம் --சமீபம் .( வ நிகஷணை ) இது ; தேகத்தில் மகா சீதளச்சேர்க்கையினாலு 

ம் சீதளவஸ்துக்களைத் தினம புசிததலினாலும் 
சந்தி கிருட்டம் - அணிமை. ( நிகரஷ ) 

சதாசீதளஸ்தாந்ததில் நடப்பதினாலும் பிறந்து 
சந்நிதன்மம்- ஒருநோய் . 

சப்ததாதுக்களிலும் சகலகல்களிலும் அனுசரி 
சந்நிதாநம் -1 . அண்மை. 2. சமூகம் . (உ - ம் ) த்துச்சாரவியாபாரத்தை நீக் 

நீக்கிச்சர்வாங்கத்திலு 
" ஒளிமணியாழிப்புத்தேளுறைகுதி யிந்தவுப் பரவும் ; அப்போது அவயவங்களுக்கு அசை 
ன் - றளிகொணீர்க்கடற்கணென்னாச்சந்நிதாநம் 

யக்கூடாமை , தேகம் மரத்துக்கட்டுப்பட்டது 
புரிந்து ” ( சேதுபு. சேதுயா . கஉ .) 3. மூலஸ் போல் அசைவற்றுக்கிடத்தல் , சர்வாங்கநோவு 
தாநம் , (உ - ம் . ) “ தாவுதல் ” ( பார் .) ( வ நியா | என்னு மிக்குணங்களுண்டாகும் , ( சீவரட் . 
ந . ) 

க.கஎ. ) 


ண 


1007 


சநந்தனன் . 


க 00 அ 


சநற்குமாரன் . 


நூல், 


( ஐ.நா ) 


சந்நியாசிகள் - எல்லாப்பற்றுக்களையும் மு சநந்தன் - சநந்தனன் . 
ற்றத் துறந்தவர்கள் ; இவர்கள் : தபசுவிகளென சந்நசக்கரம் - திருநந்திதேவர் செய்த ஒரு 
வும் விவிதிகளெனவும் , வித்துவான்களை 
னவும் மூவகைப்படுவர்கள் . ( சைவச . ஆசா . ருக . சநநம்- பிறவி . ( உ - ம் . ) " தெள்ளியமுற்சக 
உரை . ) 

ஈத்தினில் ” (சிவரக. வீரசித். எ . ) ( ஐ 

5 ) 
சந்நியாசிரோகம் - வாத பித்த சிலேஷ்மங் சநநமாலி - சதகுப்பி . ( மலையக .) 
களானவை பிராணஸ்தானங்களில் அதிபராக் 
இரமத்தோடு சேர்ந்து அதிகரித்துச்சங்கிபாதமா | சிருட்டிதிருத்தியத்தைச் செய்யுமொரு சிவசத் 

சநதி-- 1. இரக்கம் . 2. ஒரு மல்லிகை , 3 , 
கி மநம் , வாக்கு , காயங்களின் செய்கைகளை 
அடக்கிவிட்டுப்பின் தாமுமடங்கிப்பிறப்பிக்கு தி . (சி . சி . க : 10. ஞாநப் .) 4. தெரிநிலைவினை 
மொருவகை நோய் . (சீவரட் , எச . ) 

ப்பகுதி . 5. மாதா . ( ஐ.நி ) 
சந்தியை -- 1. தோழி . 2. மாதா . ( ஜந 

சநதித்தல் -- உற்பத்தியாதல் . 
சந்நிரோதநம்- தடுத்தல் . ( உ - ம் . ) " தாவு 

சநபதம் - 1 , சிற்றூர். ( உ - ம் . ) “ சநபதமிய 

க்கர்காட்டத்தனஞ்சயன் சேறலுற்றான் " - ( பா 
தல் ” ( பார் . ) 

ரத . அருச்சுநன்றவ . உஎ.) 2. நாடு . ( உ - ம் .) 
சந்திரோதம் - சந்திரோதநம் . ( வல நிரோ 

" சபதத்திலறிவோர் ” ( பாரத . வாரணா. ருரு . ) 
ய ] 

( வடி ) 
சந்திவேசம் - நகரத்தின் வெளிநிலம் . ( ல_ G சநம் - 1. மனுஷர் . ( உ - ம் . ) " அந்நகருளார் 
வெம் ) 

களென்றோதியசநங்களுக்கு ” ( பாரத . வாரணா. 
சந்மம்-- பிறப்பு ( உ - ம் .) “ புவியிற்றத்தம் | உ.எ. ) 2. மீன் முதலியவற்றின் கூட்டம். (உ - ம் ) 
வினைவழியெடுப்பன் சந்மம் " ( மச்சபு . கர்ப்ப 

தலிய சநமெதிர்கொள்ள ” ( பாரத . சிறப்பு . அ . ) 
சொரூப . கசு . ) ( ஜ . ] 
சுந்மநம் - உற்பத்தி . ( ) 

சதமாலி- இலவமரம் . ( மலையக . ) 

சநமேசயன் - குருகுலவரசரிலொருவன் ; 
சந்மாதம் - உபசாரம் . ( சூ . நிகண் . க . கக ) 

இவன் : பரீக்கிதுவுக்கு மகன் . ( உ - ம் .) " மதலை 
( நாம் ) 

யாயசீர்ச்சநமேசயன் றன்னை ” ( சேதுபு . காசி 
சந்மார்க்கம் - நால்வகை மார்க்கத்தினொன் 

பச் . ருஉ . ) ( ஜ.ஜெஜயம் ) 
று ; ( உ - ம் . ) " சந்மார்க்கஞ்சகமார்க்கஞ்சற்புத்திர சநலோகம்- மேலேழுலகினொன்று ; இது : 
மார்க்கந்தாதமார்க்கம் ” ( சி . சி . அ : கஅ , உஉ . ) மகாலோகத்தின் மேல் எட்டுக்கோடியோசனாந் 
சந்மி - செரித்தோன் . 

தத்திலிருக்கும் ; இதில் : கவ்வியவாகநர் , அந 
சந்மீத்தல் - பிறத்தல் . 

லர் , சோமர் , யமர் , அரியமணர் , அக்கிநிவாக்கர் , 
சநகந்தம் - வசம்பு . ( மலையக . ) 

பொக்கிஷ் , ஆசியபர் , சோமயா என்று சொ 
சநகம் -1 . கன்மத்தினது திரிவிதத்திலொ 

ல்லப்பட்ட பிதிர்த்தேவர்களும் , சங்கரிஷணர் , 
ன்று . ( சி . சி . உ ; ஙக . ஞாநப் . ) 2. பிறப்பிப் வாசுதேவர் , பிரத்துய்மிநர் , நிருத்தர் என்னும் 
பது . ( பௌட் ங ; ருக . ) 3. புளியாரை. ( மலை நால்வரும் , அத்தசீயசாரமும் ,மதநமுதலாயி 
யகக . ) 

னோருமிருப்பர் . இதற்கு வசிட்டாதி இருடி 
சநகன் --சீதையின் பிதா . ( உ - ம் . ) “ கோம கள் அதிபதிகளாயிருப்பர். ( வி - ணி . உரும் . ) 
கன்முன் சநகன்குளிர்நன்னீர் பூமகளும்பொ (உ - ம் ) " புவலோகங்கடந்து போய்ப் புண்ணிய 

இராமா. கடிமண . அஎ .) 2. ருக்கெண்ணிறந்த போகமூட்டுஞ் - சுவலோகங் 
பிதா . 3. பிரமபுத்திரரிலொருவர் . ( உ - ம் . ) “ சந 

கடந்து போய் மகாலோகஞ்சநலோகந்துறந்து ” 
கரருள் கூர்சநந்தரர் " ( கூர்மபு . பலவகைச் 

( திருவிளை . மலையத் . உ.அ.) 
சிருட் . க . ) ( 3. ஜ.நகம் . ) 

சநற்குமாரம்- ஒரு நூல் . 
சநசித்திரம் - புளியாரை . 

சநற்குமாரன் - பிரமபுத்திரனாகிய ஒரிருடி . 
சநதை - சநம் .. 

( உ - ம் . ) " சநற்குமாரர்சநாதரர்சீர் - புனையுமிருது 
சநந்தனன் - பிரமபுத்திரரிலொருவன் . ( உ - ம் ) 

முதலாயமுனிவர் " ( கூர்மபு . பலவகைச்சிரு 
" சநகன் ” ( பார் . ) 

ட்டி , க 0 . ) ( லந.துரோம் ) 


” 


1008 


சப்தப்பிராணாயாமலட்சணம் . க 00 கூ 


சப்பட்சேசத்துவம் . 


சநீட்டி 


சநாதநன் - 1. அழியாதவன் . 2. ஓரிருடி , உத்கிருஷ அபகருஷ சூரிய உக்கிராந்தி என் 
(உ -ம்.) சநற்குமாரன் ” ( பார்.) ( நாகம் ) பன. (வி - ணி . கசுச .) 
சநாத நீ- அழியாதவள் . ( ல நா த_நீ ) 

சப்தபதார்த்தம் - எழுவகைப்பதார்த்தம் ; 
சநாதன் - ஒரு முநிவன் ; இவன் : பிரமபுத் பந்த , மோட்சமென்பன . ( வேதா - சூ . உச . உ 

அவை: சீவ , நிற்சீவ , சற்சீவ, நிற்சர , ஆசிரவ , 
திரர் நால்வரிலொருவன் . 

ரை , ) 
சநாந்திகம் -1, அப்பிரகாசம் . 2. சநசமீ 

சப்தவியசநம் – எழுவகைவியசநம் ; அவை : 
பம் . ( ஐ.நாவிகம் ) 

தநுவியசநம் , மாவியசநம் , தாவியசகம் , இராச் 
சநார்த்ததம் - 1. ஒரு விஷ்ணுஸ்தலம் . 2 . 

சியவியசநம் , விஸ்வவியசநம் , உச்சாகவியசநம் , 

சேவகாவியசநம் என்பன . ( வி - ணி , உஉச , 
சுக்கு . 

சநார்த்ததன்- 1. உருத்திரன் . 2. விட்டு உஉரு .) 
ணு . (உ -ம் . ) “ சாருமிரவலர்க்குதவுங்கற்பகமே 

சப்பங்கி - 1. ஒரு தேயம் . 2. ஒருமரம் . 
சநார்த்தாரே ” ( சேதுபு ,சேதுபல.கஎ.) ( ஐ.நா 

சப்பட்டை - தட்டை . ( வழக்கு .) 

சப்பணம் - அட்டணைக்கால் . ( வழக்கு .)) 
* 81 

சப்பரம் 1. ஒருவகைச்சித்திரவிருக்கை 
சதி - 1. ஒரு கிரகம் . ( சூ . நிகண் . க: சுங . ) 2. யானைமேற்றவிசு . 
2. ஒருவாரம் . ( உ - ம் .) “ சட்டியட்டமிசேய்சங்க சப்பரமஞ்சம் சப்பிரமஞ்சம் . (உ - ம் .)" ஒப்ப 
( விதாந . யாத் . க . ) 3. தாய் . 4. தெரிநிலைவினை ருமண்டபமொன்றிற்சப்பரமஞ்சத்தரனுமுமை 
ப்பகுதி . 5. பிறப்பு . ( B %; ஐ .B. ) 

யுந்துஞ்சி ” (சிவரக , பசாசு . கசு . ) 

சப்பல் - சப்புதல் . 
எலம் . ( உ - ம் . ) " சாதிசநிட்குடி சப்பளிதல் - சழிதல் . 
சிகரம் பங்கிமத்தம் " ( தைல . தைலவ . கரு . ) சப்பளியல் - சப்பளிதல் . 

சநீத்தல்- 1. உண்டாதல் , 2. பிறத்தல் . சப்பாணி -1 . கைசேர்த்துக்கொட்டல் ; இது : 
( உ - ம் . ) " தனையளாகச்சநித்தனை ” ( உபதேச . பிள்ளைக்கவியினோருறுப்பு . ( உ - ம் . ) " கருங்கொ 
அயமுகி . அஉ . ) 

லைநீக்கிக்கடவுட்காப்புச் - செங்கீரைதால் சப்பா 
சந்தம்- 1. பிறந்தது . 2. பிறப்பு . ( ஜமி ணிமுத்தம் ” ( இலக்கணவி .அசு . )2. முடவன் . 

சப்பாணிகொட்டுதல் கைகொட்டல் , 
57 

( உ - ம் . )" சப்பாணிகொட்டியகையாறிரண்டுடை 
சநிப்பாகம் - கொன்றை . ( மலையக . ) ச்சண்முகனே " ( கந்தரல , கச . ) 
சநிப்பித்தல் - பிறப்பித்தல் . 

சப்பாத்து . - 1 . ஒருசெடி . 
சநீப்பு - பிறப்பு . 

சப்பி -1 . சப்புகிறவன் . 2. சாவி . ( வழக்கு .) 
சநிழலே - வடகிழக்கு . 

சப்பியம் -சபைக்கேற்றவார்த்தை (வலு ) 
சநியன்- 1. ஒரு கிரகம் , 2. ஒரு குற்றாயு சப்பியன் - சபைக்கேற்றவன் . ( கூர்மபு .திரு 
தம் . 

க்கல். க . உரை. ) 
சங - பிறப்பு . ( ஐ. ந .) 

சப்பிரம் -- சப்பரம் . 
சநுசம் -- மிளகு . ( மலையக . ) 

சப்பு- தெரிநிலைவினைப்பகுதி . 
சப்தக்கிரந்தி எழுவகைக்கிரந்தி ; அவை : 

சப்புதல் -- குதப்புதல் . 

சப்பை 1. தொடைச்சந்து . 2. தட்டை . 
மஹத்தும் , அகங்காரமும் தன்மாத்திரையைந் 
தும் ; இவற்றிற் காதாரம்பிரகிருதி .(சி - லி . ஞாக . | ( 1 , 2 - வழக்கு .) 
க 0 . உரை .) 

சபக்கம் - பக்கத்திற்கு எகத்துக்காட்டப்ப 
சப்தகௌஸ்துவம்- ஒருவடநூல் ; இது : 

டுவதாய்த்துணியப்பட்ட பொருளிருக்குமிடம் . 
பாணினிசூத்திரங்களைப்பின் பற்றிப்பதஞ்சலிம் ( சி.சி. அளவை க . சிவஞா . உரை ) 
காபாடியத்தை விளக்கிப் பட்டோசி 

தீக்ஷிதரெ சபக்கைகதேசவிருத்திவிடக்கவியாபி 
ன்பவராலியற்றப்பட்ட வொரு வியாகரண கிர சபக்கத்தின் ஏகதேசத்தினுள்ளதாகி விபக்கத் 
ந்தம் , ( மணிமே . ) 

தில் வியாபித்திருக்கும் பொருளை யேதுவாகக் 
சப்தப்பிராணாயாமலட்சணம்- எழுவகைப் 

கூறுவது . ( அதுமானவி . ) 
பிராணாயாமலட்சணம் ; அவை : பிரகிருதவைகி சபட்சேசத்துலம்- சபக்கத்திலேயுண்டா 
ருதமென்னும் துவிதமான ரேசக பூரக கும்பக யிருக்கை ; அது: பாகசாலையிலே தூமமும் அக்கி 


1009 


சபித்தல் . 


காகம் 


சக்படம் .. 


- 


சபரியை 


சபை 


யுமுண்டாயிருக்கைபோல்வது . (சி.சி . அளவை , நிகிலேன் சபித்தவிந்தப் - பாபத்தின்றகைமை ” 
கக , சிவாக் . ) 

( பிரமோத் . சிவதான . அ . ) 
சபதம் - 1. பந்தையம் , 2. பிரதிக்கிகை, சபிநம் - வசம்பு . ( மலையக .) 
( உ - ம் . ) " சகுநம் ” (4. பார் . ) 3. மெய் . ( ஞான சபிப்பு - சபித்தல் . 
வா- வைராக் . சக .) ( M ) 

சபீகன்- சபிகன் . 
சபதி - விரைவு . (லெவ . ] 

சபீசதீட்சை- ஒளத்திரிதீக்ஷையினொன் 
சபம் -1 , செபம் . ( உ - ம் .) “ சந்தியும்வந்தனை 

று ; அது : மலபரிபாகத்தோடு கூடக்கற்றறிவு மா 
யுஞ்சபமும் ” ( பிரமோத் - சிவயோகி . ச .) 2. ற்றலுமிக்குடையராயினார்க்குச் சமயாசாரகன்ம 

மாத்திர நிறுத்தி மற்றைக்கன்மமெல்லாஞ்சுத்தி 
மூங்கில் . ( பிங்கல . உஎசு o . ) ( I - ஜவ 

செய்தொழித்து நித்தியகன்மம் முதலிய மூன் 
சபரணை -1 . ஆதரவு . 2. ஆயத்தம் . 3. பூர றினும் பேரதிகாரமுடையராகச் செய்வது . 
ணம் . 

( சைவச . ஆசா . சுஉ . உரை ) 
சபரம் கெண்டைமீன் . ( சூ . நிகண் . க : 
எரு . ) ( லவா . ) 

சபீசவிருத்திக்கிரமம் - நின்மலாவத்தையி 

ன் ஒருவகையாகிய சதேகாவத்தையின் ஒருவி 
பூசை. (உ -ம் .) " சபரியைவிதி தம் ; அது: மீசாக்கரத்தின் உச்சாரமாகிய சாக்கி 
முறைபுரிகுவார் "( திருவிளை . திருமணப் . சு 0 . ) ) ராவத்தை . ( சி. சி . ச . ஙரு . மறை ) 
( வையா .) 

சபீசை --- சபீசதீக்ஷை .(சி.சி.அ : ச.ஞாநப் . ) 

சபீநம் - சபிநம் , 
சபலம் -1 . அநுகூலம் . 2. இலாபம் .( உ - ம் .) 
“ சென்மஞ்சபலமாம் ” (சிவரக, ஆயுத்தேவ.அ .) 

சபூதபாலன் - சதருத்திரரிலே ஈசாந்திக்கி 
3. நடுக்கம் . 4. நிறைவேறல் . (பாரத. சூதுபோர் . லிருக்கும் சதருத்திரரிலொருவன் . ( வி - ணி . 

உஎ 0 ) 
ச.அ. உரை ) ( 1 , 3 - வ o. 2 , 5 - வலவன ] 

1. கூட்டம் . ( பிங்கல . எஉக.) 2 . 
சபலா - திப்பிலி. (மலையக .) ( வவா . ) சபாமண்டபம் . 3. சிதம்பரம் . (உ - ம் ) " சத்தி ” 
சபலை -1 . இலக்குமி . 2. திப்பிலி , 3. மின் ( பார் . ) ( லலா . ) 
னல் . ( பிங்கல . சுக . ) 4. வேசி . ( அவா . ) சம் -- 1 . சுகம் . ( சங்கரன் முதலியபதங்களிற் 

சபாதசுமம் - செம்பரத்தைப்புஷ்பம் . (சி . சி . | காண்க .) 2. நன்மை. 3.பிறப்பு . ( அம்புசம் முத 
உ : சு எ . சிவாக் . ) 

லிய பதங்களிற்காண்க .) ( 1 , 2 , 30. 3. To , ) 
சபாசநம் -- மரியாதை . ( ஸஹாஜ ந 

ந . ] சம்சர்க்கம் - 1.ஒற்றுமை . 2. காமத்தாலா 
சபிகர் - நீதிக்காரனுடனிருந்து வழக்காளி | யநட்பு. ( Avoive- .) 
களின் நியாயாநியாயத்தையறிகிறதற்காக நிய சம்ஸ்கிருதம் - ஆரியமொழி . ( செவ்வே செ 
மிக்கப்பட்ட உத்தியோகஸ்தர். ( மது . உ உஉ . ) 

ய்யப்பட்டதென்பது பொருள . ) 
சபிகன் - சூதாடுவிப்போன் . (விக :) சம்பகம்- சண்பகம் . ( உ - ம் . ) “ சம்பகந்தமா 
சபிண்டர் -- ஞா தியர் , (உ -ம்.)" ஆண்பிறப்பி லம்பல திசைதொறுந்தயங்க ” (பாரத . கிருட் . 

( 
லும் பெண்பிறப்பிலுஞ்சபிண்டரெல்லாம் பத் 
துநாளாசௌசம் பெறுவர் ” ( அகபஞ்ச. எ . ) 

சம்பங்கி- 1. சாலங்கபாஷாணம் . 2. செண் 
சபிண்டி -- 1. சமாநமாகிய பிண்டமுடைய 

பகம் . ( உ - ம் . ) " கோரைகாவிசம்பங்கிகுட்டம் " 
வள் . ( பரா - மி . சுரு . ) 2. பிதிர்பிண்டமூன்றோடு 

( தைல . தைலவ . கஅ . ) 
பிரேதபிண்டத்தைக்கூட்டல் . ( உ - ம் . ) " அத் 

சம்பங்கூடு - சம்பம்புல்லாற் செய்த கொங் 
தலத்திற்- செயத்தகுஞ்சபிண்டி ” ( சேதுபு . சங் 

காணி . 
கரபாண் . ருரு .) 

சம்பங்கோரை - ஒருபுல் . 
சபிண்டீகரணம் பிதாமகன் , பிரபிதாம சம்பங்கோழி- ஒரு கோழி . ( உ -ம் .) கும்பங் 
கன் , பிரப்பிரபிதாமகன் ஆகிய இம்மூன்று பி கடாக்களிற்றின் கோடெனச் சொற்பூண் முலை 
ண்டர்களுடனே கிரியைக்குரியவன் தன்பிதா | யாய் - சம்பங்கோழிக்கறிக்குத்தான் ” ( பதார்த்த . 
வின் பிண்டஞ்சேர்க்குங்கிரியை . ( சைவச . கூருரு . ) 
பொது , உஙக . உரை ) 

சம்படம் - 1. சீலை . ( சூ , நிகண் . எ : சு அ . ) 2 . 
சபித்தல் - சாபமிடல் . ( உ - ம் . ) " வேந்தேய சோம்பல் . 


1010 


சம்பம் . 


ககக 


சம்பாதநம் . 


. 


சம்பத்தி பாக்கியம் . (உ - ம் .) " ஒடிவிலிய மரவயிரம் . 6. மேட்டிமை . 7. வச்சிராயுதம் . 
மாதிசம்பத்தியுள்ளோனாகித்தவஞ்செய்தல் ” ( சூ | ( சூ . நிகண் . எ ; எ . ) ( 3 , 5 -வலவ ; 4. ஜ 0 லும் ) 
த . ஞாநயோக . ரு : ங .) (வவதி ) 

சம்பம்புல்- ஒருவகைப்புல் . 
சம்பத்து - செல்வம் . ( உ - ம் . ) " கண்ணினி சம்பாக்கம் -1 . கலப்பு . 2. புணர்தல் . 
மைமேலதாகிற்சுகமிகுத்தசம்பத்தாம் ” ( துடிநூ சம்பரம் -1 . எண்காற்புள் . ( சூ . நிகண் . ங 
ல் . ச . ) [ 1. வ . ) 

ரு ங .) 2. நீர் . ( சூ . நிகண் . க : ருச . ) 3. வரம்பு . 
சம்பத்துவேட்டம் - பஞ்சதாளத்தொன்று . ! (லைவா ) 
சம்பந்த சுவாமிகள் - திருஞானசம்பந்தர் . சம்பரன் 

ஓரசுரன் . (உ - ம் .) " சம்பரனுக் 
சம்பந்தப்பொருள் ஆறாம் வேற்றுமைப் கொருபகைவாகன்னல் வரிச்சிலை பிடித்த தடக் 
பொருள் . ( நன் . பெயரி . சங . உரை . ) கைவீரா ” ( கந்தபு . காமதக . கூகூ . ) 

சம்பந்தம் - 1. ஆறாம் வேற்றுமைச்சம்பந்தப் சம்பராரி காமன் . ( உ - ம் .) " சம்பராரிநா 
பொருள் . 2. இணக்கம் . 3. உறவு . 4. விவாகம் . ணேற்றுந் -தநுவைப்பொருவ (திருப்போரூர்ச் . 
( மநுதர்ம . சு : உசச . உரை . ) 

சிற்றில்.க . ) ( வலமவராசி ) 
சம்பந்தமாறு - அறுவகைச்சம்பந்தம் ; ஆ சம்பரி -- நேர்வாளம் , ( மலையக .) 
வை : பரசம்பந்தம் , மகாசம்பந்தம் , அந்தராளசம் சம்பவப்பிரமாணம் ஓரளவை ; ( சம்ப 
பந்தம் , திவ்வியசம்பந்தம் , திவ்வியா திவ்வியசம் 

வம் . ச . பார் . ) 
பந்தம் , அதிவ்வியசம்பந்தம் என்பன . அவற்று சம்பவம் - 1. உண்டாயிருக்கிறது .( பௌட் . 
ள் ; சிவனுக்கும் அணுசதாசிவர்க்கும் நிகழும் சம் 

கா ; ஙஇ. ) 2. உற்பவம் . ( பாரத . சம்பவ . உக . 
பந்தம் பரசம்பந்தம் ; அநந்ததேவர்க்கும் ஸ்ரீகண் ஆம் . பக் . ) 3. ஒன்றின் காரணம் . 4 , ஓரளவை ; 
டர்க்கும் நிகழுஞ்சம்பந்தம் மகாசம்பந்தம் ; ஸ்ரீ 

அது : ஆயிரத்தில் நூறு உண்டென்னும்ஞா 
கண்டர்க்கும் தேவர்க்கும் நிகழுஞ்சம்பந்தம் அக் நம் . ( உ - ம் ) " ஆயிரமாகிய வெண்டன்னிலொ 
தராள சம்பந்தம் ; தேவர்கட்கும் இருடிகட்கும் ருநூறெனு மெண்ணுண்டெனுஞாநந்தான்சம் 
நிகழுஞ்சம்பந்தம் திவ்வியசம்பந்தம் ; முநிவர்க் பவமாம் ” ( வேதா . சூ . உக . உரை .) 
கும்மநுஷர்க்கும் நிகழுஞ்சம்பந்தம் திவ்வியாதி சம்பவித்தல்- நடந்தேறுதல் . ( உ - ம் . ) " தர 
வ்விய சம்பந்தம் ; குருவுக்குஞ்சீடனுக்கும் நிகழு ) முறமுதலேயுள்ளசாமியஞ்சம்பவிக்கும் ” ( சூத . 
ஞ்சம்பந்தம் அதிவ்வியசம்பந்தம் . ( சி . சி . க.சசு. 

எக்கி . உத்தர . எ : கஎ . ) 
மறை .) ( பரசம்பந்தத்தைமீக்கிப் பஞ்சசம்பந்த 

சம்பளம் - 1. எலுமிச்சை. ( சூ . நிகண் . 
மென்றுங் கூறப்படும் . ) 

சு : கஎ .) 2. கரை , 3 பலபண்டாரம் ; களஞ்சி 
சம்பந்தழர்த்தி திருஞானசம்பந்த சு யம் . 4. பொறாமை . 5. மாதாந்தக்கூலி. 6. வழி 
சம்பந்த வாமிகள் . 

யுணவு . [ 1. ஜ o . 2 , 5,6.பு ) 
சம்பந்தி -1. உடையது . ( சி.சி. க : சுக . ஞா சம்பளி சாமான்பை . 
நப் . ) 2. ஒற்றுமையானவன் .( மநுதர்ம . ச.கஎகா . சம்பன்- ஓரிராக்கதன் . ( அபிதாநகோ. ) 
உரை . ) 3. மாப்பிள்ளை பெண்பிள்ளையின் பிதா . சம்பா- 1. ஒருவகை நெல் ; அஃது : இலு 
சம்பந்தித்தல் - 1. கலத்தல் . ( பௌட் . ரு : 

ப்பைப்பூச்சம்பா , ஈர்க்குச்சம்பா , ஊசிச்சம்பா : 
நஎஇ . ) 2. சம்பந்தம் பண்ணல் , 

கமுகம்பூச்சம்பா , குங்குமச்சம்பா , சிறுகுரும் 

பைச்சம்பா , செம்பவளச்சம்பா , முத்துச்சம் 
சம்பந்தி நி - சம்பந்தமுடையது , சம்பந்தமா 

பா , சீரகச்சம்பா எனப்பலவகைப்படும் . 2. கன் 
னவள் . ( உ - ம் .) " தாதான்மியசமவாயசம்பந்திங் 

னனுடைய நகரம் , ( அபிதாசகோ. ) ( சம்பாவ 
யாய் " ( சி . சி . ரு : கூ . ஞாநப் . ) 

தியென்றும் பெயர் கூறுவர் . ) 
சம்பந்தம் - நிறைவு . ( வ ) 

சம்பாடணம் - சம்பாடணை . ( லஷாஷ 
சம்பந்நர் செல்வர் . ( உ -ம் . ) " தாயார்வயி 
ற்றினரராய்ப்பிறந்து பின் சம்பந்தராய் ” ( பட்டி 

சம்பாடணை- கூடிப்பேசல் . 
னத் . திருவேகம்ப . உக . ) 

சம்பாத்தியம் - தேட்டம் . 
சம்பந்தன் - நிறைவுள்ளவன் ., 

சம்பாதகம் உண்டாக்குகிறது . ( சி . சி . 
சம்பம் - 1. அங்கதேயம் . 2. இடி . 3. இர 

உ : அஎ . சிவாக் . ) ( வாடிகள் 

5 ) 
ண்டாமுழவு . 4. எலுமிச்சை . ( உ - ம் . ) " சம்பமா 
துலங்கத்திரதமும் ” ( தைல . தைலவ . ) 5 . 

சம்பாதநம்- தேடுதல் . (விவாடி ந . ) 


} 


ண ) 


1011 


சம்பிரதாயம் . 


காக 


சம்புகம் . 


| 


சம்பாதநை - தேட்டம் . 

றவழக்கம் . 3. பாரம்பரியமாக வருமுபதேசநிய 
சம்பாதி - 1. அருணன் மகனும் சடாயுவி மம் . ( சைவப் . ஙகா . ) ( 1 , 3.வலவு 

வாயா ) 
ன் தமையனுமாகிய ஒரு பறவையரசன் . ( உ - ம் ) 

சம்பிரதாரணை- ஒருகாரியத்தையா ராய்ந்து 
" தருணங்கொள்பேரொளியீர் சம்பாதிபின்வரு தீர்மானித்தல் . ( வலவாயாரணா . ) 
சடாயுவென்றான் " ( இராமா . சடாயுகாண் கூ 0 

சம்பிரமம் 
2. தெரிநிலைவினைப்பகுதி . ( லவாதி ) 

- 1. ஆதரவு . 2. இடம்பம் . 3 . 

தீவிரம் , 4. பறங்கிப்பாஷாணம் , ( roy J3 . ) 
சம்பாதித்தல் - தேடல் . 

சம்பிரேட்சியம் - ஆராய்ந்தறிந்தது . 
சம்பாதிதம் - சம்பாதிக்கப்பட்டது , ( சி . சி . 

சம்பிளி - சம்பளி . 
க : க 0 . சிவாக் . ) ( வலவாதி .58) 

சம்பீரம் எலுமிச்சை . ( மலையக . ) 
சம்பாதிபன் - கன்னன் . ( சம்பா - ஓர் நக 

( Roor ) 
ரம் . ) ( அவா; கய்வ .] 

சம்பு -1. அண்டத்துக்குமேலே அந்தரத்தி 
சம்பாதிபுரம் புள்ளிருக்கும் வேளூர் . லேயுள்ள பத்துப்புவதங்களுளொன்று . (பிரா 
( மணிமே . மலர்வக . ருச , உரை . ) [இது: சம் கலை .) 2. அருகன் . (பிங்கல . ஙச எஎ . ) 3. ஆதித் 
பாதிபூசிக்கப்பெற்றமையாலிப்பெயர் பெற்றது ) தன் .4. எலுமிச்சை . ( மலையக .) 5. ஒருவகைக் 

சம்பாநகரம் - அங்கதேசத்தரசனாகிய சம்ப கோரை . ( உ - ம் . ) “ சம்பறுத்தார்யாக்கைக்கு ” 
னால் நிருமிக்கப்பட்ட அங்கதேசராசதானி.அ (நல்வழி . கஉ .) 6. ஒருதீவு . ( உ - ம் .) " இங்கி 
பிதாக . ) இது , அங்கநாட்டிற்கங்கைக்கரையிலு 

வைசம்புத்தீவினிடனே ” ( கந்தபு . அண்ட.ச.அ.) 
ள்ளதென்பர் . (மணிமே .) 

7. ஒரு நதி . 8. ஒரேவிஷயத்தைக்குறித்து உ 
சம்பாரம் -1 . கூட்டுவர்க்கம் . ( உ - ம் . ) " சம் 

ரைநடையுஞ்செய்யுள் நடையுமாக எழுதப்பட் 
பாரங்கனக்கவிட்டநாய்க்கறியும்புசிப்பான் ” ( 

தடிருக்கு நூல் . 9 . 

டிருக்கு நூல் . 9. காலதத்துவத்திலிருக்கு மோரு 
னிப்பா . இரண்டாம்பா . சக . ) 2. கைம்மரந்தா 

ருத்திரர் .( வி - ணி . உ எச . ) 10. சடைச்சி என்னும் 

பூண்டு . 11. சதருத்திரரிலே ஊர்த்தப்பிரதே 
சம்பாலம் ஆட்டுக்கடா . ( மா ) சத்திருக்கும் தசருத்திரரிலொருவன் . ( வி - ணி . 
சம்பாவதி - கன்னனிருக்கும் நகரம் . உ எ O. ) 12. சிவன் . 

அது : சர்வசநங்களுக்கு 
சம்பாவநம் -1 . ஐயம் . 2. தற்குறிப்பு . (இலஞ்சுகத்தைச்செய்வதால் வந்தபெயர். (சி - லி . 
க்கணவினா. விசாக . )3. வெகுமானஞ்செய்த ஞாந . உஎ . ) ( உ - ம் . ) “ சம்புதவுமைந்தாசமரபுரி 
ல் . [ 1 , 2, 3. வலலாவ ந . ) 

நாயகமே ” ( திருப்போரூர்ச் கொச்சக . கா . ) 13. 
சம்பாவநை- வெகுமானம் . வலவாவ நா ) 

சீர்பந்தபாஷாணம் . 14. நரி . ( உ - ம் . ) * சம்பு 

க்கிளைகிளையின்கிளை தானாய்வரமீனார் - மொய் 
சம்பா விதம் - சம்பவிக்கக்கூடியது . 

ம்புற்றிடுகொடிமன்னவன் ” ( சிவராத்திரிபு , 
சம்பாளம் - சேறு . ( ஜலவாso ) சாலிகோ . உ எ . ) 15. நாவல் , ( உ - ம் .) " கடம்பு 
சம்பான் - படகு . ( உ - ம் . ) " குரைகடலுக் சம்பு - நந்தியதோர்போதியால் குணபாலாதிநா 
கொருசம்பானாய்வருவடிவேலா ” (பஞ்சரத்தில் | ற்றிசையில் ” ( கந்தபு . அண்டகோ. நக . ) 16 . 
த்திருப்புகழ் . ) 

நிவிர்த்திகலையிற் பிருதிவி தத்துவத்திலுள்ள 
சம்பிரகாசம் - மகிழ்ச்சி நகை , ( வ நூற்றெட்டுப்புவநங்களுளொன்று . ( சி - லி . கிரி . 
ஹா ) 

உக . உரை . ) 17. பிரமன் . 18. புவலோகத் 
சம்பிரகாரம் - யுத்தம் . ( லவ 

திலிருக்கும் மகேச்சுவரரின் மரசோற்பவரான 

ஏகாதசருத்திரரிலொருவன் . ( வி - ணி . உச உ .) 
ro ] 

19. விட்டுணு. (3,17, 19. சூ . நிகண். கக : 
சப் பிரதம் --- சித்து . 

மகரவெ . . ) (2,12 , 17.ப. 8 . 
சம்பிரதா நம் - 1. நான்கனுருபு . 2. வெகு அவ அம் உண்ணுதல் , உ - ஒருவிகுதி . 
மதி . [ 1 , 2 வ os ) நட ) 

வீ - ஒரு சந்தி . சுவைக்கப்படுவதென்பது பொ 
சம்பிரத பநம் -- 1. உபத்திரவப்படுத்தல் . | ருள் . 15. ஜவு , ) 
2. சுடுதல் . 3. நரகங்களிலொன்ற . (வவ 

சம்புகம் - நரி . ( உ - ம் . ) “ உள்ளுறவாவன 
காலநா 
ந ] 

சம்புகமேயினவே ” ( பாரத . பதினாறாம் 

போர்ச் . 
சம்பிரதாயம் -1 . சாதுரியம் . 2. நிலைபெற் | ருச . ) (ஜவுக ) 


கர் . 


| 


1012 


சம்பூயம் . 


ககக 


சம்மியம் . 


சம்புகேச்சுவரம் - சீரங்கத்துக்கருகிலுள்ள சம்பூரணம் -- நிறைவு .( iso வ ண - . ) 
திருவானைக்கா. 

சம்பூரணை - சம்பூரணம் , ( பௌட்.சு :உஎக ) 
சம்புடம் - ஓரிருக்கை . (சிலப் . வேனிற் . 

லவ்ணா. ) 
உச . உரை .) 2. மருதோன்றி . 3. விபூதிமுத 
லியவை வைக்கும் செப்பு . ( வி - ணி . உ 2 0. ) ன்று . (சத்ததாளம்பார்.) 3. சம்பங்கோரை, 4 . 

சம்பை -1 . ஓரிராகம் , 2. சத்ததாளத்தொ 
( 3. லவடி ) 

மின்னல் . ( உ - ம் .) " ஆசையுயிர்சம்பையார் ” ( தி 
சம்புத்தி - 1. ஒருமை விளி . ( பி -வி . காரக . 
ரு . உரை . ) 2. நற்புத்தி . 

ருப்பு . ஙசக .) 5. மீன்பொது .( 4- வலவா.) 
சம்புத்தீவு - சத்ததீவுகளுளொன்று ; அது : 

சம்போகம் - அநுபவம் , ( பெலபொம் 
நாவலந்தீவு . ( உ - ம் . ) “ விண்ணுயர்சம்புத்தீவின சம்போகித்தல் - புணர்தல் . 
டுவுநின் றமேருவரை ” ( கந்தபு . அண்டகோ. சம்போதநம் -1 . அறிவித்தல் . 2. எட்டாம் 
உக . ) 

வேற்றுமை, அழைத்தல் ; இதனைப்பன்மைவிளி 
சம்புநதி - சாம்பூந்தயாறு . (ஜால யென்பர் . ( பி . வி . உங.) ( வொய .] 
நதீ 

சம்போததை - சம்போதநம் . 
சம்புநாவல் - ஒருவகை நாவல் . ( உ - ம் . ) சம்மட்டி - 1. ஒருபூடு . 2. குதிரையோட்டு 
" அம்புநா ணுங்கண்ணணியிழையே கானிலுறு 

ங்கருவியினொன்று . ( பிங்கல . கசு உ உ . ) 3. கூ 
ஞ் -சம்புநாவற்கனிக்குத்தான் ” (பதார்த்தகுண . டம் ; இது கொல்லனுக்குரிய கருவி . (சூ . 

நிகண் . 
அககூ . ) 

எ : ரு 0 . ) 
சம்பு பட்சநவபேதம் அணுபட்சநவபே 

சம்மணம் - அட்டணைக்கால் . ( வழக்கு . ) 
தத்தைய திட்டித்துக் காற்ப கேபேததேகிகளாயி 

சம்மதம் 1. உடன்பாடு . (உ - ம் .) " வேத 
ருக்கும் பிரமா , விட்டுணு , உருத்திரன் , மகே 

சம்மதமாயளவின்மந்தணங்கள் விளங்குவதாய் 
சுவரன் , சதாசிவன் , பரவிந்து , பரநாதம் , பரா 

( சூத . சிவமான் . க : உஅ . ) 2. கோட்பாடு . 
சத்தி , பரசிவன் என்னும் ஒன்பது பேதம் , | [ es . ) 
( ப . பா . உ : சி.சி. உ : எசு . ஞாநப் . ) 

சம்மதி 
சம்புபட்சம் - சிவபட்சம் . ( ப.பா. கக .) 

- 1. சம்மதம் . ( உ - ம் . ) " தனியேகச் 
சம்புருத்திரம்- பிருதிவிதத்துவத்திலுள்ள 

சம்மதியின்றேல் ” (சிவரக . கணபதியுடன் , க . ) 
நூற்றெட்டுப்புவதங்களில் அண்டகடாகவோ 2. தெரிநிலைவினைப்பகுதி . ( 1 - வதி . ) 
ட்டுக்கு மேலுள்ள பத்துப்புவதங்களிலொன்று . 

சம்மதித்தல் - உடன்படல் . 
( சி. சி . அ : எ . மறை . ) 

சம்மதிப்பு- சம்மதித்தல் . 
சம்புரோக்கண நபநம் - புரோட்சித்து நீரா 
ட்டுதல் . ( உ - ம் . ) " சம்புரோக்கண நபருஞ்சிவதீக் 

சம்மார்ச்சதம் - பெருக்குதல் , துடைத்தல் . 
கை " ( திருவானை . கோச்செங் . ச O. ) 

( உ - ம் . ) “ பாடுகுட்டணஞ்சம்மார்ச்சநஞ்சமாலே 
சம்புரோட்சணம் - தெளித்தல் . ( ws பாமென ” (வித்திய . அக . ) (iver - 5 ) 
வெராக்ஷண . ) 

சம்மார்ச்சநீ - துடைப்பம் . ( வ verm =.c ) 
சம்புரோட்சணை - சம்புரோட்சணம் . ( AN ) 

சம்மாநம் - உபசரிப்பு . ( வஜா ந . ] 
வெராக்ஷணா.) 

சம்மான் -- சிறுதோணி . ( வழக் . ) 
சம்புளி -- சம்பளி. 

சம்மியஞாநம் - பேரறிவு . ( உ - ம் . ) “ அந்த 
சம்பூகம் -1. சங்கு . 2. நத்தை . 3. நாவல் . 

ஞாநாசாரியராலே மேலான சிவனுடைய சம்மி 
( 1 , 2 - வ.சு. 3 -ஜவ - க . ) 

தஞாநத்தையறிந்தவனே தத்துவஞாநியாவான் - 
சம்பூதப்பிரீதி - ஏகாதசபதிவிரதையரு (சி. சி . 2 : எ.அ.மறை .) ( வ va, A ; ஞா - க :) 
ளொருத்தி . ( வி - ணி . உசுங . ) 

சம்மியத்துவம் - குறைவில்லாத உதாரத்து 
சம்பூதம் - பிறப்பு . ( க .] வம் . ( 

வகிக ) 
சம்பூதி - ஐசுவரியம் . ( Mo A.) சம்மியதாபாவம் - அழியாவியல்பு . ( சி.சி. 
சம்பூயம் - மொத்தம் . ( பௌட் . சு . கசு .) பர , நிகண்ட , உ . உரை .) 
லலுய. ) 

சம்மியம் - கூத்தினோர்விகற்பம் . 


-- 


3 


1013 


சம்வற்சரம் . 


ககேச 


சமட்சம் , 


11 


சம்மியாகம் - கொன்றை , ( மலையக . ) 

சம்வாகம் -1. ஊர் . ( சூ . நிகண் . ரு : ஙச . ) 
சம்மிராட்டு - பிரமாண்ட சூக்குமவதிகாரி , 2. நிவிர்த்திகலையிற் பிருதிவிதத்துவத்துள்ள 
( உ - ம் . ) " உயர்வுறுசம்மிராட்டென்றுரைப்பவ ஏற்றெட்டுப்புவாங்களுளொன்று . ( சி - லி.கிரி . 
ன் பிரமாண்டத்தி - லயர்வில் சூக்குமசரீரவதிகா உக . உரை .) ( 2. வலவாஹ2. ) 
ரியாவன் ” ( சூத . சிவமா . கக . க 0 . ) ( சமிராட்டு சம்வாதம் - தர்க்கம் . ( வலலவாடி . ) 
என்பதனையும் பார் . ) (லெனா ) 

சம்வித்தி - அறிவு . (பௌட் . ரு . கச இ . ) 
சம்மேளநம் - கலப்பு . 

( வலவிதி . ) 
சம்யுக்தம் - கூடியிருத்தல் . சையுத்தமென 

சம்விது- அறிவு , ஞாநம் . ( உ - ம் . ) “ அருகி 
வழங்குவர் . ( தருக்கசங்கிரகம் ங o - ஆம் . பக் . ) ராதாரஞ்சம் விது சொரூபமாகிய பராபரையிடத் 
( avுக ) 

து - ஒருவில்சம்விதுவேநின்மலை சொரூபவுண் 

மையென்றருமறையியம்பும் ” ( சூத.சிவமா.ரு : எ ) 
சம்யுக்தசமவாயம்-- புணர்ந்ததினியைபு . 
( சைவப். அ .) சையுத்தசமவாயமென்பர் . ( தரு ( வvour .) 
க்கசங்கிரகம் . க 0 . பக் .) (வயுகம்; வ v3 

சமக்காரம் -1 , அறிந்ததைஞாபகப்படுத்தல் . 

2. மந்திரத்தினாலே சுத்தம்பண்ணுகிறகிரியை. 
வாய் ] 

3. மறைந்திருத்தல் , (உ -ம் . ) " கன்மமானது சத் 
சம்யுக்தசமவேதசமவாயம் - புணர்ந்ததி 

புணர்ந்ததி தியமாகியவான்மஞாநமும் அசத்தியமாகிய மாயா 
னியைந்த தனியைபு ( சைவப் . அ . ) [ சையுத்த காரியமுங்கூடினவிடத்திலேயுண்டான தாகை 
சமவேதசமவாயமென்பர் .) ( தருக்கசங்கிரகம் . யால் புண்ணியபாவஸ்வரூபமாகிப்பிரளயாகால 
கூ 0 . பக் . ) 

த்திலேசம்ஸ்கா ராவத்தையாய்மாயையிலே யிரு 
சம்யுக்தாட்சரம் - இடையிலுயிர் கலக்கப் ந்து " ( சி.சி. உ : ஈக . சிவாக் .) ( வான ) 
பெறாமற்பலமெய்களிணைந்து அவ்விணைப்பினீ 

சமக்கிரம் - பூரணம் . ( ல . ) 
ற்று மெய்யின் மேல் உயிர் கலக்கப்பெற்றிருப் 

சமகண்டம் 
பது . ( நன் . கசக.உரை . ) ( மெய்முன்னும் உயி 

மாநுடலிங்கபேதந்தொண் 
ர்மெய் பின்னுமாகவிணைவதுமாம் . ) 

அற்றாறனுளொன்று . ( சைவச . பொதுவி . 
சம்யோகம் - 1. சேர்க்கை . ( உ - ம் .) " பர 

சஙஉ . உரை . ) 
மசிவனையவனது கிரியாசத்தி சம்யோகத்தால் சமகம் -- ஒருருத்திரமந்திரம் . ( 134 ) 
ஆன்மக்கிரியாசத்தியினால் பாசங்களை நீங்கி , 

சமகோலம் - பாம்பு . ( விகொ®0 ) 
( சி . சி , பாயிர . ரு . சிவாக் .) 2. புணர்ச்சி . ( சை 
வப் . அ . ) ( லயொம் ) 

சமங்கை- 1. ஆடுதின்னாப்பாலை . 2. தொ 

ட்டால் வாடி , 3 , வறட்சுண்டி . ( சூ. நிகண்.சங ; 
சம்யோகி- இணைக்கப்பட்டது . ( யொ 

ஙக . ) ( 1 , 2- மலையக . ) ( 3. ல.மா.) 

சமசத்தமம் - வியாழன் நின்றராசிக்கு ஏழாம் 
சம்ரட்சணம் - இரட்சித்தல் . ( சி- லி . ஞாந . ராசியிலே சுக்கிரன் நிற்கும்போது பெறும்பெ 
உக . ) ( வாக்ஷணம் ) 

யர் ; இது , “ பொன்னவனின் றராசிக்கேழதாய்ப் 
சம்ாட்சணை - பரிபாலநம் , 

புகன்றராசி - தன்னிலேவெள்ளிநின்றாற் சமச 
சம்வர்த்தம் -1 . சத்தமேகத்தொன்று , அது , த்தப்பேரதாகும் ” என்னுஞ் சரசோதி , குணா 
மணிபொழிவது . ( பிங்கல . எக . ) 2. தரும நூல் 

குண . 50 - ம் செய்யுளாற் பெறப்படும் , 
பதினெட்டினொன்று .( பிங்கல , சசசு . ) 3. வித் சமசந்தத்தாண்டகம்- சந்தவடியுந்தாண்டக 
தியாகலையில் நியதிதத்துவத்திலுள்ள இரண்டு வடியுமொத்து வழங்கப்பெற்ற செய்யுள் . ( சிந் 
புவதங்களிலொன்று . ( சி- லி . கிரி . உக. உரை. ) தா . ) 
[ 1 , 2 - மவது 

சமசம்- வேள்வி செய்யுங்காலத்தில் சோம 
சம்வர்த்தர் - ஐம்பத்தொரு உருத்திரரிலொ லதாரசம் வைக்க அத்திமரத்திற்செய்யப்பட்ட 
ருவர் ; இவர் சுத்தவித்தியாதத்துவத்திருப்பர். | வொரு பாத்திரம். ( உ - ம் .) “ வேள்வியிற்சமசம் ” 
( வி - ணி . உஎஎ .) 

( காஞ்சிப் . ஒழுக்கப் . சுங . ) ( 188 ) 
சம்வர்த்தன் --ஒருவாயு . ( த . நி . போ.ஙசக ) சமஞ்சசம்- தகுதி . ( v8o ஜவ o ) 
ஈம்வற்சரம் - வருடம் . ( வலவதா ) சமட்சம் - சமுகம் ; நேர் . ( வ v8o] 


- 


மி நீ ) 


1014 


சமதை . 


ககரு 


சமம் . 


சமட்டல் காலாலே துகைத்தல். 

சமந்த கூடம் - இலங்கைத் தீவிலுள்ள வொ 
சமட்டி - 1. எல்லாம் . ( வி - ணி . ) 2. தொ ருமலை . ( இது : புத்தஸ்தலங்களுளொன்று . ) 
குதி , தொகுத்திருப்பது . ( உ - ம் .) சமட்டி ( மணிமே . ) 
தொகுத்துச் சொல்வது . " தோட்டம்” என்பது சமதம் - 1. ஆடுதின்னாப்பாலை . 2. வசம்பு . 
போல . வியட்டி பகுத்துச் சொல்வது " வாழை ( 1 , 2. மலையக .) 
கமுகு ” என்பனபோல . ( கந்தபு . நவ . க . ) சமநாக்கரம் போலியெழுத்து . ( இலக் . 
( லஷி ) 

ஒழிபி . ரு . உரை . ) 
சமண்- சமண்மதம் . ( உ - ம் . ) " பணியாப் 

சமநாகலை - சோடசகலைகளுளொன்று . ( சி . 
புன்சமணீசர் ” ( சேதுபு . திருநாட் , ச . ) 

சி . உ : எரு . ஞாநப் . ) 
சமணகன் - சமணன் . 

சம நியகரணி - விரணத்தழும்புகளை நீக்கு 
சமணம் - புறச்சமயமாறினொன்று . மருந்து . ( பிங்கல . உஎ அரு. ) 
சமணர் - அமணர் . ( உ - ம் . ) " புனலிலெதி சமநிலை - 1 , நடுநிலை . 2. வன்மை மென் 
ரேற சமணர்கழுவேற பொருதகவி வீர குருநா 

மை இடைமையென்னுமூன்றும் ஆதிதொட 
தா " ( திருப்பு . உகஎ . ) ( க்ஷணே ) 

ங்கி யந்தம் வரைக்கும் சமமாகக்கலந்து வரத்தொ 
சமணி- இலவமரம் . 

டுக்கப்படுமோரலங்காரம் , ( வரலாறு ) " சோ 
சமத்தகபுவநம் - நியாய வைசேடிகர் புகும் மெவன் கொலிதழிபொன் றூக்கின சோர் குழ 
ஒரு புவநம் . ( த . நி . போ . சரு . ) 

லாய் - மேகமுழங்கவிரைசூழ்தளவங்கொடியெ 
சமத்தம்- 1. எல்லாம் . ( சூ . நிகண் . டுப்ப - மாகநெருங்கவண்டானங்களிவண்டு பா 
கங . ) 2. தொகை. ( உ - ம் . ) “ சமத்தம் வியத்தந் டவெங்குந் - தோகைநடஞ்செயுமன்பர் திண் 
தொகைவிரி ” ( பி . வி . சசு , ) ( iv ) 

டேரிங்குத் தோன்றியதே " இனி , கௌட 
சமத்தாநம் - 1..அரசசபை , 2. நகாம் . [ 1 . தேசக்கவிஞர் பொருளுமலங்காரங்களும் வன் 
வலஷோ நல் ) 

பை முதலியனவாக விரவத்தொடுப்பதே சமநி 

லைக்குச்சிறப்பெனக்கொள்வர் . ( தண்டி . பொ 
சமதக்கிநி பரசிராமன் றந்தையாகிய ஓரி 

து . கஎ - ம் உரையும் . ) 
ருடி . ( உ - ம் . ) " பெருஞ்சமதக்கி நிபுசுண்டன் ” 

சமநிலைவெண்பா - சவலைவெண்பா. 
( திருநாகைக் . நைமி .. உஅ .) ( 33 உறி . ) 

சமநை - சமநாகலை , ( த . நி . போ , ஙஎரு . ) 
சமதன் -- 1 . இந்திரியநிக்கிரகஞ்செய்விப்ப ( 3 நா ) 
வன் . (184 ) 

சமநைகலை - சோடசகலாப்பிராசாதத்திற் 
சமதாளம் - நவதாளத்தொன்று .( சூ . நிகண் . 

பதினைந்தாவது க 

கலை . துவாதசகலாப்பிராசாத 
கஉ : க 02 ) 

த்திற்பதினொராவது கலை . இதன் வடிவு இரு 
சமதிருட்டி சிறுகாலையிற் சுக்கிரன் கிழக் 

பக்கமும் விந்துவையுடைய இரண்டு வக்கிர 
கேயுதிப்ப அக்காலத்தில் வியாழன் மேற்கேயஸ் ரேகை . பிரமரந்திரத்திற்கு மேல் துவாதசாந் 
தமிக்குமொருதோஷகாலம் ; இது தோஷகால 

தத்துக்கு உட்பட உன்மநா கலைக்குக்கீழ் வியா 
மென்பது , “ புலரியில்வெள்ளிகிழக்கெழப்பொ பிங்கவைக்கு மேல் நாலங்குலம் வியாபித்திருக் 
ன்படுநாளனைத்து - நலமிலை நல்வினைக்கு " என் 

குங்கலை . ( சி - லி . கிரி . எ - ம் கூ - ம் . [ v3 நா 
னும் , விதான் . குணாகுண . சக - ம் செய்யுளாற் 
பெறப்படும் . 

மா ) 

சமப்பால் 1. நெய்தனிலம் . 2. முல்லை 
சமதீதம் -- இறந்தது , கழிந்தது . [ 1 , v8 

நிலம் . ( 1 , 2. திவாகரம் . ரு - ஆவது . ) 

சமபாதவிருத்தம் - இசைப்பாவகையுளொ 
சமதை - 1. ஒப்பு . 2. சத்துருமித்திராதி ன்று . (சிலப் . கடலாடு , கூரு . உரை . ) 
களிடத்திற்சமமாயிருக்குந்தன்மை . ( பௌட் . 

சமம் -1 அகக்கரண தண்டம் . ( உ - ம் .) " சம 
சு : சு 0 இ . ) 3. வைதருப்பநெறியிற் சொல்லப்ப 
டும் பத்துக்குணங்களுளொன்றாகிய சமநிலை . 

மகக்கரணதண்டம் " ( கைவல் . தத்துவவிள.க .) 
( உ - ம் .) “ ஈண்டுஞ்சிலீட்டமுதாரதைகாந்திபுல 

2. அமைவு ; பொறுமை, 3. இசை . ( சிந்தா . ) 
ன்சமதை ” ( வீரசோ. அலங்கார . சு . ) ( svg 

4. இரட்டை , ( உ - ம் . ) “ சமத்தீரைந்திரண்டு 
மினிமைதரும் " ( விதாக . யாத் . கா . ) 5 . 

5. உவ 
மை , ஒப்பு . 6. ஒருவகை விருத்தம் ; அஃது , 


தீ ) 


தா . ) 


1015 


சமயம் . 


ககேசு 


சமர்ப்பித்தல் , 


லயே . ] 


ன 


ஓரடிபோல நான்கடியுமலகுமொத்தது . ( வீர | ன்றுங்கூறப்படும் . ( கந்தபு . நவ . உ . ) உ 
சோ , யாப் , ங ங . உரை .) 7. தாளப்பிரமாண | போதல் உணர்தல் என்னுந்தாது வினாதேச 
த்தொன்று ; அது , குரலுந்தாளமுமொத்தது . | மாகிய சய் என்பது வ o என்னுமுபசர்க்கத் 
8. நடுநிலை . ( உ - ம் .) " ஒருமுகஞ் - செறுநர்த் 
தேய்த்துச்செல்சமமுருக்கி ” (திருமுரு. சுக .) படல் நியமித்தல் என்னும் பொருளுணர்த்தி 

தை முதலிற் கொண்டு உடன்போதல் உடன் 
9 போர் . ( உ - ம் . ) “ பொருவருஞ்சமத்தில்வெ 
ன்று ” (கூர்மபு.அனுக்கிர . அ .) 10.மனோலயம் . நின்றது , சு என்னும் விகுதி தொழிற்பொ 
11. மிகைகுறைவின்மை . 12. மோக்கம் . [ 4. ருளும் கருவிப்பொருளுஞ் செயப்படுபொரு 
வலம் 

ளுங்குறிப்பது . ( 5 , 6 , 7. சைவப் . சசு . ) 
சமயக்கணக்கர் சமயவாதியர் . ( உ - ம் . ) 
" சமயக்கணக்கர் தந்திறங்கேட்டது " ( மணிமே . 

சமயி- 1. சமயதீக்கையைப் பெற்றுச்சிவா 
பதிக . அஅ . ) 

கமவிதிப்படி தனக்குரிய நித்தியகர்மத்தைமாத் 
சமயத்தார் - சமயநெறியுடையார் . 

திரஞ்செய்பவன் . (உ - ம் .) “ தரித்துச்சமயமெ 
சமயதீட்சிதர்- சமயதிக்கிதர் ; சமயதீட்சை னுந்திக்கை சமயி- தெரித்தபடி நித்தியஞ்செய் 
பெற்றுக்கொண்டு சந்தியாவந்தனமாத்திரமே வான் " ( சைவச மாணாக் .ரு . ) ( சமயிகள் , சா 
னும் , சந்தியாவந்தனஞ்சிவாலயப்பணியென்ன 

மாநியசமயி விசேஷசமயியென விருவகையர் , 
மிரண்டுமேனுமநுட்டிப்பவர் . ( சைவவி . ஙஉ ) அவருள் ஆசாரியரால் திருநோக்கு . முதலிய 

சமயதீட்சை- சமயதீக்கை ; தீட்சைவகை தீக்கையினாலே தீக்கிக்கப்பட்டுப் புறம்புள்ள 
வினொன்று , அது : சமயா நுசரிப்பின் முதலு 

சிவகைங்கரியங்களைச் செய்பவன் சாமாநியசம 
பதேசம் . மந்ததரபாகமுடையார்க்கு அதற்கது 

வி . ஆசாரியரால் ஆகு திபண்ணிச்சிவஹஸ்தம் 
குணமாக மந்ததரசத்திநிபாதத்தைய 

நுசரித்து வைக்கப்பட்டவன் விசேட சமயி . ( சைவச . மா 
ச்செய்யுந்தீட்சை , இத்தீட்சையுடைய சமயி ணாக் . உஉ . உரை . ) 2. சமயவாதி . 
கள் உருத்திரப்பதமடைவரென்பர் . மந்ததரசத் 

சமர் - 1. போர் . ( உ - ம் . ) " தன்னிற் பெரிய 
திநிபாதத்திற்கடையாளம் மயிர்க்கூச்சலுண்டா 

ரில்லையெனுமவினைச்சமரிற்றாக்காது ” ( பிரபுலி 
தல் . ( சி - லி . கிரி . ச - ம் . உரையும் .) 

ங் . பிரபுதே . சுச . ) 2. முட்பன்றி . 
சமயபதார்த்தம் - பதி , பசு , பாசம் , பதி 

சமர்ச்சநம்- பூசித்தல் ( லது - ந . ) 
ருத்தியம் , பசுகருமம் , பசுபோகம் , முத்தி சமர்த்தநம் - நிச்சயித்தல் , ( MBU- ) 
சாதநம் , முத்தியென்னுமெட்டுப்பதார்த்தங்கள் . சமர்த்தம் - 1. அக்கிங்காரியம் இரண்ட 
( சைவப் . சரு . ) 

வளொன்று . (கூர்மபு . வருண . கக . உரை.) 
சமயம்- 1. எல்லை . 2. காலம் . 3. சமய 

2. சாமர்த்தியமுடையது . 

டையது . ( சைவப் . சஉ . ) 
தீட்சை. ( உ- ம்.) " சமயமுதனான்குந்தரித்து ” ( ava- ) 
சைவச . ஆசா . உ O. ) 4. தருணம் . 5. நியமி 

சமர்த்தன் – 1. சாமர்த்தியன் . 2. வல்ல 
க்கப்பட்டது . 6. நியமித்தல் . 7. நியமித்தற் பன் . 
கருவி . 8. மார்க்கம் ; இது . புறப்புறச்சமயம் , சமர்த்தாளி -- சமர்த்தன் . 
புறச்சமயம் , அகப்புறச்சமயம் , அகச்சமயமென 

சமர்த்தி - சமர்த்துள்ளவள் . 
நான்குவகைப்படுமென்றும் , அவற்றுள் புறப் சமர்த்தித்தல் - பூரணப்படுத்தல் . ( உ - ம் .) 
புறச்சமயம் , உலோகாயதம் , நால்வகைப்பௌ 

" உபக்கிரமத்திற்கர்த்தா சித்ரூபியென்று பசம் 
த்தம் , ஆருகதமென அறுவகைப்படுமென்றும் ; | மாரமுமவ்வாறே சமர்த்திப்பதால் மத்தியேபரா 
புறச்சமயம் , தருக்கம் , மீமாஞ்சை , ஏகான்மவா மரிசைகூறுகின்றது ” ( சி . சி . க : ஙஅ . சிவாக் .) 
தம் , சாங்கியம் , யோகம் , பாஞ்சராத்திரமென 

சமர்த்து -1 , சமுத்தி . 2. சாமர்த்தியம் . 3 . 
அறுவகைப்படுமென்றும் , அகப்புறச்சமயம் , பலம் . (உ - ம் .) " கண்ணிடந்து சாத்திவைத்துச் 
சைவம் , பாசுபதம் , மகாவிரதம் , காளாமுகம் , வா சமர்த்தை " ( தனிப்பா . உ -ஆம் . பாக . சஎஉ . ) 
மம் , வைரவமென அறுவகைப்படுமென்றும் ; அக 

சமர்ப்பகம் - சமர்ப்பணம் . 
ச்சமயம் , பாடாணவாதசைவம் , சங்கிராந்தவாத சமர்ப்பணம் - சமர்ப்பணை . ( வvas 
சைவம் , அவிகாரவாதசைவம் , பரிணாமவாதசை 
வம் , சுத்தசைவம் , பேதவாத சைவம் என அறு 
வகைப்படுமென்றும் ; இந்நால்வகைச் 

சமயங்களி சமர்ப்பணை உயர்ந்தோருக்குக்கொ 
னும் தலையாய் விளங்குவது சைவசித்தாந்தமெ சமர்ப்பித்தல் -- டுத்தல் . 


னு 


1 ) 


- } 


1016 


சமவாதம் . 


காக 


சமா . 


சமர்ப்பிதம் கொடுக்கப்பட்டது . [ 3 சமவாயசம்பந்தம் - நீக்கமின்றியிருப்பவற் 
வித ) 

றின் சம்பந்தம் , பிரத்தியட்சப்பிரமாணம் . தருக் 
சமாசம் - 1. ஒப்பு . ( உ - ம் . ) " வேதாந்த 

கசங்கிரகவுரை . ( வலவோயலைமபைய 8 ) 
சித்தாந்த சமரச நன்னிலைபெற்ற வித்தகச்சித் 

சமவாயம் -1. கூட்டம் . ( மணிமே . ) 2. தற் 
தர்கணமே ” ( தாயு . சித்தர்கண.க . ) 2. சமாதா 

கிழமை . 3. நீக்கமின்றிநிற்றல் . (சிவஞாந போ . 
நம் . ( ரோல ) 

சிவஞா. உ : ச . ) ( v8 வாய் ) 
சமரதம் ஒருவகைத்தேர் . ( உ - ம் . ) " பார 

சமவாயிகாரணம் - முதற்காரணம் . ( உ - ம் . ) 
தாதியர் சமரதப்பதிகளானவர் ”( பாரத . அணிவ . " முதற்காரணம்- உபாதாநகாரணமென்றும் சம 
2. ) 

வாயிகாரணமென்றும் ; துணைக்காரணம்- சக்கா 
சமரதர் - ஒருவகைத்தேர்வீரர் . ரிகாரணமென்றும் பெயர்பெறும் " ( சி . சி . க : . 

- 
சமரபுரி - திருப்போரூர் . ( உ - ம் . ) “ நெஞ்ச ஞாநப் .) ( 8ெவாயிகாரண : வபவோய் நீ 
கத்துன் - ராணிற்கவைப்பாய்சமரபுரிநாயகமே ” விட்டுப்பிரியாத , காரண - ஏது . ) 
( திருப்போ . கொச்சக . க . ) 

சமவேதம் - நீக்கமின்றி நிற்றல் . (சிவஞாந 
சமரம் - போர் .(உ - ம் .) " சமரபூமி -யுரமறுத் போ . சிவஞா . உ . ச . அதி .) ( 3 வெகம் ) 
தான் ” ( பாரத , பதின்மூன்றாம் போர் . கஙச . ) சமவேதை - விட்டுப்பிரியாமை . ( சி . சி . உ : 
[ லரே ) 

அஎ . ச -வாக் .) ( வ.வெ.கா.) 
சமரி - துர்க்கை . ( சூ . நிகண் , க : ச O. ) சமழ்த்தல் - 1. தாழ்ததல் . 2. நாணம் . ( பிங் 
சமரிடதந்திரம் மகளிர் வசியம் வேண்டி கல . கஅரு.) 3. வருத்தம் . சூ . நிகண் . அ : சுச ) 
னோர் தியானிக்கும் இயல்பு கூறுவது . இதனை 

சமழிப்பு -1, நாணம் , ( உ - ம் . ) சமழ்ட்பின் 
ச்சௌந்தரியலகரியிலே " உனதுநிறமெனுமி றி ” ( சேதுபு . கவிசம்பு . சுச .) 2. வருத்தம். 
ளையகதிரிரவி ” என்னும் கஅ - ஆம் செய்யுள் உ 

சமழ்மை - தாழ்வு . (உ - ம் .) “ பொக்குநீர் ஞால 
ரையிற்காண்க , 

ஞ் - சமழ்மையாக் கொண்டுவிடும் " ( நாலடி.அ : உ ) 

சமன் -1 . இரட்டை . (உ - ம் . ) ஓதுசமனிடை 
சமலம் மலத்தோடுகூடியது , தேகம். யொண்புகராதியெதிர்நடக்கும் ” (விதா , சட்டு 
( உ - ம் .) " நின்மலமான ஆன்மஞாநத்தைச்சமல 
மானதேகமாவரித்தது . ( சி . சி . ச : கக . சிவாக் ) கோல்போல் ” ( வள் . கக அ .) 3 . 

ந . ) 2. ஒப்பு . ( உ - ம் ) " சமன்செய்து சீர் தூக்குங் 

" துலாக்கோலின் 
[ 208 @ o ] 

சமவரை . 4. நடு . (சூ . நிகண் . கக : மகரவெ.க .) 
சமலர் மலசகிதர் . ( உ - ம் . ) " சமலர்க்குப் 

5. நமன் . ( உ - ம் . ) " சமனையேய்க்குமின்னார் ” 
பாசந்தடுத்து ( சைவச . ஆசா . உங . ) 

(தைல . தைலவ . கங O. ) ( 38 ) 
சமலாம்பம் -- பூசுதல் . ( wareone ) 

சமன் சங்கலிதம்- ஒருகணிதம் ; அஃது: இர 
சமலாவத்தை - மத்தியாலவத்தை ( .. ட்டைநிரையிலக்கர்களை கூட்டல் 

சபள் சமன் கங்களிம் - காணம்; அ . 
ச : ஙசு , மறை . ) 

இட்லடத்சாகத்தரட்ட 
சமலை - அழுக்குடன் கூடியவள் . ( வ er ] சமன் வியன் சங்கலிதம் 
சமவசரணம் ( சைந ) பூமிக்கு ஐயாயிரம் து : இரட்டைத்தாநத்தொற்லறங்கூட்டல் 
வில்லுயரத்துக்கு மேலேபன்னிரண்டுயோசனை சமனம் - 1. ஆடுதின்னாப்பாலை . (மலையக .) 
அளவுள்ளதாய் , சௌதருமேந்திராதி தேவர்க | 2. புழுக்கொல்லி , 3. வசம்பு . ( மலையக .) 
ளால் நிருமிக்கப்பட்ட சிநாலயம் . ( சிந்தா . முத் சமனிசை- ஒத்தவிசை ( சூ . நிகண் . க : ச O.) 
தி . அஎக.பக் .) ( இதற்குப்பூமியிலிருந்து இரு சமனியகரணி- விரணந்தீர்க்கு மருந்து .( சூ . 
பதினாயிரம் படிகளுள்ளனவென்பர் .) 

நிகண் . ச ; சுச . ) 
சமவர்த்தி - நமன் . ( வேதி . ) 

சமனிலைவஞ்சி - நேர்நிலைவஞ்சி . ( தொல் . 
சம்வாதசைவர் - சிவமும் ஆன்மாவுஞ்சம பொருள் . கூரும். உரை.) ( இஃது: இருசீரான்ல 
மென வாதிக்குஞ்சைவர் . (சி . சி . சு .எ . சிவஞா.) ருதலின் சமநிலைவஞ்சியெனப்பட்டது .) 

- சமந்தகூடத்திற்கோர்பெயர் . 
சமவாதம் 

சமனொளி 
1 , சமாதாந்தருக்கம் . 2. சிவ 
மும் ஆன்மாவுஞ்சமம் என வாதிக்கும் வாதம் . | ( மணிமே .) 
( உ - ம் . ) " சமவாதசைவர் ” ( லவாக .] 

சமா - கூட்டம் , ( இந்துஸ் . ஐ 81 . ) 


PK L 


தியாண 


1017 


சமாதி . 


கக அ 


சமாலி . 


|| 


| 


1 


1 


வலரை நா 


( வ 


சமாக்கியகலை பன்னிரண்டு கலைகளில் தரிசனத்தையும் நிராதார தரிசனத்தையுங்க 
இரண்டாவது . வடிவம் - ஊகாரம் . ( சி - லி . கிரி . டந்து மீதாநத்து நிற்றல் . ( பிங்கல . சஉஎ . ) 
கூ - ம் உரையும் . ) ( க்ஷஜாவ 

ஓ ) 

2. அமைதி ; மௌனம் . 3. ஓரலங்காரம் 
சமாகதம் - நல்வரவுடன் கூடியது . ( ஸ ar அஃது , ஒரு பொருட்குரியதாய் வழங்கப்பட்ட 

வினை , தனக்குரிய அப்பொருளின்றி ஒப்பார் 
ம.த. ) 

தன்மையுடைய மற்றொரு பொருண்மேலேற் 
சமாகாதம் - 1. போர் . 2. வதை . விலகா றிச்சொல்லப்படுவது . ( உ - ம் . ) " உரிய பொருளி 
வாக ) 

ன்றியொப்புடைப்பொருண்மேற் - நரும்வினை 

புணர்ப்பது சமாதியாகும் ( தண்டி , உச . ) 4 . 
சமாகாரம் - 1. எழுத்துப்புணர்ச்சி . 2. கூட் 

நியமம் . 5. பிரேதக்குழி . வஜாயி ) 
டம் . [ var ஹாரம் ) 

சமாதிமான் -- தியாநநிட்டைசெய்வோன் . 
சமாகிதம்- ஓரலங்காரம் ; அஃது : ஒருவன் 
முன்னர்த்தான் முயன்ற தொழிலின் பயனாகிய 

சமாதீதம் - அதீதமானது . ( வலரைதீகம் ) 
காரியம் அத்தொழிலாற்சித்தியாகாது வேறொ சமாது - ஊமத்தை . ( மலையக . ) 
ன்றினாலே தரப்பட்டதாக முடிக்கப்படுவது . சிமாநம் - உவமை. ( விலகாம் .) 
( உ - ம் .) " முந்துதான் முயல்வு றூஉந்தொழிற்ப சமா நவாயு - தசவாயுக்களுளொன்று , அது : 
யன் பிறிதொன்று தந்ததாமுடிப்பது சமாகித நாபித்தானத்தினின்றுண்ட அன்னரசத்தை 
மாகும் ” ( தண்டி , எக .) 

யவயவமுழுதும் வியாபிக்கச்செய்யும் . ( வேதா . 
சமாசம் - 1 , இலிங்கபாஷாணம் . 2 திரிசி . எரு . உரை . ) 
க்கம் . ( பௌட் . ரு : எகஇ . ) 3. வேற்றுமைத் சமா நன் 1. ஒத்தவன் . 2. சமாநவாயு 
தொகை . [ 2. வலாைவ . ) 

ந 8 ) 
சமாசாரம் -- நல்லொழுக்கம் . ( வலஜாவாா ) சமாதி- சரியொத்தவன் . 
சமாசோத்தியலங்காரம் -- சுருங்கச்சொல் சமாதித்தல் -- ஒப்பிடுதல் . 
லணி . ( குவலயா . உங . ) 

சமாதியசைவர் -- சிவபெருமானுக்கு வைந் 
சமாதாநம்- 1. சம்மதம் . 2. முற்றத்துற 

தவ சரீரம் உண்மைப் பொருளென்றும் , சிவதத் 
ந்திருத்தல் . 3. வேதாந்தசிரவணார்த்தங்களை துவ புவநப்பிராத்தியே முத்தியென்றுங்கூறு 
உள்ளமானது பிரியமாய்ச்சிந்திக்கும்படி இனி வர் . ( கூர்மபு . பலவகை . கசு . உரை . ) . 
யதன்மையாகச் செய்யுமது . ( உ - ம் . ) " சிரவ சமா நோதகர் - எட்டாந்தலைமுறைப்புரு 
ணப்பொருளைத்தரனே சித்தஞ்சிந்திக்குமாறு டன் முதற் பதினாலாந்தலைமுறைப் புருடன் 
சரதமாவைக்குமித்தைச் சமாதாநமென்பர் மே ரையுள்ளவர்கள் .( மிருச . உ.சு.) ( ஜாநொ 
லோர் ” ( கைவல் . தத்துவ . க 0 . ) ( இதனை மாவ 

உக : மகர , உக . ) 
மைவு என்பர் . ) (வஜாயாக ) 

சமாப்தம் - முற்றுப்பெற்றது . [ var ) 
சமாதாநவுருவகம் -உருவக அணிவகைகளு 
ளொன்று ; அஃது : ஒருபொருளை உருவகஞ் 

சமாபந்தி - சமபந்தி . ( இந்துஸ் . ) 
செய்து அதனால் வருந்திங்குக்கும் வேறு கார 

சமாயுத்தன் - கூடினவன் . ( யேது .) 
ணங்காட்டிச்சமாதானஞ் சொல்லிமுடிப்பது . சமாயோகம் --- ஐக்கம் ; ( சமவாயசம்பந்தம் .) 
( தண்டி . ஙரு , உரை . ) ( சமாதாநம் - விரோத ( வலாேயொம .) 
மின்மையாக்கல் . ) 

சமார்ச்சதம் - துடைத்தல் . ( வலனாஜநது ) 
மாதா நீ - சமாதரரமுடையோன் . 
சமாதி 1. அட்டயோகத்தொன்று ; அது : 

சமார்த்தன் - தன்மாத்திரைப்புவநப்பிராப் 
சுவாசபந்தனஞ்செய்து வெய்யில் காற்று மழை 

தியே முத்தியென்பவன் , ( கூர்மபு . பலவ . கக , 
தீ குத்து வெட்டு முதலியவைகளினாலுண்டாகு 

உரை. ) 
ஞ் சரீரவாதனைகளினுணர்வற்று ஸ்தம்பமாய் சமாராதனை - திருத்தி . ( லஜா ராயெெந : 
அசைவற நிருவிகற்பத்திற்பிரமசொரூபததிற் ) வ v3 ; சூராயமே . )) 
கலந்து நீடூழிகாலம் நின்றுவிடுதல் ; உயிர் தன் 
னவிச்சைகெட்டு மோட்சவீட்டிற்கு நிமித்தகா 

சமாலம் 

பீலிக்குஞ்சக்குடை . (பிங்கில 
செம்பொருளோடு ஒற்றுமையுற 

கருகச . ) 
இடைவிடாது பாவித்தல் ; அன்றி ஆதார சமாலி-பூஞ்செண்டு . ( var ) 


| 


சமா 


ரணமாய 


1018 


சமிதை. 


ககக 


சமுகம் . 


சமா 


சமாலுகம் - குறிஞ்சா. ( மலையக .) 

விதந்தருவாள் ” ( சேதுபு . வேதாள . ரு . ) 2 . 
சமாலே பநம் - மெழுகல் . (உ - ம் .) சம்மார்ச் விறகு . 
சநம் ” ( பார் .) 

சமீபாகம்- கொன்றைமரம் . ( மலையக . ) 
சமாவர்த்தநம் -- பிரமசரிய விரதத்தை ஒழி சமிப்பு -1 . சீரணிப்பு . 2. பொறுத்தல் . 
த்தலிற் செய்யுங்கிரியை . ( உ - ம் . ) " அந்தப்பிரா சமீயாமை - 1. அசீரணம் . 2. சகியாமை . 
சநம் " ( பார் . ) (சிந்தா.) 

சமிரணன் 

வாயு . ( உ - ம் . ) " சமிரண 
சமாவருத்தநம் - சமாவருத்ததை . 

ன்றன்மதலைசெற்றதந்திநாமநெஞ்சுகொண்டு " 
சமாவருத்தனை - சமாவர்த்தநம் . 

( சேதுபு . இராமதீர் . சு.அ.) (வாணம்) 
சமாவிருத்தன் பிரமசரியமுடித்தவன் . 

சமிராட்டு - ஏகசக்கிரவர்த்தி , ( உ - ம் .) " மே 
( லகரவாத ) 

யமகத்தோடப்பிரதா நம் விராட்டன்றி - யாயசு 

ராட்டு மச்சமிராட்டு மானானே ” ( சேதுபு . கோ 
சமாவேசம் 

பிரவேசம் . ( உ - ம் . ) டிதீர் . ச.அ.) ( லாடி ) 
வேசமாகிய காபாலமுத்தியும் ” ( சி.சி. அ : கஉ . 

சமீலாகி --- திப்பிலி, ( மலையக . ) 
மறை . ) ( வாவெ ) 

சமீகம் - போர்.(ஆசிரியங்க. க.உ .)(வ 8 கம் ) 
சமாளம் - சந்தோஷம் . 
சமாளித்தல் - சரிக்கட்டி நடத்தல் . 

சமீபகரணம் - திரட்டல் . ( சி . சி . க : ரு . 
சமாளிப்பு - சமாளித்தல் . 

வாக் . ) 
சமீ - 1. அருகன் . ( சூ . நிகண் . க : ச . ) 2 . 

சமீபம் - அருகு , கிட்டுமாகும் . ( உ - ம் . ) " நஞ் 
சாந்தமுள்ளவன் . 3. தணக்குமரம். (மலையக ) சமீபத்தில்வாவென்று ” ( மச்சபு . ஆதிசி . அ . ) 
4. தெரிநிலை வினைப்பகுதி . 5. வன்னிமரம். [ ss ) 
( உ - ம் . ) " முதியவந்தணர்தமைக்கொடு சமித் 

சமீபலக்கணை - அறுவகை விலக்கணைகளு 
தளிரளவுமுற்றுறுபிண்டம் ” ( சேதுபு . சேது 

ளொன்று . ஒரு பொருளின் பெயர் அதற்குச்சமீ 
பல . ங .. ) ( ) 

பத்திலே இருக்கும் மற்றொருபொருளின் பெ 
சமிக்கை 1. சயிக்கை , குறி . 2. சீரணி 

யராய் நிற்றல். கங்கையிலே இடைச்சேரி என் 

பதுபோல . ( சி . சி . சு : உஅ . சிவாக் , சி.சி. ரு : க . 
சமிஞ்ஞை- 1. எண்ணம் . 2. குறி . 3. ஞா 

சிவாக் . ) 

சமீபவிலக்கணை --சமீபலக்கணை . 
நம் . 3. பெயர் . ( உ - ம் .) " பூமியாதி சமிஞ்ஞை" 
( த.நி. போ . உரு . ) (வலஜா ) 

சமீபித்தல் - கிட்டுதல் . 
சமீ 

ரணம் - 1. எறிதல் , வீசல் . 2. கிடாரை 
சமித்தம்- ஒமமண்டபம் , ( சூ . நிகண் . டு : மரம் , ( மலையக . ) 3. கூகிதல் . ( வி - ணி . ) ( 1 . 
ருக . ) 

வ 

) 
சமீத்தல்- 1. அழிதல் , கெடுதல் . ( சி , சி . 
சு ; க . ஞாநப் . ) 2. சகித்தல் ; பொறுத்தல் . ( பிங் சமீரணன் - 1. காற்று . 2. வாயுதேவன் 
கல . ஙச எசு . ) 3. சீரணித்தல் . 

(( உ - ம் . ) " துறைதொறுந்தொடர்ந்துநின்றுசமீர 
ணன்றுடைப்பமன்னோ 

( இராமா , மாரீசன்வ 
சமீத்து-- 1 , கஞ்சா , ( மலையக . ) 2. சமி 
தை . ( உ - ம் . ) கோண்மநத்தினிற்கவர்த்தெனக் 

தை . கரு . ) ( வாணம் ) 
கொழுஞ்சமித்தொடிப்பார் ” ( சேதுபு . நைமிச . சமீரணி- வீமன் . ( உ - ம் . ) " சங்கையுறாதுச 
கக . ) 

மீரணி கேட்டு ” ( பாரத . புட்ப . எசு . ) 
சமிதம் -1 . அமைதி . 2. தீ . 3. போர் . ( 1 , 

சமீரம் - காற்று . (வர. ) 
புஜி 50 , 2 , 3. வலயம் ) 

சமீரன் -- சமீரணன் . ( vara ) 
சமிதர் - பூதங்கள் . 

சமீன் --நிலம் , ( பார்சிய , ) 
சமீதி -1 . கூட்டம் , 2. போர் . (MTA8) சழக்காளம் - நூற்கம்பளம் . ( வழக்கு . ) 
சமீதை - ஓர் விறகு ; அஃது : அத்தி , அரசு , சழகம் - 1. கூட்டம் . ( உ - ம் . ) " காரியசத்தி 
ஆல் , இத்தி , கருங்காலி , நாயுருவி , பலாசு , சமுகமேமாயையாதலால் " ( சி . சி . க: உஎ . 

வந்தி என ஒன்பதுவிதங்கூடியது . ( உ - ம் . ) | ஞாநப் . ) 2. சந்நிதி , முன்னிலை . (உ - ம் .) “ நின் 
" மின்னார் தருப்பைசமிதை பலிவேள்வியேவல் சமூகத்தினைப்பார்க்க ” (தனிப் . உ : ருஙக . ) 


க்கை . 


வ 


. 


மா , 


1019 


சமுத்திரம் . 


க 020 


சமூசரன் . 


சழிச்சயம் 

1. கூட்டம் . 2. சந்தேகம் , க்கொண்டது கோடி ; அஃது எட்டுக்கொண்ட 
[ ஆய ) 

து சங்கம் , அஃது எட்டுக்கொண்டது விந்தம் ; 

அஃது எட்டுக்கொண்டது குமுதம் ; அஃது 
ஈழச்சயவுவமை- ஓரலங்காரம் , அஃது : இத் 
னயானன்றி மற்றும் அத்தன்மையானு 

எட்டுக்கொண்டது பதுமம் ; அஃது எட்டுக்கொ 
இப்பொருளை இப்பொருளொக்குமென்று இர ண்டது நாக ; அஃது எட்டுக்கொண்டது சமு 
ண்டு மூன்று முதலிய தன்மைகள் ஒருங்குகார த்திரம் . ( கூர்மபு . தக்சன்வ . சக . உரை .) எண் 
ணமாகக்கூட்டிச் சொல்லப்படுவது . ( தண்டி . 

மாநத்திற்பதினேழாவது தாநமாகக்கொள்வர் 
ங 0.உரை.) (சமுச்சயம் - இரண்டு மூன்று முதலி சித்தாந்தசாராவலிகாரர் .) ( பிங்கல ககாரு அ .) 
யவைகளின் கூட்டம் ) 

2. கடல் . ( உ - ம் . ) " எம்மான் றன் கதைப்பிர - 
சழச்சேபதம் - விரிவைக்குறுக்கல் . ( avo | சங்கமுற்றவமுதசமுத்திரம் ” ( சிவரக . வரலா . 
செவ 

ங ரு . ) 3. முடக்கறுத்தான் பூண்டு . [ 2. வி 
சமுசயம் - சந்தேகம் . ( ல . UTU . ) 

) 

சமுத்திரராசன் -- வருணன் . 
சம்சாரம் - 1. இல்வாழ்க்கை . 2. உலகப்பற் 

சழத்திரவர்ணச்சிலை - ஒரு கல் , 
று . ( உ - ம் . ) " வெய்யதொருசமுசாரவினையொ 
ரூவிப்பேரின்பலீடுசேர்வார் " (சிவரக , நந்திகே 

சமுத்திராந்தம் - 1. கடற்கரை . 2. சாதிக் 

காய் . 3. சிறுகாஞ்சொறி , 4. பருத்திச்செடி , 
சுர . கரு . ) 3. மனைவி . 
சமுசாரி-- 1. கிருகஸ்தன் . 2. பந்தமுடைய 

( 2 , 3 , 4. மலையா . ) ( 1 , 2. லுநாதப் 
வன் , மலத்திற்சிக்குண்டவன் . ( உ - ம் . ) " சேத சமூத்திராப்பச்சை- ஒருசெடி . 
நலமுன் , சமுசாரியோ தத்தற்கத்பாந்தமுத்த சமுத்திராப்பழம் --- ஒரு சரக்கு . 
னோ - அநாத முத்தனோ" ( சி . சி . வரலாறு . ) 

சழத்திரேகம் - முயற்சி . ( உ - ம் . ) " சங்கற்ப 

சமுத்திரேகவிஷய விஷயீபாவசம்பந்தமாத்தி 
சமுத்தா நம் -1 , செய்து முற்றல் , 2. வளர் 

ரம் ” ( சி . சி . க : சு அ . ஞாநப் .) 
ச்.வதோ 

சமுதயம் 1. இலக்கிநம் . 2. கூட்டம் . 3 . 
கழத்தி - 1. நிறைவு . 2. பாடும்படி எதிரி பிறப்பு , உதிப்பு . ( உ - ம் .) " சூரியசமுதயம் " 4 . 
-ம் உள்ளுற வசநம் . 

போர் . ( உயடே 
சதிரக -- சடல் நுனர . 

சழதாடு - ஒராயுதம் . ( தெலுங்கு . ) 
ஈழத்தரகலச நியாயம் -- சமுத்திரத்திலே சமுதாயம் --1 . கூட்டம் ( சூ நிகண் . அ : ச . ) 
நீர் மிகுதியாயிருந்தும் ஒரு கவசத்தைக்கொண் 2. பொது . ( ! , 2 - avுஉாயம் ) 
டள்ளும்போது அக்கலசங்கொண்டளவேவரும் . 

சழதாயவாதம் - அவயவமே பொருளாய்த் 
அதுபோலப் பொருள் அளப்பரிதாயினும் ஒரு தோன்றுவதன்றி அவயவியென்ப தொன்றில் 
வன் தன் சாமர்த்தியத்துக்கு எட்டியமட்டே லை என்பார்மதம் . ( சி . சி . க : உஎ . சிவஞா.) 
அறிவது என்னும் நியாயம் .( சி . சி . சிவரகசிய 

சமுதாயி --சமுதாயத்தையுடையது . 
வர , வாக் . ) 
சமுத்திரசித்தி - ஆரன்மீன் . ( மலையக . ) 

சமுதாயிகம் - கூட்டம் . ( உ - ம் . ) " ஏககாலத் 

திலே சமுதாயிகமாக ஒரு வியாபாரத்தைப்பண் 
சமுத்திர சுண்டி - கிளிஞ்சில் . 
சமுத்திரசோகி- வட்டத்திருப்பி , மலையக 

ணுவதெவ்வாறு கூடுமெனில் " ( சி . சி . உ : ருசு . 

சிவாக் . ) 
ராதியிற்சமுத்திரப்பாலையென்பர் . 

சமூதானி - ஒருவகைக்கத்தி . 
சமுத்திரதோயம்- 1 , கடனீர் . 2. முடக் சழப்பவம் - தைவேளை . ( மலையக .) 
கொற்றான் . ( மலையக . ) 

சழள் - சவண்டிலை . ( மலையக . ) 
சழத்திரப்பச்சை - ஒரு பூண்டு , 

சழ - சேனை . 
சழத்திரப்பாலை- கடம்புமரம் . 

சழகநீ - துடைப்பம் .( v3- ம_ c . ] 
சமுத்திரம் - ஓரெண் . அது : சமுத்திர அளவு சமூகம் -1 . கூட்டம் . ( உ - ம் ) " சுரசமூகமு 
அக்குரோணிவகையுளொன்றும் வெள்ளவகை 

ஞ்சுராரிகள்சமூகஞ்சூழ - விரசுபூசலின் ” ( பார 
யுளொன்றுமாக இருவகைப்படும் . அக்குரோ 
ணிவகையுட்பிரளய மூன்று கொண்டது . ( பிங் ( 

வஹ; ) 

த . குருகுல , உ எ . ) 2. சபை . 3. முன்னிலை . 
கல . கசுசஎ . ) வெள்ளவகையுள் அக்குரோணி 
எட்டுப்பங்குகொண்டது ஏகம் ; அஃது எட்டு 

சழசரன் - படைவீரன் . ( 13 வா ) 


. 


ச 


1020 


சயந்தமாலை . 


க 02 க 


சயாந்தகன் . 


சழபதி - சேநாபதி . ( 18 வ.கி.) சயந்தன் -1 . இந்திரகுமாரன் . ( உ - ம் . ) " வா 
சழழகம் -வியூகவிரிமுப்பதுளொன்று .( வள் . ணுதற்சசி - தருஞ்சிறுகுமரனாஞ் சயந்தனவ்வி 
எசுஎ . பரி . குறிப்பு . ) 

டை ” ( கந்தபு . சயந்தன் புல. க . ) 2. சந்திரன் . 

3. சிவன் . ( ஜய 53 ) 
சமூலம் வேர் முதலிலையீறாவன . ( உ - ம் .) 
கந்தபுட்பி ( பார் . ) ( w8 @ 8 ) 

சயந்தி -1. இந்திரன் மகள் . 2. கருஞ்செம் 
சமேதம் - கூடவிருசகை . ( வலஜெ.க ) 

பை , ( உ - ம் . ) " காரர்சயந்தியுளி ” ( தைல . தைல 

வ . அக . ) 3. துகிற்கொடி , 4. துர்க்கை . 5. வா 
சமேதன் -கூடியொன்றாயிருப்பவன் . (உ - ம் ) 
“ அங்கணருள்பொழியம்பைசமேதனா யமர்தலி தமடக்கி . ( மலையக .) ( ஜயதீ ) 
னால் ” ( நாகைக்கா. புண்டரீகமுநிவர்முதற் கக . ) சயநம் - ஆசனம் . ( உ - ம் .) " சந்தார் துகண் 

சமை - 1. அந்தக்கரணநிக்கிரகம் . ( உ - ம் .) மலரொன்றிய சயந்த்திடைவையா ” ( பிரமோ. 
" உட்கரணமடக்கல் - சமை ” ( வேதா.சூ. கக . ) 2. சிவயோ.அ .) 2. படுக்கை . (உ - ம் .) " புயங்கசயனா 
ஏகாதசபதிவிரதையருளொருத்தி , (வி.ணி. புயல்வண்ணா ” ( அழகர்கல . கக .) [ுயந . ) 
உசுங . ) 3. தெரிநிலைவினைப்பகுதி . 4. படை . 

சயநித்தல் - 
( இந்துஸ் . ) 5. பொறுமை . 6. வருடம் . ( உ - ம் . ) 

படுத்தல் . 

} 

சயநீப்பு 
சமையாடிற்கேசரஞ்சகத்தைக்கண்டோர் ( தை 

சயபத்திரம் - நிவிர்த்திகலையிற்பிருதிவிதத் 
ல . தைலவ . கஙச .) ( 1 , 5 - க்ஷனா ; 6. வரை ) துவத்துள்ள நூற்றெட்டுப்புவநங்களுளொன் 

சமைத்தல் -1 .உண்டாக்கல் . (உ- ம்.) " புட் ; ( சி- லி . கிரி . உக . உரை . ) ( ஜயவது ) 
பவிதாநப்பந்தர்கடிதாகச் - சமையுமெனச் செய்த 

சயபாளம் -- நேர்வாளம் . ( உ ம் . ) " காழ் " 
னர்மலர்மாலைத்தண்பந்தர் " (சிவாக , தேவியிம் ( பார் ) (ஜயவாம் ) 
ய . கக . ) 2. உணவுசமைத்தல் . ( உ - ம் . ) " அடி 
சில் சமைத்தியென ” (திருவிளை . விருத்த உஉ . ) கம் . 3. கூட்டம் . 4. கெடுதல் , நாசம் . பௌ 

சயம் - 1. ஆம்பல் . ( மலையக . ) 2. கயரோ 
3. ஒழித்தல் . 

ட் . உ : ரு o . ) 5. சருக்கரை . ( சூ . நிகண் . கக ; 
சமைதல்- 1. இருதுவாதல் . ( வழக்கு . ) 2 . 
உண்டாதல் . 3. எத்தநமாதல் . ( உ - ம் . ) " தண்டு 

யகரவெ . உ . ) 6. வெற்றி . ( உ -ம் .) " சயநிலை 

பெறுந்தகையதனயரையுகந்து ” ( பாரத . சம்ப 
தலின்றி வேட்டமாடுவான் சமைந்து போனான் " 
( பிரமோத் . வேடன் சிவபூசை . கூ . ) 4. ஒழி 

வ . க 0 க . ) ( 2. க்ஷயம் . 3. அயம் . 6. ஜயம் ) 
யல் . 5. பாகமாதல் . 

சயம்பு -1. அருகன் . ( உ - ம் . ) “ சதுமுகன் ” 
சமைதார்- பன்னிரண்பெடைச்சகத்துக்கு ! ( பார் .) ( தானே தோன்றினவன் என்றபடி .) 2 . 
த்தலைவர் . ( இந்துஸ் . ) 

சிவன். (உ - ம். ) " கருணை கூர்சயம்புமுன்சார்தியே 
சமைக்கப்படுதல் . 

ல் ”( கந்தபு.காமதகக.எரு .) 3. சுயம்பு .( மணிமே.) 
சமைவு - முடித்தல் . ( உ - ம் .) " அமையாகி 4. சுயம்புலிங்கம் , ( உ - ம் . ) " சயம்புவுந்தைவிக 
யதிச்சமைவாதரியா ” ( கோயிற்பு. வியாக்கிர . மும் ” ( சைவச பொது . ச ஙக.)( வ 

வயல . ) 
உக . ) 

( சூடாமணிநிகண்டிற்சயம்பு என்பது பிரமனுக் 
சயசயவெனல் - வெற்றிபெருகவென ஏத் குப் பெயராகக்கூறுவர் , அவ்வாறு கூறாது 

பிங்க 
துதல் . ( உ -ம் . ) “ போற்றிசயசய போற்றி ” ( திரு லநிகண்டிற் சம்பு என்பது பிரமனுக்குக்கூறுதல் 
வாசக . மெய்யுண . க .) 

காண்க . ) 
சயத்திரதன் -- ஓரரசன் . ( உ - ம் . ) “ அருளு 

சயமகள் - துர்க்கை . ( சூ . நிகண் . க ; ச O. ) 
டன்சயத்திரதனையழையென ” (பாரத . பதின் 

சயன் 

விட்டுணுவின் வாயிற்காவற்காரரி 
மூன்றாம் போ . ககஎ . ) [ ஜயபுரம் ) லொருவன் . (பாகவதத்திற்காண்க . ) [ 848 ) 

சயதாளம் - வேதாளத்தொன்று . ( சூ . நிகண் சயா -- 1. கடுக்காய் . ( உ - ம் . ) “ அற்புதசயா 
கஉ ; க o உ .) 

வேத்திரத்தாள் ” ( தைல . தைலவ . கஉரு .) 2 . 
சயந்தநம் - தேர் . ( உ - ம் . ) “ விரைசயந்த வாதமடக்கி . ( மலையக .) ( ஜயா ) 
நம்போர்வேழம் ” ( சேதுபு . சங்கரபா . அங . ) 

சயாந்தகன் - 1. அண்டச்சுவரின் வெளிப் 
[ 3 ] 

பக்கத்தில் வாயு 

திக்கிலிருக்கும் பத்துப்பு வநங்க 
சயந்தம் - ஒருநாடகத்தமிழ்சல் , ( சிலப் . ளுளொன்று . ( பிரா- கலை . ) 2. சதருத்திரரில் 
உரைப்பாயிரம் .) 

அக்கிநிதிக்கினிலிருக்கும் தசருத்திரரி லொரு 
சயந்தமாலை- ஒருசோதிடநுல். 

வன் . ( வி - ணி . உஎல் .) 


சமையல் 


1021 


சர்ப்பகேது . 


க 022 


சர்வபூத்தமநி. 


ன்று . 


ளான் 


சயாலு - நித்திரைச்சோம்பன் ( யாு . ) சர்ப்பநை - வஞ்சகம் . 

சர்ப்பம் 
சயிக்கம் - மென்மை . 

1. ஒரு முகூர்த்தம் . அது : பதி 
சயிக்கர் - அரசமரம் : ( மலையக . ) 

னைந்தாகப்பகுக்கப்பட்ட பகலின் இரண்டாம் 

பாகம் . ( 1. விதாந . குணாகுண , எங . உரை . ) 2 . 
சயிக்கை -- சயிக்கினை . 
சயித்தகம் -சிற்பநூன் முப்பத்திரண்டினொ பாம்பு . ( உ - ம் .) “ சர்ப்பகேது ” ( பார் . ) ( செல்லு 

தலையுடையது .) (as - 3 ) 
சயித்தல்- வெல்லுதல் , ( உ - ம் . ) " சலங்கொ சர்ப்பாசி - சருப்பராசி . ( பார் .) 
டுசயித்தவினை ” (சேதுபு . கத்துரு . கா . ) 

சர்மம் - சருமம் . ( பார் .) 
சயித்தி- அரசமரம் . 

சர்மன் --சருமன் , ( பார் . ) 
சயிந்தவம் - சைந்தவம் . ( போலி . ) 

சர்வகம்- சருவகம் . ( பார் .) ( வலவ - ம் ) 
சயிரேகம் - மேகவண்ணப்பூவுள மருதோ சர்வசாதகம் - சருவசாதகம் . ( பார் . ) 
ன்றிமரம் . ( மலையக . ) 

சர்வசாரம் - யசுர்வேத உபநிடதத்தொன்று. 
சயிலங்கமாலை - வெட்டிவேர் . ( மலையக . ) ( கந். நவ. கஅ .) 

சயிலவருக்கு- மலையெருக்கென்னுமாமூலி . 
(உ -ம் .) தேக்கச் சயிலவருக்கச்சுருக்கத்தைக்கடு சின்னி ,பற்பாடகம் , வெள்ளறுகு , வல்லாரை , 

சர்வசாரழலிகை - கற்றாழை , தீராரை,சிறு 
காப்பாம்போல் . ( தைலவ . கடவுள்வ . உ . ) பெருங்கரந்தை , விஷ்ணுகாந்தி , சிவனார் வேம்பு 
சயூனி-- திப்பிலி (மலையக .) 

என்னும் இவையொன்பதும் . ( தைல . தைலவ . 
சயை -1. ஐம்பத்தொரு ருத்திரசத்திகளி கஙரு . உரை.) 
லொருத்தி . ( வி.ணி. உஎஎ ) 2. திருதியை , 

சர்வசித்து -- சருவசித்து . ( பார் . ) 
அஷ்டமி , திரயோதசி என்னுந்திதிகள் . 3. பார் சர்வசுரோதசாரசங்கிரகம் - ஓராகமம் .(சி . 
வதி . 4. முன்னை . ( உ - ம் . ) " இந்தடிதராமுளியி 

சி . உ : உரு . மறை ) 
லிங்கவுரிசயையாயில் ” ( தைல . தைலவ . எஉ . ) 

சர்வஞ்ஞ- நிவிர்த்திகலையிற்பிருதிவி தத்து 
[ ஜயா . ) 

வத்திலுள்ள நூற்றெட்டுப் புவநங்களுவெ 

( சி.லி. கிரி . உக . உரை. ) 
சர்க்கம் - 1. கழித்தல் . ( மலசலங்கழித்தல் 

சர்வஞ்ஞத்துவம் - சருவஞ்ஞத்துவம் . 
போல்வது . ) 2. சம்மதம் , உடம்பாடு . 3. சருக் 

சர்வஞ்ஞதை - முற்றறிவு . ( உ - ம் . ) சீவன் 
கம் , படலம் . 4. சிருட்டிப்பு. 5. சுபாவம் . 6. நிச் 

முத்தனுக்குச்சர்வஞ்ஞதையில்லா திருக்கினும் ” 
சயம் . 7. விடுதல் . ( வலம .. ) 

( சி . சி . கக : ச . சிவாக் .) 
சர்க்கரை -- சருக்கரை, ( கார் . ) சர்வஞ்ஞன் -- சருவஞ்ஞன் .( பார் . ) வலவ-ஐ ) 
சர்க்கரைப்பூசனி -- ஒருவகைப்பூசனி. 

சர்வதது - புருஷதத்துவத்திருக்கும் மூவு 
சர்க்கரைவர்த்தி - ஒருபூடு . 

ருத்திரரிலொருவன் . ( வி - ணி . உஎங .) 
சர்ச்சரை- சருச்சரை .( இது எண் 

சர்வதரிசநசங்கிரகம் - சங்கராசாரியர் செ 
ற்றினொன்று . ) இதற்குப்பிணர் எனவும் பெயர் ய்த ஒரு நூல். ( சி . சி . காப்பு , மறை ) 
கூறினர் . ( சூ . நிகண் . அ : கா . ) 

சர்வதா - சருவதா. ( பார் . ) ( வலவா . ) 
சர்ச்சை ஆராய்ச்சி . இது : சச்சையென 
வும் வரும் . பாரத . இராசசூய . காக - ம் செய்யுளி 

சர்வதாரி -- சருவதாரி , ( பார் .) 
ற் காண்க . ( வவா . ) 

சர்வதோபத்திரம் --- 1 . தசவிதபாத்திரங்க 

ளினொன்று . ( வி . ணி . உஉஉ . ) 2. வியூகத்தின் 
சரீஷபம் - கடுகு . ( உ - ம் .) “ சர்ஷபாந்தம் ” 

முப்பது விரியுளொன்று , ( வள் . எஎ . எ . பரி , 
( சைவச . பொது . நிசச . உரை. ) 

குறிப்பு . ) 
சர்த்தி -- வாந்தி . ( சூ . நிகண் . க : சுஎ. ) ( இத சர்வதோமுகம் - சர்வவிதம் . (உ - ம் .) விமலமு 
னைரகரவொற்றொழித்துவழங்குவர்.( 3 .) மாய்ச்சர்வதோமுகமாயிருக்கிறசிவஞாகம் ” ( சி , 
சர்ப்ப விரைவாகப்போவென ஏவுதல் . 

சி.க : ரு . மறை . ) 
( உ - ம் . ) ஏகுமின்சர்ப்பவென்றான் " (திருவிளை, சர்வபூததமநர் - ஆன்மமூர்த்திக்கீஸ்வரரா 
இந்திரன்பழி . சுச . ) ( லவம் , 

கிய யஜமாநர் . (சி.லி. ஞாந. ச . தாற் . உரை. ) 
சர்ப்பகேது- 

துரியோதனன் . ( உ - ம் .) “ தன் சர்வபூததமநீ- சாந்திகலையில் சுத்தவித்தி 
மைந்தனையுமுடனேவினன் சர்ப்பகேது ” ( பார யாதத்துவத்திலுள்ள ஒன்பது புவனங்களுளொ 
த . பதின்மூன் . அக . ) 

ன்று . ( சி - லி . கிரி. உக . உரை . ) 


1022 


சரக்கொன்றை . 


க 02 ங 


சரடம் . 


சாகம் 


சர்வபூததமநை ஒருசத்தி .(வி.ணி. உஅ O.) சுரக்கின்ற பேதியுண்டாந்துய்க்கத்துவர்க்குஞ் 
சர்வபூதன் - சிவலோகத்திற்பச்சிமதிசை சரக்கொன்றைக்காரணங்கேசாற்று ( பதார்த்த 
யோலக்கஞ்சேவிக்கும் துவாதசமுக்கியகணக்கிர குண , உகசு . ) 
கண்ணியரிலொருவன் . ( வி.ணி , உசுசு .) 

- 1. தேனீ . ( சூ . நிகண் . * : சுரு ) 
சர்வம் - 1. சருவம் , ( பார் . ) 2. நிவிர் 2. வண்டு . ( பிர் கல . ஙசஎ அ .) ( 1 . வாவா . ) 
த்திகலையிற் பிருதிவிதத்துவத்திலுள்ள ஏற் 

சரகரணம் பவம் , பாலவம் , கௌலவம் , 
றெட்டுப் புவநங்களுளொன்று . ( சி - லி . கிரி . 

தைகுலம் , கரசை , வணிசை, விட்டி என்னும் 
உக . உரை ( லவ - . ] 

ஏழுஞ் சரகரணங்கள் . ( விதாக . பஞ்சா . உக . 
சர்வருத்திராதிபதி - ஸ்ரீகண்டபரமேசுவர உரை . ) 
ன் . ( சி . சி . உ ; ருஎ . சிவாக் ) 

சரகாண்டபாஷாணம் - பிறவிப்பாஷாண 
சர்வவிக்கிநன் - சதருத்திரரிலே ஈசாந்திக் 

பாந்திக் முப்பத்திரண்டிலொன்று . 
கினிலிருக்கும் தசருத்திரரிலொருவன் . ( வி - ணி . சரகாண்டம் -1 . அம்புக்கூடு , 2. ஒருகூகை 
உஎ . ) 

ப்பாஷாணம் . 
சர்வவிது - பரிசதன்மாத்திராதத்துவத்தி சரச்சிறு- குறிஞ்சா, ( மலையக . ) 
லிருக்கும் ஒருபுவநாதிபதி . ( வி - ணி , உ எஉ . ) சாசம் 1. இனிய குணம் . 2. தடாகம் . 3 . 
சர்வாணி 

- சருவாணி . ( உ - ம் . ) " அன்னவ தேக்குமரம் . ( மலையக .) 4. பரிகாசம் . 5. வெண் 
ணாமங்கூறிலம்பிகையுமைசர்வாரை - மன்னுமா ணெய் , 2. ( வபாலம் : லாஜ O : வா- பா 
கௌரிதுர்க்கைமங்களைவிகடைவாமை ” ( சிவர லேடு ; ஐ பிறந்தது . ) 
க . தாருகன் . ங o . ) 

சாசரத்தல் 1. சருகொலித்தல் . 2 . 
சர்வாத்மன் - விமலாகம் கேட்ட ஒருவன் . 

சரசாப்பு- சொரசொரத்தல் . ( உ - ம் .) 
( த . போ , கருக . ) 

சர்வா நீதரியாமீ - பரடே - வரன் ; ( எல்லா ! “ சரசரத்தவாணலிங்கந்தாரத்தைக் கொல்லும் ” 
வற்றுள்ளுஞ்சென்றிருப்பவனென்பது பொரு ! ( சைவச . பொது , கச . ) 
ள் . ) ( சி . சி . உ . கரு . சிவாக் .) 

சரசரெனல் -1 . ஈரடுக்கொலிக்குறிப்பு . 2 . 
சர்வாந்தரியாமீத்துவம் - சர்வத்துக்கு முன் விரைவுக்குறிப்பு . 
ளீடாயிருத்தல் . ( வேதா . சூ . சஎ , உரை .) 

சரசாத்திரம் - சுவாசக்குறியறியுமோர் சாத் 
சர்வேச் சுவரன் 

இராகதத்துவத்தினிலி திரம் . 
ருக்குமுருத்திரரிலொருவன் . ( வி - ணி . உஎச .) சாசி- 1. இனிய குணி , 2. பரிகாசக்காரன் . 

சர்வேசன் --சிவன் . ( உ - ம் .) பூதேசசர்வேச சரசிசம் - தாமரை, (பொலிஜ 0 ) 
சற்கதி நல்கு - நக்கவாமதேவா ” ( சிவரக . தேவிநா சாசீரகம் - தாமரை . ( வலரவீர ) 
ட்டியம் . எ . ) 

சர்வேசுரத்துவம் -- எவற்றிற்கும் மேலாயி சரசு - குளம் . ( பாஸி . ) 
ருத்தல் . ( வேதா . சூ . சஎ . உரை . ) 

சரசுவதி 1. ஒருநதி . ( சூ . நிகண் . க 2 . 
சர்வேந்திரியரீ - புருஷதத்துவத்திலிருக்கும் | எங . ) 2. பிரமன்றேலி. 3. மநோசிலை . 4 . 

யசுர்வேத உபநிடதத்தொன்று . ( கந் . நவ.கஅ . ) 
மூன்றுருத்திரரில் ஒருவர் . ( வி.ணி. உஎங . ) 

சர்வேந்திரியாமி - இந்திரியங்களுக்கெல் ( வா ..) 
லாம் உள்ளீடாய்நின்றறியுமீசன் . ( உ - ம் . ) சரசுவதிகண்டாபரணம் 

வடமொழியிலு 
" சந்ததமந்தவீசன்சர்வேந்திரியாமியாகும் ” ( உ ள்ள ஓர் அலங்கார நூல் . 
பதேசவு . சாக . ) 

சரசுவதிமாலை- ஒரு நூல் . 
சர்வோத்தம் - சருவோத்தம் . ( பார் .) 

சாஷபிகா- கடுகு . ( சீவரட் . கசங .) 
சரக்கு -1. கறிச்சரக்கு . ( உ - ம் . ) " காயமுத சரஷ்பிகைரோகம்-- மசூரிகைரோகம் எட் 
லாங்கடைச்சரக்கு . (மதுரைப்பதிற் ) 2. சாரா 

டுவகையுளொன்று ; அது : கடுகைப்போல்நிறமு 
யம் , ( வழக்கு . ) 3. பொருள் , ( உ - ம் . ) “ சரக்கன் ம்உருவமுமுள்ள கொப்புளங்கள் எழும்புவதும் , 
றுகந்தமலரோற்குமேற்பதம் ? ( ம - தி . சுஉ . ) 4. | இதனால் உடம்பில் எரிச்சலுடன் நோவும்இரத் 
வியாபாரப்பொருள் . ( உ - ம் .) " சரக்கேறித்தப்ப தமூத்திரமும் உண்டாவதுமானரோகம் . (சீவ 
திவாழ் ” ( திருப்பு . ருச O. ) 

ரட் , கசங . ) 
சரக்கொன்றை - ஒருகொன்றை ; திருக் 

சாடம் - 1. ஓந்தி . ( சூ . நிகண் , ஈ : உ அ . ) 2 . 
கொன்றையென்பார் மலையகராதியில் . (உ - ம்.) கடினம் . [ 1. பாட . 2. ஜர O ) 


1023 


சரந்தம் . 


50 உச 


சரமகவி . 


1 


சாடு -- 1. நூல் . 2. நூன்முதலியவற்றாற் சாநட்சத்திரம் -- இயங்குநட்சத்திரங்கள் 
செய்யுங்கயிறு . ( உ - ம் .) " மன்னுகலை துன்னு அவை ; சோதி , புநர்பூசம் , திருவோணம் என் 
பொருண்மறைநான் கேவான் சரடாத் - தன்னை னும்மூன்றுமாம் . இச்சரநட்சத்திரத்தில் யானை 
யே கோவணமாச் சாத்தினன் காண்சாழலோ ” குதிரையேறல் , கொள்ளுதல் , ஆறு குளங்கரை 
( திருவாச . திருச்சாழல் . உ . ) 

கட்டுதல் , யாத்திரை போதல் , மரத்தோப்பு , பூந் 
சாண் -- 1 . அடைக்கலம் , ( உ - ம் .) " நிமலாச தோட்டம் வைத்தல் என்னுமிவைகொள்ளப் 
ரணென்றாள் ” (உபதேச . உருத்திரா, சுங . ) 2. பாம் . ( விதாந . பஞ்சாங்க . உ 0. உக . உரை .) 
அம்மையார்கூந்தல் . ( உ - ம் .) " முதியசரண்மூல 

சரநூல் 

சரசாத்திரம் , சுவாசநடைகூறு 
மொரு துலைக்கறனாற்குறுணி - மொய்க்கவிட்டு நூல் . 
நாலிலொன்றாய்முகித்தகுடிநீரில் ” ( தைல . தை சரப்பணி - சரப்பளி. ( பிங்கலநிகண்டில்- 
லவ . கச . ) 3. கால் . ( உ - ம் .) செங்கமலச்சரண் வயிரச்சங்கிலியென்பர் .) 
புக்கேமால் . ( அரிச்ச . பாயிர . ச . ) 

சரப்பம்- மயிர் . 
சரண்டம் 1. பல்லி . 2. புட்பொது . 

சரப்பளி 

ஓராபரணம் . ( சி.சி. உ : சஎ . 
(ுரண . ) 

ஞாநப் . ( உ - ம் . ) " சவடி ” ( பார் . ) 

சரபம் -1, அதர்வணவேத உபநிடதத்தொ 
சாணம் -1 . அடைக்கலம்.(உ -ம்.)" அஞ்சலிப் ன்று . ( கூர்மபு. அட்டமூர்த் . உசு. உரை . ) 2 . 
போது 
பெய்வார்சரணமென்றடியில் வீழ்வார் ” 

எண்காற்புள் . அது யானையைவிழுங்கும் பெருங் 
( திருவிளை . வளையல் விற்ற . கஉ . ) 2. அரசு . 

குருகினும் பார்க்க அதிவலி கொண்டு இருதலை 
( மலையக .) 3. சிந்து முதலிய செய்யுளடி , 4. பா 

யும் இருசிறகும் எட்டுக்காலும் நீண்டவாலும் 
தம் , ( உ -ம் . ) " நாவினுக்கரையன்றன் சரணமே 
சரணம்” ( சிவரக. பாயிர. க . ) 5. பெருங்கா மெடுத்து மேற்செல்வதாய ஒருபறவை . 3. ஒட் 

கடுஞ்சிநமும் பேரார்ப்பும் பெற்று சிங்கத்தினையு 
யம் . ( உ - ம் . ) அரேணுகை ( பார் .) 6. மயில் , 7 . 

டகம் . 4. குறும்பாடு . 5. தத்துக்கிளி , விட்டில் . 
மயிற்றோகை . ( சூ . நிகண் . ந : ருக .) 8. மருத 

6. யானைக்கன்று . 7. வரையாடு . ( 2 , 7- சூ . நிக 
நிலத்துர் . ( பிங்கல . ஙச எக . ) 9. வணக்கம் . 10 . 

ண் , கக , க . ) ( 2 , 7 - பிங்கல . கூச « 0 . ( 2 , 3, 5 , 
வீடு . [ 1 , 10 -பாண ; 3 , 4 -வாணம் ) 6 , 7 -ுரல் ) 
சரணாகதம் - அடைக்கலம் புகுதல் ( ராணா 

சரம் -1 . அசைவு . 2. அம்பு , ( உ - ம் . ) “ சர 
மதரண - தற்காப்பு ; சூமத - வருதல் .) மறுத்தான் வில்லறுத்தான் ” ( பாரத . பதின்மூ 
சரணாகதி அடைக்கலம் புகுதல் . 

ன்றா . கஙச . ) 3. இயங்கியற்பொருள் . ( உ - ம் . ) 
சரணாதித்தைலம்- ஒருவகைத்தைலம் ; அத 

" சராசரமனைத்து நுகர்தலின் ” ( பாரத . காண்ட 
னிலக்கணம். " முதியசரண்மூலமொருதுலை ..... 

வ. ஙச . ) 4. உயிர். ( உ - ம் . ) "வல்லியங்குஞ்சர 
யெலாங்கலக்கியட்டிப்பருவமுறவடியே " என் 

மென்னநின்றாள் ” ( துறைசையம் .) 5. ஐந்து . 
னும் ( தைல தைலவ . கச - ம் செய்யுளிற் காண்க ) | (உ - ம் .) " கறிக்காயிருசீரகம் வசம்புகாயஞ்சரமே 
( சரண் - அம்மையார் கூந்தல் . ] 

ண்ணிருகழஞ்சாம் ” ( தைல . தைலவ . அரு .) 6 . 
சாணாந்தம்- இருபத்தொருகலைகளினொன் | ஓரிருது . 7. கொறுக்கை , 8. சரராசி . (உ - ம் .) 
று . (த . போ . நஎகா . ) 

" வில்லுஞ்செழுஞ்சரமும் ” ( விதாந . தீவினை . 
சரணார்த்தி - அடைக்கலம் . ( உ - ம் . ) " தரைக் அ .) 9. சுவாசம் . சரநூல் ( பார் .) 10. தனிமை . 
குளுளந்தளர்ந் துசரணர்த்தியென்று சார்ந்தார்க் 11. திப்பிலி , (உ - ம்.)“ அதிமதுரமுபகுஞ்சிகை 
கும் ” (பஞ்சதந் . சந்திவிக் . கஉங . ) (பாணா | சரம்புழுப்பகை ” ( தைல , தைலவ . சுசு .) 12 . 

நடை , சரித்தல் . 13. நாணல் . ( உ - ம் .) " கொம்பி 
னாலுமதகரியின் கோணாச்சரத்தின் 

கோலாலும் ” 
சரணி- பாதை . பாணி .) 

(சிவதரு . உ : சஅ . ) 14. நீர் . 15. பூமாலை . 
சாணியம் -1 . அடைக்கலம் புகுதற்குத்த (உ - ம்.)மட்டவிழ்பூஞ்சரங்களுடன் 16. மணி 
க்கவன் . 2. வீடு . [ாண ) 

வடம் . ( உ - ம் . ) “ மணிச்சரமுமணியணியாவகுப் 

பீரென்பான் ( 15 , 16 -சிவரக . சுகமுநி க . ) 
சரதம் - உண்மை . ( உ - ம் .) " தையல்காத்தி ( 6,7,10,12- பிங்கல - ஙசஅக .) (1,2,3,10,14 
டுகின்றதுஞ்சரதமோ ” ( கந்தபு . வள்ளி . கங O. ) லா . ) 
சரதலம்-கிரககதியறிகைக்குறி . 

சாம்பரம் - சரகாண்டபாஷாணம் . 
சாந்தம் - எருமை , (ஜாத ) 

சாமகவி 

இறந்தவர் பேரிற் பாடுங்கவி . 


H- நீ . ) 


1024 


சரளியலங்காரம் . 


கக 0உரு 


சரி . 


சரா 


சரய - அரைப்பட்டிகை . 

சரற்காலம் --கூதிர்க்காலம் . ( உ - ம் . ) “ சரற் 
சரமம்- முடிவு . ( உ - ம் . ) “ பிரமவிருடி நீயெ காலம் வந்தடைந்தார் ” (தஞ்சை . சக ங . ) மாரிக் 
னயான் பேசேனென்னப்பேசாயேற்- சரமமுல காலமென்றுங்கூறுவர் . ( உ - ம் . ) " கோடொருநா 
சுந்தவத்தழலாற்சாரும் ” ( வேதாரணி , திரிசங்கு . ன்குளதாகிச்சரற்காலமுகிற்குலம்போல் ” ( சே 
கஅ .) [ வ ] 

துபு . அகத்தியதி . கக . ) ( வலக @ . ) 
சரமாதம் சித்திரை , ஆடி , ஐப்பசி , தை சான்- தூதாள் . 
என்னும் நான்குமாதங்கள் . 

விருத்தாப்பியம் . ( வி - ணி . உஅக . ) 
சாழரீத்தி - சிவபத்தர் . ( சி . சி . உ . : உஅ . 
வாக் . ) ( போக்குவரவுடைமைபற்றிச் சரமூர்த் 

( ஜார் . ) 

சராகம் 
திகளெனப்பட்டார் . வீரசைவர் சரலிங்கமெ 

1. தடையின்மை . 2. நேர்வழி . 
ன்பர் . ) 

3. போர் . 4 வண்டு . ( 2 . லாக 4 . வலராவர் .) 
சரயு -1 . அயோத்தியில் ஒருயாறு . ( உ - ம் . ) 

சராகன் - இராகத்தோடு கூடினவன் . ( உ - ம் .) 
" இரைத்தோடியார்த்துச் - சரயுத்தனிலேதலை “ இராகமுண்டாகையினாலே அவனும் சராக 
வைத்துச்சரித்ததன்றே ” ( அரிச்சந் . நாட்டு . எ . ) னேயென்னில் ( சி . சி . உ : ருகா. சிவாக் .) 
2. காற்று . ( வலாய . ) 

சராகை - வட்டில் . 
சாராசி - மேடம் , கற்கடகம் , துலாம் , மகரம் 

சராங்கம் - தடையின்மை . 
என்னும் நான்கு இராசிகள் . ( உ - ம் .) “ சரராசி சராசந்தன் - மகதநாட்டினோரரசன் , ( உ - ம் .) 
பாநுசநிசேய் ( சரசோதி . தெய்வ . ங . ) " தார்வண்டிமிரத் தேனொழுகுந்தடந்தோள்வீ 
சரலகம் -- நீர் , ( GAS ) 

ரன்சராசந்தன் ” ( பாரத . திரௌபதி . சங . ) 
சாலம் -1 . அறுகு , 2. ஒருவகைத்தேவதாரி 

சராசநம் -1 . அரசமரம் . ( மலையக . ) 2. வில் . 
மரம் . 3. பதினெட்டுவயதுள்ள யானை . ( 2. ( உ - ம் .) " புரிகா . ணேற்றியசராசகம்வணக்கி 
( 6 ) 

(பாரத . வாரணவத . ருசு . ) (ுரால o ) 
சரவணபவன் - கந்தன் . (உ - ம் . ) காமர்பூஞ் 

சராசாம் -1 . அவுபலபாஷாணம் . 2. நடை 
சரவணத்தின் - பாங்கரில் வருதலாலேசரவண 

யுள்ளதுமில்லதுமாகிய பிரபஞ்சம் . ( உ - ம் .)" தா 
பவனென்றானான் ” ( கந்தபு . திருவிளை . கசு .) 

வரும்புவநமாதிசராசரம்பயந்ததாணு ” ( கந்தபு . 

மார்க்கண் , உ . ) ( 2. வராவா ) 
சாவணம் 1. இமயமலைக்கருகில் கங்கை 
நதிபாயப்படும் ஒரு தடாகம் . ( உ - ம் .) " செம்ம 

சார்டி- ஒரு புள் . (ுராவி ) 
லர்ப்பெருஞ்சரவணத்திருந்தநின் சேயை ” ( கந் 
தபு . சரவண . ங .. ) 2. கொறுக்கை . 3. நாணல் . சராயு - கருப்பாசயப்பை ( ஐராயு . ) 
( பிங்கல . உககக .) ( 1 , 3 ரவண ) ) 

சராயுசம் - கருப்பையினின்று தோற்றுவன . 
சரவழகி - குதிரைப்பற் பாஷாணம் . 

( உ - ம் . ) “ அண்டசஞ்சுவேதசங்களுற்பிச்சஞ்ச 
சாவாச்சம் - கறியுப்பு . 

ராயுசத்தோடு ” ( சி , சி . உ ; அக . ) [ ஜராய 3 ) 
சரவாசி - குதிரைப்பற் பாஷாணம் . 

சராரோபம் வில் , ( சூ . நிகண் . எ : ங . ) 
சாவியம்- 

இலக்கு . (பாவ ) ) ( ராரொவா - அம்பு . சூரொவ 
சாவீணை - வீணைகளினிருபத்திரண்டு பே கொள்ளுந்தாநம் .) 
தத்தொன்று . ( வி - ணி . உஉ O. ) 

சராவம் 

1. அகல் . ( சூ . நிகண் . எ : சு எ . ) 
சரவை . -1 . ஒத்திடாத எழுத்துப்பிரதி . 2 . 

2. சட்டி , ( உ - ம் .) உவப்பினொடுந்தாபிக்கவலது 
மாலை . 

சராவத்தில் " ( ஆசௌ , கருச . ) 3. சலாகை . 4 . 
சரளதேவதாரம் - ஒருவகைத் தேவதாரம் . 

மட்பாண்டம் ( சூ . நிகண் , கக . ரகரவெ . க . ) 
(தைல . தைலவ . எச . உரை .) 

5. மூடி , [ 4 , 5-ுராவ . ) 
சாளம் - 1. ஒழுங்கு . 2. சரளமரம் . ( உ - ம் . ) 
மாதவிசரளமெங்கும் ( பெரியபு . நாட்டு.உக . ) 

சராளம் -சராகம் . 
3. சிவதை . ( மலையக .) 4. தகுதி , 5. தடையின் சாளித்தல் - பேதியாகல் , 
மை , ) ( 1 , 4 , 6 - வலா . ) 

சரி -1 . ஒப்பு . 2. ஒரு தன்மை .( உ - ம் .) " நமக் 
சரளி -1 , கோழை . 2. சத்தசுரப்பயிற்சி . 

கேசரியில்லையென்பவளோடின்பாண்ணுகவே 
சரளியலங்காரம் - சத்தசுரங்களையும் விதி ( திருவாவடு , க 0 : அ . ) 3. காற்சரி , 4. கூட் 
ப்படி ஏற்றியிறக்கிப்பாடும் பேதம் . 

டம் . ( பிங்கல . ஙசு அஉ .) 5. கைவளை . ( உ - ம் . ) 


1025 


சரிதி . 


க 0 உசு 


சருக்கரைவள்ளி . 


எசு . ) 


" காரிரும்பின் சரிசெறிகைக்கருஞ்சிறார் ” ( பெரி யினிற்றொகுதியெல்லா நற்பரித்திரள்களாக்கு 
யபு . திருநாளை . எ . ) 6. சம்மதிக்குறிப்பு . 7 . ஞ்- சரிதியைக்கொணர்திரென்ன ” ( திருவாத . 
தெரிநிலைவினைப்பகுதி . 8. நிதானம் . 9. பசு குதிரை , ருஅ . ) 
10. பிசகின்மை . 11. மலைச்சாரல் . ( உ - ம் .) சரிதை - 1. ஒழுக்கம் . 2 கதை . ( உ - ம் . ) 
" முன் - மஞ்சலைக்குமாமலைச்சரிப்புறத்துவந்த இப்பரிசுசிவசரிதைப் பாக்கியஞ்சொற்றிட " 
மா - அஞ்சுவித்து ” ( பெரியபு . கண்ணப்ப . எசு (சிவரக, சுகமுதி , சசு . ) 3. நான்கு பாதத்தி 
12. வழி . ( சூ . நிகண் , ககரவெ.க .) [ 9. வரி னொன்று . 4. பிச்சை . ( சூ , நிகண் . க : கக .) 
சரிக்கட்டுதல்- 1. ஒப்பிடுதல் , 2. குறை 

( 1 , 2 , அரிகா ) 
தீர்த்தல் . 3. சரிவரப்பண்ணுதல் . 

சரிப்படுத்தல் -- 1. இணக்கமாக்கல் , 2 . 
சரிகமபதநி - சத்தசுரங்களினட்சரங்கள் . ! ஒப்பனை செய்தல் . 3. நேர்படுத்தல் , 
( உ - ம் . ) " சரிகமபதநிப்பாடற்றண்டு தைவருசெ 

சரிப்படுதல் - 1. கைகூடுதல் . 2. சம்மதி 

த்தல் , 3. திருத்தமடைதல் . 
ங்கையோன் ( பாரத . இந்திரப்பிர . சஉ . ) 

சரிப்பு- சரித்தல் . 
சரிகை - 1 , சரிதல் . 2. வெள்ளி முதலியவ 

சரிபம் - அசோகு . ( மலையக ) 
ற்றை மிகச்சிறிய தகட்டு வடிவாக்கி நூலிற்சுற் 

சரியம் -- சிறுநன்னாரி . ( மலையக .) 
றிச்சீலையில் நெசவுபண்ணப்பட்டிருப்பது . 

சரியாவான் -சரியாபாதத்தில் நின்றொழுகு 
சரித்தல்- ] . அநுட்டித்தல் . ( உ - ம் . ) “ சரி 

வோன் . ( சி . சி . கஉ . ரு . சுப்பிர . ) 
த்தார்க்குச்சைவசமயநெறியில் ” ( சைவச , பொ 

சரியை -- 1 . ஒழுக்கம் . 2. பயிற்சி . ( பாலசிட் 
து . உங o .) 2. சஞ்சரித்தல் . ( உ - ம் . ) " நாடுக 

சை . ) 3. பிச்சை . ( பிங்கல , உகஙக . ) 4. புறத் 
ளிற்புக்குழன்றுங்காடுகளிற்சரித்து நாகமுழை 

தொழின்மாத்திரையானே சிவனுடைய உரு 
புக்கிருந்துந்தாக முதறவிர்ந்தும் " ( சி சி . க : 

வத்திருமேனியை நோக்கிச்செய்யும் வழிபாடு , 
ரு .) 3. சரியச் செய்தல் , ( உ - ம் . ) " சரித்தனசு 

அது : சரியையிற்சரியை , சரியையிற்கிரியை , 
ம்மைகடங்குபண்டியும் ” ( பாரத . சூதுபோர் . 

சரியையில் யோகம் . சரியையில் ஞாநமென நால் 
காக .) 4. நடத்தல் . 

வகைப்படும் . ( கந் . நவ . க ங . ) ( உ - ம் .) " சாத்தி 
சரித்திரம் --- 1. இயல்பு . 2. கதை . ( உ - ம்.) யர் ” 1. ( பார் . ) ( 1 , 2 , 3 , 4 -ஆயா. 
" எம்மான் சரித்திரங்கேட்டோர் கதியினெய்தா 
ரியாரே ” ( சிவரக . பசாசு . சட் . ) (வரி ) 

சரிலம்- தண்ணீர். ( avrfleo ] 

சரிவு - சாய்வு , 
சரித்திரை புளியமரம் . ( மலையக , ) 

சரீரத்திரயம் முத்தேகம் ; அவை ; தூல 

சூக்குமகாரணசரீரங்கள் . ( வாசுதே . 30. ) 
சரிதம் - 1. சரித்திரம் . ( உ - ம் . ) " அரிச்சந் சரீரம் - உடல் ; அது ; பரசரீரம் , சூக்குமசரீரம் , 
திரன் றன் சரிதமதை ” ( அரிச்சந் . பாயிர , கக .) தூலசரீரம் என மூவகைப்படும் . ( gro ) 
2. சுவாபம் . 3. நடை . ( உ - ம் .) " நெறியில் 

சரு -1 , உப்பின்றிவறுத்தவரியாற்சமைத்த 
சரிதமும் ” ( பாரத . வேத்திர , ச O. ) ( அரி.க. ) வன்னம் . ( மநுஸ். கசுக , பக் .) 2. சோறு . (பிங் 

சரிதர்-சஞ்சரிப்போர் , ( உ - ம் . ) “ உண்மை கல , ககஉ .) 3. தேவருணவு . ( உ - ம் . ) " வேள் 
யானகோதின் ஞாநசரிதரா-நற்றவர்க்கும் ” ( பா விச்சருவினையமரர்க்கூட்டும் ” ( மச்சபு . பிரமா 
ரத . வாரணா. சு அ . ) 
சரிதல்- 1. உதிர்தல் , ( உ - ம் . ) “ தென்ற 

சருக்கம் - அத்தியாயம் , படலம் . (பிங்கல , 
ற் -கால்படச்சரிந்ததென்பள்காண் ” (தனிப்பா. | 20 சுஅ .) 
உ - ம் பாக . எஅ .) 2. சரிந்து செல்லுதல் . 3. சா சருக்கரை 1. கன்னிலம் . 2. சர்க்கரை , 
ய்தல் . ( உ - ம் . ) " சரிந்தகுடைக்கண்விரிந்தன ( உ - ம் . ) " சருக்கரைசெய்யசாலித்தண்டுலம் " 
சாமரமே ” (பாரத . பதினாறாம் போர் . சக .) 4. ( சேதுபு .இராமநா . சுங . ) 3. சிறுதுண்டு . [1,3 
நழுவுதல் . ( உ - ம். ) “ மொய்வளை- தன்னொடு கா . ) 
கலைகளுஞ்சரிவதேயென ” (திருவிளை . வளை 
யல் . ங o .) 5. பட்சி முதலியன கூடிப்போதல் . 

சருக்கரைக்கொப்மட்டி- ஒருகொம்மட்டி , 
H. பின்னிடல் . 7. மேலிருந்து கீழுருளல் . 

சருக்கரைநாரத்தை- ஒருநாரத்தை.. 
சரிதீ- ஒழுக்கமுடையவன் . ( உ -ம் .) “ நரி சருக்கரைவள்ளி - ஒரு கிழங்குக்கொடி . 


- 


( அரிதா ) 


ண்ட , க . 


. 


1026 


சருமகாரன் 


கஉஎ 


சருவதோபத்திரம் . 


வன் . 


சருகட்டை - மரவட்டை . 

" தறையயோகவற்கும்பார்ப்பனிக்குஞ்சேய்சரு 
சருகாமை- ஓராமை 

மகாரப்பெயர் பெறுவான் " ( சூத , சிவமான் . கஉ : 
சருத - உலர்ந்த இலை . ( உ - ம் . ) “ நோன்பி கூஉ ) ( அயோகவன் - சூத்திரனுக்குவணிகப்பெ 
னாற் சருகிலங்கம்வாடினேன் ” ( சேத்பு . இரா ண்ணிடத்துப்பிறந்தவன் . ) 
மனரு . ககசு . ) 

சருமகாரியன்- சக்கிலியன் . 
சந்தண்ணி- 1. ஒருண்ணி . 2. சருகுநுகர் சருமசம் -1 . இரத்தம் . 2. மயிர் . 
வோன் . 

சருமதண்டம் - சவுக்கு அஉண ) 
சருத்திரி-- ஒரு திரிநோய் , 
சருதபித்தளை - உயர்ந்த பித்தளை . 

சருமபந்தம் - மிளகு . ( உ - ம் . ) " சுத்திசெய் 
சருகுபுலி - ஒரு சிறுபுலி . 

சருமபந்தத் தூயநற்றயிலங்காணின் " ( தைல . 
சந்தழயல் - உக்குளான் . 

தைலவ . ரு . ) 
சருகொட்டி- ஒரு புள் . 

சருமம் - 1. தோல் . ( சூ . நிகண் . ஈ ; சஉ . ) 
சந்ச்சரை- எண்வகையூறினொன்று . ( நன் . 

2. தோற்பாய் . ( பிங்கல . கசுஎக .) 3. பரிசை . 
சருச . உரை ) 

4. புளியம் புறணி .( 

அது. ) 
சருச்சை - சர்ச்சை . ( வா ) 

சருமன் – 1. சக்கிலியன் . 2. வேதியனுக் 
சருசபம் - கடுகு . ( சர்ஷபம் பார் . ) ( S ) (2-8_து .) 

கிட்ட பட்டப்பெயர் . (திருவானை . கோச் . சுக ) 
சருத்திரம் - சரித்திரம் . ( உ - ம் . ) " புண்ணி 
ய - சருத்திரமுநிவரர் ” ( சேதுபு . சேதுபல . 

சருவக்கியத்துவம் சருவஞ்ஞத்துவம் , 
கஉக .) ( இது திரிபுபோலும் . ) 

எல்லாமறியுந்தன்மை . 
சருப்பசாந்தி- நாகசாபநிவிர்த்தி , 

சருவக்கியன் --- சருவஞன் , எல்லாமறிந்த 
சருப்பதா நம் - உலோகங்களாற்சருப்பம் 
போலச்செய்து பண்ணுந்தாநம் . 

சருவக்கியாதி - சருவாவத்தைகளையுமறிகி 
சருப்பதோபத்திரபந்தம் - சருப்பதோபத்ன்ற ஞாநி . 
திரம் . ( தண்டி . கரு. உலை 
உரை . ) 

சருவசங்கராதநம் - சுகாதநமாகக்காலைப் 
சருப்பதோபத்திரம் - சித்திரகவியிலொ போட்டுத்கையிரண்டையுங் காலுக்குட்செருகி 
ன்று ; அது ; நான்கு புறத்தும் வாயில்களையு 

க்காலிரண்டையும் பிடித்து முழங்கையிரண்டு 
டையதாய் நினைத்தவழியாற் செல்லத்தக்கதாய் 

ம் வயிற்றிற்படக்குழிந்திருப்பது , 
ச்சமைக்கப்படும் வீடுபோல எப்பக்கத்திலே 
தொடங்கிப்படித்துச்சென்றாலும் அச்செய்யு ச 
ளேயாகும்படி எவ்வெட்டெழுத்துடைய நான் சருவசாட்சி- கடவுள் . 
கடிகளுடையதாய் அறுபத்து நான்கு அறைக் 

சருவசாதகம் 

வேங்கைமரம் . ( மலையக .) 
ளிலே முதலறை தொடங்கி யொருமுறையும் 
இறுதியறைதொடங்கி ஒருமுறையுமாக இருமு வருடங்களுள் இருபத்தொராவது ஆண்டு . 

சருவசித்து : - வியாழவட்டமாகிய அறுபது 
றை எழுதி யியையு மாறுபாடப்படுஞ்செய்யுள் . 
( உ - ம்.) சித்திரப்பா” ( பார் .) (சர்வதோபத்தி ) ( வவ - ஜிசு ) 
ரம் என்பது , சருப்பதோபத்திரம் என்றாயிற்று . சருவஞ்ஞத்துவம்- எல்லாவற்றையுமறியுந் 
சர்வதஸ் - எப்பக்கத்தும் , பத்திரம் - வாயில் .) தன்மை . 
சருப்பம்- சர்ப்பம் . ( வலவ -3 . ) 

சருவஞ்ஞன்- எல்லாமறிந்தவன் ; கடவுள் . 
சருப்பயாகம் -- நாகத்தைத்தலைகீழாகக் கட் 

சருவஞாநி - கடவுள் . 
டித் தீவளர்த்துச் சத்துருவைக்கொல்லுதற்குச் 
செய்யும் யாகம் . 

சருவணம் - உண்ணல் . ( வண . ) 
சருப்பராச்சியம் - பீச்சுவிளாத்தி . ( மலை 

சருவத்திரம் - எல்லாம் . ( லவ -து ) 

சருவதா - எப்போழ்தும் . ( வலவ - கா ) 
சருப்பராசி - நாணல் . ( மலையக .) 

சருவதாரி 

வியாழவட்டமாகிய அறுபது 
சருமகரணன்- செம்மான் . 

வருடங்களுள் இருபத்திரண்டாவது ஆண்டு . 
சருமகாரகன் - சக்கிலியன் . 
சருமகாரன் - 1. சக்கிலியன் . 2. அயோக | ( வலவபூயாரீ ) 
வற்கும் பார்ப்பரிக்கும் பிறந்தபிள்ளை . ( உ - ம் . ) சருவதோபத்திரம் - அவ்வியத்தலிங்க வகை 


சருவசங்காமூர்த்தி- } உருத்திரன் . 


யக . ) 


1027 


சரூபம் . 


கஉஅ 


சல்லா . 


நான்கனுளொன்று . ( சைவச . பொது . ககக . ) சரேரெனல் - அநுகரணவோசை . ( சூ . நிக 
உரை . ) 

ண் . க 0 ; ச அ . ) 
சருவந்து- தலைச்சீரா . ( உ - ம் . ) " சருவந்து சரை -1 . ஓரரக்கி . ( உ - ம் . ) " தருமமுணரா 
கைக்கொண்டொன்னார் ” ( இரகு . திக்கு.உ ங.உ ) மநத்தியொரு தசைவாயரக்கிசரையென்பாள் ) 
சருவநேத்திரவிழியுந்தல் - கருவிழியைப் ( பாரத . இராசசூய , கரு .) 

, ) 2. கிழத்தன்மை . 
பற்றிவரும் விழியுந்தல்ரோகபேத மூன்றனு 3. நரை . ( உ - ம் .) “ நிகரிலாச்சிவதருமமேசரை 
ளொன்று ; இது : கண்முழுமையுஞ் சதையைப் மரணநீக்கிடுதருமமாம் ” ( சிவரக , வருண ராச . 
படரச்செய்யும் . (சீவரட் . உசுங .) 

கரு . ) ( 1 , 2 , 3 - இரா . ) 
சருவம் - 1. எல்லாம் . 2. பித்தளை முதலிய 

சரோ சநன் ஒத்தகோபமுடையோன் . 
வுலோகங்களாற்செய்யும் பாத்திரம் . 3. வெண் | (உ - ம் . ) “ சரோசாத்திறற்றம்பியுமாமனும் ” ( பா 
கலம் . (1- வலவ- . ) 

ரத . திரௌ . காரு . ) 
சருவர் - நியதிதத்துவத்திலிருக்கு மோருரு சரோசம் - தாமரை . ( சூ . நிகண் . 

( சூ . நிகண் . ச : ரு அ . ) 
த்திரர் . ( வி . ணி . உஎச . ) 

வலரோஜ . ) 
சருவரசம் - கறியுப்பு . 

சபோசி - தாமரையோடை , ( வரா 
சருவரி -1 . இரவு . 2. இருள் . ( சூ . நிகண் . 

ஜி.நீ.) 
க : அக .) 3. மஞ்சள் , (ுவ - ரீ .) 

சரோருகம் தாமரை . ( உ - ம் .) " பாநுவாற் 
சருவல் - சருவுதல் . 

பரியுங் - கட்ட கட்டலைக்கொட்டைவான் சரோ 
சருவவியாபி - கடவுள் . 

ருகக்களையே " ( இரகு . நாட்டு . உரு.)(வரா 
சருவன் - அண்டச்சுவரின் வெளிட்பக்கத்தி 
ல் ஈசாந்திக்கிலிருக்கும் பத்துப்புவகங்களுளொ | Two .வால் -குளம் . ஹி - வளர்தல் ) 
ன்று . ( பிரா. கலை . ) 2. மகேசுரனுடைய அழு 

சரோருகன்- பிரமா . ( உ - ம் . ) “ சரோருகர 
கையிலுதித்த எழுவரிலொருவன் . (உ - ம்.)" பவண்டம்விண்டாலொருமயிர்சலிக்குஞ்செங்கை " 
ன்சருவனீசாகன் ” ( கூர்ம . அட்டமூர்த். கஉ ..) ( பாரத . நிவாத . கசு 0 ) (வரொர pே g ) 
( எல்லாமுடையவன் என்பது பொருள் .) 
சநவாக்கர் ஞாநேந்திரியதத்துவத்திலிரு சரோவரம் - தடாகம் . ( 

வராவா ) 
க்கு மோருருத்திரர் . ( விணி . உ எஉ .) 

சல்லகண்டம் - புற . (லகம் ) 
சருவா சு - சூரியன் முன் பாடுந்துவாதசகந்த 

சல்லகம் -1 . கைத்தாளம் . 2. நார் . 3. முட் 
ருவரிலொருவன் . ( வி - ணி , உசரு . ) 

பன்றி . ( சூ. நிகண் . கூ . 20.) [ 1. லகல் 3 . 
பார்வதி ; சர்வாணி ( பார் . ) 

ஓக. ) 
வாணீ ] 
சருவாந்தரியாமீ - கடவுள் . ( வி - ணி . உங ) 2. இலவு . (மலையக.) 3. குந்துருக்கம் . 4. கொ 

சல்லகி- ] . ஆத்திமரம் .( சூ. நிகண் . ச : கக . ) 
சருவாந்தரியாமீத்துவம் சருவத்திலும் 
வியாபித்திருத்தல் . 

சுகு . 5. தளிர் . 6. தேட்கொடுக்கி , ( மலையக .) 

7. முட்பன்றி . (7-ுஜகீ . ) 
சருவிதம்-- புசித்தல் . ( வவி - க . ) 

சல்லடம்- குறுங்காற்சட்டை . 
சருவு - 1. கிட்டுகை. 2. சருகு . 3. தெரி சல்லடை -1 . தாநியமுதலியவற்றைச் சல் 
நிலைவனைப்பகுதி . 

லுங்கருவி . 2. சிறு துவாரம் , 
- 1. கிட்டுதல் , மருவுதல் . 2 . சல்லடைக் கொப்பு மாதருடையவொரு 
சைகைசெய்தல் . 3. நழுவல் . 

காதணி . 
சருவேசுரன் - கடவுள் . 

சல்லம் -1 . நார் . 2. பன்றிமுள் . (பிங்கல 
சருவோத்தம் சதாசிவமூர்த்தியுடைய 

உருமரு . ) 
ஈசாநமுகத்தினின்று ற்பவித்த எட்டாகமங்களு 

சல்லரி -1 . ஒருகைம்மணி . 2. கைத்தாளம் . 
ளொன்று . கிரந்த சங்கியை இரண்டிலட்சம் . 

3. தெரிநிலைவினைப்பகுதி . 4. திமிலைப்பறை . 
தனைச் சிவபெருமானுக்கு உபவீதமென்ப. ( சூ. நிகண் . எ: 20.) ( 2. ஈரி.) 
சைவச . பொது . கஙரு , கூ கூசு , நகஎ . உ 

உரை ) சல்லரித்தல் - நறுக்கல் . 
சருபம் - 1. ஒப்புமை . 2. ரூபத்தோடு கூடி சல்லரிதல் - துண்டு துண்டாக வெட்டல் . 
யது . வலாவ ] 

சல்லா- ஒருவகைச்சீலை . ( தெலுங்கு .) 


சருவாணி 


UO 


- 


சருவுதல் 


1 


1025 


சலகந்தி . 


க 0 உக 


சலதரம் . 


சல்லாபம் - 1. கூடிப் பேசுகை . (உ - ம் .) 

" சல் சலகரங்கம் - 1. சங்கு . 2. தாமரை. ( மலை 
லாபவிநோதத்தாய் ” (திருப்போ, விருத்தக்கலி / யக . ) 3. திரை . 4. தேங்காய் . (ஜகா 
கா . ) 2. நாடகவகைபத்தினொன்று . 3. வினாவும் 
விடையுங்கூடிய பொருள் . (பிங்கல . உ 0 ங o .) 

க ; ஜம் ; காக - கொள்கலம் . ) 

சலகிராடம் - முதலை . ( ஐஐகிராடம் ) 
சல்லாரி -1 . அபாத்திரன் , 2. அலசற்சிலை , 
3. ஒருமரம் . 4. ஒருவகைத்தாளக்கருவி . 5. வே சலத - விதையடித்தல் , 
ஷக்காரன் , 

சலகுந்தலம் - ஒரு நீர்ப்பூடு . இதனைப் 
சல்லி -1 . உடைந்ததுண்டு . 2. ஒருகாசு . பாசிக்கொத்தென்றார் , சப்த கற்பதிருமத்தில் . 
3. தகட்டுக்கல் . 4. தொங்கல்கள் , ( சூ . நிகண் . 

ஜ eுத ஜன ; ஈனா - மயிர் . ] 
சு : நச . ) 5. பறைவிசேடம் . (புறகா . ) 

சலகை -1 . உலுப்பை . 2. ஒருதாநியவளவு , 
சல்லிகை நால்வகை உத்தமத்தோற்பெ 

3. தெப்பம் . 4. மரக்கலம் . 5. வெளிப்பாடு . 
ருங்கருவிகளிலொன்று . (உ - ம் . ) மத்தளந்தண் சலங்கு - கட்டுப்படவு . 
ணுமையிடக்கைசல்லிகை- வைத்த நான்கு முத்த 

சலங்கை - சதங்கை. ( வழக்கு . ) 
மக்கருவி ” (சிலப் . ஊர்காண் , கருக . உரை . ) 

சலங்கைச் செடி- ஒருபூடு . 
சல்லித்தல் - துண்டாக்கல் . 

சலசம் - 1. தாமரை . ( உ - ம் . ) “ பொன்னடி 
சல்லியகாரணி- வேல் தைத்த இரணம் மா 

யென்னுஞ்சலசமண்மிசைபொருந்த ” ( திருவா 
ற்றுமருந்து . ( சூ . நிகண் . சு : சுச . ) 

த . திருப்பெரு. க . ) 2. நீரிற்றோன் றியமுத்து . 
சல்லியகரு - சல்லியவித்தைக்குரியகரு . 

( உ - ம் . ) “ தலசம் ” ( பார் .) ( Tea ) 
சல்லியதேவி - சல்லியாதேவி . 

சலசர்ப்பிணி - அட்டை . ஜலவவியணி ) 
சல்லியம் - 1. அம்ப . 2. ஆணி . ( உ - ம் . ) " நம 
தூதரறைசல்லியநிகர்த்த ( இரகு .திக்குவி.கரு .) 

சலசரக்குழி - சலதாமரை . 

சலசரம் -1. மீன் . 2. மீநவிராசி . 
3. ஆயுதநுனி. 4. இக்கட்டு . 5. ஈட்டி . [ இருப் 
புத்தாள் என்றார் ஞானாமிர்தத்தில் . ) 6. எலும்பு . 

சலசல் - ஓரொலிக்குறிப்பு . இஃது : அப்புவி 

லுண்டாவது . ( சி . சி . உ : சுரு . மறை . ) (சிந்தா .) 
7. ஒருநூல் . 8. கலக்கம் . ( உ - ம் . ) சல்லியன் ” 
( பார் . ) 9. சச்சரவு . 10 , செஞ்சந்தரும் . ( பிங்கல . 

சலசலத்தல் - சலசலப்பு . 

சலசலப்பு - ஈரடுக்கொலிக்குறிப்பு . 
கூசஅரு. ) 11. நஞ்சு . 12. மாயவித்தை . 13 . 

சலசலெனல் - ஓரொலிக்குறிப்பு . 
முட்பன்றி , ( உ - ம் .) “ சல்லியமுதைப்பமருமங் 

சலசன்மம் 
கிளிதர " ( பிரமோ. சீமந்தனி. ருரு . ) 14. முள் , 

தாமரை . ( மலையக . ) ( ஜ 
சல்லியர் - ஒருசாதியார் . 
சல்லியவித்தை - சல்லியத்தொழில். 

சலசூசி நீரட்டை . ( ஐ வி .) 
சல்லியன்- 1. சுக்கிரன் . ( உ - ம் . ) " தாவுசே 

இலக்குமி . ( சூ . நிகண் . க : கூச . ) 

சலஞ்சலம்- வலம்புரியாயிரஞ்சூழ்ந்தசங்கு . 
யேழ்புதன் மூன்றெட்டிரண்டுதருஞ்சல்லியன் 
(விதார , குணாதண . க 4 .) 2. நகுலசகாதேவ | (உ - ம்.) “ வலம்புரி” ( பார் .) 

சலட்சணம் - இலட்சணத்தோடு கூடியது . 
ருக்கு அம்மானாகிய ஓரரசன் . ( உ - ம் .) “ சல்லிய 
மிகுபோர் செய்யச் சல்லியன்றன் மேற் சென்றா 

( உ - ம் . ) " அத்துவிதஸ்வரூபத்தைவிலட்சணமா 
( பாரத , சூதுபோர் . கஎ . ) 

கவுஞ்சலட்சணமாகவுந்துதிப்பான் றொடங்கி 

( கைவல் . பாயிரம் . ) 
சல்லியாதேவி - ஒருதேவதை . 

சலணி - வால்மிளகு . 
சல்லுதல் - 1. அரித்தல் . 2. நீர்தெளித்தல் , 

கலைஞாநமறுபத்துநா 
[ தெலுங்கு . ) 

சலத்தம்பம்- என்கினொன்று ; அது : நீரி 
சலக்கம் - நீராட்டு . 

னியல்பைத்தடுத்தல் . 
சலக்கழிச்சல் - சலரோகம் . 

சலத்தம்பவாதம் - ஒருநோய் , 
சலக்கு - நவட்சாரம் . 

சலத்திரம் - ஒலைக்குடை . 
சலக்கூர்மை - அமுரியுப்பு . 

சலதம் - முகில் . ( உ - ம் . ) " தநிதமிக்கசலதமன் 
சலகண்டகம் - 1. நீர்ப்பூடு . 2. முதலை . னசதமகன் சகாயனே ( பாரத .பன்னிரண்டாம் . 
ஜலகணசுல் 

சச .) ( 90 ) 
+ 
சலகந்தி - சகத்திரபேதி . 

சலதரம் 1. தண்ணீரைக்கொண்டிருத் 


ஜ நது . ) 


சலசை 


1 


-- 


- 


( 


) 


1029 


சலபேசம் , 


க 050 


சலவன் . 


சலதளம் 


தல் . 2. முகில் . ( உ - ம். ) " சஞ்சலம் . 7. ” ( பார் .) வத்திலுள்ள எட்டுப்புவங்களுளொன்று . ( சி . 
( ஜயா 

லி . கிரி . உக . உரை . ) 
அரசமரம் . ( வருடின : வல 

சலம்- 1. அசையுமிலக்கு . ( உ - ம் . ) “ பெ 

ருவண்மைசிறு நுண்மை சலநிச்சலமெனச்சொ 
அசைதல் . உல - இலை . ) 

ல்வகையே ” ( பாரத.வாரணா.ருகா.) 2. அசைவு . 
சலதாரை 

1. நீர்க்கால் . 2. நீரோட் 3. இயங்குதிணை . ( பி.வி.கக.உரை. ) 4 . கபடம் , 
டம் . 3. மதகு . ( ஜயாரா] 

( உ - ம் . ) சலம்பற்றிச்சார்பிலசெய்யார் ” ( வள் . 
சலதி- I. சமுத்திரம் . (உ - ம் . ) " தமிழெனு கருசு .) 5. சலஞ்சாதித்தல் , 6. தணியாக் 
மளப்பருஞ்சலதிதந்தவன் " ( இராம் 

இராமா . தாடகை. கோபம் . ( உ - ம் . ) " ஏதொருசலத்திலெனையீ 
ஙஅ . ) 2. பொய்சொல்லுபவள் . (சிலப் . அரு ன்றவளை நாகர் - தாதிநிலைகண்டனர்கள் ” ( சே 
ம்பத . ) ( 1. ஜயி ) 

துபு . கத்துரு , எஅ . ) 7. தீயவினை . ( உ -ம் ,) 
சலந்தரன் – ஒரசுரன் . (உ -ம் .) " சலமுடை சுசு .) 8. நீர் . (உ - ம்.) “ சலபாகம் ” (பார் .) 

" சலத்தாற் பொருள் செய்தேமார்த்தல் ” ( வள் . 
ய சலந்தரன்றனுடறடிந்தகல்லாழி ” ( திருவா . | 9. பன்றிமுள் , (பிங்கல . உருமரு . ) 10. புண் 
திருச்சாழ , அ . ) ஜயை 

ணீர் . 11. பொய் . ( உ - ம் . ) " சலவருட்சாலச் 
சலந்திரட்டி- கொற்றான் , 

சலமே " ( நாலடி . கக . அ . ) 12. விகாரம் . ( உ - ம் ) 
சலநத்துவம் - அசையுந்தன்மை . 

“ சலமிலனாய்ஞாநத்தாற் றனையடைந்தார் தம் 
சலநம் - 1. அசைவு. ( உ - ம் .) " உயர்மேரு மைத்தானாக்கி ” (சி.சி.க : ச . சிவஞா. ) ( மாறு 
வின்சிகரமுஞ்சலகமுற்றிடவன்றே ” (சிவரக , | பாடு என்றார் மதுரைக்காஞ்சியில் .) 18. விலா 
தேவி நாட் , சா . ) 2. கலக்கம் . 3. காற்று . 4 . மிச்சுவேர் . ( உ - ம் .) " ஆரமசைகடுகை திட்டிசல 
கஞ்சலம் . ( உ -ம் . ) “ அலவனிலருக்கனின்றால | ஞ்சாதுர்சாதம் ” ( தைல . தைலவ . உக . ) 14 . 
மர்ந்ததோரிடத்தின் மேவிச் - சலநமற்றிருப்பது வெட்டிவேர் . ( உ - ம் .) " அசீதளம் ” ( பார் . ) 15 . 
ன்றி ” ( சரசோதி . யாத்திரை, உ . ) 5. போதல் . வெறுப்பு . ( உ.-ம். ) சலமிலனாய்ஞாநத்தாற்ற 
6. முடிவு . [ 1. 5. வ | 

னையடைந்தார் தம்மைத்தானாக்கி ” ( சி . சி . க 0 : 
சலநலிங்கம் --ஒருவன் தனக்கு வேண்டிய ச . நிரம்ப . ) [ 2. வரு 0 . 6 , 8 . 

ஜ OO . 5 . 
தொருநிறத்திலே இருதயத்திற்கற்பித்துப்பூசி 

20. 9. UTC ) 
க்கப்படும் சிவலிங்கம் . ( சைவச . பொது . கஉஉ . 
உரை .) ( போக்குவரவு உண்மையாற் சலநமென 

சலழர்த்தி - சிவன் . (திருவானைக்கா முத 
ப்பட்டது . ) 

லிய தலங்களிற்காண்க .) ( 8e8- A .. ] 
சலநன் - காற்று . ( சூ . நிகண் . க : சாஎ . ) 

1. குளிர்மை . 2. சந்தி . 
சலநிதி - சமுத்திரம் . ( உ - ம் .) " அளவறு 

சலாசம் - உப்பு . 
சலநிதிங்கரென ” (பாரத . பதினாறாம் . உங . ) 

சலருகம் - தாமரை . ( மலையக . ) ( ஐ 
( ge நிய 

ஹல 
சலநீர்க்கமம் - வாய்க்கால் . ( ஜ நிம -23 ) 

சல்லம்-- சலலி . ( . ) 
சலப்பிரியம் - 1. சாதகப்புள் . 2. மீன் . 

சலலி - முட்பன்றிமுள் . ( en ) 
( விய ) 

சலலிங்கம் - இட்டலிங்கம் . ( சைவச. பொ 

து . கஉ ங . உரை . ) 
சலபத்திரம் - அரசமரம் , (அவதy 

சலவகு- இலவம் பிசின் . 
சலபதி- 1. சமுத்திரம் . 2. வருணன் . 

சலவபாதாநம் குதிரையினின்றிழிந்தா 
( உ - ம் . ) என்றமாத்திரைச்சலபதி விழுமிதெ னென்றாற்போல இயங்குதிணைக்கண் வரும்ஐக் 
ன்றிசைவுற்று ” (கந்தபு.மீட்சி.கசு . ) (ஜவதி ) தாம்வேற்றுமைப்பொருணீக்கம் . ( பி . வி . கக . 

சலபம் - விட்டிற்பறவை. ( UTOw-இஃது உரை .) 
உருவத்தால் நசிப்பது . ) ( பிங்கல . உஙஅ.அ.) 

சலவர் - 1. நெய்தனிலமாக்கள் . ( பிங்கல . 
சலபித்தம்- தீ . (ஜவித ) 

சு 00 .) 2. பகைவர் . ( உ - ம் . ) “ சார்ந்தொழுகி 

க்கண்ணுஞ்சலவர் சலவரே ” ( திரிகடு . ருக . ) 
சலபிப்பலி - நீர்த்திப்பலி. (ஜவ ) சலவன் --- ஆண்பன்றி . ( வழக்கு . ) 2. பரத 
சலபேசம் - பிரதிட்டாகலையிற்றேயுதத்து வன் . 


சலமை 


ஒற : 


ர் 


1030 


சலாதங்க . 


ககேட்க 


சலை . 


சலவை 


/ . 


சலவாசயம் - சலக்குடர் . 

துவத்திலுள்ள நூற்றெட்டுப்புவனங்களுளொ 
சலவாதி - 1. கோபி . 2. சிறுநீர் விடுதல் . ன்று . ( சி - லி . கிரி . உக . உரை .) 
3. முரண்டன் , 

சலாபக்குளி - முத்துக்குளித்தல் . 
சலவாலிகை - மின்னல் . ( வாலிகா ) சலாபத்து - தாராளம் . 
சலவிசுவம் - ஐப்பசி தொடங்கிப் பங்குனி 

சலாபம் - முத்துக்குளித்தல் . ( ஜலெவா 
மட்டுஞ்சூரியன் நிற்குமிடம் . ( விஷ - வ . ) ஹ என்னும் வடமொழித்திரிபுபோலும் .)) 

1. சீதளம் . 2. பிசுக்கு . 3. புட சலாம் - வணக்கம் . ( அராபி ) ( உ- ம் . ) " குற 
வை முதலியவற்றை வெண்மையாக்கல் . வர்மகட்குச்சலாமிடற்கேக்கறுகுமரனை ” ( மீனா 
சலவைக்கல் 

சீதளத்தைத்தருமொரு ட்சியம்மை பிள்ளை . காப்பு . ரு .) 
கல் , 

சலிகை - 1. செல்வாக்கு . 2. நீரட்டை . 
சலன் சலன் - ஒருவித ஒலிக்குறிப்பு . ( உ - ம் .) 3. பெருமை . [ 2. ஐகா ) 
விளக்குச்சலன் சலனென்று ” ( பதினொராந்தி 

சலித்தல் -1. அசைவு கொள்ளுதல் . ( உ - ம் ) 
ருமுறை ) 
சலனை - சலநம் . ( உ - ம் . ) " சலனைபய - னா 

" சழக்கு ” ( பார் . ) 2. இளைத்தல் . ( உ - ம் .) “ மூ 
னாலும் தம் பனைசெய்தாநந்தமாக்குவது - போனா 

வர்க்குஞ்சலியாதவுரனும் ” ( உபதேச . சூராதி . 
லாமிந்தப்பொருள் " ( ஒழிவி . சத்திரி . ச . ) 

எக . ) 3. ஒலித்தல் , 4. குறைதல் . ( உ - ம் . ) 
சலாக்கியம் - சிலாக்கியம் , மேன்மை . 

" தவவலிசலித்த - மோகத்தால் " ( கோயிற்பு . பத 
சலாகம் - நீரட்டை , 

ஞ்சலி . ஙஎ .) 5. சல்லடையினாற் சலித்தல் . 6 . 

சலநமுறுதல் . 7. துக்கப்படுதல் . ( உ - ம் .) " சலி 
சலாத - சலாகை , 
சலாகை - 1.அம்பு . 2. கட்டி . ( பிங்கல . க்குமன்னையுந்தமர்களுங் கேட்டுளந்தளர்வார் ” 
சுசஅக .) 3. ஊசிக்காந்தம் ; தெனை இரும்பு (திருவிளை. விருத்த , க .) 

சலிதம் - அசையப்பட்டது . 
ள்வாங்குஞ்சலாகையென்பர் . ! கோள் . ( உ - ம் .) 

சலிதிப்பலி- நீர்த்திப்பலி . ( மலையக . ) 
" அரிமணிச்சிலையின் சலாகையால் ” 

{ பாரத . 
இந்திர . உங . ) 5. துப்பாக்கிச்சலாகை . 6 . 

சலிப்பு -1. அசைவு . ( உ - ம் . ) " சகமார்க் 
தெய்வவகன்மணி . ( சூ . நிகண் . சு : ரு .) 7. நா 

கம்புலனொடுக்கித்தடுத்துவளியிரண்டுஞ்சலிப்ப 
ராசம் . ( பிங்கல . கருருக .) 8. முட்பன்றி முள் . ற்று " ( சி . சி.அ. உக . ) 2. இளைப்பு. 3. துக் 
சலாங்கம் - ஒரு நாரை . 

சலியாதுநிற்றல் - துருவம் . ( சூ . நிகண் . 
சலாங்கு- 1. பொய்யாப்புள் . 2. மசகம் . 
( 1 , 2. பிங்கல . ஙச அசு .) 

அ : கசு . ) 

சலியாமை - சலித்தலில்லாமை . 
சலாசத்து - ஓர் சரக்கு . 

சலிலம் - தீர் . ( உ - ம் .) " வினைவாழ்வும் சலி 
சலாசநம் -- சடுத்தாசநம் . ( சைவச . பொது . 

லலிபியனஜநநமும் ( திருப்பு . சசு அ .)( ANDS ) 
(ருஉங . உரை . ) 
சலாசயம் - 1. சலவாசயம் . 2. நீர் நிலை . 

சலினி -- திப்பலி . ( மலையக . ) 
( ஜவாய: ஜ - நீர் . சூயை - தங்குமிடம் ) 

சலீகம் - போர் . ( ஆசிரியநிகண் . க : உ . ) 
சலாசலம்- 1. கரகம் . 2. சலாசலலிங்கம் சலுகை -1. அட்டை , 2. உரிமை . ( உ -ம் .) 
( உ - ம் . ) " சலாசலலிங்கம் ” ( பார் . ) 3. நிலையின் ஆகாதென்று நானறிந்துஞ் சலுகைக்காரர்க்கா 
மை; சஞ்சலம் . 4. பசு . [ 3.5 . அலாது : 

சையானேன் " ( திருக் . வஞ்சி . கரு , பக் ) 
சலாசலலிங்கம் - வாணலிங்கம் , இரத்தின 3. செல்வாக்கு . ( 1. ஜுகா 
விங்கம் முதலாய விலிங்கங்கள் . ( சைவச . பொ சலூகை - அட்டை . ( ஐ - கா ) 
து . கஉ ங . உரை .) ( இட்டலிங்கமாகவும் பரார் சலேசரம் -- 1. நீர்ப்புள் . 2. மீன் . ( ஜஜெ 
த்தத்திலே சிவசந்நிதியில் அங்கலிங்கமாகவும் 

வாம் சலத்திற்சஞ்சரிப்பதென்றபடி . ) 
பூசிக்கப்படில் சலமெனவும் , பரார்த்தமாகத்தா 
பிக்கப்படின் அசலமெனவும் நிற்றலாற்சலா 

சலை- 1. அசைவுடையது . 2. ஆன்மரக்க 
சலம் எனப்பட்டது ) 

ளுக்குள்ள மூர்த்திகளிலொன்று . அது முன் 

பிரபஞ்சித்திருக்கின்ற பிரணவகலாபஞ்சகரூப் 
சலாத்தி -- திரைச்சீலை . 

மாய் நாதத்துளைந்தாயிருக்குஞ்சிவதத்துவதாத் 
சலாத்துதல் - சுலாவுதல் . 

துவிக பரதேகமூர்த்தியாயும் , ஏழு , இருபச் 
சலாதங்க- நிவிர்த்திகலையிற்பிருதிவிதத் | துநாலாயிருக்கும் வித்தியாதத்துவ ஆத்துமதத் 


கம் . 


1031 


சவ்வு . 


காஉ 


சவ நிகை , 


துவ தாத்துவிக சூக்கும தேகமூர்த்தியாயும் , சவக்கம் - சோர்வு . 
பௌவந் தூலதேகமூர்த்தியாயுமிருக்கும் ; இம் சவக்களித்தல்- அருசியாயிருத்தல் , 
மூர்த்தி அசலையாகிய ஞாநக்கிரியாரூப சிற்சத் சவங்கல் - 1. சவங்குதல் . 2. மழுங்கல் . 
திமூர்த்தி சங்கற்பத்தால் அசைந்து சஞ்சரித் கவங்குதல் - 1 , உடன் மெலிதல் . 2. சோம்பு 
துக்காரியப்படும் . ( சி . சி . க : ருசு . ஞாநப் . ) சுத் தல் . 
தாத்துவ பரதேகமூர்த்தியாயும் , சுத்தாசுத்தா சவட்டல்- 1. அழித்தல் . ( உ - ம் . ) “ மன்ப 
த்துவசூக்கும தேகமூர்த்தியாயும் , அசந்தாத்து தைசவட்டுங்கூற்றமுன்ப ” ( பதிற்று . அச . ) 2 . 
வ தூலதேகமூர்த்தியாயுமிருக்கும் . ( சி . சி . க ; துவட்டல் . 3. மிதித்தல் . 4. மெல்லல் . ( உ - ம் ) 
ருசு , ஞாநப் . ) ( ஜா ) 

“ அவண்பஞ்சாய்க்கோரைபல்லிற்சவட்டி ” ( பெ 
சலோகசம் - நீரட்டை . 

ரும்பா . உகஎ . ) 5. வளைத்தல் . 6. வாயைக்கு 

தட்டல் . 7 , விழுங்கல் . 
சலோக நாதர் - நவநாதர்களிலொருவர் . ( த . 

சவட்டுக்கூர்மை - சவட்டுப்பு . 
நி . போ . உருக . ) 

சவட்டுதல் -- சவட்டல் . 
சலோகை - சலோகசம் . ( ஜஜொகா ) 

சவட்டுப்பு - ஒருவகையுப்பு . 
சலோதார் - ரசதன் மாத்திராதத்துவத்தி 

சவடி- ஓராபரணம் . ( உ - ம் . ) * சவடிக்கிலச் 
ருக்குமோருருத்திரர் ( வி - ணி . உஎஉ . ) 

சினைக்கிருகைச்சரிக்கு மிக்கசரப்பணிக்கெனப் 
சலோர்க்கம் - குங்கிலியம் . இது : சலோர் பொருள் தேடி " ( திருப்பு . உருசு . ) 
க்கமென்றும் வழங்கப்படும் . ) 

சவடிக்கடுக்கன் - ஒருவகைக்கடுக்கன் . 
சலோர்ச்சம் - சலோர்க்கம் . [ இது : சலோ 

சவடியெலும்பு பூணாரவெலும்பு . ( வழ 
ற்சமென்றும் வழங்கப்படும் .) ( மலையக .) க்கு , ) 

சவ்வரிசி - ஒரு மரச்சோற்றியரிசி . ( உ - ம் . ) சவடு - உவர்மண் . 2. நெரிவு . 3. வண் 
“ செவ்வரிபடர்ந்தவிழித் தேமொழிமாதேயுலகி டல் . ( உ - ம் . ) " அடைசியசவடனைமோடாதி 
ற் - சவ்வரிசியின் குணத்தைச்சாற்று ” ( பதார்த்த மோடனை ” ( திருப்பு , ருரு எ . ) 
குண . க o அ . ) 

சவண்டலை --சவண்டிலை . 
சவ்வாசு - சவாசு . [ இந்துஸ் . ) 

ஈவண்டிலை- ஒருமரம் , ( இது நாருள்ளது . 
சவ்வாது - 1. ஒரு வாசனைத் திரவியம் . 2 . சவணம் - சிரவணம் . ( உ - ம் . ) " சவணமொ 
மாவள்ளி . ( மலையக . ) 

இமநத நிதித்தியாசதங்களன்றே " ( வேதா . சூ 
சவ்வியசாசி- அருச்சுநன் , ( உ - ம் . ) " பாக கஉக . ) 
சாதனிசவ்வியசாசிபற்குநன் ” ( பாரத . அருச் சவணராசா - புட்கரத்தீவின திபதி . ( த 
சுநன்றீர் . சச . ) ( இடக்கையினாலும் பாணம் 

நி . போ . நச O.) 

சவதம் - 1. சபதம் . 2. விலைக்குறைவு 
விடுபவன் . ) ( வலவலாவிங் ) 

சவந்தன் - பிராமணனுக்கு க்ஷத்திரியப்டெ 
சவ்வியபலம் - யானைத்திப்பலி. 

ண்ணிடத்திற்பிறந்தவன் . ( உ - ம் . ) " சீர் பெரு 
சவ்வியம்- 1. இடப்பக்கம் . ( உ - ம் . ) " சவ் சவந்தனாதிய நுலோமர் ” ( ஆசௌச உ 0 . ) 
வியவாதவூருமேல்வலப்பாற்றாளையும் ” 

( சூத . 

சவநம்- 1. ஒரு பிரமயுசம் ஆயிரங்கொ 
ஞாந . கரு : ரு . ) 2. மிளகு . ( உ - ம் . ) " கடுகுபஞ் ண்ட காலம் . ( உ - ம் . ) " அது தானோராயிரங் 
சாக்கிநியரேணுகஞ்சவ்வியம் " ( தைல . தைலவ . கடந்தா லன்னோன் றனக்கோர்வருடமா - மதி 
கசு . ) ( 1 , வவ ) . 2. அவம் ) 

யோரெண்ணாயிரம் யாண்டோர்யுகமாமென்ன 
சவ்வியை -1. தெற்கு . 2. பார்வதி . 3. வகுப்பரா - லு துவாயிரமோர்சவநமாம் ” ( கூர்ய 
மிளகு . [ 1. லவ . வா ) 

பு , பிரமாயு . க . உரை. ) 2. சோமபாநம்பண் 

ணுதல் . 3. பிள்ளைப்பேறு ; பிரசவம் . 4. புண் 
சவ்வீரம் - 1. காடி . ( உ - ம் . ) " சுத்திபுரி ணியநீராடல் . 5. யாகம் . 6. வேகம் . ( உ - ம் ) 
சவ்வீரமோர்த்திகணான்கிவைதோயம் ” ( தை “ இச்சவாத்தின்மிகுதுயரமுறுவிக்கவவசமிகுத் 
ல . தைலவ . உ . ) 2. தேசமைம்பத்தாறினொ ளர்வுற்றத் துவிசயனே ” ( பாரத . பன்னிரண் 
ன்று . ( உ - ம் .) " கற்றவர்புகழ்சவ்வீரமிக்கோர டாம் . ருக .) ( 2 , 3 , 5. வலவ . 6 . 
ம் ” ( திருவிளை . நரிபரி . காசு . ) 3. பறங்கிப்பா 
ஷாணம் . [ 2. வலளவீர ) 

ந . ) 

சவநன்- வேகி , ( சூ . நிகண் . உ , ச . ) 
சவ்வு - 1 , சவ்வரிசி . 2. தசை முதலியவ 
ற்றை மூடிய வெண்ணிறத்தோல் . 

சவநிகை - இடுதிரை . ( இவ நிகா ) 


3 . 


அவ 


6. ஜவ 


1032 


சவளக்காரர் . 


கஙங 


சவியம் , 


சவாசு 


சவம்- 1. சீக்கிரம் , 2. நீர் , 3. பிசாசம் . சவளச்சி- சத்திசாரம் . 
( பிங்கல . உ 0 க . ) 4. பிணம் . ( உ - ம் . ) " தடக் சவளம் -1 . ஒருமீன் . 2. குந்தாயுதம் . அது 
கைபற்றியசவஞ்சுடுகோலினாற்றள்ளி” ( அரிச் . ( பெருஞ்சவளம் , சிறுசவளமெனவிருவகைப்ப 
மயா . கக .) 5. மூங்கில் , ( பிங்கல . ஙஅஎ ) டும் . ( சூ . நிகண் . எ : கக . ) 3. சங்கபாஷாணம் . 
( 1. ஜவம் . 2. ( ) வவன் . 4. பவம் ] 

4. நடுக்கம் . 
சவர் - சவர்த்தன்மை . ( உ - ம் . ) " உவர்சவ 

சவளி - 1. சவளுதலுடையது . 2. புடவை . 
ருமற்ற நீர் ( தைல . பாயிர . கரு . ) 

( தெலுங்கு .) 
சவர்க்கம் - கல்லுப்பு . 

சவளுதல் -1 . துவளுதல் . 2. வளைதல் . 
சவர்க்காரம் - ஓர் மருந்து . 

சவளை - வங்கமணல் , 
சவர்ணன் பிராமணனுக்கு க்ஷத்திரியப் 

சவற்கலம் - கல்லுப்பு . 
பெண்ணிடத்திலே பிறந்தவன் . ( சைவச . பொ 

வியப்புப்பொருளைத் தரும் ஒரு 
துலி , சசுசு , உரை . ) 

சொல் . ( இந்துஸ் . ) 
சவர் நாயகம் --ஒரு நெல் . 

சவாது - ஒருவாசகைப்பண்டம் . 
சவர்நிலம் - ஒருவித வுவர்த்தரை . 

சவாதுப்பிள்ளை - சவாதுப்பூனை . 
சவரணை -1. ஆயத்தம் . 2. நேர்த்தி . 

சவாதுப்பூனை- நாவிப்பிள்ளை . 
சவரம் 1. ஒரு பொற்காசு . 2. சாமரம் . சவாபுட்பம் - முட்செவந்தி . 
( உ - ம் . ) " அருவியையுவமைகொள் சவரமும் ” 

சவாரி - 1. உலாத்து . ( இந்துஸ் .) 2. வாக 

னம் . 
( பாரத . பதினாறாம் , உ 0 . ) 3. நீர் . 4. மயிர் . 5 . 
வான் மயிர் . ( 3 -ுவாம் ) 

சவால் - ஒரு பாட்டு . ( பார்சி ,) 
சவான் 

சேவகன் . ( இந்துஸ்.) 
சவரர் – 1. கீழ்மக்கள் , 2. குறவர் , 3. வே 
டர் . (உ - ம். ) “ நீமைபுரிசவரர்குலச்செந்மமும் மதியஞ்சவிகெட - ( கைடத , அன்னத்தைத் 

சவி- 1. அழகு . 2. ஒளி . ( உ - ம் . ) " வெண் 
றாய் " ( சூத . சிவமான் . ச : ஈஉ .) 

தூது . ஙஅ . ) 3. கொடி , 4. சரமணிக்கோவை . 
சவரன் -1 . கீழ்மகன் . 2.சிவன் . 3. வேடன் . 
( உ - ம் . ) " சவரனச்சொடுசகத்திரானீகனைத்தாலன் . 9. மிளகு ( 1 , 4 , 5 , 6 , 7- பிங்கல . கூசஅஅ .) 

5. சுவை . 6. செவ்வை . 7. திருவிழா . 8. பெ 
ழா ” ( சேதுபு . விதூம , ககஅ . ) ( வா ) 

[ 1 , 2- வலி; 3. அவி . ) 
சவரி - 1. கதம்பைத்தும்பு , 2. கவரி . ( பிங் 

சவிகம் - 1. திப்பிலிக்கொடி , 2. விட்டுண 
கல , உசகசு . ) 3. குறட்டைப்பூடு , ( மலையக .) 
4. சாமரம் . ( சூ . நிகண் . ங . உக . ) 

கரந்தை . ( மலையக .) ( 1 . வவிகம் ) 
சவரிக்கொடி- கொடி யாள் கூந்தல் . ( மலை | கன்மம் , பொருளென்னும் ஐந்தும் விளக்கவு 

சவிகற்பனா நம் -- பெயர் , சாதி , குணம் , 
யக . ) 
சவரிலோத்திரம் -- குறட்டைப்பருப்பு . 

ணருமறிவு . ( 5.சி. அளவை . ங . ஞாநப் . ) 
சவலம் -- 1 . அவு பலபாஷாணம் . 2. நீர் . 3 . சவிகற்பம் -- விகற்பஞாகம் ( வலலிக ஓ ) 
பிரயோசநம . ( 2.5M ) ] 

சவிகற்பித்தல்-- விகற்பித்தல் . ( உ - ம் . )" ற 
சவலை 1. இசைப்பாவகையுளொன்ற றே + விகற்பித்தறிதல் " ( ச . F. பாயிர . சத்தி 
(சிலப் . அரும்பத . ) 2. இளமையுள்ளது . 

3 . வணக்கம் . ஞாநப் .) 
குழந்தை . ( உ - ம் . ) " தாராதொழிந்தாற்சவலை சவிகை- செவ்வியம் . ( உ - ம் . ) " காரமுறுதே 
யாய் - நாயேன் கழிந்துபோவேனோ.( திருவாச . | வதூபஞ்சவிகை ” ( தைல . தைலவ க . ) 
ஆநந்தமாலை . ரு . ) 4. மெலிவு . ( உ - ம் ) " சவலைக் 

சவிசங்கம் - ஒரு வாதநோய் . 
கடலுளனாய் ” (திருவாச . திருத்தெள் , கஎ . ) 
சவலைவெண்பா --ஒருவெண்பா . அது முத 

சவித்தல் -- சபித்தல் . ( உ - ம் .) " சவித்தமுநி 

பாதந்தலைக்கொண்டு ” ( திருவிளை . வெள்ளை . 
லாமடியும் மூன்றாமடியும் 
நாற்சீராய்க்கடையடி 

கசு . ) 
யும் இரண்டாமடியும் முச்சீராய்த்தனிச்சொலி 

சவித்தாரம் - விரிவு . 
ன்றி ஒருவிகற்பத்தான் வருவது .( உ - ம் .) “ அட் 
டாலும்பால் சுவையிற்குன்றாது ” ( தொல் . பொ 

சவித்திரு - துவாதசாதித்தரிலொருவன் . 

சூரியன் . ( சூ . நிகண் . க . ருரு . ) 
ருள் . செய்யுளி. எஉ . உரை .) [சிறுபான்மை 
இருவிகற்பத்தாலும்வரும் . ) 

( லவிகா.) 
சவள்- தோணியோட்டுங்கோல் . 

சவியம் - செவ்வியம் . ( உ - ம் . ) " அசீதளம் " 
சவளக்காரர்- செம்படவர். 

( பார் . ) 


சவிதா 


1033 


சவு நாயகம் . 


காசு 


சழக்குச்சழக்கெனல் . 


சவுக்காரம் 


ன்று . 


ஒருவகைச்சரக்கு . ( உ - ம் . ) சவுமம் - சிற்பநூன் முப்பத்திரண்டினொ 
" சாதிசமப்பத்திரஞ்சவுக்காரம் ” ( தைல . தை 
லவ . கஙரு . ) 

சவுமியன்- சாந்தமுடையவன் . ( உ - ம் . ) 
சவுக்கி- 
ஆயத்துறை . [ இந்துஸ் . ) 

" முன்னுமவர்வாழ்நாண்டி - யந்தமடையாச்சவு 
சவுக்கியம் - சௌக்கியம் . ( வளவ ) . ) 

மியனேயாகென்றாசி செயல்வேண்டும் ” ( சூத . 

ஞாநயோக . க : எ . 
சவுக்கு - கசை . ( பார்சிய . ) 

சவுக்கை -1 . ஆயத்துறை . 2. இளைப்பாறு சவுரகன் - சௌரகன் . 
மிடம் , 3. சதுரமான திண்ணை , ( தெலுங்கு . ) 

சவுரசெநீ- ஒருபாஷாவிதம் . (சிவதரு ... ; 
சவுக்கைதார்- ஆயத்துறைத் தீர்வைக்கா ச . உரை . ) 
ரன் . ( இந்துஸ் .) 

சவாரம் - 1. சூரிய சம்பந்தமானது. 2. சௌ 

ளம் . 
சவுகந்தி - வசம்பு . ( மலையக .) 
சவுகரியம் -- சுகம். ( வௌகய-8) 

சவாமா நம்- சௌரமாநம் . 
சவுங்குதல் - சோம்புதல் . 

சவுர் - 1. சௌரி . ( பார் .) 2. முதியாள் கூந் 

தல் . 
சவுசந்நியம் - பட்சம் . ( லௌ y ) 

சவுரிக்க- சவுரிப்பழம் . ( உ - ம் . ) " செய்ய 
சவுசம் - சௌசம் . (உ - ம் . )" ஒருங்குறச்சவுச | சவுரிக்கம் நூற்றெட்டிரட்டியிருதூணியாஞ்சே 
முடித்தபின் ” (திருக்கும் . சிவபூ . கக .) ர்த்தெரித்து ” ( தைல . தைலவ . கஙங .) 
சவுசயம் - முருக்கு . ( மலையக .) 

சவுரிக்கயிறு - தென்னை நார்க்கயிறு 
சவுடால் -- இடம்பம் . ( இந்துஸ் . ) 

சவுரித்தைலம் ஒருவகைத்தைலம் . அத 
சவுடு -- சவடு . 

னிலக்கணம் . " செய்யசவுரிக்கநி .. ..... வதப் 
சவுண்டம் - திப்பிலி . ( மலையக . ) 

பும்போஞ்சவுரிமென்னெய்யீதே ” ( தைல . தை 
சவுண்டி - திப்பிலி , ( வலளணி .) லவ . கநங - ம் செய்யுளிற் காண்க .) 
சவுண்டிகர்சௌவுண்டிகர் ; கள்விற்போர் . சவுரியம் 

சௌரியம் , 
( சூ . நிகண் . உ : ஙரு .) 

சவுள்கம் -- சவுளம் . 
சவுத்தல் -1, அலுத்தல் , 2. இளகுதல் . 3 . சவுளகன்மம் - சௌளகன்மம் . அது : குடு 
குன்றிப்போதல் . 4. மெலிதல் . 5. விலைகுறை மிவைத்தல் . ( உ - ம் . ) “ அந்தப்பிராசகம் ” ( பார் . ) 
தல் . 

சவுளம்- சௌளம் . 
சவுத்திராந்திகம் - ஒருவகைப் புத்தசமயம் , சவேசம் - சமீபம் . ( வலவெ UTO ) 
சவுத்திராந்திகன் ஒருவகைப்புத்தசமயி , 

சவை - 1. கூட்டம் , சபை . ( சூ . நிகண் . 
இவன் : உருவம் , ஞாநம் , வேதநை , குறிப்பு , வா உ : கக .) 2. புலவர்சங்கம் . ( உ - ம் . ) " சவைநடு 
சனை என்பன தொடர்ச்சியாய் அழிவது பந்தவே- நீட்டோலைவாசியாநின்றான் ” ( வாக்குண் 
மென்றும் , அவை முற்றும் ஒழிதலே முத்தி கங . ) 
யென்றுஞ்சொல்வன் . ( சி.சி. ந : ங . நிரம்ப .) சவைமகள் - மிதுநவிராசி . ( சூ . நிகண் . க : 

சவுதம் -1, அக்கிங்காரியமிரண்டனுளொ | சுசு .) 
ன்று . ( கூர்மபு . வருணாச்சிர . கக . உரை .) 2 . 
இளைத்தல் . 3. கட்டுக்கிடை . 4. பலவீனம் . 5 . 

சழக்கன் - நீதிக்குமாறுப்பட்டவன் . ( உ - ம் .) 

" சட்டநேர்படவந்திலாதசழக்கனேன் ) ( திரு 
விலைக்குறைவு . 

வாச. திருக்கழு . உ . ) 
சவுதரித்தல் -- 1 . ஆதாயப்படுத்தல் , 2. ஆய 

சழக்கு 1. அறியாமை . 2. ஒலிக்குறிப்பு . 
த்தமாக்கல் . 3. சம்பாதித்தல் . 4. தாங்கல் . 

3. நீதிக்குமாறானது ; வழக்கிற்குமாறு என்பது 
சவுதாகிரி - சௌதாகிரி . ( பார் . ) 

கருத்து . ( உ - ம் . ) " இழக்கின்றேன் மைந்தனை 
சவுதீ - ஒருவகை அக்கி நிகாரியஞ்செய்வோ யென்றெல்லீருஞ்சொல்லியவிச் சழக்கின்றுநா 
ன் , ( உ - ம், ) “ மாதவச்சவு திமார்கள் வந்தனர் ” னிசைந்தாற்றருமந்தான் சலியாதோ ( பெரியபு. 
( சிவரக . நைமிச . சசு . ) 

திருவாரூர் . ஙரு . ) 4. பொய் . ( உ - ம் . ) " தக்க 
சவுந்தரம் - சௌந்தரம் ; அழகு . 

சொற்றிறமுரைத்திலை சழக்கினனெனப் பெய 
சவுந்தரி -- சௌந்தரி ; பார்வதி . 

ரிடு -மிககருத்தையினிவிட்டு விடுவிட்டுவிடென 
சவுந்தரியம்- சௌந்தரம் . 

க்கழறினான் ” ( அரிச்ச . நகர்நீங்கு . கஉச . ) 5 . 
சவுநாயகம் கையாந்தகரை (சவுநாகம் என முதுமைத்தளர்ச்சி , 
வழங்குவர் மலையக . ) 

சழக்குச்சழக்கெனல்-- ஓரொலிக்குறிப்பு . 


1034 


| 


சளித்தல் . 


கலங ( ரு 


சற்பன் . 


சழங்கல் -1 . அசைதல் . ( உ - ம் . ) “ மீதே 

சளிப்பு - புளிப்பு . 
வெண்ணரைமுடித்தது விழுந்திடைசழங்க 

சௗகீகன் - அகந்தைக்காரன் ; வீணன் . 
( பெரியபு, தடுத்தா . உக . ) 2. நழுவுதல் . ( உ - ம் .) 

சளுக்கு - 1. இடம்பம் . 2. கீழ்மை . 3. திரி 
பேண்டிசரிகோவணவுடைப்பழமைகூரக் - கொ 

கையினோருறுப்பு . 4. துணிகரம் . 
ண்டதொர் சழங்கலுடையார்ந்தழகு கொள்ள 

சளுக்குவேந்தர்- சாளுவவேந்தர் . [ வேள் 
( பெரியபு . தடுத்தாட் . ஙக..) 

புலவரசரென்றார்பிங்கலந்தையில் .) 
சழங்கு- முதுமைத்தளர்ச்சி , 

சளுக்கையர் - சாளுவர் . 
சழிதல் -1 . சப்பளிதல் . 2. தளர்தல் . 

சளூகம் - அட்டை .[ுகா . ) 
சழியல் -1. சப்பளிதல் . 2. சப்பளிந்தது . சளூகம் - அட்டை . 
சழிவு - சழிதல் . 

சற்கரித்தல் - உபசரித்தல் . 
சழக்கம் - தளர்ச்சி . 

சற்கரை- சருக்கரை . 
சழங்கல் --சழுக்கம் . 

சற்காரபாடை 

நல்லவார்த்தை . ( உ - ம் .) 
பகுதல் -1. சழிந்துபோதல் , 2. பிதுங் " அஞ்சிப் - பாதபூசகையும்பண்ணிப்பகர்ந்துசந் 
கல் . 3. மழுங்குதல் . 

காரப்பாடை - யோதனமாதியீக (சிவதரு.ச.சஉ.) 
சள்ளல் -1 . அபாநவாயுபறிதல் . 2. இளகல் . சற்காரம் - உபசாரம் , ( லதா ) 
3. சாரமற்றது . 4. சிக்கல் . 5. சேறு . 

சற்காரித்தல் - உபசரித்தல் . 
சள்ளு - தொந்தரை . 

சற்காரியகாரணம் - உள்ளதாகிய காரியத் 
சள்ளெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 

தையுடைய காரணம் . ( உ - ம் . ) சற்காரியகார 
சள்ளை -1 . ஒருமீன் . 2. தொந்தரவு . ணங்கொள்ளாது இல்லதுஉற்பத்தியாமென்பா 
சள்ளைக்கடுப்பு - ஒருவயிற்று நோய் ர்க்கு முயலின்கண்ணுங்கோடுளதாதல் வேண் 
சளகநீதம்-- வசம்பு . ( மலையக .) 

டும் ” ( சி . சி . க : கரு . சிவஞாந .) 
சளசண்டி - சகசண்டி , வெட்கமில்லான் . 

சற்காரியம் - உள்ள பொருளினின்றுதோ 
சளசளத்தல் -1. ஓரொலிக்குறிப்பு .(உ - ம் .) ன்றுங்காரியம் . ( உ - ம் . ) " சற்காரியங்கொண்ட 
" சளசளெனல் ” ( பார். ) 2. சேறாதல் . 3. நீர்ப் வெமக்காயின் அதுவழுவன்றென்பது கருத்து ” 
பிடிகொள்ளல் . 

( சி , சி . க . உ அ . சிவஞாந . ) 
சளசளப்பு -சளசளத்தல் , 

சற்காரியவாதம் - உள்ள பொருளினின்று 
சளசளெனல் -1 . ஒரொலிக்குறிப்பு .(உ - ம் .) | காரியந்தோன் றுமென்று வாதித்தல் . ( சி . சி . க : 
" வான்மிசைச் - சளசளவெனமழைத்தாரைகா ரு எ . சிவாக் .) 
ன்றன ” ( இராமா. திருவவ , சசு . ) 2. நீர்ப்பிடி சற்காரியவாதி- முதற்காரணத்தினின்று 
கொண்டிளகியிருத்தல் . 

காரியந்தோன்றுமென்று சாதிக்கிறவன் . (சி.சி. 
சளப்புதல் - அளப்புதல் , குழப்புதல் . ( சி . க : கச . ஞாநப் .) 
சி.பா. பாஞ்சராத் . மறு , ஙக , உரை .) 

சற்கிருதம் - 1. உபசரணை . 2. நல்லொழுக் 
களம் - 1. துன்பம். ( உ -ம் ) " சளத்திற் கம் , ( லத J ) 
ணிபட்டசட்டுக்ரியைக்குட்டலிக்குமென்ற - னு 

சற்கிருதி 

நல்லொழுக்கம் . ( த JA .) 
ளத்திற்ப்ரமத்தைத் தவிர்ப்பாய் ” ( கந்தரலங்.எ .) 
2. நடுக்கம் . ( உ - ம் .) " வேந்தாக்கெதிருன்மெய் 

சற்சரை - சருச்சரை . 
கணவன் றன்னைச்சிரிக்கவிருக்கின்றசளநீ 

சற்சலம் - தெளிநீர் . ( பிங்கல . எகா. ) 
காணிற்றரியாயே ” (பாரத . சூது போர் . உகரு .) 

சற்சுகாதீ- பெருமருந்து . ( மலையக .) 
3. மூர்க்கம் . 4. வஞ்சனை . 

சற்சூத்திரன்- தீக்கையுமொழுக்கமுமுடை 
சளவட்டை - இளந்தது . ( வழக்கு .) 

ய சூத்திரன் . (உ - ம் .) " அசற்சூத்திரன் ” ( பார் . ) 

சற்பகன் - அலட்டுவோன் ,பிதற்றுவோன் . 
சளாரெனல் - } ஒரொலிக்குறிப்பு. 

( ஐஓகம் ) 
சளி -1 , குளிர் . ( உ -ம் .) சளிகொள் சந்தின் 

சற்பனை - சதி . (உ - ம் . ) ஆர்செய்தவஞ்சனை 
கொளுஞ்சாந்தமாக ” ( சிந்தா . கநக . ககஎ . ) 2. யோவாறுமுகவேலர்மலர்த் - தாரீயாதுற்றதென் 
கோழை 3. சலதோஷம் , 4. பிசின் . ( தைலவ . னசற்பனையோ ” ( தனிப்பா . உ - ம் . கசம்.) 
அரும்பத .) 

சற்பம் -- சருப்பம் . (உ - ம் .) சற்பமாமுருவர் 
சளிச்சல் - புளிச்சல் . 

போற்றித் தாழ்ந்தனர் ” ( சேதுபு , தோத்திர.சுக ,) 
சளித்தல் - 1. சளிகொள்ளல் . 2. பதனழி சற்பன் - விராத்தியனுக்கும் அரசமாதுக் 
தல் , 3. புளிப்பாதல் . 

கும் பிறந்தோன் . ( உ - ம் .) " முறைபுரியரசவிரா 


. 


1035 


சற்று : 


கனஙகா 


சா . 


த் 


ன்று . 


த்தியனுக்குமொய்குழலரசமாதினுக்கு - நிறைவு | ருச . ) 2. எளிது . ( உ - ம் . ) " இவ்வுருவமாயினும் 
றப்பிறந்தோன் பெயர்சொலிற்சற்பனிகழ்த்துவ பெறல் சற்றல " ( வைராக் - சதக . க கா . 

. ) 
ர் மல்லனேயென்றும் ” ( சூத . சிவமான் . கஉ : சறுக்கல் - வழுக்கல் . 
கூஉ . ) 

சறுக்கு - 1. சறுக்குக்கட்டை . 2 நெம்புத் 
சற்பன்ன பாஷை- சப்பன்னபாஷை ; சம தடி , 3. வழுக்குகை . 
ஸ்தபாஷை . 

சறுக்குதல் - வழுக்குதல் . 

சறுகுதல் - வழுவுதல் . 
சற்பன்னம் -- சப்பன்னம் , 

சறு தாகம் - வேங்கைமரம். ( மலையக . ) 
சற்பாகாரம் - அலகுவைக்குமுறையினொ 

சறுவதேலர் - சர்வதேவர் . ( உ - ம் . ) " சறுவ 

தேவர்செய்பூசைகொண்டவர் ” (சிவரக , தேவி 
சற்பாத்திரம்- மெய்ம்மைப்பாத்திரம் . பதி 

யுடன் . எ . ) 
சாத்திரத்தையோதி அதன்பொருளை யறிந்து 

சறுவாநுபூதி - சிவதை . ( மலையக .) 
பாவங்களை விலக்கித் தருமங்களை யநுட்டித்துக் 

சன்மம் - தோல் .(சி . சி . உ : சுக . சிவாக் . ) 
கடவுளை மெய்யன்போடு வழிபடுவோனும் , தன் 

சன்மலி- இலவு . ( உ - ம் . ) “ சூன்மியின்பாற் 
னைப்போலப் பிறரும் பரகதி பெற்று உய்யவே 

சன்மலிமுட்டைத்துச் சோர்வான் ) ( சேதுபு . 
ண்டுமென்று விரும்பி அவருக்கு நன்னெறி 

தனுக்கோ . ச . 
யைப் போதிப்பவனுமாயுள்ளவன் . இது , " பா 

சன்மன்- சருமன் . ( உ - ம் . ) “ எனதிருகண் 
வெனும் பதத்தினர்த்தம் பாவமென்கடலிற் பட் 

ணின்மணிநிகர்சன்மனும் ” ( பாரத . வேத்திர , 
டார்- தேவநற்பதமென்றீரத்திருத்துவான்றிரத் 

சச . ) 
தினர்த்தம் - பாவமென்கடற்பட்டாரைப்பரமர் 

சன்மீனி- காளியேவல் செய்வாள் . ( சூ . நிக 
தம்பதமென்பாரத்- தேவியேயிருத்துவானேபா 
த்திரமென்னப்பட்டான் ” என்னும் (சிவதரு . 

ண் . க : ஙக . ) ( ஜி. நி.) 
ச . அ செய்யுளாற்பெறப்படும் . 

சன்ன சாலம்-- 

வெண்கடுகு. ( மலையக . ) 
சற்பாவம் குருவைப்பிரத்தியட்சமாகக்க சன்னிநாயகம்- தும்பை . ( மலையக .) 
ண்டசிவவடிவமென்று நம்புதல் . ( உ - ம் . ) " சற்கு 

சன்னியம் - மரமஞ்சள . ( மலையக .) 
ருவேமெய்யாக்கண்டசிவமென நம்பு மதுவேசற் 

சன்னது - சாதநம் . ( அராபி .) 
பாவம் ” ( வேதா . சூ . கஉ . ) 

சன்னராட்டகம் --சிற்றரத்தை . ( மலையக .) 

சன்னமாலி- சதகுப்பை . ( மலையக . ) 
சற்பிதம் - 1. அலட்டுதல் , பிதற்றுதல் . 2 . 
சொல்லப்பட்டது . ( ஆ ) 

சன்னல் - பலகணி . ( போர்த்துக்கீஸ் . )] 

சன்னல் பின்னல்- கொடிமுதலிய வொன் 
சற்பிரசாதம் - தேவர்கள் பெரியோர்களின் 

றோடொன்று நெருங்கிப் பின்னியிருத்தல் . 
நல்ல அநுக்கிரகம் .. 

( உ - ம். ) " சகலம் " (பார் . ) 
சற்பிரதிபட்சம் - உள்ளவிரோதியையுடைய சன்னவாளம் - ஒருதேயம் . 
து , சாத்தியத்துக்குவிபரீதமாகிய சாத்தியத்தை சன்னவீரம் ஒருவென்றிமாலை . ( உ - ம் . ) 
ச்சாதிக்கும் சமபலமாகிய வேறோரேதுவையு “ பொங்கியசன்னவீரந்தயங்க ” ( பெரியபு . கண் 
டையவேது. ( சைவப்பி . 20.)(வதிவ , சிவ ணப்ப. நிக .) 

சன்னவோரா- ஒருமீன் . 
க்ஷ . ) 

சன்னை- சரசம் . ( வழக்கு .) 
சற்புத்திரமாரீக்கம் - கிரியாபாதம் , ( உ - ம் .) 

சனகந்தம் - வசம்பு . ( மலையக .) 
" சன்மார்க்கஞ் சகமார்க்கஞ் சற்புத்திரமார்க்கந் 

சனகம் - புளியாரை, ( மலையக .) 
தாதமார்க்கம்மென்றுஞ்சங்கரனையுடையு- நன் 

சனமாலி - இலவு . ( மலையக .) 
மார்க்கநாலு " (சி.சி.அ : கஅ .) 

சற்புத்திரன் - 1.கிரியையினிற்போன் . 2.நற் 
குணமுள்ளபிள்ளை . ( வலது ) 

சற்பொருள் - உண்மைப் பொருள் . ( உ- ம் . ) - ( சகரமெய்யின் மேல் ஆகார உயிரேறிப் 
சாரணர்நாடியசற்பொருளே ” ( சிவதரு . உ : பிறந்த ஒருயிர்மெய்யெழுத்து . ) 

] . சாவவென்பதன் விகாரமொழி . ( உ - ம் . ) 
சற்று - 1. அற்பம் . (உ - ம் . ) " அசைதலுஞ் " சாப்புல்லற்பாற்று ” ( வள் . அஉக . ) 
சிறகர்சற்றேயந்தரர் சிதறி ” ( சேதுபு . கத்துரு . 2. தெரிநிலைவினைப்பகுதி . 


சா 


சா 


1036 


சாக்கிரபாலன் . 


கமஎ 


சாகச்சோம்பி , 


3. நாசயோகம் . ( உ - ம் . ) " கூவுமோரேழ் .. ... சாக்கிரம் 

1. கவனிப்பு . 2. சாக்கிராவத் 
சாவுண்டு ” ( விதாங . குணாகுண . கஅ .) 

தை ; அது : ஞாநேந்திரியமைந்தும் ,கன்மேந்திரி 
4. பேய் . ( திவாகரம் . முதலாவது . ) 

யமைந்தும் , தன்மாத்திரை ஐந்தும் ,வசநாதியை 
மரணம் . ( உ -ம் .) " உடலெடுத்தவர் சாவை ந்தும் , வாயுபத்தும் , புருடன் ஒன்றும் , அந்தக் 
யொருவினார் ” ( பிரமோத் . சிவயோகி . ச 0 . ) கரணம் நான்கும் ஆகிய முப்பத்தைந்து கருவி 

சாஅய் -1, நுணுகி . ( உ - ம் .) " வலைப்படுமஞ் களுடன் ஆன்மா லலாடத்தாநத்தில் நின்ற அவ 
ஞையினலஞ்செலச்சாஅய் ” ( குறிஞ்சி . உரு .) சரம் (சித்தா. கட் . ) ( உ - ம் . ) " சாக்கிரமுப்பத்தை 
2. மெலிந்து . ( உ - ம் . ) " நல்காமையினைவரச்சா ந்து நுதவினில் ( சி . சி . சு : ந ங . ) 3. கலாதிக 
அய் ” ( புறநா . கசசு . ) 

ளுடனே கூடிநின்று சிருட்டி தொடங்கிக்கன் 
சாக்கடை - 1. சலதாரை. ( வழக். ) 2. சேறு . மத்துக்கீடாக நாநாயோகிகளிலும் புக்குழன்று 
சாக்காடு -1 , இழிவு . (உ -ம் .) “ பேறிழவின் சுவர்க்க நரகங்களைய நுபவித்துச் சர்வசங்காரம் 
பமோடுபிணிமூப்புச்சாக்காடென்னு மாறும் ” ளவாகச் சநதமரணப்பட்டுத் திரியுஞ் சகலாவத் 
( சி . சி . 2 : க . சிவஞா.) [ இது உபசாரம் . ) 2 . தையான தன்மை . ( உ - ம் . ) " சாக்கிரங்கலாதி 
காட்சிமுதலாகச் சொல்லப்பட்ட பத்தவத்தைக 

சேர்ந்த சகலமாந்தன்மையாகும் . (சிவப்பிர . ச : 
ளுளொன்று ; அஃதுணர்வின்மையாதல் . ( உ - ம் ) ங . ) 4. விழிப்பு. ( ஜா . ) 
" காட்சிமுதலாச்சாக்காட்டீறா ” ( அகப் , அகத் . 

சாக்கிரா தீதம் பரமுத்தியான சத்தாவத் 
ஙகா.) 3. சாதல் . ( உ - ம் , ) " நிலையாமை நோய்ப் 

தையின் றன்மை . ( உ - ம் . ) " ஊக்கமிலிரண்டுங் 
புச்சாக்காடென்றெண்ணி ” ( நாலடி . சு : உ . ) 

கூடாதொழியவோர் நிலையினீடுஞ்- சாக்கிராதீத 
சாக்காத்தல் - சாகிறவர்களைப்பராமரித்தல் , 
சாக்கி - சாட்சி . ( லாக்ஷி . ) 

ஞ்சத்தத்தகைமையதாகுந்தானே (சிவப்பிர , 

சு : கூ . ) 
சாக்கிடுதல் -- போக்குச்சொல்லுதல் , 

சாக்கிராவத்தை-- சாக்கிரம் . ( பார் .) 
சாக்கிய நாயனார் - அறுபத்து மூன்று நாயன் சாக்கிரிகம் - வட்டமானது . ( வாகிக. ) 
மாருளொருவர். ( உ - ம் .) “ சாக்கிய நாயனார் புரா 

சாக்கிரிகன் 1. எண்ணெய்வாணிபன் . 
ணம் " ( பெரியபு .) 

2. புகழ்ந்துபாடுவோன் , ( வாகிகம் 
சாக்கியம் - 1. கூட்டம் , 2. சாட்சி . 3. புத்த 
மதம் . ( 1 , 3. புக , jc 2. வலா r ) " . ) 

சாக்து -1 . சாட்டு . 2. தாநியப்பை . 3. பை . 

4. பொன் . ( பிங்கல . சஉ ஙஉ . ) 
சாக்கியர் -1. சாக்கிய நாயனார் . (உ - ம் . )" கல் 
லெறிசாக்கியர்க்குங்கருணையேபுரிந்தார் ” ( சிவ | வந்தரத்தினில் " (கூர்மபு . தக்கவமி . கங . ) 

சாக்குடமது - ஒருமது. ( உ - ம் . ) " சாக்குடமந் 
ரக . பாயிர , கக . ) 2. புத்தர் . ( உ - ம் . ) " சாக்கியர் 
தியங்கமூகராய் ( கந்தபு . கடவுள் வாழ் . உக . ) 

(வலீஷ 3ு . ) 
[ லாக ) ) 

சாக்குடன் ஆறாவதுமது வந்தரத்திற்கதி 

பதி . ( கூர்மபு . தக்கனைச்சபித்த . நா . உரை . ) 
சாக்கிரசாக்கிரம்-மத்தியாலவத்தையிலொ 
ன்று ; அஃது ஒரு பண்டத்தைவைத்து மறந்த 

( வானீஷ8 ) 
வன் அந்தப்பண்டம்வைத்த இடத்திலே சென் சாக்குப்போக்கு - சாட்டுப்போக்கு . 
று சுத்ததத்துவ மைந்துடன் கண்ட அவசரம் . 

சாக்தருவி - ஆந்தை . 
( கட்டளைக்கொத்து . ) 

சாக்கை -1 . நிமித்திகன் . ( சூ . நிகண் , ச . 
சாக்கிரத்தா நம் புருவமத்தியம் . ( உ - ம் . ) 

உஉ . ) 2. புரோகிதன் . 
ஆன்மாவானவன் சாக்கிரத்தாநமாகிய புருவ சாக்தர் - வாமமதத்தர் . ( உ - ம் . ) " வாமமாகிய 
மத்தியத்தைப் பொருந்தும்போது கருவிகண்மு சாக்தரும் ” ( சி . சி . : எசு . சிவாக். ) 
ப்பத்தைந்து ” ( சி . சி . ச . ங ங . மறை ) 

சாக்தீகம் - சடாசடப்பிரபஞ்சமெல்லாஞ் 
சாக்கிரத்திற் சாக்கிரம் - மத்தியாலவத்தை சத்திபரிணாமமென்று பேசும் ஒருவகைச்சாத்தி 
யைந்தனுளொன்று . அஃதாவது முன் சேமிக் ரம் . ) ( த.நி. போ . கச . ) 
கப்பட்ட பொருள் புலப்பட அறியவந்தவிடம் . 

சாககம் -1 , படுக்கை . 2. பூனை . (ஜாஹக 

க ] 
( திருவால , கட்டளை . சஎ . பக் . ) 
சாக்கிரதை 

சாகங்காரம் -- பெருமை . ( வலா லைகார : 
1. கவனிப்பு , 2. சோர்வின் 
மை . ( மநுதர்ம . ச . கருக . உரை .) 

ஷ -கூட , கஹகார - பெருமை . ) 
சாக்கிரபாலன் ஆன்மா . ( சி . சி . 

மெலிவானவள . 
மறை . ) 

சாகச்சோப்பிட 


103 ? 


சாகரவைரவர் . 


காக.அ 


சாகுதல் . 


T 


( 2. லாகவில . ) 


சாகா - சாகை . 


சாகசம் - 1. ஒரு பட்சி . 2. கொடுமை 3 . சாகரன் --சச்சந்தன் மந்திரி . ( சிந்தா .) 
தண்டவை . 4. தற்கொலை . 5. துணிவு . 6.தை சாகரி - ஓரிராகம் . 
ரியம் . 7. நெருக்கிடை 8. பகை . 9. பலாத்கா சாகலண்டர் - தாணுவாஷ்டகரிலொருவர் . 
ரம் . ( த.நி. போ . ங .) 10. பலாத்காரமாய்க்கற் ( வி.ணி. உஎஉ . ) 
பழித்தல் . 11. மெய்மை . ( 2,3,4,5,6,7,8,10 

சாகலியம் - 

உற்சவபேதநான்கனுளொன் 
வலா ஹவல . ) 

று , அது : துவசாரோகணமுதற்றீர்த்தவாரியள் 
சாகசரியம் - தோழமை . ( ஸாஹது - ய வுஞ்செய்யப்படுவது . 

சாகவில்வம் - 1. சேம்பு . 2. வட்டுக்கத்தரி . 
லஹ -உடன் . வா - போதல் . ] 
சாகடம் - பண்டியெருது . ாகடம் ) 

சாகை . ( உ - ம் .) " சாகாமூலந்தின்று 
சாகடாயதன் 1. ஒருமுநி . 2. நற்குண ழல்வார்பாற்சலமென்னாம் (இராமா . ஊர்தேடு . 
முள்ளவன் . 3. படிப்பாளி . ( லாகடாய ந 8 ) 

அஉ , ) 
சாகத்தீவு - நவதீவினொன்று . ( உ - ம் .) " நவ சாகாங்கம் - மிளகு . ( மலையக .) 
தீவிற்சாகத்தீவொன்றுளதால் ) ( உபதேச . சூ 

சாகாடு 

1. உருள் . (உ - ம் . ) " அச்சுடைச் 
ராதி . எசு . ) 

சாகாட்டாரம் " ( புறநா . உருகா.) 2. உரோகணி . 
சாகதம் - சாகசம் . 

( திவாக . முதலாவது .) 3. பண்டி . ( உ - ம் . ) " பீலி 

பெய்சாகாடு மச்சிறுமப்பண்டஞ் சாலமிகுத்துப் 
சாகதன் -- வலியவன் .( உ - ம் .) " வன் போர்நீல 

பெயின் ” ( வள் . சஎரு 
ன் - சாகதனென்றவை துதிக்க " ( பாரத . திரௌ 

சாகாதுண்டம் 1. அகில் . ( மலையக . ) 2 . 
பதி . ருஉ . ) ( லாஹஸி . ) 

ஒருமூலிகை , 
சாகம் 1. ஆடு . ( சூ . நிகண் . க : ககா.) 2 . 

சகாமருந்து -1. ஒரு மூலி . 2. தேவாமுதம் . 

சாகாமிருகம் 
இலை . ( உ - ம் . ) " அருந்தவத்தின் - சாகந்தழைத் 

. 

1. அணில் . 2. குரங்கு . 
தன்பரும்பி ” (இராமா . நகரப் . எரு . ) 3. இலைச் (ுாவா . J .. ) 
சாறு . 4. கீரை . இலைக்கறி . ( உ - ம் .) " இரவுபகற் 

சாகாழலி - சீந்தில் , ( மலையக . ) 
பலமூலசாக நுகர்ந்துயிர்வாழ்தலினிதுநன்றே 

அழியாமை . 
( பாரத . கிருட்டின . அ . ) 5. சகவருடம் , 6. சத் 

சாகாரபாவனை - உருவபாவனை . ( கூர்மபு . 
ததீவினொன்று . 7. சிறுகீரை. ( உ - ம் . ) " சாகஞ் 

வருணா. சங . உரை . ) 
செங்கழுநீர் " ( தைல . தைலவ . கச . ) 8. தாழை . சாகாரம் -1 . துயிலொழிகை. 2. வடிவுடை 
( மலையக .) 9. தேக்கமரம் , ( உ - ம் .) - அவனுடை 

யது . ( சி.சி. அ : கஉ . ஞானப் . ) 
யமுன்னோர் சாகவிருக்ஷங்களடர்ந்துள்ள விடத் சாக் -- மரப்பொது . 
தில் முன்னமிருந்ததுபற்றிச்சாக்கியரென்றும் ” 

சாகித்தியதர்ப்பணம் - வடமொழியிலுள்ள 
(மணிமேகலை . புத்தசரித்திரம் .) 10. வெள்ளாடு . 

ஓரலங்கார நூல் . 
( பிங்கல . ஙசஅக .) 11. வெள்ளாட்டாண் . ( சூ . 

சாகித்தியம் - 1. கூடியிருக்குந்தன்மை. ( சி . 
நிகண் . ங : கஅ .) [ 4 , 6 - பலாக 0 , 11. வாம் .) சி.க சஎ . ஞாநப் . ) 2. சங்கீதசாத்திரத்தின்படி 
சாகரப்பிரபை ஏழ் நரகவட்டத்தொ 

தவறாது பாடல் . 3. புலமை . 
சாகரப்பிரவை - ன்று ; அது : துயிலா 

சாகித்தியாத்திநாகாரம் - வடமொழியிலு 

ள்ள ஓரலங்கார நூல் . 
சாகரம் -1 . கடல் . ( உ - ம் . ) " சகரர் " ( பார் .) 

சாகி -ஒருபாலாரிஷ்டதேவதை ( பாகிநீ ) 
2. பதினாயிரங்கோடி , 3. மகாநிதிபதின்மடங்கு சாகியகிருது - சகாயஞ்செய்பவன் . ( வலா 
கொண்டது . ( த.நி. போ . உரு.) 4. யானையின் 
கன்னமதம் , 5. விழிப்பு . (பிங்கல.உ.சிங .) ( 1 . 
லாமாம் . 5. ஜாமா ) 

சாகியம்- சகாயஞ்செய்தல் .( வலாஹ ) ) 

சாகினி -1 . சிறுகீரை . ( உ - ம் . ) " துய்யசாகி 
சாகரவைரவர் - சிவலோகக் கோட்டை வா 

னியன்னமோடேனவும் " ( சேதுபு . சேதுபல . 
சல்களுளீசாந வாசலிலே மகாகாளியென்எனுஞ் 
சத்திசமேதனாய்த்தனக்குச் சமாநமான எண் 

ங O. ) 2. சேம்பு . ( மலையக .) 3. வெள்ளாடு . 
கோடிப்படர்சூழவிருக்கும் வைரவர் . ( வி - ணி . 

சாகீ- பெருந்தேக்குமரம் . 
உசுஉ , ) 

சாததல் - சாதல் . 


சாகாமை 


} 


மை , 


ஹகச்சு .] 


1 


1038 


சாங்கலி . 


கபோக 


சாங்கியாய நீயம் . 


மகம் ) 


சாதந்தலேயன் -பாதன்(ுாகு கலெய ) சாங்கலிகன் விஷவைத்தியன் . ( ஜா 
சாகுநிகம் - சகுந சாத்திரம் . லாகநிக ] 
சாது நிகன் புட்பிடிப்போன் . (ுாகு 

சாங்கியசூத்திரம் --- கபிலமுநிவராற் செய்ய 

ப்பட்ட ஒரு சாத்திரம் . ( மச்சபு . முகவுரை .) 
நிக ) 

சாங்கியஞாநம் - தத்துவஞாநம் . 
சாதபடி- பயிர்செய்தல் . ( இந்துஸ் . ) 

சாங்கியபாவனை - மகேச்சுவரியபாவனை . ( கூ 
சாகுருவி - ஆந்தை . 

ர்மபு . வருணா . சங , உரை .) 
சாகுலிகர் - கரையார் , மீன்பிடிப்போர் . சாங்கியம் -1 , ஆத்தியான் மிகநூல் மூன்றி 
[ாசு குவி - மீன் . ) 

னொன்று ; இது செய்தவன் கபில முநிவன் . இந் 
சாகேதம் - அயோத்தி . ( சூ . நிகண் . இ.சஉ. ) பி எல்லாப் பொருட்குங்காரணமாய்ச் சாத்துவீக 

நூல் : பிரகிருதி நித்தமாய் வியாபகமாய்ச் சடமா 
( வலாகெகா ) 

இராசத்தாமதமென்னும் முக்குணங்களுஞ் சம 
சாகை --1 . 

-1 . இலை . ( உ - ம் . ) " சாகைவன்றலை மாய் நின்ற அவதரமாய் அருவாயிருக்குமென் 
யொடுமாமுந்தாழ ( இராமா . சடாயுவுயிர் அக ) ன்றும் , இந்தப்பிரகிருதி இருபத்துநாலாந் தத் 
2. சாதல் . ( உ - ம் .) " சாகைக்கு மீண்டுபிறக்கைக் துவமென்றும் ,இந்தப்பிரகிருதியின் காரியஞ்சுத் 
குமன்றி ” ( கந்தரல , நிச . ) 3, தங்குமிடம் . ( இந் | ததத்துவமுதல் பிருதிவிதத்துவமீறாக இருபத் 
துஸ் . ) 4. பிரிவு . 5. புயம் , 6. மரக்கொம்பு . 7 . துமூன்று தத்துவமென்றும் , இந்த இருபத்து 
வட்டில் . ( பிங்கல . கஉசக . ) 8. வீடு , 9. வேத 

நான்குதத்துவங்களுக்கும் வேறாய் நித்தமாய்வி 
நூற்பிரிவு . ( உ - ம் . ) “ ஆரணமோதுஞ்சாகைக யாபகமாய் அருவாய் நாநாபேதமாய் முற்றுணர் 
ளோராயிரமாக ” ( கோயிற் நடரா , உ O ) 10 . வுந் தொழிலுமின்றி யறிவுமாத்திரமாய் நிற் 
வேதம் . ( பிங்கல . உருக . ) [ 5 , 7 , 8 , 9 , 12 குமான்மாக்கள் இருபத்தைந்தாந் தத்துவமென் 
பனவா. ) 

றும் , இந்த ஆன்மாக்களுக்கு முத்திகாலத்தும் 
சாகைமிருகம்- சாகாமிருகம் , 

பெத்தகாலத்தும் வேற்றுமை யில்லையென்றும் , 
சாங்கம் -1 . அங்கத்தோடுகூடியது .(உ -ம் .) சொரூபத்திலழுக்கில்லையென்றும் , அநாதியே 
" கரசரணாதிசாங்கம் ” ( சி . சி . க : கா ஏ . மறை . ) 

புத்தியைச் சார்ந்த அவித்தைவசத்தால் சுகதுக் 

கஞாநந்தோன்றுமென்றும் , அதனாற்பெத்தனா 
( ஸ்ரீவாதுளாகமலத்திலே சிவனுக்கு மான்மழு 
முதலியன சாங்கமென்பதற்குமாறாய்ச்சிவஞாந யினானென்றும் , பிரகிருதியையும் புருடனையு 
சித்தியாரிற் கரசரணாதிசாங்கம் என்றது உப 

ம் பகுத்தறியும் விவேகத்தால் அவித்தை நீங்க 
சாரமென்பர் . ) 2. ஒழுங்கு. ( உ - ம் .) “ சூளைக்கா 

வே முத்தியென்றும் , ஆன்மாக்களுக்கு வேறா 
ரச்சாங்கமிலார்சில- வோரைச்சாகத் தீம்பிடுவார் 

யீசுரனொருவன் இல்லையென்றுங்கூறும் , ( சி . 

பி , கை.க. ) 2. இலக்கணத்தைக் குறிப்பது . 
செயலுறவாமோ ” ( திருப்பு . ரு அக . ) 3. சங்க 

3. கணக்கிடுதல் . 4. சிந்தித்தல் , யூகித்தல் . 5 . 
பாஷாணம் , 4. சங்கொலி . 5. சாயல் . 6. சீந்தி 
ல் . ( மலையக .) 7. பூரணாங்கம் , [ 4. பலாவ o . ) 

பகுத்தறிதல் . ( rros ). ) 
சாங்கான்- 1. உதவியாளன் . 2. சங்கரசா 

சாங்கியமாறு - அறுவகைச்சாங்கியம் ; அவை 
தியான் . 3. தோழன் . 

யோகசாங்கியம் , ஞாநசாங்கியம் , நிரீஸ்வரசாங் 

கியம் , இச்சாசாங்கியம் , புருடசாங்கியம் , பேத 
சாங்கரிகை - பிறனுக்குப்பிறந்தவள் .( மிரு சாங்கியமென்பன . (த.நி. போ . கஉஉ ) 
தி . முத்தா . சகச ) 
சாங்கரியம் -1. ஒருபொருளிற்பலகுணங் 

சாங்கியயோகம் - பிரமமேசீவன் சீவனே 
களுஞ்சமுகமாயிருத்தல் . 2. கலப்பு . ( உ -ம் .) பிரமமென்னுமதம் . 
“ நிலைபெற்றசாங்கரியத்தாலே சிவோகமென்று சாங்கியன் - புமானாகிய சுத்தபுருடன் அறி 
சிறப்பித்துச்சிந்திக்கப்படான் ” ( சி . சி . சு : எ . யாமையுற்றபோது , பிரபஞ்சமெல்லாந் தானெ 
ஞாகப் .) ( வலாகய ] 

னவிரிந்துநிற்பனென்றும் , விவேகஞாநமெய்தி 
சாங்கரீயம் சாங்கரியம் , ( உ - ம் . ) " சாங்க 

யபோது , அவையெல்லாம் பிரகிருதிக்கேயன் 
ரீயமரபிற்சரித்தவன் ( சேதுபு. தநுக்கோ.உச ) 

றித்தனக்கில்லையாமென்றுஞ்சொல்பவன் , ( கந் . 
சாங்கலி - விஷவித்தை. (ஜாம - ஜ ob 

நவ . ச . ) 

சாங்கியாய நீயம் --உபநிடதமுப்பத்திரண் 
00 - விவும் , ) 

டினொன்று . 


1039 


சாட்சாத்காரம் . 


காசன 


சாடன் . 


. 


f 


சாட்டி 


சாங்கு - ஓராயுதம் . 

சாட்சி 1. உதாரணம் . 2. கண்டவன் . 
சாங்தகௌரி - புளிநறளை . 

வலாஜி . ) 
சாங்குகௌரி - புளிநறளை , ( மலையக . ) 

சாட்சிகன் 

சாட்சியா யிருக்கிறவன் . 
சாங்கேதிகம் - கட்டுப்பாடு . ( சி.சி. உ : சுஉ . 

( லா r க :) 
சிவாக் . ) 
சாச்சா - சவரிலோத்திரம் . 

சாட்சிபூதம் - சாட்சியாயிருத்தல் . ( த . நி . 
சாசநகரன்- இராசகட்டளை கொண்டுபோ 

போ . கச . ) . 
வோன் . பலாலநமா. ) 

சாட்சியம் -- சாட்சி . ( வலாக ) ) 
சாசநம் - 1 , அதிகாரசிங்கம் , 2. அதிகார சாட்சுச்தீட்ைசை நயந் தீட்சை , ( உ - ம் .) 
பத்திரிகை. 3. அரசனானவன் பூமிதாநம்பண் “ ஆசாரியனும்பரிசதீட்சையினாலே மாயையை 
ணும்போது செப்பேட்டிலேனும் படத்திலே யும் , மாநசதீட்சையினாலே கன்மத்தையும் , சா 
னும் எழுதுவித்துத் தனது முத்திரையிட்டுக் ட்சுசதீட்சையினாலே ஆணவமலத்தையும் நீக்கி 
கொடுக்குமுறு திப் பத்திரம் . 4. ஆணை . 5. தண் 

ச்சிவமேயாக்குவன் ” (சி . சி . கஉ : எ . சிவாக் .) 
டனை , 6. வெண்கடுகு . ( மலையக .) ( 1 , 2 , 4 (சாக்ஷஷ - கண்ணினது .) 
பால . ) 

சாட்சுசன் 

ஆறாம் நுவின் பெயர் . ( வா 
சாசற்புடம்- பஞ்சதாளத்திலொன்று . க்ஷஷம் ) 

சாசாரன் - கற்பலோகம்பதினாறனுட்பன்னி சாட் சுசி- நயந் தீட்சை ; அஃது : அத்துவா 
ரண்டாவதாகிய சஹஸ்ராரகற்பத்திலுள்ளவன் . | மார்க்கங்குறியாது குறித்துச்சுருக்கிப்பாசங்கழ 
( சிந்தா . ஜை . ) 

லப்பார்த்தல் . ( சி.சி. அ ங . ஞாநப் .) 
சாசி -- திராய் , 

சாட்டாங்க நமஸ்காரம் - எட்டங்கம் நிலத் 
சாசிபம் - தவளை . 

திற்பொருந்த நமஸ்கரித்தல் . 
சாசுவதம்- 1. அசையாநிலை . 2. நித்தியம் , 

1. சவுக்கு . 2. பம்பரமாட்டுங்க 
( உ - ம். )“ சாசுவதபுட்கலகிராலம்பவாலம்ப சாந்த யிறு , 3. பயிர்செய்தறுத்தநிலம் . 4. மிலாறு . 
பதவ்யோமநிலையை ” ( தாயுமா. திருவருள்விலா . சாட்டியம் - 1. அறுபதாங்குறுவை நெல் . 
கூ .) 3. மோட்சம் . ( சா ) 

( உ - ம் .) “ தரித்தசாட்டியமேயென்னிற்சத்தச 
விந்தியபர் வதத்துதித்த இருந்தி குணமுஞ்சாரும் " (சிவதரு . சு : க ...) 2. பொ 
களினொன்று . ( வி - ணி . உஉ ங . ) 

ல்லாங்கு . 3. வஞ்சகம் . ( சூ . நிகண் . அ . சுஅ ) 
சாஞ்சநம் – உருவத்தோடு கூடியது . ( சி . 4 , வருத்தம் . ( வழக்கு .) [ 2. UTC ,) ) 
சி . உ . எஎ . ஞாநப் . ) 

சாட்டியாயதி - யசுர்வேதவுபநிடதங்களி 
சாஞ்சநர் -- உருவத்தோடு கூடினவர் . ( சி.சி . னொன்று . ( கந்தபு, நவ . கடி . ) 
பாயிர , ச . ஞாநப் .) 

சாட்டு - 

1. ஒப்பிக்கை. 2. குற்றஞ்சாட்டு 
சாஞ்சல்லியம் அசைதல் , ( த . நி , போ . 

கை . 3. தெரிநிலைவினைப்பகுதி . 4. போக்கு . 
காக . ) 

சாட்டுக்கூடை - ஒரு பெரிய கூடை . 
சாஞ்சலியம் - அநித்தியம் . 

சாட்டுதல்- 1. அடித்தல் , 2. சாட்டிவிடு 
சாட்தண்ணியம் - 1. ஆறுகுணம் . ( சி . சி . தல் . 3. சாரப்பண்ணுதல் . 4. போக்குச்சொ 
அ : உ . சிவாக் .) 2. ஆறுமடங்கு . 

ல்லுதல் . 
சாட்தலம் - மாமிசவூண் . ( பபாஷ o 

0 ] சாட்டுவம் - நாபி . 

சாட்டுவலம் ~ 1. அறுகு . 2. நாவல் . 3 . 
சாட்தலி - தசைதின் போன் .(பாஷ U 

பசும்புற்றரை . ( சூ . நிகண் . ந : உக . ) ( 1 , 2 . 
சாட்தலிகம் - முறுக்குப் பணிகாரம். ( மலையக .) ( 3. பா .] 
ஷுசு ) 

சாட்டை- 1. ஒருவிதச்சவுக்கு . 2. ஒருவி 
சாட்சபசு பதினான் குமநுக்களிலி லொரு தப்பலகை . 
வன் . (த.நி. போ . ஙஉக .) 

பாக்கிநீ - உதராக்கிரி . ( சைவச , பொது . 
சாட்சாட்கரித்தல்- பிரத்தியட்சப்படுதல் , உக ங . உரை .) 
( சி . சி . சு . ச , ஞாநப் . ) 

சாடல் - கொல்லுதல் . ( உ - ம் . ) " பரசங்கமர் 
சாட்சாத்காரம் --1 . சுயம்பு , ( சி . சி . 

சாடக்கெ. 

டாய் " (மருதூரர் . சுக . ) 
சிவாக் .) 2. பிரத்தியட்சம் ( வலாக்ஷாக்கார சாடன் -- ஈர் கைத்துரோகி . ( 70 ) 


சாசை 


| 


1040 


சாணம் . 


கசக 


சாத்தக . 


1 
| 


2 


கஎ . 


சாடா - முழுவதும் . ( இந்துஸ் . ) 

ர்த்தகுண . கசு க . ) 3. சாணைக்கல் , 4. தழும்பு . 
சாடி -1 . ஆண் மயிர் . 2. கும்பவிராசி . ( உ - ம் ) 1 ( 2 - ம் . ) “ சாணந்தின்றசமந்தாங்கு தடக்கை ” 
“ ஏறுமீன் சாடிமானண்டினின் ( விதாந , யாத் மதுரைக். ருகக . ) 11 , 3. பலாண . 

- ) 
திரை, கரு .) 3. சீலை , 4. தாழி . ( உ - ம்.) 
சாணர் வல்லவர் . ( உ - ம் . ) " சாணர்க்குமு 
“ தொடுதலோம்புமதிமுதுகட்சாடி ( புறநா . 

{ புறநா . ன்னிக்குமாட்கொண்டான் றமிழ்க்கொங்கர் 
உரு அ .) 5. திப்பிலி , ( மலையக .) 6. பஸ்மம் . 7 . கோன் ” ( வில்லிபாரத . முகவுரை ) 
புறங்கூறல் . ( 3 , 7. பிங்கல .) [ 3. பாரீ ) சாணளப்பான்புழ- ஒருவகைப்புழு . ( உ - ம் ) 

சாடித்தல்- 1. இருபுடையுமசைதல் . 2 . " இந்தப்பூத்ததாலுண்டாகிய தூலவுடலை விட்டு 
தண்டித்தல் . 3. திட்டல் 4. நொறுக்கல் . ச்சாணளப்பான்புழுப்போலவந்தவான்மா வக்க 

சாடு -1 . ஒருவகைப்பெரிய கூடை . 2. சா ணமே வேறோருடலைக்கன்மத்துக்கீடாகப்பூமி 
துரியம் , 3 , தெரிநிலைவினைப்பகுதி . ( உ - ம் . ) | யிற்பற்றினாலும்பற்றும் ” (சி . சி . 
" குணில்கொண்டுசாடுபறைகண் முதலிய ” ( பா மறை ) 
த , பதினாறாம் . எஉ .) 4. பண்டி . ( உ - ம் .) “ மே சாணன் - கெட்டிக்காரன் . 
யசாடிறமென்பத நீட்டலும் ” ( கூர்மபு , கணண சாணாக்கி-- 1 , எருமைநாக்கிப்பூடு , 2. மயிர் 
னவ . ரு அ . ) 5. புலவர் கூட்டம் . ( சூ . நிகண் . மாணிக்கம் . 
: அ . ) 6. மணிமுற்றாத சோளம் . 7. முக சாணாகம் - சாணி . ( உ - ம் . ) " கோவினதுமல 
வார்த்தை . 

மாயிருக்கிறசாணாகம் உவர்காரமுதலியவற்றால் ” 
சாடுதல் - 1. அசைத்தல் . ( உ - ம் ) " தாளி (சி . சி . உ . – உ . மறை . ) 
உலுழக்கிச்சாடி " ( கந்தபு மார்க்கண்டேய . சாணாகமுதலை- ஒருவகை முதலை . 
கஉ . ) 2. அடித்தல் , ( உ - ம் . ) " சண்டபூதகண சாணாகழக்கன் ஒருவித பாம்பு . (சித்தராரூ ) 
திபர் பிரம்பினாற்சாட ” ( சிவரக . மேரு . உட . ) சாணத்தி- சாணான மனைவி . 
3. அழித்தல். ( உ - ம் ) " கோளரையாகிலுஞ்சந் சாணுரக்காசு - சாணான்காசு . 
துங்குங்குமவரமுஞ்சாடி ” ( தணிகைப் . திருநா சாணாரழர்க்கன் - கொபபேறிமூர்க்கன் . (சீவ 
டு . உ 0 . ) 4. உடைத்தல் . ( உ - ம் . ) " கரைசாடு ரட் . நசடு . ) 
மேதை " ( அரிச்சந் நாட்டு . உஅ . ) 

சாணான்- ஒரு சாதியான் . 
துகொள்ளுதல் . 6. கொல்லுதல் . ( உ - ம் . ) " உரு சாணான்காசு- ஒருவகைத்தங்கக்காசு . 
தது துரந்தே - சாடியதுசிற்சிலவர் தம்மை ” ( கந் சாணி --- பச முதலியவற்றின் சாணி . ( உ - ம் . ) 
54. தகரேறு . கச .) 7. சாய்த்தல் , 8. முரித " செழுநவவறுவைசாணியுவர்செறிவித்து " (சி . 
தல் . ( உ - ம் . ) " குங்குமத்தடஞ்சினை சாடி " ( நை 

சி . உ : ருஉ . ) 
- த . நாட்டு . ச . ) 9. வாருதல் . 10. விலகுதல் . 

சாணிக்கப்பூரி - பீர்க்கு . ( மலையக . ) 
சாடுமலி - பெருக்கிறவள் . [ இந்துஸ் .) 

சாணிக்கெண்டை 

-ஒருவகை மீன் . 
சாடை - 1. அற்பம் . 2. ஒப்பு . 

3. குறி 

சாணிப்பால் - சாணியிலிருந்தெடுக்கப்படு 
ப்பு . 4 , கோள் . 5. சமிக்கை . 6. சாய்வு . 7 . மொருவகைச்சாரம் . 
சாயல் . 8. தாட்சணியம் . 

சாணைக்கல் . ( உ - ம் . ) " பாலனங் 

கண்வாடீட்டிய கிடந்த சாணையின்படிவமோ 
சாண் 

அரைமுழம் . ( உ - ம் . ) " சாணேய 
ன்று - வேகத்துநால்விரலென்றுரைக்க ” ( பாரத . ) ( நைடத . அன்னத்தைத் தூது . கச . ) 
திரௌபதி . –2 .. ) 

சாணைக்கல் 

ஆயுத தீட்டுமோர் கருவி , 
சாண்டில்லியம் – அதர்வணவேத உபடேத் கருந்தண்ணீர்க்கல் . ( சூ . நிகண் . எ : சுக 
ங்களுளொன்று . ( கந்தபு . நவ . கஅ . ) 

சாணைதீர்தல் - இரத்தினங்களை வெட்டிய 
சாண்டிலியன் - ஒரு முநிவன் . (உ - ம்.)" 

கிழுத்தல் . ( உ- ம் .) " சாணை தீர்ந்தசெழியரத்திரு 

மாலைகளும் " ( கந்தபு . வரைபுனை , கசு . உரை ) 
ருதன் சாண்டிலியன் சந்திரசூடன் ( திருநா 
கைக்கா . நைமிச . உஎ . ) 

சாணைபிடித்தல் - 1. சாணைக்கல்லிலாயுத 
சாணக்கியம் - ஒரு நூல் . 

ந்தீட்டல் . 2. சாணை தீர்தல் , 
சாணகம் சாணாகம் . 

சாத்தகி-- கிருட்டிணன்றம்பி . ( உ - ம் . ) " த 
சாணங்கி -- துளசி . 

ண்ணந்துளவோன்றனக்கிளவலிவன் காண்மி 
சாணத்தனம்- சாமர்த்தியம் . 

ன்னே சாத்தகியென் - றெண்ணும்போசகுலத் 
சாணம் -1 . அமிக்கல் . 2. சாண உ - ம் . ) | தலைவன் ” ( பாரம் . திரௌபதி , டீ . ) ( சத்தி 
" ஆவின துசாணமடிபடுவீக்கம் மசிரம ” ( பதா யகன் மகன் என்பது பொருள் . ) 


5. கடிந் 


சாணை 


| 


1041 


சாத்தியந்தன் . 


கலச 


சாத்திரதீட்சை . 


- 


சாத்தசாரம் - சூக்குமம் . ( சி . சி . ரு : எ . சாத்தியம்- 1. அநுகூலம் , ( உ - ம் . ) “ விழை 
ஞாநப் .) 

வெல்லாஞ் சாத்தியமாக்கும் ” ( சேதுபு . சாத்தி 
சாத்தசவிகற்பஞாநம் - இது காரணம் ,, யா , உ . ) 2. உண்மை . 3. சம்பாதிக்கத்தக்க 
இது கரணம் , இது காரியம் , இது பிரயோச து . (சி - லி . ஞாக , எ . ) 4. சாதநத்தாலுறுதிப்ப 
நமென்றாற்போலச்சத்தியினாற்பிரித்தறியும்ஞா ட்டது , முடிக்கப்படுவது . ( சைவப்பி , க .) 
நம் . (சி . சி . பாயிர . சிவசத்தி . ஞாநப் .) 

5. சாதிக்கத்தக்கது . 6. நித்தியயோகத்தொ 
சாத்ததந்திரம் -- சத்திதத்துவத்தில் வசிக் ன்று . 7. பூரணம் . ( வபாய் ) ) 
கும் ஓரான் மாவாற்செய்யப்பட்ட தந்திரம் , ( சி . 

சாத்தியமந்திரம் - யோகிகள் வழிபடுமந்தி 
பி . கை . கக . பக் . ( இதிற்பாற்கரிய வேதாந்தி ) ரம் . ( சி , சி . அ : ரூ . 5 வாக் .) 
போலச்சடசித்துக்களெல்லாஞ்சத்தியின் பரிணா 
மமென்று கூறப்படும் . ) 

சாத்தியர் - 1. அநுகூலமுடையவர் . ( உ - ம் ) 

( உ - ம் .) “ சரியைமுன்னான்குநன் குறப்பயின்று 
சாத்தநூல் - சாதத்தந்திரம் . 
சாத்தம் - 1. உரையுணர்வு . ( சைவப்பி , சாத்தியராய் " ( சூத . பாயிர . கச ) 2. ஒருவ 
க . ) 2. சூக்குமம் . ( சி . சி.ரு : எ . ஞாநம் ) (1.கைத்தேவர் . (உ -ம் .) “ விசுவதேவர்வசுக்கள் சா 

த்தியராதிலிண்ணவர் ” ( சேதுபு . கவிதீர் . எ .) 
பாலு ) 

3. கலாதத்துவத்திருக்குமோருருத்திரர் . ( வி 
சாத்தல்- 1. சாத்துதல் , அப்பல் . 2. ஆடை 

ணி . உ எரு . ) 
யணிமாலை முதலிய சாத்தல் . ( உ - ம் . ) " உரைத் சாத்தியன் - ஒத்தகுலத்திற்பிறந்தோன் . 
தமிழ்மாலைகள் சாத்து முணர்வு ” ( பெரியபு . திரு 

சாத்தியேகவசநம் - சாதியொருமை . ( வள் 
நா . சுக . ) 

உக . பரி . ) 
சாத்தவர் -- . 1. சாத்தினர் . ( உ - ம் . ) " சாத்த 

சாத்திரக்கியன் - பண்டிதன் . 
வர்தம்மிலாங் கோர்சால்பினர் (திருவாத . கு 

சாத்திரகாரர் 

சாத்திரத்தைச் செய்தவர் . 
ரையி . சங . ) 2. வியாபாரப்பொருள்களையுடை சாத்திரங்களைவகை 

ஐவகையாகிய சாத் 
யவர் ” ( திருவால , திருவிளை . ) 

திரங்கள் ; அவை : லௌகீகம் , வைதீகம் , அத் 
சாத்தன் . – 1. அருகன் . ( சூ . நிகண் . க : சு . ) தியான்மீகம் , அதிமார்க்கம் , மாந்திரமென்பன 
2. ஐயன் . ( உ - ம் . ) " கருணை - வினைசெய்மூவ அவற்றுள் லௌக்கம் ஆயுள் வேதமுந்தண்ட நீ 
ருஞ்சாத்தனுங்கணங்களும் விரவி ” (உபதேச . | தியுமுதலாயின. (இவை இம்மையிற்பலிகட் 
கைலைமான் . உஎ . ) 3 . சத்தியை வணங்கு 

நூல்களாம் . ) வைதீகம் வேதங்களிற்கிரியாகா 
வோன் . 4. புத்தன் . 5. மணிமேகலை நூலா ண்டத்தை மேற்கொண்டு சோதிட்டோமமுத 
சிரியன் . ( மணிமே .) 6. வயிரவன் . ( 3. பலாகம் ) | லிய புண்ணியங்களாற் பெறப்படுத்துறக்கமுத 

சாத்தா - ஐயனார் . ( சைவச . பொது . ரு oo . லியவற்றைச்சாதிப்பதாகிய மீமாஞ்ச நூலும் , 
உரை . ) 

வேதம் ஒரு புருடனாற் செய்யப்பட்ட தெனச்சா 
சாத்தாதவன் - சாத்தானி . 

தித்துப்பிரமாண முதலிய பதார்த்தங்களையா 
சாத்தாவாரி - நீர்மீட்டான் . 

ராய்ச்சி செய்யுமுநிவராற் செய்யப்பட்ட நியாய 
சாத்தானி சாத்தானியன் . 

நூலும் , வைசேடிகநூலுமென மூன்று வகை 
சாத்தானியன் - பூக்கொய்தல் , வீணைவாசி ப்படும் . ( இம்மூன்றும் இம்மையிலும் மறுமை 
த்தல் , யாசித்தலென்னுந்தொழில்களையுடை யிலும் பலிக்கு நூல்களாம் . ) அத்தியான் மிக 
யவோர் வைணவசாதிப்பிரஷ்டன் . 

நூல் : சாங்கியம் , பதஞ்சல்லியம் , வேதாந்தம் 
சாஸ்தி --- அதிகரிப்பு . ( அராபி .. 

என மூன்று வகைப்படும் . ( அவையுபநிடதங் 
சாத்திகம் -1. சாத்துவிகம் . ( உ - ம் . ) 

களையெடுத்துக்காட்டி இருடிகளாற் செய்யப்ப 

டுவனவாய் ஆன்மஞாநத்தைப்பலிப்பிக்கு நூல் 
சாத்திகங்கூடிடிற்றேவாரம் " ( பிரமோத் , சிவ 
யோகி . கூரு . ) 2. சிற்பநூன் முப்பத்திரண்டி 

களாம் .) அதிமார்க்க நூல் உருத்திரர்களாற்செ 
னொன்று . 

ய்யப்பட்ட பாசுபதம் , காபாலம் , விரதம் 

என்பனவாம் . மாந்திர நூல்: சிவனருளிச்செய் 
சாத்தியத்துவைதம் சாதியிலிரண்டன் 

த சித்தாந்த சாத்திரம் . ( சி . பி . கை . அ . ) 
மை . ( உ - ம் . ) “ ஒப்பாகுஞ்சாத்தியத்துவைதத் 
தாலொருசிவம் " ( சி . சி . சு : க . ஞாநப் . ) [ 3 

சாத்திரதீக்கை - சாத்திரதீட்சை , 
க.செ.க. ) 

சாத்திரதீட்சை - அத்துவாமார்க்கங்குறியா 

துகுறித்து ஆகமப்பொருளைச் சுருக்கியுபதேசி 
சாத்தியத்தன்- பிறவிக்குருடன். 

த்தல் . ( சி . சி.அ : ங . ஞாநப் . ) 


( ஜா 


1042 


சாத்து . 


கசேரு 


சாதக்கிள்ளையோன் . 


டுதல் . 


சாத்திரப்பிரபஞ்சம் - சீவேசுரலட்சணங்க குதிரைச் சேவகன் . (உ -ம் .) " சதுர்படச்சாத்தா 
ஊள விசாரணை செய்தல் . ( உ - ம் . ) “ சீவபரவிசார ய்த்தானெழுந்தருளி ” (திருவாச . கீர்த்தித் 
ணையேயுரைத்தலரிதாஞ் சாத்திரப்பிரபஞ்சம் உஅ .) 4. தெரிநிலைவினைப்பகுதி . 5. வாணி 
( வேதா . சூ . அஅ . ) 

கஞ்செய்வோர் திரள் . ( உ - ம் . ) " தாளினூக்கு 
சாத்திரபேதி- ஒரு பூண்டு . 

புசாத்தினெழுந்தவே ” ( சிந்தா . கநக , உகக .) 
சாத்திரம் - 1. அறுபத்து நான்கு கலைக்கி சாத்துக்கவி -- சாத்துகவி . 
யாநம் , நாலுவேதம் , பதினெண்புராணமுத சாத்துகவி- ஆசிரியனது பெருமை முதலி 
லாயுள்ள நூல்கள் . ( உ -ம் . ) “ சன்மார்க்கஞ்சகல யன விளங்க உரைக்கும் பாயிரம் . 
கலைபுராணவேதசாத்திரங்கள் ” 

சாத்துதல்- 1. அடித்தல் . 2. அணிதல் . 
உஉ .) ( ஆன்மாக்களுக்குச்சுகத்தைக்கொடுக்கை | (உ -ம். ) " பவித்திர நூல் துளவணிமாயற்குச்சா 
யாலும் , 

சந்நமரணங்களில் துயக்குறாதெடுக்த்த ” ( விதாந . தெய்வல . ரு . ) 3. அப்புதல் . 
கையாலுமிப் பெயர்பெற்றது .) 2. ஒழுங்கு . 3. ( சூ . நிகண் . கா : கரு . ) 4. சார்த்துதல் . 5. மூ 
சாத்திரதீட்சை . 4. விதி . 
சாத்திரமாறு- வேதாந்தம் , வைசேடிகம் , 

சாத்துநாற்று - நடும் நாற்று . 
பாட்டம் , பிரபாகரம் , பூருவமீமாஞ்சை , உத்த சாத்துநாறு - சாத்து நாற்று . 
ரமீமாஞ்சையென்பன . 

சாத்துபடி- சாத்துப்படி , 
சாத்திரழன்று - கபிலர் , பதஞ்சலி , வியாச 

சாத்துரு- சதருத்திரர்களிலிந்திரதிக்கிலி 
ரென்னு மூவராற்கூறப்பட்ட சாங்கியம் , பாத ருக்குந்தசருத்திரருளொருவன் . ( வி - ணி.உ எ O ) 
ஞ்சலியம் , வேதாந்தமென்னுமூவகை நூல்கள் . சாத்துவசம் - பயம் . 
சாத்திரவம்-- 

பகைமை . ( பா தவ ) சாத்துவதி 1. சிசுபாலன்றாய் . 2. ( பர 
சாத்திரவன் - சத்துரு . ( ரதவ ] 

தநூல்:) விலக்குறுப்புப்பதினான்குவகையுளொ 

ன்றாகிய விருத்தியிலொன்று . அஃது : அறம் 
சாத்திரவாதி - சாத்திரஞ்சொல்பவன் . 

பொருளாகத்தெய்வமானிடர் தலைவராக வருவ 
சாத்திரவித்து - சாத்திரமறிந்தவன் . ( பௌ 

து . ( சிலப் . அரங் . கங . உரை . ) 
ட் . சு : எ 0 . ) 

சாத்துவிகபாவங்கள் சாத்துவிக்குண 
சாத்திரவேதி - 1. சகத்திரவேதி ; ஒரு மரு 

பாவங்கள் ; அவை : தர்மம் , வைராக்கியம் , ஞா 
ந்து . 2. சாத்திரமறிந்தவன் . 

நம் , ஐசுவரியமென்னுநான்குமாம் . (சி - லி.ஞாந . 
சாத்திரவேரி- நீர்மீட்டான் . ( மலையக . ) 

கசு . தாற் . ) ( பாவம் - ஆன்மக்குறியைப்பாவிக் 
சாத்திரன் - அண்டச்சுவரின் வெளிப்பக்க 

கின்றமையால் வந்தபெயர் .) 
த்திற் கீழ்த்திசையிலுள்ள பத்துப்புவாங்களி 

சாத்துவிகம்-- முக்குணத்தொன்று ; அஃது 
லொன்று , ( பிரா . கலை. ) 

அருள் , ஐம்பொறியடக்கல் , ஞாநம் , தவம் , 
சாத்திராதேவி - சேட்டாதேவியின் மகளு மேன்மை , மோநம் , வாய்மையென்னுமெண் 
ந்திரிவிதசுரையின் மாதாவுமானவள் . ( வி - ணி . வகைப்படும் . (உ - ம் .) “ பரவுற்றசாத்துவிகப்ப 
உருஎ . ) 

ண்பின் மாலாயளிக்கும் ” ( கூர்மபு . பிரகிருதித் . 
சத்திரி -- சாத்திரங்கற்றவன் . 

உஉ . ) 
சாத்திரிகாாகன் - வித்தியாதத்துவத்திருக்கு சாத்துவிகவகங்காரம் - மகமும் சோத்தி 
மாசாரியதசகரிலொருவன் . ( வி - ணி . உஎச .) ரமுதலிய ஞாநேந்திரியமைந்துந்தோன்றுதற் 
சாத்திரியம் -- சாத்திரசம்பந்தம் , 

கிடமாயுள்ளது . ( சி . பி . கை . கூ . பக் . ) 
சாத்திரிகம் - சாத்திர சம்பந்தமானது . சாத்துவிகன் - பிரமா . 
சாத்திரியம் --- சாத்திர ஒழுங்கு ; சாத்திரசம் சாத்துறி -- பரணிக்கூடு . ( சிந்தா . ) 
பந்தம். ஹீய) 

சாத்தேயம்- சத்திபூசை செய்யுமோர் சம 
சாத்திரு - நிவிர்த்திகலையிற்பிருதிவிதத்துவ 

யவகுப்பு . 

சாத்மீகம் - சாந்தகுணம் , 
த்திலுள்ள நூற்றெட்டுப்புவாங்களுளொன்று . 
( சி- லி . கிரி . உக . ) 

சாத்மீகி - சாந்தகுணமுடையவன் . 

சாத்விகப் - சாத்துவிகம் . ( சி.சி. உ : ருஎ . 
சாத்தினர் - குதிரைவீரர் . ( உ - ம் .) " குலாவு சிவாக் .) 
வாம்பரிச்- சாத்தினர்வரும் பெருந்தன்மை கூறு சாதகக்கோடு - சங்கபாஷாணம் , 
வாம் ” (திருவாத . குதிரை, க . ) 

சாதககட்சி- காந்தம் . 
சத்து - 1. அணிகை . 2. அப்புகை, 3 . சாதககிள்ளையோன் - காச்சற்பாஷாணம் . 


1043 


சாதகராகத்தி . 


கசேச 


சாதநம் . 


. 


சாதககுணசலம்- கந்தகம் . 

சாதகருமம் - சாதகன்மம் . ( பராசர . உரு . ) 
சாதகச்சீர்த்தி - இரத்தபாஷாணம் , 

சாதகலம்பம் - தாலம்பபாஷாணம் . 
சாதகசக்கிலி - சத்திசாரம் , 

சாதகவர்ணத்தி - இரத்தபாஷாணம். 
சாதகபலம்- பிறப்பின்படி கிரகங்களாலா சாதகன்- 1. உதவிசெய்பவன் . 2. ஒருவ 
கும் பலாபலம் . 

கைக்கிருகத்தன் . ( உ - ம் . ) " ஓதுமில்லறத்தினி 
சாதகபுட்பம் - கடனுரை . 

ன்றோருயருதாசீநன்மிக்க- சாதகனெனவிரண் 
சாதகம் - 1. எருக்கு . 2. காரியசித்தி . 3. டாந்தன்மையர் " ( கூர்மபு . வருணாச்சிரம . ஈ அ ) 
சநதம் , 4. சாதிப்பது . ( சைவப்பி . ஙஅ . ஙஅ . ) 3. சமய தீட்சை விசேடதீட்சை நிருவாணதீட் 
5. செய்து முடித்தல் . 6. துணைக்காரணம் . (சீவ சையென்னுமூவகைத் தீட்சையையும் பெற்ற 
ரட் , ரு .) 7. தொண்ணூற்றாறுபிரபந்தங்களு வொருவகைமாணாக்கன் . ( உ - ம் . ) " சமயியென 
ளொன்று . அது : திதிநிலை முதலிய வேழ்வகையு புத்திரகன் சாதகனுமென்ன - வமைவரொரு 
றுப்புக்கணிலையையுஞ்சோதிடநூலாலுணர்ந்து மூவரடைவால் " ( சைவச . மாணா ச , ) 4. சா 
அவற்றால் வரும்பயனைக்கூறுவது . 8. பயிற்சி . தகமுடையோன் . 5. சாதிப்போன் . 6 மாணா 
( உ - ம் . ) " அதிசயமன்றிது முன்னையமண்சமயச் க்கன் . ( உ - ம் . ) “ போதகன்மனைக்குத் தீங்குடந் 
சாதகத்தா - லிது செய்து பிழைத்திருந்தான் 7 திமுன்னாகச் செய்த - சாதகன்றனை ” ( திருவி 
( பெரியபு . திருநா. க 02 . ) 9. பிரமாணம் . 10.ளை. அங்க . க . ) 7. யாசகன் . ( 1 , 6. ( வலா 
பிறவிக்குணம் , 11. பூதகணம்.( உ - ம்.)"பாதகவி யக . 7. வாக்க ) 
ருள்செய்கஞ்சுகமும்பற்றலாற் - சாதகமென்ன 
வுந்தழைத்தமாலையே " ( இராமா . மிதிலைக்கா . 

சாதகன்மம் - புத்திரோற்பத்தியானகாலத் 
சுங . ) 12. மறைப்பு . (உ - ம் . ) " சாதகமனைத் திற்செய்யுங்கிரியை . அஃது. அத்திரமந்திர 
தையும் " ( சங்கற்ப . மாயா . ச O. ) 13. மாயாவி த்தையுச்சரித்து நூறு ஓமஞ்செய்து , வாமமந் 
த்தை . 14. வழக்கம் . 15. வாநம்பாடி . (3 , திரத்தையுச்சரித்துக்குழந்தை திருமுகத்தை 
15. பிங்கல . ) [ 3 , 7 , 10 , ஜாகக . 5 , 8 , எதிர்நோக்கி , பஞ்சப்பிரமமந்திரத்தையுச்சரி 
13. வலாயக ) 

த்து , உச்சி மோந்து , புருடமந்திரத்தை வல 

க்காதிற்செலுத்தல் . ( பெரியபு , திருஞாந . ஙரு . 
சாதகர்-1 . சமயம் , விசேடம் , திருவா உரை . ) 
ணம் என்னும் மூன்று தீக்ஷையும் பெற்று நித் சாதகாசாரியன் -1. குருப்பட்டத்துக்குப் 
தியகர்மத்தையும் நைமித்திககர்மத்தையும் சிவா பக்குவவான் . 2. துணைக்குரு . 3. நைஷ்டிகா 
கமம் விதித்தபடி பண்ணிச்சித்திகளை விரும்பி சாரியனைப்போல அக்கினிகாரியாதி கன்மங்க 
க்காமியகர்மத்தையும்பண்ணி யாசாரியருடைய ளின்றிச்சர்வமும் ஞானத்தினாலே பண்ணாது 
திருவடிகளை வணங்கி அவரிடத்திலே அக்கினி காரியாதி சர்வகன்மங்களையும் பண் 
மதிபெற்றுக்கொண்டு தமதாச்சிரமத்திற்குப் ணும்பெளதிகாசாரியன் . (சி . சி.அ : ரு . சிவாக் .) 
போய்க் கேவலசகலமில்லாத இடத்திலே சாக் சாதகாபிஷேகம் - சாதகாசாரியருக்குரிய 
கிராதீதமாகிய பரமசிவத்தை ஞாநக்கண் கானா அபிஷேகம் . ( சி . சி . அ : ரு. மறை . ) 
ல் உள்ளபடி பார்த்து இரண்டறப்புணர்ந்து இப் சாதகாலங்காரம் 

ஒரு சோதிடநூல் . 
படி நிட்டையிலழுந்தி விழித்தபோது உலகத் சாதகி .-- சாதகக்காரி , 
தைக்கண்டு தமது சரீரத்தை வெறுத்து அத சாதகும்பம் - பொன் ,[ாகல) 
னைத்தரித்தற்கிளைத்துச் சிவபெருமானுடைய 
அடிகளிலே அன்பு பொருந்தித்தம்மோடு சகச 

சாதகை-- துர்க்கை . 
மாயுள்ள ஆணவமுதலிய மும்மலங்களை நீக்கு 

சாதசூத்திரம் - வைடூரியம் . 
வோர் . ( உ - ம் . ) " அமலன் கமலமலரடிக்குற்றார் 

சாதநசாத்தியம் காரணகாரியம் . (நன் . 
வந் - தமலமறுப்பார்சாதகர் ” ( சைவச . மாணாக . 

பெயரி , ச . விருத்தி .) 
நரு . ) ( இம்மைக்கண்ணே சித்தியையும் மறு 

சாதநம்- 1. அடையாளம் , 2. அழித்தல் . 
மைக்கண்ணே பேர்கத்தையும் மோட்சத்தை 

3. ஆண்குறி . 4. இடம் . ( பிங்கல . எக்க .) 5 . 
யும் சாதித்தடைவரென்பது பொருள் .) 2. 8. எது , 9. கருவி . ( உ -ம் .) “ பூதிசாதனநெறி 

உறுதி , திடம் . 6. உறுதிப்பத்திரம் . 7. ஊர் . 
தீட்சாசத்தர் . ( சி.சி. க : ரு அ . சிவஞா . ) 3. மெ வீடென்றும் " 
ய்காப்பானர் . 

( திருவிளை . நாட்டு . 
சாதகர்மம் - சாதகருமம் . ( ஜாதக- ) 

10. சாவு சடங்கு . 11. சித்தியாதல் . 12. செ 

ல்வம் . 13 . சேனை . 14. துணைக்காரணம் . 
சாதகராகத்தி - கோழித்தலைக்கந்தகம் , 15. பயிற்சி , 16. முயற்சி . 


1044 


சாதாக்கியம் . 


கசேரு 


சாதான்மம் . 


சாதநம்பண்ணுதல்- 1. அப்பியாசித்தல் . வம் . ( உ - ம் . )" சாதாக்கியமென்னுந்தத்துவத்தில் 
2. உறுதிமுடித்தல் . 

வீற்றிருந்து ” ( சைவச . பொது , ஈஉ அ . ) 
சாததாபாசம் - ஏதுப்போலி . 

சாதர்க்கியழர்த்தி- விந்துவில் பத்திலொ 
சாதநை -- 1 , சலஞ்சாதித்தல் . 2. நடித்து ன்றிலே அநாதிமலமுத்தன் தோற்றுவித்துக் 
க்காட்டுகை . 3. பயிற்சி . ( உ - ம் . ) “ சாதனைபு கொண்ட ரூபாரூபத் திருமேனி, 
ரியோகச்சவுநகன் " ( சேதுபு . இலக்குமி . ச . ) சாதாக்கியர் - சதாசிவதத்துவத்திலிருக்கும் 
4. பொய் . ( சூ . நிகண் . க - க . ) 

அணுசதாசிவர் பதின் மருளொருவர், (சி . சி . 
சாதம் - 1. உண்மை . ( பிங்கல . ஙசகங . ) க ; உரு. மறை .) 2. சதாசிவநாமதேயங்கொண் 
2. சோறு . ( உ - ம் . ) “ தினைமாகபவாதந்தீர்ககும டவர் . (சித்தா, சாரா . ஞாநபா . உ .) 
தன்சாதம் ” ( பதார்த்த . கசஅஅ . ) 3. பிறப்பு . சாதாசிவன் - சதாசிவன் . ( உ - ம் . ) " சாதா 
( உ - ம் . ) " பொழுதுற்றுச்சாதராயினர் ( பாரத . சிவனமலன்றான் ” ( சைவச . - ஙஉ அ . ) 
சம்பவ . கஎ . ) 4. பூதம் . 

சாதாரண்ணியம் - பொதுத்தன்மை. ( லா 
சாத நபம்- 1. நால்வகைப்பொன்னினொ 

யாரண ) ) 
ன்று . ( உ - ம் . ) “ சாதரூபங்கிளிச்சிறையாடகம் ” 
( சிலப் . ஊர்காண் . உ.க.) 2. பொன் . ( சூ . நிக சாதாரண - வியாழவட்டமாகிய அறுபதுவ 
ண் . சு : ஈ . ) [ ஜாதவ ) 

ருடத்தின் நாற்பத்து நாலாவதாண்டு . ( உ - ம் . ) 

" நிகழ்சாதாரணவாண்டில் " ( சூத பாயிர , ரு . ) 
சாதபி- 1. அருகன் . ( சூ . நிகண் . க . ரு ) 
2. கந்தகம் . 

சாதாரணதருமம் - பொதுத்தன்மை . ( வி 
சாதல் - இறத்தல் . ( உ - ம் . ) “ பெருந்தகை 

E. ) ( லாயாாணய 2-33 ) 
வாழ்விற்சாத - லெண்ணினனெண்ணி " ( சிந்தா . சாதாரண நட்சத்திரம் - கார்த்திகை, விசா 
குணமா . கஉஅ . ) 

கம் , பூராடம் , அவிட்டம் , சதயம் , பூரட்டாதி 
சாதலம் - திராய் . ( மலையக ) 

யென்னும் ஆறு நட்சத்திரங்கள் . ( விதாந . பஞ் 
சாதவண்டு - கறிப்புடல்வண்டு, ( மலையக . ) | சாங்க , 2.0 . ) 

சாதவாக நன் - ஐயனார் . ( திவாகரம் . முத சாதாரணம் - 1. இலேசு . ( வழக்கு . ) 2 . 
லாவது . ) 2. சாலிவாககன் . 

பொது . ( உ - ம . ) " தீமுறம்பதநீ - ருயர்சாதார 
சாதவேதா - 1 , கொடுவேலி . ( மலையக ) ணம் . ( சரசோதி . குணாகுண . உங. ).( 
2. நெருப்பு . ( சூ . நிகண் . க . ரு 0 . ) [ 2. ஜாத் 

ண ) 

சாதாரதீக்கை குருமூர்த்தியாதாரமாய் 
சாதாக்கியதத்துவம் -- சாந்திகலையிலுள்ள அதிட்டித்துநின்று சிவன் 

செய்யுந் தீட்சை , ( சி . 
மூன்று தத்துவங்களிலொன்ற ; அது : சதாசிவ சி . அ 2. சுப்பிர . ) 
னுக்கு அதிட்டேயஸ்தானமாய் ஞாநசத்தியுங் சாதாரம் - ஆதாரத்தோடு கூடியது . ( உ.ம் ) 
கிரியாசத்தியுமாகிய இரண்டு மொத்த அவதர " ஏற்றசாதாரமுயர் நிராதாரமென விருவகைப் 
மாயுள்ளது . ( சி . சி.அ .. அ ; க : சுரு , சுசு . படுமவற்றுள் ( சூத . சிவமான் . ரு சு .) 
மறை . ) 

சாதாரயோகம் - ஆதாரத்தோடு கூடிச்செ 
சாதாக்கியபுவநம்- சாதாக்கியதத்துவத்தி ய்யும் யோகம் . ( சி . சி . ச ; ஙசு . சிவாக் .) 
லே இருக்குமொருபுவநம் . ( சி . சி அ : அ.மறை ) சாதாரி - 1. செவ்வழியாழ்த்திறன் வகையி 

சாதாக்கியம் - 1. அவிகாரணமான நிட்க னான்று . ( பிங்கல , கங அச . ) 2. முல்லைநில 
ளத்திலே சத்திவிகற்பமான கலைகளால் தியா த்திராகம் . (உ - ம் .) " கிளைத்தகாவலர்முல்லைத் 
நமூர்த்தியாக நிரம்புவது ; அது : சிவசாதாக்கி தார்கிண்டுவண்பொங்கங்கூடத் - துளைத்தவே 
யம் , அமூர்த்திசாதாக்கியம் , மூர்த்திசாதாக்கி ய்ங்குழற் சாதாரிதொம்மெனத் தொநிக்குமன் 
யம் , கர்த்திருசாதாக்கியம் , கர்மசாதாக்கியம் | றே ” ( இரகு . நாட்டு . ருச . ) 
என்று ஐந்து வகைப்படும் . சிவசாதாக்கியம் பரா சாதாவேரி - தண்ணீர்விட்டான் . 
சத்தியிலும் , அமூர்த்திசாதாக்கியம் ஆதிசத்தி சாதாவேலி - சதாவேரி . 
யிலும் , மூர்த்திசாதாக்கியம் இச்சாசத்தியிலும் , சாதாழை - கடற்பயிரினொன்று . 
கர்த்திருசாதாக்கியும் ஞாநசத்தியிலும் , கரும் சாதாளநிம்பம் - எருக்கிலை , 
சாதாக்கியம் கிரியாசத்தியிலுந்தோன்றும் . (சதா சாதான்மம்- தரும நூல் பதினெட்டினொ 
சிவ , சு . ) 2. சதாசிவதத்துவத்திலிருக்குமொரு ன்று . [ சாதாபஸ்மிருதி என்று கந்தபுராணநவ 
புவநம் . ( வி - ணி . உ எஅ .) 3. சாதாக்கியதத்து நீதம் . உங - ம் பக்கத்திற்காணப்பட்டது .) 


லாபா 


சணை 


வொ ) 


1045 


சாதிகாரம் . 


கசக 


சாதிப்பன்னம் . 


சாதி -1 . ஆடாதோடை . ( மலையக .) 2.ஆதி சாதிகாரி - அதிகாரத்தோடு கூடினவர் . 
யாயுள்ளது . (சி.சி.க; உ , சிவாக் .) 3. இனம் . ( சி.சி. க: எ 0 . மறை ) 
( உ - ம் . ) " ஆன்சாதிகளே முதலவிலங்கு ” ( கூர் சார்திகாரை அதிகாரத்தோடு கூடியது . 
ம்பு . பலவகைச்சிருட்டி , அ . ) 4. உயர்வானது . ( சி . சி . அ : ங . மறை . ) 
( உ - ம் . ) " சாதியிரத்நமல்லாற் - பண்ணும் வளை சாதிகோசம் சாதிக்காய் . ( மலையக .) 
க்காச்சுமணிதரித்தான் மேலாம்பலனுண்டோ" ( ஜாதிகொன் ) 
(சிவரக .அபுத்திபூருவ . ரு . ) 5. ஒரு நிகரனவா 

சாதிங்குலிகம் - சாதிலிங்கம் . (பதிற்றுப் 
கிய பல பொருட்குப் பொதுவாயதோர் தன்மை . 

கக . ) 
6.கள் . ( சூ . நிகண் . கக : தகரவெ.அ .. குலம் . 
( உ - ம் )“ சாதியின்வரலாறியாவுந்தட்டறவுரைத் | வேர்கோபிசாதுர்சாதஞ்சாதிசம் ” ( தைல . தை 

சாதிசம்- 1. சாதிக்காய் . ( உ - ம் . ) “ இரு 
தவாறும் ( சூத . பாயிர , உரு . ) ( பிங்கல . கசகச .) 
8. சாதிக்காய் . ( உ - ம் . ) எசசி ” ( பார் . ) 9. சா 

லவ . கஅ .) 2. நறும் பிசின் . ( உ - ம் .) அதிவி 

டை ” ( பார் . ) ( ஜாதிஷ ] 
திமரம் , சாதிக்காய்மரம் . 10. சிறுசண்பகம் . 
( உ - ம்.) " மல்லன் மாலையின் மணமுளதே துவண் 

சாதிசயம் - மிகுந்த அதிசயம் . ( உ - ம் . ) 
சாதி ” ( பாரத . நச்சுப் . குரு . ) 11! சீந்தில் . 12. | “ அதிகபலமாகவுதிக்குஞ்சரீர நிரவதிகசாதிசய 
தாளப்பிரமாணம் பத்தினொன்று . 13. திரள் . சர்வஞ்ஞதாதி சிவகுண மணப்புற்ற போகபோ 
( உ - ம் . )" கடுப்புடைப்பறவைச்சாதியன்ன ” ( பெ காந்த மோக்ஷகாமிகளாயும் ” ( சி . சி . அ : ரு . 
ரும்பாணா. உஉக .) 14.தெரிநிலைவினைப்பகுதி . ஞாநப் . ) 
15.தேக்கமரம் .( உ - ம் . ) “ சாதிவங்கமிரதிகளால் ? சாதிட்டம் 1. அதியுத்தமமானது . 2 . 
( தைல. பாயிர. உஉ .) 16. தேர்ப்பாகன் . 17. மிகக்காடிங்கியமானது . ( வாயிஷ:) 
பிரம்பு . 18. பிறப்பு . 19. புழுகுசட்டம் . ( உ - ம் .) சாதித்தல் - 1. அநுமித்தல் , 2. அருளல் . 
" அமிர்தை " ( பார் .) 20. மரப்பொது . 21. யுத்த 3. அழுத்தல் , உறுதிப்படுத்தல் . (உ - ம் .) " மூல 
வீரன் . 22. விலக்குறுப்பு பதினான்கனுளொன் வோலை ” ( பார் . ) 4. எண்ணெய் முதலியன 
று . (சிலப் . அரங்கே . கங . உரை.) (1,11 , 17. தேய்த்தல் . 5. கொல்லுதல் . ( உ - ம் . ) மந்தி 
மலையக . ) ( 7 , 8 , 18. ஜாதி , 16 , 21 , வலாதி . ) ரத்தாற்சாதியாவகை தடுத்தான் ” ( பெரியபு . 
சாதிக்கட்டு- 1. சாதியாசாரம் . 2. சாதி திருநாவு . க.எ. ) 7. சாதகமாகிய எதுக்களை 

க்கொண்டறிதல் . ( உ - ம் .) “ நேரேயறியப்படுவ 
யொருமிப்பு . 
சாதிக்காய் -- ஒரு சரக்கு ; அது , பஞ்சவா அறபொருளை ” (சி . சி . அளவை . உ . சிவஞா.) 

தன்றிச்சாதித்துப் பெறற்பாலதாய் மறைந்துநி 
சத்தொன்று . ( உ - ம் .) “ பருங்காயங்குட்டிலவ 
ங்கஞ்சாதிக்காய் ” ( தைல . தைலவ . எஎ . ) 

8. செய்தல் . ( உ - ம் .) “ உயிர்கலங்கிச் - சாதியா 
சாதிக்குறைவிசேடம் - விசேட அலங்கார செய்துமுடித்தல் , ( மூன்றாம்பால . கூசு . ) 10 

தமர்மாண்டு ” (சேதுபு . இராமனருச் . 20. ) 9 . 
வகையுளொன்று ; அது சாதிக்குறைவுகார பழகல் . 11. வெல்லுதல் . ( உ - ம் .) " இகலிற் - 
ணமாக விசேடங்கூறுவது . ( வ - று .) " மேயநி 
ரைபுரந்து வெண்ணெய்தொடுவுண்ட - ஆய 

சாதியாதனவுமில்லை” ( இராமா . விராதன்வ 
னார்மாறேற்றமர்புரிந்தார் - தூய - பெருந்தருவு 

தை . உஉ . ) 
ம்பின்னுங்கொடுத்துடைந்தார்விண்மேற் - புரந் 

சாதித்தன்மை - ஓரலங்காரம் ; அது , சாதி 
தரனும்வானோரும் போல் " (தண்டி . எஎ. உரை ) யின்கணுள்ள பலவிதமான தன்மைகளை உள் 
சாதிகரண தீட்சை - ஆதாரத்தோடு கூடிய 

ளவாறே அலங்கரித்துக் கூறுவது . ( தண்டி . 
தீட்சை . ( வி - ணி , உ எசு . 

உஅ . உரை .) [ சாதி - ஒரு நிகரனவாகிய பல 
ஆதாரத்தோடு சு டியது . பொருள்களுக்குப் பொதுவாகநிற்பதோர் தன் 
" சாதிகரணசத்தியோநிருவாண தீட்சை (சி.சி. மை . ) 
பாயிர , ங . ஞாகப் .) 

சாதிதம் - 1. சேதிக்கப்பட்டது . 2. சோதி 
சாதிகாரணன் - ஆகாரத்தின் நிற்கிறவன் , 

க்கப்பட்டது . 3. நிறைவேற்றப்பட்டது . 
( சி . சி.அ : உ : ஞாநப் .) 

சாதிநீலம்- ஒருவகை இரத்திநக்கல் . 
சாதிகாரதீட்சை -- சபிசதீட்சை , ( சைவச . சாதிப்பதங்கம் - சாதிலிங்கம் , 
ஆசாரிய , சுஉ , உரை . ) 

சாதிப்பன்னம் -- சாதிபத்திரி , ( உ - ம் . ) " அ 
சாதிகாரம் 

அதிகாரத்தோடு கூடியது . மிர்தைமாசை சாதிப்பன்ன நற்குலக்காய்முனா 
(சி.சி.அ : ச . சிவாக் . ) 

ன்கின் ” ( தைல . தைலவ . கலக . ) 


1046 


சாதீயம் , 


கசேஎ 


சாந்தபநகிருச்சிரம் . 


- 


[ வலாய 


சாதிப்பாய்- பிரப்பம்பாய் . ( சூ . நிகண் , 

சாது -1. அருகன் . ( சூ . நிகண் . க : ரு . ) 2 . 

சற்குணத்தோன் . 3. சற்குணம் . ( உ - ம் . ) " ர் 
சாதிப்பிரஞ்சம் - குலாசாரத்தவறு , ( ஜா த்த- மிண்டராற்சாதுவானமேன்மையர் தம்மை 
கிறு ) 

க்காண்பர் " (பஞ்சதந். அர்த்தநாச . கசு . ) 4. சாந் 

தம் , ( 1 , 2 , 3. வலாயு. ) 
சாதிப்பிரட்டத்துவம்- சாதிப்பிரஞ்சகரம் . 

சாதுக்கள் -- சாந்தமுடையவர் . ( உ - ம் .) 
( ஜாதிலடி 

" நல்லசாதுக்களை நடுக்கங்காணலும் ( சூத . முத் 
சாதிப்பிரட்டன் சாதியீகன் . ( ஜாதி தி . சு : கச .) 

சாதுகம்- பெருங்காயம் . ( ஜா துக 0 ) 
ஒடி ) 

சாதுசன் உத்தமகுலத்திற் பிறந்தவன் . 
சாதிப்பு - சாதித்தல் , 

ஐ ) 
சாதிப்பூ- 1. சாதிக்காய்ப்பூ . 2. பித்திகை 

] 

சாதுத்துவம்-- சாதுத்தன்மை , ( வலாய 
ப்பூ , 
சாதிபத்திரி - சாதிப்பன்னம் . (சாதிப்பூ என் 

10 ) 
பாருமுளர். ) ( ஜாதிவதி ) 

சாதுர்சாதம் - ஏலம் , இலவங்கப்பட்டை , 
சாதிபலம் - சாதிக்காய் மலையக .) ( ஜாதி இலவங்கபத்திரி, சிறுநாகப்பூ எனப்படும் நான் 

கு சரக்குகள் . ( தைல , தைலவ . உக , உரை . ) 
ம ) 

சாதுரங்கம் -1 . ஒருவகைமாணிக்கம் .(சிலப் . 
சாதிமல்லிகை - ஓர்மல்லிகை . 

அரும்பத . ) 2. கச ரத துரக பதாதி யாகியநால் 
சாதிமாநம் - குலமொத்திருத்தல் . 

வகைச் சேவைகள் . ( உ - ம் . ) " துக்கடரு சாதுரங் 
சாதிமான் - நற்குலத்தோன் . 

கம்யாவையும் ” ( பாரத . பதினொராம் . சு .) ( சது 
சாதிழன்று சமசாதி , அனுலோமசாதி , ரங்கம் என்பது சாதுரங்கமென்றாயிற்று . ) 
பிரதிலோமசாதி என்னும் மூன்று சாதிகள் . சாதுரிகன் -- சூதன் . (வாகரிகம் ) 
[ ஒத்தசாதித்தாய்தந்தையராற்பிறந்தவர் தந்தை 

சாதுரியம் - சாமர்த்தியம் . ( வாதய-30 ) 
யோடு சமசாதியெனப்படுவர் . அநுலோமத்தாற் 
பிறந்தவர் தாயோடு சமசாதி எனப்படுவர் .பிர சாதுரியன் - சாதுரியவான் . 

சாதுருமாசியம் - யாகமிருபத்தொன்றிலொ 
திலோமத்தாற் பிறந்தவர் தாய்தந்தை சாதியி 
லுங் குறைவுபட்டுப் பெரியாராற்பழிக்கப்பட்ட ன்று . ( உாத கால 

. ) 
நீசசாதி எனப்படுவர் . ) ( பராமி . கசரு - கசசு .) சாதுவன் - அருகன் . ( உ - ம் . ) " தத்துவன்சா 
சாதியீனன் - குல ஈநன் . 

துவன் சாரணன்காரணன் ” ( சிலப் , நாடுகாண் . 
சாதியுவமம் சாதியாலுவமிப்பது ; அது கஅ... ) ( ஒடுங்கினவன் என்றபடி .] 
கரணம் போலுமான்மா என்றாற்போல வருவது . சாதேவம்- 1. குழிநாவல் . ( சூ . நிகண் ச . 
( த . பி .ம் . அளவை . அ - உரை . ) 

கஎ . ) 2. சிறுநாவல் . (மலையக .) 
சாதிரம் - விட்ணுகரந்தை . ( மலையக .) 
சாதிரீசியம் - சாதிருசியம் . 

சாதேவன்- பஞ்சபாண்டவரிலொருவனான 
சாதிருசியம் — உபமாநம் .( லா ) ) 

PJ ) 

சகாதேவன் . ( உ - ம் .) " இவ்வண்ணஞ்சாதேவனி 

யம்புதலுநகைத்தருளி ” ( பாரத . கிருட்டிண . 
சாதிரேசம் - குங்குமப்பூ . 

நங .) 
சாதிலிங்கக்கட்டு - ஓர்வைப்புச்சரக்கு ; இது , சாந்தகைமை -1. சாந்தம் . 2. மெத்தெனவு . 
செய்யும் விதம் வைத்திய நூலிற்காண்க . 

சாந்தசம்- சாந்தம் . ( சாகை , 
சாதிலிங்கம்- ஒருசரக்கு . ( உ - ம் .) " 

ஆதியிர 

சாந்த நவன் - வீடுமன் . (லாத நவ சந்த 
தவுருக்காதலாற்சாதிலிங்க - மோதிலிரதகுண 
முற்று ” ( பதார்த்தகுண . கஉ ஙக . ) 

நுவின் மகன் என்பது . ) 

சாந்தநீகம் - சந்தநக்கலவை .( வாடி நிசு ) 
சாதினி -- 1 , பீர்க்கு . 2. முசுக்குட்டை .(1,2 . 

சாந்தபநகிருச்சிரம் -ஒருவகைவிரதம் ; அது ; 
மலையக . ) 
சாதீயம் - சாதிக்குடையது . ( உ - ம் .) “ அநா 

கோமூத்திரம் , கோமயம் , பால் , தயிர், நெய் , 

தர்ப்பசலமென்னுமிவ்வாறையும் ஒவ்வொருநா 
சிருதை முதல்சிவகலாசாதீய வியாபிநியீறாகும் ” 

ளும் ஒவ்வொன்றாக உட்கொண்டு ஏழாம்நாளும் 
( சி . சி . உ : எடு . நாகப் . ) (ஜாதீய .) 

வாச மிருப்பது . ( பராசர பிராயச்சித்த. எ : உ எ ) 


1047 


சாந்தா நிகம் . 


கசஅ 


சாந்திக்கூத்து . 


நிக . ) 


மறை . ) 


-- 


சாந்தபநம் - சாந்தபநகிருச்சிரம் ; ஒருநாள் யது . 2. பிற்சந்ததியைக்குறிப்பது . ( வலாதா 
இலகுவான பதார்த்தமாகிய தயிர்முதலிய சாப் 
பிட்டுமறுநாள் புசிப்பில்லாதிருந்து செய்யுமோர் 

சாந்தா நிகன் -- மகப்பெறு தலைவிரும்புகிற 
தபவிரதம் என்று கூறுவர் . ( லாதவ நா 

வன் . ( வலாஞா நிகம் ) 
சாந்தம் - 1. அமைதி . 2. கலவைச்சேறு . 3 . 
குளிர் . ( சூ .நிகண்.அ : ங o . ) 4. சந்தநம் . ( உ - ம் .) சாந்தாற்றி --1 . ஆலவட்டம் ; இதனைச்சிற் 
" சாந்தநீறெனச்சண்ணித்தபுண்ணியத்தனி மு றாலவட்டமென்பர் . ( சூ . நிகண் . எ : ஙஅ . ) 2. 
தல் ” (திருவிளை . கான்மாறி . உ . ) 5. சாணி , 6. பீலிக்குஞ்சம் . 3. விசிறி . ( உ - ம் . ) " உத்தியன் 
சாதுத் தன்மை . 7. தண்ணெனவு .(உ - ம் .) " சாந்ணம்சாந்தாற்றியும் ” (கந்தபு . திருக்கல் , ரு . ) 
தமுகம் ” 8. தயவு , ( உ - ம் . ) " உமையாடன்னி சாந்தி -1 , அந்தரிந்திரியநிக்கிரகம். ( பௌட் , 
டம்பிரியாச்சாந்தகுணப்பெருமான் றன்னை " ( சி சு . நஅஇ . ) 2. ஆற்றுதல் , 3. ஓமம் . 4. கழிப்பு. 
வரக . பசாசுமோச . ச . ) 9. நவரசத்தினொன்று . ( உ - ம் .) " சதுர்த்தசி " ( பார் .) 5. சதாசிவதத்து 
அது , பொறுமை . ( சூ .நிகண் . கஉ : க 0 ச .) ( 1 , 9 . வத்திலிருக்கு மொருபுவநம். ( வி - ணி , உ எ அ . ) 
பலாக 

6. சந்திரனது சோடசகலைகளினொன்று . ( வி . 
சாந்தழர்த்தி - சதாசிவன் . ( சி சி.அ: உ . 

ணி , உசசு , ) 7. சாந்தம் , ( உ - ம் . ) "சாந்திமேவி ” 

( சேதுபு . பாவநாச . எ . ) 8. சாந்தியதீதகலையில் 
சாந்தர் - இராகத்துவேஷாதிகளை விட்டிரு சத்திதத்துவத்திலிருக்கும் ஐந்து புவனங்களுள் 
க்கிறவர். ( சி - லி . ஞாக , .. ) 

ஒன்று : ( சி - லி . கிரி . உக . உரை. ) 9. தனிவு . 
சாந்தரபந்தம் ( சமணம் ) விட்டுவிட்டுப் 10. நிவிர்த்தி முதலியபஞ்சகலைகளுள் ஒன்ற ; 
பந்திக்கும் சொரூபத்ததாகிய அதூபபந்தம் .(சி . இதிலே சுத்தமாயையிற்றோற்றிய சுத்தவித் 
சி . பர . நிகண் . ரு . உரை .) 

தை ஈசரம் சாதாக்கியம் என மூன்று தத்துவங் 
சாந்தவாரி- நீர்மீட்டான் . ( மலையக . ) களுள்ளன . இதற்கு ஈசுவரமூர்த்தி அதிட்டாக 
சாந்தவெளி அமைதியாகிய பரவெளி. தேவதை . இதில் தற்புருடங் கவசம் என்னும் 
( உ - ம் .) “ கோடாதெனைக்கண்டெனக்குணிகை இரண்டுமந்திரங்களும் நித்தியயோகிநே என் 
சாந்தவெளிகூடியின்பாதீதமுங் கூடினே னும் பதமுதல்வியோமவியாபிநே என்னும் பத 
( தாயு . தேசோ . சா . ) 

மீறாகப் பதினொருபதங்களும் கமவ என 
சாந்தன் - 1. அதிக்கிராந்த அந்திக்கிராந்த மூன்றெழுத்துக்களும் பதினெட்டுப் புவநங்க 
விந்துக பரசிவன் . ( சி . சி . க : சுரு . இராமலி. ) ளும் உள்ளன . ( உ - ம் .) " சாந்திதன்னில் - வைத் 
2. அருகன் . ( சூ . நிகண் . க ; க . ) 3. காமவெகுளி தனமந்திரமிரண்டுபதங்கள் பதினொன்று வன் 
மயக்கங்களொழிந்தவன் . ( சைவப் உ அ .பக .) 4 . னமொருமூன்றுபுரம்பதினெட்டாகு - முத்தம 
சந்திரன் . 5. தண்ணெனவானவன் . 6. நாலாம் 

மாந்தத்துவமுமொருமூன்றாகுமுணரிலதிதேவ 
வசுவின் மகன் . ( வி - ணி . உருகா . ) 7. புத்தன் . தையுமுயரீசனாமே ” ( சி . சி . அ : அ . ) ( தன்னைய 
( சூ . நிகண் : க : கஅ . ) 8. மேதாதியினே பிள் டைந்திருக்கிற ஆன்மாக்களுக்கு இராகத்துவே 
ளைகளிலொருவன் . ( வி - ணி . உஉ அ . ) 

டமில்லாத படியாலுஞ் சங்கற்பித்ததன் வழி 
சாந்தாக்கியாகமம் யோகசமைவகையி செல்லாமல் பரமமானசாந்தி வருகையாலும் இ 
னொன்று . ( த.நி. போ . கருக . ) 

ப்பெயர் பெற்றது . ) (சி . சி.அ: அ . மறை . ) 11 . 
சாந்தாத்மகம்-- சுத்தாத்துவாப்பிரபஞ்சம் . பிராயச்சித்தம் . ( உ -ம் . ) " தாநமியாகந்தீர்த்தமாச் 
( உ - ம் .) " இந்த உபாதாநங்களுக்குள்ளே பிந்துவி சிரமந்தவங்கள் சாந்திவிரதங் கன்மயோகங்கள் 
லேநின்றுமுண்டானசுத்தாத்துவாப்பிரபஞ்சத் சரித்தோர் ” ( சி . சி . அ :உரு . ) 12. பூசை . ( உ - ம் .) 
திற்கு சாந்தாத்மகமென்றும் ” ( சி . சி . க : ரு எ.சி " ஆய்ந்தமரபிற்சாந்திவேட்டு” ( பதிற்று . க 0 . 
வாக். ) 

பதிக . ) பலா ] 
சாந்தா நிகபிச்சை ஆசாரியர் முதலாயி 

சாந்திக்கூத்து - ஒருவகைக்கூத்து ; அது : 
னோர் பத்தரிடத்தாயினும் , சீடரிடத்தாயினும் 

சொக்கம் , மெய் , அவிநயம் , நாடகம் என நான் 
மடம் மடப்புறம் முதலியவற்றைச் சந்தாநபரம் 

கு வகைப்படும் . ( உ - ம் . ) " சாந்திக்கூத்தேதலைவ 
பரையாக அனுபவிக்கும்படி வாங்குவது . ( உ - ம் . ) 

னவிநயம் - எந்திநின்றாடியவீரிருநடமவை- சொ 
" சாந்தா கெபிச்சைதக்கணமாதுகரி ” ( சைவச . 

க்கமெய்யேய விநயநாடக - மென்றிப்பாற்படூஉ 
பொது . உரு எ . ) 

மென்மனார் புலவர்” இது நாயகன் சாந்தமாய்நின் 
சாந்தா நீகம் - 1. சந்தாநவிருட்சத்துக்குரி றாடிய கூத்து. ( சிலப் . அரங்கே . கஉ . உரை ) 


ற 


1048 


சாந்திராயணவிரதம் . 


காசக 


சாப்பை . 


யம் . ( வலாத ) 


சாந்திகம்- கோமயமிடும் போது பசுவின்பிற் சாந்தீசன் சாந்திசத்திக்குச்சத்திமான் . 
நட்டிலேகைவைத்தேற்பது . ( சைவச . பொது . 

( சி . சி.அ : உ . சிவாக் .) 
கககூ . உரை . ) 

சாந்து 1. கலவைச்சாந்து . 2. சந்தநம் . 
சாந்திகலை - கிவிர்த்திமுதலிய பஞ்சகலைகளி ( உ - ம் . ) “ நீலஞ்சாதிசாந்துபலையுபயவேர்முத் 
னான்றாகிய சாந்தி ; ( சி - லி . கிரி . உக . உரை ) தைபூலா ” ( தைல . தைலவ . சசு . ) 3. சாந்தகு 

சாந்தியதீதகலை-- நிவிர்த்திமுதலிய பஞ்ச ணம் . 4. சுண்ணச்சாந்து . ( சைவச . மாணாக்க . 
கலைகளிலொன்று . ( சி - லி . கிரி , உக , உரை.) 

கக . உரை . ) 

சாந்துவம் 1. இன்சொல் . 2. சாமோபா 
சாந்தியதீதபுவனம்- சாந்திகலையிற் சத்தி 
தத்துவத்திலிருக்கு மைந்து புவாங்களுளொன் 
று . ( சி.சி. அ : கூ . மரை 

சாந்தை - 1. உரோமபதனென்னுமரசன் 
சாந்தியத்தை- 1. சாந்தியத்தகலை. (சி - லி , சசஅ .) 

மகள் . 2. சாந்தமானவள் . 3. பூமி . ( பிங்கல 
கிரி . உக , உரை. ) 

சாந்தோக்கியம் - சாமவேத உபநிடதத்தொ 
சாந்தியா தீதகலை --சாந்தியதீதகலை . ன்று . ( உ - ம் . ) “ பொலிதருசாந்தோக்கியமுமீட் 
சாந்தியா தீதம் -- சாந்தியத்தகலை , (சி . சி . 2 ; | மெந்தவுபநிடதப்பொருளும் ” ( சூத . பாயிர . PO . ) 
எச . சிவாக் . ) 

( வாநொ ) 
சாந்திரகம் -- சுக்கு . ( வாடி ) 

சாநதி - 1. ஓரரக்கன் . 2. கொடிக்கொத்தா 
சாந்திரம் - 1. சந்திரகாந்தம் . 2. சந்திரசம் ன் . 3. சநகன் புத்திரியாகிய சீதை . ( உ - ம் . ) 
பந்தமானது . 3. சாகலியவிழாவொன்பதனுள் “ மதுரமாமணி - சாநகியளித்தனள் விடையுந்தக் 
ஒன்று ; அது : பதினேழு நாளளவுள்ளதாகக் கொ தபின் ” ( இராமா . அசுவமே . உ.ச.) 4 பொ 
டியேற்றிப் பலியிட்டும் இல்லாமலும் செய்யப் ன்னாங்காணி . 5. மூங்கில் .(பிங்கல.உ எசு .. ) ( 3 . 
படுவது . 4. சாந்திரமாதம் . 5. சுக்கிலப்பக்கம் . 6 . 
நிறைவு . 7. நெருக்கம் . ( 1 , 2 , 4 , 5. வாரே . 7 . 

ஜா நகீ . ] 

சாநம் -- 1 . அம்மி . 2. உரைகல் . 3. சாதிலிங் 
ஈ ) 

கம் , 4 , தியாகம் , ( உ - ம் . ) “ சாரத்திற்றீர்விடம் 
சாந்திரமசம் -மிருகசீரிடம் . ( வாரு வேம்) போற்றான் (சிவஞானபோ . க . சூத் . உ-அதிக ) 

ந்திரமசாய நீ -புதன் .( வாரு வேலாய நி ) 
சாந்திரமாதம் - பூருவபக்கத்துப் பிர சாநவி- கங்கைந்தி . ( உ - ம் . ) " சாநவித்தடங் 
முதல் அமாவாசையிறு தியாக வரும் மா 

மாதம் . கரையடைந்தான் ” ( பாரத . குருகுல . அ o . ) 
( உ - ம் . )" சாந்திரமா தங்குகுவந்தமாகும் ” ( விதாக ( சந்துவ இருஷியின் காதினின்றும் வந்தமை 
குணாகுண . அ o . ) (வாரைவல . ) 

யாலிப்பெயர்பெற்றது . ஜாஹலீ . ) 
சாந்திரமானம் - சந்திரனைக்கொண் டளவி நித்தியம் - 1. அண்மை . 2. முன்னிலை . 
டுங் காலம் , சாந்திரமாதங்களால் வரும்வருடம் . ( லாநிய ) 
[ வாருகா ந : வாத -சந்திரன் .81 ந - அளவு ) சாநு -1 . மலைச்சாரல் , ( உ - ம் . ) " சாநுவெல் 

லாமெண்குவண் குரும்பி - பேர்க்கும் ” ( திருவாவ 
சாந்திரவிரதிகன் சாந்திராயணவிரதம் 

டு - கோ . உக்க . ) 2. முழந்தாள் . ( உ - ம் . ) " பொலி 
பிடிக்கிறவன் . ( வாருவ , கிக . ) 

சிரமுதற்சாநுவளவும் ” ( நித்திய . அச . ) [ 1 . 
சாந்திராயணம் 1. சந்திரனது அயநம் . 

வலா ந . 2. ஜா - . ] 
2. சாந்திராயண விரதம் . ( உ - ம் . ) " நயக்குஞ்சாந் 

சாப்பா - முத்திரை . ( இந்துஸ் . ) 
திராயணமேயேமம் பயப்பமதிதோறுமியற்றல் 

சாப்பாடு--உணவு . 
வேண்டும் ” ( சூத.ஞாந.ரு.சு.) ( வாகராயண . ) 

சாப்பாய் - முழுவதும் . ( இந்துஸ் . ) 
சாந்திராயணவிரதம் - ஒருதிங்கணாள் விர 

சாப்பிடுதல் - உண்ணுதல் . (மநுதர்ம , ச : 
தம் ; இது : பௌரணை தொடங்கி அமாவாசைவ 

உகஉ . உரை . ) 
ரைக்கும் ஒவ்வொரு பிடியந்தங்குறைத்தும் , அ 

சாப்பு - 
மாவாசை தொடங்கிப்பௌரணைவரைக்கும் ஒவ் 

- 
வொருபிடியந்தம் அதிகமாகப்புசித்தும் அநுட் சாப்பை -1, புற்பாய் . ( சூ . நிகண் . எ.ருரு . ) 
டிக்கும் ஒருவிசேடவிரதம் . 

2. திராணியற்றவன் . 


வலா 


( பலாம் 


சா 


சாப்புதாளம் - ஒருதாளம் . 


1049 


சாபேட்சம் . 


காரும் 


சாம்பவன் . 


+ 


சாப்பைச் சொண்டன் - ஒருபறவை . பேட்சமென்றும் , அந்தக்கரணசாபேட்சமென் 
சாபசார் முநிவர் . (உ - ம் .) " தவத்தினரைச் றும் , இந்திரியாந்தக்கரண நிரபேட்சமென்றும் 
சாபசரரென்பர்வடநூலார் ( மணிமே: ரு . கசு . மூன்றுவிதம் ” ( சி . சி . அளவை . க . சிவாக் , காக . 
உரை.) ( சபித்தலையேசரமாகவுடையவரென்ற பக் . ) 
படி , ) 

சாபேட்சன் அபேட்சையுடையவன் . 
சாபத்தீடு - சாபம் , 

( பௌட் . பதி . அசு . ) 
சாபம் - 1. குட்டி . ( உ - ம் .) " குஞ்சரத்திளங் சாம்பச்சி- பறைச்சி . 
கன்றெனச்சாபவெங்கோளரியென ” ( பாரத . சாம்பசதாசிவன் - சுத்தமாயாகிருத்திய மை 
சம்பவ . சம . ) 2. சபிப்பு . ( உ - ம் . ) " ஆவதினால் ந்தும் சாட்சாத் தானாயும் அசுத்தமாயைப்பிரகி 
வேதாளமகலுஞ்சாபமவன் றனக்கு ” ( சேதுபு . ருதி கிருத்தியம் ஐந்தும் அநந்த ஸ்ரீகண்டாதி 
வேதாள் . கஅ . ) 3. தநுவிராசி . (உ - ம் .) " விடலரி த்துவாரத்தினாலேயும் பண்ணுகிறவன் . ( சி.சி. 
சாபமொன்பான் ” ( சரசோதி . குணாகுண.ச.அ .) க க 0. ஞாநப் .) 
4. வில் . ( உ - ம் . ) " ஒட்டியகணிச்சி சாபம் ” ( திரு சாம்பசிவன் - மகேச்சுவரன் ; இவர் உருத் 
விளை . மெய்க் , உச .) ( 2.பாவம் 4. வாவ . ) திரனில் விசேஷமானவர் . ( வி.ணி..உசுங . ) 

சாபரம் - சைமிங்சூத்திரமான பூர்வமீமாஞ் சாம்பம் - 1. பெருநெருஞ்சில் . 2. யானை 
சைக்குச் சாபரராற் செய்யப்பட்ட வியாக்கியா நெருஞ்சில் . ( 1 , 2. மலையக . ) 
நம் . ( உ - ம் ) " சாற்றியவச்சைமினிசூத்திரத்திற்கு 

சாம்பர்- சாம்பல் , ( உ - ம் . ) " சங்கெட்கோதப 
மிக்கசாதரமென்றொருபாடியம் புரியப்பட்ட 

மார்க்கிமூன்றுஞ்சுட்ட சாம்பரிடை ( தைல . 
( வேதா . சூ . சி- பாயிர, ச 

. ) 
சாபரர் -1 . சைமிநி சூத்திரத்திற்கு வியாக் 

தைலவ . ககஅ . ) ( ரகரம்போலி . ) 
கியாநஞ்செய்த ஓராசிரியர் . ( வேதா . சூ . சி.பா 

சாம்பராயம் - 1. இடர் . 2. சமீபம் . 3. போர் . 
யிர , ச . உரை.)2. காலதத்துவத்திருக்குமோரு ( 1 , 3. வலாவாராய் ) 
ருத்திரர் . ( வி - ணி , உஎச .) 

சாம்பல்- 1. குவித்தல் . ( சிந்தா . உங எசு . ) 
சாபல்லியம் 1. அநித்தியம் , 2. அநுகூ 

2. கெடுதல் . ( சிந்தா . கஉருக . ) 3. சாம்பர் . 
லம் , பேறு . ( உ - ம் . ) " அரிய நற்பிரதோடபூசை ( உ - ம் . ) " சாம்பலாகல தணிந்தாய் போற்றி " ( தே 
யுந்தரிசமுமாற்றுவோனவன் சன்ம சாபல்லிய வார , திருவீரட்டாந . ச . திருநா . ) 4. நாவன் 

(சிவரக . மறலியுத்தர . கக . ) [ 1. மரம் . . (மலையக , பிங்கல . ஙச.அ.) 3. பழம்பூ . 
வாவம். 2. வயாவன 
இ ) 

சாம்பல்மொந்தன் --ஓர்வாழை . 
சாபலம் - 1. அநித்தியம் . 2. நிலையின்மை . 

சாம்பலச்சி- எவட்சாரம் . 
( உ - ம் ) “ தந்தைபோரழிந்துபோனசாபலங்க சாம்பலடிப்பெருநாள் -- கத்தோலிகர் வி 
ண்டுவெம்பி ” ( பாரத , நிரைமீட்சி . கச . ) ( 1 , 2. சேஷகாலமென்று கொண்டாடும் ஒருநாள் . 

சாம்பலோட்டி- எருக்கு . 
சாபறை -1 . நெய்தனிலப்பறை . ( சூ.நிகண் . 

சாம்பவதீட்சை சம்புவினது தீட்சை . 
எ : உ . ) 2. பிணப்பறை . 

( சி . சி.அ : ச . சிவாக் . ) 
சாபாலம் -1, யசுர்வேத உபநிடதம்ஐம்பத் சாம்பவம்- 1. அட்டாதசவுப்புமாணத்தொ 
தொன்றுள் ஒன்றற்கும் , சாமவேத உபநிடதம் ன்று ; இதனைப்பிங்கல நிகண்டிற் சாம்பேசமெ 
பதினாறுள் ஒன்றற்கும் சொல்லும் பெயர் . (உ - ம் . ) ன்றார் . 2. சம்புநாவல் , 3. பொன் . ( ஜாபவை ) ) 
" நாலுமறைக்குணவின்றிடு நற்சா- பாலமுரைத் சாம்பவமந்திரம் - ஒருவகைமந்திரம் ; அது : 
தபலன் கெழுமோரேழ் - கோலமநுக்கள் ( சேது சம்புவின துமந்திரம் . 
பு . மங்கல . சரு . ) 
சாபாலி - ஒருமும் . (ஜாவாஜி .) 

சாம்பவவிரதம் - ஒருவிரதம் . ( உ - ம் . ) " இல 

கலு று சாம்பவவிரத மேற்றமென்று; சிலருரைப் 
சாபிடேகர் - அபிடேகமுடையவர் . ( சி.சி , பர் ” ( சூத . ஞாநயோக . நியமமுறை. நக .) 
அ : ரு . ஞாநப் . ) 
சாபித்தல் - சபித்தல் . ( உ - ம் . ) “ சேள்வித் 

சாம்பவன்- } . எண்கின் வேந்தன் ; இவன் 
தலைவரைச்சாபியர்நிந்தைதந்தனை ” (உபதேச . 2 சாம்பவன் திரிந்தெனத் 

திரிந்து சாற்றினான் ” 

இராமன்படைத்தலைவரிலொருவன் : ( உ - ம். ) 
அயமுகி . எரு . ) 
சாபேட்சம் - அபேட்சையுடன் கூடினது . 

( இராமா , எழுச்சிப் , அ . ) 2. சம்புவைவழிபடு 
( உ - ம் . ) " இந்தப்பிரத்தியட்சந்தான் இந்திரியசா வோன் , ( 1. ஜாபவை ; 2. பாலவம் . ) 


வாஉ 007 


1050 


சாம்பூந்தம் . 


காருக 


சாமம் . 


வவி . ) 


சாம்பவி -1 . சாம்பவிதீட்சை . ( உ - ம் . ) “ சத் த்துப்பெயர்பெற்றபொன்னால் நிருமித்துவிளங் 
திமாத்தாற்புரிகைசாம்பவிஞாநக்கணினாற் - சுத் | குகின்றபூணினையும் ” (திருமுரு . கஅ.உரை.) 
திசெயலென்றே துணி ” ( சைவச் . ஆசா . உசு . ) 2. பொன் . ( உ - ம் . ) “ முந்தியசாம்பூத தச்சங்கிலி 
2. பார்வதி . (உ - ம் .) “ பொருந்து சாம்பவிபுன்மூ கள் ” (திருப்போ. ஊசல் , க . ) 3. மேருமலைக்கு 
ரல்கோட்டியே ” (சிவரக. மேரு. உச . ) 3. பெரு த்தெற்கிலுள்ள நாவல்ரசஆறு . ( உ - ம். ) “ மேரு 
நாவல் . ( மலையக .) ( 1 , 2. பலாபலவி . 3. ஜாம் வைச்சூழ்ந்தசாம்பூத தயாறு ” (திருவிளை . திரு 

நாட்டு .ருக .) (ஜாவ--ந 20 ) 
சாம்பவி தீட்சை ஒருவகைத் தீட்சை ; 

சாம்யாவத்தை - ஒத்தநிலை . ( உ - ம் . ) " குண 
அஃது : ஆசாரியன் திருநோக்குமுதலியவற்றா சாம்யாவத்தை ” ( சி . சி . உ : நிஎ . சிவாக்.) 
ன்மாணாக்கனது பாசத்தைச் சேதிர்கை . ( சைவ 

சாம்வர்த்தம் -- சம்வர்த்தம் . ( இது சத்தமே 
ச . ஆசா . உசு , உரை .) 

கத்தினொன்றென்பர் . ) 
சாமக்கிரி - 1. உபகரணம் . ( உ - ம் . ) " ப்ரமா 

. 
சாம்பற்பூசனி - நீற்றுப்பூசனி. (மலையக.) சிவாக். ) 2. முழுமை . ( சைவப்பி , நிக . ) 
சாம்பன் - சிவன் . (உ -ம்.) “ அம்பைதன்ச | ( வலா 3 ரீ , வலா --எல்லாம் .) 
மேதனாகியமைதலாற் சாம்பனென்றும் ” ( சூத . சாமக்கிரியம் -1 . உபகரணங்கள் . 2. கருவி 
சிவமான் . புராணவரலா. சசரு . ) 

கள் . 3 , சமஸ்தம் . 4. பூரணம் . ( வலாக ) 
சாம்பனாரை - ஓர் நாரை . 

சாமக்கிரியை -- சாமக்கிரியம் . ( பௌட் . சு . 
சாம்பாட்டு - நறிப்புடோல் , ( மலையக . ) 

கசக இ . ) [ லாம்மோ ) 
சாம்பாத்தி- பறைச்சி . 

சாமகண்டர் - சிவன் . ( உ - ம் . ) " அறந்தவா 
சாம்பான் - பறையன் . ( சாம்பு ; ஆன் .) 
சாம்பிராணி -1 . ஒருமரம் . 2. ஒருவாசதைப் 

தறைசாமகண்டர் " (திருவிளை . விடையி , கங . ) 
பண்டம் . ( உ - ம் . ) " வேம்பிதுதானென்னமிகு 

( சாமவேத கீதகண்டத்தையுடையவ ரென்ற 

படி . ] 
கசப்பைத்தானளிக்குஞ்- சாம்பிராணிச்சரக்குத் 
தான் ” ( பதார்த்தகுண , ககருஎ .) ( தெலுங்கு . ) 

சாமகர்ப்பன் - விட்டுணு . ( வலாமேலு - 3 ) 
சாம்பிராணித்தைலம் - ஒருவாசநைத்தை 

சாமகாநன் சிவன் . ( உ - ம் . ) " சாமகாநஞ் 
லம் 

செய்தவர்க்காலையம் ( திருவிளை . வரகுணனுக் 
சாம்பிராணிப்பதங்கம்-- ஒருமருந்து . 

குச்சிவ , சசு . ) 
சாம்பு -- 1 . சேக்கை , ( உ - ம் . ) " கற்றைவேய் சாமகாலம்- பஞ்சகாலம் , ( க்ஷாகோ ) 
ந்தகழித்தலைச்சாம்பின் ” ( பெரும்பா . கரு . ) 2 சாமசம் - யானை . ( ஷாஜை ) 
தெரிநிலைவினைப்பகுதி . 3. நாவன்மரம் .( தைல .) 

சாமணபதம்- துறவிகள் நிலை நால்வகையு 
4. பறை . 5. பொன் . ( 4 , 5. சூ . நிகண் , கக : 

ளொன்று ; இதற்குச்சீலங்கள் 

நூறு , ( பெரியபு . 
மகரவெ . கச. ) 

திருஞா , கூகசு , உரை . ) ( பௌத்தம் . ) 
சாம்புதல்- ) , அடித்தல் . 2. இழுத்தல் . 3 . 

சாமணம் 
கூம்புதல் ; ஒடுங்கல் , ( பிங்கல.க அருக .) 4. சோர் 

சாமந்தம்- ஒரிராகம் . ( வலா 2 ) 
தல் . ( உ . - ம் , ) “ அலைப்படருழந்துசாம்பியழிவ 
தென் ” ( திருவிளை . மாபாத . உ அ . ) 5. வாடல் . 

சாமந்தர் -1. அமைச்சர் . 2. அரசர்தோழர் . 
( உ - ம் . ) " கைம்மான் ” ( பார் .) 

3. சிற்றரசர் . (சிலப் . இந்திரவிழ . சஈ.உரை . ) 

4. தாநைத்தலைவர் . ( உ - ம் . ) " தன்னதுதாணிழ் 
சாம்புநதம் -1. நால்வகைப்பொன்னினொ னின் றசாமந்தன் றனைப்பார்த்து ” ( திருவிளை . 
ன்று . (உ - ம் .) " பூவிற்குத்தாமரையேபொன்னு மெய்க்கா . ரு . ) ( பொ ) 
க்குச்சாம்புந்தம் ” ( வள்-மா . கூகூ . ) 2. மேரு 
மலைக்குத்தெற்கிலுள்ள நாவல்ரச ஆறு . ( உ - ம் . ) 

சாமந்தி - ஒரு பூமரம் . 
" இத்தருவின்றீங்கனிநீராறாய் மேருத் - தடவரை 

சாமம் -1 . அரசதருமங்களுள் ஒன்று ; அஃது ; 
யைப்புடைசூழ்ந்து வடபாற்சென்று சாம்புருதப் | இனிதாகக்கூறல் . ( உ - ம் .) “ சாமபேத்தாகதண் 
பெயர்பெறும் " ( கந்தபு . அண்டகோச . ஙங . ) 

மென நிருபர் தருமமுறைமையிற் புகலுந்தகு 
( ஜால நடி ) என்பதன் விகாரம் போலும் . ) திநோக்கி ” (பாரத . கிருட்டிண.உ . ) 2. அறுகு . 

சாம்பூநதம் -1. நால்வகைப்பொன்னினொ ( மலையக.)3. இரா. ( " ar- என்பதன் றிரிபு .) 
ன்று . (உ - ம் .) “ சாம்பூநதமென்றுநாவலோட்டு ( பிங்கல . உ.உக. ) 4. ஏழரைநாழிகைகொண்ட 


- 


சரவணம் . 


1051 


சாமளம் . 


கரு உ 


சாமிராச்சியம் . 


காலம் . ( உ -ம் . ) " எல்லியோர்சாமமென்ன டந்நகர்வாழ்வாள் ” ( பாரத , நாடுகரந் . க . ) 
( அரிச்ச மயாந. க . ) 5. கருமை . 6.குயில் . 7. ( ) 
சமாதாநம் . 8. நான்கு வேதங்களுள் ஒன்று ; 

சாமளை --- உமாதேவி . ( உ - ம் ) " சாம்பவிசங் 
இது : சதாசிவமூர்த்தியுடைய அதோமுகங்கணா கரிசாமளை ”( அபிராமியர்,ந .) வ . 

ரு 0 ( . ) 
ன்கினுளொன்றாகிய வாமதேவ முகத்தினின் 

சாமன் - 1. காமன்றம்பி . ( உ - ம் . ) " காமனுஞ் 
றுந் தோன்றியது ; இதனை வியாசமுனிவர் சை 
மிநிமுநிவருக்கு உபதேசிக்க அவர் வழியாகச் சாமனும் போலுங்காட்சிய ” ( சிந்தா . நாமக . கச .) 

2. புதன் . ( உ - ம் .) " பதினெட்டுச்சாமனுக்காய் - 
சுமந்து , சுத்துவா , சுகர்மா , இரணிய நாபர் , பவு 

வைப்பர் ” ( விதாக , கோசர , கச . ) ( 3. ) 
ஷ் , பிஞ்சி , லோகாக்ஷி ,கௌமுதி , லாங்கலிமுநி 
வர் முதலாயினோர்க்குப் பலவகைப்படமொழி சாமாசி - மத்தியஸ்தன் . 
யப்பட்டமையால் ஆயிரஞ் சாகைகளாயிற்று . சாமா நியசமயி -- ஆசாரியரால் திருநோக்கு 
( கூர்மபு . வருணாச் . கஉ .உரை. ) 9. பச்சை . 10. முதலிய தீக்கையினாலே தீக்கிக்கப்பட்டுப் புறம் 
பஞ்சம் . 11.பலவீநம் . 12. பாதியிரா . 13. மே புள்ள சிவகைங்கரியங்களைச் செய்பவன் ( சைவ 
கம் . ( 5 , 9 , 12. பிங்கல . நச க க )[ 1 , 7. பா . ச . மாணாக . உஉ . உரை.) 
5 , 6 , 9 , 13 , 3. 8. வலா 8 , 10. க்ஷா 3 , 3 . சாமாதியசைவன்- விபூதிதா ரணமந்திரத் 

தாலே சுத்தாத்துமனாய்ச்சுயம்புலிங்கதேவதாந 
லா . ) 
சாமயோதி - பிரமன் . ( வலாெையாநி ..] 

இருஷிமாநவாதி பிரதிட்டைலிங்கம் இவைக 

ளைக் கண்ட இடத்தில் நமஸ்கா ரபிரதட்சண 
சாமர்த்தியம் - 1. இணக்கம் , ( சைவப்பி . | பூசைகள் வித்தாநுசாரமாய்ச்செய்து அட்டவித 
கங . ) 2. கெட்டித்தனம்.(1 , 2. வபா பக்தியுக்தனாயிருப்பவன் . (த.நி. போ , கசுக , 

சாமர்த்தியன் சாமர்த்தியவான் . ( ஸா ) கசு உ .) 
ய ) 

சாமா நியபுத்திரர் - சமய தீட்சையும் விசே 

டதீட்சையுமாத்திரம் பெற்றவர் . ( சைவச, மா 
சாமரபுட்பம் - 1. கமுகு . 2. மாமரம் . ( 1 , 2 . 

ணாக் . உ அ . உரை . ) 
மலையக . ) ( வரைவஷ. ) 
சாமரம் - 1. கவரி ; இஃது . அட்டமங்கலத் மாநியவருக்கியத்தை ” ( நித்திய . கஉகா.) ( வா 

சாமா நியம் - பொது . ( உ -ம் .) " வழுவறு சா 
தொன்று . ( உ - ம் .) " ஓதுசாமரம்வீசிட " ( சிவரக . 
தேவி நாட்டியம் , கஉ . ) 2. கழு . ( திருவால . திரு 2 
விளை . ) 3. சிவதை . ( மலையக . ) 4. யுத்தம் . ( உ - ம் .) சாமார்த்தியம் - சாமர்த்தியம் . 
“ கொற்றமிகும்பறையோசையழிந்து குலைந்த சாமான் - பண்டங்கள். ( அராபி .) 
னசாமரமே ” ( பாரத, பதினாறா.சக .)( விகாரம் . ). சாமி -1. அருகன் . 2. கடந்தஞாநி . 3 , கட 
( 1. Mano ) 

வுள் ; ஸ்வாமி . 4. கந்தன் . 5. கற்புடையாள் . 6 . 
சாமரி- குதிரை. ( வாசரி நீ . ) 

குரு . 7. சாமை . ( வழக்கு . ) 8 . தலைவன் .(சிந்தா.) 

9. தலைவி . 10. பொன் . 11. மூத்தோன் . ( 1,4 , 
சாமரீகரம் - பொன் . 

6 , 9 , 10 - பிங்கல . ஙசகஎ . ) (1,2,3,4,6,8,9,11 . 
சாமரை - சாமரம். ( உ - ம் ) "ஒற்றை " (பார்.) வாசிது. 5. ஜாசி . ) 
( வாரோ ) 
சாமவேதம் - நால்வகை வேதங்களுளொன் 

சாமித்திரம்- ( சோதிடம் . ) ஏழாம்வீடு . 2 . 
று . ( த.நி. போ . க 0 . ) சாமம் . 8. ) ( பார் .) 

மாடுகட்டல் . 3. யாகபாத்திரம் . 4. வேள்விசெ 
சாமவேதவுபநிடதங்கள் - சாமவேதத்திற் | ய்தல் . [ 2 , 3 , 4. பாஜி 

. ) 
குரிய உபநிடதங்கள் ; அவை : கேநம் , சாந்தோ 

சாமிபோகம் -- மேல்வாரம் . 
க்கியம் , ஆருணி , மைத்திராயணி , மைத்திரே சாமிமலை- கும்பகோணத்துக்கருகிலொரு 
யி , வச்சி ரசூசிகம் , யோகசூடாமணி , வாசுதே தலம் 
வம் , மகத்து , சந்நியாசம் , அவ்வியக்தம் , குண்டி 

சாமியம் - ஒப்புமை . வாக ) 
கை , சாவித்திரி , உருத்திராக்கசாபாலம் , தரிச 
நம் , சாபர்லம் என்னும் பதினாறுமாம் . ( கந் . 

சாமியன் - பிறர்கடனுக் கீடுகின்றோன் . 
நவ , கஅ .) 

சர்மிராச்சியம் - 1 , சக்கரவர்த்தித்தன்மை . 
சாமளம் - பச்சை . ( உ - ம் . ) " சாமளவடிவோ 


ஜா ) ) 


2. செல்வம் .( வா ) 


1052 


சாமை . 


கருங 


சாயதம் . 


சாமீகரம் - பொன் . ( உ - ம் . ) " தடங்கிளர் (விதாக . யாத் . அ . ) 2. கற்சேம்பு . 3. பெரு 
தேரிரவியிதின்மூழ்கியிற்ற தன்கரஞ்சாமீகரத் நெருஞ்சில் . ( வர) 
தாற்றரித்தான் ” ( சேதுபு . 2. சக்கரதீர்த்த . 

சாய்- 1. அழகு , ( உ - ம் . ) " சாயடங்கநல 
ஈ . ) ( வாகோ ) 

ங்கலந்து " ( இராமா . கைகேசி , ரு ங . ) ( சாயல் 
சாமீப்பியம் - சாமீபம் . ( வலாவே ) என்பதன் விகாரம் .) 2. ஒருவகைக்கோரை 
சாமீபம் - 1. கிரியைய நுட்டித்தவர் பெறும் காயெலாந்தின்று ” ( அரிச் . நாட்டு , ரு o . ) 3 . 

( உ - ம் . ) " சாயெலாம்பருவச்செழுஞ்சாலியின் - 
முத்தி . ( உ - ம் . ) " குற்றமில்லாதசாலோகசாமீப 
சாரூபமாகியபாதமுத்திகளையடைந்திருந்து ”(சி . | சிமிலைவினைப்பகுதி , 5. பனையின் செறும்பு . 

திரள் கோரை , ( சூ . நிகண் . ச . சுஉ . ) 4. தெ 
சி.அ : உரு . மறை .) 2. சமீபம் . 

( திருமுரு . நகஉ . உரை . ) 
சாமீன் - பிணை . ( அராபி . ) 

சாய்கை - தங்குமிடம் . 
சாழகூர்த்தம் --மிருத்து முகூர்த்தம் . ( விதா 

சாய்த்தல்- 1. அசைத்தல் . 2. அழித்தல் . 
ந . குணாகுண . கக , முகம் .) 

( உ - ம் . ) “ தாகவனையாழிகொடுசாய்த்தவனை ” 
சாழசித்தர்- முற்பிறப்பிலே சரியைகிரியை 

( திருவிளை . மாயப் . கா . ) 3. சரித்தல் . ( உ - ம் .) 
யோகங்களைச் செய்து நிருமலாந்தக்கரணராகி 

" முடித்தலைசாய்த்து ” ( வாண . சு .) 4. திருப் 
மீளப்பிறக்கும் பொழுது அந்த ஞானத்தோடு 

புதல் . 5. தோற்கச்செய்தல் . ( உ - ம் . ) " சூதும் 
பிறந்து சிவபாவனை பண்ணுவோர் . ( சி . சி.பா 

பங்கயமுகையுஞ்சாய்த்துப்பணைத்தெழுந்தணி 
யிர. ங . சிவாக் . ) 

யின்மிக்க ” ( பெரியபு . தடுத்தாட் . உக .) 
சாமுண்டி - 1 , அநாகதஸ் தாகத்திற்குரிய 

சாய்தல் - 1. அசைதல . 2. அவிழ்தல் . 
இதழ் பன்னிரண்டிலொன்றிலிருக்குமதிதேவ 

( உ - ம் . ) " கலைசாய ஒரு கை " ( கோயிற்பு . பத 
தை . ( சி . சி . அ . உக , மறை . ) 2 அவுரி . 3 . 

ஞ்சலி . கக . உரை . ) 3. இரிதல் , ஓடுதல் . 
காளி . ( திவாகரம் . முதலாவது . ) 4. துர்க்கை . (உ - ம் .) " வந்தவர் சாய்ந்தவாறும் ” (பாரத. நிரை 
5. நாணல் . 6. பீஷணவயிரவன் சத்தி . ( வி- மீட்சி . கஙசு . ) 4. இறத்தல் . 5. ஒதுங்கல் . 
ணி . உசுக . ) 7. பொன்னாவிரை. ( 2 , 5 , 7 . 

6. ஒளிமழுங்கல் . ( உ - ம் . ) “ இரவிசந்திரன் - 
மலையக . ) [ 3,4, வா கணா 

றத்துகதிர்யாவையுமேசாய ” (சிவரக , கணபதி 
சாழத்திரன் - வசியப்பெண்ணுமுக்கிரனுங் குமரன் . சு . ) 7. சரிதல் . ( உ - ம் . ) " சாய்வார் 
கூடிப் பெற்றபிள்ளை . ( உ - ம் . ) " செழுமணிவசிய குழலொருகை " ( கோயிற்பு , பதஞ்சலி . கக .) 
ர்மாதைத் திகழுமுக்கிரப்பேரோன் சேர்ந் - தொ 8. சார்தல் . 9 மெலிதல் . ( உ - ம் . ) " நெறிதா 
முகலிற் பிறந்த பிள்ளைக்குறுஞ்சாமுத்திரனெ ழ்ந்து சாயினள் வருந்தியாளிடும்பை ” ( கலி . 
னும்பேர் ” ( சூத . சிவமான் . ஜாதிவரலா . உரு . ) கஉக . ) 
சாமுத்திரிகம்- சாமுத்திரிகலக்கணம் . 

சாய்ப்பு - 1. இரிதல் . 2. இறப்பு . 3 . 
சாமுத்திரிகலக்கணம் - சமுத்திரராசன் கூ 

ஓட்டிக்கொண்டு போதல் . 4. சரிப்பு , 5. தாழ் 
றிய இலக்கணம் ; அது : மாதராடவர்களுடைய 

வாரம் , 6. தாழ்வு . ( சூ . நிகண் . அ : ருகா. ) 7 . 
அவயவங்களின் இலக்கணத்தைக்கூறுவது . 

மலைச்சரிவு . 

சாய்மாம் - சிவதை . ( மலையக .) 
சாமுத்திரிகை - சாமுத்திரிகலக்கணம் . 

சாய்மாநம்- சாய்தற்கிடுமணை . 
சாழதம்- 1. கடுக்காய் . 2. கோரை . ( மலை 

சாய்வு -1. ஒருப்பட்சஞ்சாய்கை . 2. சரிவு , 
யக . ) 

3. பக்கம் . 4. மலைச்சரிவு . 
சாழரீத்தம் --- சாமுகூர்த்தம் . ( உ - ம் . ) “ மந் 

சாயக்காரர்-வன்னக்காரர் . 
தனைந்திற் புகரேழின்மால்பத்திற்சேயொன்ப 

சாயகம் - 1. அம்பு . ( உ - ம் .) " விரைவொடு 
தினி - லந்தணனாறெட்டிலாதித்தன்ரா சாயகநாண்வெஞ்சிலை கொள்ளா ” ( பாரத . அருச் 
நதனிற் - சந்திரனாறெட்டிற்சாருமுகூர்த்தஞ் | சுநன்றீ . ரு . ) 2. வாள் . ( மாயக . ) 
சாமூர்த்தமென்றே - மந்திரி நூன்மறைவல்லவ 
ரோதினர்வாணுதலே ( விதாக .குணாகுண.சு க . ) 

சாயங்காலம் - அந்திப்பொழுது . ( சைவச . 

மாணாக்க , எ . உரை . ) [ வலாபாகாணம் ) 
சாமை - 1. ஒருவகைச்சிறுதானியம் , அது 
குதிரைவாலிச்சாமை , சிறுசாமை , தினைச்சா 

சாயநம் -1 . கள் . ( பிங்கல , கச கா .) 2. கிர 
மை , பனிச்சாமை , பெருஞ்சாமை , மாரத்து 

கபுடம் , 3. ரசாயநம் . ( உ - ம் .)" விரிதிரவநீர்படங் 
ச்சாமை , வலையன்சாமை எனப் பலவகைப்ப குசாயநலேகாதி ” ( தைல . பாயிர . கஉ ) ( 2 . 
டும் . ( உ - ம் .) " சாமைதினைவண்ணவோதகம் ” 


ணர் ) 


4 


வலாய ம் . ) 


1053 


சாயா நீர் 


காருச 


சார்த்தூலகரமூர்த்தம் . 


கன் . ) 


சாயுச்சியம் 


சாயை 


பருவம் 


சாயம் - 1. அந்திநேரம் . ( உ - ம் .) “ சாயமி பம் விட்டின் மீன்வண்டிவையின் - சாட்சியைக் 
ளம்பிறையோடமர்கள்ளிருடனைமான ” ( சேது கண்டார் துறவாதார் ” ( ஒழிவி , துறவு . கக . ) 
பு . துத்தம . கங . ) 2. அம்பு . 3. சாயங்காலச 

காலசந்தி . சாயாபதி -- சூரியன் . ( சாயாதேவிக்குகாய 
( உ - ம் . ) " சாயம்பிராதாவுடனவுபாசமுமாத்தி 
யாநிகமும் (சேதுபு. சேதுபல . கஙங . ) 4. சாய சாயாபுத்திரன் - சரி .( சாயா- சூரியன் மனைவி ) 
வேர் . 5. நிறம் . ( மநுதர்ம . சு : உகசு . உரை.) 1 , சாயி -1. படுத்திருப்பவன் . ( உ - ம் . ) " சேஷ 
2. வலாயம் ) 

சாவி ” 2. மை . ( பார்சி .) பாயி நீ .) 
சாயம்பு - சுவாயம்புமது . ( உ - ம் . ) " சாயம்பு 

ஆன்மாக்கள் பரமசிவனோடு 
மைந்தன் ( கந்தபு . அண்டகோச . உ கா .) வேற்றக்கலந்திருத்தல் , ஒன்றிப்பு . (உ - ம் . )" சன் 
சாயா - ஓர்பண் . ( பிங்கல . கங அக .) மார்க்கமுத்திகள் சாலோக்கிய சாமீப்பிய சாரூப் 
சாயல் - 1. அழகு , ( உ - ம் . ) " தண்பரிமள பிய சாயுச்சியமென்று சதுர்விதமாம் " ( சி . சி.அ : 
மென்சாயற்றந்தையும் " ( பாரத் , சம்பல , எஎ . ) கஅ .) ( வலாயஜ ) ) 
2. ஒப்பு . 3. சாய்தல் . 4. நிழல் , 5. நிறம் .( உ - ம் .) 

1. சாயாக்கிரகம் , 2. சாயாதேவி . 
" செஞ்சடைமைக்கரு மிடற்றுப்பசியசாயன் - 

( உ - ம் . ) உருக்கொள்சாயையுமுழையும் " ( பார 
மாதுவளரொருபுறத்து " ( பிரமோத் . சோமவார 

த . சம்பவச் . ஙச . ) 3. நிழல் . ( உ - ம் . ) " சாயைய 
வி.க. ) 6. நுண்மை . 7. மக்கட்படுக்கை , 8. மஞ் 
சள் , ( மலையக .) 9. மாதிரி , ( உ - ம் , )" மயில்பாரத் 

ன்னதன்றம்பிமாரொடும் " ( பாரத . சூது போர் . 
தபொலஞ்சாயல் ” ( உபதேச. விபூதி , எ.அ.) 10. கசக .) 4. நிறம் . 5. பிரதிவிம்பம் . (2. வாயா , 
மென்மை . ( உ - ம் . ) “ ஆடியசாயலாயிழைமடம் | 5. ஜாயா . ) 
தை " ( மணிமே . ஊரல . கச . ) 11. மேன்மை சார் - 1. அணைக்கரை . 2. அழகு . ( பிங்கல . 
( உ -ம் .) “ சான்றாண்மைசாயலொழுக்கமிவைமூ ககசஉ .) 3. இடம் . (பிங்கல. எக்க . ) 4. இளம் 
ன்றும் " ( நாலடி , கரு. உ . ) 

வமானவோலை . 5. ஏழனுருபு ( உ - ம் . ) " கா 
சாயலர் இளைப்பையுடையர் . ( உ - ம் . ) | ட்டுச்சாரோடுங்குறு முயால் " (நன் . ங 0 உ உரை ) 
“ உழையோர் தன்னினும் பெருஞ்சாயலரே ” ( 4 / 6. ஒருவமவுருபு . ( உ - ம் .) “ மேருசா ரப்பா ரவரி 
மநா . உசு 2 . ) 

சிலையினிலைபார்த்து மீண்டார் ” (பாரத . திரௌ 
சாயவேர் - ஓர்பூண்டு . 

| பதி , ரு . ) 7. தெரிநிலைவினைப்பகுதி . ( உ - ம் . ) 
சாயவேர்ச்சக்களத்தி - ஒருபூண்டு. “ அவ்விடைசார்போதில் ” (சிவரக , தேவிமேரு 
சாயவேளாகொல்லி - ஓர்பண் . ( பிங்கல . ! கயிலை . கஉ . ) 8. திண்ணை . 9. பக்கம் . ( உ - ம் .) 
கஙஅ ) 

“ பழுமரத்தின் புறத்தொருசார் ” ( திருவிளை . 
சாயா - விசுத்தித்தாநத்திற்குரிய சுவேத பத் பழியஞ்சு, கஉ . ) 10. வகை , 
மதளம் பதினாறினில் ஒன்றிலிருக்குமதிதேவ சார்க்ககம் -1. சர்க்கரைக்கட்டி . 2. பாலா 
தை . ( சி , சி.அ. உக . மறை .) 

டை ரக - கம் ) 
சாயாக்கிரகம் - இராகு கேதுக்கள் . 

சார்ங்கம் - 1. விட்டுணுவின் வில் . ( உ - ம் .) 
சாயாகவுளம் -- ஓரிசை. 

" முடங்கியசார்ங்கச்செங்கைமுகுந்தன் வாய்ப்பு 
சாயாத்துவம் - மனைவியாயிருக்குந்தன்மை . 
சாயாதேவி- சூரியன் மனைவிகளிலொருத் வில் . (பிங்கல . ஈருலக . ) [ g . ) 

குந்தகாலத்து ” ( பாரத . திரௌபதி . கக . ) 2 . 
தி . ( உ - ம் .) " ததைமலர்க்கூந்தற் சாயாதேவியை 
த்தழீஇயினானே ” ( காசிகா . கா : உஉ .) 

சார்ச்சி- சார்தல் . 
சாயாந்தம் பகலில் அபராணத்தின் பின் சார்த்தல் 1. கலத்தல் . 2. கிட்டல் . 3. கூடு 
வரும் ஆறுநாழிகைகொண்டநேரம் : (உ - ம் .) தல் . 4. சாரச்செய்தல் , 5. பட்சபாதமாயிருத் 
" சாயாந்தமொன்றுக்காறாங்கன்னல் ” ( மச்சபு தல் . 6. வீழ்த்தல் . ( உ - ம் .) " கையெழுநான்கை 
தீர்த்தசிரா. நக . ) ( வலாயாஹ . ) 

யுந் - தழுவுவாளிகளாற்றலஞ்சார்த்தினான் ” ( இ 
சாயா நதம் - ஓந்தி . ( சூ . நிகண் . க : உஅ . ) 

ராமா .கரன்வதை . கக . ) 
சாயாநம் - சாயங்காலம் . ( உ - ம் . ) " திருந்த 

சார்த்தி - உவம வுருபு . ( பி . வி . ) 
வேசாயாகஞ்செய் ” ( சைவச . பொதுவி.உஉஉ .) சார்த்துதல் - 1. கதவு முதலியவற்றையணை 

சாயா நீர் - கானநீர் . ( உ - ம் .) " நாயலகைநெய் த்தல் . 2. சாரச்செய்தல். 
விரும்பிநக்குவதுநஞ்சிட்ட - பாயசமுமெய்ப்பரி சாத்தூலகரழர்த்தம் 

தாருவறமுநிவர் 
சப்பாவைமிகச் - சாயாநீர் - வேட்கையசுணமி செய்த அபிசார வேள்வியிற்றோன்றி அவர்கள் 


- 


1054 


சார்பெழுத்து . 


கருரு 


சார்வோலை . 


ஏவலின்படிதனக்கெதிரே வந்த புலியைச்சிவன் வகையெழுத்தையும் மொழியையுஞ்சார்ந்துவ 
சங்கரித்து உடையாகப் போர்த்த கோலம் . (சிவருமெழுத்து ; அவை : வகையினாற்பத்தும் விரி 
பரா . அசு - ம் பக் . ) 

யினால் முந்நூற்றறுபத்தொன்பதுமாம் . ( உ - ம் . ) 
சார்த்தூலகரழர்த்தி - சார்த்தூலகரமூர்த் " உயிர்மெய் ... தனிநிலை பத்துஞ்சார்பெழுத் 
தம் கொண்டவர் . (சிவபரா. அசா-ம் பக் . ) தாகும் " ( நன் . சு o . ) ( எழுத்தைச்சார்ந்து வருவ 

சார்த்தூலம் - 1. ஒருவகைப்பட்சி . 2. ஒரு து உயிர்மெய்யென்னும் சார்பெழுத்தும் மொ 
பண் . 3. புலி . ( சூ . நிகண் . ந : ங . ) [ 1 , 3. | ழியைச் சார்ந்து 

ழியைச் சார்ந்து வருவன ஏனைச்சார்பெழுத்துக் 
லாடி -8) 

களுமாம் . ) 
சார்த்தூலை- குரோதையின் புத்திரி; இவளி சார்மானம் - சாய்மானம் . 
டத்திற் சிங்கங்களுதித்தன . ( வி - ணி . உருரு .) 

சார்ல பூமம் வடதிசையானை . ( பிங்கல . 
சார்தல் -.1 . அடைதல் . ( உ - ம் ) " இரணி 20. ) 

) 
யன்பாதலத்துச்சார்ந்தான் ” ( உபதேச . சூராதி . சார்வபூமன் -1 . ஒருவனைப்பணியாதுல காள் 
சுரு . ) 2. கலத்தல் . ( பிங்கல . ககஎக .) 3. சாய் வோன் . 2.சிவன் . 

( உ -ம் .) " தண்ணழி சேர்தே 
தல் , 4. நடுநிலைகோணல் , 5 , பற்றிக்கொள்ள வதாசார்வபூமா ” ( சிவரக . கணபதிகுமரன் . ச . ) 
ல் . 6. பொருந்தல் . ( உ - ம் .) “ தவத்தாற்பலனும் 

சார்வபௌமம் சார்வபூமம் . ( வலாவ 
வந்து சார்ந்திடாதே ” (சிவாக . பசாசுமோசா , சு . ) 

வளம் . ) 
சாரீந்தோர்-- 1 , சிநேகிதர் . 2. சுற்றத்தார் , 

சார்வபௌமன் 
( சூ . நிகண் . உ : ரு ங . ) 

சார்வபூமன் . ( வலாவ - 
சார்ப்பம் பகலிலேவரும் இரண்டா 

ஓௗ 8 : சர்வபூமியையுமுடையோனென்றபடி , ) 
முகூர்த்தம் . ( கூர்மபு . பிரமாவின் கால. 

சார்வரி- வியாழவட்டமாகிய அறுபது வரு 
உரை .)( வாது . வல பாம்பு . ) 

டத்தின் முப்பத்து நாலாவதாண்டு . 
சார்பறுத்தல் - துறத்தல் , ( சூ . நிகண் , அ : 

சார்வாகம் - உலோகாயதம் ; இஃது : அறுவ 
சஉ . ) 

கைப்புறச்சமயத்தினொன்று ; அஃது இந்திரனா 
சார்பிலார் - 1. பகைவர் . ( சூ . நிகண் . உ - ருக .) 

னவன் காலந்தோறும் அசுரராற்படுந்துனபங்க 
2. முனிவர் . ( சூ . நிகண் . உ : உ . ) 

ளை நினைந்து , அழி தன்மாலையவாய சுவர்க்கபோ 

கங்களை விரும்பாது வீடடைவான் வேண்டித் 
சார்பிற்சார்பு- சார்பெழுத்தினால் வருஞ் 

துறவுறுங்காலை இந்திரபுரோகிதனீதறிந்து தக 
சார்பெழுத்து ; அஃது . ஆய்தக்குறுக்கம் . ( நன் , 
சு 0 . உரை . ) 

ஞ்சயன் றவம்புரிய வாசுதேவன் வையக்கணிரு 

ந்து கீதையொன்றனை யோதிமயக்கிக்கொல்லு 
சார்பு -1. அடைக்கலம் . 2. அணுகுகை . வித்ததற் கொப்பப்போகமே முத்தியெனப் புரி 
3. இடம் . 4. இணைப்பு, 5. உதவி . ( உ - ம் , ) வித்து மயக்கில் வீழ்த்தச் செய்த மதம் . ( கூர்மபு . 
“ தருமமேசார்பாக - வுண்ணீர்மைவீறுமுயர்ந்து ” | திருக்கல் . சிக . உரை .) ( அாவாகம் ) 
(நல்வழி . ஙஉ . ) 6. உரிமை . 7. கடவுள் . ( வள் . 

சார்வாகன் சாருவாகன் . (த.நி. போ . 
ருக . ) 8 . கிட்டுகை. 9. குணம் . 10 , கூட்டுறவு , 
11. சார்பு நூல் . (உ -ம்.) அதன்வழியுஞ்சார்புமா உருக . ) ( வாவடாக :) 
ராய்ந்து " ( சைவ . பொது . கஉஎ . ) 12. சேர்பு .. சார்வாரம் 

1. கச்சின்றலைப்பு . ( பிங்கல . 
13. தயவு . 14. தன்மை . 15. பற்று .(வள்.ஙருக .) கக . ) 2. முன்றானை . 
16. பற்றுக்கோடு . ( உ - ம் . ) " அமைத்தடந்தோளி சார்வு 1 , ஆசைப்பெருக்கம் , 2. சார்தல் , 
னாரநங்கன் பூங்கணை - தமைத்துளைபடுத்தவே ( உ - ம் . ) " இதுதனையிகழ்ந்தவர் நல்குரவோடும் 
ள் சார்பிலாமையால் ( திருவிளை . வளையல் . 

றுச்சார்வருநரகத்திற்றளர்வரால் " (சிவரக , தே 
உ அ .) 17. பிறப்பு . ( உ - ம் . ) " சாறயர்ந்திறைவற் விநாட்டியம் . கசா. ) 3. சார்ந்திருக்குமிடம் . 
பேணிச் சார்பறுத்துயர்தியென்று - கூறினான் " ( உ - ம் . ) " குங்குமமெழுகிச்சார்வுந்திண்ணையுங் 
{ சிந்தா . பதுமை . ருசு .) 18. பொருத்தம் . 19 . குயிற்றி ” ( சிந்தா. நாமக . எக . ) 4. துணை . 
வாரபட்சம் . 

( உ - ம் .) " கெடுப்பதூஉங்கெட்டார்க்குச்சார்வாய் 
சார்புநூல் -- முதனூல் வழிநூல்களுக்குச் மற்றாக் கே ” ( உள் . கரு . ) 5. புகலிடம் . ( புறநா . ) 
சிறுபான்மையொத்துப்பெரும்பாலும் வேறுப் 

6. விரிந்து முற்றாத குருத்துக்குச் சார்வாயுள்ள 
ட்டிருப்பது . ( நன் . பொதுப் . அ . உரை . ) 
சார்பெழத்து - உயிரும் மெய்யுமாகிய இரு 

சார்வோலை - சாரோலை . 


ஓலை , 


1055 


சாரசி , 


காநிக 


சாரதாகற்பம் . 


சலசார 


சாரங்கம் 


சாரகந்தம் - சந்தகம் . ( மலையக .) ( வலார் சாாசுவதம்- 1 , பஞ்சகௌடத்தொன்று , 

2. வில்வதண்டம் . 
மயம் ) 

சாசை - இலக்குமி . 
சாரகம் - தேன் ( வலாரவம், வபாவா - சாரணத்தி - சாரணை ( மலையக .) 
தேனீ . ) 

சாரணபதம் - ( பௌத்தம் .) துறவிநிலைநால் 
சாரகன்- குதிரைப்பாகன் . ( வாகம் ) வகையினொன்று ; இதற்குச்சிலம்பத்து . ( பெரி 
சாரதமாரன் - அநாகுலனுக்குத்திலோத்தயபு . திருஞாந . கககா. உரை .) 
மையிடத்துப் பிறந்தவன் . சயந்தகுமாரனென் சாரணம் -1, உலோகங்களைப் பஸ்மமாக்கு 
றும் இப்பெயர் வழங்குகின்றது . இவன் இசை தல் . 2. கொடியார்கூந்தல் . ( மலையக . ) 3. போ 
யறிதற் பொருட்டுச் சிகண்டியென்னும் முரிவ தல் . [ 1. ஜாராண ) 
னால் இசை நுணுக்கமென்னும் இசைத்தமிழ்நூ 

சாரணர் -1 . ஒற்றர் ; அவர் : அரசர்க்குப்பஞ் 
ல் செய்யப்பட்டது . (சிலப் .) 

சகுழுவிலொருவர். ( உ - ம் . ) “ அமைச்சர்புரோகி 
சாரங்கதான் -- ஓரரசன் , 

தர்சோாபதியர் - தவாத்தொழிற்றூதுவர்சாரண 
சாரங்கதேவர் - வீரசைவருக்கு முதற்குரு, ரென்றிவர் ” ( மணிமே. விழாவறை. கள . உரை .) 
சாரங்கபாணி - விட்டுணு. (உ - ம் .) " தகர 2. சமணமுநிவர் , அவர் : தலசாரணர் , 

) 
வார்குழல்வனிதை செல்வி சாரங்கபாணியேயிவ 
னென்றோதுவார் ” (பிரமோத் , பத்திராயு.சுரு ) | ணர் , சதுரங்குசொரணர் , சங்கசாரணர் , ஆகாச 

ணர் , பலசாரணர், புட்பசாரணர் , தந்துசார 
1. ஆபரணம் . 2. இரா . 3 . சாரணர் என எண்வகையர் . ( உ - ம் . ) " தருமஞ் 
இராகம் முப்பத்திரண்டினொன்று . ( சைவச ,. 

சாற்றுஞ்சாரணர்தோன்ற " (சிலப் . நாடுகாண் . 
மாணாக் . அ . உரை .) 4. ஓரிசைக்கருவி . 5 . கசுக . ) 3. பதினெண்கணத்தருளொருகணத் 
கர்ப்பூரம் . 6. குயில் . 7. குறிஞ்சா. 8. சங்கு . 

தராகிய ஆகாசவாசிகள் . (உ - ம் .) " நாரதரேரார் 
9. சாதகப்புள் . 10. சிங்கம் . 11. சிறுகுறிஞ் சாரணர் " ( கோயிற்பு , நடராச.நங ) (வான 8 ) 
சா . 12. புடைவை . 13. பூமி . 14. மயில் . 

சாரணன் - அருகன் . ( உ - ம் . ) " சாதுவன் ” 
15. மான் . ( உ - ம் . ) " சாரங்கஞ்சங்கரிகட்கிச் 

( பார் . ) ( ஆகாயவாசி என்றபடி . ) 
சித்தேய்ந்தாற்சங்கரனார் ” ( திருச்செந்தில் . எ . ) 
16 , மேகம் . 17. யானை . 18. வண்டு . 19 . 

சாரணி 1. சஞ்சரிக்கிறவள் . 2. சிற்றாறு . 
விட்டுணுவின் வில் . ( உ - ம் . ) " சாரங்கபாணி " ( வாரணி .] 
( திவாகர ) 20. வில் . 21. வெளிச்சம் ; ஒளி . 

சாரணை 

- சாரணத்தி . 
( 7,11 . மலையக . ) ( 9 , 15 , 18 . 

சூ . நிகண் . 
கக : ரகரவெ . உக . ) (1 , 2 , 3 , 4, 5 , 6,8,9, தொழில் . (ஸாரய 

சாரத்தியம் - தேர்முதலியன செலுத்துக் 
10 , 12 , 13 , 14 , 15 , 16 , 17 , 18 , 19 , 

ரா ) ) 
20 , 21 , வலாரம் ) 

சாரஸ்திரி - விபசாரி . 

சாரத்துவம் - விபசாரம் . ( ஜாரத ) 
சாரங்கவீணை- வீணைகளின் 

வீணைகளின் இருபத்திர 
ண்டுபேதத்தொன்று . ( வி - ணி . உஉ .0 . ) 

சாரதம் - 1. இனியபண் . 2. ஒருபூடு . 3 . 

ஒருவகைப்பாட்டு ; அஃது : அடிகளினிறுதி ஒ 
சாரங்கன் -- விட்டுணு, 

ரேதொடையாகவும் கடைக்கட்டனிச்சொல்லா 
சாரங்கி ஒருவகையாழ் . ( Tot ) ய்ச்செயசாரதமென முடிவது . 4. பூதம் .( உ -ம் .) 
சாரசநம்- 1. மாதர் கழுத்தணி . 2. மாதரி 

" விட நுகர்ந்தாடல் செய்பவனாளுஞ் - சாரதங்க 
டையணியினொன்று . ( வமா TN bo | 

ளுமோகவுெறுவது ” ( கந்தபு . 

பிரமயாகப் . கச .) 
சாரசம் - 1. அவுபலபாஷாணம் . 2. இனி சாரதர் - பூதர் . ( உ - ம் . ) " மிகுசாரதரிப்பொ 
யவோசை . 3. தாமரை . ( மலையக . ) 4. மாதர் ழுதுஞ்- சேர்வுற்றனர் ” 

(சிவரக , நந்திகணங்கள் . 
கழுத்தணி, 5. வெண்ணாரை , (பிங்கல . உ ங எஎ ) 

கஉ . ) 
( 3 , 4. வலாராவ ] 

சாரதன் சாரதி . 
சாரசன் - சோரபுத்திரன் . (ஜாராஜம் ) 

சாரதா -- சரச்சுவதி . ( உ - ம் . ) “ கல்விக் - கெவ் 

வநீங்கியசாரதாயோகமாமென்னே ” ( செகரா . 
சாரசாதன் - சாரசன் . ( ஜாரசாகம் ) மைந்தர்வினை . சஉ . ) 
சராசி -1 . அத்தினாபுரியின் வடமேற்குத்தி சாரதாகற்பம் -- ஒருவகைக்கற்பம் . ( த . பி . 
சையிலுள்ள ஒருதேசம் . 2. இலக்குமி . போ.க .. ) 


1056 


சாரன் . 


காருஎ 


சாரீரகம் . 


சாரி 


சாரதாதீபகம் ஒருவடமொழி நூல் . ( உ - ம் .) சாராயம் வெறிகொள்ளு மோர் பாகம் , 
“ இதற்குச்சிந்தியாகமத்துஞ்சாரதாதீபகத்துமெ ( உ - ம் . ) " பன்னுஞ்சாமஞ்சாராயங்கடிகையைக் 
னவறிக ” ( சி . சி . உ ; சு அ . மறை . ) 

தாம் " ( பதார்த்தகுண . கரு அச ) 
சாரதி -1 , தேர்ப்பாகன் . ( உ - ம் ) " சதுர்விதத் சாராலம் 

சாரலம் . ( வாரா @ j 
தேர்வீரருக்குந்தடந்தேரூருஞ்சாரதி தன்றனய 

1. அஞ்சநடாஷாணம் . 2. இடசாரி 
னுக்கு ( பாரத , பதினேழாம் . உஎ . ) 2. பண்டி 

வலசாரி . ( உ - ம் . ) " கொட்டினர் சாரிமாறிக்குதுத் 
தர் , ( சூ. நிகண் . உ . அ . ) [ 1. வாரயி .) தனர் " திருவிளை . இந்திரன்ப . 10. ( இந்துஸ் ) 
சாரதை 1. ஓர் லீணை , 2. சரச்சுவதி , 

S. உலாப்போதல் . 4. சூதாடுகருவி . 5. சூறைக் 
லொாா . ) 

காற்று . 6. பரதவுறுப்பு ளொன்று . 7. வட்டரா 
சாரப்பருப்பு காட்டுமாவிரை. ( உ - ம் . ) 

யோடல் . 4. வலாரி 
“ சாரப்பருப்பாற்றளிமிசரியின் பருப்பால் ” ( பதா சாரிகை- 1. சுங்கம் . (பிங்கல- ஙருஉ . ) 2 . 
ர்த்தகுண . அசுசு . ) 

சுழல்காற்று . (பிங்கல . ஙக .) 3. சூதாடுகரும் 
சாரம் 1. இராம . 2. இலுப்பை . 3 . 

4. நாகணவாய்ப்புள். ( உ - ம் . ) “ கிள்ளை பாடுகீதா : 
இனிமை . ( சூ . நிகண் . அ . ருச . ) 4. உப்பு . 

கள்பாரிகைப் பிள்ளை பாடுவ " ( அரிச் நகரச் . எ ) 
5. ஏ தண்டை , சாரமரம் . 6. கருத்து . ( உ - ம் ) 

5. வட்டமாயோடல் . ( உ - ம் . ) " சாரிகை போய் 
" சேகரித்தல் ” ( பார் .) 7. கொட்டை முந்திரி 

வீசிவெட்டுவர் ” ( திருவிளை , அங்கம் . கஎ . ) [ 4 . 
கை , 8. சத்து , (உ -ம் .) “ தாமரைவளையகானா- வலாரிகா.) 
சாரமுண்டிருந்த " ( இராமா . மாரீசன் . காரு .) 

சாரிசம்- கறியுப்பு . 
9. திரவியம் . ( உ - ம் . ) " மாமணிச்சாரம்வைத்த 

சாரிசாதன் - கத் தூரிமிருகம் . 
வலையமொன்று " ( பாரத . சூது போர் . கஎரு . ) சாரிசெய்தல் - இழந்தவுத்தியோகத்தைத் 
10 நடை . 11. நிலாமுகிப்புள் . ( சூ . நிகண் . | திரும்பக்கொடுத்தல் . 
கூ : ருரு . ) 12. பயன் . 13 . பாலடை . 14 . 

சாரித்திரம் - 1. ஒழுக்கம் . ( சூ . நிகண் . அ : 
புடைவையழுக்ககற்றுங்காரம் . 15. மரவைரம் , 
16. மருந்து . 

17. மேடு , 18. விபசாரம் . சச .) 2. கதை . 1. வாரித் ) 
( உ - ம் . ) “ சாரத்திளம்பெண்ணொருத்தி ( சிவ சாரிதி - விசுத்தித்தாநத்திற்குரிய சுவேதபத் 
ரக . அபுத்திபூருவ . கூ . ) ( 2,7. மலையக . ) ( 15 , மதளம் பதினாறினிலொன்றிலிருக்கு மதிதேவ 
16 , பிங்கல . ஙரு oo . ) 

தை . (சி , சி.அ : உக . மறை .) 
சாரமேயன் - நாய் . ( சூ . நிகண் . ஈ ; உரு . ) சாரிபம்- நன்னாரி , ( மலையக . ) 
( வி 
லாராஜெயம் ) 

சாரிபுத்தே - எட்டி .( மலையக . ) 

சாரீபை நன்னாரி . ( உ - ம் .) " அமிர்தை ” 
சாரர்- 1. ஒற்றர் . ( பிங்கல . அஉங . ) 2 . 
சோரநாயகர் . 3. நட்பாளர் . ( 1.வார . 2. ( பார் .) 

சாரியம் 1. எட்டி . 2. நன்னாரி . ( 1 , 2 . 

மலையக ) 
சாரல் - 1. கிட்டல் . ( உ - ம் . ) " தாஞ்சாரற் சாரியல்- இந்துப்பு . 
கரியத நுவளைத்தானென்றுதரணிபாதம் முகங்க சாரியை 1. ஒரு இடைச்சொல் ; இது : 
ருக ” ( பாரத . திரௌபதி . ருஎ . ) 2. குளிர் விகுதிமுதலிய புணர்ப்பைச்சார்ந்சாண்ன... +3 
காற்று . 3. சாருதல் . 4. செய்தல் (உம் ) யந்து நிற்றலின் இப்பெயர்பெற்றது. ( மன் , 
"தடவரைமருங்கேயானுந்தவம்பலகாலஞ்சார " பதவி . சு . விருத்தி . ) 2. புறக்கூத்துக்குரிய வாட 
( கோயிற்பு . பதஞ்சலி . அக . ) 5 தூறல் . 6 . லுளொன்று . (சிலப் . அரக்கேற் . கக . உரை . ) 
மருதயாழ்த்திறம் . ( பிங்கல . நடுகை . ) 7. மலை 

சாரிரத்தை - எட்டி , 
ப்பக்கம் . ( உ - ம் . ) " சாரலொதுக்கிடந்தந்து " 

சாரேகசூத்திரம் --- உத்தரமீமாஞ்சை ( கூர் 
( வாண . கக . ) 

சாரலம் - எள் . ( மாரா : என்பதன்றி மபு . திருக்கல் . சங . உரை . ) மாரீரக 
ரிபுபோலும் .) 

-த y ) 
சாாலி - ஒருநெல் . ( சேரலியென்றம் வழ 

சாரீரகம் -1 . சரீரத்தோடுசம்பந்சப்பட்டது . 
ங்குவர் . ) 

( உ - ம் . ) “ சாரீரகமாவதுகுன் மங்காசமுதலியவி 
சாரன் - விபசாரன் . ( ஜா ) 

யாதிகளால் வருவது 3 ) (சிவப்பி . உ ; கக . சிதம் 


--- 


ஜார . ) 


1057 


சால் . 


காரு அ 


சாலசாரம் . 


) 


-- 


பர . ) 2. யசுர்வேத உபநிடதத்தொன்று . ( கர் . " சாலெலாந்தரளத்திரண்மள்ளர் தங் - காலெலா 
நவ . கஅ . ) ( 1 , பாரீரக . 

ம் ” ( அரிச்ச , காட்டு , கூரு . ) 7. மிகுதி . ( உ - ம் ) 

" அலகுசால்கற்பினறிவு நூல்கல்லாது ” ( நாலடி . 
சாரீரம் 1. ஆன்மா , 2. இன்னிசை, 3 , 

கச : க O. ) 
சாரீரசம்பந்தமானது . ( பாரீ ) 

சால்பு - .1 . அமைதி . ( உ - ம் ) “ இடமில் 
சாரு 

1. அழகு . ( பிங்கல . ககசஉ . ) 2 . லாக் -காலுமிரவொல்லாச்சால்ட் ” ( வள் . க 0 சுச ) 
கிளி . ( சூ . நிகண் . கூ : ருரு . ) (உள .) 

2. இசைவு . 3. ஊக்கம் . 4. கல்வி , 5. குணம் . 
சாருகம் - கொலை . ( உ - ம் . ) " காதகன் சாருக 

( பிங்கல . கஎருக ..) 6. மாட்சிமை . (உ - ம் ) " பொ 
ன்றான் கடுங்கொலையாளிநாமம் ( சூ . நிகண் . உ : 

ருநை - வளமலிசால்புடைய ” ( சேதுபு. நாட்டு 

க ) 7. மேன்மை . ( உ - ம் ) “ சிந்தைசால்புடை 
சச . ) 
சாருகன் - கொலைசெய்வோன் . ( சூ . நிகண் 

யநோன்மைச் செய்தவக்கிழமையாலே ? ( பிர 

மோத் . உமா - பூசாபல . அ . ) 
உ ; சச . ) 
சாருசம்- கல்லுப்பு , 

சால்புமுல்லை - ஓர் துறை , சான்றோர்தஞ் 
சாருதல் - 1. பொருந்துதல் , ( உ - ம் . ) “ சா சால்புரைத்தது , ( புறப் . வெண் ) 
ருந்தவத்துச்சங்கிலிகேள் ” ( பெரியபு . ஏயர்கோ. 

சால்வை - உத்தரீயம் . ( உ - ம் ) " மேன்மை 
உ ங க . ) 2. சாய்தல் . 

ச் - சால்வைக்குமநம்வைத்து " ( தனிப்பா . உ - ம் . 
சாருலோ சநம் - மான் . ( அழகுள்ள கண்ணு பாக , சஅஅ ) இந்துஸ் ) 
டையது . ) வாரவொவந் 

சால - மிகுதி . ( உ - ம் . ) " செருவிற்சால - வெ 
சாருவபூமம் - சார்வபூமம். 

வ்விய ராதனன்றே ( இராமா . கரன்வ.சு க . ) 
சாருவாகம் - சார்வாகம் . 

சாலக்காரன்- மாயவித்தைக்காரன் . 
சாருவாகன் --சாருவாகம்தத்தையநுசரிப்ப 
வன் . ( உ - ம் ) சாருலாகன் முதலோர்மதங்கள் 

சாலக்கிராமபருவதம் -- கண்டகாதிக்கருகி 
சிலர்சாற்ற "( சேதுபு . நைமிசா. உக . ) 

லுள்ள வோர்மலை . 
சாநப்பியம் ---சாரூபம் . ( உ - ம் . ) “ லோக் சாலக்கிராமம் 

சாளக்கிராமம் . ( லால 
திய சாமீப்பிய சாரூப்பிய சாயுச்சியமென்னுஞ் 

மர " 80 ) 
சதுர்விதக்ரமமுத்தியையும் ” ( சி . சி . வ.று.) 

சாலக்க -- சாலம் . ( இந்துஸ் . ) 
(வாவ ) ) 

சாலகடங்கடர் 

இராக்கதர் . ( சாலகடங் 
சாபம் ---நாலுபதவியினொன்று ; அது : கடையென்பவள் வழித்தோன்றியமை பற்றி 
கடவுளது திருவுருப்பெற்றிருத்தல் . (உ - ம் ) " சா இப்பெயர் வந்தது ) ( சூ . நிகண் . க : சசு . ) 
லோகசாமீபசாரூபமும்புசிட்பித் - தாலோகந்தன் 
னையகற்றுவித்து " ( கந்தர்கலி . ) 

சாலகடங்கர் - இராக்கதர் . ( உ - ம் ) " தாரணி 

புரந்தசாலகடங்கர்தமரபின்றையல் ” ( இராமா . 
சாநபிகள் --சுத்தமாயாபுவாவாசிகள் . ( உ - ம் ) | சூர்ப்பா . நி . ) ( சாலகடங்கடர் என்பதன் வி 
" அச்சத்தியசுத்தசம்மேளனமாகிச் சுத்தமாயா காரம் ) 
புவாவாசிகளாகிய சாரூபிகளுக்குச் சத்திவடிவா சாலகம் --1. அதலலோகம். 2. இளம்பூவ 
யும் ” ( சி , சி . பாயிர , சிவஸ்துதி . ஞாநப் , ) ரும்பு ( சூ . நிகண் , ச : சஅ . ) 3. உபாயம் . 4. கூ 
சா நாகம் - கல்லுப்பு . 

ட்டம் . 5. சலதாரை . 6. சிலந்திப்பூச்சிவலை . 
சாரை - ஓர் பாம்பு . ( சூ . நிகண் . ங . சஎ . ) 7. சிறுகுறிஞ்சா . ( மலையக ) பலகணி . ( உ - ம் ) 
சாரைவாலன் நீண்டவாலெருது. (வழ 

" சலாகை ” ( பார் . ) 9. பறவைக்கூடு . 10. பெ 
க்கு ) 

ருமை . 11. விலை . ( நிகண்டுகளிற்சாலம் என் 
சாரோசி-- நவட்சாரம் . 

மார் . கப்பிரத்தியம் வந்தது . ) ( 3 , 5 , வழக் . ) 
சாரோலை- முதிர்ந்த குருத்தோலை . 

( 1 , 4 , 9 , 10 , 11. ஜாக10 ) 
சால் - 1. அமைதி . (சிலப் . அரும்பத .) 2 . 

சாலகாரகன் விலை செய்வோன் . ( ஜான 
கும்பராசி . ( உ - ம் . ) " குளிர்சால் பொறிபெண் ” 
( விதாக . நல்வினை , உ .) 3. தண்ணீர் முதலிய நி 

காாக , ஜான - வலை , காரகம் உண்டாக்கு 
றைக்கும் ஒருவகைப்பாத்திரம் .( பிங்கல.கஎஙஎ ) 

வோன் . ) 
4. தெரிநிலைவினைப்பகுதி , ( இது உரியடி ) 5 . 

சாலசாரம் - 1. ஒருமரம் . 2. பெருங்காயம் . 
நீரிறைக்குஞ்சால் . 6. படைச்சால் . ( உ - ம் . ) 

( பலாலா 


1058 


சாலா துரீயன் . 


காருக 


சாலுதல் 


ப 


1 . 


பாவை . 


சாலி 


ராஜி .) 


ஹொதும் ) 


சாலபஞ்சி -1. பாவை . 2. வேசி . பனா சாலாமிசிரி - ஒருசரக்கு . 
n.p ) 

சாலாமிருகம் - நரி , ( சா @ா 3 J8 ) 
சாலபஞ்சிகை 

2. வேசி . சாலாவிருகம் -1 , குரங்கு , 2. நரி , 3. நாய் . 
( re ஜிகா ) 

4 : பூனை . 5. மான் . (ாஜாவரகம் ) 
சாலம் -1 . அரண் ; மதில் . ( சூ . நிகண் . ரு : 

1. அருந்ததி . ( உ - ம் . ) " சாலிநேர் 
சங ) 2. ஆச்சாமரம் , ( உ-ம் .) “ சாலக்குருவி 2. கவசம். (சாலிகையினீறு கெட்டதுபோலும். 

தருதாரையை ” ( ஏகாதசி . உருக்குமாங்கத .ரும் .) 
ந்தந்தென்னம் வெள்ளி " ( இராமா . மாரீசன்வ 

) 
தை . கா . ) 3. இளம்பூவரும்பு . 4. இறுமா 

3. கள் . ( பிங்கல . ஙருமரு. ) 4. சால்என்னுமடி 
ப்பு . 5. எசர்வேதம் . 6. கடம்பு . ( பிங்கலங் 

யாற்பிறந்து ஆண்பால் பெண்பால்களுக்குப் 
கண்டில் விசாலமென்றா . 7. கல்வி . ( சூ . நிகண் . 

பொதுவாய்நிற்குமோரிகரவீற்றுச்சொல் . 5. நா 
50. 20.)8. குறளை மொழி . (பிங்கல . நடுச.) சாலிவைத்தெடுத்தாடு ” ( தைல . தைலவ . ஈச .) 

வி . 6. நெற்பொது . ( உ - ம் . ) " அமரபட்சஞ் 
9. கூட்டம் . ( உ - ம் ) " தொடர்ந்தசெம்மயிர்ச் 
சாலமும் ” ( இராமா . கரன்வ . சஉ ) 10. சவை 

7. புழுகுசட்டம் . ( தைல. தைலவ . ) 8. மராம 
11. சிலகீழ்த்தேவதோபாசநையாற் செய்யுஞ்சா 

ரம் . ( உ - ம் . ) “ மிக்கசாலிகளேழையும் ” ( சே 
லவித்தை . 12. செடி , 13. தாழ்வாரம் , 14 . 

துபு . சேதுவந்தன . க . ) 9. மிக்கோன் . [ 5 , 6 . 
பலகணி . 15. பெருமை . 16. மாயவித்தை ; 
இந்திரசாலம் . 17. வஞ்சகம் . 18 , வலை . ( உ - ம் . ) 

சாலிகை - கவசம் . ( உ - ம் . ) " சாலிகை - பொ 
கானுறுகைதை மேற்கலவர்கார்க்கடன் - மீனெ 

றுத்திடுமெய்யினராகிப்போகுவார் ” ( கந்தபு.தெ 
றிசாலநேர் விரித்துலர்த்தலும் " ( சேதுபு , கந்த 
மா . கக .) 19. விகற்பம் . 20. விலங்கின் கூட் ய்வயானை . சுக . ) ( ஜாவிகா , 

. ] 
டம் . (பிங்கல . உக .) 21. வைத்திய 
திய பூமால , சாலிகோத்திரம் 

குதிரை. ( பலா 
சித்தர் நூல் . ( 10 , 14. சூ . நிகண் . சுக . 
வெ . உ . ) [ 1 , 2 , 14. வாம் . 3 , 5 , 9 , 13 , 
15 , 16 , 18. ஜானம் . 11. வானம் ) 

சாலிச்- --ராலியப் பெண் , 
சாலம்பம் - ) , ஆதாரமுடையது. ( சி.சி. 

சாலி -1, அருந்ததி . ( உ - ம் . ) " சாலிநிமங் 

கலை தன்னொகெண்டான் " ( கந்தபு . தெய்வயா 
அ : கூ 0 ஞாநப் . ) 2. ஓா மரம . 

னை . உருகூ .) 2. களவாணிச்சி . S. தேவராட்டி . 
சாலம்பித்தல் பற்றுக்கோடுகாட்டல . 
" மகோகங்காரபுத்திகளில் மறைந்துசாலம்பித் 

( உ - ம் ) " பெருந்தோட்சாலி மெடுப்ப ”( மதுரைக் . 
துன் மநையுற்று " ( சி சி . அ ; 

சுக 0 .) இவன் வேட்டுவமகள் , (சிலப் . ) 4. பீர்க் 

50. ஞாகப் .) 
சாலமலி- ஐம்பத்தொரு உருத்திர சத்திக | நிகரிப்பான் சாறும் ” ( தைல . தைலவ . ருஉ .) 

கு ( மலையக . ) 5. பேய்ப்பீர்க்கு . ( உ - ம் . ) " சாலி 
ளிலொருத்தி . ( வி - ணி . உஎ எ .) 
சாலர் - 1. நெய்தனிலமாக்கள் சாலம் -வலை . ) | 

சாலிநிகரணம் நிந்தை . (பாவி நீ காண 

ன ) 
( சூ . நிகண் . உ : எஉ . ) 2. தொங்கல்கள் . ( இரு சாலியர் --- ஓர் சாதியர் ; நெய்வார் . 
துஸ் . ) 

சாலியன்- 1. இராசகந்நிகையை வைசியன் 
சாலரி - ஒருவாத்தியம் . 
1. மிகுதியாயிருத்தல். 2. மேன் கூடிப் பெற்றபிள்ளை. (உ -ம். ) “ மாலையுஞ்சூட்டி 

மன்னர்கந்நியைவைசியன் தோயச்- சாலியன்ச 
மையுடைத்தாதல் . (உ - ம்.) எம்மான் - சாலுமோ னித்து " ( அருணகிரிபு, வலம்புரி . கக . ) 2 . 
ருருத்தரித்தவர் ”( உபதேச . கைலைமான் . ங ங . ) ஓர்சாதியான் . 
சாலவம் தேயமைம்பத்தாறினொன்று : 
சாலன்- சாலஞ்செய்வோன் . 

சாலிவாக நன் - ஓரரசன் பலாவிவாஹநம் ) 
சாலாங்கம் - ஒரு பாஷாணம் . 

சாலுகம் -- 1. சாதிக்காய் , 2. தாமரைமுத் 
சாலாங்கி - பாவை . ( மாஜாகீம்)] லியவற்றின் கிழங்கு . Urு + ) 
சாலாதார் 

சான்றோரல்லாதார் . ( வள் . சாலுதல் - 1. அமைதல் . ( உ - ம் . ) “ இந்திர 
சுருஎ . பரி . உரை . ) 

னே சாலுங்கரி " ( வள் , உரு . ) 2. நிறைதல் . 3 . 
சாலாதுரீயன் - பாணிநிமுநிவன் . ( ஸாஜா 
பாணிநிமுநிவன் . ( வலானா மிகுதல் . ( உ - ம் .) " பசுக்கண் மேய்க்கும்பான்மை 

யினாற் -சாலும் புல்லினவைவேண்டுந்தனையும் 
( பெரியபு . சண்டேசு , உரு . ) 


1 


| 


தரீயம்) 


1059 


சாவணம் . 


கனே 


சாவி . 


1 


L 


சாலூகம் - சாலுகம் . [ மா க ] 

2. குழாய் , 3. நாணல் . ( மலையக . ) 4 முப்பது 

சௌரநாட்கள் கொண்டமாதம் " ( உ - ம் . ) " சாவ 
சகலூரம் - 1. தவளை . 2. மேன்மை . ( சூ . 
நிகண் . அ : சு சா . ) [ 1. பலா 
அ அ ) 

ணமாதமாறைந்து திருங்கள் ( விதாந . குணாகு 

ண , அ 0 . ) ( 1 , 4. வலாவ ந 8 ) 
சாலேகம் - 1. இளம்பூவரும்பு . ( பிங்கல . 

சாவதா நம் கவரும் . ( சைவச . மாணாக்க , 
கூருமகா . ) 2. சந்தநம் . ( மலையக . ) 3. பலகணி , 
( உ - ம் .) “ ஐந்து பூதங் - கடுஞ்சுருங்கிலைச்சாலே | எ . உரை .) ( வலாவயா ந 07 
கமொன்பது குலாவுநடைமனையை ” ( தாயு . சச் சாவதிகை - ஒருமாயாகலை . ( சி . சி . க : சஎ . 
சிதா . உ . ) 

ஞாகப் .) 
சாலேயம்- 1 , சிறுதேக்கு . ( மலையக . ) 2 . 

சாவதைலம்- மா . 

மா . ( மலையக .) 
நெல்விளை நிலம் . ( சூ . நிகண் . ரு : கூஉ . ) 

சாவ நம் - யாகம் முடிவுபெறும்போது செய் 
சாலை - 1. அரசன் மனை . 2. அறத்தின் 

யுமோர் கிரியை . ( வலாவ . ) 
சாலை , 3. இருமருங்கும் விருட்சங்கள் செறி 
ந்த பாதை . 4. கரிசாலை . ( உ - ம் .) " எண்சுரச சாவம் 

1. சாபம் , வில் . ( உ - ம் . ) " சா 
ஞ்சாலையிம்மூன் றிரத்தமொன்றிற்கிருபடி ” ( தை வந்தோன் றிடவடதிசை மேல் வந்து சார்வார் » 
ல . தைலவ . அந ) 5. குதிரைப்பந்தி . 6. கூ ( இராமா . படைக்காட்சி . உஈ . ) 2. மரணாசௌ 
டம் . 7. கோயில் . 8. யாகசாலை . ( உ - ம் ) " சா சம் . (உ - ம் .) " அதனால் வருஞ்சாவஞ்சூதகத்தோ 
லையழலோம்பொலியும் ” (நாகைக்காரோ, புண் டழியும் ” ( அகபஞ்ச. க . ) 3. விலங்கின்பி 
டரீகமுநிவர்முதற் . ச . ) ( 1 , 2. சூ . நிகண் . ரு : ள்ளை . ( 1. பாவ . 2 , 3. பலாவ ) 
ரு . ) ( 5 , 7. பிங்கல . ஙருஎ. ) [ 3. பலானா சாவயவ நிரவயவம் -- மாயைக்கியல்பாயுள் 

சாலோக்கியம்- சாலோகம் ( சி.சி. அ : கக . ள ஒன்பது குணங்களுளொன் 21 ; அது : சகச 
நிரம்ப . ) ( வபாவொக ) ) 

த்திற்கண்டேகல்லானதுபோலப்பிரமமே யாவு 
சாலோகம் - நான்கு பதவிகளினொன்று ; 

மாக விள நகல் . ( வேதா. சூ . ரு.அ. உரை ) 
அது சரியைவழியொழுகினோர் பெறும் பதம் , சாவயவம்- 1. அவயவத்தோடு கூடியது . 
(சிவப்பி . மங்கல . க . ) 

( உ - ம் . ) " சாவயவமெல்லாம் நாசத்தையடையு 
சாவகபதம் (பௌத்தம் .) துறவிகணி சென்று இதன்பொருள் ” ( சி . சி . ச : கரு , 
லை நால்வகையினொன்று . ( பெரியபு. திருஞாந . சிவாக .) 2. மாயைக்கு இயல்பாயுள்ளவொன் 
கக க . உரை ) 

பது குணங்களுளொன்ற ; 
சாவகம் 1. சாவகபாடை வழங்குநிலம் . அவயவமாகத்தோற்றல் . ( வேதா . 
( உ - ம் . ) “ சிங்களம் , சோனகம் , சாவகம் , சீரும் ” உரை . ) 
( நன் . பெயரியல் . கசு . உரை , ) 2. பதினெண் சாவரம் -1, தப்பு , 2. பாவம் . பாவா ) ) 
பாடையினொன்று . 

சாவருணன் 1. இரண்டாவதுமது . 2 . 
சாவகர் -1. ஓர்பாடைகாரர். ( உ - ம் . ) " சீநர் 

சாவருணி - 

எட்டாவது மது . 
சாவகர்மத்திரர்மாளவர் ” ( பாரத . படையெழு . 

ண லாவணி ) 
க .) 2. ( சைந் . ) விரதங்கொண்டோர் . ( உ - ம் . ) 
“ வண்பேடப்பழுநியதேனார் தோற்றத்துப்- பூவு 

சாவல்- சேவல் . 
ம்புகையஞ்சாவகர்பழிச்ச ” ( மதுரைக , சஎசு .) 

சாவப்பண்ணை 

கோழிக்கொண்டைச் 

செடி . 
சாவகன் - சநி . ( திவாகரம் . முதலாவது . ) 

சாவாக்கியம் 
சாவகக்குறிஞ்சி குறிஞ்சியாழ்த்திறத்தி 

கணிதமுறையினொன்று .. 

சாவாக்கிழங்கு - கருடன் கிழங்கு . ( மலையக ) 
னொன்று . ( பிங்கல . க அ .. ) 

சாவாசம்- 1. சமயம் . ( சாவகாசம் என்ப 
சாவகாசம் -1 . வசதி ; அவகாசத்தோடு கூடி தன்றிரிபு . ) 2. வங்கணம் , ( சகவாசம் என்ப 
யது . 2. விரைவின்மை . ( வலாவகாலம் ) தன்றிரிபு .) 
சாவகாரி - பணவியாபாரி .( இந்துஸ் . ) 

சாவா மூலி 1. மயிர்ச்சிகைப்பூண்டு . 2 . 
சாவசேடம் - மிச்சம் . 
சாவட்டை - 1. சாலி ; சப்பட்டை , 2. மெ 

அழியாமை . 
லிந்தோன் . 3. வண்ணாத்திப்பூச்சி . 

சாவாளை 

ஓர் மீன் . 
சாவடி -1 , கச்சேரி , 2.சத்திரம் . ( தெலுங்கு ) 

1 , சப்பட்டை . ( தெலுங்கு . ) 2 . 
சாவணம் - 1. கம்மாளர் கருவியினொன்று . திறவுகோல் . ( பறங்கி . ) 


திரியம் 
சூ . ரு.அ. 


} 


வலாவ 


வேம்பு . 


சாவாமை 


சாவி 


1060 


சாளுவம் . 


கசுக 


சான்றவர். 


2. லானா . 


சாவிகை - மருத்துவிச்சி . 

சாளுவர் - 1. சளுக்குவேந்தர் . 2. சாளுவ 
சாவித்திரம் - 1. சாகலிய விழாவொன்பதனு தேசத்தார். 
ளொன்று ; அது ; பதினைந்து நாள்ளவுள்ளதாகக் 

சாளேசரம் - சாலேசரம் . 
கொடியேற்றிப்பலியிட்டும் இல்லாமலும் செய் 

சாளை -1 . ஓர் மீன் . 2. குடிசை.(1.வலாம் 
யப்படுவது . 2. பூணூல் . 
சாவித்திரன் - 1. எட்டாம நுவுக்கும் பெயர் 

7 
கூறுவர் . 2. சிவன் . 3. சூரியன் . ( சாவிதர் .) சாளைக்கெண்டை - ஒருவகைச்சாளை மீன் . 
சாவித்திரி - 1. இராப் பதின்மூன்றாமுகூர் 

சாற்சமந்தம் - மலையாத்தி . ( மலையக .) 
த்தம் . ( விதாந . குணாகுண . எஈ . உரை 

உரை . ) 2 , 

சாற்றழது- மிளகுரசம் .( வைணவர் வழக்கு . ) 

சாற்றல்- ] . சொல்லுதல் . ( உ - ம் . ) “ ஐந்து 
உமை . ( அபிதாக . ) 3. ஒருமுடிச்சு . ( சைவச . 
பொது . கசரு . உரை . ) 4. சாமவேதஉபநிடதங் 

சரத்தாறுமதப்பிள்ளைநின்று சாற்றலொடும் ” ( சி 
களுளொன்று . ( கந் . நவ . கஅ . ) 5. பிரமன் மனை 

வரக . கணபதிவந்த உரு . ) 2. பறையடித்தல் . 
விகளிலொருத்தி . ( உ - ம் . ) “ விளங்கருந்ததிமே ( உ - ம் . ) " பணைமுரசஞ்சாற்றுகென்றான் ( பிர 

மோத் . பத்திராயு . கக . ) 
நைசுநீதியுட் - டுளங்குசாவித்திரி " ( காசிகா.ச எ ) 
லாவிதி ) 

சாற்றுதல் -1 , சொல்லுதல் . ( உ - ம் . ) “ சாற் 
சாவித்திரிசூத்திரம் - பூணூல் . 

று முதற்கசதீரத்துத்தௌமியமுநியைக்கண்டு . 
சாவித்திரிவிரதம் - ஒருநோன்பு. ( அபிதாக . ) போற்றி ” (பாரத . திரௌபதி . க .) 2. நிறைத் 
சாவு -1. பிசாசம் , ( பிங்கல . உ 0 க .) 2. மர 

தல் , ( உ -ம் .) " குளங்கொளச்சாற்றி ”(மதுரைக் 
ணம் . ( பிங்கல. கக.எ.) 3. மிருத்தியுத்தாநம் ; உசசு .) 

சாட்டை சாரணத்தி . ( உ - ம் . ) " காசமுத 
அஃதாவது சென்மமுதலிய பன்னிரண்டுபாவ 
த்துளொன்று . ( உ.ம் .) " தேய்வுறஞ்+ 4 = 4 ம் 

னாயெல்லாங்கான சாறடைக்கிழங்கா - னாச 

று மெனறேநவில் ” ( பதார்த்தகுண . சுசுக . ) 
புண்ணியம் " ( விதாக , மரபியல் ச . ) 
சாவெடில்-பிணநாற்றம் . 

சாறனைத்தி -- சாரணை . 
சாவெழுத்து -- நச்செழுத்து . 

சாறணை-- சாறணை என்னும் பூடு . 
சாவேரி --ஓரிராகம் . ( சைவா . மானக . அ . 

சாறல் - சாறுதல் . 
உரை . ) 

1. இலை காய் பழமுதலிவற்றின் 
சாழல் 

2. மகளிர் தம்மிற் சாறு , ( உ - ம் .) தீஞ்சாறு பாய்வவும் ” ( அரிச்சபு . 
கூடிக்கை கொட்டிவிளையாடுமோர்விளையாட்டு நாட்டு . ருச .) 2. கள் . ( உ - ம் . ) " மாறாது கொடுத் 
( உ - ம் . ) " மங்கையர்சாழலாம்விளையாடலாக காரமண்டுதழல் கொழுந்துவிடச்- சாறாரவுண்ட 
(திருவாத , புத்தரை . அசு . ) 3. மகளிர்விளையா வன் போற்றடையின்றி ” சூத . முத்தி . ந : உ அ . ) 
ட்டுக்கிசையப்பாடுமொருபாடல் . ( உ - ம் .) " திரு 3. குலை , 4. தெரிநிலைவினைப்பகுதி . 5. திருவி 
ச்சாழல் ” ( திருவாச . ) 

ழா . 6. புளிக்கறி . ( உ - ம். )"சின்னமநத்தான் செ 
சாழை - மகளிர்கைகொட்டி விளையாடுமோர் யும்விருந்திற்சாற்று ருசி-யன்ன தனைவிண்ணோ 
விளையாட்டு . ( சாழல் என்பதன்றிரிபு . ) 

ரறிந்திருந்தால் ” (தனிப்பா. ) ( 3, 5. பிங்கல . 
சாழையகத்தி- ஓரகத்தி . 

கூருக .) 
சாளக்கிராமம் ஒருவகைச்சிலை. ( உ - ம் ) 

சாறுதல் 1. களங்கூட்டுதல் , 2. சறுக்கு 
" நனிகொள் சாளக்கிராமநற்சிலையருச்சித்து தல் , 3. சறுகக்கொத்துதல் , 4. வடிதல் . 
( சேதுபு . சக்கர . கக . 

சாறுதாரி - கையாந்தகரை . ( மலையக .) 
சாளம் -- 1 . குங்கிலியம் . 2 மணல் . 

சாறுவேளை --சாறணை . ( மலையக .) 
சாளரம் - பலகணி . ( உ - ம் . ) " அநந்தகோடி 

சான்மலம் - 1. இலவமரம் . ( மலையக . ) 2 
சாளரந்திண்ணை ” ( சிவரக . மேரு . கூ . ) ஓதீவு . ( ரா ) 
சாளா -- ஒருமீன் . 

ஒருமீன் . ( லா . ) 
ளிகம் -- வண்டு . 

சான்மலி -1 . இலவமரம் . (பிங்கல .உஎகO.) 
சாளிகை - 1. சாடி , 2. பணப்பை . ( உ - ம் . ) 

2. ஒரு தீவு . ( 2 -- ம் . ) " மற்றதனுக்கப்பாலையளக் 
" மாளிகையும்பணச்சாளிகையும் ( கந்தரல . 

ககன்னல்வளைந்துடைய தீபஞ்சான் மலியாம் ” 
எஅ .) ( தெலுங்கு .) 3. வண்டு . 

( கந்தபு . அண்டகோச , டுக. ) ( லா .) 
சாளியா --- ஒருசரக்கு . 

சான்மலிசாரம் - இலவம்பிசின் . 
சாளுவம் - தேசம் ஐம்பத்தாறினொன்று . சான்றவர் -1. அறிஞர். ( சூ . நிகண் . க : எ . ) 


1. கரடி , 


சா 


1061 


சிக்கம் . 


காசுஉ 


சிகண்டம் , 


- 


தடை 


2. பலகுணங்களால் நிறைந்தவர் . (வள் . க க 0 . ( திவாகரம் . ) ( 2,4 , 6. பிங்கல . கூருகசு . ) ( 3 , 7 . 
பரி . உரை . ) 

சூ . நிகண் . சு : க . ) ( 2. பரிக ). 8. வலிக .) ) 
சான்றாண்மை -1 . ஞாநம் . 2. பலகுணங்க சிக்கர் - கள் . 
ளானுநிறைந்து அவைகளை ஆளுதற்றன்மை , சிக்கல் -- 1 , இளைத்தல் . ( சூ . நிகண்.க : சுக . ) 
( உ - ம் . ) " கடனென்பநல்லவையெல்லாங்கடன 

2. ஒரூர் ; இது : சோழநாட்டிலுள்ளது . 3. காக் 
றிந்து - சான்றாண்மைமேற்கொள்பவர்க்கு " ( வ கைக்கல் . 4. கிடைத்தல் . 5 சிக்குதல் . 
ள் . கஅக.) 3. சால்புடைமை. ( வள் . கஅக . 

சிக்கறுக்கி - சீப்பு . 
பரி . உரை . ) 4. பொறுமை . ( உ - ம் . ) " கதனன் சிக்கனம் - இவறல் . ( தெலுங்கு . ) 
றுசான்றாண்மைதீது ” (சிறுபஞ்சமூலம் . கா .) 

சிக்கனவு-திண்ணனவு , இறுக்கம் . ( உ -ம் .) 
சான்றர்-- 1. சாணார் ; இவர் , ஒருசாதியார் . - “ சேய்வயிற்போந்தநெஞ்சேயஞ்சத்தக்கதுன்சி 
2. சான்றோர் . ( உ - ம் . ) " சான்றாருட்சான்றானெ க்கனவே ” (திருக்கோ . நசக . ) 
னப்படுதல் ” ( திரிகடு , அஉ , ) 

சிக்காரம் - அழுகை. 
சான் றன்- கள்விற்போன் . ( பராசர , கசு 0 . ) சிக்கி - நாணம் . 
சான்றினன் கூடஸ்தனது பரியாய நாமங் 

சிக்கிலிதம் -- ஈரம் . 
களுளொன்று . ( உ - ம் . ) " துரியன் சான்றினன் ” 

சிக்கு - 1 , எண்ணெய்ப்பற்று முதலியன . 
( வேதா. சூ ருஉ .) எல்லாவற்றிற்குஞ்சாட்சியா 

| 2. கண்ணி . 3. சிக்கு நாற்றம் . 4 . 
யிருப்பவனென்பக்பொருள் . ) 

5. பிசகு . 6. மயிர் , நூன் முதலியவற்றின் 
சான்று --சாட்சி . (உ - ம்.) " சான்றுநின் குலத் சிக்கு . 7 

சிக்கு . 7 மாக . ( உ - ம் .) “ சிக்கறநோக்கினெ 
தகுவர்யாவரும் ( கந்தபு . இந்திராணி . அ .) 

ன் ” ( இராமா காட்சி , சக . ) 
சான்றேர் - பொயட் . ( உ - ம் . ) " உண்ணற்க 

சிக்குதல் -- 1 , அகப்படுதல் . 2. பின்னப்ப 
கள்ளையுணிலுண்ககான்றோரா - னெண்ணப்ப 

டுதல் , 3. மாட்டிக்கொள்ளுதல் . 4. மெலிதல் . 
டவேண்டாதார் " ( வள் . கஉஉ , பரி , உரை .) 

சிக்குப்பாகம் - தைலபாக மூவகையுளொ 
( நற்குணங்களால்மைந்தோரென்றார் 
புரதா 

ன்ற ; அது தைலபக்குவகாலத்தில் , கற்கத்தை 
னூற்றில் . ) 

த்திரட்டும் போது கையிற்பிடிக்கும்பாகம் .( உ - ம் ) 
சான்றேன் - 1. சூரியன் . 2. பெரியன் . 3 . 

“ தொடிப்பிடிக்குமயனமதுசிக்குப்பாகம் ” ( தை 
மிருகசீரிடம் . ( 1 , 2 , 3. பிங்கல . நருக்க .) 

ல . பாயிர . சக . ) 
சானிகை - மட்பாத்திரம் , 

சிக்குப்பாடு-- 1. தடை . 2. பிசகு . 
சானினி - சிறுகீரை , சேம்பு . ( மலையக .) சிக்கும் --நல்லமுருங்கை . ( உ - ம் . ) " உள்ளி 

யமை கொம்மட்டியுறுகோவைசிக்குருக்காய் ” ( B 
த்தியகரு. உஉச . ) ( P ) 

சிக்குவாங்கி - சீப்பு . 
சி- ( சகரவல்லொற்றின் மேல் இகரவுயிரே 

சிக்தவாரி - சிக்குவாங்கி , 
றப்பிறந்த ஒருயிர்மெய்க்குற்றெழுத்து .) 

சிக்குவை 

1. சிங்கவை . 2. தண்ணீர்வி 
சிலம் . (சிவப்பிர . க 0 . கஉ . உரை . ) 

ட்டான் கிழங்கு . ( உ - ம் . ) " தழைகிக்குவைசதா 
சிஃறழிசைக்கொச்சகக்கலிப்பா - அது , புட்பி ” ( தைல . தைலவ . எங . ) [ 1. ஜி 
சிலதாழிசைவருவது . ( யாப் . காரி . செய் , க 2 ) 

சிக்கெனல்- 1. உரமாதல் . 2. உறுதியா 
சிக்க -1. அகப்பட . ( உ - ம் .) " தேங்காதமன் தல் . 3. ஒரு விரைவுக்குறிப்பு . ( உ - ம் . ) " அஃ 
ளர்திரடோளிணைசிக்க” ( சிந்தா , பதிக . கக .) கமுங்காசுஞ்சிக்கெனத்தேடு ” ( ஆத்திசூடி .) 
2. இறுக . ( உ - ம் . ) " திண்பதத்தொடுபுயஞ்சிக் 
கவார்த்தபின் ” ( பாரத . வாரணா . ரு . ) 3. கடிந் 

சிக்கை - சிட்சை ; அது : வேதாங்கமாறினு 
மாக . ( உ - ம் . ) “ சிக்கவொறுத்தாலல்லதை ” ( திரு 

ளொன்று . ( சி . சி . அ : கச , சுப்பிர . ) ( பரிக்ஷா. ) 
விளை . பழியஞ். உரு . ) 

சிகண்டகம் -1 . உச்சிச்சிகை . 2. மயிற்றோ 
சிக்கடி -1 . அவரை , ( சூ . நிகண் . ச : சக . ) கை . ( நிகண்டுகளிற்சிகண்டமென்றார் . கப்பிரத் 
2. சிக்கானவேலை , 

தியயம் . வணக .) 
சிக்கம் - 1. உச்சி . 2. உறி . 3. காரீயம் . 4 . 

சிகண்டம் - 1. உச்சிச்சிகை . 2. மயிற்றோ 
குடுமி . 5. சிறைச்சாலை . 6. சீப்பு . 7. செம்பு . 8 . 
பின்னல் , வலைச்சிக்கம் . 9. மெலிவு . 10. வார் . 

கை . ( பிங்கல . உஙகடு . ) (பயிவண . ) 


ஜா ) 


1062 


சிகரம் . 


காசுகூ 


சிகாவரம் . 


சிகண்டி - 1. அட்டவித்தியேசுரருளொ நிகண் . கக ககரவெ . உ . ) [ 10.பவா 
குவர் . ( சி . சி . அ : உ , மறை . ) 2. அம்பு , 3. அலி; 

சிகரவாசி - துர்க்கை , ( இமய சிகரத்தி 
அஃது : ஆணவாய்ப்பெண்ணிழந்தது . துருப 

லேவசிப்பவள் என்றபடி .)( வாவாவலிமீ ) 
தன்மகவாய்ப்பிறந்த சிகண்டியை இதற்கு உதா 
ரணங்காட்டுவர் . 4. ஆமணக்கு . 5. ஒருமுனி 

சிகரி-- 1 எலி . ( உ - ம் . ) " கெட்டிடுமில்ல 
வர் ; இவர் : குறுமுனிவர் மாணாக்கர் பன்னி ங்கிளர்ந்துசிகரிபறந்திடினும் ” ( விதாக . உற் 
ருவருளொருவர் ; இசைநுணுக்கமென்னும் இ பாத . உக . ) 2. கருநாரை . ( சூ . நிகண் , கக : 
சைத்தமிழ் நூல்செய்தோர் . (சிலப் . ) 6.ஓர்பண் ; ககரவெ . உ . ) 3. கோபுரம் . (உ -ம் .) “ சிகரி 
அஃது : ஆசானென்னும் பண்ணின் புறசசாதி . சர்ப்புரிசையின் புதுமைநோக்கி , (பாரத , இர் 
(சிலப் . புறஞ்சேரி . ககஉ . உரை . ) 7. கோழி திர . நசு .) 4. சிகரம் . 5. புல்லுருவி . ( மலை 
யினாண் . 8. சாந்திகலையில் ஈசுவரதத்துவத்தி யக . ) 6. மலை . ( உ - ம் .) " மைதவழ்சிகரியன்ன 
லுள்ள எட்டுப்புவதங்களுளீற்றது . ( சி - லி . கிரி வளர்ச்சியின் வனப்பின் மிக்கார் ” ( பாரத . சம்ப 
உக . உரை . ) 9. சிற்றாமணக்கு , ( மலையக .) வ . அக . ) ( 6 , பனிவரிங் 

] 
10. பாலையாழினோசை . ( சூ . நிகண் , கக : ணக 

சிகரிகை- நேர்வாளச்செடி , 
ரவெ . கக . ) 11 , மயிலினாண் . ( உ - ம் . ) “ நீலச் 

சிகரியந்தம் - புல்லுருவி . ( மலையக . ) 
சிகண்டியிலேறும்பிரான் ” ( கந்தரல . உசு . ) ( 1 , 
2 , 8 , 10 , 11. பரிவணி .) 

சிகலல்- 1. குறைவு . 2. கேடு 
சிகண்டிகம் 1. ஈசுவரதத்துவத்திலிருக் 

சிகலோகம்- அகில் . ( மலையக . ) 
குமொருபுவநம் . ( வி - ணி . உஎஎ . ) 2. கோ சிகழி -- குடுமி , ( உ - ம் . ) “ தூயசெங்கை - யு 
ழியாண் . 

கிர்நுதிமுறையிற்போக்கியொளிர்நறுஞ் சிகழி 
சிகண்டிகை- கருங்குவறிச்செடி . 

யார்த்தான் ( பெரியபு . தடுத்தாட்க்க . ) 

சிகழிகை -1 . கொண்டை . (உ - ம் .) " சுருளோ 
சிகண்டிசன் சிகண்டியின் புத்திரனான 

தி . பொக்கிருணாணச்சிகழிகையாகட் பொற்பித் 
வியாழன் . ( சூ . நிகண் . க : சுஉ.) சிவணி ; ஐ. ) தார் ”(பிரமோத் ,சீமந்தம், கக .) 2.சொடுத்தமா 
சிகண்டிதன்- சிகண்டிசன் . 

லை . 3. மயிர்முடி . ( உ - ம் . ) * தேசுடையசி கழி 
சிகஸ்தி - சேதமானது . ( பார்சி . ) 

கையிற்செறிகண்ணிச்தொடைசெருகி ” | பெ 
சிகதம் - பெருமணல் . ( உ - ம் .) " ஆடிபோற் ரியபு . ஆனாய . கரு . ) (சிந்தா ) 4. மாலை . ( உ - ம் ) 
சிகதத்தினாலிலிங்கமுமாற்றி ” ( வேதாரணியபு . “ தூமலர்ச்சிகழிகைபுனைவார் ” ( நைடர்.சுயம்வர . 
மணவாள , கக . ) 

ரு .. ) 5. வாசிகை , கோத்தமாலை . ( 2,5 . சூ . 

நிகண் . கக : 
சிகதை - மணற்குன்று ( உ -ம் . ) “ சிலையினீ 

கக : ககரவெ . உ . ) 

சிகா- 1. அக்கினிச்சுவாலை . 2. எலி . 3 . 
ரிற்சிகதையிற்றேவர்த - மெலையின் மார்க்கத்தி 
ல் ” (சிவதரு . பாவவி : சு 0 . ) ( வலிக.தா. ) 

சிகை , 4. முடி . ( உ - ம் , ) " தெய்வ சிகாமணி 
யையடியவர் தங்கண்மணியை ” 

( வேதா. சூ . 
சிகநாதம் - அப்பிரகம் . 

சிறப்புப்பா . க . ) 5. முத்திரை . ( பார்சி .) [ 1 , 3 . 
சிகமதம் -- அரத்தை . ( மலையக .) 

பரிவா ) 
சிகரகேந்திரம் - சூரியனுக்கும் மற்றொரு 

சிகாகோசரம் 
கிரகத்துக்குமுள்ள தூரம் . 

காசிப இருடி கோத்திரம் . 
( சைவச . பொதுவி . 

உரை . ) 
சிகாப்பாடி- கோஷ்டம் . ( மலையக .) 

சிகாச்சேதவான் - நிருவாண தீட்சையுடை 
சிகரம் - 1. இலவங்கப்பூ . ( தைல . தைலவ . யோன் . ( சி . சி.அ : ச . ஞாநப் . ) 
சங . உரை . ) 2. இலவங்கம் . ( உ - ம் . ) " அசீ சிகாண்டகம் - பக்கக்குடுமி . பிவாணக ) 
தளம் " ( பார் . ) 3. உயர்ச்சி . ( உ -ம் . ) " சிகரத் 

சிகாதரம் - 1. இனிய முழக்கம் . 2. மயில் . 
தகோயில் புகைந்திடில் ” ( விதாந . உற்பாதம் , ச . ) 
4. சுக்கு . 5. தலை . 6 தலைச்சீரா . 7. திரை. வாயாம் ) 
8. நீர்த்துளி. 9. மலை . ( உ - ம் . ) “ செருப்பெ சிகாமந்திரம் சடங்கமந்திரங்களுளொ 
சாத்தினவுறு சிகரத்தோளினார் ” ( இராமா , கர ன்று . ( சி . சி . அ : ரு . மறை . ) 
ன்வதை . சச . ) 10. மலைமுடி , 11. வட்டில் . சிகாரி-- வேட்டை . ( இந்துஸ் . ) 
( பிங்கல . கஉச கா . ) 12. ( பரதம் .) விற்பிடிக் 
கையின் பெயர் . ( சிலப் .) (5,6,7,8,9,10 . 

சிகாவரம் - பலாமரம் , பலிவாவாம் ) 


1063 


சிகேதருத்திரம் . 


ககேச 


சிங்கம் , 


வ OO 


D 


சிகாவலம் - 1. ஓர் பாசி . ( மலையக .) 2. சிகா சிகை - 1. உண்டிச்சிகை; அது , வன்மை 
வளம் . ( உ - ம் . ) " சிகாவலகலாபமேற்செறிதருதீச் யான பதார்த்தத்துக்கும் மென்மையான பதா 
சோதி ” ( பாரத . காண்டவ . ச O. ) ( 2. பலிவா ர்த்தத்துக்கும் பெயர் . ( உ - ம் .) " அறுசுவையு 

ண்டியமர்ந்தில்லாளூட்ட - மறுசிகைநீக்கியுண் 

டாரும் " ( நாலடி . அறத்துப் . க . ) 2. கிரணம் .. 
சிகாவளம் - மயில் , ( உம் . ) " அர வினஞ் 

3. குடுமி . ( உ - ம் . ) “ சிறந்தசிகைவருவித்தார் ” 
சிகாவளமுன்னாக்கதிவெப்பினஞ்சி " ( தைல . 

( திருவாத . மந்திரி . கா . ) 4. கொண்டை . ( உ - ம் ) 
தைலவ . உச . ) 

"" வண்ணமாலை நடுச்சிகையுள்வளை இ ” (சிந்தா 
சிகி -1 . அம்பு . 2. எருது . 3. ஒருந்தி . ( வி - 

பதுமை . கசு அ . ) 5. கொப்பு . 6. சுவாலை . 
ணி . உஉக . ) 4. குதிரை. 5. கேது . 6. சிலம்பு . 7 . 
சேவல் . 8. தீ . 9. தீபம் , 10. மயில் .(உ.ம் . )" புகர் | யோகி , ந . ) 7. சேடம் . (திருவாத , மந்கரி. 

( உ - ம் .) " அநற்சிகை போல்வன ” ( பிரமோத் . சிவ 
படுதொண்டைநிமிர்த்துச் சிகிவாய்பொருவ 

8 . 
(திருப்போரூர் . சிறுபறை . கா . ) 11. மலை .(5 , 

கூ . உரை. ) 8. தலை . (சிந்தா .) 9. நுதி . 10 . 
பிங்கல. கூடுகடு . )( 1, 2, 4, 5 , 7 , 8, 9, 10, 11. பதினொருமந்திரங்களுளொன்று . ( எ.சி. - 

அ . மறை . ) 11 , மயிற்சூடு . 12. மலைமுடி . 
லிவி . ) 

( உ - ம் . ) " மழை தொடுஞ்சிகைவடவரைவலம் 
சிகிக்கிரீவம் - மயிற்றுத்தம். ( விவo : வரனோக்கி ” (உபதேச . சிறப்பு . க . ) [ I. 
பரிவி - மயில் . ரீவம் - கழுத்து .) 

விக ) . 2 , 3 , 4 , 5 , 6 , 7 , 8 , 10 , 11 . 
சிகிச்சை - பரிகாரம் . (உ -ம்.) " வடக்கி.னூற் பயிவா ) 
கரிகொள்பிடக்குறைபற் சிகிச்சை நிரையரன் 

சிகைக்காய் - ஒரு காய் . ( உ - ம் .) " இப்புற 
பால் " ( தைல . வைத்திய . கக .) ( விகிதா. ) 

ஞ்சிகைக்காய் வெந்நீர் விடுத்துடனாடி ” ( தைல . 
சிகிடிமா - கொட்டை முந்திரிகை . ( மலை 

தைலம் . கரு . ) 
யக .) 

சிங்ககர்மன்- தாணுவாஷ்டகரிலொருவன் . 
சிகில் -ஆயுதங்களைத்துல குகை . ( அந்நிய ( வி - ணி . உஎங. ) 
பாடை . ) 

சிங்கத்துரியோன் --சிவன் ; அது : " சிங்கந் 
சிகில்லி - சிகில் . ( அந்நியபாடை . ) 

தன்னையுரித்திடுந்தீரனே ” என்னுஞ்செய்யுளா 
சிகிலம் - சேறு , ( விகியம் 

ற் பெறப்படும் . (சிவதரு . உ ; அக . ) 
சிகிலாடுதல் -- மினுக்குதல் 

சிங்கநாதம் - 1. கொம்பினாற்செய்த ஒரு 
சிகிலி -- ஒப்பஞ்செய்யுங்கருவி , 

வகை வாச்சியம் . ( உ - ம் . ) " சங்கக்குழையும்வெ 

ண்ணிறுஞ்சரிகோவணமுந்தயங்கவுரன் - சிங்க 
சிகிவர்த்தகம் -- பூசனி . ( பயிலிவல் - க .) நாதங்கிடந்தசைய ” (திருவிளை. உலவாக்கிழி . 
சிகிற்சை - சிகிச்சை . ( மிரு உஙரு . ) 

2. சிங்கத்தின்றொனி. (ஸஹ நாஉ . ) 
சிததல்- 1. அழிதல் . 2. குறைதல் . 

சிங்கநோக்கு 

1. இலக்கணசூத்திரநிலை 
சிதரம்- 1 , தேள் முதலியன , 2. மயிர்ப் 

நான்கினொன்று ; அது : சூத்திரமுதலியன மு 
பொது . ( விகா ) 

ன்பின்வருவனவற்றிற்குப் பொதுவாகநிற்றலை 
சிதவாசந்தி நாக்கையி முத்துக்கொள்ளு 

யறிவிப்பது . ( உ - ம் . ) " இதுமுன்வந்தபெயருக் 
நோய் , 

கும் வினைக்கும் பின்வருமிடைக்கும் உரிக்கும் 
சிதவாபம் - நாய் . (ஜிஹா ) 

பொதுவிலக்கணங்களைச் சிங்கநோக்காக அறி 

விக்கும் பொருட்டு நடுவே வைக்கப்பட்டது . 
சிகுவை - . 

1. இரசநேந்திரியம் . ( பௌட் . ( நன் . ஙருஉ . முகம் . ) 2. சிங்கப்பார்வை ; அது. 
சு ; கருஅ . ) 2. கண்ணினிற்கு நரம்பு , அது : 

முன்னும்பின்னும் பார்ததல் . ( உ - ம் .) " அணிகல 
தசநாடியினொன்று . 
சிகேசம்- வித்தியாக யிற்காலதத்துவத் 

வரவத்தாலுமமிழ்துறழ்நாற்றத்தாலும் - பணிவ 

ருஞ்சிங்கநோக்கிற்பணையெருத்துறழ நோக்கி " 
திலிருக்கு மிரண்டு புவநங்களுளொன்று .. ( சி 

சிர்கா . கநக . கங . ) 
லி . கிரி , உக . உரை. ) 

சிங்கப்பட்டம் 

பெரும்பாலும் வேளாள 
சிகேசர் - மகாதேவாஷ்டகரிலொருவர் . ருக்குள்ள ஒரு பட்டம் 

சிகேதருத்திம் நி க முதலிய தாதுவங் சிங்கப்பெருமாள் - துளசி . ( மலையக . ) 
களிலிருக்கும் புகட்களுளொன்று . ( 2. சி . 

பகம்- 1 . 

ஆடாதோடை . ( மலையக . ) 2 . 
சி : மறை ) 

| ஓர் மிருகம் , ( 2 -d .] “ சிங்கத்தரியுத்தராசங்கித் 


1 


. 


{ 4 


| 


1064 


சிங்காசநம் . 


ககொரு 


ஒங்குவை . 


| 


தண்ணற்கு ” (தணிகை, களவு . கக கூ ) 3. ஓரி மபாதத்தின்கரட்டைப்புக்கல்வலவண்டத்தின்கீ 
ராசி , ( உ - ம் . ) “ நண்ணியசிங்கம்பிறந்தோன் ” | ழுந் - திருந்து தக்கணத்தாட்காட்டினைவாமஞ் 
( சாதகசிந் , உகா .) 4. சரகாண்டபாஷாணம் . செறிதருமண்டத்தின்கீழு மிருந்திறலொடு 
சிங்கமடித்தல் -- சிங்கக்கிட்டியடித்தல் , சேர்த்திருகையு முழந்தாளிரண்டின் மேல் விர 
சிங்கமதாணி - திக்குவி - யம்பண்ணிய வேந் னிமிர்தரவைத் தொருந்தரமறக்கணாசியினுனி 
தர் மார்பிலணியுஞ் சிங்கமுகப்பதக்கம் . 

வைத்துறு தல்சிங்காசநமாமால் " { சூத . ஞாத . 
சிங்கழகி - பொன்னூமத்தை . ( ஆடாதோ கரு : எ . ) ( வலிபஹாவல ந O 

) 
டை யென்பாருமுளர் .) 

சிங்காணகம் 1. உலோகங்களின் மாசு . 
சிங்கழகிபாணிதம் -- குழந்தைகளுக்குண் 2. மூக்குச்சளி. ( பமிலவாணக ) 
டாகுங் கக்குவானென்னுங் கக்கிருமல்போகத் 

சிங்காணம் -சிங்காணகம் . பவாண . 
தைப் போக்குமோரௌடதம் ( சீவரட்.உ 20 .) 
(சிங்கமுகி- ஆடாதோடை . பாணிதம் - பாகு .) 

லி , ஹாண . ) 
சிங்காாசித்திசை - சிங்கத்திசை . 

சிங்காரம் -1 . அலங்காரம் . ( உ - ம் . ) “ சிங்கார 
சிங்கல் - 1. இளைத்தல் , 2. குறைதல் . மடந்தையர் தீநெறிபோய் - மங்காமல் ( கந்தரனு . 
( உ - ம் . ) எழில்சிங்கா- வண்டர்மடவார்கள் ) ஙச . ) 2. திருத்தம் . 3. நவரசத்தினொன்று . 
(திருவாத. திருப்பெருந்துறை. ந . ) 3. கெடல் . (சூ . நிகண் . கஉ : காச . ) 
( உ - ம் . )"சிங்கலில் வேதமுநமையே சொலுமென் 

சிங்காரி -1 . அலங்காரி , 2. தெரிநிலை வினை 
றும் " ( சூத . சிவமான் க . ச . ) 

ப்பகுதி. 
சிங்கவல்லி தூதுளை . ( உ - ம் .) " அவரை 

சிங்காரித்தல் --1 . அலங்கரித்தல் . 2. அலங் 
கந்தஞ்சிங்கவல்லிகுடபலைகக்கி ” ( தைல . பா 

கரித்துரைத்தல் . 
யிர . ருஎ . ) 

சிங்காரிப்பு - அலங்கரிப்பு . 
சிங்கவாக நி -1, பார்வதி . 2. மாகாளி . ( பிங் சிங்காவலோகநியாயம் சிங்கப்பார்வை 
கல . க 20 .) 

போலும் நியாயம் . ( சி.சி. ரு : க . சிவாக் . ) ( அவ 
சிங்களம் -1. ஒருகூத்து . ( உ - ம் . ) " அருத்த லோகம் - பார்வை . ) 
மாகியாங்காமெனமூன்றாம் " (திருவிளை . கான் சிங்கி -1 . ஒரு நோய் . 2. ஒரு மீன் . 3. கடு 
மாறி , க . ) (சிந்தா .) 2. ஒரு தேயம் . ( உ - ம் .) க்காய் . 4. கடுக்காய்ப்பூ . 5. கற்கடகசிங்கி 
திங்களஞ்சோனகஞ்சாவகம் ” ( நன் , பெயரிய , ( தைல , தைலவ ) 6 , குறத்தி . ( குறவஞ்சியிற் 
க.சு.உரை. ) 3. பதினெண்பாடையினொன்று . காண்க. ) 7. நஞ்சு. ( உ - ம் . ) " கெலித்தல் 
( வலி ) 

(பார் .) 8. பெண்சிங்கம் . 9. மிருதாரசிங்கி . 
சிங்களர் சிங்களவர் . ( உ - ம் . ) " சிங்களர் 

10. வல்லாரை . ( மலையக .) 11. வைப்புப்பா 
சோனகர்வங்காளரீழர் ” ( திருப்போரூர் . அலங் ஷாணமுப்பத்திரண்டினொன்று , ( 9.வ 

JU] 
காரம் . அ . ) 

சிங்கிகம் -- கறிமுள்ளி . ( மலையக . ) 
சிங்களவர் --ஒரு பாடைக்காரர் . 

சிங்கிகைபுதல்வன்-- கேது . ( உ - ம் . ) “ புக 
சிங்கன் - 1. குறவன் . ( குறவஞ்சியிற்கா ழுஞ்சொற்பாதுவென்றுஞ்சிங்கிகைபுதல்வனை 
ண்க . ) 2. சிங்கமுகாசுரன் ( உ - ம் .) “ சிங்கத்திற ன்றும் ” ( மச்சபு . புவாகோசசமாத்தி . உஎ . ) 
லோன் " ( கந்தபு . சிங்கமு . சஉ 0 . ) 3. சிங்கவரு சிங்கிட்டம் - 1. ஒரு மரம் . 2. பாலைக்கொடி . 

1 
மன் . ( உ - ம் .) " சிங்கவருமன்றனக்குந் " ( கோ ( மலையக . ) 
யிற்பு . பாயிர , உகா . ) 

சிங்கியடித்தல் - ஒரு விளையாட்டு . 

சிங்கிரம் - கொடிப்பாலை . ( மலையக .) 
சிங்கன்வாழை - ஒரு விதவாழை 

சிங்கிலி - 1. இண்டு . 2. குன்றி , ( 1 , 2 . 
சிங்கா சநம் 1. சிங்காதநம் . ( உ - ம் . ) " சிந் 

மலையக . ) 
தாநத்தோடொக்குஞ் சிங்காசநத்தினேற்றி ” 

சிங்கிவேரம் - சுக்கு . (சிங்கவேரம் என் 
( பாரத, வாரணாவத , நடு . ) 2. யோகிகளுக்கு 
ரிய வாசநவகையுளொன்று , அஃது . இடக்காற் 

றும் எழுதுவர் . ) 
கரட்டை வலப்பீசத்தின் கீழும் , வலக்காற்கரட் 1 சிங்குதல் -- 1. அழிதல் . ( உ - ம் . ) " திருவளி 
டை இடப்பீசத்தின் கீழுஞ்சேர்த்து இரண்டு , த்தும் வீடளித் துஞ்சிங்காமை ” (இராமா . சரப 
கையையும் விரனிமிர இரண்டு முழந்தாள்களி ங்க . உசு . ) 2. இளைத்தல் . 3. தேய்தல் . 
லும் வைத்து இரண்டுகண்களும் நாசி நுனியிற் சிங்தவம் - சுக்கு . 
பொருந்த இருத்தல் . ( உ.ம்.) பொருந்துறுவா சிங்குவை - சிங்கவை . 





GmG0 


] 


+ -- 


! 


1065 


சிசுருட்சை . 


கசுசு 


சிட்டம் . 


1 


-- 


சிங்விகை - தக்ஷப்பிரமன் புத்திரிகளிலொ 

சிசுநடை 

குற்றேவல் . ( உ - ம் . ) “ குருபர 
ருத்தி , ( வி - ணி , உருக .) 

ன துபாதசி சுருடைசெய்தல் " ( வேதா.சூ. கஉ . 
சிங்க - நாக்கு . ( வி - ணி . ) . 

உரை . ) 
சிங்கவை - 1.ஞாநேந்திரியங்களுள் ஒன்று ; சிசுள்- கோடகசாலை . ( மலையக .) 
அஃது : அப்புவினிடமாக நின்று இரசத்தை சிஞ்சதை- திப்பிலி. 
யறியும் . ( கட் . கொ . ங . ) 2. நா . 3. பிரு சிஞ்சம் - புளிமா, ( மலையக . ) 
திவியின் வழித்தான தசநாடிகளுளொன்று . சிஞ்சாரி - புளியமரம் . ( மலையக .) 
ட் , கொ.ரு. ) 

அசையுமாபரணங்களாலெழு 
சிச்சிரம் குளமுதலியவற்றில் மீனைக்கவ மொலி . ( ஜிக ) 
ரும்போது அம்மீனுக்கு மேலாக ஆகாயத்திற்சி 

சிஞ்சிநிதம் - நாணொலி , 
றகுகளை மெல்லெனவசைத்துத் மோர்பட்சி . 

வின்னாண் . ( உ - ம் . ) "சிஞ்சி நீ 
சிச்சிலி -சிரற்புள் . ( பிங்கல . உஙசு க . 

க . ) 

முகந்தெறித்தனன் " ( பாரத . காண்டவ . உ அ .) 
சிச்சிலிப்பான் வசூரிவகையினொன்று . 
( உவின்சிலோ அகராதிகாரர் சிச்சுலுப்பான் ( U. ஜி.மீ.) 
என்பர் . ] 

சிஞ்சுபம் - அசோகமரம் . (உ - ம் .) "சிஞ்சுப 
சிச்சிலுப்பான் - 1. ஒரு குருவி . 2. ஒரு வந்த்திடைச்சிறைவைத்தானரோ " ( இராமா. 
வசூரி , 

சடாயுவுயிர் . கசசு .) 
சிச்சிலுப்பை - ஒரு வசூரி . 

சிஞ்சுமாரம் --- முதலை . ( பிங்கல . உசுஉ அ .) 
சிச்சீ - இகழ்ச்சிக்குறிப்பு . (உ - ம் . ) " இச்சை சிஞ்சுரம் - புளி . ( மலையக . ) 
பலசொல்லியிரந்துண்கை -சிச்சி ” ( நல்வழி.கச ) 
சிசம் - தமரத்தை . ( மலையக . ) 

சிஞ்சை --- 1. அணிகளானெழுமொலி . 2 . 

நாணொலி . 3. புளிப்பு . ( உ - ம் . ) "சிஞ்சையிலின் 
சிசிரம் - 1. குளிர் . 2. சந்தநம் . ( மலையக .) பலியுமாகும் ” ( தைல . தைலவ . காரு .) 4. புளிய 
3. பின்பனிக்காலம் . ( உ - ம் . ) “ வெருவிப்போ 
யச்சிசிரநீங்கி வேனில் வந்திறுத்ததன்றே ( இ 

மரம் . 5. வின்னாண் . ( 1 , 2 , 5 , பலிஜா. 3 , 4 
மாரீசன்வதை. கக .) ( 1 , 3. பமிலி விவா . ) 

சிஞ்ஞாசு -- பரமாமிசசந்நியாசிகளிருவகைய 
ர . ) 

ரில் அப்பியாசி ; இவன் ஞாநபூமிகளேழில் முந் 
சிசிரன் - மேதாதியின் எழுபிள்ளைகளிலொ 

தினமூன்று பூமிகளில் நடக்கும் விவேகி , இவ் 
ருவன் , ( வி - ணி . உஉ அ .) 

வகையரிற்சிலர் இல்லறத்திருந்தும் , சிலர் துற 
1. எட்டு வயதிற்குட்பட்டவன் . வறத்திருந்தும் முத்தியடைவர் . (உ -ம் .) " சிஞ் 
2. குழந்தை . ( உ - ம் . ) "சிசுக்களின றிவிலாச் 

ஞாசுஞாநவானென்றிரண்டு பேர்கள் ” ( கைவல் . 
சிந்தைசெய்தவர் - வசுக்களென்று ” ( பாரத, சந்தேகக். கசு.உ.) ( ஜிஜாவம் ) 
குருகுல . சுடு .) 3. கொஞ்சம் , ( - ) 
சிசுகம் - 1. ஒரு மரம் . 2. கடற்பன்றி . 3 . 

சிட்சகன் - தண்டஞ்செய்பவன் . ( பக்ஷக .) 
குழந்தை . ( 
பக 

சிட் சாகரன்- தண்டஞ்செய்பவன் . 
சிசுத்துவம்- பிள்ளைத்தன்மை. ( லி 

சிட்சித்தல் -- 1 . தண்டித்தல் . ( மநுதர்ம , ச : 
கசுசு . உரை . ) 2. போதித்தல் . 

சிட்சிப்பு -- 1 . சிட்சித்தல் . 2. படிப்பித்தல் , 
சிசுபாலன் -- இடையெழுவள்ளலிலொரு 

சிட்சை -- 1 . சிட்சித்தல் . 2. வேதத்தின் ஆ 
வன் . ( உ - ம் . ) " புகழ்வீரகயமன்னசிசுபாலனே ” 

றங்கங்களினொன்று ; அது , வேதோச்சாரணத் 
( பாரத . இராசசூய . ககச .) ( 

L_sre ) திற்கு வன்னத்திற்றோன்றுஞ் சுரத்தையும் மா 
சிசுமாரம் 1. கடற்பன்றி , 2. முதலை . 

த்திரா பேத்ததையும் விளங்கச் சொல்லுவது . 
( பா ) 

( சி . சி . அ : கச . மறை ) பரிக்ஷா ) 
சிசுரம் - கிலுகிலுப்பை , ( மலையக . ) 

சிட்டம் -- 1 . இரும்பூறல் .(கிட்டம்என்பதன் 
சீசுருட்சை -சிருடிக்கும் விருப்பம்.( வலிவர | திரிபு .) 2. கட்டளை பண்ணப்பட்டது . 3. சன் 

மார்க்கம் , 4. சிரேட்டமானது . (உ - ம் .) " சிட்ட 
க்ஷா . ) 

மாஞ்சி வசிந்தங்கள் சேர்ந்துளீர்செந்மகோடி -மட் 


ராமா , 


88 


45 


கூ . ) 


-- 


1066 


சிண்டி. 


காகா 


சித்தஞ்செய்தல் . 


ப்பிர . ங . 


டிலாதியற்றும் புண்ணியபலத்திவைவரப் பெற் 

சிண்டு --சிண்டி . 
றீரால் " ( சிவரக . வரலா . கூ . ) 5. சேடமாய்நின் சிண்டுதல் -1 . சருவுதல் . 2. தொடுதல் , 3 . 
றது , எஞ்சியது . ( பௌட் . சு : ரு 0 . ) 6. ஞாநம் . நெருங்குதல் . 
7. பயிற்றப்பட்டது . 8. பெருமை . ( உ - ம் . ) " சிட் சிணாட்டல் --சிணாட்டுதல் . 
டமலிதருகுண்டந்திருமுன்னே திகழ்வித்தார் ” 

சிணாட்டுதல் -1 . பிடித்தல் . 2. வியாதிமக்க 
( கோயிற்பு . பதஞ்சலி . ந O. ) மிஷ . 

ளித்தல் . 

சிணி - கெட்டநாற்றம் . 
சிட்டன் 1. சன்மார்க்கன் . 2. ஞாநி . 3 . 

சிணுக்கம் - அழுகை . 
நன்கு பயிற்றப்பட்டவன் . 4. பிரதாநமானவன் . 

சிணுக்கறுக்கி - சிணுக்குவாங்கி . 
5. பெரியவன் . ( உ - ம் . ) “ சிட்டாயசிட்டற்கே ” 

சிணுக்கு - 1. அழுகை. 2. உழலைமரம் . 3 . 
(திருவாச . திருக்கோத் , எ . ) ( 

பஷ .) 

சிக்கு . 4. தெரிநிலைவினைப்பகுதி . 
சிட்டா- குறிப்பேடு . ( இந்துஸ் , ) 

சிணுக்குதல்-- 1. சிக்குப்படுத்தல் , 2. சீண் 
சிட்டி -- 1. ஒழுங்கு. 2. ஓரளவுக்கருவி . 3 . டல் , நாறல் . 3. பிதுக்கல் . 4. பொசியப்பண்ணல் . 
கட்டளை , கற்பித்தல் , 4. சூதாடுகவறுருட்டுஞ் 

சிணுக்தவாங்கி --- மயிர்ச்சிக்குவாங்கி , 
செப்பு . 5. படைப்பு . (உ - ம் .) “சிட்டி செய்வதித் 

சிணுங்கல் -1 . கொஞ்சுதல் . 2. மழைதூறல் . 
தன்மையதோவெனா” ( கந்தபு . அயனைச்சிறை 

3. மூக்காலேயழுதல் . ( உ - ம் .) " அறுமுகன்கிள் 
புரி. கச .) ( வாஷி என்பதன் றிரிபு. ) ( 2 , 4. வினானென்றேசிணுங்கிடவும் ” (தனிப்பா. சிவ 
தெலுங்கு . ) 

சிட்டிகன் - 1. ஆக்கியோன் . 2. கடவுள் , சிணுங்குதல் --சிணுங்கல் , 
3. பிரமன் , 

சித்தக்கல் - குறுஞ்சிலைக்கல் . 
சிட்டித்தல் 

படைத்தல் . ( சூ . நிகண் , க : சித்தகம் 1. தலைச்சீரா . 2. மஞ்சண்மெ 
உ . ) 

ழுகு . ( உ - ம் . ) " சித்தகமநற்கலுப்புயிரோமமரிச 
சிட்டிப்பு - படைப்பு. 

நந்தேம்பிசாசேழுமுறையே ” ( தைல . தைலவ . 
சிட்டிலிங்கி- ஒருமரம் . 

க2.எ.) 3. மெழுகு , ( தைல , தைலவ . ) 
சிட்டு - 1. அற்பம் . 2. ஒரு குருவி ( உ - ம் . ) சித்த சழந்நதி - சாத்தபாதகத்தொன்று ; அஃ 
சிட்டுக்குருவி ” ( பார் .) 

து : அகங்காரம் . 
சிட்டுக்குருவி - சிட்டுப்பட்சி . ( உ - ம் . ) " கட்டு சித்தசன்-- மன்மதன் . ( உ - ம் . ) “ சித்தசனை 
ற்றமாதர்களைக்கைகுவித்துக் கெஞ்சுவிக்குஞ் - வென்ற பிரான்றேக்காந்திச்செஞ்சுடரால் ” ( சி 
சிட்டுக்குருவித்திறம் " ( பதார்த்தகுண . கசுரு . ) வரக . உருத்திரா . எ . ) 
மதுகைடவரைக் கொல்லும் பொ 

சித்தசாணம் நால்வகைச்சரணத்துளொ 
ருட்டு விட்டுணுவாலுண்டாக்கப்பட்ட இருவீர 

ன்று . ( ஜைக , சிந்தா .) 
ளொருவன் . ( உ - ம் . ) " வெண்ணையுண்டமால் சித்த சாதநம் 1. தன்னாற்சித்தித்த பொ 
விட்டுணுச்சிட்டுணுவென்ன - 

வென்ன - நண்ணுபேருடை ருட்குப் பிறன் கூறியது சாதநமாதல் . ( ஞானா 
யிருவரைவகுத்து ( கூர்மபு . அட்டமூ.ரு . ) மி .) 2. வெண்கடுகு . ( மலையக .) 
(ஜிஷ 8 )] 

சித்தசாந்தி- மநத்தையடக்கல் . 

சித்தசித்து - 1. புருடதத்துவம் . ( உ - ம் . ) 
சிட்டை -- ஆடைக்குறி . ( தெலுங்கு .)) 

" சித்தசித்தான்மாவொன்று ” ( சி . சி . உ . 

சுக . 

க . ) 
சிஷ்யபாவழர்த்தம் - கந்தசுவாமியிடத்தில் 2. சித்து மசித்தும் . ( உ - ம். ) "சித்தசித்தொடீச் 
பிரணவப்பொருளைக் கேட்டுக்கொண்டபொழு னென்று செப்புகின்ற” (பாரத , பதினைந் . க . ) 
து சிவன் கொண்ட சிஷ்யகோலம் . ( சிவபராக் , 

சித்தசிவயோகி - சிவயோகஞ்சித்தித்தவன் . 
உச எ .) 

சிஷ்யபாவழர்த்தி -- சிஷ்யபாவமூர்த்தல் / ( சி . சி. சு . சுசு, ஞாகப் .) 
கொண்டவராகியசிவன் . (சிவபராக் . உசாஎ . ) 

சித்தசுத்தி - 1 , நித்தநைமித்தியகருமங்க 
சிஷ்யன் -- மாணாக்கன் . ( வி - ணி .) 

ளைச்சிவார்ப்பணமாகச் செய்தலால் வரும்பேறு . 
சிடம் - சாதிக்காய் . 

( உ - ம் .) " இத்தலமடைந்தவரெவர்க்குஞ்சித்தசு 
சிடுசிடுப்பு - கீரினாலுண்டாகிய ஒருவித த்தியும்பல்வகைச்சித்தியும்பயக்கும் ” ( திருவி 

ளை . மாயப் , ஙஉ . ) 2. மநத்தூய்மை . 
ஒலிக்குறிப்பு . ( தைல , பாயிர . ருகா, உரை . ) 

சிண்டி -1. அளவுபடி . 2. குடுமி , 3. தலை சித்தஞ்செய்தல்- 1. தயார்பண்ணல் , 2 . 
மயிர் . 

தீர்மாநித்தல் . 


சிட்டுணு 


1067 


சித்தன . 


க்கா அ 


சித்தாந்தசாத்திரம் , 


சித்தஞா நம் ---- கேவலஞாநம் . 

வகைச் சித்திகளையுமுண்டாக்கினவனெனவும் 
சித்தத்தியாகம் - துறத்தல் . 

பொருள்படும் .) 2. இலவுமரம். ( மலையக .) 3 . 
சித்தநிவிர்த்தி -- சித்தத்தியாகம் . 

காந்தக்கல் . 4. சித்தசமுரிவர் ; இவர் , அகத்தியமு 
சித்தது சத்தி- ஞாநக்கிரியாவடிவாயிருக்கிற நிவருக்குப்புத்திரர் . (உ - ம் . ) " சித்தனையளித்த 
பராசத்தி , (சித்தா. ஞாக , ச . ) 

வள்ளறென்றிசைநோக்கிச் சென்றான் 

( கந்த 
சித்தப்பிரமை-- 1. பைத்தியம் . 2. மநம பு . அகத்திய . உஅ .) 5. சித்திபெற்றோன் . 6 . 
யக்கம் . 

சிவன் .( உ - ம் .) " சித்தனே திருவாலவாய்மேவிய ” 
சித்தபரமேட்டிகள் - சித்தர் . (சிந்தா.) ( தேவார ,திருஞான . திருவால . க . ) 7. தந்திரி . 
சித்தம் - 1. உண்மை . (உள்ளதாகக்கொள் 8. நேர்மையானவன். 9. முருகக்கடவுள்.( உ - ம் .) 
ளப்பட்டதென்பர் அநுமாநவிளக்கத்தில் . ) 2. " நல்லம்பர்நல்லகுடியுடைத்துச் சித்தன்வாழ் 

- 
உப்பு . 3. உள்ளக்கருத்து . 4. உள்ளம் . ( உ - ம் .) வில்லந்தொறுமூன்றெரியுடைத்து - நல்லரவப் 
" பத்தர்சித்தத்துள்ளான் " ( மரு - தி . எஉ . ) 5 . பாட்டுடைத்துச் சோமன் வழிவந்த பாண்டிய நி 
எப்போழ்தும் . 6. ஒரந்தக்கரணம் , இது பிர ன் - னாட்டுடைத்து நல்ல தமிழ் ( ஔவையார் . ) 
கிருதியினின்றுந்தோற்றி விடயங்களைச்சிந்தி ( பத்துப் .) 10. வைரவன் . ( சூ . நிகண் . க : உஎ . ) 
ப்பது . ( சி . சி . உ : ரு அ . மறை . ) அது 

றை .) அது நாபிப் 

( 28 ) 
பிரதேசத்திலிருக்கும் ; அதிட்டாக தேவதை 
விட்டுணு . ( வாசுதே . சுக ) 7. சதாசிவமூர்த் 

சித்தன் சாபக்கல் -- தவளைக்கல் . 
தியுடைய ஈசாருமுகத்தினின்றுற்பவித்த எட் சித்தாசநம் யோகிகள் முக்கியமாயனுஷ்டி 
டாகமங்களுளொன்று . ( சைவச . பொது . ங ஙரு . க்கின்ற இரண்டு ஆசநங்களுளொன்று , அஃது : 
உரை . ) 8. சித்தயோகம் . ( உ - ம் . ) " அத்தம துகுதிக்காலை உள்ளடக்கி வலது குதிக் 

க்கா 
கசிரமாதிபனை பூசமந்தம்பண்டி - சித்தம் ( 

விலைஎதிரில் வைத்து உட்கார்ந்து புருவமத்தியத் 
தாந . குணாகுண . ககூ ) 9. சித்திக்கப்பட்டது , தில் நாட்டம் வைத்திருத்தல் . ( யோகஞாநா . 
பெறப்பட்டது . 10. நிச்சயம் . ( உ - ம் . ) " திரு 

கந - ம் பக் . ) 
வறமெய்துதல்சித்தமென்றுணர்நீ ” (மணிமே. சித்தாசித்தம் --சந்தேசவிஷயமாயுள்ள பொ 
மந்திர . அரு . ) 11. முடிக்கப்பட்டது . 12. முரு | ருள்களை யேதுவாகக்கூறுவது . ( அநுமாந . ) 
ங்கை . ( மலையக ) ( 9 , 11. சைவப் , க . ) ( 1 , 5 . 

சித்தாந்த சாத்திரம் -1 . சத்திநிபாதமுடைய 
Ro. 3 , 4 , 5 , வி 

ஆன்மாக்கள் பொருட்டுச்சிவபெருமானா லருளப் 
சித்தம்பரம் - சிதம்பரம் . ( உ - ம் . ) " சுழு பட்ட மூலாகமம் ; அது . ஞாநபாதம் , யோகபா 
சித்தம்பலம் -- நாவழிஞாநசுகோதயம் ” 
சுகோதயம் " தம் , கிரியாபாதம் , சரியாபாதம் என்று 

நான் 
( பார் . ) 

தங்களுடையது . ஞாநபாதத்தில் பரமசிவனு 
சித்தமன் - ஆமணக்கு . ( மலையக .) 

டைய சொரூபமும் , விஞ்ஞாநாகலர் , பிரளயா 
சித்தழகம் - கிலுகிலுப்பை .( மலையக . ) கலர் , சகலரென்னும் ஆன்மாக்களின் சொரூப 
சித்தயோகம் 

சுபயோகம். ( த . நி . போ . மும் , ஆணவம் , காமியம் , மாயேயம் , வைந்த 
கூஎஉ ) 

வம் , திரோதாநசத்தியென்னும் பாசங்களின் 
சித்தர் --1 . இருடிகள் . (சிந்தா .) 2. அட்ட | சொரூபமும் , சத்தியின் சொரூபமும் , சிவதத் 
சித்தியடைந்தோர் ; அன்றி , ஞானசித்தியடைந் | துவ முதற்பிருதிவி தத்துவம்வரை முப்பத்தாறு 
தோருமாம் . 3. தேவகணத்தொருதிறத்தோர் . தத்துவங்கள துற்பத்தியும் , இவை ஆன்மாக்கள் 
(உ -ம் .) “ உருத்திரகணங்கள் சென்றசித்தர்வித் | போகம்புசிக்கைக்குக் கருவியா முறைமையும் , 
தியாதரர்கருடர்கந்திருவர் ” ( உபதேச . கைலை . புவதங்கள் புவநேசர் சொரூபங்களும் , புவாங்க 
கூஉ .) 

ளின் யோசநைப்பிரமாணங்களும் , அதமப்பிர 
சித்தராநடம் - விஷவாகடத்தொன்று . ( சிந் | ளயம் மத்தியப்பிரளயம் மகாப்பிரளயங்களின் 
தா .) 

சொரூபமும் , அந்தப்பிரளயங்களின் பின்னர்ச் 
சித்தரொன்பதின்மர்-- சத்திநாதர் , சிருட்டியாமுறைமையும் , பாசுபதம் மகாவிரதம் 
நாதர் , ஆதிநாதர் , அநாதிநாதர் , வகுளிநாதர் , காபாலமுதலிய மதங்களின் சொரூபமுங் கூறப் 
மதங்கநாதர் , மச்சேந்திரநாதர் , கடேந்திரநா படும் . யோகபாதத்தில் இந்தமுப்பத்தாறு தத் 
தர் , கோரக்கநாதர் என்னுமொன்பது சித்தர் | துவங்களும் , தத்துவேசுரரும் ஆன்மாவும் பரம 

சிவனுஞ் சத்தியும் சகத்துக்குக் காரணமான மா 
சித்தன் - 1. அருகன் . (சிலப் . நாடுகாண் . யை மாமாயைகளைக்காணும் வல்லமையும் ,அணி 
கஎஎ , கஅங .) ( கிருதகிருத்தியனெனவும் , எண் மாதி சித்திகளுண்டாமுறைமையும் , பிராணா 


+ 


சதோக 


கள் , 


1068 


சித்தாந்தசிரோமணி . 


கலகக 


கம் . 


யாமம் பிரத்தியாகாரம் இயமம் நியமம் 

ஆசநம் 

சித்தாந்தசைவம் - வைதிகசைவம் . ( சி . சி. 
தியாநம் தாரணை சமாதியென்னும் அட்டமா அ : கூ . சிவாக் ) ( இதனைப்பூர்வபட்சம் பண் 
யோகங்களின் முறைமையும் , மூலாதாரம் முத ணுதற்கு வேறொரு சமயமின்மையால் இஃது 
லிய ஆதாரங்களின் முறைமையுங் கூறப்படும் . இப்பெயர்பெற்றது . ) 
கிரியாபாதத்தில் மந்திரங்களின் உத்தாரணம் 

சித்தாந்ததீபிகை- சருவான்மசம்பு என்ப 
சந்தியாவந்தநம் பூசை செபம் ஓமங்களும் , சம 
யவிசேட நிருவாணாசாரியாபிடேகங்களும் , புத் 

வராற் செய்யப்பட்ட ஒரு வடமொழி நூல் , ( சி . 

சி . காப்பு . மறை . ) 
திமுத்திகளுக்குப்பாயமான தீக்கையுங் 

கூறப்ப 
டும் , சரியாபாதத்தில் பிராயச்சித்த விதியும் , 

சித்தாந்தபஞ்சாங்கம் -- கன்னடராலுந்தெ 
பவித்திரவிதியும் , சிவலிங்க இலக்கணமும் , உ 

லுங்கராலுங் கைக்கொள்ளப்படுமொருபஞ்சாங் 
மா மகேசுரமுதலிய வியத்தா வியத்த லிங்கங்க 
ளினிலக்கணமும் , நந்தி முதலிய கணநாதரிலக் 

சித்தாந்தம் --1. கணிதசித்தாந்தம் . 2. சிவா 
கணமுஞ், செபமாலை யோகபட்டம் தண்டம் 

கமங்கள் . ( உ - ம் . ) சிவாகமங்கள் சித்தாந்தமா 
கமண்டலம் முதலியவற்றினிலக்கணமும் , அக் கும் ” ( சி . சி . அ : கரு .) 8. மதம் . 4. முடிந்த 
தியேட்டி விதியுஞ், சிராத்தவிதியுங் கூறப் முடிபு . ( சைவப் . சச . ) ( ஜாது ) 
படும் . ( சி . கை . 20 , உக , உஉ . ) இம்மூலாகம 

சித்தாந்தன் - 1. சிவன் . 2. நிச்சயிக்கப்ப 
மிருபத்தெட்டுக்கும் உபபேதம் முறையே மூன் ட்டவன் . 
றும் , ஐந்தும் , ஆறும் , ஏழும் , நான்கும் , ஒன்ப 

சித்தாந்தார்த்த சழசயம் .-- அகோரசிவாசா 
தும் , ஒன்றும் , பத்தும் , பன்னிரண்டும் , ஒன் ரியராற் செய்யப்பட்ட ஒரு வடமொழி நூல் . 
றும் , எட்டும் , எட்டும் , மூன்றும் , ஒன்றும் , பதி 

( சி.சி. காப்பு . க . மறை .) 
ன்மூன்றும் , ஆறும் , இரண்டும் , பதினாறும் , 

சித்தாந்தி- 1. கணிதன் . 2. ஒத்தாந்தசம 
பதினான்கும் , பதினைந்தும் , பதினாறும் , மூன் . 3. ( தருக்க ) முடிவுசாற்றுவோன் . 
றும் , நான்கும் , ஏழும் , ஐந்தும் , எழும் , ஒன் 
பதும் , பன்னிரண்டுமாம் . ( சைவச . பொது , 

சித்தாமோகம் - நூற்றிருபது லோகவகை 
ங ஙசு . உரை . ) 2. மெய்கண்ட சாத்திரம் ; அது : 

களுளொன்று ; அது : பேரோசரை . 
திருவுந்தியார் , திருக்களிற்றுப்படியார் , சிவஞா சித்தா மோசம் - சித்தாமோகம் , 
நபோதம் , சிவஞாநசித்தியார் , இருபாலிருப்ஃ சித்தார்த்தம் - 1. தத்துவஞாநம் . 2. வெண் 
து , உண்மை விளக்கம் , சிவப்பிரகாசம் , திருவரு கடுகு . ( மலையக . ) ( ஸிலாய 87 
ட்பயன் ,வினாவெண்பா, போற்றிப்பஃறொடை 
கொடிக்கவி , நெஞ்சுவிடுதூது , 

உண்மைநெறி 

சித்தார்த்தி --- வியாழவட்டமாகிய அறுபது 
விளக்கம் , சங்கற்ப நிராகரணம் எனப் பதினான் வருடத்தின் ஐம்பத்து மூன்றாவதாண்டு . 
கு வகைப்படும் . வருபிறப்பிற்பலிக்கும் சித்தா சித்தி -- 1. அறிவு . 2. ஊறுசெய்தல் . 3 .. 
ந்த சாத்திரத்தை இம்மையிலே தெளிவிப்பன எட்டிமரம் , 4. எண்வகைச்சித்தி ; அவை , அணி 
வாகிய காருடம் , தக்கிணம் , வாமம் , பூதம் என மா முதலியன . ( திருவிளை . அட்டமா . உஉ . ) 
நான்கு நூல்கள் . அவை ; தற்புருடம் , அகோ 5. சித்தித்தல் ; கைகூடுதல் . 6. சிவஞாநசித்தி 
ரம் , வாமம் , சத்தியோசாதம் எனக்கீழுள்ள நா யார் . (உ -ம் .) " பாரிலுள்ள நூலெல்லாம்பார்த் 
ன்கு முகங்களாற்பரமசிவன நுக்கிரகஞ்செய்யப் , தறியச்சித்தியிலே - யோர்விருத்தப்பாதிபோது 
பெற்று அந்தப் பெயர்கொண்ட விஞ்ஞானாகலர் ம் " ( சிவபோக . உங் . ) 7. நித்தியயோகத் 
நால்வராற் செய்யப்பட்டனவாம் , (சி . பி . கை . தொன்று; ( வருஷாதிநூல் .) 8. நிலப்பனை . 9 . 
கஅ - பக் . ) 

நிறைவேற்றம் . 10. பாதுகை . 11. பொன்னாங் 
சித்தாந்தசாராவலி - திரிலோசாசிவாசாரி காணி . 12. மறைவு . 13. மோக்கம் . ( உ - ம் .) 
யராற் சித்தாந்தசாரம் வரிசையாகக்கூறப்பட்ட “ சித்திக்கொருவிதையாகிய தென்னாட்டினைய 
ஒரு வடமொழி நூல் ; இதற்கு அநந்தசிவாசாரி ணுகி ( பாரத . அருச்சுநன்றீர் . கஉ . ) ( 3 , 8 , 11 
யரால் ஒரு வியாக்கியாகஞ்செய்யப்பட்டது . மலையக . ) [ 1. விதி . 2. விதி . 13. வழி. ) 

சித்தாந்தசாராவளி -- சித்தாந்தசாராவலி. 
சித்தாந்தசிகாமணி- பதிமுதலிய பதார்த் சித்தித்தல் - 2. கை கூடுதல் . ( உ - ம் . ) அரு 
தங்களையறிவிக்குமொரு சைவசாத்திரம் . ( சி.சி. ந்து நல்லமுதனையவளன் புசித்திக்க ” (திருவி 
அளவை . கச . ஞாநப் . ) 

| 

ளை . இரச . உ 0 ) 
சித்தாந்தசிகோமணி-- வட 
வடமொழியிலுள்ள 

சித்தி நீ - நால்வகைப் பெண்களுளொருத்தி . 
ஒரு ககோளசாத்திரம் . 

(உ - ம் .)" பதுமிநிசித்திரிபகர்த்தசங்கிம் - இதமுற 


1 


1 


1059 


சித்திரகூடம் . 


க 010 


சித்திரப்பிரமவாதி . 


மத்திகி ” ( கொக்கோ . ) ( இது சித்திரிணிஎன்ப பேதம் . ( உ - ம் . ) " ஆணவஞ்சித்திரகூடநாற்ச 
தன் விகாரம் . ) 

ந்தி ” ( திருவிளை , எல்லாம்வல் , எ . ) ( விது 
சித்தியம் - பிரேத்தகனஞ்செய்யப் பரப்பி 
யிருக்கிற விறகு . (வி.க.) ) 

சித்திரகெண்டி- ஓரிருஷி . 
சித்தியாதல் - பயன்படல் . 
சித்தியார்- சைவசித்தாந்த நூலினொன்றா | திரண்டு பேதத்தொன்று . ( வி- E. உ co ) 

சித்திரகோஷாவணி-- வீணைகளினிருபத் 
கிய சிவஞாநசித்தியார் . 

சித்திரகோலம் நச்சுப்பல்லி . ( விது 
சித்திரக்காரணம் - 1. கிராமிய முதலிய நா 
ற்பத்தெட்டுவகையினாலும் , பிறவகையினாலும் கொ .) 
மாதரையாடவர் புணருந்தன்மை . ( உ - ம் .) இட் சித்திரசேநன் -1 . ஒரு கந்தருவன் . ( மணி 
டர்கள்புணரும்பான்மைசித்திரகரணமாமே ” ( க | மே .) 2. சூரியன் முன்பாடுந்துவாதச கந்திருவரி 
ந்தபு . இந்திரபுரி . சக . ) 2. ( பரதம் ) கைத்தொ லொருவன் . ( வி - ணி.உசரு .) 3. துரியோதனன் 
ழில் . ( உ -ம்.) “சித்திரகரணஞ்சிதைதலின்று நம்பிகளிலொருவனுக்கும் , தேவவகுப்பிலொரு 
செலுத்தும் ” (சிலப் . அரங் . நிச .) 

வனுக்குங் , கன்னன் மகனுக்கும் பெயர் . ( பார 
சித்திரக்காலி- ஒரு நெல் . 

த . அபிதான வகாரதி ( பார் . ) 4. நரகக்கணக்கரி 
சித்திரகண்டம் - மாடப்புறா . (விதகண ) லொருவன் . (வித வெல..) 
சித்திரகம் - 1. ஆமணக்கு . ( ரூ . நிகண் . 

சித்திரதண்டகம் - பருத்தி (விதஉக) 
சு : உஅ . ) 2. கொடிவேலி . ( உ - ம் . ) " பாணம் ? 

சித்திரதாரணை நவதாரணையினொன்று . 
( பார் .) 3. திலகம் . 4. புலி . (விதர்க ) 

( சூ . நிகண் . கஉ : க 00 ) 
சித்திரகரணம்-- ( மதகநூல் ) ஐவகைக்கர 

சித்திரதாளம் நவதாளத்தொன்று . ( சூ . 
ணங்களுளொன்று . 

நிகண் , கஉ : க 02 , ) 
சித்திரகான் - சித்திரகாரன் . ( விதாக 

சித்திரப்படம் -- புத்தகம் . (பிங்கல . கஉசு. ) 

சித்திரப்பா -1 , சித்திரகவி . 2. சித்திரகவி 
சித்திரகவி -- 1 , சித்திரகவி பாடுவோன் .. 

யினொன்று ; அது . நான் குகூடினவெல்லாம்பத் 
( உ -ம் .) “சித்திரப்பா ” ( பார் .) 2. நாற்கவியி தாகவும் , மூன்றுகூடினவெல்லாம் பதினைந்தாக 

னான்று ; அது. கோமூத்திரி , கூடசதுக்கம் , வும் , பிறவாறாகவும் எண்வழுவாமற் பாடுவது . 
மாலைமாற்று , மாத்திரைச்சுருக்கம் , மாத்திரை (உ -ம் .)" மாலைமாற்றேசக்கரஞ்சுழிகுள - மேகபா 
வருத்தநம் , எழுத்து வருத்தகம் , ஒற்றுப்பெய 

தமெழுகூற்றிருக்கை - காதைகரப்பேகரந்துறை 
ர்த்தல் , வினாவுத்தரம் , நாகபந்தம் , முரசபந் ப்பாட்டே - தூசங்கொளலே வாவன்ஞாற்சிக் - 
தம் , திரிபாதி , திரிபங்கி , பிறிதுபடுபாட்டு , கூடசதுக்கங்கோமூத்திரியே - யோரெழுத்தின 
காதைகரப்பு , கரந்துறைச்செய்யுள் , சக்கரம் , த்தாலுயர்ந்தபாட்டே - பாதமயக்கேபாவின் புண 
சுழிகுளம் , சருப்பதோபத்திரம் , அக்கரச்சுத சப்பே - யொற்றுப்பெயர்த்தலொருபொருட்பாட் 
கம் , நிரோட்டம் என்று இருபது வகைப்படும் . டே -சித்திரப்பாவேவிசித்திரப்பாவே - விகற்பம் 
( இலக்கணவி . சுகூ 0 - ம் உரையும் . ) 

டையேவினாவுத்தரமே - சருப்பதோபத்திரஞ்சா 
சித்திரகன் - சித்திரகாரன் , ( விதக 8 ) ர்ந்தவெழுத்து - வருத்தமற்றும்வடநூற்கடலி 
சித்திரகாயம்-- புலி . ( பிங்கல . உசக்க . ) 

னு - ளொருங்குடன்வைத்தவுதாரணநோக்கி 
சித்திரகாரர்---சித்திரஞ்செய்வோர் . ( ரூ . விரித்துமுடித்ததுமிறைக்கவிப்பாட்டே ” ( யாப் 
கண் . உ . உஅ . ) 

பருங்கலம் . ஒழிபி . ககா . ) ( கூடசதுர்த்தம் என 
எடுத்திரகுத்தரென் றுரைக்குஞ்சீரியோர் ” ( கக் சரியென்பதுமிது .) 
சித்திரதத்தர்- இயமன் கணக்கர் . ( உ - ம் . ) வும் பாடம் . ) 

சித்திரப்பாலடை - ஒரு பூடு . ( அம்மான் பச் 
தபு . மார்க்கண்டேய .உகஉ .) (விது ) சித்திரப்பாலாடை - சித்திரப்பாலடை . 

சித்திரகூடம் -1 . ஒரு மலை . ( உ - ம் .) " பிளிறு சித்திரப்பாலாவி- அம்மான்பச்சரிசி . 
மேகத்தைப்பிடியெனப் பெரும்பனைத்தடக்கை சித்திரப்பிரமவாதி- பிரகிரு திபிரமப்பிரா 
க் - களிறுநீட்டுமச்சித்திரகூடத்தைக் கண்டார் ) பதி தானே மோட்சமென்று சொல்லுகிற ஒரு 
( இராமா . வநம்புகு . சஎ . ) 2. மாளிகையினொரு வகைவாதி . ( உ - ம் . ) " சத்தப்பிரமகிரீடாப்பிரம 


1070 


சித்திரரேகை . 


கஎக 


சித்திரை 


சித்திரப்பிரமவாதிப் பிரமுகர்க்கும் பிரகிருதிபு சித்திரவண்ணம் செய்யுளுக்குரிய இரு 
வநப்பிராப்திதானே மோட்சம் ” ( சி . சி . அ : பது வண்ணங்களுளொன்று ; அது : நெட்டெ 
கஉ . ஞாநப் . ) 

ழுத்துங் குற்றெழுத்தும் ஒப்பவிரா அய்ச்செய் 
சித்திரபானு -1 . சூரியன் . ( உ - ம் . ) “சித் யப்படுவது . " ஓரூர்வாழினுஞ்சேரிவாரார் . சேரி 
திரபா நுவாலுஞ்சிதைவிலாவிருளைலீட்டி ( வள் வரினுமாயமுங்காவார் ” 

என்பதித் போல . (உ -ம்.) 
ள . அதிரகசிய . கா . ) 2. தீ . 3. வியாழவட்டமா 

குறுஞ்சீர்வண்ணஞ் - சித்திரவண்ண நலிபுவ 
கிய அறுபது வருடத்தின் பதினாறாவதாண்டு . 

ண்ணம் " ( இலக்கணவி . எருஎ .) ( பலவண்ணம் 

படச்செய்வதாகலின் இப்பெயர்த்தாயிற்று . ) 
( 2 , 3. சூ . நிகண் . கக : தகரவெ . கசு . ) ( விரு 

சித்திரவதை - சிறிதுசிறிதாகக் கண்டதுண் 
ஜா ) 

டமாய் வெட்டிக்கொல்லல் , 
சித்திரபுச்சகம்- மயில் . ( பல வர்னமுள்ள 

சித்திரவர்ணம் - பலவர்ணம் . ( வி.ணி. ) 
வாலையுடையது . ) 

சித்திரவாராத்தி கண்டங்கத்தரி . ( மலை 

யக . ) 
சித்திரம் - 1. அதிசயம் . 2. அலங்காரம் . 

சித்திரவிதழ் -- துத்தி . ( மலையக . ) 
( உ - ம் .) " கோலச்சித்திரத்தூண நாட்டி " ( பா 

சித்திரவேளாகொல்லி - கொல்லித்திறத் 
ரத , சூது போர். கரு. ) 3. அற்பம் . “ சித்திரவ 

தினொன்று . 
தை ” ( பார் . ) 4. ஆகாயம் , 5. ஆமணக்கு . ( உ - ம் . ) 

சித்திராங்கதன் -1. குருகுலவரசரிலொரு 
" குடஞ்சித்திரம்வியாக்கிரிகையான் ” 

தைல . 

வன் . ( உ - ம் . ) " சித்திராங்கதன் செப்புநலனு 
தைலவ . ககச .) 6. காடு . ( ஆசிரியங்கண் . ச . ) 

டை - மெய்த்தசீர்த்திவிசித்திரவீரியன் ” ( பாரத . 
7. கொடுவேலி . ( உ - ம் . ) " அம்பினடி ( பார் ) 
த்துணர்வழிந்து ” ( பரத . திரௌபதி . ச.அ.) பதி . அ. உரை.)( 1, 2. விதாமடி :) 
8. சித்திரித்தவடிவம் . ( உ - ம் .) " சித்திரமொ குருகுல . ககஉ . ) 2. நரகிலோர்கணக்கன் . 3 . 

விஞ்சையர்வேந்தரிலொருவன் . (பாரத . திரௌ 
9. சிற்ப நூன்முப்பது ரெண்டினொன்று . 10 , 
சிறப்பு . ( உ - ம் . ) “ சித்திரத்தேரோன் றன்னை ” சித்திராங்கம் - 1. குங்குமம் . 2. சாதிலிங் 
( பாரத . திரௌபதி . அ . ) 11. சிறுகுறிஞ்சா.. கம் . (விதாம ) 
( மலையக ) 12. நாற்கவியினொன்று . " ஆசுமது சித்திராங்க- தந்திரகாரி , 
ரஞ்சித்திரமகலமென் றோசையெழும்பாட் 

சித்திராசநம் கம்பளம் , ( சி.சி. அ : கூ கூ . 
டொரு நால்வகைத்தே ” ( இலக்கணவி . எசுங ) 

நிரம்ப. ) 
13. நூதனம் , ( உ -ம் . ) “ ஏதமில்சித்திரலீலை 

சித்திராதன்- சூரியன். ( சோதிடக் , ) 
விளைத்ததும் " (பிரமோத் . சிவயோகி , உ ) 

சித்திராந்தம் சித்திரமாகச் சமைக்கப்படு 
14. பலநிறம் . ( பாலசிட்சை .) 15. பேரழகு , மக்கம் ; அது. பருப்புப்பொங்கல் , சருக்கரைப் 
அழகு . 

16. மார்க்கசட்பிரமாணத்தொன்று ; பொங்கல் , மிளகோதாம் , புளியோதகம் , ததி 
அஃது : இரண்டுமாத்திரையோர்கலையாகக்கொ 
ண்டது . 17. மெய்போற்கூறும் பொய்ம்மொழி . தோதரும் , பாயசம் எனப்பலவகைப்படும் . ( சை 

யோதரம் , கடுகோதநம் , எள்ளோதநம் , உழுந் 
( உ - ம் . ) " சித்திரம் பேசேல் ( கொன்றைவேந் 

வவி . காக - ம் பக் .) விதாரு ) 
தன் . ) ( 1 , 10 , 15 , 17. பிங்கல . ஙருஉக . ) 
[ 1 , 4 , 8 , 13 , 14. விது ) 

சித்திரி 1. கெந்தலவணம் . 2. தெரிநிலை 

வினைப்பகுதி . 
சித்திரமீமாஞ்சை - வடமொழியிலுள்ள 

சித்திரிகன் - சித்திரிக்கிறவன் . ( த.நி. போ . 
ஓரலங்கார நூல் . 

காரு .) 
சித்திரழலம் -1 . கொடிவேலி ; அது : பஞ் 

சித்திரிகை வீணைகளினிருபத்திரண்டு 
சமூலத்தொன்று . ( மலையக .) 2.நிலப்பனைக் 

பேதத்தொன்று . ( வி - ணி . உ LO .) 
கிழங்கு . ( உ - ம் . ) அரத்தை ” ( பார் . ) 

பத்திரிணி - சித்திரி . ( விதிரணீ.) 
சித்திரழலி- கொடிவேலி . ( மலையக .) 
சித்திரர் --- சித்திரகாரர் . 

சித்திரித்தல் ஓவியந்தீட்டல் . ( உ - ம் . ) 
சித்திராதன் - 1. ஒரு கந்தருவன் . 2. சூரி 

எசிற்பநூல் ” ( பார் . ) 
யன் . (விதாய .] 

சித்திரை 1. ஒரு நட்சத்திரம் . ( பிங்கல . 

உருஉ .) 2. ஒரு மாதம் ;இது : ஆரியத்திலே சை 
சித்திரரேகை-1 . அரசமரம் . 2. ஓரிரேகை, ) த்திரம் , சைத்திரீ , சைத்திரசம் என்னும் பெ 
3. குபேரன்மனைவி . 

யர்களின்றிரிபுபோலும் ; இந்த மாதத்திற்கு உ 


. 


1071 


சிதசிதாத்மகம் . 


காஎஉ 


சிதர் . 


தும் 


வாமதி நட்சத்திரமண்டலத்திற் சித்திரைநாளி சிதசுரசம் 

வெண்ணொச்சி . ( உ - ம் . ) 
ற் றோன்றின சிறப்பு நோக்கியே சைத்திரம் | “ அளர்க்கம் ” ( பார் . ) 
அல்லது சித்திரையென்று வழங்கும் . 3. சித்தி சிதடன் - 1. அறிவில்லான் . ( உ - ம் .) “ சை 
ரப்பாலாவி . (விதா.) 

வச்சிவரகசியமன்பில்லாச்சிதடர்பாற் செப்பொ 
சித்திரைக்கதை - சித்திரகுத்தர் கதை . (சித் ணாதே ” (சிவரக . வரலா . உச .) 2. குருடன் . 
திரைமாதப் பௌர்ணமிதிதத்தில் சித்திரகுத்த ( உ - ம் . ) " துஞ்சுபுலியிடறியசிதடன் போல ” ( புற 
ரது கதை படிக்கப்படுதல் பற்றிச் சித்திரைக் நா . எங . ) 
கதையென வழங்கலாயிற்று .) 

சிதடி - 1. அறிவிலி . ( உ - ம் .) “ சிதடிகள் 

முலைக்கச்சும் ” ( திருப்பு . ருருகா.) 2. குருடி . 3 . 
சித்திலி - சிற்றெறும்பு . ( 2 ) 

சில்வண்டு , ( உ - ம் . ) எசிதடிகரையப்பெருவறங் 
1. அட்டமாசித்தி . ( உ - ம் . ) கூர்ந்து ” ( பதிற்று . உங .) 
« செயுங்கன்னல்கல்லிபந் துய்க்கச்சித்து ” ( கம் சிதடு - 1. குருட்டுத்தன்மை . ( உ - ம் . ) "சிறப் 
பரங் . சுரு . ) 2. அரூபம் . 3. அறிவு , ஞா பில்சிதடுமுறுப்பில்பிண்டமும் ” ( புறநா . உஅ . ) 
நம் . ( உ - ம் . ) " நம்மிற்பிறிவின்றொன் - றானது 

2. பேதைமை . 
சித்து ” ( கோயிற்பு . நடராச . சக . ) 4. ஆன் சிதப்பூரம்- பொன்னாங்காணி . ( மலையக .) 
மா . ( உ - ம் .) “ சித்தசித்தோடீசனென்று ” ( பா 

சிதம் - 1. சந்தநம் . 2. சயமடையப்படல் . 
ரத , பதினைந்தாம் . க . ) 5. ( வேதாந்த .) எந்த 

3. ஞாநம் . 4.புளியாரை . 5 , வறுமை . 6. விட்டு 
வஸ்து ஒரு சாதநாந்தரங்களையுமபேட்சியாமல் 

கரந்தை , 7. விண்மீன் . 8. வெண்சிவதை . 
தானுந்தோற்றிக்கொண்டு தன்னிடத்திலாரோ | ( உ - ம் .) “ நளியாற்சி தமிந்திரவல்லி ” ( தைல . 
பிக்கின்ற சர்வபதார்த்தங்களையும் தோற்றுவி 

தைலவ . கஉக . ) 9. வெண்மை . ( உ - ம் .) " சித 
க்கிறதோ அது . ( வாசுதே . அக . ) இதனைச் சிவ 

வாரணமொன்று கையான் புனத்திடைச்சேற 
மென்பர் . (உண்மைவி , உச . ) 6. மாயவித்தை . 

லைப்போல் ” (திருவாவடு . அச . ) 10. வெள்ளி . 
( உ - ம். ) சிற்றுணர்ச்சியோர்வல்லசித்தியல்பி ( 4, 6. மலையக .) ( 2 , 3 , 7 , 9. பிங்கல . ஙருகஅ . ) 

( கந்தபு . அவைபுகு . அசு . ) 7. வெற்றி . 
(1 , 7. சூ . நிகண் . கக . தகரவெ . உரு.) ( 3. / ( 1,3 , 8 , 9. வலிக . 2. ஜிக . 

) 
சிதம்பரப்பாட்டியல் - ஓரிலக்கண நூல் . 

சிதம்பரபுராணம் - ஒரு நூல் . 
சித்துடு - கிலுகிலுப்பைப்பூடு. ( மலையக .) 

சிதம்பரம் - ஒரு சிவஸ்தலம் . ( உ - ம் . ) “ ஆடக 
சித்துநீர் - இரதம் ( ஞானாமி . ) 

சிதம்பரவணங்குமை ” (திருவரத . பாயிர , உ .) 
த்துருபம் - நேர்வாளம் . ( மலையக . ) 
சித்துருபம் - 1. அறிவுரு . 2. நேர்வாளம் . ( சித் - ஞாநம், அம்பரம் - ஆகாசம் , பூதாகாசம்போ 

லச்சடமாகாது சித்தேயாகலி லிப்பெயர் பெற் 
சித்துருபன் - கடவுள் . 
சித்தேசன் - சிவன் . ( உ - ம் . ) " தன்னிகரில் 

சிதம்பல்- பதனழிதல் , 
சித்தேச ” ( சிவரக . நந்திகேசுர , சிவனு . கக . ) 
சித்தை - 1. தோற்றுருத்தி ; எண்ணெய்த் 

சிதம்பு -1 , குணமின்மை . (பிங்கல .கஅஅ..) 

2. தெரிநிலைவினைப்பகுதி . 3. பதனழிவு . 
துருத்தி . ( தெலுங்கு . ) 2. பார்வதி . ( உ - ம் . ) 

சிதம்புதல் - பதனழிதல் . 
" காளி ” ( பார் . ) 
சிதகம் -1 . இடி , 2. தூக்கணங்குருவி . (பிங் 

சிதமை - வெள்ளாடு . ( உ - ம் .) “சிதமை சொ 
ரிபீரிரண்டுபடிகாண் ” ( தைல . தைலவ . 

ச . ) 
கல . உங O.) ( விஉக . ) 

சிதர் - 1. உறி . (சூ . நிகண் . கக . தகரவெ 
சிதகல் -எழுதினதைக்கிறுக்கல் . 

உஎ . ) 2. சிச்சிலி. (பத்துப் . ) 3. சிந்துதல் . ( ஐந் 
சிதகன்- 1. சுக்கிரன் . 2. தூக்கணங்குருவி . குறு .) 4. சீலை . ( உ - ம் . ) " துய்ப்போர்தம்மனைத் 
சிதசித்து - சித்து மசித்துமாகிய இருதன் துணிச்சிதருடுத்து " (மணிமே. பாத்திர . 0 க . 
மையையுமுடைய வொன்று . ( சி . சி . ச . கச . 5. திவலை . ( பத்துப் . ) 6. தெரிநிலைவினை 
சிவாக் ) 

பகுதி . 7. பராகம் . ( பிங்கல. சுகரு . ) 8 
சிதசிதாத்மகம் புருடதத்துவம் . ( உ - ம் . ) | பூந்தாது . ( பிங்கல , உ அக. ) 9. மழைத்துளி 
" பும்சத்துவமானது டமாயிருந்தும் ஆன்மாவுக் ( உ - ம் . ) " தண்சிதர்கலாவப்பெய்யினும் ” ( 42 
குக்கஞ்சுகம்போலநீங்காமல் நிற்பதாகையால்சித் நா . காரு . ) 10. மழைத்தூறல் . 11. மெத்தெ 
தாத்மகமென்று சொல்லப்படும் புருடத்துவ னவு . 12. வண்டு. ( உ - ம் .) பொறைதளர்கொ 
மொன்று ” ( சி . சி . 2 : சுக . சிவாக் . ) 

ம்பின்மேற்சிதரினமிறை கொள ” ( கலி , ஈச . ) 


விதி ) 


ரது . ) 


1072 


சிதார் . 


கஎங் 


சிந்தடி . 


கல . சுக 


- 


சிதர்ச்சி - சிந்தல். 

சிதாரம் --- தேரிடக்கியம் . 
சிதர்த்தல் - சிந்துதல் , 

சிதி -1 . ஈமவிறகு . 2. கறுப்பு . 3. கோடாலி . 
சிதர்தல் - சிந்தல் , 

4. பூமி . ( பௌட் . சகரு . ) 5. வெண்மை . [ 1 . 
சிதர்வை சிதரினசீரை. ( உ - ம் . ) " நின்ன வி.கி. 3 , 4. r.A. 2 , 5. ஸி.கி :) 
ரைப் பாசியன்னசிதர்வைநீக்கி ) ( பெரும்பா. 
சசுஅ . ) 

சிதிரம் 1. கோடாலி . 2. தீ . 3. வாள் . 
சிதரம்- 1. உறி . 2. மழைத்துளி . ( பிங் (விர ) 
சு கூ . ) 

சிதிரி - பாடலமரம் . ( மலையக . ) 
சிதால் -- சிதறல் . ( உ - ம் . ) " சிதரற்பெரும் 

சிதிலம் 1. சிதலம். 2. நெகிழ்தல் . 
பெயல் ” ( மதுரைக் . உ.சச. ) 

சிதல் -1. ஒரு பூச்சி . 2. கறையான் . ( உ - ம்.) ( PJ ) 
" சிதலெறும்பாதிமூக்கறிவின் மூவறிவுயிர் " ( ந சிதுமலர்- தண்ணீர்விட்டான் . ( மலையக . ) 
ன் . சசஎ . ) 

சிதுரம் - நேர்வாளம் . ( மலையக .) 
சிதலை - 1. கறையான் . ( உ - ம் . ) " நுண் 

சிதுரன் 

1. சத்துரு . 2. தார்த்தன் . 
பலசிதலையரிதுமுயன்றெடுத்த செம்புற்று ” ( 4 : ( வி ) 
றநா . (நிக . ) 2. சீலைத்துணி . ( சூ . நிகண் . கக : 

சிதேகி- கடுமரம் . 
தகரவெ . க . ) 3. நோய் . ( உ -ம் . ) " சிதலைச் 
செய்காயம் பொறேன் " ( திருவாச . நீத்தல்வி 

சிதை-- 1. ஈமவிறகு . 2. கீழ்மை . 9. குரோ 
ண் . சக . ) 

தையின் புத்திரி ; இவளிடத்தில் ஐராவதமல் 
சிதவல் 1. குறைவுபட்டது . 2. சிதறு லாத மந்றைய கயங்களுதித்தன . ( வி - ணி . 
தல் . ( உ -ம் . ) "சிதவற்றுணியொடு (மணிமே . உருரு ) 4 . சிதைதல் . (உ - ம்.) “ கொழுமணி ” 
மலர்வரும் . கசு .) 3. சீலைத்துணி . ( சூ . நிக 

( பார் . ) ( முதனிலைத்தொழிற்பெயர் . ) 5. பாய் 

மரம் . ( உ -ம் . ) " தெய்வநீறு மைந்தெழுத்துமே 
ண் . எ . எரு . ) 4. செத்தல் . 5. தேரிடக்கி 
யம் . 6. படுக்கை . 7. புரையோடு புண் . 

சிதைக்கலனாக ( திருவிளை . திருநகர . அ.அ. ) 
சிதளி -- பொன்னாங்காணி , ( மலையக , ) 

( 1. விதா ) 
சிதறி - 1. பலவாகக் கொடுத்தது . (பத் சிதைத்தல் - கெடுத்தல் . ( உ - ம் . ) “ நந்தார்.த 
துப் . ) 2. பாடலமரம் , ( மலையக . ) 3. மழை . வமுஞ்சிதைக்குமிந்தத்- திரு ” ( ம - தி . உ . ) 
சிதறுதல் - 1. அளவுகடப்பக்கொடுத்தல் .. 

சிதைதல்- கெடுதல் . ( உ - ம் . ) மென்கனி 
( பதிற்றுப் .) 2. கீலதல் . 3. சிந்துதல் , ( உ - ம் .) 

வழங்குவாரைச் - சிதைந்திடாதருளும் ” ( சே 
முகுந்தனுலகம் பொடிபடச்சிதறியே ” ( உப 

துபு . இராமநா . உரு . ) 
தேச . சூராதி . உசு . ) 
சிதன் - 1. அச்சமுள்ளோன் . ( பிங்கல . 

சிதைந்த சொல் - எழுத்துத்திரிந்துங்கெட் 
அஎஎ . ) 2. சுக்கிரன் . ( பிங்கல் . உக .. ) ( 2 . 

இம் வழங்குஞ்சொல் . 

சிதைப்பு - அழிப்பு. 
) 

சிதையர் - கீழ்மக்கள் . 
சிதனம் - கோடகசாலை . (மலையக .) 

சிதைவு - 1. குறைவு. 2. கேடு . ( உ - ம் .) 
சிதாகாசம் -- ஞாநாகாசம் . 

" புகல்கின்றவிவைசிதைவாங்கடிகை " ( விதாக . 
சிதாகாயம் - சிதாகாசம் . ( உ - ம் . ) “ சிதா - கா தெய்வவழி . கா . ) 3. பதனழிவு. 
யத்திரவியத்தியாகர்பொன்னாகத்து ” (திருவா 

சிதோதரன் - குபோன் . ( விகொடா : 
வடு . கச . ) 

விது - வெண்மை , உஉா - வயிறு .) 
சிதாத்துமா - கடவுள் . 
சிதாநந்தம் -- ஞாநசுகம் . ( கைவல் , சந்தேக . சிந்தகம்-- புளியமரம் . ( பிங்கல . உ எ.க., 

க . ) 
கூஉ . உரை .) 

சிந்தகி - உடைமை . ( பார்சி . ) 
சிதாபாசன் அவித்தையிற் சைதந்தியப் 
பிரதிவிம்பமாகிய சீவன் . ( உபநிட . கங.உரை ) றுசீர் கொண்டு முடிவு பெற்று நிற்குமடி சிந்தடி 

சிந்தடி- முச்சீரான் வருமடி . ( உ - ம் . ) " மூன் 
சிதாயம் - சுடலை . 

யெனப்படும் ” ( யா . காரிகை . உறுப் . கூ . )( குறள 
சிதார் -1 . சீரை , மரவுரி . ( உ - ம் . ) “ வேற்றி னினின்றுஞ் சிறிது நெடியன் சிந்தன் எனப்ப 
ழை நுழைந்தவேர்நனை சிதாஅர் ” ( புறநா . சு கூ . ) தெல்போலக் குறளடியினின்றுஞ்சிறிது நெடி 
2. சீலை. 3. துணி . ( பத்துப் .) 

யதாதலால் இப்பெயர் பெற்றது . ) 


1073 


சிந்தாமணிமாத்திரை. 


க 0 எச 


சிந்துதல் , 


லுகு . ) 


சிந்தடிவஞ்சிப்பா முச்சீரடியான் வந்து ( உ - ம் . ) “ பிணியாற்றுதற்குங்களையாற்றுதற்கும் 
தனிச்சொற்பெற்று ஆசிரியச்சுரிதகத்தான் மு பிறங்குசிந்தா- மணிமாத்திரையல்லவோ ” (தனி 
டிவது ; இது : "வஞ்சியென்னு - மொண்பாவடி 

ப்பா . ஙஎரு . ) 
குறள்சிந்தென்றுரைப்ப " என்பதனாற் பெறப் சிந்தித்தல்- 1. ஆராய்தல் . ( சி . சி . அ : உச , 
படும் . ( யா . காரிகை . செய்யு . க . 

சிவாக் . ) 2. எண்ணுதல் . ( உ - ம் .) " சித்தர்கு 
சிந்ததம் --சிந்தித்தல் , எண்ணுதல் . (உ - ம்.) ) ழாத்தவரெனச்சிந்தித்தல்வேண்டும் ” ( தைல . 
" பிராணவாயுவும்மநோவஸ்தாலி சேஷ சித்தமு தைலவ . கஙசு ) 3. கவலைப்படல் . 4. தியாகி 
ம் புருஷதத்துவமுமாகமூன்றுமினிமேல்வருஞ் | த்தல் . 
சாக்கிரத்தில் வசநிக்கப்படாதவஸ்துசிந்தகத்தை சிந்திதம் - நினைக்கப்பட்டது . விஜி.க ) 
ப்பண்ணி ) ( சி . சி , ச : ச 0 . ஞாநப் .) 

சிந்திதன் - சிந்திக்கப்பட்டவன் . ( விஜி.க 
சிந்தநை -1 . ஆராய்வு . 2. எண்ணம் . ( உ - ம் ) 

சிந்திப்பு - நினைப்பு . 
" யாங்கள்சிந்தநைவேறின்றி ” (சிவரக.நைமிசா. 

சிந்தியம்- 1 , சதாசிவமூர்த்தியுடைய சத் 
ககா . ) 3 , கவலை . 4. தியாநம் . 5. நினைத்தபொரு 

தியோசாதமுகத்தினின்று ற்பவித்த ஐந்தாகம 
ளையுங்காரியத்தையுங்குறித்துச் சொல்லுவது . 

ங்களுளொன்று ; இதற்குக்கிரத்தசங்கியை இல 
( சிநேந்திர . ) 6. விருப்பம் . 

ட்சம் . ( சைவச . பொதுவி . ஙஙக , ங ஙசு ,உரை) 
சிந்தம் - 1. சித்தம் . ( உ - ம் . ) “ சிந்தந்திகழ 
வெழுதுந்திறற்சிங்கமன்னான் " ( பாரத . எட்டா 2. சிந்திக்கப்படுவது. (விதம்) 
உசு .) 2. புளியமரம் . ( உ - ம் . ) “சிந்தவிதைத்தோ 

சிந்தியல் வெண்பா- மூன்றடியாய் நேரிசை 
லிரத்தங்கோலம் ( தைல . தைலவ . அக . ) தெ வெண்பாப்போலவும் இன்னிசை வெண்பாப் 

போலவும் உருவது . இது ; " நேரிசையின்னி 
சிந்தர் -பூதர் . ( உ - ம் . ) " சிந்தராகியபூதர்தந் சைபோல நடந்தடி மூனறின்வந்தால் - நேரிசை 
தொகையையுஞ்செகுத்து " ( கந்தபு . சூர - வ . யின்னிசைச்சிந்தியலாகும் ” என்பதனாற் பெறப் 
கஉஉ .) ( குறள்வடிவினின்றஞ்சிறிது நெடிய - படும் . ( யா . காரிகை , செய்யு . எ . ) 
ரென்க . ) 

சிந்து- 1. ஆறு . 2. இசைப்பா 
சிந்தல் - 1. உண்ணிறைதலிற்றெறித்தல் , 

வகையுளொ 

ன்று . ( உ - ம் . ) “ செப்பரியசிந்து திரிபதைசீர்ச் 
( உ - ம் .) " நலங்கொள் பொன்னாடு நனமணிசிந்த 

சவலை " ( சிலப் . கடலாடு . கூரு : உரை ) 3. இரு 
லால் " (சிந்தா . நாமக . கா . ) 2. துண்டித்தல் . 

வாட்சி , 4. ஒருயாறு . ( சைவச.ஆசா.உ. உரை .) 
( உ - ம் . ) " கரவியவுள்ளக்கள்வன் கதிர்முடிபத்து 

5. கடல் . ( உ - ம் . ) “சிந்துவின்மிசைவருதிங்க 
ஞ்சிந்தி ” (திருவிளை . மாயப் . கச . ) 

ளாமென ” ( பாரத . குருகுல . ங ங . ) 6. குறள் 
சிந்தன் -1 . குறளனினின் றுஞ்சிறிதுநெடி | வடிவிற்சற்றுயர்ந்தவடிவம் . (உ -ம் .) “ சிந்துவுட 
யன் . ( மணிமே . ) 2. சீர்பந்தபாஷாணம் . 3 . 

னந்தகனே முதலசத்தர் ” (சிவரக , சிலாதரன் ச 
எங்குருவி . ( பிங்கல . உஙகா o ) 

மக . உ ங . ) (சாதா .) 7. தெரிநிலைவினைப்பகுதி . 
சிந்தாக்கட்டிகை - ஓரட்டிகை; அது : கழு 8 , தேயமைம்பத்தாறினொன்று . ( உ - ம் .) " சிந்து 
த்திலணியுமாபரணவகையுளொன்று . ( தெலு வின்றலைவனைத்தேவர்காக்கினும் ” ( பாரத . பதி 
ங்கு .) 

ன்மூ . க அக .) 9. நீர் . ( உ - ம் .) " புடையே -சிந் 
சிந்தாமணி - 1. சிந்தாமணி மாத்திரை. 2 . 

தியதி வலைச்சிந்துவின் மறைந்தான் ) ( பாரத . 
தேவமணியினொன்று . ( உ - ம் . ) " சற்குணசிந் 

குருகுல . அச . ) 10. பதினெண்பாடையினோ 
தாமணியாமமுதம் போல " (சிவரக . சுகமுநி . 

ன்று . 11. முச்சீரடி , ( உ - ம் .) " குறளிருசீரடி 
P.) 3. பஞ்சகாவியங்களுளொன்று ; இது : | சிந்துமுச்சீரடி ” ( யா . காரிகை, உறுப் . க .) 12. 
கிருத்தக்கதேவரென்னுஞ்சை முறிவராற்செய் யானை மதம்.(1,3, 4, 5 , 10 , 11 , 12. வலியு 
பப்பட்டது . ( உ - ம் . ) " பாரத்தொல்காப்பியமு 
ம் பத்துப்பாட்டுங்கலியு - மாரக்குறுந்தொகையு 

சிந்துகம் - நொச்சி . ( மலையக ) யுக ) 
காஞ்ஞான்குஞ் - சாரத் - திருத்தக்கமாமுநிசெ சிந்துசம் - 1 , உப்பு , 2. கடலிற்பிறந்தது . 
பசிந்தாமணியும்- விருத்திநச்சினார்க்கினியமே ” | ( வலியுஐ .) 
சிந்தா. உரைச்சிறப் . பா .) [ விதாணிை ) 

சிந்துசாரம் - சிந்துலவணம் . 
சிந்தாமணிமலை - மேருகிரிக்கு வடமேற்கி 

சிந்துதல் -1. ஒழுகல் . 2. கெடுதல் . ( உ - ம் .) 
லுள்ள ஒருமலை . ( த.நி. போ . ஙகூட ) 

" துன்னியகலனுநாணுந் துறப்பருங் கற்புஞ்சி 
சிந்தாமணிமாத்திரை - ஒரு விசேடமருந்து , ந்தி ” ( கந்தபு . ததீசியுத் . எஅ. ) 3. கொல்லு 


1074 


சிந்தூரித்தல் . 


கஎரு 


சிநகரம் . 


தல் . 4. சிதறல் . ( உ - ம் .) உலகப்பதவிசிந்திடமு சிந்தை -1, அறிவு . ( உ - ம் .) " ஓவாதேயிரவு 
நீந்து ” (உபதேச . சூராதி . உஎ.) 5. சொரிதல் . பகலுணர்வோர்சிந்தை ” (C. சி . பாயிர, க :) 
(உ - ம்.) “ ஆயிரமாயிரஞ்சிந்தினான்கணை ” ( இரா | (ஆகுபெயர் .) 2. எண்ணம் . 3. குறிப்பு . (பிங் 
மா . நாகபாச . கருகா . ) 0. தெளித்தல் . 

கல . கஎஎச . ) 4. சிற்சத்தி . ( சி . சி . பாயிர ரு. 
சிந்துதேசம் - ஒரு தேசம் . 

ஞாநப் .) 5. சீவன் . ( உ - ம் . ) சிந்தையைச்சீவ 
சிந்துநதி -- ஒரு நதி . ( உ - ம் .) “ சிந்துநதிப் னென்றுஞ்சீவனைச்சிந்தையென்றும் ” ( சி , சி . 
புனலாற்றேகத்துறுங்கடுப்பு ” ( பதார்த்தகுண . : உஅ . ) ( உபகாரலக்கணை , ) 6. தியாகும் . 
உக . ) 

( உ - ம் .)“ தோன் றல்சிற்றடியின் பெருந்தகைமை 
சிந்துபுரம் -- செயந்திபுரம் . ( உ - ம் . ) “ மல்ல சிந்தைசெய்வாம் ” ( சேதுபு. கடவுள் . அ .) 7 . 
லஞ்சிந்துபுரத்துளோர் தம்முடன் ” ( செந்தூர்ப். | மரம் . ( உ - ம் . ) “ சிந்தைவேறாயினர் (பிரமோத். 
செந்தூர் வைபவமுரை எ . ) 

பஞ்சாட் . உங . ) 8. வருத்தம் . (சிந்தா. ) 
சிந்துாத்தம்- ஒருப்பு , 

சிந்தைகூரியன்- 1. கூர்மையானபுத்தியு. 
சிந்துரதம் - இந்தப்பு . 

டையவன் . 2. புதன் . ( சூ , நிகண் , க : காக ) 
சிந்தும் -1 . சிந்தூரம் . ( உ - ம் . ) “ சிந்து சிந்தப்படுதல் -1 . அபகீர்த்தியடைதல் . 2 . 
ராநநவநமுலைத்தெரிவையரெழுவர் ” ( பிரமோ பங்கப்படுதல் . 
த் . திரிபுண்டர் , சு . ) 2. சிவப்பு . (உ - ம். ) “ சிந் சிந்நபிந்தம் - கண்டதுண்டம் . ( உ - ம் . ) " கை 
துரச்சேவடியானைச் சேவகனைவரக்கூவாய் ” ( தி வளைகள் பூண் -சிந்த பிந்தமாகவேவணங்கி " (சிவ 
ருவாச . குயிற்பத் . ரு .) 3. சிவப்புக்குடை , 4. 

ரக , ஞாநவாலன் வயிரா. உக . ) (விவி. ] 
செவ்வீயம் , 5. திலதம் . 6. புளியமரம் . 7 . 
யானை . 8. யானை முகம் . 9. வெட்சி . ( மலை சிந்நம் -1 . அடையாளம் . ( உ - ம் . ) " அன்று 
யக .) ( 1 , 5 , 6 , 7, 8 , பிங்கல . ஙருஉ ஈ . ) [ 1 , | கொண்டதோர் மருப்பினைச் சிந்தமாவணிந்தா 
U நா . 4 , 7. வலியா 

ன் ” ( கந்தபு . ததீசியுத் . உக . ) 2. ஊதுகருவியி 
சிந்துரித்தல் - சிந்தூரமாககல் . 

னொன்று . ( உ - ம் .) “ என்ற பொற்சிந்தமார்ப்ப ” 
சிந்துவாரம்- 1 , கடல் . 2. கருநொச்சி , I 

(திருவிளை , திருமண . ககச . ) 5.- ஒன்றினில 
( உ -ம் .) “ வஞ்சிபித்திகஞ்சிந்துவார ” ( குறிஞ்சி . க்ஷணம் . 4. கிலம் . ( உ - ம் . ) சந்தமாமிடத்தை 
அக . ) 3. நொச்சி . ( உ - ம் .) “ சிந்துவாரங்கலி ! முன்போற் செய்பவன் " ( சேதுபு . இராமநாத . 

சு 2 . ) 5. சிறமை . ( உ - ம் . ) “ சிந்தமென்றுந்த 
ங்கந்தழற்கொடி ( தைல . தைலவ . எஉ .) 1. 

னிமையுஞ்சித் தியான் ” ( இராமா . கரன் வதை . 
வில் , ( சூ . செண் . எ . க . ) 5. வெண்ணொச்ரி . 
( உ - ம் . ) “ சிந்துவாரங்குரவஞ்செவ்வகத்திர்மீ | கள . ) 6. துண்டு , 7. பெண்குறி . ( பிங்கல . 
ட்டான்செருந்திவேங்கை ” ( திருநாகைக்கா | கப் ( எ . ) 8 , விசித்திரம் , ( 6 , 8 வி .) 
ரோ . புண்டரீகமுநிவரிரண்டாங் காட்சி . ரு . ) 

சிந்நாநகம்- சீந்தில் , 
( 1 . லியவாா ) 

சிந்மயம் -- ஞாநமயம் . ( சை.ச. மாணக்க . 
சிந்தூரம் 1. சிவப்பு . ( உ - ம் . ) " சிந்தூரத் கக . உரை 
றை .) 
திலக நுதற்சிந்துரத்தின் மருப்பொசித்த” ( பார 

சிந்யேன் 

ஞாநவடிவுடையவன் , சிவன் . 
த.கிருட்டிண.க்க . ) 2.செங்குடை , 3. சேங்கொ 

( உ - ம .)" நான் மாடக்கூடன்- மன்னுஞ்சிநமயனை 
ட்டை . ( மலையக . ) 4. திலதம் . 5. புடமிட்ட வந்து வந்தித்துவருநாள் " (திருவிளை . யானை 
பஸ்மம் . ( உ -ம் . ) சிந்தூரத்தாது கொடுத்திலரே யெய் . 10, 
வென்னாம் ”(உபதேச . உத்திரா . சுஎ . ) 6. புளிய சிந்ழத்திராங்கம் - சிந்முத்திரையாகிய அங் 
மரம் , 7. யானை . S , யானைமுகம். ( 2,4,6,7,8 , 1 கம் ; அது , அக்குட்டமுந் தர்ச்சதியுமாகியவிரல் 
பிங்கல . ஙருஉசு . 
கூ . ) 

களை வட்டமாகவளைத்துக்கொள்வது. ( உ - ம் . ) 
சிந்துபாகரம்- உதையகிரியிலுள்ள வோரி " செப்புகேவலநீதியோப்புவமையல்லவே சிந்மு 

த்திராங்கமரபிற் - சத்தமறவெனையாண்டகுரு 
சிந்தூரி - சிறுபுள்ளடி . ( மலையக .) 

மௌரிகையினாற்றமியனேற்குதவுபொருளே ” 
சிந்தூரிகை -1. சிந்துரம் . 2. செவ்வீயம் .(2 ! (தாயு. கச்சிதா. எ .) ( அங்குட்டம் சிவத்தையும் 

தர்ச்சங் ஆன்மாவையும் அறிவிப்பது . ) 
-சி.) 

சிந்ழத்திரை -- ஞாகமுத்திரை, 
சிந்துரித்தல் -1, சிவப்பாக்கல் . 2. பஸ்ம சிந்ழர்த்தி- கடவுள் . 
மாக்கல் . 

சிநகரம் - கோவில் , ( உ - ம் . ) “ தெள்ளுசீரா 


| 


ה 



டம் . (சிந்தா .) 


1075 


சிபாயம் . 


காஎசு 


சிமாளம் . 


| 


டகத்தாற்சிநகரஞ்செய்தமேலோன் ” ( சேதுபு . சிபாருகம் -- ஆலமரம் . வாஹ 
.] 
ராமா , சசச . ) 

சிபி - சிபிச்சக்கரவர்த்தி . ( வி . ) 
சிநன் - 1. அருகன் . ( உ - ம் . ) “ இச்சிகனே 
புவநத்திருநாயகன் ” ( திருநூற் . எஅ .) 2. சரு சிபித்துவம் - உடைத்தல் . 
வஞ்ஞன் . 3. திருமால் . ( செயமேசீலமாகவுடை சிபுடன் - உள்ளே கொப்புளத்தையுடைய 
யவன் என்றபடி . ) 4. புத்தன் . ( உ - ம் .) " தாம் நாசியையுடையவன் . ( உ - ம் . ) " கோவினுக்கிரக் 
பிருகற்பதிசிநனேகபில - னக்கபாதன் » ( மணி கமில்லான் கூறிடிற்சிபுடனாவன் ” (சிவதரு . சு 

வர்க்கநரகசே- , உஅ . ) 
மே . உஎ : அக .) ( ஜி.ந 8 ) 

சிம்பதை- சிறுபுள்ளடி . ( மலையக .) 
சிநீவாலி- 1. அங்கிராமுநிவரின் நான்கு 

சிம்பல் -1, ஒலித்தல் . 2. சிம்பு ; தும்பு . 
புத்திரிகளிலொருத்தி . ( உ - ம் . ) " அங்கிராவெ 

சிம்பிகம் - கரும்பயறு . ( விக . ) 
னுமுநிவற்கமிழ்துயிர்த்து விடமுமிழு மலங்கு 
வேற்கண் - மங்கையாமிருதிகுகுசிநீவாலி யிரா 

சிம்பு -1 . இரும்புத்துகள் . 2. இளம்வளார் . 

3. சிராய் 4. தும்பு . (சிந்தா . ) 
கைய நுமதியென்றோதும் ( கூர்மபு . பிருகுவாதி . 

சிம்புதல் - 1. ஒலித்தல் . 2. சுண்டியிழுத் 
எ . ) 2.உமை . 3. மதிதெரிகலையிரா . ( சூ . நிக 

தல் . 3. துள்ளல் . 
ண் . க : அரு . ) ( வலி நீவாவி .) 

சிம்புரி -1. சும்மாடு . 2. புரிமணை . 
சிநேகபலம் - எள்ளு . (உ - ம் .) “ அவுதசியம் ” சிம்புள் - எண்காற்புள் . ( உ - ம் . ) “ சிம்புளாய் 
( பார் . ) 

வடிவங்கொண்டசேவகனேவல் செய்த ” (திருவி 
சிநேகம் - 1. அன்பு . 2. எண்ணெய் , 3.ளை. யானையெய்த . சக . ) 
சூர்ணமுதலியவற்றைத் திரட்டுதற்குக்காரண சிம்புளானேன்- வீரபத்திரன் . ( சூ . நிகண் . 
பாகிய குணம் ; அது : சலமாத்திரத்தின்கண் க : உஉ .) 
இருப்பது . ( தர்க்காமிர் . உஎ . ) 4. நட்பு . ( உ - ம் . ) சிம்புளி 1. கம்பளி , 2. செவ்வாடை . 
" பன்னகத்தைச்சிநேகித்து ” (பஞ்சதந் . அர்த்த தெரிநிலைவினைட்பகுதி . 
கா . உரு .) ( Gware ) 

சிம்புளித்தல் --கண்மூடியிருத்தல் . (உ - ம் . ) 

" சிம்மாந்துசிம்புளித்துச்சிந்தையினில் வைத்து 
சிநேகி - 1. சிநேகிதன் . 2. சிநேகிதி . 3 . 

கந்து ” ( தேவார . சுந்தர , திருக்கருப்பறிய , க . ) 
தெரிநிலைவினைப்பகுதி . 

சிம்பை 
சிநேகித்தல் - நட்பாயிருத்தல் . 

அவரை. ( சூ . நிகண் . ச : சக . ) 
சிநேகிதம் -- நட்பு , 

( வா . ) 
சிநேகிதர் - மித்துருக்கள் . 

சிம்மகசந்தி- ஒருவகைச்சந்நி ; அது ; நாவில் 
சிநேகிதி - சிநேகமுள்ளவள் . 

முள்ளுண்டாதல் , இரைப்பு , இருமல் முதலிய 
சிநேந்திரன் - 1.அருகன் . ( உ - ம் ) " செறி குணங்களையுண்டாக்கும் . (சீவரட் , உச -உ எ .) 
வன்சிநேந்திரன் சித்தன்பகவன் ” (சிலப் . நாடு சிம்மநகம்- ( பரதம் .) நடநத்திற்காட்டப்ப 
காண் . க : எஎ . ) ( எண்வகைக்கன்மங்களையுஞ் 

டும் இருபத்து மூன்றுவகைக் கரலட்சணங்களு 
சகித்தவனென்றபடி .) 2.புத்தன் .(ஜிநெரும்) 

சிம்மழகி - ஆடாதோடை , ( உ - ம் . ) “ அளர்க் 
சிப்பம் - சிறுகட்டு . ( தெலுகு . ) 

கம் ” ( பார் .) 
சிப்பாதிழலி - தைவேளை . ( மலையக .) சிம்மாளம் - சிமாளம் . ( தெலுகு . ) 
சிப்பாயி - இந்துதேசவாசிகளில்யுத்தத்திற் சிம்ழ - எல்லை . ( பிங்கல . உஉஉ உ .) 
கேற்பட்டவன் .( பார்சி . ) 

சிமட்டி-- 

பேய்க்கொம்மட்டி . ( மலையக ) 
சிப்பாரீசு - தகுதிப்படுத்திச் சொல்லுதற் | 

சிமத்தல் - சுமத்தல் . ( உ - ம் . ) " சிமக்குமுரக 
குரிய ஒரு பார்சிகபாஷைச்சொல் . 

னுமுழக்கிவிடபட " (திருப்பு . ரு ஙஎ .) 
சிப்பி -1 . இப்பி . ( உ - ம் . ) " நண் சிெப்பிவேய் சிமந்தூரி - சிறுபுள்ளடி . ( மலையக . ) 
சதலிநாசமுறுங்காலத்தில் ” ( நல்வ. ஙசு . ) ( தெ சிமயம் -1. பொதியமலை . (சூ , நிகண் . ரு : 
லுகு . ) 2. கிளிஞ்சில் . 

கங . ) 2. மலை . ( சூ . நிகண் . கக : மகரவெ . கூ . ) 
சிப்பியர் -1. தையற்காரர் . 2. புகழ்ந்துபாடு தீர்க்கங்கையும் ” (சிலப் . கடலாடு . உ . ) 

3. மலையுச்சி. ( உ - ம் .) " சிமயத்திமயமுஞ்செழு 
வோர் . 
சிப்பியம் - அற்பம் . 

சிமலி - பூளை . ( மலையக . ) 
சிபாயம் -- சுவறுதல் . 

சிமாளம் - களிப்பு . ( தெலுகு .) 


ளொன்று . 


1076 


சியத்தினி . 


க o எ 


சிரசீவி . 


L 


சிமாளித்தல் - சந்தோஷித்தல் , 

சியநாயகம் - துத்தபாஷாணம் , 
சிமீ - குடுமி . ( பிங்கல . காசுஉ .) 

சியாலசாரமேயநியாயம் - சகஸ்திரநியாய 
சிமீக்கி -- பெண்கள் காதணியினொன்று , ! ங்களுளொன்று ; அஃது : ஒருவன் தன் வீட்டி 
( இந்துஸ் . ) 

லே நிற்கும் நாய்க்கு வழங்கப்படும் நாமதேயமே 
சிமீக்கிப்பூ -1 . ஒருவகைப்பூ . 2. பெண்கள் தன் மைத்துகனுக்கும் வழங்கப்படுதலை நோக் 
காதணியினொன்று . ( இந்துஸ் . ) 

காது , அந்த நாயினை ஒரு காரணத்தாலே வீட்டி 
சிமீகம் - கிளி. ( விகள் ] 

னின்றும் விலக்கிவிடக் கருதியபோது மனைவி 
சிமிட்டா - மயிர்பிடுங்குங்கருவி . ( அராபி .) 

யையழைத்து இவ்விடத்தினின்றும் விலக்கி 

விடுகவென்று அந்தநாமத்தினையேசுட்டிக்கூற , 
சிமீட்டி- பேய்த்திமிட்டி , 
சிமீட்டு -1 . இமைப்பு. 2. கண்சிமிட்டுதல் . அவன் மனைவி மைத்துநனையே விலக்கிவிடச் 

சொல்லினரென்று கொண்டு விலக்கிய வாறு 
3. தெரிநிலைவினைப்பகுதி . 4. மருட்டு , 
சிமீட்டுதல் -1 . அணாப்புதல் . 2. கண்சிமிட் போல , நாமதேயமிரண்டிற்கு மொன்றாயிருத் 

தல்பற்றி ஒன்றினை மற்றொன்றாக ஆராயாது 
தெல் . 
சிமிண்டி -- நிமிண்டி, 

கொள்ளுவதாகிய ஒரு நெறி . (சியாலன் - மைத் 

துநன் . சாரமேயன்- நாய் .) 
சிமீண்டுதல் - 1. கிள்ளுதல் . 2. தோற்றம் சியாலன் - மைத்துகன் . ( red ) 
லெடுத்தல் , 

சியாவஸ்தம் - வியூகவிரி முப்பதுளொன்று . 
சிமிலம் - மலை . ( உ - ம் .) " இமயசிமிலமென் 
குமரி ” ( தொல் . பதிப்புரை . ) 

( வள் . எகஎ .பரி . குறிப்பு . ) 
சிமிலி -1 . உறி . ( உ - ம் .) " சிமிலிக்கரண்டை 

சியாவம் - கருமை. (சீவரட் . உ அக . ) 
யனுழைகோற்பிரம்பினன் ” ( மணிமே . மலர்வாக , 

சியிருதம்-- கடுக்காய் . ( மலையக . ) 
அக . ) 2. குடுமி . (உம் .) " குழைந்தவெண்ணி 

சியேநம் - வியூகவிரிமுப்பதுளொன்று .(வள் . 
லாக்குழவியஞ்சிமிலியைக்குணியா ” ( உபதேச . எசுஎ . பரி. குறிப்பு :-) 
கைலை . ருகூ . ) 3. சிள்வண்டு , (பிங்கல .உங.அள.) 

சிரக்கரகருமம் -- பரதத்தின் பொதுவிலக் 
4. தோணி . 5. பூளைச்செடி . 

கணங்களாகிய இருபது பேதங்களுளொன்று . 
சிமிழ் -1. தெரிநிலைவினைப்பகுதி . 2. செப் - ( உ - ம் . ) “ உபாங்கம் ” ( பார் .) 

சிரக்கொழி 
பு . ( உ - ம் . ) " தட்டான் ” ( பார் . ) 

1. குழலாதொண்டை . 2 . 

வசம்பு . ( 1 , 2. மலையக . ) 
சிமிழ்த்தல் -1, கட்டல் . ( பிங்கல . உகசக .) 

சிரக்கோழி - சிரக்கொழி . 
2. பிணித்தல் . ( உ - ம் .) " வேட்டுவன் புட்சிமிழ்த் 

சிரகதை 

தக்கன் புத்திரிகளிலொருத்தி . 
தற்று ” ( வள் , உஎச .) 

( வி - ணி . உருசு .) 
சிமிழ்ப்பு - 1. கட்டுகை. (உ -ம்.) "சீருசிசிரகம் - 1. கரகம் . ( உ - ம் . ) தையன் மாதவக் 
லம்பி நூலாற்சிமிழ்ப்புண்ட சிங்கமொத்தான் ” 

கொழுந்து புறம் 

போந்து சிரகநீர்தளிர்க்கை தாங் 
( சிந்தா . குணமாலை . உசுசு . ) 2. மூடுதல் , இமை 

கி " ( திருவிளை . விருத்த . உங . ) 2. தலைச்சீரா . 
த்தல் . ( உ - ம் . ) " அருவவந்தரத்தியங்குவாரம்ப 

3. திவலை . ( சூ . நிகண் . கக ; ரகரவெ . க . ) 
கஞ்சிமிழ்ப்ப " ( சேதுபு . காசிப . ங ங . ) 

சிமீளித்தல்-1. சிமிட்டுதல். 2. பிணித்தல் , விர ) 
( வள் . உஎச . ) 

சிரகரகருமம் - சிரக்கரகருமம் . 
சிமிளிப்பு - சிமிளித்தல் . 

சிரங்கணித்தல் - சுருங்குதல் . ( வள் . க 0 கரு . ) 
சிழக்கிடுதல் -1 . அசைதல் . 2. சிற்றொலிக் 

சிரங்த- ஒரு புண் . 
குறிப்பு . 

சிரசம் - தலைமயிர். ( விரஜ ) 
சிழக்கெனல் - சிமுக்கிடல் 

சிரசன் - சீர்பந்தபாஷாணம் . 
சிழட்டி -- கீழ்காய்நெல்லி . ( மலையக . ) 

சிரசிசம் - தலைமயிர் .( மிரவலிஜஃபரலி . 
சிமை - 1. குடுமி . 2. மலையினுச்சி . ( உ - ம் .) 
" ஆடுகளை நரலுஞ்சேட்சிமை ” ( புறநா. கஉ ..) தலையிடத்தில் . ஐ - பிறந்தது .) 
சிமையம் 1. உச்சி . ( நெடுகல் .) 2. மலை , 

சிரசிநகம்- தலைமயிர் , ( பயிரவிர o 
( மணிமே ,) 

பமிரலி ; ரீ - வளர்தல். ) 
சியச்சினி உத்தாமணி ; வேலிப்பருத்தி , 

சிரசீவி 

- 1. காகம் . 2. நெடுங்காலம் வாழ் 
( மலையக . ) 
சியத்தினி - தக்காளி. ( மலையக .) 

வோன் . [ விரவீவிது .] 


1077 


சிரமம் , 


க0 எ அ 


சிரவை . 


வல 


வா 


U 


الفرص 


னது 


70 ) 


சிரசு - தலை . ( உ - ம் .) “ சிரசுமாலை - கன ன்றியுஞற்றுசிறப்பினீடி ” ( சேதுபு , அமுததீர். 
மேவுகண்டசரமார்பிலணி ” (சிவரக , பசாசுமோ 

கக ) ( 3 ) 
சந.க.) ( வர . ) 

சிரமஞ்செய்தல் - பருமித்தல் . ( சூ . நிசண் . 
சிரஞ்சம் - தளர்தல் . ( சீவரட் . கஎக . ) க : சகா. ) 
சிரஞ்சீவி - 1. காகம் . ( சப்த . ) 2. நெடுங்கா 

சிரமன்- அடிமை . ( மலையாளம் . ) 
லஞ்சீவிப்போன் . ( உ - ம் . ) “ நக்காம நிறையும் 

சிரமிலி - நண்டு . 
தோத்திரம்புகன்றனைநீசிரஞ்சீவி ” (சிவரக தா 

சிரயணம்- அடைக்கலம் . ( யண ) 
ருகன் . ச . ) 

) 

சிரயம் 
சிரஞ்சீவியரெழவர் - நெடுங்காலம் வாழு 

( ய ) 
மெழுவர் ; அவர் : அசுவத்தாமன் , மாவலி , மார்க் 

சிரல் - சிச்சிலிக்குருவி . ( உ - ம் .) " மறிந்து நீ 
கண்டன் , வியாசன் , அநுமான் , விபீஷணன் , ங்கு மணிச்சிரல்காணென ” (மணிமே. பளிக்க 
பரசிராமன் , 

உச . ) 
சிரணி- ஓமச்செடி . ( மலையக . ) 

சிரவணம் - 1 , உபநிடதமுப்பத்திரண்டி 
சிரத்தகாளகம்- மருக்காரை . ( மலையக .) 
சிரத்தம் -1. நழுவினது. 2. நெடுநாள் ,( 1. னொன்று . 2. காது . (உ-ம்.) “ ரார்வசனச் 

சுவை நோக்கிடுமென்சிரவணமே " (தனிப்பா. 
ஹ 2. விர ) 

உ - ம் பாக . 500. ) 3. கேட்டல் . ( உ - ம் .) " வே 
சிரத்தல் - 1. அழித்தல் , 2. எழுத்தில்லா தாந்தத்தெளிவைச்சிரவணஞ்செயலே - வரனா 
தொலித்தல் . 

ர்தருசித்தாந்தசிரவணமென்றுரைப்பார் " ( சூத . 
| 
சிரத்தன் - பிரதாதி . ( பிர . 

ந . கச . க . 

க . ) 4. திருவோணம் . ( உ - ம் . ) 
] 

" திரமெனுநாட்களத்தஞ்சிரவணம்பூசமாதி " 

( 5 ஏசோதி . சரமனை . அ . ) ( 2. 3 , 4 . 
சீரகதாதார் } பதாதி . ( பார்சி .) 
சிரத்தாதேயன் - சிரத்தையோடு கொடுப்ப 
வன் . ( உ -ம் . ) “ தீனர்விழைவுதீர்க்கையினாற் சிரவணதித்திரயம்- சிரவணம் முதலியமூ 
சிரத்தாதேயெனெனப்பட்டான் ” ( சேதுபு . முத் ன்று ; அவை : சிரவணம் , மாநம் , நிதித்தியா 
தீர்த்த , கசு . ) 

சநம் என்பன . 

அவற்றுள் சிரவணமாவது , 
சிரத்திநம் - பழையது . 

சற்குரு சந்நிதாநத்தில் வேதாந்த சாத்திரார்த்த 
சிரத்தை -- 1 . அன்பு . 2. ஆராயப்பட்டபொ 

ஐயந்திரிபறக்கேட்டறிவது . மாநமா 
ருளிலே இஃதிப்படியேயன்றிப் பிறிதுபடியன் 

வது , அங்ஙனங்கேட்ட சிரவணார்த்தத்தினாலு 
றெனநிகழும் நிச்சயுபுத்தி . ( சைவப் , கக . ) 3 . 

பாதியை அந்நியபக்தி அவத்தையையநித்திய 
நம்பிக்கை . 4. விசுவாசம் . ( மநுதர்ம . ச ; உஉ 

மாக்கிச்சொரூபங்ச்சயஞ்செய்து அதை மநத்தி 

ற்சிந்தித்துத்தரிப்பது . நிதித்தியாசநமாவது 
உரை . ) 5. விருப்பு . ( ) 

அங்ஙனம் மநநஞ்செய்தபொருளைச்சுவாநுபூதி 
சிரபுரம் - சீர்காழிப்பதி . (உ -ம்.) “ சிரபுர யிற்காட்சிப்படுவது . (வாசுதே . உகஉ .) 
வருத்திற்றெய்வதம் ” ( கந்தபு . குமார . உ 0 . ) சிரவணாருத்தாபத்தி- கேள்வியருத்தாபத்தி ; 
சிரம்-1 . ஆமணக்கு. 2. உயர்ச்சி . 3. கமுகு . 

அஃது . இங்கிருந்த தேவதத்தனவன் வீட்டிலி 
4. கூகைமீறு. 5. தலை . ( உ - ம்.)"உருத்திரநற்றி ல்லையென்றால் வேறோரிடத்திலிருப்பானென. 
ரத்தில் ” (திருவாத. திருப்பெரு. கூரு .56. திப் | இதனை , " அகத்தினிலையுறு தேவதத்தனெனி 
பிலிமூலம் . 7. நெடுங்காலம் . ( சூ. நிகண் . கக : 

லிருப்பனவன் வேறோரிடத்திலெனத்தெரிந்த 
ரகரவெ. கூ . ) 8. மேன்மை . 9 . வாதமடக்கி .( 1 . 

றிதறன்னைத் - தகப்பெரியர் கேள்வியருத்தாபத் 

தியென்பர் என்னும் , வேதா . சூ . உஉ - 
3 , 9. மலையக . ) ( 5 , 6. பனிர , 7. விர ) செய்யுளானறிக. 
சிரம்பம் - சாலாங்கபாஷாணம் . 

சிரவம்- 1. கவுதாரி . ( சூ . நிகண் . ந : சு o ) 
சிரமம்- 1. யுத்தப்பயிற்சி . ( உ - ம் .) " சிலை 

2. காது . 3. பெருகல் . 4. பொசிகை . ( 2 . 
க்குருவிறற்குருகுலக் குமாருக்குவருசிரம நிலை 
காண்மினெனவே ” ( பாரத . வாரணா. ருசு . ) 2. 

1. வ 8 . 3 , 4 , ஸவ ) 
வருத்தம் , ( உ - ம் . ) “ கேடுறாமற் சிரமத்தினையி சிரவை - பெருகல் ( ஹவா ) 


ங்களை 


1078 


சிரீ . 


கஎக 


சிருங்கம் . 


சிரற்றல் - ஒலித்தல் . ( சூ . நிகண் . 50. சசு ) 

வடா 

மொழி . 2. இலக்குமி. 3. ஓரிராகம் . 4 . 
சீரறல் --சிரறுதல் . ( உ - ம். ) "சிரறுபுசீறச் செல்வம் , ( ) 3 , ஸ்ரீராம ) 
சிவந்தநின்மார்பும் ” ( கலி , அஅ .) 

சிரறுதல்- சிதறுதல் . ( உ - ம் .) “ தெரியுநர் சிரீசயந்தி- கிருஷ்ணாவதாரமான தினத்தி 
கொண்டசிரறுடைப்பைம் பொறி ” ( பதிற்று . செய்யும் திருநாள் . ( விதாந . தெய்வவழி ...) 
எசு . ) 

[ஸ்ரீஜயாதி ) 
சிராத்தம் - இறந்தோர்க்குச்செய்யுமோர் 
கிரியை ; அது : யாகமிருபத்தொன்றினொன்று . 

சிரீசைலம் - 1. பிரதிட்டாகலையிற்றேயு 
( உ - ம் . ) " மன்புரிகின்ற வளங்கொள் சிராத்தத் தத்துவத்திலுள்ள எட்டுப்புவதங்களிலொன்று . 
தின்புறுநெஞ்சினிடஞ்சிறிதின்றால் ” ( சேதுபு. ( சி - லி . கிரி . உக , உரை .) 2. ஸ்ரீபருவதம் (பிர 
மங்கல . கா . ) ( ரா ) 

புலி . கோரக் . கஉ .) 
சிராநீதன் - 1. அலுத்தவன் . 2. இந்திரிய 

சிரீசைலன்- அதிகுய்யாட்டகரிலொருவர் . 
நிக்கிரகஞ்செய்தவன் ,சாந்தமுள்ளவன் . (விணி . உஎ .) 
3 ) 

சிரீடம் - 1. குன்றி . ( மலையக . ) 2. வாகை 
ராந்தி - இளைப்பு . ( சி . சி . அ ங . சிவாக் ) மரம் . ( சூ. நிகண் , ச : 20. ) பரீஷ ] 

சிரீத்திருக்கு - நிவிர்த்திகலையிற்பிருதிவிதத் 
[ா ) 
சிராபத்திரம் விளாமரம் .( பிராவதம்) ன்று . (ஏ - லி . கிரி . உக. உரை.) 

துவத்திலுள்ள நூற்றெட்டுப்புவதங்களுளொ 
சிராமம் - 1. காலம் . 2. மண்டபம் . 3 . சிரீழக- வியாழவட்டமாகிய அறுபதுவரு 
மாதம் . ( 3 ) 

டங்களுளேழாவதாண்டு . ( 

ஸ்ரீவ: ஸ்ரீ 
சிராய் - சிறாம்பு . 

வாழ்வு , செழிப்பு . 8 வ - உத்தமம் . ) 
சிராய்ப்பீநசம் - ஒரு நோய் . 
சிராயநம் -- அநுசரித்தல் , 

சிர்வற்சம் 1. கலவாமல் மார்பில் ஐந்து 
சிராயம் - சிராயநம் . 

சுழிகளையுடைய குதிரை . ( உ - ம் . ) " பிரி 
சிராவணம் 1 . வணிமாதம் , 2. ஒரு 

அறவுரத்திலைஞ்சுழியுளதுபேர் சிரீவற்சமாம் 
கல் . ( வி - ணி . உக கூ . ) 3. கேட்டல் . [ 1 , 

( திருவிளை . நரிபரி, ககஉ . ) 2. திருமால் மார் 

பின் மறு . ஸ்ரீரவது 
ராவண ) 
சிராவணி- யாகமிருபத்தொன்றினொன்று . 

சிரீவிருட்சம் -1 . குதிரை நெற்றியில் இர 
சிராவம்- 1. கேட்டல் , 2. நாலுமாதத்திற் 

ண்டு சுழியாயினும் மூன்று சுழியாயினும் நே 

ரேயிருப்பது . ( திருவிளை . நரிபரி , ககஉ உரை ) 
கருவழிதல் . ( சி . சி . உ : க ங . மறை . ) 
சிராவியம் - கேட்டற்குரியது . ( பாவ ) ) 

2. வில்வமரம் . ஸ்ரீவரக்ஷ :) 

சிருக்கு - யாகத்தில் நெய்வார்க்கும் போது 
சிராவிருத்தம் --ஈயம் . பிராவர்.த ) 

இடது கையிலிருக்குங்கரண்டி . ( உ - ம் .) சீர 
சிரி - 1. கொலைசெய்வோன் . 2. தெரிநிலை / ணிசிருக்குமணிவடஞ்சங்கு ” ( தணிகைப் . கட 
வினைப்பகுதி . [ 1 , 2. விரி ] 

வுள் . உ . ) ( ) 
சிரிட்டம் - வெள்ளிலோத்திரம் . 

சிருகம் - 1. அம்பு . 2. காற்று . ( க ) 
சிரித்தல் - நகைத்தல் . ( உ - ம் . ) " புரங்கள் 

சிருகாலன் நரி . ( சூ . நிகண் . ந : உச . ) 
லேலச்சிரித்திட்டான் முன்னமே ” (சிவரக.அபு | (ு ( வ y ) கா :) 
த்தி . உச . ) 

சிரிதம்- கஷாயம் . ( உ - ம் . ) “ மூதிரைச்சிரி சிருங்கபஸ்பம் - மான் கொம்பைப்பஸ்மமா 
தெமொருதத்துவயம் ” ( தைல . தைலவ . சீட் . ) / க்கிச்செய்யப்படும் ஒரு மருந்து . 
சிரிப்பு - 

நகை , ( உ - ம் . ) " வாசியெண்டி சிருங்கம்- 1. மலைமுடி ( உ - ம் . ) “ சதசிரு 
சைகுலுக்கிடுசிரிப்பு ” (உபதேச.விபூதி , ககஅ .) / ங்கவெற்பென ” ( காஞ்சிப். சனற்குமார . ரு ) 
சிரீ -1. அழகு . மேன்மைமுதலிய விரும் | 2. விலங்கின் கொம்பு . ( உ - ம் .) “ ஒரு கலைமுக 

ச்சிருங்கமுயர்தவன்வருதல்வேண்டும் " ( இரா 
பப்படுமுயர்குணங்களைத் தேவர் மக்கள் முத 
லிய பெயர்கட்கு முன்னின்று விளக்குமொரு | மா . திருவவ . கூகூ . ) ( " Jow ] 


3 . 


- 


1079 


சிருட்டி . 


காஅம் 


சிரைப்பித்தல் , 


பிகா ) 


சிருங்கமோகி --சண்பகம் . (ு .J.மஜோ ட்டியென்றும் பரம்பராசிருட்டியென்றுமிரண் 

வெகை . அவற்றுள் பரசிவனே விந்துவிலிரு 
ஹி ) 

ந்து புவங்களையும் அந்தப்புவாவாசிகளான 
சிருங்கலம் - விலங்கு . ( ம ) அநந்தாதிகளுக்கு வைந்தவசரீரங்களையுஞ்சிரு 
சிருங்கலை- 1. ஒரு செடி , 2. கால்விலங்கு . ட்டிப்பது சாட்சாத்சிருட்டி . அருந்தாதிகளின் 
( சூ . நிகண் . எ : உக . ) [ 1. ரமலா . 2. வழியாக மாயையிலிருந்து புவங்களையும் அந் 

தப்புவாவாசிகளான ஆன்மாக்களுக்குச் சூட்சும 
J லா ] 

தூலசரீரங்களையுஞ்சிருட்டிப்பது பரம்பராசிரு 
சிருங்கவேரம் -- இஞ்சி . ( yo மவொ ; ட்டி . (சி -லி . ஞாக . உஉ . உரை .) ( வலரஷி ) 
Jon - கொம்பு . வொ வடிவம் . கொம்பு 

சிருட்டிகர் - சிருட்டிகர்த்தா 
வடிவம் போன்றதென்றபடி . ) 

சிருட்டித்தல் - தநுகரணபுவபோகங்களை 
சிருங்கன் 

ஒரு முறிவன் . ( உ - ம் .) “ ஒரு முதற்கா ரணத்தினின்றுந்தோற்றுவித்தல் , 
துருவாசன் சுநன்கலைச்சிருங்கன் ( திருநாகைக் 

சிருட்டிப்பு- படைப்பு. 
நைமிசப் . உஎ . ) 

சிருணி -1. சத்துரு . 2. யானைத்தோட்டி . 
சிருங்காடகம் - நாற்றெருக் கூடுமிடம் . ( சூ . | (JE ) 
நிகண் . ரு : சஅ . ) ( மாடகம் ) 

சிருணிகை - உமிழ்நீர் . ( ரணிகா ) 
சிருங்காடம் -1, சிருங்காடகம் . 2. வியூக 

சிருதாம் - பாம்பு . (வி . ) 
விரிமுப்பதுளொன்று . ( வள் , எசுஎ . பரி . குறி 
ப்பு . ) 

சிருதி -- 1 . செல்லுதல் . 2. பிறப்பு . 3. மா 
சிருங்காரம் - 1. உவசை ; அது : காமப் ர்க்கம் ( JA ) 
பொருண்முதலாய இன்பத்தின் மேற்று , (திரு 

சிருபாடிகை - பறவைமூக்கு . ( வா 
க்கோ.க. உரை . ) 2. கராம்பு , இலவங்கம் . 3 . 
சிந்தூரம் . 4. நவரசத்திலொன்று . 5. புண 
ர்ச்சி . ( 4, 5. Ju ) 

சிரும்பணம் - கொட்டாவி விடுதல் . [ J 
சிருங்கி -1. ஒரு மருந்து , சுக்குமாம் . ( உ - ம் ) ஊண ) 
" தீற்று துஞ்சிருங்கியென்பார் " (சிந்தா . பது 
உ .) 2. பொன் . 3. மான் வயிற்றிற் 

சிரும்பிகை - கொட்டாவி . ( J ஹிகா ) 
பிறந்தவொரு முனிவர்.(மணிமே) [ 

2D] 

சிரேட்டம் - 1. சிறந்தது . 2. முக்கியம் . 
சிருச்சியசிவதத்துவம் - காரியசிவதத்து 9. மூத்ததன்மை. ( 9 ) 
வம் பதினைந்தின்வகை இரண்டனுளொன்று ; சிரேட்டர்-- 1. சிறந்தோர் . 2. மூத்தோர் . 
அது , மகாமாயாபரிண திபேதப்பிரிப்புள்ள ஐந் சிரேணம்- நெடுங்காலம் . (விரண ) 
துபேத பிந்தசிவதத்துவபேதம் . ( சி . சி . க ; சுசு . 
ஞாநப் .) ( இ.து பரிக்கிரகசத்தி சொரூபமாத 

சிரேணி- 1. இடையர் வீதி . ( சூ . நிகண் . 
லால் சிவனுக்குப் பொதுச்சரீரமாக உபசரிக்கப் ரு . அ .) 2. ஒழுங்கு , வரிசை . ( நொணி ] 
படும் . ) 

சிரேணியம் - இடையர் வீதி . 
சிருச்சியம் - சிருட்டிக்கப்படுவது ; அது : சிரேணியர் - வண்ணான் முதலான பதினெ 
முப்பத்தாறுதத்துவங்களுக்குட்பட்ட புவநாதி ண்வகைக்கீழ்சாதியோர் . ( மிரு. ச . கருஎ .) 
யோடு கூடிய தாத்துவீகசமுகம் . ( சி- லி . ஞாந , 

கீர்த்தி . 2. சிரேட்டமானது . 
க . உரை ) ( J ) ) 

( பௌட் . சு . அஎ .) 3. மோட்சம் . ( பௌட் , 
சிருட்ட சிவதத்துவம் - சிருச்சியசிவதத்து ச : நிசு . ) 4. விருத்தி செய n ) 
வம் . 

சிரேவணம்- காட்டாமணக்கு . ( மலையக . ) 
சிநட்டம்- 1 : சிருச்சியமாவது . 2. சிற்பது 
ன்முப்பத்திரண்டினொன்று . ( ayyE + ? ) 

சிரை- 1. தெரிநிலைவினைப்பகுதி . 2. நர 

ம்பு . ( சூ . நிகண் . உ : காங .) ( பயிரா ) 
சிருட்டி-- 1. சுபாவம் . 2. தெரிநிலைவினை 
ப்பகுதி . 3. படைப்பு ; அது : காரணங்காரிய 

சிரைத்தல்- மயிர் கழித்தல் . 
மாகப்பரிணமித்துவருவது . இது சாட்சாத் சிரு சிரைப்பித்தல் - சௌளம் பண்ணுவித்தல் . 


மை ககஉ 


சிரேயசு 


1080 


. 


சில்காற்று . 


கஅக 


சில்லு . 


சிரைப்பு -- சௌளம் , 

சில்சொல் - மெல்லிய சொல் . ( உ - ம் . ) " சில் 
சிரையன் - நாவிதன் . 

சொற்பெருந்தோண் மகளிரும் ” ( திரிகடு . சஎ ) 
சிரோசம் - தலைமயிர். ( சொஜ :) 

சில்பதவுணவு 

- இடப்படும் பொருள்களு 
சிரோட்டம் -- 1. கடுக்காய் . 2. தான்றிய குச்சிறியவாக இடப்படுமுணவு; அது உப்பு . 
ரம் . 3. திரிகடுகு . 4. நெல்லிமரம் . ( 1 , 2 , 4 . 

( உ - ம் . ) " சில்பதவுணவின் கொள்ளை சரற்றி ” 
மலையக . ) 

( பெரும்பா , நச . ) 
சிரோணி - காட்டாமணக்கு . ( மலையக .) 

சில்பலி - சிறுபலி . ( உ - ம் . ) " சில்பலிச்செ 

ய்து பல்பிரப்பிரீஇ ” (திருமுரு. உஙச . ) 
சிபோத்திரம் -- காது . ( சொத ) சில்பிருத்திரரைவர்- 

ஸ்தாபக , வர்க்காக்ஷ, 
சிரோதி- கழுத்து . ( பிரொயில்) 

யம , திரிசிரி , சிரீபுஷ்டரென்னுமைந்துருத்தி 

ரர்கள் . ( வி - ணி . உசெ .) 
சிரோந்தம் -- மயிர்ச்செறிவு . ( சூ. நிகண் . 

சில்லம் - 1. எட்டி . ( மலையக . ) 2. சிறு 
உ : கக .) 

துண்டு . ( உ - ம் .) " ஊக்கமார்பலகலனுடையச் 
சிரோபத்திரம்- கடுக்காய் . 

சில்லமேற் - முக்கலுங்கந்தமாதநத்தைச்சாருத 
சிரோழட்டி - கீழ்நோக்கியெய்தல் . ( பாரத . | ல் ” ( சேதுபு . கந்தமா. 40. ) 3. தேற்றாமரம் , 
வாரணா . ருசு . உரை . ) (சிந்தா .) 

( சூ . நிகண் . ச : 20. ) 
சிரோருகம் -- தலைமயிர் . ( உ - ம் . ) " சிரோரு 

சில்லர் - வேடர் . 
கம்வெளுக்கு முன்னே ” ( சேதுபு . இராமா.எச . ) 

சில்லறை- 1. அற்பகாரியம் . 2. உபத்திர 
(பரொரு . g] 

வம் . 3. சிதறின தொகை. ( 1 , 2 , 3. வழக்கு . ) 
சிரோவர்த்தகம் - இலிங்கத்தின் சிரத்தில் 

சில்லா ஒரு நியாயாதிபதிக்குளடங்கிய 
விருத்தாகாரமாகவிருக்குமடையாளம் . (நீலகண் இடம் . [ அராபி .] 

சில்லாட்டை 
டபாஷ்யம் . க : கங 

பன்னாடை . 
சிரோவல்லி - மயிற்சூடு . பிரொவஜி ) 

சில்லாடை - 
சிரோவிரதம் - ஒருவகை விரதம் . ( உ - ம் .) யைப்போல்வொரு சிறிய பிராணி . 

சில்லான்- 1. ஒரு விளையாட்டு , 2. ஒந்தி 
" உலகிற்சிலர்சிரோவிரதமொன்றே சிறந்ததெ 

சில்லி - 1. இல்லி ; ஓட்டை . ( பெரியபு . 
ன்றுரைப்பர் " ( சூத . ஞாந . கச : கக .) 
சிரோவிருத்தம் - மிளகு . ( மலையக ) சிறுகீரை . (உ - ம் . ) " நன்னாரிசில்லிபூலிஞ் 

ஒருஞா. எஎசு . ) 2. சவ்வு . 3. சிள்வண்டு . 

சி ” ( தைல . தைலவ . கஙரு . ) 5. தேருருள் . 6 . 
சிரோவேட்ட நம் -- தலைச்சீரா பரோ 

நீர்ப்பறவைவிசேடம், (மணிமே .) 7. வட்டம் , 

( 3 , 5 , 7. சூ . நிகண் . கக : லகரவெ . அ . ) ( 2,4. 
சிரோவேட்டம்- 

வெஷ ந ; 

மி 
ரொவெஷ ) 

சில்லிகை -1 , சிள்வண்டு . ( சூ . நிகண் . ந : 
சிரௌதம்- 1. காதோடு சம்பந்தப்பட்டது . 

சுசு . ) 2. சூரியகிரணம் . 3. நல்லாடை . ( 1 , 
2.வேதத்தில் விதிக்கப்பட்டது .(உ - ம்.) சரௌ 2. லிஜிகா ) 
தவந்தியென்பதையுவப்பாற்செய்க ” ( ஆசௌச சில்லிடுதல் - 1. ஓரொலிக்குறிப்பு . 2. குளிர் 
தீ . எகா. ) 3. வேதத்தோடு சம்பந்தப்பட்டது . தல் . 
( க ) 

சில்லியகப்பை - தட்டகப்பையினுருவம் 
சில் -1 . அற்பம் . ( உ - ம் .) " விராவுசில்லுணா 

போன்று சல்லடைக்கண்களைப்போற்சிறுசிறு 
மிசைந்தனர் ” ( கந்தபு . வள் . உ 0 .. ) 2. ஒலிக் சில்லிகளையுடைய அகப்பை , அது : " அந்தவு 
குறிப்பு . 3. சில . 4. தேர் பண்டி முதலியவ ருவமொத்துச்சில்லியடைமூழி ” என்பதனாற் 
ற்றினுருள் , 5. வட்டமானது . ( உ - ம் .) " அணி பெறப்படும் . ( தைல . பாயிர . ஙஎ . ) 
கிள ரஞ்சிலோதி ” ( நைடத . அன்னத்தைக்கண் . 

சில்லியடை - சல்லடை . ( உ - ம் .) " மூடத் 
கஉ .) இது வட்டமான தகட்டணியையுமுண திறக்கவிழைசில்லியடையுருவமீதே ” ( தைல . 
ர்த்தும் . 

பாயிர. உஉ .) 
சில்காற்று - தென்றற்காற்று . ( உ - ம் .) " சில் சில்லு -1 . ஒரு மரம் . 2. ஒடு . ( உ - ம் .) " கழுத் 
காற்றிசைக்கும் பல்புழைகல்லில் ” ( மதுரைக் , துதடுங்கரப்பச்சில்லிட்டு ” ( தைல . தைலவ . 
கூரு அ . ) 


ரொவரத ) 


* 


ஜி ) 


அஅ . ) 3. சில் . 


1081 


சிலந்திமரம் . 


க 0 அடி 


சிலவர் . 


பெயரா 


T 


சில்லூறு - ஒரு பூச்சி . 

சிலப்பதிகாரம் - பஞ்சகாவியங்களுளொ 
சில்லெனல் - , 

1. ஒலிக்குறிப்பு . 2. குளிர் ன்று ; இது : இளங்கோவடிகளென்னுஞ்சேர 
தல் . ( உ - ம் . ) " மழலைச்சில்லென்கிளவி ” "கூர் முரிவராலியற்றப்பட்டது . ( உ - ம் .) “ சூழ்வினை 
மபு . திருக்கல் . சஎ . ) ( தெலுகு . ) 

ச்சிலம்புகாரணமாகச் - சிலப்பதிகாரமென்னும் 
சில்லை -1. இழிவு . ( உ - ம் .) " சில்லைச்சி 

னாட்டுதும்யாமோர்பாட்டுடைச்செய் 
ரைத்தலையிலூனாய் போற்றி (தேவார , திருவீ யுளென ” ( சிலப் . பதிக. ருஅ , நிக , 470.) 
ரட்டாந . ங . திருநாவு . ) ( சிலப் . ) 2. கிலுகிலு சிலம் - 1. இந்துப்பு , 2. சிலம்பு. ( உ - ம் . ) 
ப்பை . ( பிங்கல . ஙரு ங o . ) 3. சிவல் . ( உ - ம் .) "சிலம்புரிதிருந்தடி பரவச்செல்பவள் (சிந்தா 

. 
" கழுகுசில்லைவளர்பாறுமரங்கொத்தி » ( சர நாமக . கருரு .) ( விகாரம் . ) 
சோதி , சுபாசுப . எரு . ) 4. சிள்வண்டு . (சூ . சிலம்ப - முழங்க . ( உ - ம் .) " செறி மருப் 
நிகண் , ஈ : சுசு . ) 5. தூர்த்தை. ( உ - ம் . ) " ஆமா | பேற்றினஞ்சிலம்பப்பண்ணுறீஇ ” (சிந்தா ,நா 
போனக்கியவர்கைப்பொருள் கொண்டு - சேமா மக . கரு . ) 
போற்குப்புறூஉஞ்சில்லைக்கண் ” ( நாலடி . பொ சிலம்பக்காரன் -சிலம்பப்பயிற்சியுள்ளோன் . 
துமக . எ . ) 6. நீர்வாழ்பறவையினொருவகை. சிலம்பம்- படைக்கலப்பயிற்சி . 
( உ - ம் . ) " எழுந்து வீழ்சில்லையுமொடுங்குசிறை சிலம்பல் - ஒலித்தல் , ( உ - ம் . ) " தெள்ளரி 
முழுவலும் ” ( மணிமே. மணிபல்லவ . உக . ) ச்சிலம்புகள்சிலம்பல் போன்றதே " ( நைடத . 
சில்வண்டு ஒரு வண்டு , 

அன்னத்தைக்கண் . சு 

சுக . ) 
சில்வாய் கடைவாய் . 

சிலம்பன்- 1. குமரன் . ( சூ . நிகண் . க. 
சில்வானம் --சொச்சம் . 

உச .) 2. குறிஞ்சிரிலத்தலைவன் . ( உ - ம் . ) " சிந 
சில்விடம்- 1. சிறு விஷசெந்து . 2. சிறு ஞ்சேர்களிறுகடிந்திடர்தீர்த்த சிலம்பனையே " 
விஷம் . 

இறைய . கச , உரை .) 
சில - 1. கொஞ்சம் . 2. பல . ( உ - ம் .) " என் சிலம்பி -1. ஒளவையாராற்புகழ்ந்து பாடப் 
னேசிலமடவாரெய்தற்கெளியவோ ( தண்டி . பட்ட ஒரு பரத்தை . (உ - ம் . ) " தண்ணீருங்காவி 
பொது . உ . உரை. ) 

ரியேதார்வேந்தனுஞ்சோழன் 

மண்ணாவதுஞ் 
சிலக்கணம் -- திமிங்கிலம் . 

சோழமண்டலமே - பெண்ணாவா - ளம்பொற்சில 
சிலகம் - சட்டுவம் . ( பிங்கல . கஉருக . ) 

ம்பியரவிந்தத்தாளணியுஞ் செம்பொற்சிலம் 
சிலங்கம் - விளாம்பட்டை 

பேசிலம்பு ” ( தனிப்பா. ஒளவை . ) 2. சிலந்தி 
சிலத்தின் பிருதுவி- கர்ப்பூரசிலாசத்து . ப்பூச்சி . ( உ - ம் . ) "சிலம்பியூரெறும்புபத்திசெ 
சிலதன்- 1. ஏவல் செய்வோன் . ( உ - ம்.) ய்துமுத்திபெற்றவா ” (சிவரக, நந்திகேசுர , க . ) 
" நன்கனிசிலதனுண்ணநச்சுவேன் ” ! சிந்தா . சிலம்பிநூல் - சிலந்திப்பூச்சி நூல் . ( சிந்தா ) 
முத்தி . கஉ எ . ) 2. தோழன் . ( சூ . நிகண் . சிலம்பு- 1. ஒலி . ( உ - ம் .) “ புள்ளின்ஞ்சில 
உ ; உ . ) 

ம்புமாம் பொய்கை " ( தேவார . திருப்பாச்சிலா . 
சிலதி- 1. ஏவல் செய்வாள் . 2. தோழி . சுந்தர . ) 2. காற்சிலம்பு . ( உ - ம் .) " சிலம்பார் 
( சூ. நிகண் . உ : உ உ . ) 

ப்ப " (திருவிளை , மாயப் . கசு . ) 3. தெரிநிலை 
சிலதியர் - ஏவல் செய்தோழியர் . ( 2.-ம். ) | வினைப்பகுதி . 4. மலை . ( உ - ம் .) “ இனங்கொ 
“ குற்றேவல்செய்யுஞ்-சிலதியராகிச்சூழ்ந்துசே ள்வண்டொடுசிலம்பிரங்க ”(பாரத. சிறப்பு . எ . ) 
வகஞ்செய்யவைகும் ” (திருவிளை , அட்டமா, எ . ) சிலம்புகழித்தல் - ஒருவகைச்சடங்கு. (உ - ம் ) 
சிலந்தி - 1. ஒரு பூச்சி . ( உ - ம் . ) " பைந்நா 

" நம்மனைச்சிலம்புகழ் இயயரினும் ” ( ஐங்குறு . 
கத்துக்கும்படருஞ்சிலந்திக்கும் ” ( கந்தபு . சய 

கூகக . ) 
ந்தன்புல . நிக . ) ( இது நூலை நூற்பது . ) 2 . 

சிலம்புதல்- ஒலித்தல் . ( உ - ம் . ) “ வண்டுஞ் 
சிலம்பொடு சிலம்பியார்ப்ப " ( இராமா . கோல 

ங்காண் . உ 2 . ) 
சிலந்திக்கொடி - தலைச்சுருள் வள்ளி . ( பிங் 

சிலம் -- சிலம்பக்காரன் . 
கல , உக எ . ) 

சிலமித்தல் - 1. சண்டைபோடல் . 2. பய 
சிலந்திநாயகம் -- கிரந்திநாயகப்பூடு , முறுத்தல் . 
சிலந்திமரம் - ஒருவிதமரம் , ( மலையக . ) 

சிலர் -சிலபெயர் . ( உ - ம். ) " செறிவளையா 
இதன் காயைக்குரங்குண்பதுண்டு . ( உ - ம் . ) ய்ச்சியர்சிலருடன்கூடி ” (சிலப் . கொலைக்கள் . எ7- ) 
லெந்தியுண்பதோர் குரங்கின் மேற்சேறியேற் சிலவர்-- 1. சிலர் . ( உ - ம் . ) " அழுதனர்சில 
நிறலோய் ” ( இராமா . சுந்தர, பஞ்சசேனா. க . ) வர் " ( இராமா . திருவடி . ச . ) 2. வேடர் . 


-- 


. 


ஒரு மரம் . 3 . 


1082 


சிலிட்டம் . 


க 0 அங 


சிலுப்புதல் , 


சிலீபதம் 


2ுவ ) 


சிலாக்கியம் - முக்கியம் . ( யாவ ) ) 

சிலிந்தியரிசி- பூங்கோரைக்கிழங்கு . 
சிலாக்கியன் - சிரேட்டமுடையவன் . 

சிலியானை - முடக்கொற்றான் , ( மலையக . ) 
சிலாகை -- தொட்டிபாஷாணம் . 

சிலிர் சிலிர்த்தல் 1. உடல் புளகித்தல் . 
சிலாசத்து -- 1 , கர்ப்பூரச்சிலை . 2. கன்மதம் , ( உ - ம் .)" செக்கர்போலுந் திருமேனிதிகழ நோக் 
சிலாசம் - 1. இரும்பு தாமிரமுதலிய லோ 

கிச்சிலிர்சிலிர்த்து ” (திருவாசக , புணர்ச்சிப் அ .) 
கங்கள் . 2. மலையிற்பிறப்பன . ( @ாஜ 8) 

சிலிர்சிலிர்ப்பு - சிலிர்சிலிர்த்தல் , 

சிலிர்த்தல் -1 . தளிர்த்தல் . (பிங்கல.உ . அ 0 க. ) 
சிலாசாதநம் - கல்லிலேயெழுதப்பட்ட சா 

2. மயிர்க்குச் செறிதல் . 
தநம் . 

சிலிர்ப்பு - சிலிர்த்தல் . 
சிலாசாரம்- இரும்பு. ( பலிஜாலாரம் ) சிலீட்டம் - சிலிட்டம் . ( உ - ம் . ) " சமதை 
சிலாதரன் - நந்திதேவர் பிதா. ( உ - ம் . ) " செ ( பார் . ) 
ப்புதியென்னலோடுஞ்சிலாதரன் புதல்வன் சொ 

யானைக்கால் என்னு நோய் . 
ல்வான் ” ( சிவரக . வில்வவன் . ங o . ) 

[ ஸ்ரீவஉ. ) 
சிலாதலம் - 1. கற்படி . ( உ - ம் . ) " இலகொ சிலீழகம்-- 1. அம்பு . ( உ - ம் . ) “ வடுத்தரு 
ளிச்சிலா தலமேலிருந்தருளி ” (சிலப் . அடைக் வெஞ்சிலீமுகமும் ” ( பாரத . பன்னிரண்டாம் . 
கல . கருச . ) 2. பாறை . 

சிலாதன் --சிலாதரன் . ( உ - ம் . ) “ ஞாநயோ : கசு . ) 2. முலைக்கண் . 3. யுத்தம் , 4.வண்டு . 
கிசிலாதனயந்தரு - ளானசைவத்தர சேயென் 

( 2 , 4. பிங்கல , கூருஉஎ . ) ( 1 , 3 , 4. பலி 
னையனே ” (சிவரக , மேரு . ஈசு . ) 
சிலாதிக்குமரி- கௌரிபாஷாணம் . 

சிலீரிடுதல் -1 . ஓரொலிக்குறிப்பு . 2. குளிர் 
சிலாந்தி -- சீந்தில் , ( மலையக . ) 

| தல் . 3. பயப்படுதல் . 
சின் லா நாகம் - சூடாலைக்கல் . 

சிலீரெனல் --சிலீரிடுதல் . 
சிலாப்புதல் - வீண்பொழுதுபோக்கல் . சிலுக்கு -1. இரும்பு மோதிரம் . 2. சிலும்பு . 
சிலாபேசி - செப்பு நெரிஞ்சில் . ( மலையக . ) . 3. வாண் முதலியவற்றின் பல் , 4. வெட்டிய 
சிலாம்பு - 1. மரப்பொருக்கு . 2. மீன்செ சிறு துண்டு . 
திள் . 

சிலுகன்- கலகக்காரன் , 
சிலாமணி -1 . எங்குஞ்செல்லுமணி . [ இந் : சிலுகி- கலகக்காரி . 
துஸ் . ) 2. கற்பூரச்சிலை , 

சிலுகு -- 1 . சண்டை . ( உ - ம் . ) " வாஞ்சையு 
சிலாமதம் - கன்மதம் . 

றத்தழுவிச்சிலுகிட்டவர் " (திருப்பு . உசு க . ) 
சிலாமநா- 
மநோசிலை . 

2 தடை , 5. தெரிநிலைவினைப்பகுதி . 
சிலா மயலிங்கம் பிரமாவாற்பூசிக்கப்படு 

சிலுத்தல் சண்டை பிடித்தல் . ( உ - ம் . ) 
மிலிங்கம் , ( த.நி. போ . உகூக . ) 

"சிலுகிடுமசுரரைவென்றானை ” ( திருப்போரூர் . 
சிலார் - குழப்பம் . 

கிளிப்பத்து . சி . ) 
சிலா ரம்பை - ஒருவகை வாழை . 

சிலுசிலுத்தல் 1. அலட்டுதல் . ( உ - ம் . ) 
சிலாரு -- சிலார் . 

“சிற்றுணர்வோரென்றுஞ்சிலுசிலுப்பர் நீதி 
சிலாவங்கம் - ஈயக்கல் . 

வெண்பா . ஙரு . ) 2. ஒலிக்குறிப்பு . 3. குளிர் 
சிலாவட்டம் - 1. அரைகல் . 2. சாணைக் விறைத்தல் . 4. தூறல் . 
கல் . ( சூ . நிகண் . எ : கா ங 

சிலுசிலுப்பு-1. அலட்டுதல் . 2. ஒரொ 
சிலாவருடம் - 1. கன்மழை . 2. சத்தமுகி லிக்குறிப்பு . 3. குளிர்க்குறிப்பு . 
லினொன்று ; அது . கன்மழை பொழிவது . சிலுசிலெனல் - 1. ஓரொலிக்குறிப்பு . 2 . 
சிலாவி - கன்னார் . 

குளிர்தல் , 
சிலாவிந்து-சிலாவி . 

சிலுத்தல் -1. அறக்கரைதல் . 2. கோபித் 
சிலாவைரம்--சிலாசத்து . 

தல் 
சிலிட்டம்- வைதருப்பநெறி பத்தினுளொ 

சிலுப்பல் -- 1. கலக்கல் . 2. சிலும்பல் . 
ன்று ; அது நெகிழிசையில்லாததாய் . சொற் 

சிலுப்பு 
களொன்றையொன்று தழுவி இறுக்கமுடை 

! , அசைப்பு , 2. தெரிநிலைவி 
யதாய்த்தொடுக்கப்படுவது . ( தண்டி , கரு.உரை ,) 

னைப்பகுதி . :) . நடுக்கம் , 
[ சிலிட்டம் - ஒன்றையொன்று இறுகத்தழுவி சலுப்பு :தல் -1, அசைத்தல் , 2. கலக்கல் . 
யது . ) 

3. தயிர்கடை, தல் . 


| 


| 


1083 


சிலேடையுருவகம் 


க 0 அசு 


சிலைத்து . 


ன்று . 


சிலும்பல் -1 : அசைதல் . 2. ஒலித்தல் . ( சூ . 

சிலேடையுவமை 

உவமையணிவகையு 
நிகண் . கா . சஎ . ) 3. கிளம்புதல் . ( உ - ம். ) ளொன்று ; அது : சொற்பொதுமை காரணமா 
“ மாமரஞ் - சேர்ந்த மார்பங்குருதிசிலும்பிட ( உ.ப க உவமான உவமேயங்களுக்கு ஒப்புமைகூறு 
தேச . அயமுகி . எக . ) 4 , பீற்றல் . 

வது . ( தண்டி . ஙக . உரை . ) 
சிலும்பலாடுதல் - சிலும்பலாதல் . 

சிலேடைவிலக்கு- விலக்கலங்காரவகையு 
சிலும்பு 1. களிம்பு . 2. மரச்செதும்பு . 

ளொன்று ; அது : விலக்கு சிலேடையோடு கூடி 
சிலும்புதல் -சிலும்பலாதல் . 

வருவது . ( தண்டி . சரு . உரை . ) 
சிலுவல் -1 . அவலட்சணம் . 2. ஒழுங்கின் 

சிலேதம் - செம்முருங்கை . ( மலையக .) 
மை . 3. கந்தை . 4. சுசியிலி . 5. மரியாதைய 

சிலேபி- ஒருவகைப்பணிகாரம் . ( இந்துஸ் ) 
ற்றது . 

கொல்லப்படுபவர்களையறையு 
சிலுவை 

சிலேயம் - 1. கன் முதலியவற்றைப்போலு 
ங்கடிகமுடையது . 

2 . 

மலையிலுண்டாவது . 
மொரு மரம் . 
சிலேட்டுமகாசம் - ஒரு நோய் . 

[ U ஜெய ) 
சிலேட்டுமகிரந்தி - கிரந்திநோயினொன்று . சிலேற்பந்தாடி - சிலேட்டும நாடி . 
சிலேட்டும தன்மம் - ஒரு நோய் . 

சிலேற்பநம்-- கோழை . 
சிலேட்டுமசூலை - ஒரு சூலை . 
சிலேட்டுமதிமீரம் - கருவிழியைப்பற்றிவ சிலை - 1. ஒரு கோள் . (சிலப் . நாடுகாண் 
ருந்திமிரரோகமேழனுளொன்று ; இது , கரு 

க 02 , உரை . ) 2 ஒருமரம் . (பிங்கல , கரு உஅ ) 
விழியைவெளுப்பாக்கிப் பார்வைக்குள்ளுமப்படி 

3. ஒலி . ( உ - ம் . ) " வட்காரைவெல்லும் - வையம் 
யே தோற்றுவிக்கும் . (சீவரட் , உசுச . ) 

பணிசிலையேறாகக்கொண்டு ” ( கம்பரந் , உக . ) 
சிலேட்டுமராடி மூவகை நாடிகளுளொ 1. கல் . ( உ - ம் . ) " வசிட்டன் சொல்லாற்சிலை 

யெனப்பன்னாணன்ற ” ( கந்தபு . மேரு . உ .. ) 
சிலேட்டும் பித்தசூலை - ஒரு நோய் . 3. சிலைத்தழும்பு . ( உ - ம் .) " கொன்னூர்கொ 
சிலேட்டுமம் - லேற்படும் . ( ஜெ ) 

டுவெஞ்சிலைகண்டெதிர்கொண்டவாறும் " ( சிந் 
சிலேட்டுமா திசாரம்- குளிரினால் வருமொ 

தா , பதிச , கசு . ) ( 1. சூசபாஷாணம் . 7. தநு 

ராசி . ( உ - ம் . ) தலைமீன்க லையாழ்மறிதேளெ 
ருவகைக்கழிச்சல் . 
சிலேடகம் - அக்கரா . ( மலையக .) 

ழத்திங்கள் சீரன் வாரம் ” ( விதாக யாத் , கங . ) 
சிலேடம் 1 . உ பயார்த்தர் சொல் , 2. ஒன் 

8. தெரிநிலை வினைப்பகுதி . 9. மநோசிலை . 
றித்தல் . 3. தழுவுதல் . (பெஷ ) 

(உ - ம் .) " கலங்காதேசிலையி ரண்டுசிவப்பிரண்டு ” 

( வைர, ஈகா . ) 10. மலை . ( உ - ம் . ) " சிலைக்கோ 
சிலேடாதீபகர்: - தீபக அணியிலொன்று ; டுமேல்வைத்த " ( மறைசை. கஎ .) 11. மார்கழி 
அத , லேடைத்தீவகமென்றும் வழங்கப்படும் . மாதம் . ( உ - ம் . ) "" அவனுங்கேட்டுச்சலையில் 
( சண்டி . பொரு . ச . உரை . ) 

வெங்கட்பரத்திங்க - ளொன்றியபகலிராலிற் 
சிலேடித்தல் - உபயார்த்தம்படச் சொல்லல் . களப்பலியட்டினல்லால் 

களப்பலியட்டினல்லால் - வென்றிடலரிதென் 
சிலேடை - ஓரலகாரம் ; அது . உ சரித் திட்டான் ” ( பாரத . முகூர்த்தங்கேள் . ச . ) 12 . 
தற்கண் ஒரு வீடிலாககின்ற சொற்களடர் பல 

மூலநாள் . ( சூ . நிகண் . க : எரு . ) 13. வில் . 
பொருளுடையதாகவருவது . ( 2 -0. ) " ஒருவ ( உ - ம் ) " அங்கண்மாமி.லதடுங்கவெஞ்சிலைகுழை 
கைச் சொற்றொடர் பலபொருட்பெற்றி -பரிவத்த” ( கூர்மபு . தக்கன்வமி . ருசு .) ( ஒலிசெ 
தரவருவதுபேடையாகும் ” ( தண்டி . 4.) ய்வது கான்னுங்காரணத்தினால் வில்லுக்குப் 
( ஷா - த . பூ வா ) " டையது . குவலய நந்த : பெயராயிற்று . ) ( 4 , 7, 9 , 10. Uer ) 
காரர்பல பொருளுடையதாகச் சொற்களைத் 

சிலைக்கல்-- 1. ஈரக்கல் . 2. சிலாநாகக்கல் . 
தொடுத்தலே சிலேடையென்பர் .) 

சிலைக்காறி- அஞ்சபாஷாணம் . 
சிலேடையின் முடித்தல்- வேற்றுப்பொருள் சிலைக்கெந்தி - சாத்திரவேதி . 
வைப்பணிவகை ளொன்று ; அது : சிலேடை சிலைச்சோணிதம் - கன்மதம் . 
வாயிலாக முன்வைத்தபொருளை உறுதிப்படுத் சிலைத்தல் - ஒலித்தல் . ( உ - ம் . ) " பம்பை 
திமுடிப்பது . ( தண்டி . ச . உரை . ) 

முன்சிலைத்தெழ ” ( பெரியபு . கண்ணப் . எஎ ) 
சிலேடையுருவகம் - உருவக அணிவகையு சிலைத்தாது --சிலாமதபாஷாணம் . 
ளொன்று ; அது : சிலேடையோடு கூடிவரும் சிலைத்தீட்டு - கன்மதம் , 
உருவகம் . ( தண்டி . ஙசு . உரை ) 

சிலைத்து- கோபித்து . ( புறப் .) 


1084 


சிவகன்மரதர் . 


க 0 அரு 


சிவசமாதிமான் , 


| 


சிலைத்தைலம்- ஒருவகைத்தைலம் ; அதனி ப்பணி என்னுமிரண்மெநுட்டிக்குஞ் சமயதீட் 
லக்கணம் , " கிடியவியைங்குடுப்ப .....சிலைத் சிதர் . ( சைவ . வி . ஙஉ .) 
தைலம் வழுத்தினோமே " என்னும் , தைல . தை சிவகாஞ்சி - ஒரு தலம் . 
லவ . க 0 - ம் செய்யுளானறிக . 

சிவகாமசுந்தரி சிவகாமசுந்தரியம்மை . 
சிலை நாகம் - சூடா 
சூடாலைக்கல் . 

( உ -ம் . ) "சிவகாமசுந்தரிதன்நின்றதிருநிலைபோ 
சிலைநார் - கல் நார் . 

ற்றி ” ( கோயிற்பு . பாயிர . ரு . ) 
சிலையா - பின்னிடாத . ( புறப் .) 

சிவகாமி- பார்வதி , 
சிலையாவி -சிலைவிந்து . 

சிவகீதை - அகத்தியர் சொல்லிய ஒரு நூல் . 
சிலையிரத்தம்- கன்மதம் 

( சி.சி. அ : கசு . சிவஞாக . 
சிலையிராசன் -- வைரம் . 

சிவகோசரம் - கௌசிக இருடியின் கோத் 
சிலையுருக்குக்கல் -- செங்கல் . 

திரம் . ( சைவச . பொது . ஙஙக . உரை . ) 
சிலையொழுக்கு - கன்மதம் . 

சிவகோணம் - சிவத்தினுடைய கோணம் . 
சிலையோடல் எதிரொலித்தல் . 

( உ - ம் . ) “ சிவகோணமுற்பகர்வதொருநாலுசத்தி 
சிலைவங்கம் - அஞ்சநபாஷாணம் . 

நெறிசெறிகோணம் ” ( சௌந் . கக . ) 
சிலைவிந்து -- கல் நார் . 

சிவங்கான் சிவன் , சுபமுண்டாக்குவோன் . 
சிலோச்சயம் - மலை. (உ -ம்.) “ எதிர்க்குர யிவகா : ] 
லெழுப்பினகுலசிலோச்சயம் " ( பாரத . பதினா 

சிவங்கரி -- உமாதேவி , மங்களத்தைக்கோ 
ன்கா . உக . ) ( கொஆய ) 

டுப்பவள் . ( உ - ம் . ) " வம்பறுகிரிசைசிவங்கரி 
சிவ்வல் -- கடற்பாசி . ( மலையக .) 

யைமவதி ( திருவானைக் . கோச்செங் . அக . ) 
சிவ - பஞ்சாக்கர மந்திரலகையினொன்று ; 

சிலச்சி- சாதிக்காய் . 
( உபதேசமுறையானுணர்க . ) 

சிவசங்கற்பம் -- 1 . உபநிடதமுப்பத்திரண் 
சிவக்குறி- சிவலிங்கம் . ( உ - ம் .) “ தந்திர டினொன்று . 2. சிவனது சங்கற்பம் . 
விதிவழாது தகுசிவக்குறியர்ச்சிப்பார் ” 

( சூத . 

சிவசங்கிராந்தவாதி - பசுகரணங்கள் சிவ 
முத்தி , க : கஅ . ) 

கரணமாகத் துன்னிய சாக்கிரத்தைப் பெற்றார் . 
சிவகங்கை 

1. ஒரூர் ; இது : மதுரைக்கு அதன் மேலுங்க ரணங்கடந்த அதீதத்தைப்புரித 
வடகிழக்கிலுள்ளது 2. சிதம்பர தசதீர்த்தங் ற்கு அறிவு செல்லுமாறு யாங்ஙனமெனவாதி 
களுளொன்று ; இது : கநகசபைக்கு வடக்கே ப்பவன் . ( சி.சி. அ : ஙசு . சிவஞாந . ) 
யுள்ளது . ( உ - ம் . ) " கதுமெனச்சிவகங்கைப்பெ 

சிவசத்தி- 1 , அக்கிநியோடு சூடுபோலச் 
ருந்தீர்த்தங்கண்டு ” ( சூத , சிவமான் . ந : உரு . ) 

சிவத்தோடு பிரிவின்றியுள்ளதாகிய வல்லமை . 
வகணம் - சிவசேவைப்பரிவாரகர் .(உ - ம் .) (உ - ம் ) "சிவசத்தியொன்றேயென்பதும் அது 
" சிவகணத்துளோர் என்னுடைத்தூதரைச்சீ வே கடவுளர்மாட்டு நின்று நடாத்துமென்ப 
றி ” ( உபதேச . உருத்திரா. க o கூ . ) 

தும் அமைச்சர் முதலாயினார் எவையெவைசெ 
சிவகதி - மோட்சம் . ( உ - ம் .) " சிந்தையினி யினும் அரசனினைந்தவாறன்றி 
னைந்தமுற்றிச்சிவகதியதனிற்சேர்வர் " ( கந்தபு . போலப்போகம் வீடுபேறுகளெல்லாம் அரனினை 
நூற்பயன் . ) (பவமதி ) 

ந்தவாறன்றியாகாமைபற்றியறியப்படும் . ( சி . சி . 

க : சுக . சிவஞாக .) 2. துருசு . 
சிவகதி நாயகன்- 1. அருகன் . ( வீட்டுலகி 
ற்கு நாயகனாயுள்ளவனென்றபடி ,] 2. சிவன் . சிவசதுர்த்தசி- ஒரு விரதம் . ( பரிவது.க 

சிவகம் - 1. சாதிக்காய் . 2. நாய்ச்சீரகம் , உ ) 
( மலையக . ) 

சிவசமயம் - சைவமதம் . 
சிவகரணம்- சிவச்செயல் . ( உ - ம் . ) “ சிவகர 

சிவசமவாதி - மயக்கத்தாற்றன்னையே சிவ 
ணமாய்ச்சீவிப்பதன்றி யவகரணமில்லையாய் " 

னெனமதிக்கும் வாதி . ( சி . சி . அ : கஉ . மறை . ) 
( சி . சி . அ . ஙஉ . மறை . ) 

சிவகாந்தை - ஒரு பூண்டு . ( உ - ம் . ) “ சார் சிவசமாதி - சிவத்தோடுகடுஞ்சமாதி . ( சி . சி . 
ந்த பரிமளத்தைத் - தண்டாச்சிவகரந்தைதான் ” க . எ . ஞாநப் . ) 
( பதார்த்தகுண . நஙக . ) 

சிவசமாதிமான் சிவத்தியாங்கள் கோடி 
சிவகளை --சிவத்தின் சோபை . 

பெயர்க்கதிகமானவன் . ( சி.சி. அ : உங . 
சிவகன்மரதர் - சந்தியாவந்தநம் , சிவாலய நப் .) 


யாகாமை 


E 


ஞா 


1085 ; 


சிவஞாநகோசம் . 


க 0 அக 


சிவத்தல் . 


1 


ண்க , 


சிவசன்- சுக்கிரன் ; இவன் சிவமூர்த்தியி சிவஞாநசித்தி - சிவஞாநசித்தியார் . ( உ - ம் .) 
னிடத்துற்பவித்தகதை காசிகாண்டத்திற்கா "சிவத்திற்கு மேற்றெய்வமில்லைச்சிவஞாநசித்தி 

க்குமேற் சாத்திரமுமில்லை ” [ என்பது பழ 
சிவசாசநம்- சிவசாஸ்திரம் . ( பௌட் . ச : மொழி . ) 

சிவஞாநசித்தியார்- தமிழிலுள்ள சைவசி 
சிவசாத்திரம் - பதிவல் . ( சைவச . ஆசாரிய . த்தாந்த சாத்திரம் பதினான்கனுள் நான்காவது . 
சுரு , உரை . ) 

( சைவச . பொது . ஈ . உரை .) ( இது செய்தரு 
சிவசாதநம்- சிவசிந்தம் . ( உ - ம் . ) “ இத்த ளினவர் அருணந்திசிவாசாரியர் . ) சிவஞாநசித் 
கைச்சிவசாதநந்தனிலன்புமிக்கு " ( திருவிளை . தியென்றும் பெயருண்டு . 
நாக . சு ) 

சிவஞாநசுவாமிகள் -சிவஞாாமுநிவர் ; இவர் 
சிவசாதாக்கியம் - பஞ்சசாதாக்கியங்களு | திராவிடமகாபாஷிய கர்த்தர் . 
ளொன்று ; அது : சுத்தமாயையினின்று தோன் சிவஞாநதாநம் - ஆகமத்தினுண்மையைப் 
றியதாய் அதிசூக்குமமாய் அளவிலா ஒளியாய்த் | பக்குவர்க்குக்கூறுதலும் ஆகமந்தருதலும் அத 
தியா.கிப்பவர்களுக்கு ஆகாயத்திலே மின்னல் னை எழுதுதற்கு அலேகந்தருதலு முதலியன . 
போல விளங்குவதாயுள்ளது . ( கந்தபு . நவநீ . (உ - ம் .) "சிவஞாந - தாநஞ்செய்தவர் " ( திரு 
ககஉ . ) 

விளை . வரகுண சசு . 
சிவசாயுச்சியம் -- சிவசாதியென்று செப்ப சிவஞா நபோதம் - ஒரு சித்தாந்த நூல் ; 
ப்படுஞ்சிவசாதிருச்சியம் (சி.சி. அஙக . ஞாநம் ) இது சிவாகமங்களிருபத்தெட்டினு ளொன்ற 

சிவசிந்நம் -சிவக்குறி ; அவை : விபூதி , உரு கிய ரௌரவாகமத்திலே பாவவிமோசநப் பட 
த்திராக்கம் . ( உ - ம் . ) “ சிட்டம் ” ( பார் .) லத்திலே சர்வாகமசாரமாய் இலங்காநின்ற பன் 

சிவசிருட்டி- சிவனாற்ருெட்டிக்கப்படுவது ; 1 னிரண்டு சூத்திரமடங்கப்பெற்றது . ( உ - ம். ) 
அது : சுத்த மாயாகிருத்தியங்கள் . ( சி . சி . க . 

அருள்வளர் நந்திமேதகைலிளக்கியருள்சிவஞா 
சுசு . மறை ) 

கடோதத்தை " ( தணிகைப் . கடவுள்வா , கக . 

) 
சிவசுபாவம் சிவன் அநாதியே நின்மல | 

சிவஞாநம் - பதிஞாநம் ; அது , கலாதிகளை 
மாயிருத்தல். 

யும் அவற்றிற்குக்காரணமாயிருக்கிற மாயையு 
சிவசுழுத்தி- பரன் எல்லாம் தானாய் விள நீங்கிச்சிவனுடைய பராசத்தி பதிய அதனாலே 
ங்குகிறோமென்பதையுமறந்து , தன்னையுமறந் 

ஆணவாதிகனீங்கி ஞாந்திருஷ்டியினாலே சிவ 
து பரமாதீதமாய்ச்சாந்தப்படுவதான 

னையுஞ்சத்தியையுந்தன்னையுஞ் சர்வத்தையும் 
தம் . ( ஞாநக்கட் . அசிபதமநநம் . ) 

ஆன்மாவிலே தரிசிப்பது . (சி.சி. சா : உ . சிவாக் ) 

சிவஞாநி - பதிஞாகம் பெற்றவர் ; இவர் செ 
சீவசூக்கும தேகம் சிவனுக்கு ஆரணி , | பசீலர்களாயிரம் பெயர்க்கதிகமானவர் . ( சி . சி . 
ரோதயித்திரி , ஜநநி என்னும் மூன்று சத்தி 

அ : உங . ஞாநப் . ) 
களாலாய கற்பநாசரீரம் . அவற்றுள் , ஆரணிக் 

சிவண -- ஒருவமைச்சொல் . ( நன் . பொது . 
குச்சங்காரகிருத்தியமும் , அநுக்கிரக்கிருத்திய 

கசு . சூ . உரை . ) 
முமாம் . ரோதயித்திரிக்கு திதிகிருத்தியமும் , 

சிவணல் 
திரோபவகிருத்தியமுமாம் . ஜநநிக்கு சிருட்டி 

1. அளவளாவல் . ( பிங்கல . 
கிருத்தியம் ஒன்றுமாம் , ( சி . சி . க : சு 0 . ஞாநப் ) 

ககூஎக . ) 2. கிட்டல் . (சூ . நிகண் . கூ : சங ) 
சிவசொப்பநம் -- சத்த , பரிச , ரூப , ரச , வேனோர்சேறலும் ” ( தொல் . பொரு . உஎ .) 4 . 

3. நட்பாடல் . ( உ - ம் . ) " தன்னொடு சிவணிய 
கந்தமென்னுமைவகைப்பொருளாற் சமைவதா பொருவுதல் . ( உ - ம் .) “ தேங்கமழ்பொழில்வா 
ன சகலசகத்தையும் விழுங்கித்தானே சகரூப ய்விட்டுக்கேட்பதுசிவணும் ” ( நைடத . அன்ன 
மாய்ச்சூரியனும் பிரபையும் போல , மணியுமொத்தைக்கண் . ஈ.0 .) 5. பொருந்தல் . ( உ -ம் .) 
ளியும்போலப் , பண்ணுமிசையும் போல , அங்கி “ ஐந்துகதியுஞ்சிவணவே ” ( பாரத . பத்தாம் 
யமறநின்ற விசுவக்கிராசம் . ( ஞாநக்கட் . அசி போர் .20) 
பதமநநம் .) 

சிவணுதல் - சிவணல் . 
சிவசொருபம் - ஆநந்தம் ( ஒழிவி . விரத் 

சிவத்தம்- செம்முருங்கை . ( மலையக . ) 
திவிளக்க . எ . உரை . ) 

சிவத்தல்- 1. கோபித்தல் , ( உ - ம் . ) கத 
சிவஞாநகோசம் - சிவாகமம் . ( உ - ம் . ) " பொ வெறியாச்சிவந்து ராய் ” ( புறநா . ச .) 2. சிவக் 
ருவில்பரமசிவஞாந கோசம்புரிவோடு ” (சிவதரு . குதல் . (உ - ம் . ) “ சேயொளிப்படச்சிவந்தனசீற 
சிவஞாந்தாக . நி . ) 

டிச்சிலம்பு ” (உபதேச . அயமுகி . கஎ .) 


உபசாக் 


1086 


சிவதீர்த்தம் . 


க 0 அவ 


சிவப்பிரியை , 


சிவத்ததாசி - 1. செம்பரத்தை . 2. செம் தீர்த்த . க .) 2. சிவாநுக்கிரகம் பெறுதற்கேது 
பருத்தி , ( 1 , 2. மலையக . ) 

வாயுள்ள தீர்த்தம் , ( உ - ம் . ) “ முழுகுறு தீர்த்த 
சிவத்தியா நி - சிவஞாநிகள் இலட்சம் பெய மெல்லாமொய் சிவதீர்த்தமன்றி ” ( காரோண . 
ர்க்கதிகமானவன் . ( சி . சி . அ ; உங . ஞாநப் . ) திருநாட் . கா .) 
சிவத்துருவம் - வில்வமரம் , 

சிவதுரியம்- சிவசாக்கிரம் , சிவசொப்பகம் , 
சிவத்துரோகம் - சிவபுண்ணியத்துக்கு சிவசுழுத்தி என்னு மூன்றவத்தையுங் கண்டு 
இடையூறு செய்தல் . ( உ - ம் . ) " எடுத்துரைத்த கழன்று பெறுமேலானவறிவு . ( ஞாநக்கட் . அசி 
னஞ்சிவத்துரோகம் ” ( உபதேச , சிவத்துரோ. ! பதமாக .) 

சிவதுளசி - ஒரு பூண்டு . 
சிவத்துவம் - சிவத்தின்றன்மை . 

"சிவதூதி- 

துர்க்கை . ( பலிவடிவி) 
சிவதடி - வெள்ளரி , ( மலையக .) 
சிவதத்துவம் - 1. சிவன் . ( சி - வி . ஞாந . 

சிவதூலசரீரம் - ஈசாரி , பூரணி ,ஆர்த்தி , 
க . உரை ) [ இது சிவன் கேவலஞாநரூபமாயி 

வாமை , மூர்த்தி என்னும் பஞ்சசத்தியினாலா 

ய சிவத்தினது புறவுரு . ( சி.சி. க : * 0 . ஞாநப் .) 
ருக்கிறபொழுது பெறும் பெயரென்பர் . ) 2 . 

சிவதை - ஒருகொடி . ( உ - ம் .) " சரணசுவகந் 
சுத்ததத்துவமைந்தனுளொன்று . ( சி . சி . க : 

திச்சிவதைசுரசமாதொண்டை 
சுகா . ) 3. விந்துவுக்குமொரு பெயர் . ( சி- லி . 

( தைல . தைல 

வ . ககக . ) 
ஞாந . ச . உரை . ) ( காரியங்களெல்லாந்தனக்கு 
ள்ளே லயித்தடங்கினபோது விந்து இப்பெ 

சிவந்தநாயுருவி - செந்நாயுருவி , 
யர்பெறும் . ) 

சிவந்தவேசை - செம்பரத்தை . ( மலையக .) 
சிவதர்மம்- 1. ஒரு புராணம் . 2 பதிதரு செவ்வந்தி, 

சிவந்தி- 1. கொடிப்பாலை . ( மலையக .) 2 . 
மம் . 
சிவதரிசி - தாமே பரமெனத்தெளிந்தவன் , 

சிவ நிசி - சிவராத்திரி . ( உ - ம் . ) " நன்றுசிவ 

நிசியினன்மையெனநவிலா ” ( பிரமோத் . சு : 
சிவதருமிணி- சபீசதீட்சையிருவகையினொ 

சு 0 . ) 
ன்றாகிய நைட்டிக தீட்சை ; அது : முத்தி காமி 

சிவப்பம்மான் பச்சரிசி - ஒரு பூடு, 
கட்குத்திரோதாநசுத்திரூபமாகிய சிகாச்சேதத் 

சிவப்பவரை- ஒரு அவரைக்கொடி . 
தோடு செய்வது ; இது , பரமுததியைப்பயக் 

சிவப்பன் - செந்நிறமுள்ளவன் . 
கும் . ( சைவச . ஆசாரி . கஉ . உரை. ) 

சிவப்பிரகாசம் - கொற்றவன்குடி உமாப 
சிவதருமோத்தரம்- சருவோத்தமென்னு 

திசிவாசாரியராற் செய்யப்பட்ட ஒரு சித்தாந்த 
மூலாகமத்தின் உபபேதமைந்தனுளொன்று ; 
இது , சுப்பிரமணியக்கடவுளால் அகத்தியனா நூல் . ( சைவவினா. 50 க.) ( பலிவ ; வாகா ) 
ருக்கு உபதேசிக்கப்பட்டது ; இதனை மறை சிவப்பிரகாசர்- பிரபுலிங்கலீலை முதலிய 
ஞாநசம்பந்தநாயனார் தமிழில் மொழிபெயர்த்த நூல்களைச்செய்த ஒரு மகாசதுரர் . 
ருளினார் . ( உ - ம் . ) “ கந்த - னோதியருள் சிவ்தரு சிவப்பிரசாதம் - சிவனுக்கு நிவேதிக்கப்ப 
மோத்தரஎலைத் தொகை செய்து முரைப்பா ட்ட திருவமுது . ( உ - ம் . ) “ சிவப்பிரசாதப்பேற் 
மோர்ந்தே " ( சிவதரு . சிறப்புப்பா . எ . ) மாற்றுற்கடனென்பான் முத்திசேர்ந்தவாறும் ” 
சிவதன்மம் - 1. அட்டாதசவுப்புராணத் 

( சூத . பாயிர , ஈச . ) ( பயிவவரவாடி ) 
தொன்று . 2. சிவபுண்ணியம் . 

சிவப்பிராமணர் - சதாசிவமூர்த்தியினுடைய 
சிவதன்மிணி -- சிவதருமிணி . ( சி . சி . அ : 
ரு . மறை . ) 

பஞ்சமுகங்களிலே தீட்சிக்கப்பட்ட பஞ்ச இரு 
சிவதன் மோத்தரம் 

சிவதருமோத்தரம் . டிகோத்திரத்திற்பிறந்த ஆகிசைவர். (சிவால . 
சிவதாதி -- சுபமுண்டாக்குவோன் . ( பரிவ தி . ச .)பவவராண 

) 
காதில் 
தி ) 

சிவப்பிரியம் --உருத்திராக்கம் . பயிவவி 
சிவதாரம் - தேவதாரம் . ( மலையக . ) யா ) 
சிவதீக்கை- சிவதீட்சை , ( சைவசமயப்பிர 

சிவப்பிரியை - 1. சிதம்பர தசதீர்த்தங்களு 
வேசமுடையோர் பெறுந்தீட்சை . ) 

ளொன்று ; இது : திருக்கோயிலுக்கு வடக்கே 
சிவதீர்த்தம் - 1. இராமேசுரத்திலுள்ள 

பிரமசாமுண்டி கோயிலுக்கு முன்னே உள்ள 
தீர்த்தங்களுளொன்று . ( உ - ம் .) “ நேமிநீ ராடி 

து . 2. இர்க்கை. 3. பார்வதி. ( பரிவவியா) 
னோர்கள் சிவதீர்த்தநீர்படிவர் ” ( சேதுபு . சிவ 


1087 


சிவபுராணம் . 


கஅஅ 


சிவம் . 


| 


கக 


கா 


சிவப்பு-- 1. இலிங்கம் . ( உ - ம் . ) “ கலங் சிவபுரி - ஒரு தலம் . 2. காசி . 3. கைலாசபு 
காதேசிலையிரண்டுசிவப்பிரண்டு ” ( வைத். ரத் . ரி . ( 

பரீ) 
ஙக .) 2. சினக்குறிப்பு . ( உ - ம் .) “ கறுப்புஞ் 
சிவப்பும் வெகுளிப்பொருள ” ( தொல் , சொல் . சிவபூசாபேதழன்று- மூவகைச்சிவபூசை 
கூசரு . ) 3. செம்மைநிறம் . 

கள் ; அவை : சுத்தபூசை , கேவலபூசை , மிச் 
சிவப்புக்கந்தி - கோழித்தலைக்கந்தகம் . 

சிரபூசையென்பன . அவற்றுள் , சுத்தபூசை: 
சிவப்புக்கல் -- ஈரற்கல் . 

சிவலிங்கமொன்றை மாத்திரம் பூசித்தல் . கே 
சிவப்புக் கொடிப்பசளை - ஒருபூடு . 

வலபூசை : சிவலிங்கத்தோடு உமாதேவியையு 
சிவப்புச்சோளம் - செஞ்சோளம் . 

ங்கூட்டிப்பூசித்தல் . ( விநாயகர் , கந்தர் , 

பதேவர் என்னுமிம்மூவரையுமவ்விருவருடன் 
சிவப்புப்பசளை - ஒரு பசளை . 
சிவப்புமந்தாரை - ஒருமரம் . 

கட்டி ஐவராகப்பூசித்தலுங்கேவலபூசையாம் . ) 
சிவபாதவிதயர் - சிவபாதவிருதயர், ( உ - ம் ) மிச்சிரபூசை: சூரியன் முதற் சண்டேசுரரிறு 
" 
ன் ” ( திருத்தொண்டர்பு . ஙக . ) 

ச . பொது . சஎக , சஎஉ , சஎங . உரை .) 
சிவபாதவிருதயர் - திருஞாநசம்பந்தமூர்த் சிவபூசை - சிவார்ச்சனை . ( உ - ம் . ) " ஆதலி 
திநாயனாருடைய பிதா . ( உ - ம் .) "சிவபாதவி சிவபூசையின் பேற்றினால் ” ( சிவரக , தேவிநா 
ருதயரென் - றிப்புவிவாழத்தவஞ்செயியல்பினா ட்டிய . உரு.) 
ர் ” ( பெரியபு . திருஞாந . கரு .) 

சிவபூசையந்தாதி - ஒரு நூல் . 
சிவபிரான் - சிவன் . ( உ - ம் . ) " முநிவர்நா சிவபேதம்- ஆகமபேதமிரண்டனுளொன் 
கருஞ் - சென்று காணரியசிவபிரானை ( சேது ; அது . விஞ்ஞாநகலருட் பரசிவனது அது 
பு . நைமிசா . உ0 .) 

க்கிரகத்தைப் பெற்ற பிரணவர் முதலிய பத்து 
சிவபீசம் - பாதரசம் . ( பனிவவீஜ :) ச்சிவன்களுக்கு மருளிச்செய்யப்பட்ட காமிகமு 
சிவபுண்ணியம் -- சிவப்பிரீதியான புண்ணி தலிய பத்தாகமங்களாம்.( சைவச.பொது.நகூடு . 
யம் ; அவை : பின்வருஞ்செய்யுளிற்காண்க. 

உரை . ) 
" அயிங்கிதைபொறையே மெய்ம்மையறைதலே சிவபோகசாரம் -- ஒரு நூல் . 
யரியகாணே யுயர்ந்தவாதரவேயுள்ள மொடுக் சிவபோகம் - சிவாநந்தம் . ( உ - ம் .) " தேச 
கலேகொடுக்கைதானே வியந்தவர்ச்சனையே 

மலிதரப்பொதுவார் சிவபோகமிகவிளைவான் 
மெய்யூன் வெறுத்துறு தவமேமேனி - நயந்தபா | ( கோயிற்பு. பாயிர. சு . ) 
வனையேயென்னத்தசமிவை நன்றெந்நாளும் ” 
(சிவதரு.டு.க .) (உ -ம் .) “இவைகளைத்தரியாது . (உ - ம்.) சிவஞ்சத்திநாதம்விந்து ” (சி.சி. உ ; எசு . 

சிவம்- 1. அதிக்கிராந்தவிந்துக பரசிவம் . 
டாவாம் ” (சிவால . தி . உ .) 

ஞாநப் . ) 2. இராகதத்துவத்திலுள்ள ஐந்து புவ 
சிவபுரம் - 1. காசி . 2. சிவலோகம் . ( சை 

நங்களுளொன்று . (சி . சி.அ: அ . மறை .) 3 . 
வச . மாணாக் . எ . உரை . ) ( சிவவா ) 

லையசிவன் . ( பௌட் . க : 3 ஈ . ) 4. உப்பு . 5 . 

உயர்வு . 6. குறுணி . ( உ - ம் . ) " நெய்ச்சிவமிவை 
சிவபுராணம் --- 1 . சிவனது மகிமையைக்கூ 

யுடன் " ( தைல . தைலவ . எங .) 7. சந்தோ 
றும் புராணம்; அஃது; இலிங்கம் , காந்தம் , ஷம் , 8. சிவசாதாக்கியம் . ( உ - ம் .) “ ஈசாகவத் 
கூர்மம் , சைவம் , பிரமாண்டம் , பௌடிகம் , மச் திரத்தி - னாமஞ்சிவமென்றேநாடும் ( சைவச , 
சம் , மார்க்கண்டேயம் , வராகம் , வாமநம் என 

பொது . ருசஎ . ) 9. சிவதத்துவம் . ( உ - ம் . ) 
ப்பத்துவகை . ( உ - ம் . ) " எதிரில் சைவமேபவி 

" உவரிஞால முதன் மேலென் - றறையுஞ்சிவா 
டியமார்க்கண்டமிலிங்க , மதிகொள் காந்த நல்வ 

ந்தமாறாறும் " (திருவிளை . அட்டம் 

அட்டமா . உ ங . 
ராகமேவாமநமற்கம் , புதிய கூர்மமே பிரமாண்ட 

10 , ,சிவதத்துவமைந்தினொன்று . ( உ - ம் , ) வித 
மிவைசிவபுராணம் ” ( கந்தபு , பாயிர . ருச .) 2 தையோடீசர்சாதாக்கியஞ் சத்திசிவங்களைந்து 
பதினெண்புராணத்தொன்றாகிய சைவம் . 3 . 

ஞ் - சத்ததத்துவம் " ( சி . சி . க : காசு ) 11. சுத் 
மாணிக்கவாசக சுவாமிகளாற்றிருவாய்மலர்ந்தரு தம் : (சி.சி. உ : 60. சிவஞா. ) 12. தண்ணீர் 
ளப்பட்டதோர் திருவாசகத்துள்ளது . ( உ - ம் .) 13. நன்மை , மங்களம் . ( உ - ம் . ) 

( உ - ம் . ) " அந்தமில் 
" நாடுமச்சிவபுராணமொழிந்தநல் லகவன் மூன் லாச்சிவஞ்செய்கின்றா னெங்கடீர்த்தப்பிரான் 
று - நீெெமய்த்தமிழும் ” (திருவாத, திருவம்பல . (திருநூற்றர். கஎ.) 14. நிர்க்குணப்பிரமம் 
கூஉ . ) பரிவராண 

] 

-ம் . ) " ஆன்மாச்சிவத்தினைச் சார்ந்தபோது 


1088 


சிவு ரத்திரி . 


சு 0 அக 


சிவனார்கிழங்கு . 


( சி . சி . உ : ரு 0 . சிவாக் .) 15. முத்தி . ( சூ . நிக சிவராத்திரிவிரதம்- மாசிமாதத்துக்கிருஷ் 
ண் . கக . வகரவெ . உ . ) 16. யோகங்களின் ணபட்ச சதுர்த்தசியிலே சிவபெருமானைக் குறி 
ன்று , 17. வெண்காரம் , 18. வேதம் . (பவ ) த்தநட்டிக்கும் விரதம் . ( உ -ம் .) " தேசுலாஞ் 

சிவராத்திரிநோற்பவர்சிவமாம் ( சிவராத்திரிபு. 
சிவமண்டலம் - 1 . சாந்தியதீதகலாரூபமா விட்டுணு , ருஎ , ) 
கிய மண்டலம் , ( சி . சி . க . க . ஞாநப் .) 2. சிவ 

சிவல் -1. ஒருபறவை . ( உ - ம் . ) “ வலு 
லோகம் . ( உ - ம் . ) " தரையரைவைப்பரப்பாற் 

ஞ்சேவலுமாறியும் ” ( பெரியபு . திருக்குறிப்பு . 
சிவமண்டலத்தே ( ம- தி . கஅ . ) 

சச .) ( பிங்கல . உஙஎக . ) 2. பகன்றை . ( மலை 
சிவமது- சிறுபுள்ளடி . ( மலையக . ) 

யக . ) 
சிவமது பிரசாதமந்திரம் . ( சி - லி . கிரி . 

சிவலிங்கம் - ஆன்மாக்களின் தியாகம் பூ 
) 

சைமுதலியவற்றின் பொருட்டுச்சிவபெருமான் 
சிவமயம் --சிவத்தாலாகிய நிறைவு , சிவரூ 
பம் . ( மயம் என்னும் விகுதி அதனால் நிறைவு | லிங்கபூசனை புரியாதவன்” ( சிவரக , பசாசுமோ 

கொண்ட ஒரு திருவுரு . ( உ - ம் .) “ சிறந்த சிவ 
அதன் ரூபம் என்னும் பொருளில் வரும் . ) 
சிவமாம் - ஒருமரம் . 

சன . கக .) ( பயிவஜி . ) 
சிலமல்லி- கொக்கு மந்தாரை . ( மலையக .) சிவலோகம் - விஷ்ணுலோகத்துக்கு மேலு 

சிலமலை கொங்குநாட்டின்கண்ணுள்ள ள்ளலோகம் , ( உ - ம் . ) “ அதற்குமேற்சிவலோ 
ஒரு சுப்பிரமணியஸ்தலம் . 

கமோராறுறும் (சிவதரு . கஉ : அக . ) 
சிவயோகசாரம் வடமொழியிற்சிவ 

சிவவல்லபம் - 1. எருக்கு . 2. ஒருவகை 
} 
சிவயோகமஞ்சரி- யோகத்தைப்பற்றி நாவல் . 3. செவ்வந்திச்செடி , 4. மாமரம் . [ 4 . 
யுணர்த்தும் ஒரு நூல். ( த.நி.போ. நஎச .) 
ஒரு 

பலிவவவ ) 
சிவயோகி மற்றொன்றோடுங்கூட்டா 

சிவவல்லபை - பார்வதி . ( சிவவவா ) 
வின்றிச் சிவத்தோடு கூட்டரவாயிருக்குஞாநி . 
( உ - ம் .) “ குருநாதன் சொன்ன - சீலத்தைமெ சிவவல்லி - ஒருவகைக் கோவைச்செடி , 
ள்ளத்தெளிந்தறிவார்சிவயோகிகளே ” ( கந்தர சிவவாக்கியம் - சிவவாக்கியராற் செய்யப்ப 
கா . ) 

ட்ட ஒரு நூல் . 
சிவர்- இராகதத்துவத்திருக்கும் பன்னிர சிவவாக்கியர் - ஒரு சைவஞா 
ண்டு ருத்திரரிலொருவர். ( வி - ணி . உஎச . ) 

சிவவிந்து - இரதம் . ( பரிவ ; விர ) 
சிவரகசியம் - 1. காந்தபுராணத்துள்ள ஐம் 
பது கண்டங்களுளொன்று ; இது : சம்பவகா சிவவீசம் -- சிவவிந்து , ( பயிவவீ ) 
ண்டம் , அசுரகாண்டம் , மகேந்திரகாண்டம் , 

சிவவுருவம் - சிவன் இச்சாஞாநக்கிரியாவர 
யுத்தகாண்டம் , தேவகாண்டம் , தக்ஷகாண் னாயிருத்தல் . 
டம் , உபதேசகாண்டமென 

எழுகாண்டங்க 

சிவவெற்பு.- பழனி . ( உ - ம் . ) " குழகு ” 
ளையுடையது . ( சிவபுராணபட நவிதியிறுதி . ) 

( பார் .) 
2. பன்னிரண்டமிசங்களுள்ள ஒரு பாமேதி 

சிவவேடம் - சைவவேடம் . ( உ - ம் ) " சிவ 
காசம் . இது சிவபெருமானாலுமாதேவியாருக் வேடந்தரித்தவர் மற்றெவருளரங்கவர்மலர்த்தா 
குப்தேசிக்கப்பட்டது . (உ - ம் .) " திக்குடையா ள் சென்னிசேர்ப்பாம் ( காசிகா . பாயிர . கக . ) 
னைப்போற்றுஞ்சிவரகசியம் ” ( சிவரக . பாயிர . 
கசு . ) ( பழிவா . ) 

சிவவெஷ ) 

சிவன் - 1. சிவபெருமான் . ( உ - ம் .) ஆண் 
சிவராசதா நீ- 1. காசி . 2. திருநாகைக்கா 
ரோணம் . ( உ -ம் . ) " திண்ணியவறிவான்மிக் 

பெண்ணுருவாகிச்சராசரங்க- ளானான் சிவன் ” 
கோர்சிவராசதாநியென்ன ” ( திருநாகைக்கா. .( கந்தபு . கடவுள். உ . ) 2. வைடூரியம் . 

சிவன் வேம்பு --சிவனார்வேம்பு . 
ஆதிபுராண . நஎ . ) ( லிவராஜயா நீ ) 

சிவனடியாரீ - சிவதொண்டர் . ( உ - ம் .) " செ 
மாசி மாதத்திலே அபரபட்ச ய்யமேனிச்சிவனடியார்க்கய - லெய்தக்காணுமி 
சதுர்த்தசியோடு கூடிய இராத்திரிகாலமாகிய லக்கணம்பத்துள ” (உபதேசகா. சிவபுண்ணிய 
புண்ணியமுகூர்த்தம் . ( உ - ம் .) “ பிறங்குமாசி | மான் . 20. ) 
யிற்பிற்பதினாலதே - யறங்கொணற்சிவராத்தி 

சிவனார்கிழங்கு- கார்த்திகைக்கிழங்கு , ( ம 
ரியாம் ” (சரசோ.தெய்வ.உ.எ .) வராதி ) லையக .) 


ல . உசு . 


உக 


ஞாநி . 


1089. 


| 


சிவாத்துவிதி . 


கடிகள் 


சிவாலையம் . 


சிவனரீபாகல் -1 . ஐவேலி. 2. கெரவ்வை . க்கிரண்டாவானில்லானாய் ஏகனாயறிவே வடி 
( மலையக ) 

வாயிருப்பானென்றும் , அக்கிநியானது பொ 
சிவனார் வேம்பு ஒரு செடி . 

றியும் புகையும் ஆனாற்போலும் , அப்பு நுரையும் 
சிவனி-- கழுதை. 

அலையும் புற்புதமுமானாற்போலும் தன்னுரு 
சிவா -1, கடுக்காய் . 2. கீழ்காய்நெல்லி . 3. வைப்பகுத்து உயிர்களையுஞ்சகங்களையு முண் 
நெல்லி . 4. பங்கம்பாளை - 5. வந்திமரம் . ( 1 , டாக்கித்தன்னைத்தானே மறைத்துக்கொண்டு 
2 , -3 , 4 , 5. மலையக .) 

உபாதிகளினின்று சுகதுக்கங்களில் விளையாடு 
சிவாக்கிரயோகி- சிவஞாநசித்தியாருரை வனென்றும் சொல்வன் . (த.நி. போ . கஙக ) 
யாசிரியரிலொருவர் . 

சிவாத்துவைதம் - சிவாத்வைதம் ; அது 
சிவாகமம் அதிபரமாப்த ராயுள்ள சதா சிவனும் பிரபஞ்சமூமொன்றென்னுமதம் , ( சி . 
சிவமூர்த்தி , ஆன்மாக்கள் தருமார்த்த காமமோ சி . உ : க . சிவாக் ) 
ட்சமென்னும் புருடார்த்தம் நான்கினையுமடை சிவாத்துவைதவாதி- சிவாத்வைதமதவாதி . 
யும்பொருட்டு அநுட்டுப்புச்சந்தசாக அருளிச் சிவாநந்தம்- பரமாநந்தம் . ( உ - ம் . ) “ சிவா 
செய்த ஒரு முதனூல் . அது : காமிகம் , யோ நந்தவெள்ளமே ” (உபதேச . உருத்திரா . ருக .) 
கசம் , சிந்தியம் , காரணம் , அசிதம் , தீப்தம் , சிவாநந்தாநுபூதி சிவாநந்தததைத்தானே 
சூக்குமம் , சகச்சிரம் , அஞ்சுமான் , சுப்பிரபே கண்டறிந்தவறிவு . ( வி - ணி . உசுரு . ) 
தம் , விசயம் , நிச்சுவாசம் , சுவாயம்புவம் , ஆக் சிவர் நந்தோதயம் - இம்மையைக்குறித்து 
கிநேயம் , வீரம் , ரௌரவம் , மகுடம் , விம ச்செய்யுமுழவாதி யறுவகைத் தொழில்களும் , 
லம் , சந்திரஞாநம் , முகவிம்பம் , புரோற்கீதம் , மறுமையைக்குறித்துச் செய்யுஞ் சரியையாதி 
இலளிதம் , சித்தம் , சந்தாநம் , சர்வோத்தம் , தொழில்களும் , வீட்டைக்குறித்துச்செய்யுங்க 
பாரமேசுவரம் , கிரணம், வாதுளம் என இரு ருவிகளை நியதிகளை தலாகிய தொழில்களும் , 
பத்தெண்வகைப்படும் . இவற்றுள் காமிகமுத அதற்குமேல் ஞாதுருஞாநஞேயங்களாய்நிற்கு 
லிய பத்தும் விஞ்ஞாகாகலருட்பரமசிவனது ம்போது அசைவுகளுமற்ற இடம் . ( ஒழிவி.கிரி , 
அநுக்கிரகத்தைப் பெற்ற பிரணவர் முதலிய க . உரை .) 
பத்துச்சிவன்களுக்கு மருளிச்செய்யப்பட்டமை 

சிவாநி - துர்க்கை . (பாவா நீ ] 
யாற்சிவபேதமெனவும் , விசயமுதலிய பதினெ 
ட்டும் பரமசிவன்பாலுபதேசம் பெற்ற அநாதி 

சிவாநுபவம் - சிவைக்கியம் , சிவபோகம் . 
ருத்திரர் முதலிய பதினெட்டு ருத்திரர்களுக் ) ( சி . சி . க : ஙஉ . சிவாக் .) 
குமருளிச்செய்யப்பட்டமையா லுருத்திரபேத 

சிவார்ச்சநம்- சிவபூசை . ( கோயிற்பு . வியா 

க்கிர , ச . ) 
மெனவுஞ்சொல்லப்படும் . சிவபேதம் பத்தை 
யுங்கேட்டவர் ஒருவரிடத்தொருவராய் ஒவ் 

சிவார்ச்சநை - சிவார்ச்சகம் . ( உ - ம் . ) " பா 
வோராகமத்துக்கு மும்மூன்று பேராய் அணு 

சநீத் - தலகிலன் பொடுஞ்சிவார்ச்சனையமைந்த 
சதாசிவருட்டலைவராகிய பிரணவர் முதன் முப் 

வர்- நிலவிய கூட்டமும்பணிதி ” ( சூத.சிவமான் . 
பதின்மராவர் , உருத்திரபேதம் பதினெட்டை ச ; சாக . ) 
யுங்கேட்டவர் ஒருவரிடத்தொருவராக ஒவ் 

சிவார்ப்பணம் - சிவனுக்கென்று ஒப்பித் 
வோராகமத்துக்கு இவ்விரண்டுபேராய் அநாதி தல் . ( திருவிளை . மாயப் . ஙஉ , உரை ) 
ருத்திரர் முதன் முப்பத்தறுவராவர் . ( உ - ம் . ) சிவாராதி - நாய் . ( பரிவாராதி : பலிவா - 
கொள்கசிவாகமத்திற்கூறுநெறி ” ( சைவச . நரி . சுராதி - சத்துரு . ) 
பொது . எஅ . ) 
சிவாட்சம் - உருத்திராக்கம் . ( மலையக .) சிவாருகம் -- ஆலமரம் . ( வாரா am 

) 
( பலிவாக்ஷ ) 

( மலையக .) 
சிவாத்திரம் - சூலப்படை ( கோயிற்பு . திரு ( பார் .) (சிவத்துக்காலயமாதலில் .) 2. சிவன் 

சிவாலயம் -1 . சிதம்பரம் . ( உ - ம் . ) " சத்தி ” 
விழா. சங , உரை . ) 

கோயில் , ( உ - ம் . ) " வச்சிரநகரம்பிரமமாற்பே 
சிவாத்துவிதசைவர்- மாயை சிவனின் வே 

றுமறைசையாஞ்சிவாலயமிருபான் ” ( கந்தபு . 
றுபொருளன்றென்பவர் . (சிவஞாந்போ . க ; ங . 
வெண் . சிவஞா. ) 

திருநகா , அக . ) 3 , செந்துளசி . ( வாயே ) 
சிவாத்துவிதி - சிவாத்துவிதசைவன் ; அவன் . 

சிவாலு -- நரி . (பவா ) 
பிரமந்தானே நித்தபுத்தசுத்தமுத்தனாய்த்தன சிவாலையம் - சிவாலயம் , 


ன 


1090 


சிவோகம்பாவம் . 


காகக் 


சிற்பசாத்திரம் . 


கா 


சிவாவேசவாதி - காபாலன் . (சி.சி.அ : சிவோகம்பாவனை நான் பிரமம் என்று 
கஉ . ஞாநப் . ) 

பாவித்தல் . ( சைவச . ஆசா . உங . உரை, ) 
சிவிகரம் -- சாதிக்காய் . ( மலையக . ) 

சிவோகம்பாவித்தல் சிவன் நான் என்று 
சிவிகை-1, எருதுபூட்டிய ஒரு பண்டி . பாவித்தல் . ( உ -ம் . ) சிவோகம் ” ( பார் .) 
2. தண்டிகை. ( உ - ம் .) சிவிகைமுத - லோதி சிவோத்தமம்- சாந்திகலையில் ஈசுவரதத் 
யவாகநமேறவும் ” ( விதாந . அரசர், ஈ.) ( லிவி துவத்திலுள்ள எட்டுப்புவதங்களில் மூன்றாம் 

து . ( சி . லி . கிரி . உக . உரை . ) 
ர . ) 

சிவோத்தமர் - 1 , ஐம்பத்தொருருத்திரரி 
சிவிங்கி- 1 , ஒருபட்சி . 2. ஒரு மிருகம் . லொருவர் . ( வி - ணி , உஎன் . ) 2. சுத்தவித்தி 
( தெலுங்கு . ) 3. ஒரு மீன் . 

யா தத்துவத்திருக்கும் அட்ட வித்தியேசுரரு 
சிவிடு-- முந்நூற்றறுபது நெல்லுக்கொண் ளொருவர். (சி . சி . க : உரு . 

. சி . மறை . ) 
டது . ( நெடுங்கணக்கைப்பார் .) 

சிள்வண்டு - சில்வண்டு , 
சிவியார் . ஒரு சாதியார் . 

சிள்வீடு- சிள்வண்டு . 
சிவிறி- 1. நீர்வீசுந்துருத்தி . ( உ - ம் . ) “ அவ சிள்ளீடு - சிள்வீடு . 
ன்செங்கையிற்சிவிறிமழைகண்டஞ்சி ” ( பாரத , சிளூசிளுத்தல்- 1. ஓர் ஒலிக்குறிப்பு . 2 . 
காண்டவ , அ . ) ( பிங்கல . கஎகஉ ) 2. நெடுந் 

பதனழிவு . 
துருத்தி . ( உ - ம் . ) " தையலார் - பந்தொடுசிவி சிளூசிளுப்பு -சிளூசிளுத்தல் . 
றியிற்சிதற " (சிந்தா . நாமக , ருஎ . ) 3. விசிறி . சிளூசிளெனல் - சிளுசிளுப்பு .. 
( உ - ம் . ) “ சத்திரசாமரைசிவிறிகளும் ” ( சிவரக . 

சிளுபிளுத்தல் - 1. ஓரொலிக்குறிப்பு . 2 . 
தேவிமேருகயிலை . கச . ) 

நொது நொதுத்தல் . 
சிவுகம் -- தாடி , ( விவக ) 

சிளுபுளெனல் - ஓரொலிக்குறிப்பு . 
சிவேதை- 1. சிவதை 2. சீந்திற்கொடி . 

சிற்குணம் -- ஞாந குணம் . ( உ - ம் . ) " சிற்கு 
3. தெற்கு . ( சூ . நிகண் . ரு : ரு . ) 4. பகன் 

ணத்தர்தெரிவருநன்னிலை " ( இராமா . பாயிர் . 
றை . ( 2 , 4. மலையக .) 

உ . ) 

சிற்தணன் - கடவுள். ( உ - ம் . ) “ சிவபுரத்தி 
சிவை -- 1. ஆணரி . 2. உலைத்துருத்தி . ன்ஞாங்கர்ச் - சிற்குணனுடனிருப்பன்சேதிம 
( உ - ம் .) “ கொல்லன் - றீதருஞ்செஞ்சிவைவீசு ஞ்செம்பாற்செய்தோன் ” ( சேதுபு . இராமகாத , 
ஞ்செழுந்தழலின் கொழுந்தென்ன " ( சேதுபு . சங .) 
தேவிபு . சுரு . ) 3. உலைமூக்கு . ( உ - ம் . ) " திரு சிற்சத்தி-- 1. அறிவாற்றல் . ( சைவப் , ஈ . ) 
த்தகு செவியிடைச்சிவையினூடுற - வுருக்கிய | 2. பஞ்சசத்தியினொன்று . 3. விக்ஷேபசத்தி . 
செம்பினையூற்றினாலென ” ( நைடத . நளன்று ( த.நி. போ . ககரு . ) 
து . உ அ . )4. ஒரு நதி . ( வி - ணி . உங 0 . ) 5 . 

சிற்சபை - ஞாநசபை . ( உ - ம் . ) " அந்தமில் 
ஓரளவு . 6. காளி . ( சூ . நிகண் . க : ஙஅ .) 7 . 

லவன்றயங்குசிற்சபை - யாநந்தநடநமங்காடுமெ 
நரி , 8. நெல்லிக்காய் . ( உ - ம் . ) " கரிசாலைசி ன்றுமே ” ( சூத . சிவமான் . ச : ஙஅ .) ( விசு 
வைகோளிதக்காரி " ( தைல . தைலவ . உ.அ.) 
9. பார்வதி . ( உ - ம். ) “ அருந்தை ” ( பார் .) 10 . 
புத்தன்றாய் , 11. வேர் . ( 7 , 11. சூ . நிகண் . சிற்சுகம் -- ஞாநாநந்தம் . ( உ - ம் .) “ செறிது 
கக : எ . ) [ 4 , 11. பரிமா . 6 , 7 , 9 , 10 . 

நெஞ்சமே நமது சிற்சுகமினிச்சிவனையாதரிப் 
பாயே ” ( வைராக் . சத . சங . ) 

சிற் சொநபர் - கடவுள் . 
சிவைக்கியம் - சிவனுஞ்சீவனுமைக்கமாயி சிற்சொலிதை- சிவசாக்கிரத்தைத்தானெ 
ருத்தல் , சிவாநுபவம் . 

ன்று அபிமாரித்து விளங்கிய சிவம் . ( ஞாநக் , 
சிவைகத்துவம் - சிவனுஞ்சீவனுமொன்றா | அசிபதமாகம் .) 
யிருப்பது . 

சிற்சோமன் --சீர்பந்தபாஷாணம் , 
சிவோகம் - நான் சிவன் . ( உ - ம் . ) " சிவோ சிற்பசாத்திரம் - சிற்ப நூல் . அது : விச்சுவ 
கம்பாவிக்குமத்தாற்சிவனுமாவர் ” ( சி . சி . கஉ தருமம் , விச்சுவேசம் , விச்சுவசாரம், விருத் 
கூ . ) 

தம் , தாவட்டம் , நளம் , மயம் , அநுமான் 
சிவோகம்பாவம் சிவோகம்பாவனை . பாது , கற்பாரியம் , சிருட்டம் , மாநசாரம் , வத் 
( பௌட் . க ; 

துவித்தியாபதி , பாராசாரியம் , அரிடிம் , சயி 


லலா ) 


பலவா ) 


1091 


* 


சிற்றகத்தி . 


கமகஉ 


சிற்றின்ப நூல் . 


த்தகம் , வாத்து போதம் , வித்தாரம் , ஐந்திரம் , சிற்றகத்தியம் - அகத்தியராற் செய்யப்பட் 
வச்சிரம் , சௌமம் , விச்சுபகாசிபம் , மகதந்தி ட ஓரிலக்கணம், 
ரம் , விசாலம் , சித்திரம் , காபிலகாலயூபம் , நா சிற்றண்டம் -1 , இருவகையண்டத்துளொ 
மசங்கிதை, சாத்திகம் , விச்சுவபோதம் , ஆதி ன்று ; அஃது ; உடம்பு . 2. கோழிமுட்டை .. 
சாரம் , வெகுச்சுருதம் , மாந்போதம் எனப்பல சிற்றம்பலம் - தில்லையிலுள்ள ஞாநசபை . 
விதப்படும் . 

( உ - ம் . ) “ தேங்கமழும்பொழிற்றில்லைத்திருச்சி 
சிற்பத்தொழிற்துறுப்புக்கள் சிற்பவே ற்றம்பலம் போற்றி " ( கோயிற்பு . பாயிரம், க .) 
லைக்கு வேண்டப்படும் உறுப்புக்கள் . அவை : 

சிற்றம்மான்பச்சரிசி - சிற்றிலைப்பாலாவி . 
கல் , உலோகம் , செங்கல் , மரம் , மண் , சுதை , சிற்றாத்தை- 1. ஒருசெடி . 2. ஒருமரு 
தந்தம் , வண்ணம் , கண்டசர்க்கரை , மெழுகு ந்து . ( உ - ம் .)"சிற்றரத்தையொருபான் மூன்று ” 
என்பன . ( சூ . நிகண் . கஉ : க oச .) 

( தைல . தைலவ . க 0 . ) 
சிற்பநூல் - சிற்பத்தை யறிவிக்கு நூல் . சிற்றல்லி - சிற்றாம்பல் . 
( உ - ம் . ) “சிற்பநூலிற்றிருந்திய மாக்களாற் சிற்றவரை ஒருவகையவரைக்கொடி , 
பொற்பமைந்துபொலிந்ததப்பொன்னகர் ” ( பா சிற்றறுது - ஓரறுகு . 
ரத . வாரணா. ககக . ) 

சிற்றதாயம் - கள்ளச்சிறுதேட்டு . 
சிற்பம் -1. அற்பம் . ( உ - ம் . ) “ சிற்பமாகிப் சிற்றம்பல் - சிற்றல்லி . 
பெரிதாகி (கூர்மபு . திருக்கல் . ஙசு .) 2. சிந் சிற்றுமணக்கு - ஓராமணக்கு . ( உ - ம் .) " நற் 
தித்தல் . (உ - ம் .) " தஞ்-சிற்பங்கடரும்புகழுஞ் றாயெனவளர்க்குநாளுமழலைத்தணிக்குஞ் - சிற் 
சென்றன ” ( கோயிற்பு. பாயிர . உக . ) 3. சிற் றாமணக்கினெய்தான்றேர் " ( பதார்த்தகுண . 
பத்தொழில் . 4. சிற்பநூல் . 5. நுண்டொ கருரு . ) 
ழில். ( உ - ம் .) “சிற்பந் திகழ்தரு திண்மதிற்றில் சிற்றமல்லி அட்டாதசமூலத்தொன்று 
லை ” ( திருக்கோ . ந O டு .) 6. நுண்மை. ( பிஓ ) சிற்றமரைப்பூ - பன்னீர்ப்பூ . ( உ - ம் . ) " சிற் 
சிற்பர் -1. சித்திரகாரர் . ( சூ . நிகண் . 2 : 

றாமரைப்பூவாற்சேர்ந்தமலக்கட்டு விடும் " ( பதா 
உ.அ. ) 2. சிற்பாசாரியர் . 

ர்த்தகுண . எகச ) 
சிற்பர் தொழில் - சிற்பவேலை . 

சிற்றுமுட்டி - ஒருசெடி . ( உ - ம் . ) " அத்தி 
சிற்பரக்கூர்மை - கந்தகவுப்பு . 

சுர .....சிற்றாமுட்டித்தூரைச்செப்பு ” ( பரார் 
சிற்பரம்- கடவுள் . (உ -ம்.) " மலத்தினீங் த்தகுண . ருகக .) 
குவார்தனிமுதற்சிற்பரம்வணங்கி ” ( உபதேச . 

சிற்றலவட்டம் - சிறுவிசிறி . (சிந்தா .) 
கைலை. உ.கூ.) 

சிற்றள் - ஏவலாள் . ( உ - ம் . ) " வழிநிற்குஞ் 
சிற்பரவுப்பு -1. கெந்தகலவணம் . 2. சிந் 

சிற்றாளில்லாதான்கைம் மோதிரமும் ( திரிகடு . 

கா கா . ) 
துலவணம் . 
சிற்பரன்- 1 , கடவுள் . 2. சிவன் . ( உ - ம் ) 

சிற்றி -- பசிரி, ஓர் கீரை . ( மலையக .) 

சிற்றிரு - கிலுகிலுப்பை . ( மலையக .) 
" எப்பொருளினுமாஞ் சிற்பரனுண்மையில் வி 
ழிக்குந்திருநயநஞ்சேர்தலினால் ” (திருவாத . 

சிற்றில் - 1. ஆண்பாற் பிள்ளைக்கவியினோ 
திருப்பெருந் . உக .) 

ருறுப்பு . ( உ - ம் . ) "சிறுபறைசிற்றில்சிறுதே 

ரென்னப் - பெறுமுறையாண்பாற்பிள்ளைப்பா 
சிற்பா -1 . பொன்னிமிளை , 2.வெண்காரம் . 

ட்டே ” (இலக்கணவி . அசு .) ( இங்கே சிற் 
சிற்பரை - 1. சவுக்காரம் , 2. நிமிளை . 3. றில்சிதைத்தல்சிற்றிலெனப்பட்டது பெயரொ 
பராசத்தி . 

தொழிற்கு ஒற்றுமையால் என்பர் வைத்திய 
சிற்பாசாரி -- சிற்பன் . 

நாததேசிகர் . ) 2. சிறுவீடு : ( உ - ம் . ) “ பூவலூ 
சிற்பி - சிற்பன் . ( வி ) 

ட்டியபுனைமாண்பந்தர்க் - காவற்சிற்றிற்கடிமனை 
சிற்பியர் 

ப்படுத்து ” (சிலப் . கொலைக்கள . சு . ) 3. சீலை . 
கண்ணாளர் . ( சூ . நிகண் . உ 

( பிங்கல . கஉஎச .) 
சிற்பொருள் - சித்துப்பொருள் . ( உ - ம் . ) 

சிற்றிலக்கம் - கீழ்வாயிலக்கம் . 
“சிற்பொருட்பரமான பொருட்கெதி - ருற்பவிக் 

சிற்றிலை 

றிலை - 1. கடுமரம் . 2. குன்றி . 3 . 
குமுபாயமதென்னவே ” 

( பாரத . குருகுல . 

நெய்ச்சிட்டி . ( 1 , 2 , 3. மலையக .) 
ககசு . ) 

சிற்றிலைப்பாலாவி - ஒரு பூடு . 
சிற்றகத்தி -- ஒருமரம் . 

சிற்றின்பநூல் -காமநூல். 


-- 


1092 


சிறங்கணித்தல் . 


காகங 


சிறப்பு : 


ஒரு மல்லிகை . 


சிற்றின்பம் - இலௌகீகவின்பம் . ( உ - ம் . ) சிறங்கணிப்பு -1. கடைக்கண்பார்வை . 2 . 
“ சிற்றின்பமுண்டூழ்சிதைய ” ( தாயு , எந்நாட் குறைகை . 3. சுருங்குகை. 
கண்ணி . ஆநந்தவி . ங . ) 

சிறங்கித்தல் - 1. கணிசக்குறைவுபண்ண 
சிற்றினம்-சிறிய இனம் . அது : நல்லதனல ல் . 2. கைநிறைய வள்ளுதல் . 3. சிறங்கையா 
னுந் தீயதன்றீமையுமில்லென்போரும்விடருக் லளத்தல் , 
தூர்த்தரும் நடருமுள்ளிட்ட குழு . ( உ - ம் .) "சிற் 

சிறங்கை 1. கைநிறைந்தவளவு . 2. மு 
றினமஞ்சும் பெருமைசிறுமைதான் - சுற்றமாச் ட்டி நாலுகொண்டது . (மிரு. சந் . உ 20 . ) 
சூழந்துவிடும் ” ( வள் . சருக . ) 

சிறத்தல் - 1. அருமையாயிருத்தல் . 2 . 
சிற்றுண்டி - அப்பவருக்கம் . அவை இலட் | அழகாயிருத்தல் . 3. சிங்காரமாயிருத்தல் . 4 . 
டுகம் , மோதகம் , தோசை , அடை , நொலை , மகிமைப்படல் . ( உ - ம் . ) " வேதஞ்சிறக்கமநுநீதி 
அபூபம் , கஞ்சம் , அண்டகை என்பன . (உ - ம் ) விளங்க ” ( பாரத . அருச்சுநன்றீ . அஎ .) 5. மகி 
சித்திரக்கநகவள்ளத்தினேந்திச் சிற்றுண்டிய ழ்தல் . (உ - ம் .) “ தவப்பெறும்பேறு- சென்றுபெ 
டிசிலோடளித்தாள் " ( பிரமோத் . சீமந்தநி . ற்றவாகிடைத்தனமெனவகஞ்சிறந்தார் ” ( உப 
உச . ) 

தேச . கைலை , எரு . ) 6. மிகுதியாதல் ( உ - ம் ) 
சிற்றுமரி - ஒருபூடு . 

" மாதவத்தோர்கேட்டுவழுத்தி மகிழ்சிறந்தார் " 
சிற்றுமல்லிகை - 

( உபதேச . சூராதி . சு o . ) 7. மேற்படல் . 8 . 
சிற்றுரு - 1. குறள் , 2. சிறுதோணி . 

விசேடித்தல் . 
சிற்றுள்ளான்- ஒருள்ளான் . 

சிறந்த கற்பகம் - நாகபாஷாணம் . 
சிற்றூர் -1 . குறிஞ்சிநிலத்தூர் , ( சூ . நிகண் . சிறந்தோர்- 1 , அழகுள்ளோர் . 2. உற 
ரு ; நக . ) 2. சிறிய ஊர் . 

வோர் . ( சூ . நிகண் . உ . ரு ங ) 3. பெருமைமு 
சிற்றெண்- 1 , கீழெண் . 2. குறளடிபதி தலியவற்றிற்சிறந்தோர் . 
னாறான் வருவது . இஃது ; அம்போதரங்கவுறு சிறப்பாங்கல் - குறுந்தக்கல் . 
ப்பினுளொன்று . ( உ - ம் . ) " குறளடியோரடிநா | சிறப்பித்தல்- 1. அலங்கரித்தல் . 2. கநப் 
னான் குஞ்சிற்றெண் ” ( தொன்னூல் உஙக .) | படுத்தல் . 
சிற்றெள் - ஒரெள் . 

சிறப்பியல்பு - ஒரு பொருட்கு வேற்றுச் 
சிற்றெறும்பு -- ஓரெறும்பு . ( உ - ம் . ) “ நெய் ! சாதிப்பொருளினுந் தன் சாதிப்பொருளினுஞ் 
க்கடல்பருகப்போஞ் சிற்றெறும்பினைநிகராமன் செல்லாது தனக்கு மாத்திரையே உரித்தாய் 
றே ” (சிவரக , பாயிர, கசு .) 

நிலைபெறுந்தன்மை . (சி.சி. அளவை . ரு . சிவ 
சிற்றேலம் - ஒரேலம் . 

ஞாந . ) 
சிறக்கணித்தல் - 1. உபேட்சை செய்தல் . சிறப்பில் சீர் - வகையுளியுள்ள சீர் , 
2. கடைக்கண்ணாற்பார்த்தல் . ( சூ . நிகண் . க : சிறப்பில்லாதாள் 

மூதேவி . ( சூ . நி 
அ . ) 3. குறைத்தல் . 4. சிறுமையாக வெண் சிறப்பில்லாள் 

கண் . க : ஙசு . ) 
ணுதல் . 5. சுருக்குதல் . ( உம் .) " குறிக்கொண் சிறப்பிலாதாள் 
டுநோக்காமையல்லாலொருகண் சிறக்கணித் சிறப்பிலாவெண்வகைப்பெயரெச்சம் 
தாள்போலாகும் ” ( வள், காகரு. ) (பரிமேலழ குறள் , செவிடு , மூங்கை , கூன் , மருள் , குரு 
கியார் செய்யுள் விகாரமென்பர் .) 

6 , மா , உறுப்பில்லாப்பிண்டம் என எண்வ 
சிறக்கணிப்பு- 1. கடைக்கணித்தல் . 2 . கை . ( சூ . நிகண் . கஉ : கச . ) மருள் - உறுப்பு 
குறைகை . 3. சுருங்குகை . 

மயக்கம் , மா - மிருகத்தன்மை . ( பிங்கல . ) உரி 

ச்சொல் நிகண்டில் , மா என்பதை நீக்கி முட 
சிறகர் - இறகு , (உ -ம் .) “ குன்றின் 

சிறகர மென்பதைச்சேர்த்து எட்டாகக்கூறினர். 
றவெறிந்த ” ( கூர்மபு . தமோ . க . ) [ இது 

சிறப்பு 

1. அருமை . 2. அலங்காரம் 
போலி . ) 

( உ - ம் .) “ ஆசாத் - தெனது கேள்வரிருக்குஞ்சிற 

. 
சிறகி - 1. நீர்வாழ்பறவை . 2. ஒரு மீன் 

ப்பெலாம் ( சிவரக . மேரு . உரு . ) 3. அழகு . 
சிறகு - 1. இறகு . ( உ - ம் .) " போவென் 
ஜிரவைச்சிறகாலடித்து ” (தனிப் . உ - ம் . ஙகஉ ) 4. உபகரிக்கும் பொருள் . (உ - ம்.) விசும்பிடை 

ச்சிறப்பொடுவரைந்தே ” (சிந்தா . இல . உசுசு . ) 
2. பக்கம் . 3. பனைமட 
டலிற்பாதி . 

5. உபசாரம் . 6. உயர்ச்சி , தலைமை . ( மது 
சிறகை- ஒரு புள் . 

ரைக் . ) 7. உற்சவம் . ( உ - ம் . ) “சிறப்பொடுபூசனை 
சிறங்கணித்தல் -1 . அவமதித்தல் . 2. சுரு செல்லாது வானம் - வறக்குமேல் வானோர்க்கு 
ங்குதல் . ( வள் . க 0 கரு . பரி .) 

மீண்டு ” ( வள் , கஅ . ) 8. ஒன்றற்கேயுரியது . 


1093 


சிறவு . 


காக்ச 


சிறீமுகி . 


டைய - 


சை 


9. சுபம் . 10. செல்வம் . ( உ - ம் . ) " தகைப் சிறம்பி - அட்டாலை . 
பெருஞ்சிறப்பிற்குடுமிக்கோமான் " ( புறநா. சிறம்பு- 1. சிராய் . 2. தெரிநிலைவினைப் 
சுச . ) 11. நன்குமதிக்கற்பாடு . ( உ - ம் .) « சீர் பகுதி . 
மைசிறப்பொடுநீங்கும் ” ( வள் , ககரு .) 12 . சிறம்புதல் -- 1. உராஞ்சல் . 2. தழும்புபடு 
மிகுதி . ( உ - ம் . ) " உயர்வுசிறப்பும்மை " 13. த்தல் . 
மேன்மை . ( உ -ம் . ) “ அவர் தமுள்ளுஞ்சிறப்பு சிறயீத்தல் -- சீய்த்தல் . 

வுத்தமரேநாற்குலத்துள்ளோர் ( சிறயத்துக்குச்சி ஒருபூடு . 
வச . ஆசாரிய . ங .) 14. மோட்சம் .( உ - ம் . ) சிறர் - சிறுவர் . ( உ - ம் .) " தெரிதருமறை 
" பிறப்பென்னும்பேதமை நீங்கச் சிறப்பென்னு யோன்சிறார் வளைந்துரப்பி ” ( உபதேச . உருத் 
ஞ் - செம்பொருள்காண்பதறிவு ” ( வள் . கூருஅ . ) | திரா . அரு . ) 
எல்லாப்பொருளிலுஞ் சிறந்ததாதலால் வீல் சிறிட்டம்- வெள்ளிலோத்திரம் . 
சிறப்பெனப்பட்டது . ) 15. வரிசை . 16. வி சிறிது - சிறிசு . ( உ - ம் . ) " கருணைசிறிதுள 
சேடம் . 

வேல் ” (உபதேச . சூராதி , நகா . ) 
சிறப்புச்சொல்-- ஒன்றற்கேயுரித்தாய்வரு சிறிய சம்பத்தைலம் - ஒரு தைலம் . அதனி 
ஞ்சொல் . ( நன் . பொது . ஙஅ , உரை .) லக்கணம் : " அரைப்படியெண்ணெய்க்...சிறிய 

சிறப்புடைச்சீர் -- வகையுளியில்லாச்சீர் . சம்பத்தைலமிதன்பெயரே ” ( தைல . தைலவ . 
சிறப்புடைப் பொருளைத்தானினிதுகிளத்தல் - அஎ.) என்பதிற்காண்க . 
ஒரு தந்திரயுத்தி . ( தொல் . சொல் கக . சேனா.) சிறியசிந்தையர் - கீழ்மக்கள் . ( சூ . நிகண் . 

சிறப்பு நிலையணி - விசேடாலங்காரம் . உ . ருசு .) 
அஃது : எந்த ஆதேயத்துக்கு எந்த ஆதாரம் சிறியத்தினி-- உத்தாமணி , வேலிப்பருத்தி . 
பிரசித்தமாய் விளங்குகின்றதோ அந்தப்பிரசி ( மலையக . ) 
த்த ஆதாரமின்றி ஆதேயமிருப்பது . ( குவல . சிறியதேக்கு - கண்டுபாரங்கி . ( உ - ம் . ) " கடு 
சச . ) 

குகாயஞ்சிறிய தேக்குயர்நாவியிந்தைந் திலவண 
சிறப்புப்பாயிரம் - எடுத்துக்கொண்ட நூ ம் ” ( தைல . தைலவ . எச . ) 
லுக்கே இயையுமாறு ஆக்கியோன் பெயர் முத சிறியநிற் குண்டி - ஒருவகைத்தைலம் . ( தை 
லியவற்றையுணர்த்தி நூன்முகத்திலே விசே 

ல . தைலவ . உ 0 - ஆவது கவியிற்காண்க. 
டமாகச் சொல்லப்படும் பாயிரம் . ( நன் . மலர் .) சிறியபிருங்காமலகம்- ஒருவகைத்தைலம் . 

சிறப்புப்பெயர் - ஒன்றற்கே சிறப்பாய்நிற் இதனிலக்கணம் : கோகநமாமலகியின் 
கும்பெயர் . அது பலாமரம் என்றாற்போலவும் , சிறிய பிருங்காமலகஞ்செய்யே ” ( தைல . தை 
கழல் , பரமன் என்றாற் போலவும் வரும் . ( நன் . 

லவ , ஈ O. ) என்பதிற்காண்க. 
சுஉ . உரை ) குணத்தால் வருபெயர்களுளொ சிறியமாத்தி - சிற்றகத்தி , ( மலையக . ) 
ன்று . ( வ - று .) ஆசிரியன் , படைத்தலைவன் . சிறியர்- 7 1. அற்பர் . ( உ -ம் . ) “ AP 

சிறப்பும்மை - பொருளின் உயர்வு இழிவு சிறியவர்- யர் - செயற்கரிய செய்கலாதா 
களின் மிகுதியைக்காட்டும் உம்மை . 

ர் ” ( வள் . உசு . ) 2. கீழ்மக்கள் . ( சூ . நிகண்.உ . 
சிறப்புருவகம் - உருவகவலங்காரத்துளொ ருச . ) 3. குறள் வடிவோர் . 4. சிறுவர் . 5 . 
ன்று ; அஃது ஒரு பொருளின் விசேடணங்க தரித்திரர் , ( சிறுமை - தரித்திரம் .) 
ள உருவகமாக்கி அவை காரணமாக அப்பொ 

சிறியாணங்கை- ஒரு செடி .. ( உ - ம் .) “ சிறி 
ருளையும் உருவகமாக்கி முடிப்பது . ( தண்டி . 

யாணங்கைத்தளையைச்சேவித்தபேரை ” ( பதா 
கூரு . உரை . ) 

ர்த்தகுண , சுச . ) 
சிறப்புவிதி -- பொதுவிதியமைந்த ஒன்றற் 

சிறியார் 
குரியவிதி . ( நன் . ககரு . உரை ) 

சிறியோர் 

சிறியர் . 
சிறப்பெழுத்து - அவ்வப்பாஷைக்கு மாத் 

சிறியோன் - தரித்திரன் . ( உ - ம் .) " திண் 
திரமுரியதாய் வழங்குமெழுத்து . (நன் . பதவி . 

ணமார் சிறியோன் பெற்ற செல்வமாமென்ன ” 
கஅ . ) 

( கோயிற்பு , பதஞ்தலி , கக . ) 
சிறப்பை - மரமணி , 
சிறப்போகாரம் - சிறப்புப்பொருடருமோ 

சிறிவில் - அகிலமரம் . ( மலையக . ) 
காரம் .(வ - று . )" ஓபெரியன் ” ( நன் . இடை.ச.) சிறீழகி - 1. ஐம்பத்தோருருத்திரசத்திக 

சிறவு- சிறப்பு. ( உ - ம் .) “சிறவே செய்து ளிலொருத்தி . ( வி - ணி . உஎஎ .) 2. ஒரு பா 
வழிவந்து ( திருவாச . திருச்சத . அக . ) 

லாரிட்ட தேவதை . 


. 


1094 


சிறுகுடில் . 


கமகூரு 


சிறுத்தொண்டர் . 


சிறு- 1. தெரிநிலைவினைப்பகுதி . 2. மை கூரைச்சிறுகுடிலிற்சேர்ந்தனளால் ” ( கந்தபு . 
விகுதிகெட்டு நின்றவோர் விகாரமொழி . வள் . சச . ) 
சிறுக்கன் - சிறுவன் . ( வழக்கு .) 

சிறுத்தல்- 1. சிறியதாகுதல் , 2. சுருங்கு 
சிறுக்கி - வாலிபஸ்திரீ . 

தல் . ( வள் . ருசுஅ . ) 3. தரித்திரமடைதல் . 
சிறுக்குதல்- 1. கோபித்தல் . 2. சிறிதாக் சிறுதரங்கு - குரங்கினொருபேதம் , 
கல் . (உ - ம் .) " சிறுக்கிவிடு ” ( தைல . தைலவ. க . ) சிறுகுரு - உவர்மண் . 

சிறுகஞ்சாங்கோரை- ஒருவித கஞ்சாங் சிறுதரும்பை - ஒருநெல் . 
கோரை , 

சிறு துறட்டை- ஒருபூடு . 
சிறுகடலாடி - நாயுருவி . ( மலையக . ) 

சிறு குறிஞ்சா - ஒரு குறிஞ்சா. ( உ - ம் . ) " தம 
சிறுகடுக்காய்- ஒருவித கடுக்காய் . 

கசிறு குறிஞ்சாதான் ” (பதார்த்தகுண . கூச க . ) 
சிறுகடுகு - ஒரு கடுகு . 

சிறுகுறிஞ்சி - 1. நேர்வாளம் . 2. புளியா 
சிறுகண்ணாகம் - ஒரு நாகம் . 

ரை . ( 1 , 2. மலையக .) 
சிறுகம்மான் பச்சரிசி -- சிற்றிலைப்பாலாவி . சிறுகேசரம்-சிறுநாகப்பூ . ( உ - ம் . ) " கற் 
சிறுகல் – 1. குறைதல் , ( சூ . நிகண் . அ . | பூரம் " ( பார் . ) 
கச . ) 2. சிறிய கல் . 

சிறுகொட்டைக்கரந்தை - அட்டாதசமூல 
சிறுகல்லூரி-- ஒரு மருந்து . 

த்தொன்று . 
சிறுகளா ஒருமரம் . 

சிறுகொடி- 1 , ஒரு கிழங்குக்கொடி 2 . 
சிறுகளி - ஒரு செடி . 

ஒரு துவசம் . 
சிறுகாக்கைபாடி நியம் -- யாப்பைப்பற்றிக் சிறுகொம்மட்டி - ஒரு கொம்மட்டி . 
கூறும் ஒருநூல் . 

சிறுகொன்றை - ஒரு கொன்றை . ( உ - ம் . ) 
சிறுகாஞ்சொறி - சிறுகாஞ்சோன்றி .(உ - ம் ) "சிறுகொன்றை நற்கசப்பாம் ” ( பதார்த்தகுண . 
" சிறுகாஞ்சொறிவேர் சிலேஷ்மசுவாதத்தை ” உக எ . ) 
( பதார்த்தகுண . ருகூஉ . ) 

சிறுகோல்- நாலுமுழங்கொண்ட கோல் . 
சிறுகாப்பியம் - பெருங்காப்பியம்போன் 

சிறு சண்பகம் - ஒருமரம் . ( உ - ம் . ) " முல் 
றிருந்துஞ்சிலகுறைபாடுள்ள பொருட்டொடர் லைசிறு சண்பகமார்பிச்சி ” (சிவரக . அபுத்தி . 
நிலைச்செய்யுள் . ( தண்டி . கூ . உரை .) 

ஈ . ) 
சிறுகாய் - சாதிக்காய் . 

சிறு சவளம் - குந்தம் என்னுமோராயுதம் . 
சிறுகாரிடம்---சாதிக்காய் . ( மலையக .) ( பிங்கல . கருஅக . ) 
சிறுகால்- 1. காவட்டம்புல் . ( மலையக . ) 

சிறுசாமை - ஒருவகைச்சாமை . 
2. தென்றல் , ( சூ . நிகண் . க . சக .) 

சிறு சிந்நம் பீலி ; இஃது , ஒரு குழற்க 
சிறுகாலை- 1.சிறுவயது . (உ - ம் .) " அந் ருவி . (பிங்கல , கஉசு எ .) 
நாட்சிறுகாலைப் - பழிபட்டிடும் 

வெறியாட்டினைப் சிறு சின்னி - ஒருசெடி . ( உ - ம் . ) " சிறு சின் 
பயின்றே ” ( கந்தபு . அக்கி நிமுகா . கக . ) 2. னிபற்படாம் வெள்ளறுகு " ( தைல . தைலவ . 
பிராதக்காலம் , 

கஙரு . ) 
சிறுகானாவாழை- ஒரு பூடு . 

சிறுசெங்குரலி - கருந்தாமக்கொடிப்பூ . 
சிறுகிடைச்சி - ஒரு கிடைச்சி . 

( உ - ம் . ) " சேடல் செம்மல்சிறுசெங்குரலி ” ( கு 
சிறுகிராமம் - நூறு குடி நிறைந்தவூர் . ( சூ . பா . அஉ .) 
நிகண் . ரு : நசு .) 

சிறுசெண்பகம் -- சிறுசண்பகம் . 
சிறுகிலுகிலுப்பை - ஒரு பூடு . 

சிறுசெய் - பாத்தி . ( சூ . நிகண் . ரு : நக . ) 
சிறுகிழங்கு - ஒரு கிழங்கு . 

சிறுசெருப்படி - ஒருபூடு . 
சிறுகீரை - அறைக்கீரை . (உ - ம் . ) " கூவு சிறுசொல் பழிச்சொல் . ( சூ . நிகண் . க ; சு . ) 
சிறுகீரைசனைக்கொள் ( பதார்த்தகுண . காசு 

சிறுசோறு - பிள்ளைகள் விளையாட்டுக்குச் 
சிறுது - 1. இடைஞ்சல் . 2. தெரிநிலைவி சமைக்குஞ்சோறு . ( உ - ம் .) " சிற்றில் புனைந்து 
னைப்பகுதி . 3. துன்பம் . 

சிறுசோறட்டாடினளே ( கந்தபு . வள்ளி . சசு ) 
சிறுகுடி -- குறிஞ்சி நிலத்தூர் . ( உ -ம் . ) “ வரு சிறுத்தல்- குறைத்தல் . 2. சிறிதாதல் . 3 . 
சரர்முதிர்ந்த செவ்வித் - தினையினையரிந்துகொ சினத்தல் . 
ண்டுசிறுகுடியதனிற்சென்றார் ” ( கந்தபு . வள் . சிறுத்தை - சிறுபுலி . 
கரு அ . ) 2. சிற்றில் . 3. சிறு குடும்பம் . 

சிறுத்தொண்டர் அறுபத்து மூன்று நாய 
சிறுகுடில் சிற்றில் . ( உ - ம் . ) “சில்லைப்புன் ன்மாரிலொருவர் . ( உ - ம் . ) எசிறுத்தொண்ட 


--- 


ப 


1095 


சிறுப்பம் . 


ககக 


சிறுபூதிகாதைலம் . 


--- 


ரென நிகழ்ந்தார் ” ( பெரியபு . சிறுத்தொண் . சிறுப்பித்தல் -1 . கணிசக்குறைவுபடுத்தல் . 
கரு . ) 

2. சிறுகப்பண்ணுதல் 
சிறுதக்காளி - மணித்தக்காளி 

சிறுபகன்றை - ஒருபூடு . 
சிறுதகை - நல்லோரிடத்துச்செய்யுந்தலை சிறுபசளை- ஒரு பசளை . 
வணக்கம் . ( புறப் .) 

சிறுபஞ்சமூலம் 1. ஐவகைச்சிறுவேர் ; 
சிறுதா நியம் - புன்றாநியும் . 

அவை ; கண்டங்கத்திரிவேர் , சிறுமல்லிவேர் , 
சிறுதாளி - ஒருசெடி , 

சிறுவழுதுணைவேர் , நெருஞ்சிவேர் , பெருமல் 
சிறுதிப்பிலி - ஒரு திப்பிலி 

லிவேர் என்பன . ( உ - ம் . ) “ பேசுபன்னோய் 
சிறு துத்தி- ஒரு பூடு . 

தீர்க்கு- மரியசிறுபஞ்சமூலம் ” ( பதார்த்தகுண . 
சிறு துருமம் - வெடியுப்பு . 

ருசா . ) 2. ஒருநூல் . 
சிறு துளசி - ஒரு துளசி . 

சிறுபதம் 1. சிறுவழி . 2 தண்ணீர் . 
சிறுதூறு- 1. சிறுசெடி . 2. நூற்றுக்காடு , ( உ -ம் .) “ கேழல்கேளிர்வேளாண்சிறுபதம் ( புற 
பற்றைக்காடு . 

நா . எச . ) 
சிறுதேக்கு - கண்டுபாரங்கி . ( உ - ம் . ) " கண் 

சிறுபயறு - ஒருபயறு . ( உ - ம் . ) " மறுவொ 
பொரங்கியெனுஞ் சிறுதேக்குண்டேற்காலெங் ழிந்த தூயமதிவதநமாதே - சிறுபயறு செய்யுஞ் 
கே ” (பதார்த்தகுண . காசுசு . ) 

செயல் " ( பதார்த்த . கஉ ங . ) 
சிறுதேங்காய் - சமுத்திராப்பழம் 

சிறுபலா - பேய்ப்புடோல் . ( மலையக .) 
சிறுதேர் --விளையாட்டுத்தேர் .( உ - ம் . ) " மு 

சிறுபறை - ஒரு பறை . ( உ - ம் . ) “ சமரபுரி, 
றுவலினின்னகைபயிற்றிச் - சிறுதேருருட்டுந் யிலுறைகுமரவேள் சிறுபறை முழக்கியருளே ” 
தளர்நடைகண்டே ” ( ஐங்குறு . சங . ) இஃது ( திருப்போரூர் . சிறுபறை . க . ) இது , பிள்ளை 
ஆண்பாற்பிள்ளைக்கவியிலோருறுப்பு . 

க்கவிக்குரிய பத்துப்பருவங்களுளொன்று . 
சிறுதேவபாணி இசைப்பாவகையுளொ சிறுபாடு - சிறுதேட்டு . 
ன்று . (சிலப் . ) 

சிறுபாண்டரங்கனார் - இடைச்சங்கப்புலவ 
சிறுதேன் - கொசுகந்தேன் . 

ருளொருவர் . (சிலப் . ) 
சிறுநறளை- ஒரு பூடு. 

சிறுபாணாற்றுப்படை 

ஒரு தமிழ்சல் , 
சிறு நன்னாரி- ஒரு பூடு . 

( மணிமே .) 
சிறுநனி - சிறிது பொழுது. ( உ - ம் .) " சிறுநனி 

சிறுபாலடை - ஒரு பூடு . 
நீதுஞ்சியேற்பினுமஞ்சு - நறுநுதனீத்துப்பொ 

சிறுபாலி-- கள்ளி , 
ருள்வயிற் செல்வோய் ” ( கலித் . கஉ . ) 

சிறுபான்மை - சிறுவழக்கு . ( உ - ம் . ) “ சிறு 
சிறுநாகப்பூ - ஒரு சரக்கு . ( உ - ம் . ) " பூலை பான்மைவரிப்புனைபந்து என்பதில் வரிந்து 
சிறுநாகப்பூ ” ( தைல . தைலவ . கஙரு .) என்பதின் வினையெச்சவிகுதியும் ” ( நன் கச O ) 

சிறுநாகம் - 1. ஒரு பாம்பு . இது தருப்பை உரை . ) 
யகலமுள்ள படத்தையும் , பருத்த ஈர்க்கையொ 

சிறுபிள்ளை - இளம்பிள்ளை . ( உ - ம் . ) " என் 
த்த உடலையும் பெற்றுத்தாழைமலர்க்குள்வாச சிந்தைப்பிரியவென் கண்சிறுபிள்ளாய் வருகெ 
மாயிருக்கும் என்பர் . ( சீவரட் , நசச . ) 2. ஒரு ன்றே ” ( திருப்போரூர், வண்ணத்தாழிசை.க .) 
மரம் . 

சிறுமையென்பது இளமைகுறித்து நின்றது . 
சிறுநார் - கன்னார் . 

சிறுபுலி- ஒருவகைப்புலி. 
சிறுநாவல் - ஒருசெடி . 

சிறுபுள்ளடி ஒரு பூடு , ( உ - ம் . ) “ தேம 
சிறுநீம்பம் -- மலைவேம்பு . ( மலையக .) லர்ப்பூங்கோதாய் - சிறுபுள்ளடியைநிதஞ்சேர் ” 
சிறு நீர் - மூத்திரம் . (உ - ம் .) " உதித்தசிறு ( பதார்த்தகுண . ஙகச .) 
நீருக்கென்றோர் ” ( பதார்த்த . கஎஉ . ) 

சிறுபுளி - சிறியபுளி . ( தைல . பாயிர . ருஎ . 
சிறுநுண்மை- 

- சிறியவிலக்கு . (உ - ம் . ) " பெ உரை .) 
ருவண்மைசிறு நுண்மை ச நிச்சலமெனச்சொ சிறுபுறம் -1 . உயர்ந்தபக்கம் . ( உ - ம் . ) “ சே 
ல்வகையே ” ( பாரத . வா . ஜா. ருசு . ) 

டரிற் சென்று புல்லிச் சிறுபுறந்தழீ இயதும்பி ” 
சிறுநெருஞ்சி -- ஒருபூடு , 

( சிந்தா . குண . உ . ) 2. பிடரி . ( உ - ம் .) “சிறு 
சிறுநெறி - அருநெற். ( உ - ம் . ) “சிறுநெறி புறத்தின் முகஞ்சத்தியோசாதம் ” (சிவதரு பரி 

கார . அக . ) 3. முதுகு . (சிந்தா. ) 
வாய்வரல் வேண்டினள் ” (தஞ்சைவா . கஎ . ) 

சிறு பூதிகாதைலம் - ஒருவகைத்தைலம் . 
சிறுப்பம் - அற்பம் . 

அதனிலக்கணம் ; " ஆயிலுரிக்குடி நீரோர்குறு 


1096 


சிறுமை. 


ககேஎ 


சிறை. 


க . ) 11 . 


ணி .......சிறுபூதிகாதைலஞ்செய்திடினுஞ் செ | ( உ - ம் . ) “ அற்றமறைக்கும்பெருமைசிறுமைதா 
ய்யே " என்னும் தைல . தைலவ . சரு - ம் சென்- குற்றமேகூறிவிடும் " ( வள் . கூ அ O. ) 9. தரி 
ய்யுளிற்காண்க , 

த்திரம் . ( உ - ம் .) “ இல்லெனமறுக்குஞ்சிறுமை 
சிறுபூளை-- ஒருபூடு , 

யுமிலனே ” ( புறநா . சஅ 0 . ) 10 , துன்பம் . 
சிறுபொழுது - ஐந்திணைக்குமுரிய முதற் ( உ - ம் .) " மறுமைக்குவித்து மயலின்றிச்செய்து - 
பொருளில் ஒன்றாகிய இரண்டுபொழுதினுள் சிறுமைப்படாதே ” ( நாலடி . - கக : 
ஒன்று ; அது " மாலை , யாமம் , வைகறை , எற் நொய்மை . 12. நோய் . ( உ - ம் .) " சிறுமையு 
படு - காலைவெங்கதிர்காயுநண்பகலெனக்- கைவ றுபசெய்பறியலரே ” ( தொல் . சொல் . ஙஉசு . 
கைச்சிறுபொழுதைவகைத்தாகும் ” ( அகப் . அக | சேனா ) 
த்தி . கஉ . ) 

சிறுமையணி - அற்பாலங்காரம் . ( குவல . 
சிறுமட்டம்- 1. இளமட்டம் . 2. குள்ளம் . | 2. ) 
3 , சிற்றளவு . 

சிறுமையர் - கீழ்மக்கள் . 
சிறுமணி 1. ஒரு நெல் . 2. சதங்கை . ( சூ . சிறுவரை - 1. அற்பம் . 2. காலவிரைவு . 
நிகண் . எ : உரு . ) 

( சூ . நிகண் . க : அக . ) 3. சிறுபொழுது . ( உ -ம் .) 
சிறுமணிப்பயறு - காராமணிப்பயறு . " சிறுவரைநின்றேயெறிய ( நாலடி . ங . ச . ) 
சிறுமணுக்கொட்டுவான்- ஒரு நீர்ப்புள் . சிறுவல் - இளம்பிராயம் . 
சிறுமல் - தண்ணீர்விட்டான் . ( மலையக .) சிறுவழதுணை - ஒருசெடி , ( பதார்த்தகுண . 
சிறுமல்லி - சிற்றாமல்லி . 

கஉஉ . உரை . ) 
சிறுமல்லிகை - ஒருவகை 

மல்லிகை. 

சிறுவள்ளி - ஒருபூடு . 
சிறுமலை- பொற்றை . ( சூ . நிகண் . ரு : கஉ ) சிறுவன்- இளையோன் . ( உ - ம் . ) மோல்பெ 
சிறுமாந்தத்தைலம் -- ஒருவகைத்தைலம் . | றுஞ்சிறப்பையச் சிறுவனும்பெற்று ” ( பாரத .. 
அதனிலக்கணம்: " ஆமண்டத்தவி ........சிறு நிரைமீ . சரு . ) 

நிரைமீ , சரு . ) 2. சிறுபுள்ளடி . ( மலையக .) 
மாந்தத்தைலமீதே ” என்னும் ( தைல . தைலவ . 3. மகன் . ( உ - ம் . ) " தெய்வமால்வரைத்திரு 
கூஉ - ம் செய்யுளிற்காண்க . 

முறியருள - வெய்தியசாபத்திந்திரசிறுவனோ 
சிறுமாரோடம்- செங்கருங்காலி . ( உ - ம் . ) | 6 ” (சிலப் . அரங் . உ .) 
" குல்லைபிடவஞ்சிறுமாரோடம் " ( கு - பா.எ அ ) சிறுவி -1 . பெண் . 2. மகள் . ( சூ . நிகண் . 

சிறுமீ- 1 , புத்திரி . ( உ -ம் .) “ சிங்கந்திரி உ : அரு . ) 
தருசீநூர்ச்சிறுமியெந்தேமொழியே ” ( திருக் சிறுவிதி-- தக்கன் . ( உ - ம் . ) “ சிறுவிதிவே 
கோ . க 00 . ) (பிங்கல . ) 2. பெண் . ( உ - ம் .) ள்விநண்ணி ” ( கந்தபு . வீரவாகு சயந்த . உரு .) 
" வாண்முகத்தசிறுமியரையீன்றாள் ” ( கூர்மபு . சிறுவிதிமகஞ்சிதைத்தோன் - வீரபத்தி 
பிருகுவாதியர்தோற். எ . ) சிறுமியரைச்சிறு ரன் . ( சூ . நிகண் . க : உஉ . ) 
பெண் என்பது குடநாட்டு வழக்கு . ( சிலப் . ) 

சிறுவிரல் - கநிட்டைவிரல் . ( உ - ம் . ) " மறு 
சிறுமியம்- சேறு . 

வில்சிறுவிரலுற்றாற்சேர்ந்தசாவே ” ( துடில். 
சிறுழட்டி - சுத்தியல் . 

எ .) 
சிறுழள்ளி -- ஒரு முள்ளி . 

சிறுவிலை - குறுவிலை , பஞ்சம் . ( உ - ம் . ) “ கொ 
றுழலகம் - சிறுமூலம் . 

டைமடம்பட்டவர்வழக்குங்கொள்கைதவிர்சிறு 
சிறுழலம் - 1 , ஒரு கிழங்கு . 2. திப்பிலி . விலைநாள் ” (சேதுபு . கவிசம் . சஉ . ) 
( 1 , 2. மலையக . ) 

சிறுவுமரி -- சிற்றுமரி , இஃதோர்பூடு . 
சிறுமை -1 . அற்பம் . ( பிங்கல . நரு கூகூ .) 

சிறுவெள்ளரி - ஒரு வெள்ளரி . 

சிறுவோர் - சிறுபிள்ளைகள் . ( உ - ம் . ) “ ஆனா 
2 . ளமை . 3. எளிமை . 4. காமமாகிய குற் 
றம். (உ -ம் . ) " செருக்குஞ்சினமுஞ்சிறுமையு வறுசிறுவோர்தமையளித்தோன் ( கந்தபு . சர 
மில்லார் - பெருக்கம் பெருமிதநீர்த்து ” ( வள் . வண . கஉ . ) 
சஙக . ) சிறியோர் செயலாகலின் அளவிறந் சிறை- 1. அடி D. 2. ஏரி . ( பிங்கல . 
தகாமஞ்சிறுமையெனப்பட்டது .) 5. கீழ்மை. கருஙச . ) 3. இடம் , உ - ம் . ) “ யானச் -சிறை 
6. குற்றம் . ( உ -ம் . ) " பிறர்பிறர் - சீரெல்லா யிலேசேறற்குன்றன்றிருவுளமறியே னென்றா 
ந்தூற்றிச்சிறுமைபுறங்காத்து ” ( நீதிநெறி உ 0 .) ள் ” ( அரிச்ச. மயா. கங . ) 4. இறகு . ( உ - ம் .) 
7. குறைவு . ( உ - ம் .) " பண்புற நெடிதுநோக் " கழுகின் - சிறையோசையுற்ற செடியூடிறக்க 
கிப்படைக்குநர்சிறுமையல்லால் ( இராமா. சூர் அரிச்ச . மயா . உஉ .) 5. கட்டுப்பாடு . 6.கா 
ப்பநகை . சு 0 . ) 8. சிறுமையையுடையோன் . வல் . ( உ - ம் . ) “ மீளாச்சிறைபுகப்பொருமறீர்ர் 


1097 


சின்னப்பூ 


க கூஅ 


சினா . 


தேன் (உபதேச . மாயை . சு .) 7. சிறைச் னை நூறு , தொண்ணூறெழுபதைம்பது முப்பஃ 
சாலை . ( உ - ம் .) " ஞாலமெலாநொந்துநடுங்கச் தெண்ணப்பாடிற்சின்னப்பூவே ” ( இலக்கண 
சிறைவைத்தார் ” ( பிரமோ . சோமவார . எங . ) வி , அசசு . ) 2. விடுபூ . ( உ - ம் .) சின்னப்பூச் 
8. தடை . ( உ - ம் . ) " செம்புனலோடோர் . மறுத் செருகுமென்பூச்சேகரப்போது கோதில் - கன் 
துஞ்சிறை செய்வர் ” ( நாலடி . உங : உ . ) 9. நீர் னப்பூக்கஞல ” ( இராமா . கோலங்காண் . கா . ) 
க்கரை . ( உ - ம் .) முன்னிறைநீர்சிறைமுறிய (சிந்தா . ) 
முடுகியோடி ” ( சி . சி . அ : ஙஎ .) 10. பக்கம் . சின்னம் -1 . அற்பம் . 2. ஈநம் , 3. சங்கு . 
( உ - ம் .) “ கடிமனை போயொருசிறைபுக்கினிதிரு / 4. சீந்திற்கொடி . 5. தட்டு , 6. துண்டம் . 
ந்தான் ” ( திருவிளை . பழியஞ். ஙச . ) 11. பிணி (திருவால . திருவிளை . ) 7. பராகம் . 8. பீலி . 
ப்பு . ( உ - ம் . ) " காந்துக்கட்செவிச்சிறைவிடுகெ ( சூ . நிகண் . எ : ஙரு . ) 9. முறம் . ( பிங்கல . 
ன்றனன்கரைந்து ” ( சேதுபு . விதூம , க 0 எ . ) | கசு அச . ) ( 1 , 4 , ஞாநாமி .) 
12. மதில் . ( பிங்கல . சுஉ அ . ) 13. யாழ்நரம் ! சின்னமலர்-- விடுபூ . ( உ - ம் . ) " சின்னமலர் 
புக்குற்றம் . (பதிற்றுப் ) 

க்கோதைத்தீஞ்சொலார்போற்றிசைப்ப ” ( சிக் 
சிறைக்கணித்தல் - 1 , கடைக்கண்ணாற் 

1. கடைக்கண்ணாற் தா . பூமக . சங . ) 
பார்த்தல் . 2 , புறக்கணித்தல் . 

சின்னன் - சிறியவன் . 
சிறைக்களம் - சிறைச்சாலை . ( உ - ம் . ) " சய சின்னி 1. இலவங்கம் . 2. ஒருசெடி . 
ந்தனமரருடன் - றீதுபடுவெய்யசிறைக்களத்து | ( உ - ம் .) “ அல்லிவா ராகிசிக்குவைசின்னிமுஸ் 
ச்சென்றனனே ” ( கந்தபு . மீட்சி , ச . ) 

தை ( தைல . தைலவ . கஙரு . ) 3. குன்றி . 
சிறைச் சோறு -- காவலிலகப்பட்டவர்களுக் (மலையக .) 
குக்கொடுக்குமந்தம் ; அஃது: அறம் முப்பத்தி சின்னர்-- 1. அற்பநீர் . ( உ - ம் . ) " வேட்கை 
ரண்டினொன்று . ( சூ . நிகண் . கஉ : கஙச . ) நீக்குஞ் - சின்னீர்வினவுவர் ” ( புறநா . கருச . ) 

சிலைறை செய்தல் --- 1 . அடிமைப்படுத்தல் . 2. 2. சிறுநீர் . 3. நிலையாமை . 
கட்டுப்படுத்தல் . 3. நீர்க்கரைாட்டல் . -4 , மறி சின்னூல்- நேமிநாதம் , (பதிற்றுப். எசு . 
யற்படுத்தல் . 

உரை . ) 
சிறைப்பாடு - 1. அடிமைத்தனம் , 2. கட் சின்னை - ஒருமீன் . ( உ - ம் . ) " சுறவு ( பார் ) 
இப்பாடு . 3. தடை . 

சினகரம் - ஜைநக்கிருகம் , (சிந்தா . ) 
சிறைப்புறம் - 1. சிறை . (சிந்தா .) 2 . சினத்தல் -- கோபித்தல் , 
மறைவிடம் , ஒதுக்கிடம் . ( உ - ம் .) " ஒற்றிற் சினத்தன் -- கோபமுள்ளோன் . ( உ - ம் . ) " பி 
றெரியாசிறைப்புறத்தோர் துமென ” ( நீதிநெறி , ணியனேழைபிணக்கன் சினத்தன் ” ( நன் . நக .) 
கூஉ . ) 3. வேலிப்புறம் , ( உ - ம் . ) " செறிப்பு " சினத்தீ --சினத்திலெழுந்தீ ; இஃது : உயிர் 
( பார் .) 

த்தீமுதலிய மூவகைத்தீக்களிலொன்று . ( சூ . நி 
சின்- ஓரசைச்சொல் . ( உ - ம் . ) யோகாபிற கண் . க 2 : எ . ) 
பிறக்கரோபோமாதிகுஞ் - சின்குரையோரும் ” 

சினந்தவிர்ந்தோன் --- புத்தன் . ( சூ . நிகண் . 
( கன் . சசக . ) 

க : கஎ . ) 
1. சிலவாந்தன்மை . 2. சிறு 

சினப்பு - கோபம் . 
மை . ( மணிமே .) 

சினம் -1 , கோபத்தின் பின் சிறிது பொழுது 
சின்மொழி - 1. இழிந்தமொழி . 2. சில ! நிற்பது . ( உ - ம் . ) “ காமமொடு - கடுஞ்சினங்கடி 
வானமொழி . (சிலப் . ) 
சின்னஞ்சிறியது 

ந்தகாட்சியர் ” (திருமுரு. கஉரு . ) 2. கோபம் , 
மிகச்சிறியது . ( உ - ம்.) ( உ - ம் . ) " இராமநாதாவென்பவர்சினங்கொண் 
“ சின்னஞ்சிறிய மருங்கினிற் சாத்திய செய்யப் டெஞ்சார் ” ( சேதுபு . இராமநா . ச O. ) 
ட்டும் ” ( அபிராமியக் . ருகூ ) 

சினவர் -- பகைவர் . 
சின்னட்டி - ஒரு பூடு . 

சினவல் 

- கோபித்தல் . ( உ - ம் . ) “ இருளு 
சின்னத்தனம் - எளியதன்மை . 

முண்டோஞாயிறுசினவின் ” ( புறநா . க 0 . ) 
சின்னப்படுதல்- பங்கப்படுதல் . 
சின்னப்பூ - 1. ஒரு பிரபந்தம் ; அது : நே 

சினவுதல்- 1. கோபித்தல் . ( உ - ம் . ) "சின 
ரிசைவெண்பாவாற் றசாங்கம்வைத்து நூறு , 

வுகோளரி ” ( சேதுபு . விதூம . க00 . ) 2. சின 
தொண்ணூறு , எழுபது , ஐம்பது , முப்பது 

க்குறிப்பு . 3. பொருதல் . ( ஆ . நிகண் . க : உ . ) 
என்னுமெண்படப் பாடுவது . ( உ - ம் .) " மிக்க சினா -1 . பங்கம்பாலை . ( மலையக . ) 2. வட் 
நேரிசைவெண்பாவதனாற் - றக்கதசரங்கந்தன் ( டத்திருப்பி .. 


4 


சின்மை 


1098 


சி 


கலகக 


சீகண்டபமேசுவரர் . 


சீமைகா-- } மூக்கிரட்டை , ( மலையக . ) 


en 


1.) 


3. வியர்க்குரு . 


சினடி 

4 , சம்பத்து . 

5. சரச்சுவதி . 
சினது -1. செத்தல் , 2. மெலிவு . , 

6 சிதல் , 
சினாவில் - தும்பை . ( மலையக .) 

7. சுக்கிலசுரோணிதம் . ( உ - ம் . ) சீநாறு 
சினிபம் -- வாகை . ( மலையக .) 

ம் யோனி ” ( பட்டின . பொது . ஙக . ) 
சினேசம் -- சாதிக்காய் . ( மலையக .) 

8. தெரிநிலைவினைப்பகுதி , 
சினை - 1. உறுப்பு . ( நன் . கஙஉ . ) 2. கரு 9. பார்வதி . 
ப்பம் . ( உ - ம் . ) “ சினையாமைவைகுந்திருநாடா ” 10. பிரகாசம் . 
( நளவெ . கலிதொடர் . ஙக . ) 3. கொழுப்பு . 4 . 11. விடம் . [ 1 , 10 , ப . 3 , 4 , 5.9.11 
தெரிநிலைவினைப்பகுதி . 5. பூவரும்பு . 6. மர 
க்கொம்பு . ( உ - ம் . ) " சினைக்கரங்கூப்பி ” ( உப 

சீக்கல் - சீழ்க்கை . 
தேச . கைலை. சங .) 7. முட்டை . ( ஐங்குறு . ) 

சீக்காச்சா - நாய்ப்புடோல் . ( மலையக .) 
8. மூங்கில் . ( மலையக . ) 

சீக்காய் - பழாதகாய் , 
சினை இ - சினைந்து . ( உ - ம் . ) " செருவின்மா சீக்கிரகம் 1. வாயு . 2. விரைதல் , 
நவணியினார்சினை இமடித்தவாயினார் ” ( திருவி 

( ஸ்ரீவமம் ) 
ளை . தண்ணீர் . கச ) 

சீக்கிரகேந்திரம் - சூரியனுக்குங்கிரகத்தி 
சினைத்தல் -- 1 . எழுதல் . ( உ - ம் .) " தும்மல் 
சினைப்பது போன்று கெடும் ” ( வள். கஉ ங .) ற்குமுள்ள 

தூரம் . 
2. சினை கொள்ளல் . 3. பருத்தல். 

சீக்கிரதை --சீக்கிரம். ( வேகா :) 
சினைதல் 
-சினைத்தல் . 

சீக்கிரம் - 1. அம்பு . 2. காரம் , 3. குரூ 
சினைப்பு- 1. கொழுப்பு . 2. சினைத்தல் . ரம் . 4. கோபம் . 5. நிவிர்த்திகலையிற் பிருதிவி 

தத்துவத்திலுள்ள நூற்றெட்டுப் புவங்களி 
சினைப்பெயர் - உறுப்புக்காரணமாய் வரு லொன்று . ( சி . லி . கிரி , உக . உரை.) 6. விரை 
பெயர் . முடவன் என்பதிற்போல . ( உ - ம் . ) 

வு . ( வே ) 
“ முதற்பெயர்நான்குஞ் சினைப்பெயர்நான்கும் 

சீக்கிரன்- 1. அண்டச்சுவரின் வெளிப்ப 
( நன் . உ அஉ .) 
சினைமுதற்பெயர் - சினையடுத்து வருமுதற் க்கத்தில் வாயு திக்கிலுள்ள பத்துப்புவாங்களு 

ளொன்று . (பிரசாதகலை .) 2. சதருத்திரரி 

என்பதிற்போல . 
பெயர் ; முடக்கொற்றன் 
சினைமுதற்பெயரொருநான்கும் " வன் . (வி - ணி .உஎ .) 

லே வாயுதிக்கினிருக்குந் தசருத்திரரிலொரு 
( உ - ம் . ) 
( நன் . உ அ ... ) 

சீக்கிரான் 
சினையாகுபெயர் சினையின் பெயர் அத 

உசிலமரம் , ( மலையக .) 
னோசெம்பந்தமுடைய முதலுக்காவது ; வெற் 

சீக்கிரியம் - 1. சீக்கிரம் . 2. பூனைச்சண் 
றிலைநட்டான் என்பதிற் போல . ( நன் . உங O. 
உரை . ) 

( மீவியம் ) 
சினைவினை 1. உறுப்புப் பொருளது தொ சீக்கிரியன் - விரைந்து செல்வோன் . ஸ்ரீ 
ழில் . 2 . சினையின்றொழிலைக்காட்டிநிற்கும் 
வினைச்சொல் . காலொடிந்தது என்பதற்போ விரயம் ) 

சீக்கிரியான் - உசிலமரம் . ( மலையக .) 
ல . ( உ - ம் . ) “ சினைவினைசினையொடு முதலொடு 
ஞ்செறியும் . ( நன் . நசரு. ) 

சீக்கு - நோய் , 

சீக்குரு- முருங்கை, ( சிக்குரு என்பதன்றி 
சீ 

ரிபு . ) ( மலையக .) 

சீக்கை - இசை . ( உ - ம் .) " அவளுடைய 
சீ - சகரமெய்யின் மேல் ஈகார உயிர் ஏறப் தாளவொற்றறுப்பைப்புறங்காக்கின்றவர் முதி 

யவேதத்திற்சிக்கையென்னுமங்கத்தை ஆராயு 
பிறந்த ஒருயிர்மெய்நெட்டெழுத்து . ) 

ம் முதனரம்பை உருவிவாசிக்கும் நாரதனாரெ 
1. அடக்கம் . 

ன்க . ( சிலப்.ஆய்ச்சியர் . ) ( இதனை நாரதசீக்ஷை 
2. இகழ்ச்சிக்குறிப்பு . ( உ - ம் .) “ சீயேது 

யென்பவர் வடநூலார் .) 
மில்லாது " (திருவாச . திருக்கோ. கஉ .) 

சீகண்டபரமேசுவார் --ஸ்ரீகண்டபரமேசு 
3. இலக்குமி , ( உ - ம் .) “ சீதரமாயனுமல் 
லை ” ( கோயிற்பு . பாயிர , உங . ) 

வரர் . இவர் பிரகிருதியிற்சூக்குமசிருட்டியைத் 


} 


} 


1 


1099 


சீ . 


கக 00 


சீத்தை . 


சீடை --- 


தாமுண்டாக்கித் தூலசிருட்டியாதிகளைப்பிரமா கிருந்தென் செய்தாய் நெஞ்சமே ” (வைராக் 
திகளாற் செய்வர் . ( சி . சி . க : ஈசு , எ O . சிவாக் ) சத . கஉ , ) 

சீகண்டபாடியம் - ஒருரை நூல். ( சி . சி . சீட்டி --- எழுத்துப்புடவை. [ தெலுகு . ) 
அளவை : கங: சிவஞாந .) 

சீட்டு - பத்திரிகை . 
சீகண்டர் - ஸ்ரீகண்டர் . [ இவர் திரிமூர்த் சீட்டை - சீட்டைக்கதிர் . 
திக்குமேலாயுள்ளவர் , ஸ்ரீகண்டபரமேசுவரரு சீட்டைக்கதிர் - 1. முதைக்கொல்லையில் 
மிவரே .) (சி.சி. க : கக . சிவஞாந . ) 

விளைகதிர் . 2. விடுகதிர் . 
சீகண்டருத்திரர் - ஸ்ரீகண்டருத்திரர் . சங்கா சீடம் - 1. அசுத்தம் . 2. இழிவு . 
ரகாலத்து நிலமுதல் மூலப்பகுதியீறாகிய இரு சீடர்- மாணாக்கர் . ( உ - ம் . ) “ ஏவல்பெற்றி 
பத்து நான்கு தத்துவங்களுமிவரிடத்திலொடுங் சீெடரோடு ” ( சிவரக.சுகமும்.உக . ) ( பரிஷம்) 
குமென்பர் . ( சி . சி . உ : எ உ . சிவஞாந .) 
சீகண்டன் -1 , அட்ட வித்தியேசுரருளொ 

குஞ்சம் எட்டுக்கொண்ட நூற்சீடு. 
ருவர் : (மிருகே . சு : ச .) (காஞ்சிப் . திருமே (தெலுகு . ) 
ற்றளி . ங . ) 2. சிவன் . ஸ்ரீக ) 

1. ஒரு பணிகாரம் . 2. சடைவு . 

சீண்டல் - நாறல் . 
சீகம்- தமரத்தை , ( மலையக . ) 

சீண்டறம் - 1. ஊழல் . 2. தொந்தரை . 
சீகம்புல் - ஒரு புல் . 

சீண்டிரம் - ஈனவார்த்தை . ( தெலுகு . ) 
சீகரம் - 1. இலக்கு மீகரம் . ( உ - ம் .) " சீகர சீண்டு - ஒருவகை நாற்றம் . (உ - ம் .) " சீண் 
மிக்கசூர் செயிர்த்துச்செய்திடு - மாகுலமுழுவ நொறுவது முதலிய குற்றங்களில்லாததயிர்” 
துமறைய " ( கந்தபு . சயந்தன் . உ o . ) 2. கரகம் . (சிவதரு . க : ஙரு , உரை .) 
3. கவரி . ( உ - ம் . ) " கதிருஞ்சோமனுங்கவிகை சீண்டுதல்- 1. சருவுதல் . 2. தொடுதல் . 
யுஞ்சீகரங்காலும் ” ( கந்தபு . திருக்கல் . ரு . ) 4 . சீணம்- பதனழிவு. ( க்ஷண :) 
தலை , 5. திவலை . ( சூ . நிகண் , கக ; ககரவெ . 

சீணித்தல் - 1. பதனழிதல் . 2. பலன்கு 
கரு . ) 6. புனற்றிரை . 7. மலை . 8. மலையுச்சி . 9 . 

றைந்து போதல் . ( பௌட் . சு : சஉஇ . ) ( மூ . 
மழை. ( சூ . நிகண் . க : அக .) 10. மழைத்துளி . | ra :) 
11. வாழ்வு . ( 1 , 11. ஸ்ரீகா . 2 , 5 , 6 , 9 , சீத்தல் -1. சீக்குதல் , கூட்டுதல் , ( உ - ம் ) 
10 , 11 , கோ .) (2 , 4, 6 , 7 , 8 , 10 , பிங் " முன்றில்சீப்பனகடலிடு முழுமணிக்குப்பை ” 
கல . ஙரு ஙசு .) 

(திருவிளை , வலைவீசி . கஎ . ) 2. சீவுதல் . 3 . 
சீகரி -- நீர்த்திவலை . 

செப்பம்பண்ணல் . 4. தூயதாக்கல் . ( சூ . நிக 
சீகா - பஞ்சலோகம் . 

ண் : க : கஉ .) 5. நீக்கல் . ( உ - ம் . ) " கனையி 
சீகாரம் - ஒரு பண் . 

ருட்பிழம்புசீக்குங்கதிர்ச் சிறப்புரைத்தவாறும் ” 
சீகாழி- ஒரு சிவஸ்தலம் . ( உ - ம் . ) “ திரு ( கூர்மபு. பதிக . கஎ .) 
ஞாநசம்பந்தன் சீகாழிநாட - னருளாளன்ஞாக சீத்தலைச்சாத்தனூர் - கடைச்சங்கப்புலவரி 
விநோதன் ” ( ஒழிவி. சரி . கச .) இது சிவபிரா லொருவர். ( வள் . மாலை . க 0 . ) 
உனக்காழிபூசித்தலின் இப்பெயர்பெற்றதென் சீத்தா -- ஒருமரம் . 
பர் . ( மணிமே . ) 

சீத்தி- இழிவு. 
சீகாளத்தி - திருக்காளத்தி . ( உ - ம் . ) " சீகா 

சீத்தியம் - 1 , உழவுக்குரிய நிலம் . 2. தா 
ளத்திவரையின் வீறும் " ( சூத . பாயிர , ஙசு . ) 
சீத- ஒருவகைப்புல் , இது : வீடுவேய்தல் 

சீத்தியோணான் - ஒருவகையோணான் . 
கூட்டுதல் முதலியவற்றிற்குப்பாவிக்கப்படுவது . 

சீத்திரம் - குதம் . ( வீய ) 
சீச்சி- இகழ்ச்சிக்குறிப்பு . ( பிங்கல.உகநி) 

சீத்து - அழித்து . ( மணிமே . ) 
சீசகம் - சீசபத்திரகம் . ( க ) 

சீத்துப்பூத்தெனல் முறுமுறுத்தல் . 
சீசபத்திரகம் -- ஈயம் , ( வலதுக ) போர்த்துப்பார்த்- தெப்போதுஞ்சித்துப்பூத்தெ 

( உ - ம் .) " அப்பூருஞ்செஞ்சடைமேலம்புலியை 
சீசம் - 1. ஈயம் . 2. கொதிப்பு . ( தெலுகு 

ன்னுமே ” ( விசா . அணியி . க ங .) 
[ 1 , rano ) 

சீத்துவம் - 1. செம்மை . 2. திறம் . 
சீசா - ஒரு குப்பி . 

சீத்தை- 1.கீழ்மக்கள் . ( திவாகர . உ - தொ 
சீசீ - ஒரிகழ்ச்சிக்குறிப்பு . ( உ - ம் . ) “ சீசீயிங் குதி .) 2. சீட்டிச்சீலை . 3.பதனழிவு . 4. பீழை . 


நியம் . ( வீக ) . ) 


1100 


சீதம் 


ககக 


சீதாரி . 


சீதகாரி 


- 


சீதக்கடுப்பு - ஒருநோய் , 

மலையக . ) ( 11. 14. பிங்கல , ஙருநஎ . ) ( 2 , 4 , 
சீதகம் 1. ஈயம் . 2. குளிர்காலம் , 3.9, 10 , 11 , 13 , 14. ப . ) 
தரா . 4. தேள் . [ 2, 4. பரீதக ) 

சீதமண்டலி - ஒரு பாம்பு . இது கடித்தாற் 
சீதகரன் -- சந்திரன் . ( மீ.தகா ) 

குடல் குளிர்தலும் , அரட்டலும் , மிகுந்தவி 
சீதகன்- 1. சந்திரன் . 2. சுக்கிரன் . 

யர்வைபெருகி ஓடுதலும் உண்டாகும் . (சீவர . 

ட் . ஙகாங . ) 
சீதகாத்திரம்- ஒருவித சந்தி . 

சீதமயூகம்- கர்ப்பூரம் . ஸ்ரீகயே வ 0 ) 
எண்வகைக்கும்பகத்தினுளொ 
ன்று . அது கொட்டாவி விட்டு இரண்டு நா 

சீதமயூகன் - சந்திரன் . பதயே - வ : 
சியாலும் ரேசித்துக்கீழ்மேல் பல்வரிசையைச் சீதமரீசி - சீதமயூகன். ஸ்ரீதகரீதி ) 
சேர்த்துக்கொண்டு இஸ் என்று சப்திக்கும்படி சீதழற்றேனவினயம் - ஓரவிகயம் . (சிலப் ) 
வாயினாற்பூர்த்தியாய்ச்சலம்பூரித்துக் கும்பித்து சீதரன்- விட்டுணு . ( உ - ம் .) " சீதரத்தனிப் 
இரண்டு நாசியாலும் ரேசித்தல் . ( யோகஞாந . | பண்ணவன் ( கந்தபு. அயனைநீ . உ . ) 
கஅ . ) 
சீதகிருச்சரம் - மூன்று நாணீர்பருகியிருக் 

சீதவற்கம்- அத்திமரம் . ( மீகவஓம் ) 
குமோர்விரதம் . பாலாயினும் , நெய்யாயினும் , 

சீதவாதக்கடுப்பு - சலக்கடுப்பு . 
வாவுவாயினும் பருகியிருக்கலாம் . ( மீதகர குளிர் நோய் , 3. சலரோகம் 

சீதவாதம்- 1. குளிர்காற்று . ( வி - ணி .) 2 . 
2. ) 

சீதவாரம் - உத்தாமணி . ( மலையக . ) 
சீதகும்பம் - அலரி . ஸ்ரீக்குவ o) 

சீதளகம் - வெள்ளாம்பல் . ( மீதGAO 

சீதளம் -1 . ஈரம் . 2. குளிர்ச்சி . (உ - ம் .) “ பொ 
சீதசம்பகம் - 1. கண்ணாடி . 2. விளக்கு . 

ருவுசீதளத்துடனடுக்குற்றனன் போவான் ” ( உ 
ஸ்ரீதவவாக ) 

பதேச, கைலை : சசு . 3. கொடிமாதளை . 4 . 
சீதசுரம்- குளிர் காய்ச்சல் . ( உ - ம் .) “ ஆர கோடகசாலை , 5. சந்தநம் . 6. சிற்றகத்தி . 7 . 
நாளத்தைலம் ” (பார் . ) 

தாமரை . 8. துரிசு . 9. பச்சைக்கருப்பூரம் . 
சீதநம் - மகட்டுக்கொடுக்கும் பொருள் . 10. முத்து , (3, 4 , 6. மலையக . ) ( mm) 
( உ - ம் .) “ அரசனுந்தன்மகள் பொருட்டுச்சீதக 
நூறாயிரம் பொன் ” (சேதுபு . அகத்தி . சசு . ) 

சீதளாதேவி-- ஒரு சத்தி . 

சீதளி- 1 , எண்வகைக்கும்பகத்துளொன் 
(ஸ்ரீயந. ) 

று ; அஃது : இரண்டு நாசியாலும் ரேசித்து நாவி 
சீதப்பிரபம் - கருப்பூரம் . ஸ்ரீகவலு ) ன் நுனியை உண்ணாவின் முன்னிலையில் வை 
சீதபாது 

சந்திரன் . ( உ - ம் . ) " எருலாவு த்து நா தொண்டையாகிய இவை இரண்டினு 
சோதிபோதவேறுசீதபாநுதான் " ( சரசோதி . தவியால் சலம்பூரித்துக்கும் பித்துத் தேகமெல் 

லாந்தளரவிடுத்து இரண்டு நாசியாலும் மிருது 
குணாகுண . கடுக .) ( மீதவா - ) 

வாய் ரேசித்தல் . ( யோகஞாநா. கசு , கஅ . ) 2 . 
சீதபீரு - மல்லிகைக்கொடி ஸ்ரீஹீர - ] பொன்னாங்காணி . (மலையக .) 
சீதபுட்பகம் - எருக்கு வேக] சீதளை - 1. ஒரு நாரத்தை . 2. கொடிமா 
சீதபேதி - ஒரு நோய் . 

தளை . ( மலையக .) 

சீதன்- 1 , சந்திரன் . 2. மந்தபுத்தியுள்ள 
சீதம் -1 . அகில் . 2. குளிர்ச்சி , ( சூ . நிகண் . 
கக : தகரவெ . க . ) 3. கொடுந்தமிழ்நாட்டினொன் 

சீதாங்கபாஷாணம் ஒருவகைப்பாஷா 
று .( உ - ம் . ) நன்றாய- சீதமலாடு புனனாடு ” (நன் . 
உஎங . உரை .) 4. சந்தனமரம் . 5. சீதக்க 

சீதாங்கம்- 1. சந்நி , 2. ஒருவகைப்பாஷா 
ட்டு , 6. சீதக்கழிச்சல் . ( உ - ம் . ) “ சீதத்தோ 
டிரத்தமலப்போக்கு ” ( தைல . தைலவ . காரு . ) 
7. சீதாங்கபாஷாணம் , 8 சீரணித்தது . 9 . 

சீதாப்பிரியம் - விஷ்ணுகரந்தை . ( மலைய .) 
சோம்பு . 10. நறுவிலி . 11. நீர் . 

12. பற்ப 

சீதாபதி - இராமன் . ( வீகாவகி ) 
டாகம் . (உ - ம் .) “ சீதமெருகிருங்கிழங்குளிரு சீதாரி - 1. கேதுருமரம் . ( உ - ம் . ) சீதாரி 
க்குமறலோடேழு ” ( தைல . தைலவ . சுக.) வாசஞ்செறிவெற்ப ” ( திருவாவடு - கோ . உசுக ) 
13. மாரிக்காலம் . 14. மேகம் . ( 1 , 4 , 10 . 2. செம்புளிச்சை . ( மலையக . ) 


வன் . 


ணம் . 


ணம் . 


1101 


சீநம் . 


4502 


சீமந்தம் . 


சீதானம் - தாளிப்பனை . ( மலையக .) க்காரம் . ( உ - ம் . ) “ சீநநற்றிரிரத்தமுரோசகம் : 
சீதாளி 

ஒருவகைப்பனை . (சிவதரு . சிவ ( தைல . தைலவ . கக . ) 4. பதினெண்பாடை 
ஞாசுதா . சஎ . உரை . ) . 

யினொன்று . 5. மலைப்பாம்பு . [ 1 , 2 , 4 
சீதானை - தாளிப்பனையோலை . 

S.so. 5. மீ ) 
சீதி 1. குளிர் . 2. பாவம் . 3. முற்றத்து 

சீநமல்லிகை- ஒரு பூச்செடி , 
றத்தல் . 
சீதிகை - ஒருவகைப்பாலைமரம் . 

சீதமிளகு - வால்மிளகு . ( மலையக .) 
சீதிபாவம்- 1. குளிர்ச்சி . 2. மோட்சம் . 

சீநன் -1. சீததேயத்தான் . ( உ - ம் .) “ தெ 

லுங்கரொடுசீநர் ( திருவாத . மந்திரி. ங ங .) 
மீதிலாவல் ) 

2. மடையன் . 3. மூர்க்கன் . 4. விருத்தன் . 
சீது- 1 , ஈயம் , 2. கள் . ( உ - ம் .) “சீதுபரு [ 1. வீ.க. 2 , 3. ஸ்ரீ ந g . 4. ஜீ.சு. 
கிக்கடிசிறைக்கொடு ” ( இரகு . தேறுவர் . எ . ) 
3. யானைக்கண்மதம் . [ 2. ஷீய ) 

சீநா -- ஒரு தேசம் , 

சீநீ- ஒருவகைச்சருக்கரை . ( உ - ம் . ) " இன் 
சீதுகந்தம் - மகிழமரம் . ஷீய மய ] னமுதுகனிபாகுகற்கண்டுசீநிதேன் ” ( தாயு . 

சீதேவி- இலக்குமி . ( உ - ம் . ) " தேன்பொ சுகவாரி . க . ) 2. குதிரைக்கல்லணை . ( இந் 
ழிந்த... சீதேவியார் பிறந்த ” (தனிப்பா , இர துஸ் . ) 
ட்டையர் . ) 

சீநீக்கிழங்கு - வத்தாளைக்கிழங்கு . ( மலை 
சீதேவியார் செங்கழுநீர் - ஒரு பூடு . யக . ) 
சீதை - 1. அதர்வண வேத உபநிடதங்களு சீநியவரை- கொத்தவரை . 
ளொன்று . ( கந்தபு . நவநீ . கஅ . ) 2. இராமன் சீப்பங்கோரை- ஒரு புல் . 
றேவி ; அவள் ; பஞ்சகந்கிகளிலொருத்தி .(உ - ம் ) சீப்பு- 1 , எலும்புக்கோவை . 2. கதவின் 
சிவந்தவாய்ச்சீதையுங்கரிய செம்மலும் ” ( இரா றாள் , கதவுக்கு வலியாக உள்வாயிற்படியிலே 
மா . மந்தரை . ரு ரு . ) 3. உமை . 4. உழுபடை நிலத்திலே வீழவிடும் மரம் . ( உ - ம் .) " எழுவுஞ் 
ச்சால் . 5. பொன்னாங்காணி . 6. மது . ( 4,5 . சீப்பும் (சிலப் . அடைக்கல . உகரு .) 3. மயிர் 
சூ . நிகண் . கக : தகரவெ . ) [ வீக ) 

சீவுஞ்சீப்பு . (பிங்கல . கூருங... ) 4. வாழைக் 
சீந்தல்- 1. சீந்துதல் . ( உ - ம் . ) “ சீந்தரவ 

குலைச்சீப்பு . 
த்துடனரவந்திகழ்வர ” ( கோயிற்பு . பதஞ்சலி. சீப்புச் சாட்டை - ஒருவி , மீன் . 
கூரு . ) 2. துளிமழை . 

சீபதி 

1. அருகன் . ( சூ . நிகண் . க : சு .) 
சீந்தில் - ஒரு படர்கொடி . ( உ - ம் . ) “ சீத்தி 

2. கடவுள் . 3 , விட்டுணு, 
ற்கிழங்கருந்தத் தீபநமாம் ” ( பதார்த்தகுண . 

சீபம் - சரகாண்டபாஷாணம் . 
சசுச . ) 

சீபலம் -- வில்வம் , ( உ - ம் .) " தாமமார்வில் 
சந்திற் சர்க்கரை- சீந்திற்றண்டிற்செய்யு 

வந்தானுஞ்சீபலமென்றேசாற்று- நாமமும்புண 
மமுதசர்க்கரையென்னுமருந்து . 

ரூம் ” ( சிவதரு. க : 52 ) ( uries ) 
சீந்துதல்- 1 , சீறுதல் , கோபித்தல் . ( சிந் 

சீபன்னம் - குமிழமரம் . ( உ - ம் ) " பரமன் 
தா .) 2. விரும்புதல் , 

மொழியையெழுதச்சீபன்னமதனால் ( சிவதரு , 
சீநக்காரம் - படிகாரம் . 

சிவஞாந்தா . ருஅ . ) 
சீநக்கிழங்கு- 
ஒரு மருந்துக்கிழங்கு . 

சீம்பால் - ஈன்றணிமைப்பால் . 
சீநசம்- உருக்கு . ( வீ.நஜ. ) 

சீமங்கலி நாவிதன் . ( சூ . நிகண் . உ : 
சீதப்பட்டை பறங்கிப்பட்டை . ( உ - ம் . ) 

கூஉ . ) 
கன்மதஞ்சிநப்பட்டைநாரொடு ( தைல , தை 

சீமணல் - நாகமணல் . 
லவ , கஙரு . ) 

சீமந்தகம் - சிந்தூரம் . ( 355 ) 
சீநப்பா - பறங்கிக்கிழங்கு . ( மலையக . ) சீமந்தநீ - ஒரு கற்புடைய பெண் . பிர 
சீநப்பாது - ஒரு மருந்து . 

மோத் , சீமந்தம்பா .) ( n8 + நீ ) 
சீநப்பூ -- ஒரு புட்பம் . 
சீநம் - 1. ஒரு புடவை ; இது ; சீந்தேயத் 

சீமந்தபுத்திரன் - தலைமகன் . 
திலுண்டாவது . 2. தேயமைம்பத்தாறினோ சீமந்தம் - பிரதமகற்பந்தரித்த நான்காமாச 
ன்று . ( உ - ம் .) " நித்தம் வருஞ்- சீநத்துக்கப்பலு த்திலாவது , ஆறாமாசத்திலாவது , எட்டாமாச 
ண்டோ ” ( தனிப்பா . இரண் . ந O எ . ) 3. படி த்திலாவது செய்யுமோர் சடங்கு ; அது : வியா 


1102 


சியகங்கன் . 


ககாக 


சீர் . 


சீயா 


ஸ்ரீ ; 


கிருதி மந்திரத்தாலும் , அகோரமந்திரத்தாலும் சீயம் -1 , எருக்கம்பால் , 2. சிங்கம் . ( உ - ம் ) 
நூற்றெட்டுத்தரம் ஓமஞ்செய்து , தருப்பை , “சீயமுமாவும் வெரீஇவரல் ” ( திருக்கோ. உ.எ ) 
அத்தி , அரசங்கொம்பு , மூன்றிடத்து விளர் 3. சிங்கவிராசி . ( உ - ம் . ) " நலமுள்ளவோரை 
ப்புள்ள பன்றிமுள் இவைகளைக்கூட்டி வித்தி நற்கோள் குணமாமேடஞ்சீயநற்றேன் ” ( விதா 
யாங்கமந்திரத்தினால் தலைமயிரை வகிரும்படி க . பஞ்சா. கச .) 4. தென்றிசைப்பாலன் குறி , 
நெற்றி முதன்மே லிழுத்துச்செய்யுங்கிரியை . 

சீயர்- துறவிகள் . ( காமம் வெகுளி மயக் 
(திருவிளை . உக்கிரபா . திருவவ . க 0 . விசேட 

கமாகிய யானைக்குச் சிங்கம்போலுந்தன்மைய 
வரை .) ( உ -ம் . ) “ அக்கப்பிராசகம் ” (பார் .) ரென்பது , ஆகுபெயர். ) 
( வீ 8 % ) 

சீயன் 
சீமந்தரேகை - சீமந்தச்சடங்கிலுச்சிவகிர்ந் போதியெனவாய்புதைத்து ” ( கந்தரர். கக . ) 2 . 

1. செல்வன் . ( உ - ம் .) " சீயனம் 
தரேகை . ( உ - ம் . ) “ மின்னுவன்னார் - சிந்துர விட்ணுெ . (உ - ம். ) “ சீயனம் போதிகடைந்தான் 
நுதல்சேர் கூந்தற்சீமந்தரேகை காட்டும் " ( சே மருகன் ” ( கந்தரந் . கக . ) ( சீ- செல்வம் ; இல 
துபு . நாட்டு , கக . ) 

க்குமி . ) 
மருத்திரன்- காலருத்திரனிடத்திற்சகச் 

ஒருமரம் . ( உ - ம் .) சீயாக்காய் 
சிராகமங்கேட்ட ஒருவன் . ( த . நி . போ . கரு.அ ) 

சீயான்-- ஒருவகைப்பூரான் . 
சீமா -- எல்லை , ( மா ) 

சீயெனல் - இகழ்ச்சிக்குறிப்பு . 
சீமாட்டி - 1. செல்வி . 2. தலைவி . 

1. அழகு . (உ - ம் .) " பண்ணை நீள்வ 
சீமாள் - சீமாட்டி . 

ளம்பல்குசீர்ப்பழையநன்னாட்டில் ” ( பாரத . சிற 
சீமான் - 1. அருகன் . ( சூ . நிகண் . க , ச . ) ப்பு . கச . ) 2. அளவு. ( உ - ம் .) " விரிசீர்த்தெ 
2. குபேரன் . 3 , சிவன் , 4. செல்வமுள்ள ரிகோல் . (புறநா . கா . ) 3. இரைச்சல் , ஒலி , 
வன் . 5. தலைவன் . 6. விட்டுணு . [ஸ்ரீஜா ; 4. ஒரு தாளத்தில் முடிந்து விடுங்காலத்தினை 
ஜாநு-உடைமைப் பொருளைக்காட்டுமொத்தன்னிடத்துக்கொண்டது . ( உ - ம் .) " கொடிய 

ரைநுசுப்பினாள் கொண்டசீர்தருவாளோ” (கலி . 
ருவிகுதி .] 

கடவுள்வா . ) [ இதனைத் தாளவறுதியென்றார் 
ஸ்ரீமுக ; ஏழாவதாண்டு . 

மதுரைக்காஞ்சியில் . ) 5. ஒழுங்கு 
கீழகம் - திருமுகம் , 

தடி . ( உ - ம் .) " பொருது தொலையானைக்கோடு 
சீழகர் - ஒரு வித்தியாதரர் . ( வி - ணி . உசு 0 ) 

சீராக ” ( மலைபடு , கருச . ) 7. கற்றண்டை . 
சீழதம் - 1, நீருண்டமேகம் , மேகம் .( உ - ம்) 8. சித்திரம் . 9. சிலம்பம் . 10. சுபாவம். 11 . 
சீமூதமூர்வலாரிமடமகள் ” ( திருப்பு , கஉஎ . ) செய்யுளுறுப்பினொன்று . (உ - ம்.) “ எழுத்த 
2.மலை . ( 1 , 2 , ஜீ க ] 

சைசீர் - பந்தமடிதொடைபாவினங்கூறுவன் ! 
சீழதவாகநன்- 1. இந்திரன் . 2. தர்மரத் ( யாப் , காரிகை . தற்சிறப் ) 12. செல்வம் . 
கம் என்கிற ஸ்மிருதிசங்கிரக நூலாசிரியன் . | ( உ - ம் .) “ கருமநீ திசீர்கல்விமந்திரம் ” ( பாரத . 

சூது போர் . கஉக ) 13. சொல் . 14. தண் 
( p3- கவாஹந ) 

டாயுதம் . ( பிங்கல . ந ருச O. ) 15. தராசு . 
சீழதவாக - புகை . ( கவாஸி ) 16. தலைமை . (உ-ம் .) " 

சீழதன்- 1. இந்திரன் . 2. உழவன் . 3. கெழுவிழவினும் ” (திருமுரு. உ ...) 17. தன் 
ஓரசுரன் . 4. சிவன் . 5. துன்புறுவோன் . 6 . ( உ - ம் . ) “ சிவதருமத்தர்சீர் ” ( சிவரக , 
நரகாசுரன் சாரதி . ( 1. 3-5 ) 

மேரு. ச . ) 18. தாளம். ( உ - ம் .) " இன்சீர்க் 

கின்ன ரமுரலும் ” ( பெரும்பா . சீகக .) 19 . 
சீழதை-- 1. இரவு . 2. கொடிமுந்திரிகை, 

துலா ராசி , ( சூ . நிகண் . க ; சுரு . ) 20. நடு , 
( மலையக .) 

ஞானாமி . கஎ . உரை . ) 21. நன்மை . ( உ - ம் . ) 
1. அநுட்டிப்பு . 2. எல்லை . 3 . 

சீருலவுநாறுவளர்செறுவெனலாஞ் செறிமை 
கரை . 4. தேசம் . 5. தோண்மேல் , 6. வயல் . 

யுற " ( கோயிற்பு . வியாக் . சு . ) 22. நன்ன 
( ar ) 

டை . 

23. நிலைபரம் . 24. பாரம் , கனம் . 
சீமையத்தி -- தேனத்தி . ( மலையக . ) 

( உ - ம் . ) “ கேர்சீர்சுருக்கி ” ( மலைபடு . கங .) 25 . 
சீயக்காய் - சீயாக்காய் . 

புகழ் , மிகுபுகழ் . ( உ - ம் . ) " மாசில்சீ - ரேகவா 
சீயகங்கன்- ஓரரசன் . ( உ - ம் . ) “ திருந் ணைவெண்குடையிந்நகர்க்குமன்னவன் ” (சிந் 
தியசெங்கோற்சியகங்கன் ” ( நன் . சிறப்பு . ) தா . நாமக . ககஉ .) 26. பெருமை . ( உ - ம் .) 


சீழக் . 


6. காவு 


மை , 


சீமை 


1103 


சீர்மடக்கு . 


ககசை 


சீரம் , 


சீர்கெழுகொடியுமவ்வேறென்ப ” ( புறநா.க .) சீர்மாம் - நெய்வார் கருவியினொன்று . 

சீர்மை 

1 . 
(சிறப்பு என்பர் ஐங்குறு நூற்றில் . ) 27.பொன் . 

எண்வகையூறினொன்று ; 
சீர்க்காரம் எதிரொலி , 

அஃது : ஒப்பம் . 2. கீர்த்தி . ( உ - ம் .) " குலத் 
சீர்க்கிருதம் - சீர்க்காரம் . 

திற்குமாசில்குடிமைக்குஞ்சீர்மைக்கும் ” ( வாண . 
சீர்க்கோழி - நரைக்கொள்ளு . ( மலையக . ) உசாக .) 3. சங்கை. 4. சிறப்பு . ( உ -ம் . ) " இன் 
சீர்காரம் எதிரொலி . 

பஞ் - சித்திக்கத்திரிதலினாற் பயனிலைசற்றேமா 
சீர்குலைதல் - 1. ஒழுங்கு கெடல் . 2 . ந்தாள் சீர்மையோனே ” ( தனிப்பா . உ : ருகூ 0 ) 

6. நன்னடை . 
பதனழிதல் . 
சீர்கேடி - மூதேலி . ( சூ . நிகண் . க : ஙக .) சீவேண்டு -- நெய்வார்கருவியினொன்று . 
சீர்செய்தல் --சீராக்கல் , 

சீரகக்கோரை- ஒரு கோரை . 
சீர்ணபத்திரம் - வேம்பு . மீண - வத ) சீரகச்சம்பா- ஒருநெல் . ( உ - ம் .) " சீரகச்ச 

ம்பாவரிசிதின்னச்சுவையாகும் " ( பதார்த்தகு . 
சீர்ணபர்ணம்- 1. பேரீச்சமரம் . 2. வே 

அக அ .) 
ப்பமரம் . ( வீண் - வண் ] 

சீரகத்தாமன் - 1. குபேரன் . 2. வணி 

கன் . 
சீர்ணபாதன் - யமன் . ஸ்ரீண் வாடி ) 

சீரகபாடி- கோட்டம் . ( மலையக . ) 
சீர்ணம் 1. சீரகம் . 2. பழுதடைந் 

சீரகம் -1 . ஒரு சரக்கு , அது :காட்டுச்சீரகம் , 
தது . 3. வயோதிகம் . ( 1 , 2 , 3. ஜீண -0 ] பெருஞ்சீரகம் , கருஞ்சீரகம் ,செஞ்சீரகம், நட்சத் 

சீர்த்தல்- 1. கோபித்தல் . ( உ - ம் . ) " தூர் திரச்சீரகம் , நற்சீரகம் எனப்பலதிறப்படும் . 2 . 
த்ததொருகாலைதனிற்சுந்தரிபொறாளாய்ச் . சீர் பன்றி . [ 1. ஜீரகம் . 2. ஹீரக ) 
த்திடலும் " ( கந்தபு . தெய்வயானை . ஙச . ) 2 . 
சிறப்புக்கொள்ளுதல் . (உ -ம் .) “ கொடையாற் சீரங்கத்தாருந்திருவானைக்காவாரும் ” ( தனிப் 

சீரங்கம் -1 . ஒரு விட்டுணுஸ்தலம் .( உ - ம் . ) 
சீர்த்ததேநுவை ” ( சேதுபு . கவிதீர் . கசு .) 

பா . காளமேக . க ங . ) 2. மைசூரின்றலைப்ப 
சீர்த்தவிடம் -- வாய்த்தவழி . ( உ - ம் .) " கொ 

ட்டினம் , 
க்கொக்ககூம்பும்பருவத்துமற்றதன் - குத்தொ 

சீரணச்சுரம் - ஒரு நோய் . ( உ - ம் . ) " தடித் 
க்கசீர்த்தவிடத்து " ( வள் . சக .. ) 
சீர்த்தி- மிகுபுகழ் . ( உ - ம் . ) “ சில்லிடைய 

திடுசீரணச்சுரமாதிய நோயுநகுலசர்ப்பசாலமா 

மே ( தைல . தைலவ . எ . ) 
ன்பர்போற்றன் சீர்த்தியைப்புகழ்ந்து " ( கந்தபு . 

சீரணம் - 1. கிழங்கு . 2. சமித்தல் . 3 . 
ததீசியுத் , எக . ) 
சீர்திருத்தல்- சீராக்கல் , 

சிவாகமமிருபத்தெட்டினொன்று . 4. பதனழி 
சீர்திருத்துதல் சீராக்குதல். 

வு . ( 3, 4. ஜீண -2) 

சீரணன் - விருத்தன் . ( ஜீன -3 ) 
சீர் தூக்குதல் - 1. ஆராய்தல் . 2. ஒத்துப் 

சீரணி -1 . ஒரு பணிகாரம் , ( இந்துஸ் . ) 2 . 
பார்த்தல் . ( உ -ம் .) " அகத்தியன் வாழ்குன்றினை ஓமச்செடி . ( மலையக . ) 3. காடு . 4. கூத்தி 
யுமணிமுக்கோணக் - குன்றினையுஞ்சீர் தூக்கி நி 

னோர் பேதம் . 5. தெரிநிலைவினைப்பகுதி . 
றுப்பதாக ” ( பாரத . அருச்சுனன்றீ . சசு .) 
சீர்ப்படுத்துதல் - குணப்படுத்துதல் . 

சீரணித்தல் -1. சமித்தல் . 2. பதனழிதல் . 
சீர்படுதல் - 1. ஒழுங்குபடுதல் . 2. குண 

சீரணை- பழக்கம் . 
ப்படுதல் . 

சீரத்துவசன்- சந்திரவமிசத்தரசருளொரு 
சீர்ப்பாடு - சிறப்புறல் . (உ -ம் .) " எனைத் வன் ; சநகன் . ( வீரயஜ8 ) 
துணையதேனுமிலம்பாட்டார்கல்வி - தினைத்து 
ணையுஞ்சீர்ப்பாடிலதாம் ” ( நீதிநெறி . க . ) சீரந்தாதி - ஈற்றுச்சீரந்தாதியாகப்பாடல் . 

சீர்பண்ணுதல் - 1. ஆயத்தப்படுத்தல் . 2 . சீரபாணி-- பலபத்திரன் . வீரவாணி 
ஒழுங்குபடுத்தல் . 

வீர - கலப்பை . வாணி - கை . ) 
சீர்பந்தபாஷாணம்- விளைவுபாஷாணமுப் 
பத்திரண்டினொன்று . 

சீரம் -1 . இரேகை . 2. இலாமிச்சை. ( உ - ம் . ) 

“ பொருப்புறுமேலங்கோலம்பொலங் கெழுமுசீ 
சீர்பந்தம் - சீர்பந்தபாஷாணம் , 

ரம்வண்டூர் - கருப்பூரம் " ( சேதுபு . இராமநா . 
சீர் மடக்கு- சீரிடைமடக்கிப்பாடல் . 

ருசு .) 3. எழுத்து . 4. கலப்பை. ( உ - ம் . ) 


1104 


சீரியது . 


ககாரு 


சீலம் . 


சீருள் 


சீரங்கராகமறமோது திகிரிசெங்கைகொண்ட சீரியர் - 1. சிறந்தோர் , மேலோர் . ( உ - ம் . ) 
சீரங்க ” ( கந்தரர் . க.அ.) 5. சீலை . 6. பால் . " சீரியர் கெட்டாலும் " ( வாக்கு . சஅ . ) 2. தநவா 
7. மரவுரி . 8. மலைப்பாம்பு , [ 1 , 3. வீர.ன்கள் . ( உ - ம் . ) “சீரியருஞ்சீரியரையல்லாரை 
4 , 7. ர . 6. rr . 7. மீர .) 

த்தநச்சிறுமை செப்புவரே ” (சிவதரு . சிறப்புப் 

பாயிர. சு .) 3. புலவர் . 
சீரமோடா- 1. காட்டெருமைப்பால் . 2 . சீரீவிருக்கம் - புளி . ( மலையக . ) 
நார்ச்சீலை . 3. வீழி . ( மலையக . ) 

சீருகை - வண்டு 
சீரவட்டம் - ஈயம் , 

சீருணம்- செம்பு . (உ - ம் .) சீருணத்தகம்ப 
சீரா - . 

1. கவசம் . 2. தலைச்சீரா . ( உ - ம் .) ரொன்றில் (கந்தபு . வில்வல - வதை . கங . ) 
“ மருங்கிற் சேலையுங்கட்டியசீராவும் (கந்தர . 

சீருணி - சீருணம் , 
உஎ .) 3. பலாசு . ( மலையக .) 
சீராகம் - முப்பத்திரண்டிராகங்களுட்சேர் 

சீருத்திரம் - உபநிடதமுப்பத்திரண்டினொ 
த்தெண்ணப்படும் ஒரு புருடராகம் . இதன் 

1. ஈயம் . 2. காரீயம் . ( சூ . நிக 
சாதி அரசசாதியென்றும் , மனைவிகள் இந் 
தோளம் , பல்லதி , சாவேரி என்றும் , அதி 

ண் . சு : க :) 3. செம்பு . 4. செல்வம் . 5. பஞ் 
தேவதை சரஸ்வதி என்றுஞ்சொல்லுவர் . ( வி 

சலோகம் . ( 1 , 3 , 4.பிங்கல . நருஙக .) 
ணி . உசகூ . ) 

சீரை -1. சீலை . ( தெலுகு .) 2. துலாக்கோ 
சீரகங்கம் - 1. கலப்பை . 2. கொழு . ற்றட்டு . ( உ - ம் .) " தன்னகம்புக்க குறு நடைப் 

சீராட்டல் - 1. கொண்டாடல் . ( உ -ம் . ) புறவின் - நபதியஞ்சிச்சீன ரபுக்க ” ( புறநா . 
" கரத்தாற்றைவந்து சீராட்டியுரைத்தாளென் சங . ) 3. மரவுரி . ( உ.ம்.) " சீரைதை இயவும் 
றே ” ( சிவாக , தேவியுடன் , உச . ) 2. சிறப் க்கையர் ” ( திருமுரு . கஉ. சு . ) [ ] . வீர ) 
புச்செய்தல் . ( உ - ம் .) " பேராட்டிசீராட்டும்பிள் 

சீலகன் - மாகதன் . ( உ - ம் . ) " மன்னர்பூ 
ளையார்கழல்போற்றி " ( கோயிற்பு , பாயிர, எ . ) 

வைநாய்கனைச் சேர்ந்தீன்ற - சண்ணவாமைந் 
சீராட்டு 1. கொண்டாட்டம் . 2. சிற 

தன்பேர் மாகதன் சீலகனும் பொருந்தும் ” ( சூத , 
ப்பு . ( உ - ம் .) " பாலற்குரியசீராட்டுப்பண்ணி 

சிவமா . கஉ ; கஎ . ) 
யரசன்வளர்த்திடுநாள் ( சேதுபு . அநுமகு . 
கஉ . ) 3. தெரிநிலை வினைப்பகுதி . (உ - ம் .) “ அத் சீலத்துவம் - குணத்தன்மை . ( mero ] 
தர்சீராட்டளியுடையோர்களாக ” ( சேதுபு.சல் சீலநம் – அப்பியாசம் . ( ஸ்ரீ ) 
கரபா . ஙஎ . ) 
சீராளன் -சிறுத்தொண்டர் புத்திரன் . ( பெ ) கடவுள்கூறுஞ் சீலமார்சித்தயோகந்தெளிவும் 

சீலம் 1. அழகு . 2. குணம் . ( உ - ம் . ) 
ரியபு , சிறுத்தொ . கஎ . ) 

. 
சீர் -1 . பலதேவன் . 2. புளியமரம் . ( மலை நாடி ” . ( கோயிற்பு. நடராச . க . ) 3. சரித்திரம், 

4. சீந்தில் . ( மலையக .) 5. சுபாவம் . 6. தரு 
யக . ) ( 1. வீரிங் ) 

மம் . 7. தண்டித்தல் . 8. தன்மை . ( உ - ம் .) 
சீரிகை - சிள்வண்டு . ( வீரிகா ( ஈபி ) ] " சீலமோவுலகம் போலத்தெரிப்பரிது " ( சி . சி . 
சீரிடம் - 1. தலை . 2. வாகை . ( மலையக .) 

க : ஈ 0 . சிவஞாந . ) 9. நல்லறிவு , ஒரு செறி 
3. வாய்க்குமிடம் . ( உ - ம் .) “ சீரிடங்காணினெறி ப்பட்ட நல்லறிவு . (உ - ம் .) “ ஒழுக்கமன்பருளா 
தற்குப்பட்டடை- நேராகிரந்தவர்கட்பு ” ( வள் . சாரமுபசாரமுறவுசீலம் ” ( சி . சி . 2 : உக .) 

( ஒரு நெறிப்பட்டுப்பிறரை உபாஞ்சிக்குங்குண 
அஉக .) ( 1 , 2. பரீஷ ] 

ம் என்றனர் ஞாநப்பிரகாசர் . ) 10. நல்லொழு 
சீரிணபன்னம் வேம்பு . ( மலையக. ) (வீக்கம் . ( உ - ம். ) “ சைவாசாரசீலத்தர் ” (சிவரக 
ண - உண : வீண ) - அரிக்கப்பட்ட , பசாசுமோ, ரு . ) ( இது புத்தர்சொற்படி ஐந்து 

வகை ; அது : காமம் , கொலை , கள் , பொய் , 
வண - இலை . ) 

களவு என்னும் இவ்வைந்தையும் முற்றத்துற 
சீரித்தல்- 1.பரீட்சித்தல் . ( உ - ம் . ) " யாண 

த்தல் . (மணிமே. ஊரல . சு அ .உரை .) ] 11 . 
சீரிப்பு- வச்சிரஞ் சீரிப்பான் போல் ” 

நிலை . (சிந்தா) 12. பரிசுத்தம் . ( உ - ம் . ) சீல 
(திருலினை . இந்திரன் 

பழி . 6.4 .) 2. பழகல் , | முடைய கோக்குலங்கன் ” ( பெரியபு. சண்டே . 
சீரியது- சிறப்பானது . ( உ - ம்.) “ இதனினி உக . )( 3, 7. சூ . நிகண் , கக : லகரவெ . 2.) 
துசீரியதென்றொன்றைச்செப்பரிதால் ” ( வள் 

[ me ) 
மா . சங . ) 


1105 


சீவசக்தாவத்தை. 


க்காசு 


சீவ நமுனை . 


- 


} 


சீலமைந்து - அவை , கொல்லாமை , கள்ளு சீவசாட்சி - அறிவுக்காதாரமாயிருப்பது . 
ண்ணாமை , பொய்யாமை , காமமின்மை , கள் 

சீவசாதநம் - தாநியம் . ( வாய ந . ) 
ளாமை . ( மணிமே . உக . பக் .) 

சீவசொருபம்- அவித்தையும் அதிட்டாக 
சீலவான் 
சீலன் - நற்குணசாலி . 

சைதந்தியமும் சைதந்தியகற்பிதமான அபஞ் 
சீலா - 1. இறைகூடை . 2. ஒரு பறவை . 

சீகிருத பூதகாரிய இலிங்கசரீரமும் , அதிற்பிர 

திவிம்பித்த சிதாபாசனும் - சிதாபாச தர்மமான 
3. ஒரு மீன் . 

கிஞ்சிஞ்ஞத்துவ சர்த்திருத்துவ போக்திருத்து 
சீலி- நற்குணமுடையாள் . 
சீலித்தல் - பழகல் . 

வாதிகளுங்கூடியுள்ள சொரூபம் . ( வாசுதே . 
சீலீதன் - அப்பியாசி . ( ஸ்ரீ_த :) 

உகச . ) 
சீவத்திரயம் 

சீவரின் மூன்று பேதம் , 
சீலை- 
வத்திரம் . 

அவை : விசுவன் , தைசதன் , பிராக்கியன் என் 
சீலைப்பாம்பு - விஷமுள்ள ஒரு பாம்பு . பன . ( த.நி. போ . கக .) 
சீலைப்புல் - ஒருவகைப்புல் . 

சீவத்துவம் - சீவவியல்பு . 
சீலைப்பேன் - சீலையிற்பற்றும் பேன் . ( உ - ம் . ) சீவதசை - சீவித்திருக்குங்காலம் 
" நாறற்பாழ்ந் துணிசீலைப்பேனொருநாண் மாறா” 

சீவதம் - 1. ஆமை . 2. சீவன் . 3. மயில் . 
( அரிச்ச . சூழ்வினை . கக . ) ( இதனை வைத்திய 
நூல்களில் ஆடையொட்டியென்பர் . ) 

4. முகில் . ( பிங்கல . ருஅ . ) ( ஜீவா ) 
சீவ- சீவிப்பாயாக . ( இது வேண்டுகோளா சீவதருமம்- பசுபுண்ணிய முப்பத்திரண்டு . 
கிய வியங்கோட்கண்வந்தவடசொல் .) ( உ - ம். ) ( சூ . நிகண். கஉ : கஙங , கஙச , கஙரு . ) 
சினைமறைந்தொருகால்சீவவென்றதே ” (சிந் 

சீவதன்-1. நீண்ட ஆயுவுள்ளவன் , 2. வை 
தா . நாமக , உ கசா . ) 
சீவகசிந்தாமணி- ஒரு தமிழ்நூல் . 

த்தியன் . ( ஜீவ :) 
சீவகம் - 1 , ஏலம் , 2. இலந்தைப்பிசின் . சீவதாது- சீவவாயுசஞ்சரிக்கு நாடி . 
3. திருநாமப்பாலை . 4. வேங்கை . ( 1.3 , 4 . சீவதுரியம் - ( வேதாந்தம் . ) தொம்பதசுத் 
மலையக . ) 

தார்த்தம் . ( ஞாநக் . தற்பதநிதித்தியாசம் . ) 
சீவகர் - புத்தர் . ( சூ . நிகண். உ : க . ) 

சீவந்தம் - 1. ஒளஷதம் . 2. பிராணன் . 
சீவகளை -1 , இராகக்காட்சி . 2. உயிர்ப்பு . சீவந்தன் - சீவனோடிருப்பவன் . 
சீவகற்பிதம் சீவகற்பனை ; அது : சாத் சீவந்தி-- 1. கடுக்காய் . 2. சீந்திற்கொடி , 
திரவசாத்திரப்பிரபஞ்சமென இரண்டுவகை . 

3. பாலைப்புல்லு . 4. புல்லூரி , 5. வெட்பா 
( உ - ம் .) " எண்ணரிய சீவகற்பிதமாயவதுதானி லை . ( உ - ம் . ) " திண்ணாயுருவிசீவந்திபரி ” ( தை 
ருபிரபஞ்சங்கள் சாத்திரத்தொடசாத்திரமாம் ” 
( வேதாசூ . அஎ .) 

ல . தைலவ . க.உ.) ( 1 , 2 , 3. மலையக .) ( ஜ் 
சீவகன் - 1. ஆசீவகனாகிய அருகசமயத்த 
வன் . ( உ - ம் . ) சீவகனுக்கீரைந்தோடிருமூன் 
றாம் ” ( சி . சி . பரபக்ஷச்செய்யுட்டொகை . ( முக 

சீவந்திகன் - பறவை வேட்டைக்காரன் . 
வுரை .) 2. குறவன் , 3. சீவன்முத்தன் . 4 . 

சீவந்தில் 

-- சீந்தில் , ( மலையக . ) 
சைநமதத்தனாகிய ஓரரசன் . ( உ - ம் .) " புகழோ சீவநகம் -- சோறு . ( வ மக ) 
னைச் - சீற்றத்துப்பிற்சீவகனென்றேபெயரிட் 

சீவநம்- 1. அமுதம் . 2. உத்தியோகம் . 3 . 
டார் ” (சிந்தா . நாமக . ங ஙஉ .) [ சீவித்தலையு உயிர்வாழ்தல் , 4. தைத்தல் . 5. நீர் , ( உ - ம் . ) 
டையவன் என்றபடி . ) 5. தருமம் வாங்கியுண் " எட்டுப்படிநற்சீவநம்பெய்தே ” ( தைல . தை 
போன், 6. புத்ததவத்தோன் . 7. வேலைக்கா 
ரன் . ( தீவக 

லவ . சுங . ) 6. நுகர்பொருள் . (உ - ம் .) " சிவ 
] 

ஞாந நீதான் சீவநமாகவாழ்வோய் " (சிவரக . வர 
சீவகாரணசரீரம் மூலப்பிரகிருதியின் லா , ங . ) 7. மூளை . 8. வெண்ணெய் . ( 1,2 , 
ரஜோகுணம் . ( உபநிட . கங. உரை . ) 

3 , 5 , 6 , 7 , 8. ஜீவ ந 0 . 4. ஸீவ ந O ) 
சீவகாலம் - சீவநாள் ; சீவித்திருக்குநாள் . சீவநழனை- சீவியம் நடத்தற்கேற்றமுனை ; 
சீவசஞ்சீவி - சீந்தில் . 

அது : வாண்முனை கொழுமுனை எழுத்தாணி 
சீவசத்தாவத்தை - சீவனது எழவத்தை | முனை கதிர்முனை ஊசிமுனை என ஐந்துவ 
கள் , “ சத்தாவத்தை ” ( பார் . ) 

கைப்படும் . 


வன் 


1106 


சீவன் . 


ககமஎ 


சீவியம் . 


வ . 


நாதம் ] 


ஜீவ நி ) 


சீவநாகிநி - 1. நீர் . 2. வெற்றிலை . ( மலை ( சமீபலக்கணை ) 7. சீந்தில் . 8. சீவசெந்து 
பக . ) 

9. முயற்சி , 10. வியாழம் . ( உ - ம். ) " இங்கு 
சீவநாடி 

- பிராணவாயுவுலாவுநரம்பு . று சீவனெழுமேனுநன் றன்று ” ( விதாந . எச்ச . 
சீவநாந்தம் - மரணம் , ( ஜீவ 8 சிக .) 11. வைடூரியம் . ( ஜீவ ) 
சீவநாள் -ஆயுள் . 

சீவன் முத்தர் - தனுவாதிகளோடு கூடியுங் 
சீவநீ - 1 , ஆடுதின்னாப்பாலை . ( மலையக .) கூடாமை நின்று நேயத்தழுந்தினோர் ” ( ஒழி 
2. சகநம் . 3. சஞ்சீவி . 4. சீவநாடி . 5. செ வி . அவத்தை . கஎ . உரை. ) 
வ்வள்ளி . 6. பாலைமரம் . ( உ - ம் .) " சீவதியின் சீவன்முத்தி- ஞாநமடைந்து பிறப்பறுத்தி 
றுவக்கையொருவீசைநிறுத்து ” ( தைல . தை ருத்தல் . (சி . சி . பாயிர . ரு . நாகப் . ) ( ஜீவது 
லவ . சுசு . ) 7. மந்தாரச்சிலை , 8 , வெட்பாலை . 
( உ - ம் . ) “ உயர்சீவரியுரிமிசிநீர்முளிவிதை ” -தி ) 
( தைல . தைலவ . கக . ) ( 1 , 3 , 5 , 6 , 7. 8 . சீவனி - 1. உயிர்தருமருந்து . 2. செவ்வ 

ழியாழ்த்திறத்தினோரோசை . ( 1 , 2. பிங்கல . 

ஙருசாக ,) 
சீவதித்தல் - சீவநம்பண்ணுதல் . 

சீவா- 

பாலை . ( மலையக . ) 
சீவ நீயம் - நீர் . ( உ - ம் . ) " வெவ்வேறிடித் சீவாக்கிதி - உயிர்த்தி மூன்றுவகை. ( சூ . நி 
துச்சீவநீயத்தூறச்செய்து " ( தைல . பாயிர . 

. 

கண் . கஉ : எ . ) 
உக . ) ( ஜீவ நீய ) 

சீவாத்துமா- 1. சரீராவச்சிக்கவான்மா . 2 , 
சீவப்பிரியை- கடுக்காய்மரம் . 

பிரமசைதந்நியம் சாக்கிரத்திற்குச்சாட்சியாயி 
சீவம் -1 . சிவன் . 2. பரமாத்துமா, ( ஜீவ ருக்கும்போது பெறும் பெயர் . ( நாநாசீ . கங .) 

மகாமாயையின் சுத்தப்பிரதிவிம்பமான மகதத் 
சீவர்-- சீவனுள்ளோர் , ( உ - ம் . ) “ உரியபிற 

துவத்தோடு பரமபுருஷன் கூடிப்பிரதிவிம்பித் 
ப்பிறப்பொழியாச்சீவர்சிலர்யாம்பரமென்றுரை 

தபோது பெறும் பெயர் . ( த.நி. போ . கக ) 
ப்பர் ” ( சூத . சிவமான் . கூ ; ஙசு . ) 

சீவாத்திநம் தேவருலகிலுள்ள ஒரு மணி ; | [ * வாதா ) 
இது , கேட்டதெல்லாவற்றையுங்கொடுக்குமெ சீவாதாரம் - சரீரம் . [ ஜீவாயார் ) 
ன்பர் . 
சீவரம்- துவர்பிடித்த புடவை ,(உ-ம்.) இக்க சவிரி .) ( வாக 

சீவாது - உயிர்ப்பிக்கு மருந்து . (மிருதசஞ் 
மாகியசீவரத்துவராடைமூடுமுடம்பினார்.” (திரு 

த- ) 

சீவாளம் - வீணையின் சீர் . 
வாத . புத்தரை , அஎ . ) (சிந்தா . ) ( வீவா ) 

சீவான்மா- உடம்பு தோறும் வேறாய்ப்பன 
சீவரர்- புத்தர் . ( வீவாம் ) 

வாயிருக்குமான்மா . ( சி . பி . கை . கக . ) 
சீவல் - 1. சீவப்பட்டது . 2. சீவுதல் . 3 . சீவி- 1. அழிஞ்சில் . ( மலையக . ) 2. உயி 
பெலமற்றது . 4. மிருதுவானது . 

ருடையது , உயிருடைப்பிராணி . 3. உயிரு 
சீவலம் - ஒரு நீர்ப்பூடு . 

டையாள் . 4. உயிருடையோன் .( 2,3 , 4.ஜீவி . ) 
சீவலோத நீ - கையான்றகரை . 

சீவிகா - சாதிக்காய் . 
சீவற்சம் -- அட்டமங்கலத்தொன்று . (உ - ம் ) சீவிகை - சீவாம் . ( ஜீவிகா ) 
கிளர்சுடர்சீவற்சம் ” ( திருவிளை , திருமண . சீவிடம் - இழைப்பு . ( தெலுகு . ) 
கஎ . ) 

சீவித்தல்-- உடலுடன் கூடிவாழ்தல் . 
சீவன் 1. அந்தக்கரணம் , அதிட்டான 

சீவிதம் - விருத்தி . ( சிந்தா . ) ( ஜீவிதா) 
சைதந்நியம் , அந்தக்கரண பிரதிவிம்பசைதந்தி 
யம் இம்மூன்றுங்கூடியது . ( வாசுதே . கஅக .) 

சீவி - 1. சஞ்சீவி , 2. செவ்வழியாழ்த்தி 
அவித்தையிற் பிரதிபலித்தசிற்சாயையென்பர் . றத்தினோரோசை , ( சூ . நிகண்.கக : வகரவெ.சு . ) 
( கைவல் . தத்துவ . ஙக . உரை . ) 2 அனுப [ 1. MB ) 
விக்கப்படுதல் , 3. உயிர் . ( உ - ம் . ) சீவனு 

சீவிப்பித்தல்-- சீவிக்கச்செய்தல் . 
மிச்சாஞாநக்கிரியையாற்சிவனையொப்பன் ” ( சி . 

சீவியங்கம் - கல்லுப்பு . 
சி . க : சுச .) 4. உயிர்தருமருந்து . 5. காந்தம் . 

சீவியம் 1. உயிரோடிருக்கை . 2. சீவ 
6. சிந்தை . ( உ - ம் . ) " சிந்தையைச்சீவனென்று 
சீவனைச்சிந்தையென்றும் (சி.சி. -;உ .) நம். ( வ ) ] 


-- 


- 


1107 


ககாஅ 


சுக்கிரவாரம் . 


சீவு 


சீவியம்பண்ணுதல் - சீவநம்பண்ணுதல் . சீறுதல்-- சீறல் . ( உ - ம் . ) “ எஞ்சலின்ருெ 
சீவியன் - 1. சீவன் . 2. சீவிப்போன் . 

ழுகியாற்றினிடையிடையெதிர்ந்துசீறும் ” ( லே 
1. ஒரு புல் , 2. தெரிநிலைவினைப் துபு . திருசாட் . உங . ) 
பகுதி . 

சீறு பூறெனல் - 1. ஓரொலிக்குறிப்பு . 2 
சீவுதல் --- 1 . செதுக்குதல் , 2. மயிர்கோது சினக்குறிப்பு. 
தல் 

சீறுமாறு - 1. கலகம் . 2. குழப்பம் . 
சீவுளி -- ஒருகருவி . 

சீறூர் - வேடரூர் . ( உ - ம் . ) சங்கிவட்கொ 
சீவோத்தமம் - ஈசுவரதத்துவத்திலிருக்கு ணர்ந்தாயெந்தாயின்னினிச்சி றூர்க்கேகி ” ( கந் 
மொருபுவநம் . ( வி - ணி . உ எ எ ) 

தபு . வள்ளி . ககஉ . ) 
சீழ் - 1. சிதல் . 2. சீழ்க்கைவிடுதல் . 

சீனட்டங்குருவி- ஒரு குருவி , 
சீழ்க்கை - வாயாலூது மோர்வகைச்சத்தம் ; 

சீனட்டி - ஒரு நெல் . 
இது : வேட்டைக்காரர் முதலியோர் நாயையே 

சீனை-- வன்னிமரம் . ( மலையக .) 
னும் தோழர் முதலியோரையேனும் அழைத் 
தற்காக அல்லது வேறேதுப்படச் செய்வது . 
( பாகவத . காளி.உரு. குறிப்பு .) இச்சத்தம் நாவி 
ன்றலையை மடித்தூது மொருவகையொலியெ 
ன்பர் . (சிந்தா .) 

சு- ( சகரவல்லொற்றின் மேல் உகரவுயிரே 
சீழ்க்கைக்கருவி - சீழ்க்கைக்குழல் . 

றப்பிறந்த ஒருயிர்மெய்க்குற்றெழுது. ) 
சீழ்க்கைக்கூத்து- சீழ்க்சையொலியுடன் 

1 நன்மை , சுகம் முதலியவற்றைக்காட்டும் 
டுங்கூத்து . (சிந்தா .) 

ஒருபசர்க்கம் . ( * ) 
சீற்காரம் - புணர்ச்சிக்காலத்தில் மகளிரிட 

2. வியப்புக்குறிப்பு . 
த்து மயில் முதலியவற்றின்றொனிபோலவுண் சுஃறு -- ஒரொலி . ( உ - ம் . ) " சுஃறொலிவே 
டாகுமொருவகைத்தொனி. ( உ - ம் . ) “ மயில் த்திரப்படைக்கை ” ( திருவிளை . எல்லாம்வ . ரு ) 
புறவன்னங் காடைவண்டுவாரணஞ்செம்போத் சுஃறெனல் -- ஓரொலிக்குறிப்பு . ( உ - ம் . ) 
துக் - குயிலெனவிசைக்குமெட்டின் குரலினை " சுஃறெனுந்தோட்டுப் பெண்ணை " ( திருவிளை . 
ப்பயின்று காம் - ரியலுறு மகளிர் பாங்கரெய்துழி வலைவீசின . சஅ . ) 
விவையில்வேண்டுஞ் - செயல்வகைபுரியுமாறு சுக்கங்காய் - மிதக்கங்காய் . ( மலையக .) 
சிறந்தசீற்காரமாமே " ( கந்தபு . இந்திரபுரி . சரு ) சுக்கங்கீரை- ஒரு கீரை . 

சீற்றச்சத்தி- சிவனுடைய நால்வகைச்சத் சுக்கச்சிலை - வங்கக்கல் . 
திகளுளொன்று ; அச்சத்தி - காளி . ( கூர்மபு . பிர சுக்கஞ்செடி- ஒருவகைச்செடி . 
மவிட்டுணு . கரு . உரை. ) 

சுக்கம் 1. ஒரு கொடி . 2. களவு . 

3 . 
சீற்றம் - 1. கோபம் . ( உ - ம் .) " மானவெங் 
காலுஞ்சீற்றவந்தியுங்கினரநின்றான் ” ( கந்தபு . 

சுக்கம்வைத்தல் - களவாய்பக 

பபகரித்தல் . 
ததீசியுத் . கரு . ) 

சுக்கல்-- 1. அற்பம் . 2. சிறுதுண்டு . 

சுக்காரம் - கெற்சிதம் . [ுகார் ) 
சீறல் -1 . அதட்டல் . 2. இரைதல் , 3. உர 
த்ததிகரித்தல் , 4. சினக்குறிப்பு . 5. பெருங் 

சுக்கான் - 1. ஒருகல் . ( உ - ம் .) " சேற்று 

| 
காயம் . . பெருங்கோபம் . ( சூ . நிகண் . அ : 

நீர்ப்பாசிசுக்கான் ” ( தைல . பாயிர , உகா . ) 2 . 
சுங .) 7. லேகம் . 

கப்பலை நடத்துங்கருவி . 
சீற - சோனகர் எலினொன்று . ( இந்துஸ் ) 

சுக்கான்கல் -- சுண்ணாம்புக்கல் . 
சீறியகற்பு - மறக்கற்பு . (மணிமே.) 

சுக்கான்கீரை- புளிக்கீரை. ( மலையக . ) 

சுக்கானி - கப்பலோட்டி 
சீறியாழ் - சிறியயாழ் . ( உ - ம் . ) “ களங்கனி 

சுக்கிகை - புளியாரை . 
யன்னகருங்கோட்டுச்சீறியாழ் " ( புறநா கஉஎ ) 

சுக்கிரம் - 1. ஆனிமாதம் . 2. கண்ணோ 
சீ 1. கோபம் . ( உ - ம் . ) " ஏறாதுகுன்றா ய் . 3. கழுநீர் . 4. கள் . 5. நீர் . 6. பொன் . 
தியற்றிவினையனைத்துஞ் - சீறார்சண்டன்பூசை 7. விந்து . 8. வெண்ணிறம் . ( 7.க ) 
செய் ” ( சைவச . பொது . ருச . ) 2. தெரிநி 

சுக்கிரவாரம் - வெள்ளிக்கிழமை . (ு 
லைவினைப்பகுதி . ( உ - ம் ) " ஐந்து தீக்கண்கள் 
சீறுபாம்பு ” (சிவரக , விசையை . நங . ) சுவார ) 


பொதுக்கு . 


1108 


சுக்கு . 


கக்கூ 


சுகந்தம் . 


- 


. 


சுக்கிரன் -1. அசுரர் குரு . ( உ - ம் . ) “ துன் | “ இலவங்கவுரியடைசுக்ககில்வசம்பு ” ( தைல. 
னருந்தவத்துட்டோன்றுஞ் சுக்கிரனுரைப்ப ” 

தைலவ . கா . ) 2. சுக்கான்கல் . 3. துண்டு . 
(உபதே . மாயை . கா . ) 2. கண்ணோயளொன்று . 

சுக்குதல் - 1. செய்தல் . 2. புணர்தல் . 
3. 3. 4. வெள்ளி. ( 75 ) 

சுக்கு நாறிப்புல் - 1. ஒருபுல் . 2. மாந்தப் 

புல் , ( மலையக . ) 
சுக்கிராங்கம் - மயில் . (ுகராம் ) சுக்குமம் -- சிற்றேலம் , ( மலையக . ) 
சுக்கிரிகை-- புளியாரை . (ுதி கா ) சுக்கை - 1. கப்பற்கேள்வு . 2. நட்சத்தி 
சுக்கிரீபன்- சுக்கிரீவன் . 

ரம் . ( சூ . நிகண் . கக : ககரவெ . கக .) 3. மாலை . 
சுக்கிரீவன் சூரியனுக்கு மகனும் கிட் ( உ - ம் .) " முத்துக்குச்சிட்டுக்குப்பி முடித்துச்சு 
கிந்தைக்கரசனுமாகிய ஒரு குரக்குவேந்தன் . | க்கைப்பிற்சுற்றியும் ” (திருப்பு . 

கஅரு . ) 4.முசு 
( உ - ம் . ) " சுடர்நெடுமணிமுடிச்சுக்கிரீவனே ” முசுக்கை , ( மலையக . ) 
( இராமா . விபீடணனடை . ருகூ . ) [ ஸ்ரீ 

சுக்காம்- சுகத்தைச் செய்வது . (த.நி. போ . 

உககூ . ) 
வ ) 

சுக்கிருதை - ஒரு நதி . ( வி - ணி. உஉக . ) 
சுக்கிரை - புளியமரம் . (ுகா ) 

சுகசத்தி - விட்சேபசத்தி . ( த.நி. போ . 
சுக்கில-- அறுபது வருடத்தின் மூன்றாவ 

ககரு . ) 
தாண்டு . ( த ) 

சுகசந்தி- ஒருவகைச்சந்நிரோகம் . 

சுகசிம்பி- பூனைக்காலி . ( மலையக .) 
சுக்கிலத்தம்பம் - 1.கலைஞாநமறுபத்துநா சுகட்டான் - 1. நாணற்புல் . 2. முடக்கற் 
ன்கினொன்று . 2. சுக்கிலத்தையடக்குதல் . றான் . ( 1 , 2. மலையக .) 

சுக்கிலத்தியாநம் உயிர் தன்னவிச்சை சுகத்திரம் - வாகைமரம் . ( மலையக . ) 
கெட்டு அதனோடு ஒற்றுமையுறஇடைவிடாது சுகதபேதம் - பேதமூன் றினொன்று ; அது 
பாவித்தல் . (வள் . ஙரு அ . பரி. ) எல்லாக்கரு மரத்துக்கிலை காய் முதலிய வித்தியாசம் . 
மங்களுநீங்கிய பரமான்மாவாகத் தன்னைப்பாவி சுகத நூல்- பௌத்த நூல் . ( மணிமே .) 
த்தலென்பர் சிந்தாமணியில் . 

சுகதர்- புத்தர் . 
சுக்கிலத்துவம் வெண்மை ( கூட )) 

சுகதரிஷி-வைபாஷிகமதநூல் செய்த ஒரு 
சுக்கிலப்பிரமியம் - ஒரு நோய் . 

முநிவர் . ( த.நி. போ . உ எஉ . ) 
சுக்கில பக்கம் - பூருவபக்கம் . ( உ - ம் .) " சூரி 

சுகதன் - புத்தகடவுள் . ( உ - ம் .) " சுகத - னன் 
யன் மிதுநம்வைகச்சுக்கிலபக்கமேவுங் - உரிய புகொள்றத்திற்கருகனே ” ( மணிமே. கச்சிமா . 
ன்றிநத்தோடத்தங்கூடிய தசமி தன்னில் ( சே 

ககா . ) 

சுகதா - சுகத்தைத்தருபவன் . ( சிந்தா . ) 
துபு . இராமனரு. அஎ . ) 

சுகதாரு கடம்புமரம் . (மலையக .) 
சுக்கிலபுட்டா - குங்குமமரம் . ( மலையக . ) 

சுக்கிலம் - 1. இந்திரியம் . ( உ - ம் .) “ கலி சுகதுக்கன் சதருத்திரரிலே ஈசாநதிசை 
த்தல் ” ( பார் . ) 2. ஒருயோகம் , 3. கண்ணோ யிலிருக்குந்தசருத்திரரிலொருவன் . ( வி - ணி , 

உஎ O. ) 
யினொன்று . 4. பழமுண்ணிப்பாலை . ( மலைய .) 
5. பாலைமரம் . 6. புளி . 7. பூர்வபக்கம் . 8 . 

சுகதுண்டக்கை- பரதத்தினொருகை. ( சி 
வெண்ணெய் . 9. வெண்மை . 10. வெள்ளி . 

லப் . ) 
[ 1 , 2,3, 6 , 7, 8 , 9.சூ. 5.காகம் . 3.தேன்றொடை . [ 1. கதக : 

சுகந்தகம் - 1 , ஈரவெண்காயம் , 2. கந்த 
சுக்கிலமேகம் ஒருவகை மேகரோகம் ; 

நல்ல . கத - கிழங்கு . கரு விகுதி . 2 , 3 . 
அது : மூத்திரமானது சுக்கிலத்தைப்போலவே 
வெண்மையாகவும் அதிற் பஞ்சைப் பன்னிப் மயக ) 
போட்டதுபோற்சுக்கிலம் மிதப்பதாகவும் இற 

சுகந்தம் - 1. அரத்தை . 2. ஈரவெண்கா 
ங்குதல் முதலிய குணங்களையுடையது . ( சீவ யம் . 3. சந்தகம் . 4. கிழங்கு . 5. சந்தனம் . 
ரட் . க 00 . ) 

6. சீரகம் . 7. நறுமணம் . ( உ - ம் . ) " வீசியதெ 
சுக்கிலாபாங்கம்- மயில் .( காவாஜ ) ன்றன் - முற்றத்துறுசுகந்தப்புதுமுகைநாண்ம 

லர் ” (சிவரக . விசையை , கரு . ) 8. நீலோற்ப 
சுக்கிலை 1. ஒரு நதி . ( வி - ணி . உஉங ) 
2. புளியமரம் , 

லம் . 9. வாழை . ( 1 , 2 , 9. மலையக .) [ 
சுக்கு - 1. ஒரு மருந்துச்சரக்கு . ( உ - ம் . ) 

மயை . ) 


1109 


சுகாங்கி 


கககம் 


சுகிர்ல்லாபம் . 


சுகந்தமர- 1. கஸ்தூரிமிருகம் , 2. கருப் சுகாசகம் - வெள்ளரி . (ுவா 0 ) 
பூரம் . ( மலையக ) 

சுகாசநம் -- சுகாதநம் . 
சுகந்தழலி - வெட்டிவேர் . ( மலையக . ) 

சுகாசம் - சுகாசகம் . [ வ 

TUTO ) 
சுகந்தி - சுகந்திக்கல் . 

சுகாட்டன் - 1. நாணற்புல் . 2. முடக்கற் 
சுகந்திக்கல் - செவ்வந்திக்கல் . 
சுகந்திகம் 1. நெல் . 2. கந்த தூபம் . 3. றான் . ( மலையக .) 
வெண்டாமரை , 

சுகாதநம் -- 1 . இயல்பாகவிருக்கை . 2. கா 
சுகந்தி - ஒருபாலாரிஷ்டதேவதை. ( வி . ல்களிரண்டும் மடித்து அட்டணைக்காலேறிட் 
ணி , உஙஅ . ) 

டிருத்தல் . ( த - பி - ம் . ) ( சூதசங்கிதையுடையார் 
சுகப்பிரியை - சம்பு நாவல் . 

" ஒருவனுக்கெந்தவிதத்தினாற் - சுகமுமுறுதை 
சுகபலம் - எருக்கஞ்செடி. 

ரியமுமுண்டாகு - மருவுமவ்விதமாயிருப்பது 

சுகம் ” என்பர் . ) 
சுகப்பலை - எருக்கு . ( உ - ம் . ) " சுகபலைச்சா 
றதன்பாலில்வடைவே ” ( தைல . தைலவ . கஉ . ) 

சுகாதாரம் -- சுவர்க்கம் . (ுவாயார் ) 
சுகபுச்சம் 1. கந்தகம் . 2. கிளிவால் . 

சுகாதிபலம் - சாதிக்காய் . ( தைலவ . ) 

சுகாதீதம் -- ஆகந்தாதீதமாகிய வீடு . ( உ - ம் . ) 
( வலது ) 
சுகம் - 1. ஆரோக்கியம் . (உ - ம் . ) " தம்பி றான் " ( ஒழிவி , கிரியை . அ . உரை .) 

சுகாதீதம் வேண்டிற் றொழில் செய்வோமென் 
ரான்சுகமுறும்படி ” (சிவரக . மேரு . நசு . ) 2 . 

சுகாந்திக்கல் - சகந்திக்கல் . 
இன்பம் . ( உ - ம் .) “ சுகமாகமநத்துள் வைப்பே 

சுகாய் - சொக்காய் . 
னை ” ( மரு- தி . ஙக . ) 3. கிளி . ( உ - ம் .) " அஞ் 

சுகாலிகள் --சூத்திர பிதிர்கள் . ( மனுதர்ம . 
சுகமாகமஞ்சொன் மருதூரர் ” ( மரு - தி . கூகூ . ) 

5. ககஎ . உரை .) 
4. சரீரம் . 5. சீக்கிரம் . 6. சுகாதநம் . ( உ - ம் .) 

சுகாவிற்பாவம் சீவன்முத்தனுக்குரிய 
" மயூரமே 
புகழ்ச்சுகமொன்பானும் " ( சூத . ஞாந . 

பஞ்சப்பிரயோசநத்தொன்று ; அது தனக்கொ 
கரு : உ . ) 7. தருமம் . 8. நன்மை . 

ன்றும் பிரதி பந்தமில்லாதிருப்பது . ( வி - ணி . 
10. பத்திரம் . 11. புடவை . 12. முத்தி . ( உ - ம் ) 

கா . ) 
சுதம்பரவினர்க்கொரீஇச்சுகத்தை நல்கிடுஞ் 

சுக -1 . காசிபன் மனைவி , 2. சுகத்தையு 
சிதம்பரமெனவொருதெய்வத்தானமே ” ( சூத , 

டயோன் . 3. சுகத்தையுடையவள் . 4. தெ 
சிவமான் . ச : ஙசு .) ( 1 , 2 , 7 , 8. லவ் ரிநிலைவினைப்பகுதி . 
3 , 4 , 11. ஈுக ) 

சுகித்தல் - இன்பமநுபவித்தல் . ( உ - ம் . ) 
சுகம்பல் - புளிநறளை . ( மலையக .) 

ஆசையுற்றுழல் சூகரங்களசுத்தமேவியளைந்து 
சுகரகசியம் 

யசுர்வேத உபநிடதத்தொ தின் - றேசுகித்தனவாயிடுஞ்சுகம் ” ( சி . சி.பா. 
ன்று . ( கந்தபு . நவ . கஅ . ) 

லோகா . மறு . உஅ . ) 

சுகிப்பு- நல்ல நுபவம் , 
சுகாம் - சுளுவாய்ச்செய்யக்கூடியது . ( உ - ம் ) 
“ சரிதையா திகளைப்போலக்காயக்கிலேசாதியில் 

சுகியம் - ஒருவகைப்பணிகாரம் . 

சுகியன் - சுகாது போகி . 
லாமல் அப்பியாசாவஸ்தையிலுஞ் சுகரமரகை 

சுகிர் 1. உட்டுளை . 2. உட்டுளைப்பொ 
யால் ( சி . சி.அ : உஉ . சிவாக் .) ( வ கா ] ருள் .3. சுகிர்வு . 4. தெரிநிலை வினைப்பகுதி . 
சுகருமம்- 1. நற்கருமம் , 2. நித்தியயோ 

சுகிர்த்து --சிநேகம் . 
கத்தொன்று . [ 1 , 35 ) 

சுகிர்தம் - 1. அதிட்டம் , 2. அறம் . 3 . 
சுகவல்லபம் -மாதளை, கவயே இன்பம் . 4. சுகிருதம் ,நற்செய்கை. (சி . சி . 
சுகவாகன் - மதன் . ( கவாஹ : 

அ : ஙக .. சிவாக் . ) 5. சுசி , 6. தயவு . 7. நன் 

மை . 8. நெய் . [ 7. லக க . 8. ல 
சுகன்- 1. ஒரு கந்தருவன் . 2. வியாசன் 
மகன் . ( உ - ம் . ) சுகனெனவுணர்வுசான்றகுத 

வ ) 
மாமுநிவன் போந்தான் ( கந்தபு . திருநகர . சுகிர்தல் -1 . பஞ்செஃகல் , 2. மயிர்முத 
ககசு .) ( 2. க ) 

லியவகிர்தல் , அழித்தலென்பர் சிந்தாமணியில். 
சுகர - பௌவியனுடைய ஏழு பிள்ளைகளி சுகிர்தன் - சுகிர்தமுள்ளவன் . 
லொருவன் . ( வி - ணி . உஙக . ) 

சுகிர்ல்லாபம்- நட்புப்பேறு . ( உ - ம் .) பஞ் 
சுகாங்கி- இரதிதேவி . 

சதர்திரத்திற்காண்க . ” 


ஈசு 


1110 


சுச்சம் . 


க்ககக 


சசிவர்.. 


தை ” ( பார் .) 


சுகிலம் - பொன் . ( கூர்மபு . தக்கன்வமி . கச்சு - 1. சுக்கு . 2. சுண்டி ( சூ. நிகண் , 
சஅ . உரை ) 

ச: ஙக .) 3. பறவைமூக்கு . ( சூ . நிகண் . 
சுரு - யாகத்திற்காகப்பலாசக்கட்டையால் அர் | எ ..) 
த்தசந்திரவடிவமாகச் செய்யப்பட்ட வொரு பா 

சுசநம் - காற்று . [ M ] 
த்திரம் ; தொன்னையுமாம் ( மு ) 

சுசதன் ---நல்லவன் . ( 8 ) 
சுதச்சை - அருவருப்பு . (சிந்தா. ) [ஜுகுப் 

சுசாதிகம் 

தன் சாதியிலுள்ளது . ( வரசு 
ஸை . ) 

தேவ . கட் . ) 
சுகுமாரதை - ஓரலங்காரம் . அது , வல்லொ 

சுசாதிபலம் --- சாதிக்காய் , ( உ - ம் . ) “ அமிர் 
ற்று நீங்கியுள்ள சொற்களாலாக்கப்பட்டு மெல்லி 
தாயிருப்பது . ( உ - ம் .) மென்மையொன்றி - 

சுசி 

ஆடிமாதம் . 2. இணக்கம் , 3 . 
னெறிவார்குழலி சுகுமாரதையென்று நேர்ந்து 

தையென்று நேர்ந்து கழுவுகை . 4. காமக்கவலை . 5. கொடிவேலி . 
ரையே ” ( வீரசோ . அலங்கார . அ .) 

( உ - ம் . ) ஈவேளை சுசிபசுநிசிமுருங்கை ” ( தை 
சுகுமாரதூவி - இலவமரம் . ( மலையக .) 

ல . தைலவ . எங .) 6. கோடைக்காலம் . 7. சங் 
சுகுமாரம் - 1. ஒரு கரும்பு . 2. ஒருதா திரன் . 8. சிவன் . 9. சுக்கிரன் . 10. சுத்தம் 
யம் , 3. மிருது . ( சூ . நிகண் . அ : கசு . ) ( 11. சுத்தமுடையவன் . ( கூர்மபு . பிருகுவாதி 
கு & rr :) 

யர் . க 0 . உரை .) 12. சூரியன் . 13. நெரு 
சுகுமாரி - ஒரு நதி . ( வி - ணி . உ ஙஉ . 

ப்பு. 14. பாதரசம் . ( உ - ம் .) " பூரந்துடியிரு 
சுகுமாரிகா - பதினெட்டு வாசற்கணங்களி துத்தஞ்சசி சுசி போகி ( தைல . தைலவ . சுக..) 

15. பிராமணன் . 16. வடவையினின்றுந்தோ 
னொன்று . ( வி -ணி . உஉஎ . ) 
சுகோடம் 

ன்றுமக்கிநி . ( உ - ம் . ) “ மென்சுசியெனுந்தீவட 
நகுலனுடைய கையிலிருக்கு 
மொருசங்கு . (உ - ம். ) தருமனடல்வீமனருச் வைத்தீயே ” ( கூர்மபு. பிருகுவாதி . 50. ) 17 . 
சுனன குலசகாதேவன் - றிருமருவு விசயம்பவு வெண்குடை 18. வெண்மை . ( 1,3, 4 , 6 , 
ண்டரந்தேவதத்தமெழின் - மருவுறுசுகோட் 7 , 8 , 9 , 10 , 11 , 12 , 13 , 15 , 16 , 17 , 
மணிபுட்பகமென்றிடுமிவற்றி - ஒருமனையகுா 18. ஈவி ) (6, 10 , பிங்கல. ஈஞ்சடு ) 
லெதிர்ந்தார்செவிபுதைப்பவூதினார் ” என்பதனா 

சுசிகம் - புளியாரை . ( மலையக .) 
லறிக . (பகவத். க : கக . ) ( வொஷ ] சுசிகரம் - சுத்தஞ்செய்வது . 
சுகோதாம்- தாளிசபத்திரி , 

சுசித்துருமம் - அரசமரம் , (ுவி 
சுகோற்கருடன் - சவ்வியனுடைய இரண் 
பிள்ளைகளிலொருவன் . ( வி - ணி . உ ஙஉ .) 
சுகோற்சவன் -- கணவன் . ( வொ சுசித்துவம் - சுத்தமாயிருக்குந்தன்மை , 

( சி.சி. உ ; ருஎ . சிவாக் . ) 
தவ ஸுவ- இன்பம் . உதவ - விழா ,, 
மகிழ்ச்சி . ) 

சுசிதம் - பால் . 
சுங்கம்- 1 , ஆடுதின்னாப்பாலை . ( மலைய .) 

சுசிரம் - 1. அக்கிநி . 2. ஊதுகுழல் , 3 . 
2. களவு . 

. 

3. மரக்கலத்திலும் பண்டியிலும் துளை . ( So ) 
வரும் பண்டங்கள் முதலியவற்றிற்கு வாங்கும் 

சுசிரோசி - சந்திரன் . (ுவிரோ 
வரி . ( வள் . எருசு . பரி . ) [ 1. ] 
சுங்கன் 

1. ஒரு மீன் . 2. சுக்கிரன் . விஷ : வி- வெண்மை . ரொவில் 
( உ - ம் .) “ சொல்லுயிர்க்கைந்தின்மதிசுடரேழி வெளிச்சம் , ஒளி . ) 
னிற்சுங்கன்மூன்றி - னல்கிற்கருப்பமிலை ” ( வி சுசீலர்- 1. சதாசிவதத்துவத்துள்ளிருக்கும் 
தாந . கர்ப்பா . எ . ) 

அணுசதாசிவர் பதின்மருளொருவர் . ( சி . சி . 
சுங்கான் - புகைகுடிக்கிற குழல் . 

க : உரு . மறை . ) 2. நற்குணமுள்ளவர் . 
சுங்கி - 1. ஆலமரம் . 2. வன்னிமரம் . 

சுசீலன் 1. திரிபுரதகனத்தில் வேலாத 
(ுலமிது ) 

மூவரிலொருவன் . ( காஞ்சிபு . முப்புரா . ங . ) 
கங்கிதன் -- ஈகன் . (ஜிமிகம் ) 2. நற்குணன் . ( ures ) 
சுங்கு- சீலையின் கொய்சகம் . ( தெலுகு .) சுசீவர் - காலதத்துவத்திருக்குமோருருத் 
சுச்சம் - சுச்சு . 

திரர் . { வி - ணி . உஎச .) 


33 ] 


A0 


வல 


1111 


சுட்டித்தனம் 


காக 


சுடலையோன் . 


ஜா ) 


சுசீவன் 

சிவனிடத்தில் அசிதாகமங்கே சுட்டு. - 1. எண்ணம் . 2. குறிப்பு . ( உ - ம் . 
ட்ட ஒருவன் . ( த . நி . போ , கரு அ . ) 

“ தொன்னிலக்கிழமைசுட்டின் ” ( புறநா . கூஉ ) 
சுசுகம் -- முலைக்கண் . (ுவாக ) 

3. சுட்டெழுத்து . ( உ - ம் . ) " சுட்டின் முன்னா 
சுசுந்தரி -1 . கோபமுடையவள் . 2. நாவி , தமன்வரிற்கெடுமே ” ( நன் . உருக .) 4. தெரி 

நிலைவினைப்பகுதி , 5. நன்குமதிப்பு . ( உ - ம் .) 
3. மூஞ்சூறு . (சீவரட் , நாருகா. ) [ 1 , 3 . 

பிறராற்பெருஞ்சுட்டுவேண்டுவான் ” (நீதிநெ. 
g ] 

20. ) ( 8. புஷ- ) 
சுசுமை சுக்கிரன் மனைவி . 

கட்டுக்கோல் - உலையாணிக்கோல் . ( உ - ம் ) 
“ சுட்டுக்கோல்போலவெரியும்புகுவாரே - நட்டா 

ரெனப்படுவார் ” ( நாலடி . உக ; அ . ) 
சுசு நடை- பெரியோர்களாஞ்ஞையின் கீழ்ப் 

சுட்டுச்சொல் 
படிந்து செய்யுந்தொண்டு . (ுஷா) 

ஒன்றைக் 

குறித்துக்காட்டு 

மொழி . 
சுசலம் - சிறுபண்டம் . 

சுட்டுதல் -1 . கருதுதல் . 2.குறித்தல் . ( உ - ம் . ) 
சுசூக்குமம் -- சூக்குமகருமத்திலே உண்டா 

“எயினனைச்சுட்டி யாது கூறுதிநினக்கிதுவந் 
கும் ஒரு கருமம் ; அது : கருமபீசமென்று பெ 

தவாறென்றான் " ( சேதுபு . விதூம . ககஎ . ) 3 . 
யராய்ப்புத்தியிலிருந்து புண்ணியகரும்பீசம் பு 

நன்கு மதித்தல் , ( நன் . பெய , ங கூ - நா . உரை ) 
ண்ணியத்தையும் , பாபகரும்பீசம் பாவத்தை 

சுட்டுப்பெயர் - சுட்டுப்பொருளைக்காட்டு 
யும் பண்ணுவிக்கும் . ( சி . சி . சு : க . சிவாக் .) 

பெயர் . (உ - ம் . ) " இயற்பெயர்க்கிளவியுஞ்சுட் 
சுசேலகம் - நல்ல புடவை .. [ வெ இப்பெயர்க்கிளவியும் ” ( தொல் . சொல் . நா அ .) 
க ] 

சுட்டுவிரல் - தர்ச்சநிவிரல் . ( உ - ம் . ) " நயம் 
சுசேலம் - நல்லபுடவை . ( வலவொ) 

பெறவேசுட்டுவிரவிலாபமாகும் ” ( துடிஏ , எ .) 

சுட்டெழுத்து - சொல்லுக்கு முதலில் சுட் 
சுசை - சோகம் . ( வா ) 

இப்பொருளைக்காட்டிநிற்கும் அ , இ , உ என் 
சுட்கம் 1. அதிசுட்கமென்னும் ரோகம் . னுமெழுத்துக்கள் . ( நன் ! சுசு , உரை . ) 
( உ - ம் . ) " சந்திகசிலேஷ்மஞ்சுட்கம் " ( தைல . சுடர் - 1. அக்கிரி . ( உ - ம் .) “சுரும்புமூசா 
தைலவ . கசக . ) 2. காய்ந்தது . 3. வறட்சி . | ச்சுடர்ப்பூங்காந்தள் ” ( திருமுரு . ச.க.) 2 . 
( வி - ணி .) (ுஷ ) 

ஒளி. ( உ - ம் .) " தெறுசுடரொண்கதிர்ஞாயிறும் 
சுட்கல் -- சுட்குதல் . 

( புறநா. சு . ) 3. சந்திரன் . ( உ -ம் .) “ சுடர்வி 
சுட்துதல்- வறளல் . ( சீவரட் . சாரு . ) 

ரிந்தன்னசுரிநெற்றிக்காரி ” ( கலி . கக . ) 4. 

சூரியன் . ( உ - ம் . ) " சுடர்சுட்டசுரத்தேறி ” ( புற 
சுட்சுள்ளெனல் - முள்ளுவாயுமுதலிய குத் நா . கஙசு .) 4. தீச்சிகை . 5. விளக்கு . ( உ - ம் ) 
துங்குறிப்பு , 

" மாலிருணெய்யாற்றளிர்க்குணியிர்சுடர் " ( நா 
சுட்டல் - 1. காட்டுதல் . 2. குறித்தல் . ( சூ . 

ன்மணி . நஎ. ) 
நிகண் . அ ; ஙரு . ) 3. மதித்தல் . 

சுடர்க்கடை - மின்மினி 
சுட்டறிவு காலத்தான் ஏகதேசமாதலும் 

சுடர்க்கொடி- ஆரதிகருப்பூரம் . 
இடத்தான் ஏகதேசமாதலும் , அதுவதுவாய் 

சுடர்ச்செலவு சட்டுவருக்கத்தொன்று ; 
ப்பலவேறுவகைப்படுதலும் , மலத்தொடு விர 

அஃது : இராசியை இரண்டாகப் பகிர்தல் . 
வுதலும் , வேறுபடுதலும் ஆகிய இவ்வியல்பு 

சுடர்தல்- ஒளி செய்தல் . ( சூ . நிகண் . க : 
களுடைய அறிவு . ( சி . சி . சு : உ , சுப்பிர . ) 

உங . ) [ இதில் உகரச்சாரியையென்க . 

. ) 
சுட்டி 1. சுட்டிக்காட்டி எனப்பொருள்ப 

சுடர் நிலை -1. தகழி . 2. விளக்குத்தண்டு . 
டும் ஒரு வினையெச்சம் . ( உ - ம் . ) " சுவரிற்றீட் 

( சூ . நிகண் . கக : தகரவெ . உசு . ) 
டியமாயவன்றுயிலுருச்சுட்டி " ( உபதேச . உ 

சுடர்வு - சுடர்தல் . 
சுடரோன் 

சூரியன் . ( பிங்கல . உக . ) 
த்திரா . ருஎ . ) 2. துட்டன் , 3. நுதலணியி 

சுடல் - சுடுதல் . ( சூ . நிகண் . க : சு 0. ) 
லொன்று . ( உ - ம் . ) “ பூட்டினர்சுட்டியைப்புய 
ங்கமொன்றுநா - நீட்டிகஞ்சுமிழ்தருநிலைமையீ 

சுடுகாடு . ( உ - ம் . ) " சுடலை சார்ந் 

தாள் ” ( அரிச் . மயா . ஙரு . ) 
தென ” ( கந்தபு . தெய்வயானை . க அக .) 

சுடலைக்குருவி -- ஒரு குருவி , 
சுட்டடிகை - சுட்டி . 

சுடலையாடி - சிவன் . ( சூ . நிகண் . க : எ .) 
சுட்டித்தனம் - துட்டத்தன்மை . 

சுடலையோன் - துரிசு . 


சுடலை 


1112 


சுண்டங்காய் , 


கககங 


சுண்ணம் . 


வெ . அ . ) 


கா ] 


சுடிகை -1 . உச்சி . ( சூ . நிகண் . உ : க அ .) 2 . சுண்டம் - 1. கள் . 2. யானைத்துதிக்கை . 
கள் . 3. சடாமுடி , 4. சூட்டு , 5. தலை . (உ - ம் .) [ 1.ஜா. 2. ண ) 
“ உரகர்தஞ்சுடிகையுச்சியொளிர்மணியிமைத்த 

சுண்டல் - 1. இறுகல் . 2. சுண்டினது . 
லானும் " ( நைடத . சுயம்வர உந . ) 6.நெற் 3. சுண்டற்கறி , 4. சுண்டுதல் . 5. தெறித் 
றிச்சுட்டி . ( சூ . நிகண் . எ : உச .) 7. மயிர்முடி . தல் , 6. வற்றுதல் . 
8. முடி . ( சூ . நிகண் . எ ; உஉ . ) 

சுண்டன் - 1 , அறிவிலி, 2. சதயநாள் , 
சுடீரம் - துவாரம் . ( சீவரட் . உஅங .) ( - ( உ - ம் ) மான்றலைசுண்டன் " ( விதாந . பஞ் . 
ஷிர ) 

கஎ .) 3. மூஞ்சூறு . ( சூ . நிகண் . கக : ணகர 
சுடீரியம் --வீரியம் , 
சுடு - 1. தெரிநிலைவினைப்பகுதி . ( உ - ம் . ) 

சுண்டாரன் - சாரயம் வடிப்போன் . [ு 
“ விவொய்ப்பிசிரோசெகிெழங்கு நகர ” (புறநா . ஜார் ) 
உஉரு . ) 2. சுடுதல் . ( உ - ம் .) “ சுவிெற்றேனு சுண்டாலம் - 1. யானை . 2. யானைத்துதி 
டைந்தவண்ணமே ” (சிந்தா , கோவிந் . அ .) 3. க்கை .( ஜா ) 
வெம்மையுறல் . 

சுண்டாலி 

- சண்டாலம் . 
சுடுகாட்டுமணிபொறுக்கி - ஒரு பறவை . சுண்டான் - எலி வகைகளினொன்று . 
சுடுகாடு - ஈமம் . ( உ - ம் .) “ சுகொடுற்றாள் ” 

சுண்டி - 1. சுக்கு . 2. தொட்டால்வாடி , 
( அரிச்ச . மயா . ஙச . ) 

( மலையக . ) இதற்கு நிகண்டுகளிற்சுச்சு எனப் 
சுடுகாடுமீட்டான் - முடக்கற்றான் . ( யலை பெயர்கூறுவர் . 3. நீர்ச்சுண்டி . ( 2:ுணி ) 
யக . ) 
சுடுகோல்- சூட்டுக்கோல் . 

சுண்டிகை --வண்டினது நாக்கு . (ுணி 
சுடுசுடுத்தல் - வெடுவெடுத்தல் . 
கடுசுடுப்பு- 

சுண்டியம் - சுக்கு . (ுண } 
சுடுசுடெனல் - 1. விரைவுக்குறிப்பு . 2 . 
வெடுவெடுத்தல் . 

சுண்டியுண்டை - கொஞ்சி , சதுரக்கள்ளி , 
சுடுதல் - 1. கெடுத்தல் . ( உ - ம் ) " குலஞ் சித்திரகம் என்பவற்றின் வேர்ப்பட்டைகளு 
சுடும் ” (வன் . க 0 க்க ) 2. சூட்டுக்கோலாற்சுடு டன் சீரகஞ்சேர்த்துச்செய்து உணவுக்குப்பா 

விக்கப்படுமுண்டை . 
தல் . 3. சூடுகாணுதல் . 4. தகித்தல் . ( உ - ம் ) 
" துக்கமாமடவிதன்னைச்சுடுங்கொடுந்தீயுமாகி 

சுண்டில்- 1. சுண்டிற்செடி , 2. தொட் 
(சிவரக . உருத்திரவீணை . கூகூ . ) 5. விசநமடை டால்வாடி . ( மலையக .) 
வித்தல் . ( உ - ம் .) " கவற்றிமநத்தைச்சுடுதலா சுண்டு- 1. அடிப்பற்றியது . 2. அற்பம் . 
ல் ( நாலடி , க : க . ) 6. வெடிசுடுதல் . 7. வே 3. தெரிநிலைவினைப்பகுதி . 
கவைத்து . 

சுண்டு கட்டை - நெய்வார்கருவியினொன்று . 
சுடுது ரத்தம் - சித்திரப்பாலாவி . ( மலையக .) 

சுண்டுதல் - சுண்டல் . 
சுடுதுறட்டி - ஒரு செடி . 

சுண்டுவிரல் -சின்னவிரல் . 
சுடுநாற்றம் - மயிர் பிணம் முதலிய எரிவத கண்டெலி - ஓரெலி . 
னாலுண்டாகும் நாற்றம் . 

சுண்டை - 1.கள் . (பிங்கல . ககசசு . ) 2 . 
சுடு நிலம் - சுடுகாடு , ( சூ . நிகண் . ரு : ருகூ .) கிணறு . 3. சுண்டைச்செடி . ( சூ . நிகண் . 
சுடுமண் 

1. ஓடு . (சிலப் .) 2. செங்கல் . கக : ணகரவெ . உ O. ) 4. நீர்க்குண்டு . 5. யானை 
( உ - ம்.) “ சுமெணேற்றியரங்குசூழ்போகி (மணி | த்துதிக்கை . ( பிங்கல . உ.சகஅ .) (1.ணா, 
மே . உதய . ங ங .) 

2, 4. அணா) 
சுடுவன்- இரத்தம் . ( பிங்கல , உருருக . ) 

சுண்ணக்கல் சுக்கான்கல் . 
சுடுவு - சும்மாடு . ( சூ . நிகண் . எ : ருக .) 
சுண்டகம் - மூங்கில் வில் . 

சுண்ணம் - 1. ( இலக்கணம் .) இயல்பாகவ 
சுண்டகன் - சாராயம் வடிப்போன் . ( - மைந்த வீரடிக்கணுளவாகிய எண்சீரைத்துணித் 

து இயையும் வழியறிந்து கூட்டி இயற்றப்படு 

வது . ( உ - ம் .) சுண்ணந்தானே - பட்டாங்க 
சுண்டங்காய் கண்டைக்காய் , 

மைந்த " ( தொல் . சொல் . நஎரு .) 2. சதயம் . 


க ) 


1113 


சணை . 


கககச 


சுத்ததத்துவம் , 


| 


( உ - ம் . ) " நியாயந்தருங்கலம்பூராடஞ்சுண்ண சுணைக்கோரை - ஒரு புல் . 
நெறியரவம் " ( விதாக . குணாகுண . ச . ) 3 . சுணைநெருஞ்சில் - ஒரு பூடு . 
சுண்ணப்பொடி . இது , நவமணிகளும் , பொ சுணைவு - பேய்க்கடலை , ( மலையக .) 
ன்னும் , சந்தனமும் , கற்பூர முதலியனவும் , சுத்தக்கரணம் - பரதத்தின் பொது இலக் 
புழுகினாலும் , பன்னீரினாலும் , நனையவைத்து கணங்களாகிய இருபது பேதங்களுளொன்று . 
இடித்துச்செய்யப்பட்டது . (மதுரைக். நகக .. ( உ - ம் .) " அங்ககாரம் 2 ” ( பார் . ) 
உரை . ) ( து - அண- என்னும் வடமொழித்தி சுத்தகாந்தாரம்-- ஒரு பண் . (சிலப் .) 
ரிபு . ) 4. சுண்ணாம்பு . ( உ - ம் . ) “ தோய்ந்தொ | சுத்தகாலம் -- சுத்தமாயாகாரியவுற்பத்தியா 
விராரமுஞ்சுண்ணமானதால் ( பிரமோத் . பஞ் திகளுக்குப்பிரயோகமாகுங்காலம் , (சி.சி. 2 : 
சாட் , உ எ . ) 5. பச்சைக்கற்பூரம் . ( உ - ம் . )" வா ருச . சிவாக் ,) 
சரீரும்வண்சுண்ணமுமுறைமுறைவழங்க”( பா 

சுத்தகேவலம் - ஓரவத்தை . 
ரத . கிருட்டிண . அச . ) 6. பராகம் . ( உ - ம் ) சுத்தகௌடம்- பஞ்சகௌடத்தொன்று . 
தாழைக்கொழுமடலவிழ்ந்த - வால்வெண்சுண் சுத்தசத்துவடிவம் -- மாயையின் விருத்தி 
ணமாடியதிதுகாண் ” ( மணிமே , பளிக் . கஅ. ) த்திரயத்திலொன்று ; 

அது : மாயாவிருத்தி . 
7. புழுதி , 8 , (பரதம் .) விலக்குறுப்புப்பதினா ( உ -ம் .) “ நிலவுதல்செய்சுத்தசத்துவடிவமாமா 

யையொடு " ( வேதாசூ. சுங . ) 
ன்குவகையுளொன்றாகிய சொல்வகையிலொ 
ன்று . அது . நான்கடியான் வருவது . ( சிலப் . சுத்தசத்துவம் - ஆநந்தரூபசத்தி . ( நானா . 
அரங் . கங , உரை .) 

க , பக . ) 
சுண்ணமிடித்தல் -1 . சுபாசுபகருமத்திற்செ சுத்தசரளங்கம்-- சதுர்வித மிருதங்கத்து 
ய்யப்படும் ஒரு கிரியை . 2. பரிமளப்பொடியி 

ளொன்று . ( வி - ணி . உஉக . ) 
டித்தல் , ( உ - ம் .) “ இவ்வகைநின்று சுண்ணமிடி சுத்தசாத்தர் - சத்திபுவநப்பிராப்திதானே 
த்தனர்மடந்தைநல்லார் ” (திருவாத . திருவம் . மோக்ஷமென்பவர். ( சி . சி . அ . கஉ . ஞாநப் . ) 
சுங . ) 

சுத்தசாத்துவிகம் - சித்துரூபசத்தி . 
சுண்ணவாசி -- முல்லை . ( மலையக . ) 

சுத்தசாத்தேயர் -- சுத்தசாத்தர் . ( கூர்மபு . 
சுண்ணவிரோதி- சவ்வீரம் , 

பலவ . கசு , உரை. ) 
சுண்ணாம்பு - கள் , சிப்பி முதலியவற்றின் 

சுத்தசாந்தம் -- ஆநந்தரூப சத்தி . 
சுண்ணம் . 

சுத்தசாரி- பரதத்தின் பொது இலக்கணங் 
சுண்ணாம்புக்கீரை --ஒருவகைக்கீரை. களாகிய இருபது பேதங்களுளொன்று . (உ - ம் .) 
சுண்ணித்தல் -- நீற்றுதல் . 

" உபாங்கம் ” ( பார் . ) 
சுணக்கம் - தாமதம் . ( வழக் .) 

சுத்த சாளாசங்கீதம்-- இது வேறோரிராக 
சுணக்கன் 1. நாய் . 2. நீசன் . 

த்தின் நடையைத்தழுவி யினிமையையுண்டா 
சுணக்குதல் - 1. தாமதப்படுத்தல் . 2 .. மெலி க்குமிசை . ( திருவால . திருவிளை .) 
யச்செய்தல் . 

சுத்தசித்து - சித்தாய்மாத்திரம் இருக்கின் 
சுணங்கத்திசை - தென்மேற்றிசை . ( நிரு ற வஸ்து . சி.சி. ச : கச . சிவாக் . ) 
திக்கு நாய்க்குறியுடைமையினத்திசைக்கு இப் சுத்தசிவன்-- முப்பத்தாறு தத்துவத்தையு 
பெயர் வந்தது . சுணங்கு- நாய் . ) 

ங்கடந்துநிற்குஞ்சித்தாந்தசைவத்தெய்வம் . 
சுணங்கல்- 1 . 

1. தாமதித்தல் . 2. மெலிவு . சுத்த சூதியம்- முழுப்பாழ் . 
சுணங்கன் - நாய் . ( உ - ம் . ) . " சுகந்தமாகும் 
கத்தூரியின் வாசனை தனையே சுணங்கன்றானறி 

சுத்தசைவம் - பாடாணவாத சைவமுதலிய 
யாது " ( சிவரக . மறலி . உஉ . ) 

அறுவகைச்சைவங்களுளொன்று . (உ - ம் .) "நீதி 
சுணங்கு- 1 தெரிநிலைவினைப்பகுதி . 2. தே 

யாஞ்சுத்தசைவநிலையது நிகழ்த்துங்காலை ” ( த . 

பி . போ . உரு எ . ) 
மல் . ( உ - ம் .) " பொன்னவிர்சுணங்கென் முலை 
பிறாவண்ணம் " ( பிரமோத் . சீமந் . ங ங . ) 3 . சுத்தசைவர் உயர்ந்தவருணத்தாராய் . 
நாய் . ( உ - ம் . ) " சுணங்குபலபிணங்குபெருங் சிவதீக்ஷை பெற்றோராய்ச் சைவாசாரமுடைய 
குரைப்பு " ( அரிச் , மயா . ஙரு . ) 4. பூந்தாது . 

ராயுள்ளவர் . ( உ - ம் . ) “ தன்னுடனேயொத்த 
( ஐங்குறு . ) 5. மெலிவு . 

சுத்தசைவர் தகச்சமைத்த - வந்தந்தானும் பரிசு 
1 . லை காய் முதலியவற்றின் த்தம் " ( சைவச . பொது . உசுஉ . ) 
சொறி , 2. கூர்மை . 3 , சுணைக்கோரை , ( மலை சுத்ததத்துவர்- சிவதத்துவம் ; இ 
யக . ) 4. சுரணை , 5. தினவு . 

கைப்படும் . ( சி . சி . 2 .; சுசு . ) 


துணை 


1114 


சுத்தமார்க்கம் 


கக்கரு 


சுத்தாந்தை . 


ருளெ 


சுத்ததாளம் - ஒருவகைத்தாளம் . ( விணி . சுத்தர் - காலதத்துவத்திருக்குமோருருத்தி 
உஉக .) 

ரர் . ( வி - ணி . உஎச . ) 
சுத்ததிநம்- புண்ணிய திநம் . 

சுத்தரவிபுடம் - கேதுபுடத்திலே ஒரு ராசி 
சுத்த திருத்தம் - நூற்றெட்டுக்கரணமுடை 

யைக் கூட்டிநின்ற நிலை . ( விதாக . குணாகுண . 
யதாய்ச்சாந்திக்கூத்துளொன்றாகிய சொக்கம் . 

ருரு . உரை .) 
( உ -ம் . ) " சுத்த - நிருத்தமாடிவந்தடியரைப்பொ சுத்தவாசனை- நறுமணம் . 

எனநினையுங்கருத்தளாய் " ( திருவிளை . சுத்தவாளர்- 1. அர்ச்சிய சிட்டர் . 2. பரிசு 
ரசவா . எ . ) 

த்தமுடையவர் . 
சுத்தநிலை - சுத்தாவத்தை , 

சுத்தவாளி --சுத்தன் . 
சுத்தப்பிரமம்- அக்கிரியிற்சூடுபோல அபிந் சுத்தவித்தியாதத்துவம் - சுத்ததத்துவமை 
நமாகவுள்ள சத்தி அவ்வதீதப்பிரமத்தினிடத்தி ந்தனுனொன்றாய்ச்சாந்திகலையிலிருக்கும் ஒரு 
லேயடங்கியிருக்கும்போது பெறும் பெயர் . ( நா 

தத்துவம் . 
னாசீ . க . பக் . ) 

சுத்தவித்தியாதிபதி - உருத்திரன் . ( சி.சி. 
சுத்தபஞ்சமீ -- பூர்வபக்க பஞ்சமி . 

க : சாரு . சிவாக் .) 
சுத்தபுடம்- ( சோதிட ) எண்ணலிற்களைக் சுத்தவித்தியாதேவி- சுத்தவித்தியாதத்து 
தெடுத்தது . 

வத்திற்கு அதிதேவதை . ( சி.சி.உ : எக . சிவாக் ) 
சுத்த புவநம் சாந்தியதீதகலையிற்பதினைந் சுத்தவித்தியை - சுத்தமாயை . ( சி . பி . கை . 
துபுவநங்களும் , சாந்திகலையிற்பதினெட்டுப்பு 

அ- பக் ) 
வநங்களுமாகிய முப்பத்து மூன்று புவநங்கள் . 

சுத்தவித்தை சுத்த வித்தியாதத்துவம் . 
( சி - லி . ஞாந . க . உரை .) 

( உ - ம் . ) " இருக்குமிவையெல்லாஞ்சுத்தவித்தை 
சுத்த பூசை - சிவலிங்கமொன்றை 

ங்கமொன்றைமாத்திர தன்னில் " ( சைவச . பொது . நங O.) 
பூசிக்கும் பூசை . ( சைவச . பொது . சஎஉ .. 

சுத்த வேதாந்தி --- பிரமமைந்துவிதமென்று 
உரை . ) 

ம் , இதிற்சித்து நாலுவிதமென்றும் , சந்திரன் 
சுத்தம் -1 , உண்மை . ( உ - ம் . ) " சுத்தமறை களங்குபோலச்சித்தினிடத்தினின்று மாயையு 
முழுதுணர்ந்த " ( உபதேச . விபூதி , கூஉ . ) 2 . ண்டானதென்றும் ,இவையெல்லாம் பொய்யெ 
கலப்பற்றது . 3 , குற்றமற்றது . 4. சிதம்பரம் . 

ன்றும் , சீவாத்துமா பரமாத்துமா உண்டென் 
( உ - ம் .) " சுத்தம்பரமற்புதம் ” ( கோயிற்பு . வி 

றுஞ்சொல்லுகிறவன் . ( த . நி . போ . ககஎ . ) 
யாக்கிர , உ.க.) ( தூயதாகலிற்பெற்றபெயர் ) 5 . 
சுக்கிலபக்கம் . 6. சுசி . ( சூ . நிகண் . அ : ஙக .) 

சுத்தன் -1. கடவுள் , நின்மலன் . 2. பரிசு 

த்தன் . 
7. சுத்தமாயை . ( சி . சி . க : ருஎ . சிவாக் . ) 8 . 

சுத்தாங்கம்- 1. கலப்பற்றது . 2. முற்றும் . 
சுத்தவித்தை . ( உ - ம் . ) " துகளறு சங்கற்பவிகற் 
பங்களெல்லாந் தோயாதவறிவாகிச்சுத்தமாகி ” 

சுத்தாசுத்ததத்துவம் - வித்தியாதத்துவம் , 

வித்தியா தத்துவம் ஏழையும் சுத்தாசுத்தம் 
( தாயு . பொருள்வண . கஉ . ) 9. சுத்தாவத்தை . 

என்றது ஏதென்னில் இவையிற்றைச்சுத்ததத் 
அது , கேவலம் சகலமிரண்டுந்தாக்காதுவிடச் 

துவங்கள் காரியப்படுத்துகையாலும் , அசுத்த 
சிவனருட்சார்பினிலைபெற்றுநிற்றல் . ( சிவப்பி . 
ங : சு . உரை .) 10. திருவடியிலே 

மாயையிற்றோற்றமாகையாலும் என்றறிக . ( சிவ 
இரண்ட 

ப்பிர . வியாக் . ஈச . உரை . ) ஆன்மாவுக்குச் 
றக்கூடிநின்ற பரமுத்தி , (சிவப்பிர . வியாக் . 

சிறிது அறிவை விளக்குதற்குச் சாதனமாகை 
கஉ . உரை . ) 11. பிழையின்மை . [[ * ]] யாற்சுத்தமென்றும் , சூக்குமரூபத்துவாரத்தா 
சுத்தமத்தளம் - ஒரு விசேட மத்தளம் . லே ஆன்மாக்கட்குக் குணரூபமாகிய சுகதுக்க 

சுத்தமாயாபந்தம் - வித்தைகள் வித்தியே போகங்களையுண்டாக்குதற்குச் சாதநமாகையா 
சுரர் முதலியோர் சரீரங்களுக்குக்காரணமாயுஞ் ல் அசுத்தமென்றுஞ்சொன்னார் . ( சி . சி . 
சகலர் போகம் புசித்தற்குக்கருவியாகிய சூக்கு எ 0 . மறை ) 
மை பைசந்தி மத்திமை வைகரியென்னும் வா 

சுத்தாத்துவா-- மந்திர முதலியன . ( கோ 
க்குகளுக்கேதுவாயுமிருப்பது . ( சி . பி . கை . அ 

யிற்பு . இரணிய . உ . உரை . ) 
பக் . ) 

சுத்தமாயை - ஆறத்துவாக்களுக்கு மேலா சுத்தாந்தம் -- அரசன்றேவியில்லம் . ( 
கிய காரணமாயுள்ளது . ( சி - பி.கை . அ . பக் .) 
சுத்தமார்க்கம் -1 , சுத்தாத்துவா. ( பெனட் 

சுத்தாந்தை - இராச பத்திரி . 
க : க 0 இ . ) 2. நன்னடை . 


யாது ) 


1115 


சுத்தை . 


கக்கக் 


சுதன் . 


சுத்தாந்தம் பிறிதொன்றுங்கூட்டாது பர் ” ( ஏகாதசி . காலநிர்ண . கக .) 2. சுத்தமு 
தனியே பாகம்பண்ணப்பட்ட அந்தம் . ( சைவ ள்ளவள் . ( சி . சி . க : ககூ . சிவாக் .) 
ச . பொது . ருசசு . உரை .) 

சுதந்தரத்துவம் - மாயைக்கியல்பாயுள்ள 
சுத்தாவத்தை - கன்மவொப்பும் மலபரிபா விரண்டு முக்கிய குணங்களுளொன்று ; அது : 
கமுமுண்டானவவதரத்திலே ஞாநாசாரியனா பிரமத்தைக்கொண்டு சீவர்கள் முதலியவெல் 
லே ஞாந தீபத்தைப் பெற்றுச்சிவனையும் ஆன் லாவற்றையுங்கற்பித்தல் . ( வேதா . சூ . சுஉ . 
மாவையும் பாசத்தையும் உணர்ந்து அருள்பெ உரை . ) 
றுமவதரம் , (சிவப் , கட்ட . கக . பக். ) 

சுதந்தரம் 1 இட்டமானவாளுகை . 2 . 
சுஸ்தி- மந்தகுணம் . ( பார்சி . ) 

உரிமை . 
சுத்தி- 1 , அகல் . 2. அரைப்பலம் , ( உ - ம் .) சுதந்தன் - கூத்தாடி . ஆகம்) 
" மதியொருநிட்கஞ்சுத்திமுட்டியிடக்கலத்துள் 

சுதந்தி- வடமேற்றிசை யானைக்குப் பெண் 
வடி " ( தைல . தைலவ , ந . ) 3. கிளிஞ்சில் . 

யானை . ( உதி ] 
( உ - ம் .) " சேதிபங்கிச்சாற்றாட்டிச்சுத்திபோல 
த்திரட்டி ” ( தைல . தைலவ . காரு . ) 4. கும் 

சுதந்திரத்தோன் - சவதந்திரசத்தியையு 
பிடுகிளிஞ்சில் . (உ - ம் ) சுத்தி புரிசவ்வீரமோர் 

டைய சிவன் . ( உ - ம் . ) " அந்தமில் சுதந்திரத் 
ததிக ணான்கிவைதோயமொவ்வொன்றொருப தோன் ” ( கோயிற்பு . பதஞ்சலி. நீஎ .) 
டி " ( தைல. தைலவ . உஉ . ) 5.சங்கு . 6. சுத் 

சுதந்திரம் -- சுதந்தரம் . 
தியல் , ஓர் கருவி . ( தெலுங்கு . ) 7. நெய்க்கு சுதந்திரர் - உரிமைக்காரர் . 
த்தி முதலிய பாத்திரம் . 8. பரிசுத்தம் . ( உ - ம் . ) 

சுதந்திரி - 1. இட்டமாய் நடத்துவோன் . 
"புனலாடிச்சுத்திபெறும் வத்திரங்கள் புனைந்து 

2. உரிமைக்காரன் . 3. உரிமையுடையாள் . 
(சிவரக . பசாசு . சு . ) ( 1,5 . சூ . நிகண் . கக : சுதந்திரித்தல் 1 , இட்டமாய் நடத்தல் . 

2. உரிமை பெற்ற நுபவித்தல் . 
தகரவெ. உங . ) [3 ,5. தி .8.ுவி ) சுதந்திரியம் - இட்டம் , 
சுத்திகாம் 

சுதநம்- 1. ஆயுதப்பொது . 2. நற்பாக்கி 
சுத்திகரித்தல் - சுத்திசெய்தல் . யம் . ( உ - ம் . ) “ சுதாமாஞ்சிவபத்தி துணிவரே , 
சுத்திகரிப்பு : 

(சிவரக , சுகமுதி . ஙக . ) 
சுத்திகை -1. அகல் , ( பிங்கல . கஎஅச . ) 

சுதநுவன்- 1. விச்சுவகன்மா . 2. நல்ல 
2. இப்பி. ( 2.கிகா ) 

வில்லையுடையவன் . ( யந்து ; 
சுத்தித்தல் - சுத்திசெய்தல் . ( உ - ம் . ) “ ஐம் பந m - வில் . ) 
பகற்சுத்தித்தெடுத்திடு ” ( தைல தைலவ.காக . ) 
சுத்திதி- 1. சௌக்கியம் . 2. நல்வாழ்வு . யுமருக்கியமுகல்கி ” (நித்திய . உக .) 2.தெரு 

சுதம் - 1. கேடு . ( உ - ம் .) " சுதமறு முத்திரை 
( TA ) 

ஞ்சில் . ( மலையக .) 3. ( அருக . ) பரமாகமம் , 
சுத்தியல் - சிறுசம்மட்டி . ( தெலுங்கு .) 

( உ -ம் .) “ எப்பொழுதுஞ் - சுதமொழிகேண்மி 
சுத்தியா ரநாளத்தைலம் - ஒருவகைத்தை 

ன் ” ( திருநூற், ருஉ .) 4. மலத்துவாரம் . [ 1 , 
லம் . இதனிலக்கணம் " சுத்தி புரிசவ்வீர ..... 

4. த ] 
சுத்தியாரநாளத்தைலநற்றயில் மென்பர் மறை சுதர்ச்சி - சதுரக்கள்ளி . ( மலையக . ) 
யறையுமுறையறியறிஞரே " என்னுந் தைல . சுதர்மம் --சுதருமம் . 
தைலவ . உ - ம் செய்யுளிற்காண்க . 

சுதரிசநம்- 1. அமராவதி . 2. அழகு , 3 , 
சுத்துய்மன் பாண்டிய குலத்து இந்திர கண்ணாடி . 4. சக்கிரம் . 5. விட்டுணுவின் சக் 
த்துய்மன் மகனாகப் பிறந்த ஓரரசன் . ( கூர்மபு . கரம் . (உ - ம் . ) " துயிலராப்பள்ளிவள்ளல் சுதரிச 
பதிக . உக , உரை . ) 

நத்தைவிட்டான் ” ( சேதுபு , சக்கரதீ . உக .) 
சுத்துரம் -- 
சுத்து கண்டங்கத்திரி . (மலைய .) 

9 - ந ) 
சுத்தை -- 1. ஒரு திருத்தில் தசமியின் பிற் 

கீழேழுலகினொன்று , ( சூ . நிக 
கூறும் துவாதசியின் முற்கூறுந்தொடர்ந்த ஏ 

ண் , கஉ , எக .) ( த ) 
காதசி , ( உ - ம். ) ஏய்ந்தபத்தாந்திதியொடும் சுதன் - மகன் . ( உ - ம் . ) 

மகன் . ( உ - ம் . ) புரூரவாவினைத்த 
பன்னிரண்டான திதியொடுந்தொட்டிரண்டு | ஞ் - சுதெனெனும்படிதோற்றுவித்தனர் ” ( பாரத , 
பாலுந் தோய்ந்திடுமேகாதசிக்குச்சுத்தைபென் குருகுல . சு . ) ( 58 ) 


வல . 


சுதலம் 


-- 


1116 


சுதை . 


கககஎ 


சுந்தோபசுந்த நியாயம் . 


D 


எம் . 


- 


நாம் ) 


சுதன்மம் - சுதருமம் , நல்ல தருமம் . ( சுந்-- சரி . ( உ - ம் . ) " சுந்நினதோரையிற்சுந் 
ய 8 - து ) 

நங்கசமெழ ” ( விதாக . கர்ப்பா , கச . ) 
சுதன்மன் - திரிபுரசங்காரத்திற்றப்பியுய்ந் 

சுந்தரத்தாது - துத்தபாஷாணம் 
தவர் மூவரிலொருவன் . (காஞ்சிப் . முப்புராரி . 

சுந்தரநடனம் சொக்கத்தாண்டவம் . ( திரு 
வால . திருவிளை . ) 

சுந்தரபாண்டியம்- ஒரு நூல் . 
சுதன்மை - இந்திரன் சபாமண்டபம் , ( உ - ம் ) 
“ சோதிடத்தோர்நாளுரைப்பச் சுதன்மையினு 

சுந்தரபாண்டியன் ஒரு பாண்டியன் . 

2. சௌந்தரபாண்டியன் . 
முதன்மைபெறத்தொடங்கினானே ” ( பாரத . இ 

சுந்தரம் -1 . அழகு . ( உ - ம் . ) “ சுந்தரத்தின் 
ராசசூய . கா . ) 

சுந்தரமாஞ்செய்கையார்க்கே " (சிவரக . கணப் 
சுதன்வன் - வசியவிராத்தியனை வசியமாது 

திவர் . உஉ . ) 2. நன்மை , ( உ - ம் . ) “ காழ்சரி 
கூடப்பிறந்தோன் . ( உ - ம் . ) " வல்லியைவசிய 

ந்த தணிகிளர் - சுந்தரநிலமிசை சொரிதலின் ) 
விராத்தியன் வசியமாதுறவந்தவன்சுதன்வன் ” 

(சிந்தா . நாமக . கஉ . ) 3 நிறம் . (சிலப் .) [ 1 . 
( சூத . சிவமான் . கஉ . கூகூ . ) 
சுதாகரன்- 1. கருடன் , ( அமுதத்தையப் 

நரம் ) 
கரித்தவன் . ) 2. சந்திரன் . ( உ - ம் . ) " அச்சுதா சுந்தாழர்த்தி தேவாரம் பாடியருளிய சம 
முகமச்சுதாகரனன்ன கோதையசோதைதன் ” யகுரவர் மூவருளொருவர் . 
( ஏகாதசி . உருக்குமா . ருக . ) [ 1.தாஹ சுந்தரன் - 1. அழகன் . 2. காமன் . 3. சுந் 
. 2. வல யாகா ) 

தரமூர்த்தி . ( உ - ம் . ) " இறந்திடுமகன்உளர்ந்தெ 
ய்தப்பாடலொன் 

றறைந்திடுசுந்தரனடிகள் 
சுதாங்கன் -- சந்திரன் . [ டாம் ) போற்றுவாம் " ( கந்தபு .கடவுள் வா.உ.உ. )[ வலு 
சுதாச்சி - சதுரக்கள்ளி. ( மலையக . ) 
சுதாசநம்- 1. நிவிர்த்திகலையிற்பிருதிவித 
த்துவத்திலுள்ள நூற்றெட்டுப்புவாங்களுளொ 

சுந்தரி- 1. அழகுள்ளவள் . 2.இந்திராணி . 
ன்று . ( சி - லி . கிரி . உக . உரை ) 2 அமுதவு 

( உ - ம் . ) " சுந்தரிமங்கலந்தடவிநெஞ்சுதொட்டு 
முறுவலித்துத துயரந்தீர்ந்தாள் ” (உபதேச, சூ 

ராதி . சஅ ) 3. சிறு செருப்படி . ( உ - ம் .) “ பொ 
சுதாந்தருத்திரம் - பிருதிவிதத்துவத்தில் 

தெலைதராய்மேனிசுந்தரிபரிக்கந்தி ” ( தைல . 
வருண திக்கிலுள்ள பத்துப்புவநங்களுளொன் 

தைலவ . எங . ) 4. துர்க்கை . ( பிங்கல , ஙருரு ) 
று . ( சி சி.அ : எ . 
அ : எ . மறை . ) 

5. பார்வதி . ( உ - ம் .) " ஏழுலகுமுன்னுதவுசுந்த 
சுதி -1 . அறிஞன் . 2. குதத்துவாரம் . 3 . 

ரிதரு - மஞ்சன் " ( கந்தபு . திருவிளை . அக .) 
சுருதி . 4. பூருவ பக்கம் . 5. பெண் . ( வி - ணி . ) 6. பெண் . ( சூ 

6. பெண் . ( சூ நிகண் . உ ; ருசு .) 7. மூஞ் 
6. யாழினரம்பு . ( 1. மயீ . 4. ) சூறு . ( சுசுந்தரி என்பதன் விகாரம் .] [ 1 . 
சுதுகி- சதுரக்கள்ளி , ( தைலவ . ) 

ரீ ) 
சுதும்பு- ஒரு மீன் , ( வழ . ) 

சுந்தரேசன்-- திருவாலவாயிலெழுந்தருளி 
சுதேசம் --- சொந்ததேசம் . ( பொ ) ய சிவபிரான் . ( பெரியபு . திருஞாந . அசுக . 
சுதை - 1. அக்கி நிதேவி . 2. அமிழ்து . உரை . ) 
( உ - ம் . ) “ தொன்மொழிவண்ணச்சுதைமாந்தி ” 

சுந்தன் - நிகும்பனின் புத்திரனும் உபசுந்த 

னின் சகோதரனுமாயுள்ள ஓரசுரன் . ( இராமா . 
சேதுபு . துத்தம . க . ) 3. உதைகாற்பசு . (பிங் 

வாலிவ . சுக .) E8 } 
கல , ஙருசக . ) 4 , கங்கை . 5. சுண்ணச்சாந்து . 
( உ - ம் . ) “ வண்சுதைமண்டபத்தோதையும் ” சுந்தி- கோட்சொல்வோள் . 
( பாரத . கீசக . அரு . ) 6. சுண்ணாம்பு . 7. சுவை . சுந்தியு -1. அக்கிரி , 2. சுத்திகரித்தல் . 
8. பால் . ( உ - ம் .) “ சுதைவார்த் திழைத்திட்டெ | ( ^ owு ) 
ரித்திறுத்தேற்றுவை ” ( தைல . தைலவ . கங . ) சுந்தோபசுந்தநியாயம்- சகஸ்திரநியாய 
9. பூந்தேன் . 10. பொருள் . 11. மகள் . (உ - ம் ) ங்களுளொன்று ; இது : நிகும்பனென்னும் 
" சுதைகளையவள்வயினிற்றருகுற்றீர் ” (சிவரக அசுரனுடைய புத்திரர்களாகிய சுந்தன் , உப 
வீரசித்துவும் . கட் . ) 12. மருந்து . 13. மின் . 

சுந்தன் என்னும் இருவருந் திலோத்தமை 
14. வெண்மை . ( உ -ம் . ) நேரலை ) ( பார் . ) என்னும் பெண்ணொருத்தி பொருட்டாக ஒரு 
[ 2 , 4 , 9 , 13. லயா . 11. லதா ) வரோடொருவர் போராடி ஒருவரை ஒருவர் 


ணவு . 


வா 


1117 


சுப்பிரதட்டம் . 


ககக அ 


சுபகாம் . 


-- 


கொன்றவாறுபோல ஒன்றினை ஒன்றழிக்கு சுப்பிரதந்தி வடமேற்றிசை யானையின் 
மொரு நெறி , ( சி . சி . ச : 10. சிவாக் . ) 

பெண்யானை . ( 408 ) 
சுந்தோபசுந்தர் -- சுந்தன் உபசுந்தன் என் 

சுப்பிரதிட்டம் - வியூகவிரி முப்பதுளொ 
னும் இரண்டசுரர் . (உ - ம் . ) " சுராரி " ( பார் .) ன்று . ( வள் . எசு எ . பரி . கு 

குறிப்பு . ) 
சுந்தத்து --- விருத்தசேதகம் , வட்டமாகச் 

சுப்பிரதீகம் 1. நல்ல அவயவங்களையு 
சேதித்தல் . இது துலுக்கர்செய்யு மொருசடங்கு . டையது . ( பாரத.வெ. ) 2. வடகீழ்த்திசையானை . 
சுந்தம் -- பூச்சியம் , 
சுந்நிதம் - நுண்மை . ( தெலுங்கு . ) ( வ ) தீக ) 
சுந்நை விந்து , ( தெலுங்கு .) 

சுப்பிரதீபம்-- வடகீழ்த்திசையானை . ( சூ . 
சுநகன்- 1. நாய் . ( சூ . நிகண் . கூ உரு . ) நிகண் . கஉ . எசு . ) 
2. நிருதிதிக்கு . ( உ - ம் . ) " பாற்கரியோன்றி 

சுப்பிரபஞ்சன்- வைச்சிரவணனிடத்திற் 
கைநீருப்பியமனுணற்சுநகன் பலகலை " ( தைல . சூக்குமாகமங்கேட்ட ஒருவன் .. ( த . B. போ , 
பாயிர . கக .) (1. *ு . நகம் ) 

கரு அ . ) 
சுநந்தநாகிரகம்- சிசுக்களுக்கு வருங்கிரக சுப்பிரபர்- நியதிதத்துவத்திருக்குமோரு 
தோஷங்களினொன்று ; இது; குழந்தைபிறந்த ருத்திரர் , ( வி - ணி . உ எச . ) 
இரண்டாநாளிலாவது இரண்டாமாதத்திலா சுப்பிரபேதகம் - சுப்பிரபேதம் , 
வது இரண்டாம் வருஷத்திலாவது 

சுப்பிரபேதம் -- சதாசிவமூர்த்தியுடைய 
அல்லது தாயைப்பிடிக்கும் ; அப்போது சுரம் , வாமதேவமுகத்தினின்றுற்பவித்த ஐந்தாகமக் 
பல்லைக்கடித்தல் , வயிறுப்பல் , அந்தததுவே களுளொன்று , இதற்குக்கிரந்த சங்கியை மூன் 
ஷம் , கண்மூடல் , எப்போதும் அழுகை என் றுகோடி ; உபபேதம் ஒன்று , இதனைக்கேட்ட 
னுமிக்குணங்களையுண்டாக்கும் . (சீவர் . உஉ சு . ) வர் தேசேசர் , விக்கிநேசர் , சசி . ( சைவச . 
சுநம் - வெள்ளுள்ளி (மலையக பொது . ஙஙஉ , நஙரு , ஙஙக , ங ஙஎ ,உனா 

சுப்பிரம் - 1 . ஒளி . ( உ - ம் .) “ குருசுப்பிர 
சுநாசீரன் - இந்திரன் ( சூ . நிகண் . க: 2 O ) 

மணிய கோமான்றாணெஞ்சே, குருசுப்பிரமணி 
( வாயுவையுஞ்சூரியனையுமடக்கிக்கொண்டிருப் 

யாக்கொள் ” ( தனிப்பா . இரண்டா. நகசு . 
பவன் . ) ( .நாஹீம்) 

2. கருடப்பச்சையின் குணம் . ( திருவிளை . மா 
சுநாதம் - நிவிர்த்திகலையிற்பிருதிவிதத்து ணிக்க . சுகா . ) 3. சந்தனம் . 4. வெண்மை 
வத்திலுள்ள நூற்றெட்டுப்புவநங்களிலொன்று . ( பிங்கல . கக ஙக . ) 5. வெள்ளி . ( ஓ ) 
( சி - லி . கிரி . உக. உரை . ) 

சுப்பிரமணியன் - குமரக்கடவுள் . (ு 
சுநாரம் - 1. அடைக்கலான் குருவி . 2. நா 
ய்மடி . 3 , பாம்பின் முட்டை . ( நாக ) 

ஐ 

2 ஐணம்) 
சுநாவணி - விண்ணப்பம் வாசிக்கை . (இந் 

சுப்பிரயோகம் -- பஞ்சபாணாவத்தையிற் 
துஸ் . ) 

றாமரையாலாகுமவத்தை ; 

அது : சொல்லும் 
சுநீ - பெண்ணாய் , ( c ) 

நினைவுமாயிருத்தல் . ( சூ . நிகண் , கஉ : 50. ) 
சுநீக --சதுரக்கள்ளி. ( உ - ம் . ) " ஆயிலுரிபு 

சுப்பிரலாபம் - சாதுரியப் பேச்சு . (ு 
னர்ந்வஞ்சு நுகி செம்முளிகரந்தை ” ( தைல தை வாஜாவ ) 
லவ . கக கூ . ) 

சுப்பிரி - பிரமன் , ( p ) ) 
சுப்தம் 1. உறங்குதல் . ( சி . சி . ச : எ : 
சிவாக் . ) 2. சேட்டித்தல் , அலைத்தல் , ஆட் ) வற்றல் . 3. விரைவின் குறிப்பு . 

சுப்பெனல் - 1. ஓரொலிக்குறிப்பு . 2. நீர் 
டல் . ( சி . சி . க : ருஎ . சிவாக் :) ( ) 
சுப்பல் - விறகுச் சுள்ளி . 

சுபக்கம் -- சிவஞாநசித்தியாரிற்றன்மதநா 
சுப்பி -- சுப்பல் . 

ட்டிய பக்கம் . 
சுப்பியம் 1. மாவிலிங்கம்பட்டை . 2 . 

சுபக்கிரகம் - சுபக்கோள் ; அவை ; புதன் , 
விளாம்பட்டை , 

பிருகற்பதி , பூருவபக்கச்சந்திரன் , சுக்கிரன் , 

என்பன . ( விதாந . மரபிய . உ . உரை . ) 
சுப்பிரதட்டம் - அத்திமரம் . ( உ - ம் .) " சுப் 
பிரதட்டச்சுரதமிட்டிழைத் தொன்றாய்த்துளா 

சுபகரம் - சுபத்தைச்செய்வது . (ு 
வியா ” (தைல . தைலவ . சு . ) 


4 


வ 


AN 


கா :) 


1118 


சுபராசி 


கககக 


சுபிலம் . 


வாண 


சுபாநு 


சுபகரன்- சுபத்தைச் செய்பவன் . 

ளவோரைநற்கோள் குணமாம் ” என்னும் ( வி 
சுபகரி- சுபத்தைச் செய்பவள் . 

தாந . பஞ்சா . கச - ம் ) செய்யுளாற் பெறப்படும் , 
சுபகாபிககை நியாயம் - பூர்வமீமாஞ்சை சுபலோகிதன் - சதருத்திரரில் அதோபா 
யிலே சொல்லப்பட்ட ஆயிரம் நியாயங்களு கத்திருக்குந் தசருத்திரரிலொருவன் , ( வி 
ளொன்று , [ பாக்கியவதி பிச்சைக்காரனைக்குறி 

ணி . உஎ . 

) 
த்துக்கூறிய நியாயம் . சுபகா - மாமி . ) 

சுபவாதனை- ஆன்மாவாநந்தத்தழுந்தல் . 
சுபகிருது அறுபதுவருடத்துள் முப்பத் சுபவாரம் - நற்கிரகவாரம் . ( உ - ம் .) " சுப 
தாறாவது வருடம் . (ுலக) 

வாரஞ்சுபநா- ளரியசுபமுகூர்த்தத் திலடவிபுகு 
சுபங்கான் - சுபமுண்டாக்குவோன் . 

தல் வேண்டுமால் " ( சூத . ஞாநயோக . ரு : உ . ) 
சுபங்கரி - பார்வதி . ( மங்களத்தைச் செய்ப 

சுபன்னன் 

கருடன் . ( உ - ம் . ) " எல்லொ 
வள் . ) 

ளிமழுங்கவிழுவித்தவிறகாலே - வில்லனையநெ 
சுப்பச்சன்- 1. சுத்தமுள்ளவன் , ( பௌட் ற்றிவிந்தைக்குரியமைந்த - னல்லவர்வழுத்து 
ஈ : சு 0. ) 2. சௌக்கியமுள்ளவன் . ஸ Y ) னயந்தனனலங்கூர் - தொல்லுலகெலாம்பகர்சு 
சுபத்திரை- அருச்சுநன் மனைவிகளிலொ 

பன்னனெனுநாமம் ” ( சேதுபு. கத்துரு . எஉ ) 
ருத்தி . ( உ - ம் . ) “ சூதடர்பச்சிளங்கொங்கைப் 

வண் -8) 
பச்சைமேனிச்சுபத்திரையுந் தோழியர்கள் சூழ சுபா - சுபை . ( இந்துஸ் . ) 
வந்தாள் ” ( பாரத . அருச்சுநன்றீர் . நச . ) சுபாங்கி- 1. அழகுள்ளவங்கமுடையவள் . 
( லா ) 

2. இரதி . 3. குபேரன் மனைவி . 
சுபதம் - அரசமரம் ,. 

அறுபதுவருடத்துட் பதினேழா 

வது வருடம் . 
சுபந்தம் - பெயர் . ( உ - ம் . ) " சத்தங்கள் சுப 

சுபாநுபவாதீதம் - பிரமம் . 
ந்தசத்தங்களுந்திஙந்தசத்தங்களும் அவ்வியய 

சுபாபகாலம் --- சங்காரகாலம் . ( சி - லி . ஞா 
சத்தங்களும் என மூன்றாகப்பிரிக்கப்படுகின்ற 

ந.அ. ) 
ன ” ( சத்தப் . ஙக ) 

சுபாபம் -- சுபாவம் . 
சுபம் - 1. காற்று . 2. தருமம் . 3. நன் 

சுபாங்கை - அழகுடையவள் . 
மை . ( உ -ம் . ) " நீதியாநித்தகன்மநிகழ்த்திடச் 

சுபா வீகம் - எப்போதுமிருக்கிறது . ( சி.சி. 
சுபத்தைநீங்கார் ” ( சி . சி . பர , பட்டாசாரி . கக ) 

உ : அரு . சிவாக ) 
4. நித்தியயோகத்தொன்று . 5. பரிசம் . 6 . 
மங்களம் . 7. மோட்சம் . 8. யுத்தம் . 9. வா 

சுபார்சுவம் - மேருமலையின் வடக்கிலுள் 

ள ஒரு சிறுமலை . ( உ - ம் . ) " சுந்தரமாம் விபுலம் 
ழ்த்து , ( 2 , 7. பிங்கல . ஙருருக .) [ 1 , 5 , 8 . 

நீலம் வடக்குச்சுபார்சுவமாம் ” ( கந்தபு . அண்ட 
அவ ; 3 , 4 , 6 , 9.Y) 

கோ . ஙக . ) 
சுபழகூர்த்தம் - சுபக்கிரகங்கள் பதினொ 

சுபாலம் - யசுர்வேத உபநிடதத்தொன்று . 
ராம் , இரண்டாம் , ஐந்தாம் , ஒன்பதாம் இட ( கந்தபு . நவ . கஅ .) 
ங்களிலுங் கேந்திரத்தாநத்திலும் பாபக்கிரக 

சுபாலிகை -- அடுப்பு . 
ங்கள் மூன்றாம் , ஆறாம் , பதினொராம் இடங் சுபாவம் - 1. இயல்பு . 2. உபநிடதத்தொ 
களிலு நிற்குமுகூர்த்தம் . 

“ நல்லகோ 

ன்று . 3. கரடகமின்மை . 
ள்பன்னொன்றிரண்டைந்தொடொன்பது நாற் 

சுபாவவாதம் - ஒரு நூல் . 
கண்டத்துஞ் - செல்லுறுநன்மைசிறப்புடைத் 
தாமூர்த்தந்தீயகோட்கள் - புல்லுறு மூன்றாறிற் சுபாவவாதி - மஞ்சளுஞ் சுண்ணாம்புஞ் சம் 
பன்னொன் றினின்றிடினன்று ” என்னும் விதா 

பந்தப்பட்ட இடத்தில் ஒருவகைச்சிவப்பு உண் 

டாதல்போலச்சுக்கிலமுஞ்சுரோணிதமுஞ்சம்ப 
ந . குணாகுண . ககக -ம் செய்யுளாற் பெறப்படும் . 

ந்தப்பட்ட இடத்திற்கரசரணாதி அவயவமுண் 
சுபயோகம் - ஒரு யோகம் , ( உ - ம் . ) " பட் 

டாதல் சுபாவம் ; ஆதலாற்சகத்காரணத்துக்கு 
டவர்த்தனர்பராவுசக்ரதர பாக்யமான சுபயோக 

வேறே தெய்வமில்லையென்கிறவன் . ( மகாவா 
மும் ” ( தாயுமா . அகிலாண் . க . ) 

க்கியவுரை. பாயிர . க . ) 
சுபராசி - நல்லராசி ; அவை . கற்கடகம் , 

சுபாவி- சுபாவமுள்ளோன் . 
மிதுநம் , இடபம் , கன்னி , தனுசு , துலாம் 

, 
மீநம் என்னும் ஏழுமாம் . அது , " அலவன்ற 

சுபிலம் - வெள்ளி . ( கூர்மபு . தக்கன்வமி . 
டிவிடையாயிழைவிற்றுலைமீநமிவை - நலமுள் சஅ . உரை . ) 


1119 


சுமங்கலை .. 


ககர் 0 


சுமாலி . 


சுபுகம் - மோவாய் . ( சூ . நிகண் , உ : கச . ) சுமங்கை - 1. ஆடுதின்னாப்பாலை . ( மலை 
(அவ கப் ) 

யக . ) 2. வறட்சுண்டி . ( பிங்கல . உஅசுக . ) 

சுமடர்-- 1. அறிவிலார் . ( உ - ம் . ) எதோளா 
சுபுட்பம் - 1. கராம்பு . 2. பவளமரம் . ( 1 , 

மரச்செவித்தூராவயிற்றுச் சுமடர்க்கெல்லாம் 
2. மலையக .) ( ஷ ) 

( திருநூற் . கா .) 2. கீழ்மக்கள் . (பிங்கல அஎஉ ) 
சுபுத்தி - 1. திரிபுரதகனத்திற்றப்பியுய்ந்த 

சுமடி - அறிவிலாள் . 
வரிலொருவர் . (காஞ்சிப் . முப்புராரி . ச . ) 2 . சுமடு - 1. அறிவின்மை . ( உ - ம் . ) " பிறவி 
நற்புத்தி . 

த்தூராறுமாறுநினையாமலுங்கடொழிலே புரி 
சுபோதன் - மேதாவியினேழுபிள்ளைகளி தசுமடீர் ” ( பாரத . ஒன்பதாம் . க) 2. சும் 
லொருவன் . ( வி - ணி . உஉ அ . ) 

மாடு . ( உ - ம் .) " புகர்வாய்க்குழிசிபூஞ்சுமட்டி 
சும்பகம் - 1. ஊசிக்காந்தம். ( சூ . நிகண் . ரீஇ ” ( பெரும்பா. கருகா.) 3. சுமை . ( உ - ம் .) 
ரு : கக .) 2. தீத்தட்டிக்கல் , 3 , முத்தஞ்செ " தடம்புந்தியினாலுடலறிவு - சுமடென் றப்பா 
ய்தல் . [ 1. மலகம்10 ) 

லாஞ்சித்தை " ( ஞாநவா. தேவபூ . சஎ . ) 
சும்பகாதிநீ - துர்க்கை ; சும்பனென்னுமசு சுமத்தல்- 1. கட்டளை சார்தல் , 2. தண் 
ரனைக்கொலை செய்தவள் . 

டஞ்சார்தல் . 3. தாங்குதல் . ( உ - ம் . ) " தத்து 
சும்பநம் -- 1 . இதழ்முதலியன சுவைத்தல் . 

வைத்தல் . நீர்ப்புணரியாடைத்தரணியைச்சுமந்து ( பிர 
2. சூப்புதல் . ( ல . ) 

மோ . சிவகவச . கக .) 4. பாரமாதல் . 5. பா 
சும்பன் - ஓரசுரன் . 

ரமேற்றல் , 
சும்பித்தல்-சும்பாஞ்செய்தல் . 

சுமத்து - 1. சுமத்துதல் . 2. தெரிநிலைவி 
சும்பிதம் - சும்பரும் . ( வித . ) 

னைப்பகுதி . 
சும்புதல் - வாடிச்சுருங்குதல் . 

சுமத்துதல் -- 1 . ஏற்றுதல் . 2. பாரஞ்சும 
சும்புள் - கடம்புமரம் . ( மலையக .) 

த்தல் , 
சும்மா - 1 , இயல்பு . 2. உபசாரமின்மை . சுமதி -1. அறிஞன் , 2 , இரணியவன்ம 
3. ஒழிவிலாமை . 4. தொழிற்படாமை . 5. | ன் றம்பி . ( உ -ம் . ) “ விரைவுசிங்கவருமன்பின் 
முகாந்தரமின்மை . ( உ - ம் . ) சேணிற்சும்மா வேததன்மன் சுமதியென - வருதனயர்மூவர்க 
திரிமூர்த்தியல்லாமல் " ( தனிப்பா . இரண் . ளும் " ( கோயிற்பு . இரணிய . கா .) 3. நற்கு 
ரு அக . ) 6. மௌநம் . ( உ - ம் .) " சும்மாதிரிய ணமுடையாள் . 4. நற்குணன் . 5. நற்புத்தி 
ச்சுகம் விளைத்தசீமான் . ( ஒழிவி, கிரியை , உ .) யுடையவன் . 6. நன்மதி . 7. பாரம் . 8. மி 

சும்மாடு சுமையடை . ( உ - ம் . ) " சுமை குதி . [ 1. N2திம் 
யெடுமினென்றுதான் சும்மாடுமாயெமைச்சு 

சுமநசம் - பூ . ( பிங்கல . உ « 0 அ . ) ( +3 
மையாளுமாக்கி " ( தாயு . சச்சிதா. ச . ) 
சும்மாது 

சும்மா . ( உ - ம். ) . " சும்மா திரு 
க்கில் ” ( ஒழிவி . யோகக் . கச . ) ( திருவிளை . 

சுமப்பித்தல் -- பாரமெடுப்பித்தல் . 
பரிநரி . சக . ) 

சுமப்பு --சுமைதி . 
சும்மை - 1. ஆவிரை . ( மலையக .) 2. ஊர் 

சுமம் - பூ . ( பிங்கல . உஅ அ . ) [ 3 ] 
ப்பொது . ( பிங்கல . நடுருஉ . ) 3. ஒலி. ( உ - ம் . ) சுமாணம்-- சுமரணை . ( வபாணம் ) 
" கல்லெனுஞ்சும்மைத்தாகி ” (திருவிளை , மெ 

சுமரணை சுமரணம் , நினைப்பு . 
ய்க்கா . உஎ. ) 4. சுமை . ( உ - ம் . ) " எறிதரு 

சுமார் 
மரியின் சும்மையெடுத்து வானிட்ட போர்கள் ” 

- ஏறக்குறைய . ( அராபி . ) 

சுமார்த்தம் -1. ஞாபகத்தோடு சம்பந்தப்ப 
( இராமா . நாட்டு . உக . ) 5. நகர் . ( உ - ம் . ) " வகு 

ட்டது . 2. ஸ்மிருதியிலே விதிக்கப்பட்டது . 
ந் - துளபல்சும்மை கடந்து போயினன் ” 
சேதுவர் . கசு . ) 6. நாடு . 7. நெற்போர் . ( 6 , 

( வாக 
7. சூ . நிகண் . கக : மகரவெ . ரு . ) 

சுமார்த்தர் 

ஸ்மிருதி வழி நிற்போர் . 
சும- தெரிநிலைவினைப்பகுதி , 

[ ஜாத -38 ) 
சுமங்கலம் - நன்மங்கலம் . ( 30) சுமாரகம் - நினைப்பு . ( ஜார்கள் ) 
சுமங்கலி -1. உமை . 2 , மங்கலியப்பெண் . 

சுமாலி 

1. ஓரிராக்கதன் . ( இராமா . தாட 
சுமங்கலை -- சுமங்கவி . 

கைவதை . ச O. ) 2. கள் . ( சூ . நிகண் . சு . உக . ) 


நவ ) 


- 


( சேதுபு . 


ஜ 


. 


1120 


கயம்புலிங்கம் . 


ககஉக 


சுரட்சிதம் . 


சுமாலியன் - சிவலோகத்திற்பச்சிமதிசை சுயம்வரம்- கந்நிகை நாயகனைத்தானே தெ 
யோலக்கஞ்சேவிக்குந் துவாதச முக்கிய கணாக் ரிந்து வரித்துக்கொள்ளுதல் . ( உ - ம் . ) " எங்கோ 
கிர கண்ணியரிலொருவன் " ( வி - ணி . உசு ச . ) ன்மகளுக்கிரண்டாஞ்சுயம்வரமென் - றங்கோ 

சுமி - தக்கன் புத்திரிகளிலொருத்தி . ( வி- | ர்முரசமறைவித்தான் " ( நளவெ . கலிநீ . ஙரு . ) 
ணி . உருசு . ) 

( ஓயவா ) 
சுமித்திரை தசரதன் மனைவிகளிலொரு 

சுயாகன் 

யோகாகமங்கேட்ட ஒருவன் . 
த்தி . ( உ - ம் . ) “ தந்தநேர்முலைமயில்சுமித்தி ) (த . நி . போ . கருஅ .) 
ரைதந்தசேயொசொர்ந்தனன் ” ( சேதுபு . சே 

சுயாதிபதி- தானேயரசாள்வோன் . 
துவர் . கக . ) ( தா ) 

சுயிரகம் -- குசைப்புல் . ( மலையக . ) 
சுமீரீதி - ஸ்மிருதி . 

சுயோதநன் - துரியோதநன் . ( உ - ம் .) " பார் 
சுழகை ஐம்பத்தொரு ருத்திரசத்திகளு படைத்தசுயோதநற்குப்படையெடேனமாலை 

னப்பணித்தகோவை ” ( பாரத . கிருட்டிண . க . ) 
ளொன்று . ( வி - ணி . உ எஎ .) 

சுமை - பாரம் . ( உ- ம். ) “ சுமையிறக்கி ” ( என்றாயுத்தஞ் செய்வோன் . ) ( வ - யொ 
( திருவிளை . மண்சுமந்த . உ கா . ) 

யந . ) 
சுமைகாரன் --சுமைசுமப்பவன் . 

சுரக்கிநி வார்த்தை சொல்லவொட்டாத 
சுமைத்தயிர் --ஆடைத்தயிர் . ( உ -ம் . ) " தீம் 

ஒரு ரோகம் . ( சீவரட் , உ அக . பக் . ) 
பாற்சுமைத் தயிரும் ” (சிந்தா , கோவிந் . எங . ) சுரக்கியா நம்- ( சங்கீதம் .) சுரத்தையறிதல் , 
சுமைதலை - பொறுப்பு . 

சுரக்கும் - மாறாமற்கொடுக்கும் . ( மலைபடு . ) 
சுமைதாங்கி- 1 , ஏதண்டை . 2. பொறு 

சுரகாமலிகம் - செருந்தி . ( மலையக . ) 
ப்பாளி . 

சுரகுரு- 1. இந்திரன் . 2. வியாழன் . ( 1,2 . 
சுமைதி - பாரம் . ( வழக்கு . ) 

சூ. நிகண்.கக. ரகரவெ.ந.சு .) ( ம ) 
சுமையடி -- சுமையடை . 

சுரங்கம் - 1. ஒளிப்பிடம் . 2. கீழறை , 3 . 
சுமையடை - சும்மாடு . ( சூ . நிகண் . எருக ) 

சாதிலிங்கம் . 4. திலகசிந்தூரம் . ( mD ] 
சுமையாள் சுமைகாரன் . 
சுமையிறக்கி- சுமைதாங்கி . 

சுரசம் -1 . அரத்தை . 2. கற்கண்டு முதலிய 

சுயசாரவஸ்து . 3. சாறு . (உ - ம் .) " முற்சுரச 
சுயசோதி- 1. இயற்கையொளி . 2. கட 

மிழையிட்டெலாங்கலவல்கொடுதாழியளிடே ” 
வுள் . 
சுயம் . 1. இயல்பு . 2. கலப்பற்றது . 3. ) ( தைல. தைலவ . எச .) 4. சிறுகிழங்கு . 5. 

ம்பிசின் . 6. நொச்சி . ( உ - ம் . ) " சுரசமாதொண் 
சொந்தம் . 4. தானாதல் . 

டைமுதிரை ” ( தைல . தைலவ . கக்கூ .) 7. பா 
சுயம்பாகம் - தானுண்பதற்குத்தன்கையா 

தரசம் . 8. முறித்த சாறு . ( 1 , 4. மலையக . ) 
சமைத்தல் . ( உ - ம் . ) “ சுத்தமுடன்சுயம்பாகம் 

[ாவில் ) 
புரிவதற்கே சொல்லுமுபகரணங்களெல்லாமு 

சுரசா- துளசி . ( மலையக . ) (ுாலா ) 
ற்ற ” (சிவரக , சிவடுண்டி . நஎஎ . ) 

சுரசாதரோகம்- குரற்கம்மலையுண்டாக்கு 
சுயம்பாகன் - சுயம்பாகி . 

மொருவகை நோய் . ( தைல தைலவ . உ . உரை ) 
சுயம்பாகி- 1. சவுக்காரம் . 2. தன்கையா 

சுரசி - வெண்ணொச்சி . ( உ - ம் . ) " முடக்கற் 
ற்சமைத்துண்போன் . ( உ - ம் .) " நிருவாணத் 

றான்சு ரசிகண்டகாரி ” ( தைல . தைலவ . க 

ககரு ) 
தையடைந்தசுயம்பாகி ” ( ஆசௌசதீ . க 2 . ) 

சுரசூலை- 

ஒருவகைச்சூலைரோகம் . (சீவரட் . 
சுயம்பு -1 . இயற்கை , 2. கடவுள் . 3. சிவன் , 

கஉ ங . ) 
4. தானாகவாதல் . 5. பிரமன் . ( சூ. நிகண் . 

சுரசை- 1. குரோதையின் மகள் ; இவளி 
கசு . ) 6. வேதம் . ( உ - ம் . )" செய்தோர்பெயராம் 

டத்திற்சரபசாதிகளுதித்தன . ( வி - ணி . உருரு ) 
சுயம்புவென்றுலகியம்பு மென்றறியினி” (சங்க 

2. சிற்றரத்தை . ( உ - ம் .) " சந்திருசடைத்தருண 
ற்பதிரா, நக , கஉ . ) ( சுயம்புவாற்சொல்லப்ப 

நாரிபலைசாயட்டிதாத்திரிகளூசிசுரசை ( தைல . 
ட்டமையால் , வேதம் சுயம்பு என்றாயிற்று . ) 

தைலவ . கஅ . ) 
( வயலு- ) 

சுரஞ் சநம் --கமுகு . ( மலையக . ) 
சுயம்புலிங்கம் - சுவாயம்புவலிங்கம் . ( சை 

சுரட்சிதம்- இரட்சிக்கப்பட்டது . ( லு T 
வச . பொது . சஙஉ . உரை .) (தானாய்த்தோன் 
றியலிங்கமென்றபடி .) 


க ; 


r.5 ) 


1121 


சுரபதம் . 


ககஉஉ 


சுரமண்டலிகை , 


காம் 


ரண கஉ , 


ண 


சுரண்டல் - சுரண்டுதல் . 

சுரபதி- இந்திரன் . ( உ - ம் . ) “ சுரபதியயன் 
சுரண்டுதல் - கவருதல் . 

விண்ணோர்கடொழுது " ( கந்தபு . கயமுகனுற் . 
சுரணி - அநாகதஸ்தாநத்திலிருக்குமிதழ் உசுரு . ) ( ரவதி ) 
பன்னிரண்டினொன்றி னிருக்குமதிதேவதை . 

சுரபி - 1. கந்தகத்தூள் 2. கள்ளி . 3 . 
(சி.சி. அ : உக . மறை . ) 

தேது . ( உ - ம் . ) “ சூலமேமுதற்கருவியுஞ்சுரபி 
சுரணை - சுவரணை , 
சுரத்தல் - 1. இடைவிடாது சொரிதல் . காய் ,5. சித்திரைமாதம் . 6. துளசி . 7. தேட் 

யுமணியும் ” (உபதேச . கைலை . கூகூ . ) 4. சாதிக் 
( சிலப் .) 2.உண்டாதல். (உ -ம் .) திங்கண்மு கொடுக்கி. 8. பசு. ( உ -ம்.) “ திருமஞ்சகமைந்து 
ம்மழை திறம்பிலவாய்வளஞ்சுரக்கும் ” ( பிரமோ , 
சீமந்த, 2.) 3.ஊறுதல் . ( உ -ம் . ) " திருமுலை டே . 2.) 9. பிரமிப்பூடு .10. பூமி . 11 , மது . 

மளிக்குமுரிமைச்சுரபிகடாம் ” ( பெரியபு. சண் 
சுரந்தமுது செய்தருளுவித்தார் ” ( பெரியபு .திரு 

12. மல்லிகை. 13. வாசனை . ( 4 , 6 , 7 , 12. ம 
ஞாந . சஉ .) 4. நிறைதல் , ( உ - ம் . ) “ மடைவள் 
ஞ்சுரப்பவருந்தினான் ”( பிரமோ.சமிப்பிர . சஈ ) | லையக . ) ( ரவி ) 
5. பயத்தல் . ( உ - ம் . ) " அருள்சுரக்குஞ்சிவகாம சுரபிபத்திரை - சம்புநாவல் . ( மலையக . ) 
சுந்தரித - னின்றதிருநிலைபோற்றி ” ( கோயிற் 

( ஹிவ 

தா ) 
பு . கடவுள்வா , ரு . ) 
சுரத்துய்த்தல்- ஒருதுறை . ( புறப்பொ .) 

சுரபிழத்திரை தேநுமுத்திரை . ( சி - லி . 

கிரி . உ ங . உரை . ) 
சுரததாது - இந்திரியம் . (உ - ம் . ) " சுரததா 
துவீழ்ந்ததுரோணகும்பந்தன்னில் ” ( பாரத . வா சுரபிவாணன் 

காமன் . ( வாஹிவா 
உ ,) 

3 ; வினா - வாசனை , புஷ்பம் . வாண - 
சுரதநீர் - காமநீர் . 
சுரத நூல் ---- காமநூல் . 

அம்பு . ) 
சுரதம் - 1. அன்பு. 2. இசைப்பு . 3. இர 

சுரபு - இலவம் பிசின் , (மலையக .) 
தம் . 4. ஒட்டல் . 5. பாதரசம் . 6. புணர்ச்சி , 

சுரபுன்னை - ஒருமரம் . ( உ - ம். ) " சுரபுன்னை 
( உ - ம் .) " அடுத்தநீள்சாதமகளிரிற்றடங்கணி கடம்புகர்ச்சூரம் ” (அரிச்சம் . நாட் . அ .) 
றஞ்சிவப்புற " ( பாரத , சிறப்பு எ ) 7. மருந்தி சுரம் - 1. அருநெறி . (உ - ம் . ) " நெடியவெ 
ழிசாரம் , ( உ - ம் .) “ சுரதந்திங்களாம்படிவகைக் 

ன்னாதுசு ரம்பலகடந்து " ( புறநா. சஎ . ) 2. இ 
கிறுத்து " ( தைல , தைலவ . கச . ) ( 1 , 6 . 

சை 3. இராகத்தகுதி . 4. இராகபேதம் . 5 . 
ரதஃ 

உட்டுளை 6. ஒருப்பு . 7. கள் . 8. காடு . (மதுரை 

க . ) . காய்ச்சல் . 10. கொம்பினுட்குருத்து . 11 . 
சுரதரு - தேவதரு , கற்பகம் . 

சௌரியம் . ( பாரதவெ . அஎ ) ( விகாரம் . ) 12 . 
சுரதாக்கு - அரத்தை . ( மலையக .) 

நகத்தினடி . 13. பாலைநிலம் . ( உ - ம் . ) " நாக்கை 
சுரதாபதைலம் - ஒரு மருத்தெண்ணெய் .. 

நனைக்குஞ்சுரத்திலெவ்வாறு நடந்தனளே ” ( த 
சுரதாரு- கற்பகம் . ( பாா : - னிப்பா . இரண்டா. ஙஅச . ) 14. வழி . 

14. வழி . ( பிங் 
ஃ - தேவர் . உாரு - விருக்ஷம் . ) கல . சஎசு . ) (9.ஜா ) 
சுரநடை - ஒரு துறை . ( புறப்பெர் .) 

சுரம்பாடுதல் - சத்தசுரப்பழக்கம்பண்ணல் . 
சுரந்தி - 1. ஆகாயகங்கை . ( உ - ம் .) " பிறை சுறம் போடுதல் - சுரஞ்சொல்லிப்பாடுதல் . 
வினொநெறையிதழித்தொடையும்வானிற்- பெ 

சுரமகளிர் 

தெய்வப்பெண்கள் . ( உ - ம் .) 
ருகிவருஞ்சுரந்தியுமுடித்தவேணி ” (பிரமோ . | " சுரமகளிர்கற்பகப்பூஞ்சோலைகளின் மருங்கிரு 
சோமவார் . சு . ) 2. கங்கை . (ா நதி ] 

ந்து ” (பெரியபு . ஆனாய . நங . ) 
சுாநாதன்- அண்டச்சுவரின் வெளிப்பக்க சுரமஞ்சரி- சீவகன் மனைவிகளுளொருத்தி . 
த்தில் வாயுதிக்கிலுள்ள பத்துப்புவங்களுளொ (உ - ம் . ) " சுரமஞ்சரிகுணமாலையுடனிகலி (சிந் . 
ன்று . ( பிரா. கலை . ) 

குணமா . ருச . உரை . ) 
சுரப்பு- 1. இரத்தமுதலிய சுரந்ததினால் 
சுரமண்டலம் 
வருங்கனப்பு , வீக்கம் . ( உ - ம் . ) " ஆந்திரம் ” 

ஒருவாத்தியம் . ( ஷா 
( பார் .) 2. சுரத்தல் . 

ண e : ா- சித்தசுரம் . ணை - இடம் .) 
சுரப்புவடிவு - முலைமேற்றிரள் . 

சுரமண்டலிகை - சுரமண்டலம் . ( ஜா 
சுரபதம்- 1. ஆகாயம் . 2. தேவலோகம் . அவிகா ) 


1122 


சுராலயம் . 


ககஉகூ 


சுரிமுகம் . 


/ 


சுரமதி - சிலந்தி , 

ராணிகள் ” ( திருப்பு . ஙஙக . ) 3. மேரு . ( 
சுரமலி சுரமலிகம் , 

( வி 
சுரமலிகம்- 1. செந்தீக்கரப்பன் . 2 , செ | Tr @ LO ) 
ருந்தி . ( மலையக .) 

சுராலை - சாம்பிராணி . ( உ - ம் . ) " வாளகஞ் 
சுரமை -1. சுரமஞ்சரி . ( உ - ம் . ) " சுண்ண சுராலை மும்மைப் பொடியும் " ( தைல . தைலவ . 
மங்கைசுரமையமாலைய ” (சிந்தா . குணமா. சாச . ) கூ . ) 
2. பிரசாபதியரசன் நாடு . ( உ - ம் .) " துஞ்சுநீணி சுராளம்- ( குதிரையின் ) அதிவேகம் . ( வ 
தியதுசுரமையென்பவேம் ( சூளா . நாட் க . ) ழக் ) 
சுரர் -- வானோர் . ( உ - ம் . ) " சூடுகின்ற துழாய் 

சுர் -1. ஆணரி . 2. ஏட்டுத்துளை . 3. சுழ 
முடியோன் சுரருடனே முநிவர்களும் ” ( பாரத . ற்சி , 4. சேறு . 5. தேவி . ( உ - ம் . ) " மணவாள 
கிருட்டிண . கக .) 

ன் ” ( பார் .) 6. நெற்றிச்சுட்டி , ( உ - ம் . ) " சுடர் 
சுரர் துருமம் - தேவதாரம் . ( மலையக .) 

க ” ( பார் . ) 7. முறுக்கு . ( உ - ம் . ) சரிவளை சொரி 
சுரர்பகைவர் --அசுரர் . 

ந்தமுத்தின் ” ( பெரியபு . நாட்டு . உங .) 
சுாழ்- இலவம் பிசின் . ( மலையக . ) 

சுரிகாத்திரம் அஸ்திரமந்திரம் . ( உ - ம் .) 
சுரளிகை - பாலைமரம் . ( மலையக ) 

மூலமந்திரமுச்சரித்துள்ளிருக்குஞ் சுரிகாத்தி 
சுரன் -1 . அறிஞன் . 2. சுரம் , (உ -ம்.) வெ ரமதித்துத்தொடுத்து ” (சி . சி . அ : 60. ஞாநப் .) 
ல்போர்க்குரிசினீவியன்சுரனிறப்பின் ” ( ஐங்கு சுரிதழல் - 1. கவசம் . 2. சுருண்ட குழல் ; 
று . நலசு . ) ( போலி . ) 3. சூரியன் . [ 1 , 3 , பெண்மயிர் . ( உ - ம் .) " துன்றுபலி கொணர்ந்த 

ணையுஞ்சுரிகுழலாரெழினோக்கி ” ( கோயிற்பு. 
ஈ ) 

பதஞ்சலி , கஎ . ) 
சுரா - கள் . ( உ - ம் . ) " கழிசுராபாண்டந்தன் 

சுரிகை -1 . உடைவாள் .(உ - ம் . ) " அன்பிற் - 
னைநன்னீரிற்கணக்கில்பஃறரங்கழுவிடினும் - 
பழியகன்றுறுமோசுத்தியை " ( சூத . ஞாந . க : 

குன்றனான் சுரிகைவாண்மேற்குப் புறவீழ்வே 

னென்னா ” (திருவிளை.கான்மா.20 .) 2. கத்தி . 
உஅ .) ( ரா ) 

( உ - ம் . ) " கற்கம் வழித்தற்கிருவாய்க்கைச்சுரி 
சுராகரம்- தெங்கு. ( மலையக . ) ( பார் கை ” ( தைல . தைலவ . ) 3. கவசம் , 4. யசுர்ரே 
கா : ா- கள் . கா- வரச்செய்கிறது . ) தஉபநிடதத்தொன்று . ( கந்தபு . நவ . கஅ . ) 

சுராட்டு -1. இந்திரன் , 2. சிவன . 3. தூல சுரித்தல் - 1. சுருங்கல் . 2. சுழித்தல் . 
பூதபஞ்சகசொரூபமாய்ப்பிரமாண்டத்தின் அபி சுழித்துள்ளே வாங்கல் . 4.சேற்றிற் புதைத்தல் 
மாரியாயுள்ளவன் . ( உ - ம் .) “ இனையமூவருட்சு | 5. சேராதல் , 
ராட்டு - பன்னருந் தலபூதபஞ்சகசொரூபமாகி 

சுரிதகம் - கலிப்பா உறுப்பு ஆறனுளொன் 
மன்னெடும்பிரமாண்டத்தின் 

வயங் கபிமாநியா று ; அது . தனிச்சொல்லின் பின்னே வெண்பா 
வன் ” ( சூத , சிவமா . கக : கூ .) 4. விட்டுணு . வாக அல்லது அகவலாக முடிவது . ( யாப் . காரி 
( உ - ம் . ) " சமிராட்டு ” ( பார் . ) 

கை . செய்யு . கஉ , உரை. ) ( சுவரிதகம் என்னு 
சுராட்புருடன்- 1. சிவன் . 2. வாஸ்துபுருடம் ஆரியபதம் சுரிதகம் என வந்ததென்பர் பிர 
டன் . 3. விட்டுணு 

யோகவிவேகநூலார் . சுவரிதகம் நலிந்து உச்ச 

ரிக்கப்படுவது . ) இவ்வாறன்றிச்சொல்வகை நா 
சுராபகை - கங்கை. (வராவமா: சுவ 

ன்கினொன்றென்றும் , அஃது எட்டடியான்வ 
யாறு . ) 

ருவதென்றுஞ்சிலப்பதிகாரத்திற்கூறினார் . 
சுரார்க்கம் பொன் . [ வராஹ : 

சுரிதம் - 1 , கலக்கப்பட்டது . 2. வெட்டப் 
சஹ - தகுதி . ) 

பட்டது . ( சி.க ) 
சுராரலர் - இராக்கதர் . 

சுரிதல்- 1. சுருங்கல் . 2. சுழற்சி , 3. சுழி 
சுராரி - 1. அசுரன் . ( உ - ம் . ) " சுராரிகடம் த்தல் . 4. திரைதல் . 
மிற்சுந்தோபசுந்தரென்றிருவர் ( பாரத . இந்தி 

சுரிப்புறம் -1 . சங்கு . 2. திவாரமுள்ளபக் 
ர . சங . ) 2. பைசசம் . ராரி : r ; 

கம் . 3. நத்தை . 
காரி ) 

சுரிபோடுதல் --தமரிடுதல் . 

சுரிமண்- சேறு . 
சுராலயம் - 1. கள்விற்குமிடம் , 2. சுவர் 

சுரிழகம் - 1. சங்கு . ( உ -ம் . ) " சுரும்புநத் 
க்கலோகம் . ( உ - ம் . ) " சுராலயதராதலசராசரபி 


மா 


1123 


சுருங்கச்சொல்லணி , 


கக.ச 


சுருட்டுவாள் . 


தை . 


துஞ்சுரிமுகமும் ” ( அரிச். நாட்டு , ஈச . ) 2. நத் | க்கமாகக்கூறு தலாலிஃதிப்பெயர்பெற்றது . ) 

சுருங்கச் சொல்லல் - நூலுக்குரிய பத்தழ 
காரியல் - 1. இளைஞர் மயிர் . 2. சுரிதல் . 3. கினொன்று ; 

கினொன்று ; அது : சொர்கள் வீணாகவிரியா 
சுழித்தல் . (மணிமே . ) 4 நீர்ச்சுழி . 5. பெண்ம திசுருங்கிநிற்கச்சொல்லுதல் . (உ -ம்.) “ சுருங்க 
யிர் . ( உ - ம் . ) " தாது கொண்டமலர்ச்சுரியற் பர ச்சொல்லல்விளங்கவைத்தல் " ( நன் . பொதுப் 
வையென்பாள் ” ( சேதுபு . கடவுள் , கா . ) 6.மயிர் . பாயி , கங . ) 
7. வளைவு . ( உ - ம் . ) " சுரியற்றாடிமருள்படுபூங் சுருங்கப்பிடித்தல் - குறைத்தல் . ( வழக் . ) 
குழல் (மணிமே . மலர்வந . கககா . ) ( 1 , 4 . பிங் சுருங்கல்- 1. குறைதல் . 2. சுருக்குதல் , 
கல . நருருசு .) 

3. திரைவு . 4. நுழைவாயில் . 5 . 

மாலை . 
சுரியாணி - புரியாணி , 

சுருங்கு -1 . சலதாரை . 2. தெரிநிலைவினை 
சுரியூசி- தமரூசி . 

ப்பகுதி . 
சுரீரிடுதல்- 1. அச்சக்குறிப்பு . 2. ஓரொ சுருங்குதல் - 1. அடக்கமாயிருத்தல் . 2 , 
விக்குறிப்பு . 

அலைசுருங்கல் . 3. இறுகுதல் , 4. ஒடுங்குதல் . 
சுரீரெனல் - 1. ஓரொலிக்குறிப்பு . 2.வி (உ - ம் . ) " சுணங்குபூத்துக்குலிகச்செப்பெனலா 
ரைவுக்குறிப்பு . 

ய்ச்சுருங்கிநுழைநுசுப்பு ” ( நைட . அன்னத்தை 
சுருக்கங்கோரை - ஒரு கோரை 

த்தூ . காகா . ) 5. ஒழுக்கந்தப்பல் . 6. குறைதல் . 
சுருக்கம் -- 1. அடக்கமான செய்கை. 2. ( உ -ம் .) “ ஆரஞர்மூழ்கியுமாக்கமிழந்தும் வாரிசு 
கட்டு , 3. குறைவு . ( உ -ம் .) “ பெருக்கமொடுசு ருங்கியும் ” ( கந்தபு . தெய்வயானை. சக .) 7. கூம் 
ருக்கம் பெற்ற பொருட்கேற்ப " ( ந - றி . கங . ) 4 . புதல் . 8. கெடுதல் . 9. சங்கிரகமாதல் . 10 . 
சிறுமை . 5. சுருங்கல் . 6. வறுமை . ( உ - ம் . ) " பெ மநந்தளர்தல் . 
ருக்கத்து வேண்டும்பணிதல்சிறிய - சுருக்கத்து சுருங்கை -1. கரந்தகற்படை . ( உ - ம் . ) " சே 
வேண்டுமுயர்வு " ( வள் . சுசுங . ) [ சுருங்கு - 

குணிலத்தியற்றியசித்திரச் சுருங்கை சேர் - கோணி 
றை . அம் - விகுதி . ) 

லத்து " ( சிந்தா, நாமக . ககக . ) 2. கோட்டையி 
சுருக்கல் - சுருக்குதல் . 

ற்கள்ளவழி . (உ - ம் . ) “ சிலநரிசுருங்கையின்வழி 
சுருக்கி- 1. ஆமை , 2. கட்டி எனப்பொரு | யா - லீண்டியோடின ” (திருவிளை . பரிநரி.கக .) 
ள்படுமொரு வினையெச்சம் . (உ - ம் .) “ நல்யாழா 3. நுழைவாயில் . (உ - ம் .) “ கள்ளறாமலர்நாற்றிய 
குளிபதலையொடு சுருக்கி ” ( புறநா. சுச . ) 3.சிறு சுருங்கையிற்கதிர்களுள்ளுறப்புகுந்து ” ( நைட . 
கீரை . 4. தொட்டாற்சுருக்கி . 

நகர . அ . ) 4. மதகு . ( மணிமே ) ( 3 . 
சுருக்கு - 1. உருவு தடம் . 2. கட்டு . 3. கண் 
ணி. 4. கயிற்றுச்சுருக்கு . 5. சுருக்கம் . 6. சுரு 

ஜா ) 
ங்கப்பிடித்துக்கட்டியது . 7 , தெரிநிலைவினைப் 

சுருசுருத்தல் -1. ஊடுருவுமொலிக்குறிப்பு . 
பகுதி . 8. நெய்த்துடுப்பு. ( உ - ம் . ) " சோதிசேர் 

2. விரைவுக்குறிப்பு. 
தருஞ் சுருக்குச்சுருவமுந்தொகுத்திட்டார் ” ( சி 

சுருசுருப்பு - சுருசுரெனல் . 
வரக . நைமி . சசு .) 9. மடிப்பு . 

சுருசுரெனல் - சுருசுருத்தல் . 
சுருக்குதல் -1 . அடக்குதல் . 2. ஒடுக்குத் 

சுருட்டி- 1. ஆலவட்டம் . 2. ஓரிராகம் . 3. 
ல் . 3. கட்டுதல் . (உ - ம் . ) " நல்யாழாகுளிபதலை 

சீலைச்சுருட்டி , 4.மயிர்ச்சிகைப்பூடு . ( மலையக) 
யொடுசுருக்கி ” ( புறநா . சுச . ) 4 , சங்கிரகித்த சுருட்டிப்பிடித்தல் 

- குறைக்குதல் . ( வழக் .) 
ல் . ( உ - ம் . ) " சிந்தைக்கெளிதாய்மிகச்சுருக்கிச் சுருட்டிவாங்குதல் - குறண்ட 
வாங்குதல் . 
செப்பினோம் . ( பிரமோத் . திரிபுண்டர , சடு. ) 
5. சிறுகப்பண்ணல்.8.சுருங்கச்செய்தல் . ( உ - ம் ) தெரிகிலைவினைப்பகுதி . 4. சுருள் . 5. புகையி 

சுருட்டு - 1. உபாயம் . 2. சீலைச் சுருட்டு. 3 . 
" மறுவின்மென்கலை சுருக்கவக்கலையொடுமயங் 

லைச்சுருட்டு . 6. மடக்குகை. 
கி ” ( உபதேச . அயமுகி . கரு . ) , 7. தோல்முத 
லிய சுருட்டல் . 8. புத்தியைக் குறைத்தல் . 

சுருட்டுக்கொழுக்கட்டை - ஒருவகைக்கொ 
சுருக்குப்போடுதல் - உருவுகயிறிடுதல் , 

ழுக்கட்டை . 
சுருக்கவைத்தல் - கண்ணி வைத்தல் . சுருட்டுதல்-- 1. சுருளச்செய்தல் . 2. மடக் 
சுருங்கச் சொல்லணி - ஓரலங்காரம் . அஃது . குதல் , ( உ - ம் . ) " பாய்திரை ருட்டுந்தெண்ணீ 
அடைமொழியொப்புமையாற்றலான் அப்பொ ர் ” ( கூர்மபு , வருணாச் . ங . ) 3. முழுதுங்கவரு 
ரூட்செய்தியைக்சொல்வது . ( குவல . உங .) ( வ | தல் , 
ருணியாவருணியங்களான விவகாரங்களைச்சுரு 

சுருட்டுவாள் - சுருட்டும் வாள் . 


1124 


சுருவை . 


ககஉரு 


சுரை . 


. 


1 


சுருட்டை- 1. ஒருவகைப்பாம்பு . 2. மயிர்ச் மொன்றினுக்கோரெழுசுருவையின்றுநெய்வார் 
சுருள் . 

த்து " ( பாரத . நச்சுப்பொய் , கச . ) 
சுருட்டைவிரியன்- 1. ஒருவகை விரியன் சுருள் -1 . தாமரையுட்சுருள் . ( உ - ம் . ) " வெ 
பாம்பு . 

ண்முளைப்பசுந்தாமரைமென்சுருண் - முண்மு 
சுருண்டுபோதல்- 1. சேர்ந்து போதல் . 2 . ளைத்திரளோடு முனிந்து கொண்டு ” ( சூளா . 

நா 
பலங்குன்றல் . 

ட்டு . கஅ . ) 2. தெரிநிலைவினைப்பகுதி . ( உ - ம் .) 
சுருணி - யானைத்தோட்டி . ரணி ) “ சுருளோதி ” ( பிரமோத் . சீமந்தமி . கக . ) 3 : 
சுருணை -1 . ( கட்டிடத்தின் ) ஒரு வளைவு . 

நூற்சுருள் முதலிய சுருள் , ( உ - ம் ) " வெண்கோ 
2. சுருண்டது . 3. ஏல்முதலியவற்றின் பந்து , நம்( பெரியபு . ஆனா, கா .) 4. பெண்மயிர். 5. 

டலிலைச் சுருளிற்பைந்தோட்டுவிரைத்தோன் 
4. மயிர்ச்சுருள் , 
சுருதம்-- 1. காதாற்கேட்டது . ( பௌட்.சு : 

மாதர் ஐம்பாலினொன்று ; அது : பின்னே செரு 

கல் . 6. வட்டாகாரமாய் மடிப்புண்ட பத்திரம் . 
ரு அ .) 2. சரித்திரம் . ( 5 ) 

( உ - ம் . ) “ 

" சுருள்பெறு மடியை நீக்கி ( பெரியபு . 
சுருதாதுகந்தம் -- வீணையினைந்து திறத்தொ | தடுத்தா. ருஅ .) 
ன்று . ( வி - ணி . உஉ ..) 

சுநள்வு - சுருட்சி , 
சுருதி- 1. இசை , ( உ - ம் . ) “ விபஞ்சிநரம்பு சுருளல் - 1. சுருளுதல் 2. மயிர்ச்சுருள் . 
பாரவழிசுருதித்தேறல் ” ( பிரமோத் . சிவதாக . சுருளி -- தொழுகண்ணி , 
2 . ) 2. ஒலி . ( சூ. நிகண் . கக : ரகரவெ . உ க ) சுருளுதல் - 1. சுருளாதல் . 2 வளைதல் . 
3. காது , 4. சுதி . ( உ - ம் . ) " விரும்புஞ்சுருதியி சுருளை - 1. கொடிகளின் கூந்தல் . 2. சுரு 
சைகேட்டு ” ( பாரத . சிறப்பு . கஉ .) 5. சுரம் ள் . 3. நூற்சுருள் முதலியன 
( உ - ம் .) " தொடுத்தமுறையேழிசையின் சுருதி சுநடம் - 1. உருவம் . 2. நல்லுருவம் . 
பெறவாசித்து " ( பெரியபு . ஆனாய . கச . ) 6. மங் சுநபர்- வித்தியாதத்துவத்திருக்குங்கணே 
கலச்சொல் . 7. மந்திரம் . 8. வேதம் . ( உ - ம் . ) | சபஞ்சகரிலொருவர் . ( வி - ணி . உஎச .) 
" சுருதியஞ்செழுத்துணர்கலாநாளெலாம் ” (பிர சுநபவதி -- அழகி . 
மோத் பஞ்சாட் . கங .) சுரு- கேட்டல் . தி -கரு 

சுருபி - அழகுள்ளவள் . 2. அழகுள்ளவன் . 
விப்பொருள்களுஞ் செயப்படுபொருளுமுணர் 

சுருபிணி- நல்லரூபி . 

சுரும்பரவருணை அக்கிநியின் எழுநாவி 
த்தும் விகுதி . ) ( தி ) 

னான்று . ( கூர்மபு . தக்கன்வே . நசு . உரை .) 
சுருதிகீர்த்தி- சைநத்திற் சொல்லப்படும் இரு 

சுநயமாணம் - தெரிநிலை . ( பி - வி . கசு . 
பத்து நான் குதீர்த்தகரரிலொருவர் . ( த.நி. போ . உரை . ) 
க ங . ) 

சுரேச்சியை - துளசி . 
சுருதிகூட்டுதல் - சுதியெடுத்தல் . 

சுரேசன் 1. அண்டச்சுவரின் வெளிப்ப 
சுருதிசாரம் - ஒரு ஞாந் நூல் . 

றத்தில் ஈசாந்திக்கிலுள்ள பத்துப்புவதங்களு 
சுநம்பர் - 1. ஆண்வண்டு . ( சூ . நிகண் . க : 

ளொன்று . ( பிரா - கலை . ) 2. இந்திரன் . (உ - ம் ) 
சுடு . ) மென்றொடர்க்குற்றியலுகரத்திற்கு அர் “ சொற்ககாடுளசுரேசனுரைப்பான் ” ( கந்தபு . 
போலியாய்வந்ததென்க. 2. வண்டு . ( உ - ம் . ) திருவிளை. கக .) 3. ஈசாநன் . 4. குமரன் . 5 . 
“ சுரும்பரவைக்கிசைதாமரையோ ” ( மறைசை . நிவிர்த்திகலையிற் பிருதிவிதத்துவத்திலுள்ள நூ 

ற்றெட்டுப்புவாங்களுளொன்று , ( சி - லி . கிரி . 
சுரும்பாயன் - மன்மதன் . 

உக , உரை . ) 
சுரும்பு -1. ஆண்வண்டு . 2. மலை . ( உ - ம் . ) சுரேசுவரி -1 . உமை . 2.தேவகங்கை . 3 
" சுரும்பறைமணித்தோடுணியவீசி ” (மணிமே . முசுமுசுக்கை . ( உ - ம் .) " இருசீரகம் ( பார் .) 
உதயகு- வாளா. ககஎ .) 3. வண்டு . (உ - ம் . )" பய சுரேந்திரசித்து -1, இந்திரசித்து . 2. கரு 
ங்கெழுதேனுகர்சுரும்பின்பான்மைபோல் ( பிர 
மோத் . பஞ்சாட் . உச .) 

சுரை - 1. அம்புத்தலை. 2. அமுதம் . ( உ - ம் .) 
சுருவம் - யாகாக்கிநியிலே நெய்யள்ளியூற் “ சுரையொகெங்காநதிநீர்கலந்ததொக்கும் . ( ஏ 
கின்ற ஒருவகையகப்பை . ( உ - ம் . ) “ சுருக்கு ” | காதசி . காலநிர் . க .) 3. உள்ளீடில்லாது குழிக் 
( பார் . ) ( வ ) 

தவிடம் . ( உ - ம் . ) “ விஞ்சைப்பாத்திரத்தகன்சு 
சுருவை- சுருவம் . ( உ - ம் .) எதொக்கமந்திர ரைப்பெய்த " (மணிமே.பாத்திர ,ககஎ . )4 . கள் . 


( 


டன் . 


1125 


சுரோதம் . 


ககஉசு 


சுலாவுதல் , 


( உ - ம் , ) " அடற்கருமதிகது நஞ்சுரையெனவ சுரோதவ்வியம் - கேழ்க்கப்படுவது . ( சி.சி 
றைவர்சான்றோர் ” ( நித்தியகருமம் . உ 0 . ) 5 . சு ; சு . ஞாநப் .) (சொகவ ) ) 
களவு . 6. குழாய் . ( முல்லைப்பா . சஅ . உரை ) 

சுரோதா கேட்கிறவன் . (சி . சி . சு : க . 
7. சுரைக்கொடி ; அது : கும்பச்சுரை , பேய்ச் 

சுபௌதகருமம் - வேதத்தின் விதிக்கப்ட 
சுரை,கருஞ்சுரை எனப்பலவகைப்படும் . ( உ - ம் . ) 
“ அள்ளி நுகர்சுரைகுடசங்கடு பதினைந்திலைச்சா ட்ட கிரியை . ( பௌதக 3 து ) 
று ” ( தைல . தைலவ . காங . ) 8. சூர்ணம். 9 . சுரௌதம்- வேதத்தாற்கற்பிக்கப்பட்ட 5 
ரிதிக்குழாய் . ( பதிற்றுப் .) 10. தேன் . (உ - ம் .) ழுங்குகள் . பௌத ) 
" வாவிக்கமலச்சுரை தேக்கிரீந்தும் வண்கச்சிக்கம் சுல்- வெள்ளி . ( சூ . நிகண் . சு ; கூ . ) 
பா " ( கம்பரந் . எஉ . ) 11. பசு . 12. பசு முதலிய சுல்கம் - கிரையப்பொருள் . ( மநுதர்ம . க ; 
விலங்கின் முலை . ( உ - ம் .) " சுரைப்பயமேயினிதா க 00 . உரை .) ( TY ) 
இமால் ” (உபதேச . கைலைமா. கா.) 13. பூண் . 

சுல்லம் - 1 , கயிறு . 2. தாமிரம் . ( சுல்வம் 
சுரைக்கந்தகம் - சுரைக்காய்கந்தகம் , 

என்பதன்றிரிபு . ) [1.ஓ ] 
சுரைக்காய்க்கந்தகம் - ஒருவகைக்கந்தகம் , 
சுரைக்குடுக்கைக் கிந்நரம் - சுரைக்குடுக்கை 

சுல்லர் - தடிச்சண்டைக்காரர் . ( மது . கஉ : 
யிற்செய்யப்படும் ஒருவகைக்கிந்நரம் . 

சரு . ) 

சுல்லன் - பீளைக்கண்ணன் . 
சுரைபடுமீரும்பு- இரும்புப்பாரை ; அஃது : 
அடியிற் குழாயும் நுனியிற்கூர்மையுமுடையது . 

சுல்லி --- 1. அடுப்பு . ( உ - ம் . ) " சுல்லியுரலு 
( உ - ம் . ) " சுரைபடுமிரும்பின் வள்ளிகெண்டிய ” லக்கையம்மிக்ளகலகு ” ( சைவச . பொது . உசுசு 
(தணிகைப் . நாட்டு . நரு . ) 

2. மடைப்பள்ளி . ( 1ுஜி ) 
சுரோணம் - சிவப்பு . ( வாசுதே . உ கஉ . ) சுல்வம் - 1. சிறக்கை . 2. சிறுமை . 3. செ 
சுரோணராசாவர்த்தம் - சிவப்பிரத்திநம் . ம்பு . ( உ - ம் ) “ விளங்குகல்வத்தாலமைத்தநெடு 
சுரோணி - யோநி . ( ராணி ) களத்தின் ” (சேதுபு . ததுக்கோ. சு . ) [ 3 . 
சுரோணிதம்- 1. உதிரம் . 2. சிவப்பு. 3. ஓ . ) 
மகளிர்சூதகம் . ( பெராணிக ) 

சுலட்சணை - உமாதேவியின் சேடியரிலொ 
சுரோத்தமன் -- சூரியன் . ( பொருத்தி , 
38 ) 

சுலநன் - 1. அக்கிநி . ( உ -ம் . ) " உடலம்வெ 
சுரோத்தரம் --சந்தாமரம். ( 

வராதவ. அ .) 2. அண்டச்சுவரின் வெளிப்பக்கத்தில் 

ய்துயிர்த்துச்- சுலநனைக்கொள ” ( செந்தூர் , திரு 
To ; ; உதா - உத்தமமானது . ) 

அக்கினிதிக்கிலுள்ள பத்துப்புவகங்களுளொன் 
சுசோத்திரம் - 1. கேள்வி . 2. செவியிந்தி . ( பிரா . கலை .) ( ஐ ) 
ரியம் ; அது : காதுக்குட்பட ஆகாசமிடமாகநின் 

சுலபம் -1. அற்பம். 2. இலேசு . ( 2.வி 
று சத்தத்தைக் கேட்டறியும் . ( சி . சி . உ : சுக . 
சிவாக்.) ( பொது ) 

சுலவல் - சுலவுதல் . 
சுரோத்திரியதாரன்- உம்பளம் பெற்றவன் , சுலவு - தெரிநிலைவினைப்பகுதி . 
சுரோத்திரியம்- உம்பளம் ; இது , வேதங்க சுலவுதல் - 1. சுழலல் . ( உ - ம் .) சுலவும் 
ற்றோர்க்குக்கொடுப்பது , 

றெதிர்போகிய தூவியனம் " ( நைடத . அன்னத் 
சுரோத்திரியன்- வேதாத்தியயனத்திற்சா தைத்து . சரு . ) 2. சுழற்றுதல் , ( உ - ம்.) ஊறு 
மர்த்தியமுள்ள பிராமணன் . ( மது . உஅஉ -ம்டைத்தாம்வளியதனைச் - சுலவு தலால் ” ( கூர்மபு. 
பக்கம் . ) ( யொதியா) 

பிரகிரு . கச . ) 3. சூழுதல் . ( உ -ம் . ) “ அலவுதா 

னைதொடர்தர ” ( அரிச்சந் . வேட்ட . க . ) 
சுரோதம்- 1. அலை . 2. கட்கடல் . 3 . 

சுலாவல் - சுலாவுதல் . 
காது . 4. சலம் . 5. தேகத்தில் உண்ணும் போ 
சகஞ்செல்லுமார்க்கம் , 6. நீரோட்டம் , ( 1 , 4 , 

சுலாவு- தெரிநிலைவினைப்பகுதி . 
5 , 6. ஹெரா-கஸீ 2. வலரொடி . 3 . சுலாவுதல் - 1. சுற்றிவருதல் . 2. சுற்று 

தல் . (உ - ம் .) " எழுதுகள் ககாஞ்சுலாவியனிலக 
பொக ) 

தியுற ” (பாரத . பதினாறாம் . எரு . ) 


. 


ஓம் ) 


1126 


சுவச்சந்தவைரவம் . 


சகடஎ 


சுவத்தி . 


சுலாவுரொட்டி - ஒரு பணிகாரம் . 

சுவச்சம் - 1. அழுக்கின்மை , நின்மலம் . 
சுலி-அடுப்பு . ( உ - ம் .) " விரிதிரவநீர்ப்பட (உ - ம் .) " ஆகாசஞ்சுவச்சமாகியும் ( சி . சி . உ 
ங்குசாயனலேகாதிவிளைச்சுலிச்சாலைகள் ” ( தை சுஎ . சிவாக் .) 2. எண்ணெய் . ( உ - ம் .) " கந்நி 
ல , தைலவ . கஉ . ) ( சுல்லி என்பதன் விகாரம் .] யாகுமரியமிர்தஞ்சுவச்சம் ( தைல . தைலவ . 

சுலீநதம் - அநுபவபூமி நான்கில் நான்கா கூரு .) 3. ஒளியூடுசெல்லக்கிடக்குந்தன்மை . 4 . 
வது ; அது பிரமத்திலே சித்தஞ்சேடமில்லாமல் சௌக்கியம் . 5. சொச்சம் . 6. வெண்மை . 7 . 
இலயமாய் ஞெப்திமாத்திரமாவது . (த. நி.போ , முத்து . ( 1 , 3 , 4 , 6 , 7. pg ] 
கச ) 

சுவசந்தம் - சித்திராபூரணை . 
சுலு -- இலேசு . 

சுவசநம் - 1. சாதுரியம் , 2. நல்வசநம் . 
சுலுகம் - 1. கலகம் . 2. குறைவு . 3. சிற 

[ நா ) 
ங்கை . 4. சேறு . ( 3 , 4 , அக0 ) 

கவசம்வித்து திரும்பிய முகசிற்சத்தி ; 
சுலுகை- முதலை . 

அது தற்பொருளறிவு . ( உ - ம் .) பிரத்தியக்ரூ 
சுலுப்பு - ஒரு மரக்கலம் . 

பியென்றுஞ்சுவயோன் முகியென்றும் சுவசம்வி 
சுலூஷ்டதம் அநுபவபூமி நாலில் மூன் த்தென்றும் சத்திமானென்றும் சிவான்மாவெ 
றாவது ; அது : மனம்பிரமத்திற்கலந்து ததாகார ன்றும் திரும்பிய முகசிற்சுத்திக்குப்பெயரென் 
மாய் ஆநந்தம் புசிப்பது . ( த.நி. போ . கச .) ற்றிக ” ( சி . சி . அளவை . சு . ஞாநப் .) 
சுலூபம்-- அற்பம் . 

சுவசம்வேத்தியம்- தன்னாலேயறியப்படு 
சுலோகம் - 1. ஆரியச்செய்யுள் . ( உ - ம் . ) கிறது . ( சி.சி. அளவை . க . சிவாக் .) 
" அல்லாற்சுலோகமொருங்யுதமாராய - வல்லா சுவசம் வேதநம் தன்னைத்தானறிகை . 
னுந்தேசிகனாவான் ” ( சைவச . பொது , ந . ) 2. ( உ - ம் . ) “ சுவரிஷ்டமாயிருந்த சித்தத்துக்குச் 
பழமொழி . 3. புகழ் . 4. வசரம் . ( மொக ) 

சுவசம் வேதநம் ( சி . சி . 2 : அஎ , சிவாக் . ) 
சுலோகி - கள் . ( சூ . நிகண் . சு : உ கூ 

க .) 

சுவசம்வேதநாப்பிரத்தியட்சம் - தன் வே 
சுலோகிதை - அக்கிரியின் ஏழு நாவினொ 

தநைக்காட்சி . ( சி . சி . ச . ச . ஞாநப் .) 
ன்று . ( கூர்மபு. தக்கன் வேள் . ஙசு . உரை , ) 

சுவசாதியம் ஓரினம் . ( சி . சி . உ ; சுக . 
சுலோசநம்- 1. நல்ல கண் . 2. மான் . s . | சிவாக் . ) ( ஓஜாதீய ) 
மூக்குக்கண்ணாடி , [ 1 , 2. -ஜொவ.ந. ) சுவசாதீயத்துவம்- தன் சாதியதாயிருத்த 

சுலோசநன்-- துரியோதான் . ( லொ ல் . ( பௌட் , ச : கடுக .) ( ஓஜாதீயகூ ) 
அ.ந 8 ) 

சுவட்டவர் - குறும்பூழாடிகள் . ( புறப்பொ .) 
சுலோசநி- மூக்குக்கண்ணாடி , 

சுவடி - எழுதிய புத்தகம் . 
சுலோடம் - 1. அற்பம் , 2. எளிது . 3. எறு 

சுவடு -- 1. அங்கவடி . 2. அடிச்சுவடு . ( வா 
ம்பு . 4. மூதுரை . 

ண . நசரு . ) 3. அடையாளம் , 4. இருப்புக்க 
சுவ்விரதம் அறநெறியிலொழுகுகை . 

வசம் . 5. கட்டு . 6. கபடம் . 7. குறிப்பு - 8 . 
(ுவத ) 

சுளுகு . 9. தழும்பு. ( உ - ம் . ) " துய்யவெண்பொ 
சுவ்விரதன் - அறநெறியிலொழுகுவோன் . டியழிந்து மெய்சிவந்திடச்சுவல் - செய்யும் வெண் 

டிரட்படிகநீண்மாலையும் ” (திருவிளை . எல்லாம் . 
( பௌட் , சு . அ . ) 
சொந்தம். ( உ - ம் . ) " சுவதந்திரம் ) 10. நெல்லிலக்கம் . 11. வண்டித்தடம் .(4 , 

10 , சூ . நிகண் . க : வகரவெ . க்கு ) 
[ ) 

சுவணகாரர் - தட்டார் . 
சுவகதம் - ஒன்றிற்றோன்றி அஃதை சுவண்புட்பம் - அருச்சனை செய்யும் பொன் . 
காது பல தன்மையாயிருத்தல் . ( உ - ம் . ) " திரு சுவணபூமி - தேவலோகம் . 
க்கின் வரைந்திடுவசுவகதந்தன் சாதிவிசாதிக 

சுவணம் --1 . கருடன் . 2. கழுகு . 3. பொ 
ளாம் ” ( வேதா . சூ உரு . ) ( ஜூமதம் : - ன் . ( உ - ம் . ) " சுவணவண்ணனொடு ” ( இராமா . 
தன்னிடத்தில் . மத - நீங்காது பற்றல் . ) விராதன் . ஙஅ .) 3. ஓண ) 
சுவச்சத்திரவியம் - நின்மல வஸ்து . (சி.சி. 

சுவத்தம்-- சொஸ்தம் , சுகம் . ( v :) 
உ ; சு 0 . சிவாக் . ) 
சுவச்சந்தவைரவம் --ஒரு வடமொழி நூல் . 

சுவத்தலிகிதம்- சொந்தக்கையெழுத்து . 
( சி . சி . உ : கூ கூ . மறை ) 

சுவத்தி -1 . ஒரு மங்கலமொழி . ( திருவிளை 


1127 


சுவதந்திரன் . 


ககஉஅ 


சுவயம்வரை. 


. 


. 


திருமண . கசரு . ) 2. தேயுபூதத்தின்குறி.. சுவதந்திரியம் - சுவதந்திரம் . 
( உ - ம் .) “ குறிகள்வச்சிரத்தினோடுகோகாதஞ்சு சுவதப்பிரமாணம் தனக்குத்தானே பிர 
வத்தி " ( சி . சி . உ . சு அ .) ( W ஜி ) 

மாணமாதலுடையது . (உபநிடதார்த்தப்பிரகா 

சம் . ) 
சுவத்திகம்- 1. (பரதம் . ) இணைக்கை பதி 

சுவதோவா- தன்னைக்கொண்டுவருமோ , 
னைந்துவகையுளொன்று . அது மணிக்கட்டிற் ( சி.சி. அளவை . - சிவாக் .) 

. 
பொருந்திய பதாகையிரண்டையும் மணிக்கட்டி 

சுவந்திரம் - பிரதிபலம் . ( சுவதந்தரமென்ப 
லேற்றிவைப்பது . (சிலப் . அரங்கே . கஅ.உரை ) 

தன் விகாரம் போலும் .) 
2. ஒரு மங்கலப் பொருள் . (திருவிளை . திரும 

சுவநம் -1. சண்பகம் . 2. சுவப்பநம் . (உ - ம் ) 
ணப் . சுஎ . ) 3. சுவத்திகாதநம் , ( உ - ம் .) " தக்க 

" தோன்றுமிக்கசாக்கிரஞ் சுவாமேசுழுத்தியா - 
ணகணைக்கால்கவா னிவைநடுவண்சார்தரவிடப் 

மூன்றுமாக்கி ” ( சேதுபு . தோத்திர.உச . ) ( இது 
புறப்பதமும் - பொக்கமிலிடசானூருகணடுவ 
ண்பொருந்துதலுறவலப்பதமு - மொக்குமாசே 

மரூஉ . ) 

சுவநன்- 1. சந்திரன் . 2. சூரியன் . 3 , தீ . 
ர்த்துச்சமமுறுதேகமுடையவனாயிருத்தலையே 
செக்கரஞ்சடையானுரைமுழுதுணர்ந்தோர்செ ( ) 
ப்புவர்சுவத்திகமெனவே ” ( சூத.ஞாந. கரு : ந . ) 

சுவநிஷ்டம்- 1. தன்னிட்டம் . ( சி.சி. அள 
4. தலைவாசல் முன்னுக்கிருக்க விசேஷமாகச் 

வை . க . சிவாக் .) 2. தன்னிடத்தில் . ( பௌட் . 
செய்யப்பட்ட ஒரு கோவில் .5. தற்காலசைநரு 

ச : கசுக . ) 
ள்ளே ஏழாமாசிரியன் குறி , 6. தேயுபூதத்தின் 

சுவப்பநம் சொப்பநம் . ( சி . சி . ச : 10 . 
குறியாகக்கொள்ளப்படுமிருதலைமேழி போன்ற ஞாநப் .) 
அடையாளம் . ( சி. சி . உ : சுஅ . சிவாக் . ) [ இத 

சுவப்பிரம் 1. நரகம் . ( சூ. நிகண் . ரு : 
னைச்சுவத்தியெனவும் வழங்குவர் . (உண்மை 

ச . ) 2. பாதலம் 3. வளை . ( ஓ ) 
விள . சு . ) . 7. நாற்றெருக்கூடுமிடம் . 8. வட 

சுவபட்சன் -- 1 . தன்பட்சத்தான் . 2 , சிநே 
க்கு மேற்குத் தெற்குப்பக்கங்களிலேயுலாத்தும் கன் . ( 

ஓக்ஷ ) 
ண்டபங்கள் சூழக்கிழக்குத்திசையிலே வாயிலு 
டைத்தாய்விசேஷவகையாகச் செய்யப்படும் ஓர 

சுவபரப்பிரகாசன் 
ரண்மனை . ( வஜிக ) 

ச : கக . ) தன்னையும் , எதிரியையுந்தெரிவிக்கி 

றவன் . ( சி . சி . ரு : ங . சிவாக் . ) 
சுவத்திகரேகை ஒரு மங்கலவடையாளம் . 

சுவபாவம் - தன்மை . ( கோயிற்பு. நடராச . 
சுவத்திகாதநம் ஆசந்பேதமொன்பானு 

கக . உரை .) ( ஜூலாவ ) 
ளொன்று ; அது வலப்பக்கத்துக்கணைக்காலுக் 
குந்தொடைக்கும் நடுவே இடப்புறங்காலையும் , 

சுவபாவோக்தி தன்மையணி . ( தண்டி . 
இடப்பக்கத்துச்சா நுவுக்குந் தொடைக்கு நடுவே 

உஎ , உரை . ) 
வலக்காலையுஞ் சேர்த்துச்சமதேகத்தோடிருத்த 

சுவம் -1 . ஐசுவரியம் , 2. சொந்தம் . ( ல ) 
ல் . ( சூத . ஞாற . கரு : ங . ) 

சுவமேதம் -- பரிமேதயாகம் . ( உ - ம் . ) " பன் 
* சுவத்திகாமண்டலம் - தீக்ஷைமேடை . ( வி- | மூன்றாந்தி தியினாற்றிற்சுவமேத நூறு - செய்த 
. ) 

பலனுண்டாகும் ” ( ஏகாதசிபு . காலநிர் . உஎ . ) 
சுவத்திரன்- தன்னைக்காத்துக்கொள்ளுகிற சுவயங்கிருதம் - தானேயானது . ( வய 
வன் . ( வதம் ) 

க J0) 
சுவத்திரா - சுவத்திரன் . ( தொ : - 

சுவயம் . 1. உரிமை . 2. சுயம் , 3. தான் . 
தன்னை . தா- காக்கிறவன் .) 

( யன் 

0 ] 
சுவதந்திரம் - 1. தன் சொந்தத்தொழில் , சுவயம்பு - சுயம்பு . 
( சி . சி . க : சுக . சிவாக் .) 2. தன்னிட்டப்படி சுவயம்புவன் – சுவாயம்புவன் , ( வாய 
செய்யுஞ்செயல் . ( தாது ) 

சுவதந்திரன்- தன்வயமுடையவன் . தனது சுவயம்வரம்-- சுயம்வரம் . (ஓயவா ) 
தலைமையுடையோன் . ( சைவப் . உஅ.பக் . ) பிற 

சுவயம்வரை மாலையிட்டு மணமுடித்த 
ருக்கு அமைதலின்றித் தன்னிட்டமாயிருக்கி 
றவன் . ( வடதத 

பெண் . ( ஓயவார் ) 


ஞாதா . ( பௌட் . 


வ ) 


1128 


சுவர்ணாட்ச . 


க்கஉக 


சுவலநம் . 


சுவயேச்சை - தன்னிச்சை . ( பௌட் , ச ; சுவர்தாங்கி-- அணைசுவர் . 
சக . ) 

சுவரீ நாகம்-- ஒருவகைப்பாம்பு . 
சுவயோன் ழகசத்தி - தன்னுளானவைகளை சுவர்ப்பாம்பு - சுவர்ப்புடையன் , 
யறியுஞ்சத்தி . ( பௌட் . ச : ககக . ) 

சுவரீ முள்ளங்கி- ஒரு பூடு . 
சுவயோன்ழகி - திரும்பியமுக சிற்சத்தி . சுவர்லோகம் - மேலேழுலகினொன்று ; 
( சி . சி . அளவை . சு . ஞாநப் .) 

இது , புவர்லோகத்திற்கு மேல் எண்பத்தைந்தி 
சுவர்- 1. அலங்காரம் . 2. ஆகாயம் . 3. கா லட்சம் யோசனாந்தத்திலிருக்குமுலகம் ; இதற் 
யத்திரியிலோருறுப்பு. 4. தேவலோகம் . 5. குக்கர்த்தா இந்திரன் . (வி - ணி , சக .) 
தில் . (உ -ம். ) “ குன்றுஞ்சுவருந்திண் -கல்லும்பு வலாசு ) 
ல்லும் ” ( இராமா, மிதிலைக் . ஙஉ ) 6. வீடுமுத 

சுவர்வளையன் -- சுவர்ப்பாம்பு . 
லியவற்றின் சுவர் . ( உ - ம் . ) " சுவர்வேறிடில்வெ 

சுவர்விரியன் - ஒருவகை விரியன் பாம்பு . 
ந்துயரே ” ( விதாக . உற்பா. க . ) ( 1 , 2 , 3 , 4 . 

சுவுநகழ்கருவி- கன்னக்கோல் , ( பிங்கல . 
ஊரி ) 

கருஅஅ . ) 
சுவர்க்கம் 1. சொற்கலோகம் . ( உ - ம் . ) 

சுவரணை-உணர்ச்சி . 
" படிதரற்கிதுபடர்வமென்றெழுபண்பினோர் - 

சுவரம் - சுரம் . (த.நீ . போ . உக . ) ( ஜா ) 
கவர்க்கமெய்துவர் ” ( சேதுபு . கவிதீர் . ங . ) 2 : 

சுவான் - சதருத்திரரிற்குபேர திசையிலி 
முலை . ( 1.ஓம் ) 

ருக்குந்தசருத்திரரிலொருவன் . ( வி - ணி . உ எ 0 ) 
சுவர்க்கர் -- தேவர் . 

சுவரிதம் - கலிதலோசை , ( உ - ம் . ) ஈமந்திர 
சுவர்க்கருவிலி- ஒரு பாம்பு . 

ங்களையுதாத்தாதுதாத்தசுவரிதப்பிரசயங்களுட 
சுவர்க்கோழி - ஒருவகை உண்டு . 

னே தப்பாமலுச்சரித்தால் ” ( சி.சி. அ : சு . சிவா 
சுவரீச்சலை - 1. சத்தமாதரிலொருத்தி . 2 . 
சூரியன் மனைவி . [ 2. வவவவா) 

க் . ) ( ஓலாரி .58) 
சுவர்ச்சாதி - சத்திசாரம் , 

சுவருபம் - இலக்கியப் பொருளிலே இயற் 
சுவர்ணகதலி - ஒருவகை வாழை.(விவ 

கையாகவிருக்கும் இலக்கணம் , தன்னியல்பு. 

( சைவப்பி . உ .) ( வ ) 
ண- கஉ 

சுவருபாசித்தம்- சொரூபாசித்தம் . ( அநுமா ) 
சுவர்ணகாரன் - பொற்கொல்லன் . [ 

சுவருபிணி- சுவரூபமுடையவள் . (சி.சி. 
வண - காரம் ) 

உ : எச . சிவாக் . ) 
சுவர்ணத்திராவகம் - சுவர்ணபேதி . 

சுவருபை- சொரூபத்தையுடையவள். (சி . 
சுவர்ணதை - பொன்னாயிருக்கை . (உ - ம் .) சி.க : கஉ சிவாக் .) 
" களிம்பு சுவர்ணதையை மறைத்தாற்போல ( சி . 

சுவரொட்டி - 1. அணைசுவர் . 2. ஆட்டின் 
சி . உ : அ 0 . சிவாக் ) 

மண்ணீரல் . 3. சுவர்முள்ளங்கி . 
சுவர்ணபேதி- பொன்னைக்கரைக்கிற ஒரு 

சுவல் - 1. குதிரைக்கழுத்தின்மயிர் . ( உ - ம் ) 
வகைத்திராவகம் . 
சுவர்ணம் - பொன் . [ வ வண் ] 

" விடுஞ்சுவற்புரவி ” (இராமா. குகப் பருக . ) 2.தோ 

ண்மேல். ( உ - ம் .) " தோமறுகடிஞையுஞ்சுவன் 
சுவர்ணழகி - ஒரு நதி . ( வி - ணி . உ உக ) 

மேலறுவையும் " ( சிலப் . நாடுகாண் . கஅ . ) 
சுவர்ண யூதி - செப்புமல்லிகை. ( பவ 

தோட்கட்டு என்பர் பெரும்பாணாற்றுப்படையி 
ணய ஒயி ) 

ல் .) 3. பிடர் , ( உ - ம் . ) " அஞ்சிலோதிசவல்பிற 
சுவர்ணவர்ணன் 1. மஞ்சள் , 2. விட்டு ழ ( கர்மபு . தக்கன் வேள் . ங o .) 4. முதுகு . 
வண வணா ) 

( உ - ம் . ) இச்சுவற்புறமிருவிலாவிடைப்புற 

மென்ன ” ( உபதேச . விபூதி . கச .) 5. மேடு . 
சுவர்ணவிந்து - விட்டுணு , ( வண 

(உ - ம் . ) " வேங்கைச் செஞ்சுவல் " ( புறநா... கஉ O ) 
வி ) 

சுவல்லி -- கார்போகிவிதை. ( உ - ம் . ) " குக் 
சுவர்ணவேதை - சுவர்ணபேதி . 

குலுசுவல்விகடுகை ” ( தைல . தைலவ . எச . ) 
சுவர்ணாட்ச பிரதிட்டாகலையில் ஆகாயத் 

சுவல்வரி - அணில் . 
த்துவத்திலிருக்கும் எட்டுப்புவனங்களுளொன் 
று . ( சி - லி . கிரி . உக . உரை . ) 

சுவலநம் - நிவிர்த்திகலையிற்பிருதிவிதத்து 


FUU 


( வ 


. 


1129 


சுவாகா . 


கககூ 0 


சுவாதம் : 


ஒரு நோய் . 


சுவாசகம் 


வத்திலுள்ள நூற்றெட்டுப்பு வநங்களுளொன் பொருள்படும் ஒரு மந்திரபதம் . ( உ - ம் .) “ இந்தி 
று . ( சி - லி . கிரி . உக . உரை ) 

ராயசுவாகா " ( சிவஞாநபா . ச . ) ( வாஹா 
மா ) 
சுவலித்தல் - சுவாலை விட்டெரிதல் . ( உ - ம் ) 

சுவாகாசகந்தி - இத்தி . 
" அக்கிநியானது மணிமந்திர வவுஷதங்களினா சுவாகாதேவி- அக்கிநிதேவன் மனைவி . ( சூ . 
லே தடுக்கப்பட்டுப்பிரகாசமாகச் சுவலியாநிற்க நிகண் . க : ருஉ . ) 
வும் ” ( சி.சி. உ : அஎ . சவாக் .) 

சுவாத- இரசதன்மாத்திரா தத்துவத்திரு 
சுவலை - அரசமரம் . ( மலையக . ) 

க்கும் ஒரு புவநாதிபதி . ( வி - ணி . உஎஉ . ) 
சுவலோகம் சுவர்லோகம் , (திருவிளை . 

சுவாகை - சுவாகாதேவி . ( உ - ம் ) " வன்னி 
மலைய . உ.அ. உரை . ) ( வொக ) யெனுமழற்கடவுள் சுவாகையெனுமனைவியிடத் 

சுலவு - 1. சுவர்க்கம் . 2. பறவை மூக்கு . 3. தன்புகூர்ந்து " (கூர்மபு. பிருகுவாதியார் . கா .) 
மூஞ்சுறு . ( 1 , 2 , 3. பிங்கல . நடுசு 0 . ) 

சுவாசக்குத்து 

- 1. எட்டி . 2. கிளி. ( உ - ம் . ) 
சுவற்பம் -1 . சொற்பம் . 2.நெற்றி . ( ) “ மெய்ச்சுதாபசுமைச் சுவாசக்மென் மொழித்தி 
சுவற்றல்- சுவற்றுதல் . 

ரு ” ( ஏகாதசி.உருக்குமா.ருக .) 3. சவட்டுமண் . 
சுவற்றுதல் -1 . அழித்தல் . 2. சுவறப்பண் 4. புறாமுட்டி . 5. பேராமுட்டி , 6. விஷமுட் 
ணுதல் . ( உ - ம் .) “ பெருந்திரைப்பிரளயஞ்சுவற் டி . ( 1 , 4 , 5. மலையக . ) 
றியபுடைச்சிறை ” (உபதேச . சூராதி . கசு . ) சுவாசகாசம் 

ஊர்த்துவகதியாக மூச்சை 
சுவறல் - 1. உறிஞ்சல் . 2. ஊறுதல் . 3. யெழுப்புந்தன்மையுள்ள ஒரு நோய் . ( உ - ம் . ) 
எய்தல் , 4 , வற்றுதல் . ( உ -ம் .) " தோற்றமுறு 

" ஊர்த்தமாகமூச்செழுப்புஞ்சுவாசகாசச்செருக் 
தன்முனர்ப்பங்கயகாந்த மறன்மலர்தல் சுடர்தீக் கும் ” ( தைல . தைலவ . சு 0.) 
காலன் - மாற்றரியசுவறலுறவும் ” ( சூத . எக்கி . 

சுவாசம் 1. உயிர்ப்பு . 2. சவட்டுமண் , 3 . 
க : உ . ) 

நல்லிருப்பிடம் . 4. நன்மணம் , ( 1. வால . 3 , 
சுவறுதல் - சுவறல் . 

4. வாஸ் ) 
சுவன்னகாரன் - பொற்கொல்லன் . ( 

சுவாசம் வாங்குதல் - பிராணவாயுவைப்பூ 
வணகாராம் ) 

ரித்தல் , 
சுவன்ன யூதி -- செப்புமல்லிகை . ( மலையக . ) 

சுவாசம்விடுதல் - பிராணவாயுவையிரேசி 

த்தல் . 
[[ லவண யயீ 

சுவாசமடக்குதல் - பிராணவாயுவைக்கும்பி 
சுவா - நாய் . ( உ - ம் . ) " சூரியனைப்பரிவேட த்தல் . 
மிடல் சூறையாடல் சுவா - வோரியரற்றல் ( வி 

சுவாசித்தல் -- சுவாசத்தை வாங்கிவிடுதல் , 
தாக . உற்பாத . உ . ) 

சுவாசிதி- பாதிரிமரம் . 
சுவாக்கீரை- ஒரு பூடு . 

சுவாத்தியம்- 1. இன்பம் . 2. சுகம் . 3. பா 

க்கியம் . ( ஜா ) - ) 
சுவாகசம் -- கிளி .. 
சுவாகதங்கில் - நல்லவரல்லவா எனப்பொ 

சுவாத்தியாயம் - 1. ஏடாசிரியனாகப்படித் 
ருள்படும் ஒரு வந்தனக்கூற்று . ( உ - ம் . ) " துவரி 

தகல்வி . 2. மந்திரமுச்சரித்தல் . 3. வேதம் . 4 . 
தழ்க்கனிவாயினாள் சுவாகதங்கிலவென் 

வேதமோதல் . ( வாயாய ) 
மையற்றவர்க்கருக்கியமாசநமுதவி ( திருவிளை . சுவாத்மகம் - ஆன்மாவோடு கூடினது . ( சி . 
இரசவா . கரு . ) [ வாதாகினா. 

சி . கக : சிவாக் . ) 
வாம . த 0 - நல்வரவு . கில - மெய்யாய் . ) 

கவாதகந்தி- இத்திமரம் . 

சுவாதந்திரியம் - சுதந்திரம் . ( உ - ம் .) " பெ 
சுவாகதம் - 1. கிளி. ( சூ . நிகண் . ங.ருரு .) | த்தான்மாக்களுக்குச் சுவாதீந்மே சுவாதந்திரிய 
2. நல்வரவு . ( உ - ம் . ) " சுவாகதங்கில ” ( பார் . ) மில்லையென்று பேசுகின்றார் ” ( சி . சி. கக : எ . 
[ 2. வாம் : நன்றாய் . மது ஞாநப் ) ( மாதத் ) ) 
வந்தது . ) 

சுவாதநம் -- சுகாதநம் . ( விணி . உருக . ) 
சுவாகா -1. அக்கிநிதேவி . 2. ( பௌத்தம் ) சுவாதம் - 1 , உருசித்தல் . 2. ஒரு நோய் . 
ஒரு பெண்தேவதை . 3. வேள்வி முதலியவற்றி 3. சுவாசம் . 4. பாகஞ்செய்தல் , 5.புசித்தல் . ( 1 , 
ன் இடப்படும் அவிசுவைக்கப்படுவதாக எனப் 

4 , 5. வாடி ) 


றுவு 


லெ 


1130 


சுவாநுபூதிகம் . 


ககஙக 


சுவாயம்புவம் . 


வ ஜ 8 பர 


சுவாதி - சோதிநாள் . ( வாதி ) 

சுவாபதம் - துஷ்டமிருகம் . ( ஓாவடி ) 
சுவாதிட்டா நம் -ஆதாரங்களாறிலிரண்டா சுவாபப்பிரமாணம் 

ஓரளவை ; அஃது : 
வது , இது : மூலாதாரத்துக்கு மேலே இருவிர - ஒரு சொற் பலபொருள் விரிந்தவழி அதற்கே 
ற்பிரமாணத்திலே இலிங்கபீடமாயிருப்பது . இ ற்ற பொருள் கொள்ளல் . ( க - து . ) யானைஊர்க் 
தற்கு வடிவு நாற்கோணம்.அநேககாந்தியினையு தோன் தோட்டி தாவென்றாற்பிறிதொருதோட் 
டைய ஆறிதழ்த்தாமரை , இவற்றில் நிற்குமக் டியென் றுணராமல் யானைத்தோட்டி கொடுத் 
கரங்கள் 

ஒ ஆறிதழ்களு தல் ” 
க்குமதிதேவதைகள் ; பிரதிட்டை , சுத்த தயிரி 

சுவாபம் - இயல்பு . 
நி , பாவனை , இருடி , பத்மணி ,பத்மயோகி என் 

சுவாபாவிகம் - ஏதுவினாற்பிறத்தலின்றி 
ற்றுவர் . ( உ - ம் .) " ஆதாரமோராறாமன்னவைமூ 

இயல்பாயுள்ளது . (சி.சி . க ; ங.சிவாக் .) ( மாலா 
லாதாரந் - தீதார்ந்திடாச்சுவாதிட்டாந - மோதும o 
ணி- பூரகமநாகதம் விசுத்தி புரியாக்கிதையென் - சுவாமீ -1. அரசன் . 2. அருகன் . 3. ஆசா 
றோருமிவையாமென்றுணர் ”( சுவாநுபவமாலை ) ரியன் , 4. எசமானன் 5. கடவுள் . 6.கணவன் . 
சுவாதீநம்- சுயாதீதம் . ( சி . சி . கக : எ . ஞா 

7. கந்தன் . 8. கருடன் . 9. குரு. ( உ - ம் . ) " கின் 
நப் . ) ( ஸாயீ ) 

னரியைத்தொட்டவர்போற் கேட்டவளவுக்கள 
சுவாது-- 1. ஆடாதோடை . ( உ - ம் .) " கடுவு- சொன்ன தலவெங்கள் சுவாமியுரை ” ( ஒழிவி . 
நளிகடுக்கைவில்வங்கனற் சுவாதறுபலார்த்தம் ” சத்திநிபாத , உ . ) 10. சிவன் . 11. பிராமணபண் 
( தைல . தைலவ , கஙக . ) 2. தித்திப்பு . 3. நல்ல டிதன் . 12. பொன் . 13. மூத்தோன் . ( சூ . நிக 
சலம் . ( வி - ணி . ) ( 2. லா . ) 

ண் . உ : கா . ) 14. விட்டுணு . ( சுவாமி என்பது 
சுவா துகண்டகம் - நெருஞ்சில் . ( மலையக ) 

சாமியென நிகண்டுகளிற் காணப்படுகின்றது .) 
[ லா கணக] 

( ஜாதி ) 
- 
சுவா துகண்டம் - சுவாது கண்டகம் . 

சுவாமித்துவம் - உடையனாந்தன்மை . 

உடையனாந்தன்மை . ( ஜா 
சுவாதுகந்தி- துளசி . ( மலையக . ) 
சுவாந்தம் - மநம் . ( வாக . ] 

சுவாமிநாதன் - கந்தன் . 
சுவா நகிரகதோஷம்-- சிசுக்களுக்கு வரும் சுவாமிபிருத்யநியாயம் - எசமானடிமையெ 
ரகதோஷங்களுளொன்று ; இது 

இது நாயைப் 

ன்றரியாயம் . (சி . சி . க . ஈச . சிவாக் . ) பிருத்ய 
போற்குலைத்தல் , நடுக்கல் , உரோமச்சிலிர்ப்பு , ன்- வேலைசெய்து கூலிபெறுபவன் . 
வியர்வை , கண்மூடல் , அடிக்கடி எழுந்திருக்கு சுவாமீபிருத்யபாவம் - ஆண்டானடிமைத்தி 
தல் , நாக்கைக்கடித்தல் , நெஞ்சிற்குறுகுறுவெ | றம் . ( உ -ம் .) “ மேற்பரமேசுவரனுமான்மாவும் 
ன்னுமொருசத்தமாதல் , தேகத்தில் மலவாசனை சுவாமிபிருத்தியபாவம் என்பதுரைத்தல் " ( சி.சி. 
யுடன் எரிச்சல் என்னுமிக்குணங்களை உண் க : சுச, சிவாக் .) 
டாக்கும் . ( சீவரட் . உஉ ங . ) 

சுவாமிமலை - திருவேரகம் . ( உ - ம் .) " ஏரக 
சுவாதம் - 1 , நாய் . 2. நாயுருவி , ( மலையக . ) வெற்பெனுமற்புத மிக்கசுவாமிமலைப்பதிமெச்சி 
3. பொன் . [ 1. நாந 8 ) 

யசித்தவிராசதலட்சண லட்சுமிபெற்றருள்பெ 
சுவாநுபலம்- தன்னிடத்துண்டாகியவது ) ருமாளே ” ( திருப்பு . கஅக , ) 
பவம் . ( உ - ம் . ) " சுருதிகுருவாக்குச்சுவாநுபவம் 

சுவாமியம்- 1. அதிபதித்துவம் . 2. எச 
ன்றும் " ( ஒழிவி . பொதுவி . கங . ) 

மானாயிருக்குந்தன்மை . 3 , புருடமுதன்மை , 
சுவாநுபவைகவேத்தியம் - சுவரூப ஞாந்த் [ 8 ) ) 
தினாலே உண்டாகிற அநுபவமொன்றினாலேய சுவாய் - கப்பலினோர் கயிறு . 
றியப்படுகிறது . (சி.சி.பாயிர.சிவஸ்துதி . சிவாக் .) 

சுவாயம்பு- சுவாயம்பு மது . ( வாயு ) 
சுவாநுபூதி -- சுவாநுபூதிகம் . 
சுவாநுபூதிகம் - சுயமுயற்சியாற்பெற்றுக் 

சுவாயம்புவம் - 1. இருநூற்றேழு உபாக 
கொண்டவறிவு ; தனதாகக்கொண்ட நுபவித்த 

மங்களுளொன்று . ( த.நி. போ . கக . ) 2. சதா 
ல் . ( சி . சி . அ : சுச . சிவாக் .) ( 

ஓ-- சிவமூர்த்தியுடைய அகோரமுகத்தினின் றுற்ப 
கிக ; ஓயா - தனக்கு . க.ந --- பின்புண்டாம் . 

வித்த ஐந்தாகமங்களுளொன்று ; கிரந்தசங்கி 

யை ஒன்றரைக்கோடி ; உபபேதம் மூன்று ; கே 
-தி - ஐசுவரியம் . ) 

ட்டவர் நிதநேசர் , பத்மபூ . ( சைவச . பொது . 


கூ ) 


1131 


கவிசட்சணன் . 


க்ககூஉ 


சுவேதநாதம் . 


நகங , நஙரு , கூ கசு , ங ங எ . உரை . ) [ லா 

சுவிசாலம் --அதிகவிசாலம் . 

சுவிசேடகன் -1 . சுவிசேஷம்போதிப்போ 
யமஹவ ] 

ன் . 2. நற்செய்தி சொல்வோன் . 
சுவாயம்புவமது -- சுவாயம்புவன் . (உ.ம். ) 

சுவிசேடம்-- நற்செய்தி . 
“ அலங்கிலைவேற்சுவாயம்பும நுவென்போன் 

சுவிசேடன் - சுவிசேடகன் . 
( கூர்மபு . தக்கனைச்சபித்த.க .) 

சுவீத்தாரம் -- சவித்தாரம் . 
சுவாயம்புவன்- சுவாயம்பு மது . இவனுக்கு 

சுவிதல்லம் - அந்தப்புரம் . ( வி ) 
உத்தானபாதன் பிரியவிரதன் எனவிருவர் புத் 
திரர் . (த.நி. போ . ங ங o.) ( ஷாயம் -- 

-வ ) சுவிதன் - அரசன்- ( விடி தீ ) 
சுவார்ச்சிதம்- தன் சம்பாத்தியம் . 

சுவிர்த்தி - இரும்பு . ( கூர்மபு . தக்கன்வமி. 
சுவார்த்தம் - ] . இயல்பாயுள்ளது . 2. இரு 

சஅ . உரை. 

1 ) 

சுவீகரணம் 
வகைய நுமாநங்களிலொன்று . அநுமானவி .) 3 . 

1. அநுபவித்தல் , ( உ - ம் . ) 

“ போகசுவீகரணம் ” ( பௌட் . ரு : 20. ) 2. உட 
சுயதிரவியம் . 4. தன்பொருட்டு . ( சை . பி . கக - 
பக் .) ( ஓய ) 

ன்படுதல் , சம்மதித்தல் , வீகரண ) 

சுவீகரம் - சுவீகாரம் , ( காா ) 
சுவார்த்தவநுமாநம் - தன்பொருட்டநுமா 
நம் . 

சுவீகரித்தல் - அங்கீகரித்தல் . ( சி . சி . உ : 
சுவாரசம் - 1. சாரசியம் . 2. வெள்ளிலோ சு . சிவாக் ) 
த்திரம் . 

சுவீகாரம் - சுவீகரம் . ( லூகாா ) 
சுவாரசுயம் .--- சுவாரசம் . 

சுவீகிருதம் - அங்கீகரிக்கப்பட்டது . ( பௌ 
சுவாரி - 1. கப்பலின் பின்னணியம், 2 . 

ட் . சு ; கருச .) ( ஹீ J50 ) 
சவாரி . ( பார்சி . ) 3. சிவிகை முதலியயாநம் . 

சுவீரியம் - இலந்தைக்கனி ( வீய . 
சுவாலாழகி- ஐம்பத்தொருருத்திரசத்திக 
ளிலொருத்தி . ( வி - ணி . உ எஎ . ) 

சுவுகம் - மோவாய் . ( சூ . நிகண் . உ : கூச . ) 
சுவாலி- தெரிநிலைவினைப்பகுதி . 

(வக0 ) 
சுவாலித்தல் 1. சொலித்தல் . 2. பற்றி சுவேச்சை தன்னிச்சை , சுபேட்சை . 
யெரிதல் . 

( உ - ம் . ) " மருவலுறு சுவேச்சைவிசாரணை வலி 
சுவாலை - 1. அக்கினிச்சுவாலை . 2. சுத்தவி யால் விடயவலியறு தறான் ” ( வேதா. சூ . கசஎ . ) 
த்தியாதத்துவத்திலிருக்குமொருபுவநம் . ( வி- [ ஜொ ) 
ணி . உஎசு . ) 3 , சொலிப்பு . ( 3.ஜானா 

) 

சுவேசம் - வெண்கரும்பு . 
சுவான் -உடையவன் , உடையவள் . 

( வா ) சுவேடணன் -- சூரியனது துவாதசசாரதிக 
சுவான்காரன் சுவானுகாரன் . 

ளிலொருவன் , ( வி - ண , உசரு , 
சுவானுகாரன் --சுவான் . 

சுவேதகம் - சவரிலோத்திரம் . 
சுவி - 1. இத்திமரம் , 2. துளசி . ( 1 , 2. ம 

சுவேதகாண்டம் 1. சீந்தில் . ( மலையக . ) 
லையக ) 

2. வஞ்சிக்கொடி , 
சுவிக்கிராந்தம்- வீரம் . (ுவிகாது ) 

சுவேதகாரம் - நாணல் . ( மலையக . ) 
சுவிகரம்- சுவிகாரம் , 

சுவேதகி- யானைத்துதிக்கைப்பிரமாணமா 
சுவிகரித்தல் -1. அநுபவித்தல் . 2. உடன் 

ன நெய்த்தாரையினால் அக்கினிதேவனுக்குப் 

பன்னிரண்டாண்டிடையறாது ஆகுதி கொடுத்த 
படல் . 3 தனதாக்கல் . 4. வழங்குதல் . 
சுவிகாரபுத்திரன்- தத்தபுத்திரன் . 

ஒரு அரசன் . ( பாரத . காண்ட . எரு . உரை . ) 
சுவிகாரம் - 1. அநுபவம் . 2. தனதாக்கு 

சுவேத்தசுமம் - வெள்ளெருக்கு . ( மலையக ) 
தல் , ( கார ) 

சுவேதசம்- வெயர்வையிற்பிறக்கும் மின் 
சுவிகை . - 1 . கச்சோலம் , ( மலையக . ) 2.கள் , 

மினி கிருமி கீடமுதலாயின . ( உ - ம் . ) " அண்ட 
( சூ . நிகண் . சு : % 0 . ) 

சஞ்சுவேதசங்களுற்பிச்சஞ்சராயுசத்தோடு (சி . 
சுவிசட்சணம் - பேரறிவு . ( வல விக்ஷ 

சி . உ : அக .) வெடிஐ ) 
ண : வ . விக்ஷண - அறிவு . ) 

சுவேதசாரம் - நாணற்புல் . 
-சுவிசட்சணன் - மிகவுங்கல்வியறிவுடைய 

சுவேததீவு- ஒரு தீவு . 
வன் . ( விவக்ஷணம் ) 

சுவேதநாதம்- இந்திரியம் , 


--- 


--- 


1132 


சுவேதன் . 


கககூட 


சுழலன் . 


ர 


சுவேதனை - தன் வேதனை . 

( வி - ணி . உஎ O. ) ஐம்பத்தோருருத்திரரிலொரு 
சுவேதனைக்காட்சி- அபரோட்சஞாநம் . 

வருக்கும் இப்பெயருண்டு . ) 

சுவேதாச்சுவதரம் - யசுர்வேத உபநிடத் 
சுவேதம்- 1. நாணல் . ( மலையக .) 2. நிவி 
ர்த்திகலையிற்பிருதிவிதத்துவத்திலுள்ள ஏற் ச்சுவதரப்பொருளுங்கரைந்தவாறும் ” ( சூத . பா 

த்தொன்று . ( உ - ம் . ) " கடவல்லியொடு சுவேதா 
நெட்டுப்புவநங்களுளொன்று . ( சி - லி . கிரி , உக . 

யிர . சக . ) 
உரை . ) 3 , மாவிலிங்கமரம் . 4. வஞ்சிமரம் . 5 . 
வியர்வை . 6. வெண்மை . 7. வெள்ளி . [ 3. இஞ்சிலம்பின் ” ( சேதுபு . 

சுவேலை - ஒருமலை . ( உ - ம் . ) " சுவேலைநெ 

ராமனருச்சநை.க . ) 
பெ . 2 , 6.செக. 7. செக ) ( சூ. நி சுவை - 1. இரசம் , உருசி . ( உ - ம் . ) நேறு 
கண் . கக : தகரவெ . ங . ) 

நெய்நிறைய முகப்பினுமூழை- பெறுமோசுவை 

யுணருமாறு ” ( அறநெறிச்சா, நரு . ) 2. இன்ப 
சுவேதழலம் - சாரணை . ( மலையக . ) 
சுவேதழலி - தொட்டால் வாடி , ( மலையக . ) தார் ” ( இராமா. மாரீசன் வதை . சஉ . ) 3. இனி 

ம் . (உ - ம் . ) " மநந்தலைவருங்கணவரின் சுவைமறந் 
சுவேதழலை - வெண்சாரணை . ( உ - ம் . ) " சுர 

மை . (உ -ம் .) “ சுவைமொழி சொல்லி ” (சிவதரு . 
சமிந்திரவல்லிவிழுதிசுவேதமூலை ( தைல . தை பலவிசிட்ட.உசு .) 4. ஐம்புலத்தொன்று . ( உ - ம் ) 
லவ . க ங . ) 

“ சுவையொளியூறோசைநாற்றமென்றைந்தின் 
சுவேதநாசாவர்த்தம் - வெண்மைநிற இ . 

( வள் , உஎ . ) 5. ஓரலங்காரம் . இஃது , உள்ள 
த்திநம் . 

த்து நிகழுந்தன்மை புறத்துத் தோன்ற எண்வ 
சுவேதவநப்பெருமாள்- சிவஞாதபோதஞ் கைமெய்ப்பாட்டானுமியல்வது . (இலக்கணவி, 
செய்த மெய்கண்டதேவர் . ( சிவஞாந . சிற்று 

சுசுரு . ) 6. சித்திரைநாள் 7. தெரிநிலை வினைப் 
ரை , பாயிர . ங . பக் . ) 

பகுதி . 8 , விலக்குறப்பினுளொன்று . ( சிலப் ) 
சுவேதவநம்- சிதம்பரத்துக்குத்தெற்கிலு சுவைத்தல் -1 . இன்பந்தரல் , 2. உண்ணல் . 
ள்ள திருவெண்காடு . 

( உ - ம் ) "ஊறுசெய்தூன் சுவைத்துடம்புவீக்கி 
சுவேதவராககற்பம் பிரமனது இரண் 

ய " ( நைடத . கான்புகு . ங . ) 3. உருசித்தல் . 4 . 
டாவது பரார்த்தத்து முதலாமாண்டிலே நிக போகநுகரல் . 5. முலையுண்ணல். 
மும் முந்நூற்றறுபது திநகற்பங்களுள் எட் சுவைப்பண்புத்தொகை - தீக்கரும்பென் 
டாவது கற்பம் . இதனை , " இனிதினீண்டியலு றாற்போல 

வரும் பண்புத்தொகை. 
ங்கற்ப - மடுத்துலகைக்கூரெயிற்றிற்கீண்டெடு சுவைப்பொருள் - தீன்பண்டம் , 
த்தவுயர்வெள்ளைவராககற்பம் ” என்பதனாற்கா சுழங்குதல் -- சுழலுதல் . 
ண்க . ( கூர்மபு . பிரமா . கக . ) ( ஏழாவதாகிய பது சுழல் - 1. காற்றாடி . ( சூ . நிகண் , எ : * 0 ) 
மகற்பப்பிரளயத்தால் மூடப்பட்ட பூமியை விவி 

2 சுழல்வு . ( உ - ம் . ) " சுழற்கண்வேதாளமானா 
ட்டுணு வெள்ளைப்பன்றி ரூபமாய்ச் 

ன் ” ( சேதுபு . வேதாள . உ . ) 3. தெரிநிலை.வி 
த்து நிறுத்தினாரென்பது பற்றி வந்த பெயர் . னைப்பகுதி . ( உ - ம் . ) " சுழல்விழிப்பூசைக்குரிய 
சுவேதம் - வெள்ளை . வராகம் - பன்றி . ) 

தொன்றின்றி " ( உபதேச . உருத்திரா. 0 க . ) 

4. சுழி நீர்முதலியன . 5. வஞ்சனை . 6.வளை தடி . 
விட்டுணு . (செவ விளைவு . (உ -ம்.) “ துண்டப்பிறைபோற்சுழல் 
சுவேதவராகம்- விட்டுணு . (செவ 
]] 

வாள் பிடரிற் ” (சிவதரு . சுவர்க்கநரக . எக .) 

சுழல்காற்று -- சூறைக்காற்று . ( சூ . நிகண் : 
சுவேதவராகழர்த்தி- சுவேதவராகம் . 

க : அ . ) 
சுவேதவாகன் - அருச்சுநன் . ( உ - ம் . ) " தரு 

சுழல்படை -1 . சக்கரம் , 2 , வளை தடி . ( சூ . 
ஞ்சயன்கிரீடி சுவேதவாகனெனுநாமம் படைத்த நிகண் . எ : அ .) 
பிரான் ” ( பாரத .. அருச்சுநன்றீர் . சச .) ( ஜெ 

சுழல்வண்டு - ஒருவண்டு . 
கவாஹந ] 

சுழல்வு -1. கலக்கம் . 2. சுற்று . 
சுவேதன்- 1. அண்டச்சுவரின் வெளிப்ப சுழலமாடல் - 1. கவரல் . 2. பெறுதற்கு 
க்கத்தில் வருணதிக்கிலுள்ள பத்துப்புவாங்க முயலல் . 
ளுளொன்று . ( பரா- கலை . ) 2. அந்தக்கரணத்து சுழலமாடுதல் - சுற்றுதல் . 
க்குச் சேட்டை செய்யும் நாலுவாயுவிலொன்று . சுழலல்-- சுற்றல் . ( உ - ம் . ) “ கறங்கென்ன 
( 5 - 6 - போ . நசுரு .) 3. சதருத்திரரிலே | ச்சுழல்கின்றான் " (சிவரக , தேவியிமயம் , கச .) 
வருணதிக்கினிருக்குந்தசருத்திரரிலொருவன் . சுழலன்- எத்தன் . 


15 


பாற 


1133 


சுழித்துவாங்குதல் , 


ககங்சி 


சுழுமுதா . 


பகுதி . 


சுழலாவிரை- பொன்னாவிரை. ( மலையக ) சுழிதல்- 1 , கபடமுண்டாதல் , 2. கலங்க 
சுழலுதல் - 1 , உருளல் . 2. உழலல் . 3 . 

ல் , 3. சுழித்தல் . 
கலங்குதல் , 4. சுற்றுதல் . 5. சோருதல் . 

சுழிப்பிழையன்- 1. கூடாதவன் . 2. கெ 
சுழலையாடுதல் - சோருதல் . 

ட்ட சுழியுள்ளது . 
சுழற்சி - 1. கலக்கம் . 2. சுற்று . 

சுழிப்பு - 1. சுழித்தல் . 2. தொட்டம் . 
சுழற்றல் -1 . உழற்றல் . 2. கிறுகிறுப்பு . 3 . சுழிமழை- திக்குத் திக்காய்ப் பெய்யுமழை . 
சுற்றியாடல் . 

சுழிமாந்தம் - ஒரு நோய் . 
சுழற்றி -1. ஒரு வினையெச்சம் . ( உ - ம் . ) கடி சுழிமின்னல் - பகிர்விடுமின் . 
தினிற்சுழற்றி (சேதுபு.கத்துரு. சுக . ) 2. கரு சுழிழனை- இடைநாடி முதலிய மூன்று நா 
வண்டு . 3. சுழற்சி , 4. சுழற்றுங்கருவி . 

டிகளுளொன்று ; அது , குதத்துக்குங்குய்யத் 
சுழற்று - 1 , சுழற்சி , 2. தெரிநிலைவினைப் துக்கும் நடுவே மூலாதாரத்திற் பிராண நிலை 

தொட்டு ஆதாரமாறும் மண்டலமூன்றும் ஊடு 
சுழற்று தடி - பாணாத்தடி . 

ருவிக்கபாலத்தைமுட்டிநிற்கும் . ( த . வி . ம் . ) 
சுழற்றுதல்- 1.சுழலச்செய்தல் . ( உ - ம் . ) சுழியச்சு- தட்டார் கருவியினொன்று . 
" சூறாவளிபோய்ச் - சுழற்றுஞ்சிறுபுன்றுரும்பு ” சுழியப்பேசுதல்- குத்திரமாய்ப்பேசுதல் , 
( நன்னெறி . கக . ) 2. சுற்றுதல் . 

சுழியல் -- 1. ஆண்பெண்மயிர் . 2. சுருள் 
சுழனேய் - ஒருநோய் . ( சுழல் ; நோய் . ) 3. திருச்சுழியலென்னுமொருதலம் . ( உ - ம் . ) 
சுழாரை - பொன்னாவிரை, 

" கொப்பூழங்கமேதிருச்சுழியல் " ( திருவிளை . 
சுழி- 1. அங்கச்சுழி . 2. அக்ஷரச்சுழி . 3. ) திருக்காப் , உ . ) 
லக்கணச்சுழி . 4. உரோமச்சுழி . 5. கபடம் . சுழியன் - 1. சுழல்காற்று , 2. வஞ்சகன் . 
6. கல்லெறிசுழி . 7. தெரிநிலைவினைப்பகுதி . சுழியாணி- சுழியாணிக்கட்டை . 
8. தொப்புட்சுழி . 9. நீர்ச்சுழி . ( உ - ம் . ) “ ஆற்றி சுழியாணிக்கட்டை - கதவுநிற்குங்குழிக்கு 
ற் - சுழியொன்றி நின்ற தன்னவுந்தியாயே செந் ற்றி . 
தேன் - பொழிகின்ற பூவின் " ( இராமா. உண் சுழியோடுதல் - 1. நீரினுருவித்தாழ்தல் .. 
டாட்டு . கரு . ) 10. மூர்க்கம் , 11. விந்து . 2. மந்தையாராய்தல். 
சுழிக்காற்று --சூறைக்காற்று . 

சுழிவு - ஒளிவு . 
சுழிக்கணம் - சுழித்தனம் . 

சுழத - சுளுவு . 
சுழிக்குதல் - 1. சுருட்டுதல் . 2. சுற்றிவாங் சுழத்தி- 1. ஐந்தவத்தையில் மூன்றாவது . 
குதல் . 3. வட்டமிடுதல் . 

( த.வி. ம் . ) (சித்தம் பிராணவாயு இரண்டுட 
சுழிகாற்று -- சுழிக்காற்று . 

ன் சீவான்மா இருதயகமலத் திலேவந்தபோது 
சுழிதளம் - சித்திரகவியினொன்று ; அஃது : 

கண்டவையொன்றும் பிறருக்குச் சொல்லப்பட் 
எவ்வெட்டெழுத்துக்கொண்ட நான் கடியாய் 

டிராதபடியினாலே இப்பெயர்பெற்றது . ) 2. நித் 
மேனின்று கீழிழிந்துங் கீழ்நின்றுமேலேறியு 

திரை . ( வி - ணி .) ( ஷூ ) 
ம் புறஞ்சென்றுண் முடியப் படிக்கத்தக்கதாகப் 

சுழந்து --- சுளுந்து . 
பாடப்படுவது . ( உ - ம் .) சித்திரப்பா ” ( பார் .) சுழநர்வழிஞாநசுகோதயம் -- சிதம்பரம் . 

சுழிகை- 1.கன் . 2. சுருள் , 3. சுழிதல் , ( உ- ம் .) “ அச்சுழுகாவழிஞாகசுகோதயாம்- சித் 
4. மதுரைக்கருகிலிருக்குமொரு சிவஸ்தலம் . 

தம்பாமுத்திபரப்பிரமய் ” ( கோயிற்பு வியாக் , 

உக . ) ( சுழுநாமார்க்கத்திலே ஞாநாந்தமுதிக்கு 
சுழித்தல் - 1. அலைதல் . 2. எழுச்சி . 3 . மிடமாதலாலிப்பெயர்பெற்றது .) 
சுழியச்செய்தல் , 4. செலவு சுருக்கல் . 5. நீர் 
முதலியன சுழித்தல் . ( உ - ம் .) " அலங்குதிரை 

சுழதை- தூலசூக்கும தேகபோகத்தை ஒழித் 
வேலைசிறையாற் - சுழித்தன ” ( உபதேச . சூரா 

து இருதயஸ்தாநத்திலே சித்தத்துடனும் பிரா 
தி . உ 0 . ) 6. மறைத்தல் , 7. வேறோரிடத்தின் 

ணவாயுவுடனும் ஆன்மாக்கூடிநிற்குஞ்சுழுத்தி 

யவத்தை . ( சி . சி . ச ; ஙகூ . சிவாக் .) 
றிநிற்றல் . ( உ - ம் . ) " சுழித்துநின்றறாதகற்பிற்சு 
நந்தையேயாகவென்பார் ” ( சிந்தா . இலக்கணை . சுழழநா - நடுநாடி . அஃது ; இரண்டுபாதங் 
கஎச . ) 

களின் அங்குட்டவிரல்கள் முதற்கொண்டு தே 

கமத்தியமான கந்தஸ்தானம்வரை இருகிளையா 
சுழித்தநம் - கபட புத்தி . 

கவும் அதற்குமேல் பிரமரந்திரம் வரையில் ஒரு 
சுழித்துவாங்குதல் - உள்ளேயிழுத்தல் , கிளையாகவும் மூலாதாரம் சுவாதிட்டாநம் மணி 


1134 


சுளாவுதல் . 


கக்கரு 


சுற்று . 


பூரகம் அநாகதம் விசுத்தி ஆஞ்ஞையென்னு 

சுளி- 1. தெரிநிலைவினைப்பகுதி . 2. புளி 
மாறாதாரசக்கரங்களையும் அதற்குமேல் துவா 

யாரை . ( மலையக . ) 
தசாந்தம் வரையில் நான்கு சக்கரங்களையும் வி 

சுளிக்கு- ஊன்றுகோல் . 
யாபித்துப் பிரமரந்திரவரையில் சகளரூபையா 

சுளிகை முருங்கை . ( மலையக . ) 
கவும் அப்பால் துவாதசாந்தம் வரையில் நிட் + சுளிக்கும் - துகைக்கும் . ( புறப்பொ .) 
ளரூபையாகவுமிருப்பது . ( சி - லி . யோகபா , உ . 

சுளித்தல் - 1. கோபித்தல் . ( உ - ம் .) நிற 

ங்கூர்படைக்கண்ணிநின்றனளே நிழலைச்சுளி 
கூ . ) ( ஸுஷ ] 

த்து " ( வாண . ருஎ . ) 2. சினக்குறிப்பு . 3. திரு 
சுள்- 1. அற்பம் . 2. உலர்ந்த மீன் . ( உ - ம் ) ) ம்பல் . 4. வெறுத்தல் . ( உ - ம் . ) " சுளித்துடலம் - 
" சுள்ளினைக்கறித்தவர் ” ( கந்தபு . அயமுகிநகர் தாங்குமதற்குச்சலித்து ” ( சைவச . மாணா . நஈ ) 
காண் . கஅ . ) (திசைச்சொல் . ! 3. சூள். 4. மெ சுளிதல் - கோபித்தல் .(உ - ம் . ) " கந்து சுளி 
ல்லியது . 

யுங்கடாக்களிற்றின் ” ( நளவெ . கலிநீங் , சுஉ . ) 
சுள்ளக்கம் - 1. கோபம் . 2. மேட்டிமை . சுனிப்பு - சுளிவு . 
3. வேர்க்குரு . 

சுளிவு -1 . சினக்குறிப்பு . 2. சினம் , ( உ - ம் ) 
சுள்ளக்கன் -1. கோபி . 2. போக்கிலி . " சொரிகின்ற சோரியுடையமகபதிசுளிவின்றி 
கள்ளக்காய்- மிளகாய் . 

( பாரத , பதினாறாம் . எஎ .) 
சுள்ளம்- கோபம் , 

சுளுக்கு - உளுக்கு . 
சுள்ளல் 1. சுள்ளி . 2. பருமையற்றது . சுளுக்குதல் - உளுக்குதல் . 
சுள்ளலன் - ஒல்லாடி . 

சுளுகன் - உபாயப்புத்திக்காரன் . 
சுள்ளலி 1. உயரத்துக்குத் தக்க பருமை சுளுகு -1 . இலகு . 2. உபாயம் . ( உ - ம் . ) " சு 
யற்றது , 2. பருமையற்றவள். 

ளுகுகள் விவரமொடுரையிடுவார் ” ( செந்தூர் . செ 
சுள்ளற் கோல் - வளைகிறதடி . 

யந்திபுர . ருரு . ) 
சுள்ளாக்காய்-- கள்ளக்காய் . 

சுளுகோதகம் - சிறங்கைரீ ர் . ( சைவ . பொ 
சுள்ளாணி- மெல்லியவாணி 

துவி . நகஉ , உரை . ) 
சுள்ளாப்பித்தல் -1 . அடித்தல் , 2. உறை சுளுந்து - 1. கோரான் . 2. சூள் . 
த்தல் , 3. எரிதல் . 4. சூடுகாட்டல் . 5. வீசுதல் . சுளுவு- இலேசு . 2. சலக்கரணை . 3. சுல 
6. வேகங்கொள்ளுதல் . 

பம் . 4. தணிவு . 
சுள்ளாப்பு- 1. அடி . 2. உறைப்பு . 3. சீக் சுளுவுபண்ணல் - குறைந்தல் . 
கிரம் . 4. பழிச்சொல் , 5. வெப்பம் . 

சுளை - பலாக்காய்முதலியவற்றின்சுளை . 
சுள்ளி 1 , அனிச்சமரம் . 2. ஆச்சாமரம் . ( உ - ம் . ) " பூவில்வண்டினம்போற்சுளையீக்கணம் 
( உ - ம் .) " சுள்ளிவேலிய குறிச்சியர் ” ( தணிகை போல ” (விருத்தா. கிரிச் . ஈ . ) 
ப் . நாட்டு . ஙரு . ) 3. சிறுவிற்கு . 4. ஞாழல். 5 . 

சுற்பம் -1, செம்பு . ( ஞானாமி .) 2. சொற் 
மயிர்க்கொன்றை . 6. சிறுகொம்பு . (உ -ம் .)" சுள் பம் . (வ ) 
ளியினிருந்துறை குரங்கின் ” ( இராமா . மந்திர 

சுற்றத்தார்- 1. அரசர்க்குறுதிச்சுற்றத்தார் ; 
உரு . ) 7. மாமரம் . ( ! , 2 , 4 , 5 , 7. மலையக . ) 

அவர் : நட்பாளர் , அந்தணாளர் , மடைத்தொ 
சுள்ளிடுதல்- 1. உறைத்தல் , 2. நோதல் , | ழில்செய்வோர் , மருத்துவக்கலைஞர் , நிமித்தி 
சுள்ளிடுவான் 1. ஒரு பூச்சி . 2. மிளகுக கப்புலவர் என்பவர் . ( சூ . நிகண் . கஉ : ஙஎ . ) 2 . 
காய் . ( மலையக .) 

இனத்தார் . 3. துணைவர் , 4. பரிசாரகர் . 

சுற்றத்தார்பதி - சென்மலக்கினத்திற்கு நா 
சுள்ளுசுள்ளெனல் -- சுட்சுள்ளெனல் . ன்காமிடம் . ( சோதிடக்கடல் . ) 
சுள்ளுப்பூச்சி-- சுள்ளிடுவான் . 

சும்றம் -1 . அரசற்குறுதிச்சுற்றம் . 2. 2.2 
சுள்ளெறும்பு - கொள்ளியெறும்பு . 

வினர் , சுற்றத்தார் . ( உ - ம் . ) " பணிகவர்சுற்ற 
சுள்ளை 1. காளவாய் , சூளை . ( தைலவ . ) மும்பார்த்து " ( சைவச . மாணாக். உக . ) 
2. மட்கலஞ்சுடுசூளை . 

சுற்றல்- சுற்றுதல் , 
சுளகு -1 . முறம் . ( உ - ம் , ) " அம்மிசுளகலகு 
“ ” 

சுற்றிக்கொள்ளுதல் - 1. கவர்தல் . 2. சிக் 
( சைவச . பொது . உசுசு .) 2. விசாகநாள் , ( உ - ம் ) குப்படுதல் , 3. சூழ்ந்து கொள்ளுதல் , 
" சோதிபாம்பநலங்கேட்டை சுளகுசித்திரை ” சுற்று 1. உருளையின் சுற்று . 2 .. கயிறு 
( சரசோதி . யாத்திரை. ச . ) 

முதலியவற்றின் சுற்று . ( உ - ம் . ) " சுற்றார்வல் 
களாவுதல் - சுலாவுதல் , 

விற்சூடுறு செம்பொற்கழலாற்கு * ( சிந்தா . குண 


சுள்ளு 


சுள் . 


1135 


சுறட்டை . 


கககூசு 


சுன் . 


, , 


பாடு . 


மா . உ 0 எ . ) 3. கவர்தல் . 4. சுருள் . 5. சுழற்சி . சுறடு --வறண்டது . 
5. சுற்றளவு . 7. சுற்றுதல் . ( உ - ம் .) " சுற்றமை சுறண்டி- 1. ஒருவிதக்கரண்டி , 2. கவர்ப 
வில்லர் ” ( கலி . ச . 

) 8. சுற்றுப்புறம் . ( உ - ம் .) வன் . 3. தூண்டி விடுபவன் . 
“ அந்தவாலயச்சுற்றெலாந்தெற்றிகள் ” ( சிவர்க. சுறண்டிவிடுதல் - மூட்டிவிடுதல் . 
மேரு . க O. ) 9. தெரிநிலைவினைப்பகுதி . 10.சுற் சுறண்டு - 1. கோள் , 2. சருவல் . 3. தெரி 
றோட்டம் . 11. மதில் . 12. மரச்சுற்று , 13 , வட் நிலைவினைப்பகுதி . 

சுறண்டுதல் -1. கவர்தல் , 2. சருவுதல் . 3 . 
சுற்றுக்கட்டு -1 , கட்டுக்கதை . 2. பரிதா தூண்டிவிடுதல் . 4. புறாண்டுதல் . 
தம் . 3. வீடுகளின் புறக்கட்டு , 

சுறணம் -- கருணைப்பூண்டு . 
சுற்றுக்கடுக்கன்-- ஒருவகைக்கடுக்கன் . 

சுறவம் - 

சுறவு . ( உ - ம் . ) " சுவரருசுறவமா 
சுற்றுக்கால் - அயல் . 

ழ்சுழிய ” ( இராமா . கான்வதை . க10 .) 
சுற்றுச்சுழல் -- 1. சுற்றுத்திரிவு . 2. மாறு சுறவு - சுறா . ( உ - ம் . ) " கனல்விழிச்சுறவுசி 

ன்னை - கெடலருந் திமிங்கிலாதிகீடம்போல் ” 
சுற்றுச்சுழற்சி - சுற்றுச்சுழல் . 

( கந்தபு . ஏம . உரு .) 
சுற்றுதல்- 1. அணிதல் . ( உ - ம் . ) “ உச்சி சுறவுவாய் - மகரவாயாகிய தலைக்கோலம் . 
மீது சுற்றினள் ” (உபதேச . உருத்திராக் . கங . ) | ( உ - ம் .) " சுறவுவாயமைத்த சுரும்புசூழ்சுடர்நுத 
2. கவர்தல் . 3. சுருட்டுதல் . 4. சுழற்றல் . 5 . ல் ” ( பெரும்பா , ஙஅரு . ) 
சூழுதல் . ( உ - ம் . ) " பரவைசுற்றுறும் - பாரிடமரி 

சுறவை -- கள்ளக்கம் . 
தென ” ( இராமா , கவந்தன் . உங . ) 6 , நடத்தல் . சுற -1 . தேக அழுக்கு . 2. மகரமீன் ; அது ; 
( மநுதர்ம . ச : கஎஎ . உரை .) 7. ஏன் முதலிய ஓங்கிற்சுறா, குரங்கன் சுறா , கொம்பன்சுறா, பா 
சுற்றுதல் . ( உ - ம் . ) " பாசத்தாலிருகரமுஞ்- சுற் ற்சுறா, மட்டிச்சுறா , வழுவன் சுறா , வேளாச்சுறா 
றிவரிந்திறுக்கி ” (உபதேச . விபூதி . எஎ . ) 8. எனப்பலதிறப்படும் . 3. மகரராசி . 
வஞ்சித்தல் . 9. வட்டமாயோடல் , 

சுறக்கவடி - 1. ஒரு விளையாட்டு . 2. மறி 
சுற்றுப்பட்டு -- சுற்றுப்புறம் , 

யற்கூடம் . 
சுற்றுப்படாகை அயற்கிராமம் . ( வழக் . ) சுருக்களிறு - ஆண்சுறா. 
சுற்றுப்பலி -1. இலஞ்சங்கொடுக்கை . 2 . சுறுவேறு - சுறாக்களிறு . 
திக்குப்பலி . 

சுறளம்- 1. கதி . 2. கோபம் . 
சுற்றுப்பிரகாரம் கோயில் வெளிவீதி . சுறீரெனல்-- 1. அச்சக்குறிப்பு . 2. ஒலிக் 
சுற்றுப்புறம் - அயல் . 

குறிப்பு . 3. கடுத்தல் . 4. விரைவுக்குறிப்பு . 
சுற்றுப்பூசை- திக்குப்பூசை . 

சுறு- தீப்பற்றிய தசையிலிருந்துவரும் ஒரு 
சுற்றுமதில் - மதிற்சுற்று . 

வகைத்துர்க்கந்தம் . ( உ - ம் .) " நிணங்கருகிச்சுறு 
சுற்றுவட்டகை- சுற்றுப்படாகை , ( வழக் .) நாறுமுடையினாலும் ” ( அரிச்சபு . மயாந . ஈரு ) 
சுற்றுவழி - 1. தந்தரஞ்செய்தல் . 2. நேர சுறுக்கன் - 1. சுறுக்குள்ளது . 2. சுறுக்கு 
ற்றப்பாதை . 

ள்ளவன் . 3. கோபக்காரன் . 
சுற்றுவாரி -- 1. கல்லூரி , 2. சுவர்ப்புறத் சுறுக்கு -1. ஆத்திரம் . 2. கதி , 3. காரம் . 
துநீண்டவுத்திரம் . 

4. கூர்மை . 
சுற - சுறாமீன் , ( பத்துப் . ) 

சுறுக்கெனல் ---- விரைவின் குறிப்பு . ( உ - ம் ) 
சுறட்டலன்- 1. முரடன் . 2. வறண்டவன் . | “ கொடும்பாந்தள்சீறிச்சுறுக்கெனவேகடிக்க ( சி 
சுறட்டன் - முரடன் , 

வரக . அபுத்திபூருவ . கங .) 
சுறட்டு -1. சிக்கு . 2. தலையிடுகை . 3. தொ சுறுசுறுத்தல் - ஆத்திரப்படல் . 
ந்தரை . 4. மூர்க்கம் . 

சுறுசுறுப்பு - சாக்கிரதை . 
சுறட்டுத்தநம்-- முரட்டுத்தனம் , 

சுறுசுறெனல் - 1. ஒலிக்குறிப்பு. 2. சினக் 

குறிப்பு. 3. விரைவின் குறிப்பு . 
சுறட்டுப்பண்ணுதல் முரண்டுபண்ணு 

சுறுதி --சுறுசுறுப்பு . 
தல் , 
சுறட்டுப்பிடி- முரட்டுப்பிடி , 

சுறை - கொற்றான் .( மலையக .) 

சுறேணிதம்-- அனிச்சை ( மலையக .) 
கூறட்டுவலி - 1. குரண்டல்வலி. 2. முரட் சுறேணிதவழலை - இந்துப்பு . 
டுப்பிடி . 

சுன்- 1. சுந்தை . 2. வட்டம் . 3. வெண் 
சுறட்டை - பசையற்றுவறண்டினது . 


சு 


மை , 


1136 


சூக்குமபஞ்சபூதங்கள் 


தகாஎ 


சூக்குமன் . 


சுனை 


சுன்னச்சி - சத்திசாரம் . 

இவைகள் ஞாநேந்திரியங்களிடத்திலே வரும் 
சுனக்குடம் - சதுரக்கள்ளி . ( மலையக .) ஐந்து புலன்களையும் ஆன்மாக்கள நுபவிக்கும் 
சுனிசனம்- புளியாரை . ( மலையக . ) படி ஆகாயஞ்செவியினும் வாயுமெய்யினுந்தே 
சுனுக்கு - சதுரக்கள்ளி . ( மலையக . ). யு கண்ணினும் அப்பு நாவினும் பிருதிவி நாசி 

1. உரோசம் , 2. கரு . 3. குளம் . யினும் அவ்விந்திரியங்களுக்காதாரமாக நுண் 
( உ - ம் . ) " சுனைகடோறு - மேனலந்தண்கிரிப்பே வடிவாயுட்பூதங்களாய் நிற்பன . (சிவப்பிர . உ : 
ருந்தேனிறைக்கும் " ( பாரத . கிருட்டிண . ங . ) உ எ . உரை ) 
4. கூர் . 5. தினவு . 6. நீரடுத்தவிடம் . 7. நீரூ சூக்கும்பஞ்சாக்கரம் -- பஞ்சாக்கர பேதங்க 
ற்று . 8. பசும்புற்றரை. 9. மலைச்சுனை . ( உ - ம் .) ளுளொன்று ; அஃது : அகார உகார மகார நா 
" அரமகளிரடிவாரத்தமைந்தசுனை தொறுங்கு | தம் , விந்து ஆகிய ஐந்தெழுத்தாலாய பிரண 
டைய " ( நாகைக்காரோ. தலவிசேட . கூ . ) வம் . ( சி . சி . சு : ங , மறை ,) 
கனைக்கரந்தை - ஒரு பூண்டு . 

சூக்கும் பத்திரம் - 1. கடுகு . 2. கொத்தம 
சுனைத்தல் -- சொறிதல் . 

ல்லி . 3. சீரகம் . 4. செங்கரும்ப , { 2,3 , 4. மலை . 
சுனைத்தவிடு - உமித்தவிடு. 

யக .) ( 2 - வது ) 
சுனைதல் - 1. குழியாக்கல் . 2. குழையல் . 
3. மிருதுவாதல் . 4 , வாடல் . 

சூக்குமடராசத்தி- சூக்கும பஞ்சகிருத்திய 
சுனைவு 1. பேய்க்கடலை . ( மலையக .) 2 . 

த்தைப்பண்ணுஞ்சத்தி . ( சி . சி . க : சு அ . ஞா 5 

ப் . ) ( இச்சத்தி மகாப்பிரளயமாய பின் சுவபாப 
மலைத்தண்ணீர் . 

காலத்திலே தூல பஞ்சகிருத்தியத்திலே யுதா 
சீநையாய் , நிருவிகற்பஞாநரூபியாய் இலயசிவ 

னிடத்திலேயிருந்த கிரியாசத்தி . ) 
சூ- ( சகரவல்லொற்றின் மேல் ஊகாரவுயி 

சூக்குமபூதம்-- சூக்கும தேகத்தில் இந்திரிய 
ரேறப்பிறந்த ஒருயிர்மெய் நெட்டெழுத்து . வாதாரமாயிருக்கும் பூதம் . சூக்கும் பஞ்சபூதம் 
1. மிருகங்களையோட்டுங்குறிப்பு . 

( பார் . ) 
2. வியப்புச்சொல் . 

சூக்குமம் 1 , அணு , 2. அற்பம் . ( உ - ம் . ) 
சூக்கம்- சூக்குமம், ( உ - ம் .) “ சூக்கவடிவினா | “ சூக்குமசருறுமயனமிருதுபாகம் ” ( தைல . பா 
ற்குறுகி ” (திருவிளை , மாயப்பசு , உக . ) (இது . சஉ . ) 3. ஓரலங்காரம் ; அது : தெரிந்து 
பாகதச்சிதைவு . ) 

வேறாகச் சொல்லப்படாமற் குறிப்பினாலாவது 
சூக்காய்-- ஒருவித நண்டு , 

தொழிலினாலாவது அநுமித்து அரிதாக அறிய 
சூக்கீடம் - மயிர்க்குட்டி . 

த்தக்க செய்கைத்திறமுடையது . ( தண்டி . சுங . 
சூக்குமசரீரம்-- புரியட்டகசரீரம். ( சிவஞா . உரை . ) “ நுட்பவணி ” ( பார் . ) 4. கடவுள். 5 . 
2 ! சுச . மறை , உரை . 

சிவாகமமிருபத்தெட்டினொன்று ; இது சதாசிவ 
சூக்குமதண்டுலம் -1, கசகசா , 2. திப்பிலி . மூர்த்தியுடையவாமதேவமுகத்தினின்றுந்தோ 
( மலையக .) ( ஊகண ) 

ன்றியது ; இதற்கு உபபேதம் ஒன்று . கிரந்த 

சங்கியை பதுமம் . ( சைவச . பொது . ங ஙஉ , 
சூக்குமதண்டுலை - திப்பிலி . ( மலையக . ) 

ங ஙரு , நகசு , உரை .) 6. சீந்தில் . 7. சீவதேக 
( கா ) 

மூன்றினொன்று . 8. தவறு . 9. நுண்ணியவ 
சூக்குமதமம் - சூக்குமதரத்தின் மேற்பட்ட றிவு . 10. நுண்மை . 11. வஞ்சகம் . 12. வா 
சூக்குமம் . ( உ - ம் .) " சூக்குமதரம் " ( பார் . ) னோர்வரம் நாலினொன்று ; அது , கண்டிப்பின் 

சூக்தமதாம்- சூக்குமமான மற்றொன்றின் மை . [ 1 , 2,11,12 . ல க்ஷ 
மேற்பட்ட சூக்குமம். ( உ - ம் . ) " வித்தியாகலா 

சூக்குமர் - 1. ஈசுவரதத்துவத்திலிருக்கும் 
கெர்ப்பபுவாக வாசிகளுக்குச்சூக்குமமாயும் , சாங் 
திகலாகெர்ப்பபுவாவாசிகளுக்குச் சூக்குமதாமா அட்டவித்தியேசுரருளொருவர் . ( சி.சி. க: உரு . 
யும் , சாந்தியத்தசலாகெர்ப்ப புவாவாசிகளுக்கு மறை . ) 2. சதாசிவதத்துவத்திருக்குமணுசதாசி 

வர் பதின் மருளொருவர். ( சி.சி. க : உரு . மறை ) 
ச்சூக்குமதமமாயுமிருக்கும் ” (சி.சி. க ; உச . ஞா 

சூக்குமவாக்கு - நால்வகை வாக்கினொன்று . 
கப் ) 
சூக்குமதாரி - வஞ்சகன் , 

( சி . சி . க ; உங . ) 
சூக்குமபஞ்சபூதங்கள் - ஆகாயம் வாயுதேயு சூக்குமன் - 1. அண்டச்சுவரின் வெளிப்ப 
அப்பு பிருதிவியாகிய ஐந்து சூக்குமபூதங்கள் ; / க்கத்தில் வாயு திக்கிலுள்ள பத்துப்புவகங்களு 


1 


1137 


சூசகன் . 


ககக அ 


சூசுகன் . 


துக ) 


ளொன்று . ( பிரா . கலை .) 2. சாந்திகலையிலீசுவ டொகுப்பவன் ” ( வேதா.சூ.கா.) [ 1 , 2. வல 
ரதத்துவத்திலுள்ள எட்டுப்புவதங்களிலிரண் 
டாவது . ( சி . லி . கிரி . உக . உரை .) 
சூக்குமித்தல் - நுட்பமாயிருத்தல் . 

சூசநம் - 1. அறிவித்தல் , 2. பார்த்தல் . 
சூக்குமில் - சிலந்திப்பூச்சிக்கூடு 

( வெ.ந. ] 
சூக்குமை - இது : சூக்குமை , அதிசூக்குமை, 

சூசநை -1. சயிக்கை . 2. நுண்மை . 3.போ 
அமிர்தை , அமிர்தாமிர்தை , வியாபிநியென்னு தரை . 4. விவேகம் . [ 1. v- வ நா ] 
ம் பஞ்சகலாகர்ப்ப சத்தரூப சத்திகலைகளுளொ 

சூசம் - துருவாட்டேறு . 
ன்றென்பது . 

சூசி- 1. ஊசி . ( உ - ம் . ) " சூசிபலபெறுத்தி 
சூக்குமைவாக்கு - நான்கு வாக்குக்களிலொ 

டுவார் ” (சிவதரு , சுவர்க்காரக . கசரு . ) 2. குறி 
ன்று ; அது : பரசரீரத்தினுள்ளாக நாதமாத்தி 
ரையாய் விளங்குதலும் ஞாநமாத்திரைக்கேது ப்பு . 3. தளை . [1, 2. வி ] 
வாதலுமாகிய இலக்கணத்தையுடையதும், பை சூசிக்கல் 

- ஊசிக்காந்தம் . 
சந்தி மத்திமை வைகரியாய் விருத்திப்படும் அ சூசிகடாகம்- சூசிகடாகநியாயம் , ( சி . சி . . 
திகாரமுடையதுமானது . ( உ - ம் . ) " சூக்குமவா ளவை . ரு . சிவஞாந .) 
க்காதுள்ளோர் சோதியாயழிவதின்றி - யாக்கிடு சூசிகம்-- ஒரு வாச்சியம் , 
மதிகாரத்துக்கழிவினை தன்னைக்கண்டா 

சூசிகன் --தையற்காரன் . ( விக ) 
கமிலறிவாநந்த முதன்மைநித்தியமுடைத்தாய் 

சூசிகாதாம்- யானை , துதிக்கையைத்தரிப் 
ப்- போக்கொடுவரவிளைப்பும் விகாரமும் புருட 
னின்றாம் ” ( சி, சி.க ; உங . ) 

பது . ல விகாயா ) 
சூக்குளி - வெற்றிலை. ( மலையக .) 

சூசிகாபைசாசி - ஒரு பாஷர் பேதம் . ( சி.சி. 

பாயிர . உ . மறை .) 
சூக்தம்- புகழப்படுவது , சொல்லப்படுவது . 

சூசிகாமுகம் - சங்கு . ( ல விகாவo : 
( உ - ம் .) " உருத்திரசூக்தம் ” ( சி.சி. அ : உ எ . 
மறை . ) இது சூத்தமென மருவிவரும் . ல விகா 

ஊசி . 3 - வ 

வாய். ) 
சூகம் -1 , அம்பு , 2. இரக்கம் . 3 , ஊர்வன . 

சூசிகாவாயு - சூதகவாயு . 
4. காற்று . 5. சுனை . 6. தாமரை . ( உ - ம் . )" தோ 

சூசிகை- 1. ஊசி . 2. குறிப்பு , 3. யானைத் 
இடைந்தன சூகமும் ” ( சூளா. நாட்டு . கச .) 7. துதிக்கை. ( 1 , 3 , விகா) 
நெல்வால் . 8. முண்மயிர் . ( 1 , 4 , 6. வல க . சூசித்தல்- சுருங்கச்சொல்லல் . ( சி . சி . 2 : 
7 , 8 , 1-4 ) 

சுக : சிவாக் .) 
சூகரம் - 1. பன்றி . ( உ - ம் . ) " கடிகமழ்கட் 

சூசிப்பித்தல் - குறிப்பித்தல் . ( உ - ம் .) " அப் 
கமலமலர்க்கட்டிகிரிக்கரனொருசூகரமதாகி ” ( சி 

படிச் சமயசாத்திரங்களெல்லாம் வேதாகமங்க 
வராத் , கடவுள்வா. உ . ) 2. மான் . ( லூகா 

ளிற்சுருக்கிச்சூசிப்பித்திருக்கும் ” ( சி . சி . அ : 

கரு . ஞாகப் .) 
சூகை -1 . ஒரெறும்பு . ( வழக்கு . ) 2. சுழ 

சூசியம் - சூட்டிறைச்சி , ( பிங்கல . ககஉ அ . ) 
ற்சி . 3. தலைச்சுழற்சி , 4. யானை . 5. வீட்டின் 

சூசியாசியம் -1 . எலி . 2. மூஞ்சூறு .( ல 
பின்புறம் . 
சூகைய : டுதல்- 1. கிறுகிறுத்தல் , 2. சுழ 

வலாவ ] 

சூசீ- வியூகவிரி முப்பதுளொன்று , ( வள் , 
சூங்குமம் - வேலிப்பருத்தி . ( மலையக . ) எசுன , பரி . குறிப்பு .) 
சூச்சு- அமைத்தற்குறி . 

சூசு -- சூசுகம் . ( து -ு ) 
சூசகம் -1 , உளவு . 2. தருப்பைப்புல் ( மலை 

சூசுகம்- முலைக்கண் . ( சூ . நிகண் . உ : 40 ) 
யக .) ( 1. P- வகள் ) 

( --ுக ) 
சூசகவாயு -- சூசிகாவாயு . 

சூசுகன்- வைசியன் சூத்திரகந்நிகையைக் 
சூசகன் - 1. உபாத்தியாயன் . 2. ஒற்றன் . கூடிப்பெற்ற பிள்ளை . (உ - ம் . ) " வளமார்வசியர் 
3. தனது விவேகத்தினாற் சமைதமை முதலிய சூத்திரர் தங்கந்நிதன்னைமணம்புணர- வுளமாத 
குணங்களை வரச்செய்பவன் . ( உ - ம் . ) “ சூசக | ரவுபெற்றிடவேயுதித்தான்பெயர்சூசுகன் ” ( அ 
னாம்விவேகத்தாற்றாற் சமைமுதலாங் குணங்க | ருணகிரிபு. வலம்புரி . க 04 .) 


- 


லல் . 


- 


1138 


சூடன் . 

. 


ககஙகூ 


சூத்திரக்கயிறு , 


8 ) 


போ . 


யிர.க. ) 


சூட்சம் - 1. அற்பம் . 2. உபாயம் , 3. சுருக் சூடாக்கல் - ஒரு கல் . 
கம் , 4. சூக்குமம் , 5. சூத்திரம் . 6. நுட்பம் . 7 . சூடாகரணம்- குடுமிவைத்தல் . [ 9 - வா 
ஏதாம் . 8. யூகம் , 
சூட்சி - உபாயம். ( உ - ம் ) " சூட்சி சிறிதுமி 

காணம் ) 
லாதாய்போற்றி ” ( தேவார.கைலாயத் திருமலை . 

சூடாகருமம்- சூடாக ரணம் . ( அவாக 
சு . திருநா .) 

சூட்சுமதசை ( சோதிடம் . ) அந்தரதசை சூடாமணி -1 . ஒருதேவமணி , 2.குன்றிமணி , 
முதலிய ஐவகைத்தசைகளுளொன்று . ( த . நி . 
உஅரு . ) 

3. முடிமணி . ( 

துலாணிை ) 
சூட்சுமதரிசநம்- 1. அறிவினாற்காண்டல் . சூடாமணிநிகண்டு 

வீரைமண்டலவராற் 
2. கூர்மையாய்க்காணல் . 

செய்யப்பட்ட ஒரு நிகண்டு . ( சூ . நிகண் . பா 
சூட்டடுப்பு ஒருவகை அடுப்பு . ( வழக் . ) 
சூட்டல் -1. அணிதல் . ( உ - ம் . ) " கண்மலர் சூடாலம் - 1. சணப்புவிதை . ( உ - ம் .) " கு 
சூட்டலுமே ” ( தேவார, திருப்புத்தூர் . உ . சுந் .) ட்டமகிறில்லகமுரூதி சூடாலமிசிகுங்குலுசுவல் 
2. ஏற்றுதல் . 

லிக்குகை ” ( தைல . தைலவ . எச . ) 2. தலை . ( 2 , 
சூட்டிக்கை- கூர்மைப்புத்தி . ( தெலுங்கு ) | து - வா ) 
சூட்டு- 1. உருளையின் விளிம்பின் வைத்த சூடாலை - சிகித்துவசன் மனைவி . ( ஞாதவா 
வளைந்தமரம் . (உ - ம் .) " கொழுஞ்சூட்டருந்திய சிகித்துவ . கூ . ) 
திருந்துநிலையாரத்து ” ( பெரும்பா.சசு . ) 2. குற் சூடாலைக்கல்-- ஒரு கல் . 
றச்சாட்டு . 3. கூர்மை . ( தெலுங்கு . ) 4. சூட்டு 

சூடி - புடைவை . ( சூ . நிகண் . எ : சு அ .) 
ந்தன்மை . 5. தெரிநிலைவினைப்பகுதி , 6. தரி 

சூடிகை - முடி . ( சூ . நிகண் . எ : உஉ . ) 
த்தல் . 7. நுதலணி . ( சூ . நிகண் . எ : ங .. ) 8 . 

சூடிச்சி-- எவட்சாரம் . 
பாம்பின் சூட்டு . ( உ -ம் .) “ செங்க- ணாயிரஞ்சூட் சூடிணர்-- கோங்குமரம் . ( மலையக .) 
டராவினறிதுயிலமர்ந்து ” ( கூர்மபு.வருணாச்.உ .) சூடு - 1 அரிக்கட்டு , ( உ - ம் . ) “ சூடுபரப்பிய 
9. மயில் முதலியவற்றின் சூட்டு . ( உ - ம் . ) " சுட் பண்ணைவரம்பு " ( பெரியபு . ஆனாய . க . ) 2. உச் 
ரனைய செழுஞ்சூட்டுப்பல்பொறிச்செஞ்சிறைச் சிக்குடுமி . ( உ - ம் .) " கானிறைகுஞ்சிச்சூட்டில் 
சேவற்றுவசத்தோனே ” (திருப்போரூர் . மட்டு . ( திருவிளை . யானையெய்த . உரு. ) 3. எருத்துத் 
விரு . க ) 10. மாலை . ( உ - ம் .) " சூட்டானதி திமில் . 4. சுடப்பட்டது . ( உ - ம் .) " கடலிறவி 
ங்கண்முடியாய்போற்றி ” ( தேவார . கயிலாயத் ன் சூடு தின மும் ” (பட்டின் . சுக . ) 5. சுடுதல் 
திருமலை . க . திருநா . ) 11. முடிப்பு . 

6. சூடுதல் . 7. தெரிநிலைவினைப்பகுதி . 8. சே 
சூட்டுக்கோல் -- சுடுங்கோல் , ( இது மாட்டு வல் , மயில் முதலியவற்றின் சூடு . 9. தலை . 10 
க்குச்குடுவைப்பது . 

நுனி. 11. சென்முதலியவற்றினரிக்குவியல். 
சூட்டுதல் - 1. அணிதல் . ( உ - ம் . ) “ பனி | ( உ - ம் . ) " அரிதரு செந்நெற்சூட்டின் ” ( டெ 
வரைக்குன் றினுச்சியிற் சூட்டியவளர்புலிச்சோ | ரியபு. திருநாட்டு, உச . ) 12. மயிற்சூடு , 13 . 
ழர் ” ( பெரியபு . திருநாட்டு . க . ) 2. ஏற்றிச்சொ / வெடி . 11. வெப்பம் . ( உ - ம் . ) “ சூடெடுத்திடா 
ல்லுதல் . 3. குற்றஞ்சாட்டுதல் . 4. சமத்தல் . 5. த்தேய்த்து " ( தைல . தைலவ . கரு .) 
நியமித்தல் . 6. முடித்தல் , 

சூடுசுடுதல் - மிருகங்களுக்குக்குறிசுடுதல் . 
சூட்டுமாலை - கரோடிகை . 

சூடுதல் -- அணிதல் , ( உ - ம் . ) “ முண்டகலே 
சூடகம் - 1. கிணறு . 2. கைவளை , ( உ -ம் . ) ஞாழன் முருகெழமுடியிற் சூடி ” (தணிகைப் . நா 
சூடகக்கைமடமகளிர் ” ( சேதுபு . திருநாட்டு . ட்டு . உஅ .) 
கு .) 3. சடை . [ 1. துவக . 3. ஜூடக ) சூடுமிதித்தல் - போரடித்தல் . 
சூடம் -1 . உச்சிச்சடை .( உ - ம் . ) " புரவிசயன் 

சூடை- 1. ஒரு மீன், 2. குடுமி , ( உ - ம் . ) 

" கவரில் சூடைவிளங்குமாமணி ” ( சேதுபு . சே 
சூடந்தருபாகீரதிதோய்காலையில் ” ( பாரத . அரு 
ச்சுநன்றீர் . எ .) 2. தலை . ( உ - ம் . ) முன்கையி துவந்த , கரு .) 3. கைக்கடகம் . 4. வீட்டிறப்பு . 
டர்நெற்றியொடு சூடமென்வெண்ணுபடையா | ( 2 , 3. அயொ ) 
ல் ” ( பாரத . அருச்சுநன்றவ . கக . ) 

சூத்தாடியுள்ளான்- ஒரு புள் . 
சூடல் --சூடுதல் . ( ஐ . ) 

சூத்தி - பாதரட்சை . ( இந்துஸ் . ) 
சூடன்- 1. ஒரு மீன் , 2. கருப்பூரம் . 

சூத்திரக்கயிறு - பாவையாட்டுங்கயிறு . 


1139 


சூத்திரர் . 


ககசா 


சூதகம் : 


சூத்திரச்சி- நான்காம்வருணப்பெண் . ரர்க்குநேரேயுரைக்குமுப்பத்தோராநாள் ” ( சர 
சூத்திரதாரி - 1. கடவுள் . 2. கயிறுகட்டியா சோதி . பலகரும . உக .) 
ட்டுகிறவன் . ( உ - ம் . ) “ மரப்பொம்மைக்குச்சூத் சூத்திரர் தொழில் - சூத்திரர்க்குரிய தொழி 
திரதாரியானவன் கயிறுகட்டியாட்டுவிக்குமால்; அவை: பயிரிடுதலும், வாணிகஞ்செய்தலும் , 
போல் ” (சி . சி . ச : ச . சிவாக் . ) 

பசுக்காத்தலும் , முதன் மூன்று வருணத்தார்க்கு 
சூத்திர நாகம் - ஒரு நாகம் , 

ம் 

அநுகூலமாகிய தொழில்களைச் செய்தலும் ஆ 
சூத்திரநாபி- பச்சநாபிகஞ்சுக்கான ஒரு மா கிய நான்குமாம் . ( பாலபாடம் . ) பிங்கலங்கண் 
ற்றுமருந்து . 

டில் முத்தொழிலாளர் என்றார் ; பாலபாடத்தில் 
சூத்திரநிலை - சூத்திரங்களொன்றோடொ 

சூத்திரங்களொன்றோடொ முதல் மூன்று வருணத்தார்க்கு மநுகூலஞ்செய் 
ன்று பொருளாற்றொடர்ந்துவிற்கு நிலைகள் . தலாகியவொன்றையுஞ் சேர்த்து நான்காகக்கூ 
அந்நிலைகள் ஆற்றொழுக்கையும் அரிமாநோக்க | றினார் , சூடாமணி நிகண்டு பன்னிரண்டாவதி 
த்தையுந் தவளைப்பாய்த்தையும் பருந்தின் வீழ்ல் அறுதொழில் கூறினார் . 
வையும்போல்வனவாம் . ( உ - ம் . ) “ ஆற்றொழுக்க சூத்திரவிருத்தி - 1. சூத்திரர்தொழில் . 2 . 
ரிமாநோக்கந்தவளைப் - பாய்த்துப்பரிந்தின் வீழ்வ தொல்காப்பிய முதற்சூத்திரத்திற்குச்சிவஞாக 
ன்ன சூத்திரநிலை " ( நன் . கக .) 

முநிவராற் செய்யப்பட்ட உரை . ( 1.5 
சூத்திரப்பதிமை- சூத்திரப்பிரதிமை, ( பிர 
திமையென்பது பதிமையென்றாயிற்று .) 

உரவதி : வரதி - தொழில் . ) 

சூத்திர வீணை -- ஒரு வீணை . 
சூத்திரப்பா-- நூற்பா . ( ஆத்திசூடி கொன் 

சூத்திரவுருலம்- ஆடும் பிரதிமை . 
றைவேந்தன் முதலியன நூற்பாவென்னும் யா 

சூத்திரவேட்டணம்- நூல்சுற்றல் . 
ப்பாலாயின . ) 

சூத்திரன்- 1. சூத்திரசாதிப்பாம்பு . ( உ.-ம்.) 
சூத்திரப்பாவை - கயிற்றினாலாட்டும்பாவை . பழுப்பு நாறிற்சூத்திரன் பாலதென்றான் " ( சிந் 
( உ - ம் . ) " நன்னாரிற்பூட்டிய சூத்திரப்பாவை 

தா . பதுமை . கஉ உ . ) 2. நான்காம்வருணத்தோ 
நன்னார் தப்பினால் ” ( பட்டினத்தடி .) 

ன . ( மநுதர்ம.ச : கச 0 . உரை . ) 3. புஷ்பராகம் . 
சூத்திரப்பிரதிமை - சூத்திரப்பாவை . 

4. முப்புரி நூலணிந்தோன் . 5. வைடூரியம் . ( 2 . 
சூத்திரப்புறனடை - புறனடைச்சூத்திரம் . 
( சூத்திரம் ; புறனடை - புறத்து அடையாய்வந்த 
து , வேறுவிதமாகிய நடக்கை . ) 

சூத்திராணி- சூத்திரன் மனைவி . ( UT 
சூத்திரபுட்பம் - பருத்தி . ( மலையக.) ( காணி) 

சூத்திரி- சூத்திரவேலை செய்பவன் . 

சூத்திரிகன் -ஆட்டுகிறவன் . ( உ - ம் :) “ தோ 
சூத்திரம் --- ஆபத்தம்ப முதலிய சூத்திரம் | லினால் மரத்தினாற் பண்ணப்பட்ட ரூபங்களைச் 
( உ - ம் . ) " கோத்திரஞ்சூத்திரங்குடியுரைத்துளா 
ர் ” ( பாரத . வேத்திரகீய . ங ங . ) 2. இயந்திரம் . (சி.சி. ஈ . உச . சிவாக் .) 

சூத்திரிகனானவன் ஆட்டுவிக்கிறது போலும் " 
3. இரகசியம் . 4. இலக்கண சூத்திர முதலிய 
சூத்திரம் ; அது சில்வகையெழுத்திற்பல்வகை 

சூத்திரித்தல் - 1. சூத்திர நடத்துதல் . 2 . 
ப்பொருளைச்- செவ்வனாடியிற்செறித்தினிதுவி நூற்கு விதிகட்டல் . 
காக்கித் - திட்பநுட்பஞ்சிறந்து வருவது , இச்சூ 

சூத்தை- 1. கெடுதல் . 2. புழுக்குற்றல் , 
த்திரம் பிண்ட சூத்திரம் , தொகைச்சூத்திரம் , 

சூதகக்கட்டி - இருதுநீர்க்கட்டி . 
வகைச்சூத்திரம் , குறிச்சூத்திரம் , செய்கைச்சூ சூதகக்கிராணி-- ஒரு நோய் . 
த்திரம் , புறநடைச்சூத்திரம் எனப்பலவகைப்ப சூதகசத்துரு -- காந்தம் . 
டும் . ( உ - ம் . ) " ஒத்துப்படம் - என்னுமுறுப்பி 

சூதகசந்நி - ஒரு சந்தி . 
னிற்சூத்திரங்காண்டிகை- விருத்தியாகும்விகற் 

சூதகண்டகி- சத்திசாரம் . 
பநடைபெறுமே " ( நன் . ச . ) 5. உபாயம். 6 . 

சூதகம்- 1. அருவருப்பு . 2. கிணறு , 3 . 
வழங்கு . 7. குறிப்பு . 8. சூட்சவேலை . 9. தீர் தீட்டு. 4. பழமை . 5.பிறப்பு . 6.மனிதர்கள் பிற 
ப்பு . 10. நூல் . 11. பஞ்சி நூல் , 12. பூனூல். 

த்தல் இறத்தலால் வருவனவும் , ருது மைதுநம் 
வலது ) 

மகப்பெறுதல் முதலியவற்றால் வருவனவுமாகி 

ய அசுத்தம் . (உ -ம் .) " ஆசௌசம் " ( பார் . ) சந் 
பூத்திரர்- 1. சூத்திரவேலை செய்பவர் . 2 . நாசௌசம் , மரணாசௌசம் , சண்டாளர் நீரிற் 
நான்காம் வருணத்தோர் . ( உ - ம் . ) " ஓதுசூத்தி றோய்தல், சுராபாநம் பண்ணல் , பொய்கூறலெ 


- ) 


தஷ) 


1140 


சூதன் . 


ககசக் 


சூநர் . 


சூதாடல்-- சூதுவிளையாடல் . 


ஷாணம் . 


கா 


ன்னுமிவற்றைப்பஞ்சசூதகமென்றும் ; பின்னை தமாகதர் நுவல " (மதுரைக் கா . ) 9. வஞ்ச 
யமூன்றையும் நீக்கி இருதுசூதகம் , உச்சிட்ட கன் . ( 4 , 5 , 6 , 7 , 8. க . 2. லஉ ) 
சூதகம் , சண்டாள பரிசசூதகம் என்னுமிம்மூ 
ன் றனோடு முன்னையவிரண்டையுஞ்சேர்த்து 

சூதாஞ்சநம் -- நீலாஞ்சநம் , 
இவையே பஞ்சசூதகமென்றுஞ்சொல்லப்படும் . 

சூதாட்டம் - 
7. மாமரம் . ( மலையக .) 8. முலைக்கண் . ( 5 , 8 . 
பிங்கல . ஙருசுக . ) ( 2.10.தக. 6. வல . 

சூதாடு கருவி- சூதாடற்குரிய கருவி . 

சூதாடுதல் - சூதாடல் . 
கக . ) 

சூதா நம் -1. எச்சரிப்பு , 2. சேமம் . 
சூதகமலடு- அறுவகை மலடுகளிலொன்று ; சூதி-- 1. அசைவு . 2. கதி . 3. தைத்தல் . 4 . 
அது : சூதகவாயுவினாலுண்டாவது . 

நடை . 5.பிள்ளை பெற்றவள் . ( 1,2,4.ஐதி 
சூதகவாயு - இருதுநீர் கட்டும் வாயு . 

3. தி , 5 கி ) 
சூதசாலை- மடைப்பள்ளி , 
சூதத்தைப்பொன்னுக்கி- நாகபாஷாணம் . 

சூதிகாமலடி- மூன்று நாழிகை மூன்று நாள் 
சூதநதி -- பொருதைந்தி . 

மூன்று மாதம் மூன்று வருடம் என்னுமிவைக 

ளுள் ஒன்றிலே கருப்பம் நசிக்கப்பெறுமவள் . 
சூதநம் -- அழித்தல் . ( ல-4.60 ) 

( சைவச . பொது . உசக . உரை. ) 
சூதநோக்கல் - நீலாஞ்சநக்கல் . 

சூதிகாவாதம் ஒரு வாதநோய் . ( உ - ம் . ) 
சூதபாடாணம் - இரசத்திலுண்டாக்கும் பா “ சோபை ” ( பார் . ) 

சூதிகை -1 . பிள்ளைப்பெற்றவள் . 2.பிள்ளைப் 
சூதம் - 1. இரதம் . 2. குறி . 3. கேட்டல் . பெற்ற வீடு , ( உ - ம் ) " சூதிகைத்தோன்றியபொ 
4. சூதாடு கருவி . 5. சூது . 6. பவள மல்லிகை. 

பூதே ( பாரத . இராசசூய , ககஎ . ) ( தி 
7 , பாதரசம் . 8. பிறப்பு . 9. புளிமா . 10. மடை 
த்தொழில். 11. மாமரம் . ( உ - ம் .) " முந்தியவ 
சோகு சூதமுதலிய தருக்களெல்லாம் ” (பாரத . சூதிமம் - தைத்தல் . 
சம்பவ . கூகூ . ) 12. வண்டு . ( உ - ம் . ) " துஞ்சிடத் சூது -1 . ஒரிதழ்த்தாமரை , 2. சூதாடுகருவி . 
துணிந்திட்டோடிச் சூழ்ந்தன சூதமெல்லாம் ” | ( உ - ம் . ) “ சூதும் - பங்கயமுகையுஞ்சாய்த்துப்ப 
( இரகு . தசரத . உக . ) 13. விழுதல் , { 1 , 5 , 8 , ணைத்தெழுந்தணியின்மிக்க - குங்குமமுலையி 
சூ . நிகண் . கக தகரவெ . ச . ) ( 6 , 9. மலையக .) னாரும் ” ( பெரியபு தடுத்தாட் . உ 

சூதா 
[1. M50, 4 , 5 , 4 , 5 என்னும் 10. (உ-ம்.) “ ருதம்வாதும் வேதனை செய்யும் 
வடமொழித்திரிபு போலும் . 9. வ.உ. 8 , 10 , ( கொன்றை வேந்தன் .) 4. தாமரை . 5.வஞ்ச 

கம் . ( உ - ம் .) " ஆலை மொழிச்சிறியாள் சொன்ன 
11. து -40 ) 

சூதையறிந்திவனே ” ( தனிப்பா . உ -ம் . ஈஅரு ) 
சூதாதி - ஒரிருடி . (உ-ம்.) “ இருந்தமுகில் (1,4. மலையக .) ( 7-5 என்னும் வடமொ 
ரர்பலருஞ்சூதமுநிமுகநோக்கில் ( சூத . எக்கி . 

ழிச்சிதைவு போலும் . ) 
க : கக . ) 
சூதரம் - மாங்கனி . 

சூதுகாரன் - ] . சூதுவிளையாடுபவன் . 2 . 
சூதராட்சசன் - பொன்னம்பர் . 

தந்திரகாரன் , ( உ . ) ககாா ) 
சூதவஞ்சநம் -- நீலாஞ்சகக்கல் , 

சூதுபண்ணல் - தந்தரஞ்செய்தல் . 
சூதவம் - வண்டு. 

சூதுவென்றி - ஒருதுறை . ( புறப் . வெண் . ) 
சூதவைர் --மூவிலைக்குருத்து , 

சூந்- 1. ஊன் . 2. பெருவயிறு . 
1. சமையக்காரன் , 2. சூதமுங் . சூந்துமம் - சிலந்திநாயகம் . ( மலையக . ) 
( உ - ம் .) “ வினையினீங்கிய சூதனை வரன்முறை 

சூந்யான்மவாதி - ஆன்மாவென்றொன்றில் 
வினவி ” (உபதேச . கைலைமான் . கக .) 3. சூதா 

லையென்பவன் . (சி.சி. ந : ச . சிவாக் .) 
இவோன் . ( உ - ம் .) " ஒன்றெய்தி நூறிழக்குஞ்சூத சூதம் - 1. இறைச்சிக்கடை . 2. பிறப்பித் 
ர்க்கும் (வள் . கஙஉ .) 4. சூரியன் . 5. தச்சன் . தல் . 3. பூமொட்டு , 4.மான் . ( பங்கல உச ங அ ) 
6 .. தேர்ப்பாகன் . (உ - ம் . ) “ சூதன்மைந்தன்வே | 5 , வீக்கம் . ( 1.நா. 2 , 3. V.O. 5 . 
லையேழுசூழமேதிமிக்கெலா- நாதன்மைந்தனுட --5 ) 
ன்வெகுண்டு ” ( பாரத . வாரணா . சுஎ . ) 7. பா 
ணன் . 8. புகழ்வோன் . ( உ - ம் .) சூதர்வாழ்த் 

சூநர்- ன்விற்போர் . ( சூ.நிகண் , உ : கூக ) 


2 


சூதன் 


1141 


சூதை . 


க்கசட் 


சூர்ணி . 


1. இய 


- 


L 


வ -8 ) 


சூநன்- 1. ஊன்விற்போன் . 2. சூரியன் . சூப்பி-- ஒரு சிற்றுண்டி , 
3. பெருவயிறன் . 

சூப்பியம் - பாம்பு கொல்லி . ( மலையக . ) 
சூதி - வேட்டைக்காரன் . ( Gm ) சூப்புதல் -1 . உமிந்தெடுத்தல் . 2. சும்பாம் 

பண்ணல் . 3 . 
சூநியகாரன் - மாரணவித்தைக்காரன் . 

சுருக்குதல் . 
சூநீயகும்பகம் - மூவகைக்கும்பங்களுளொ சூபகன் - சுயம்பாகி . ( வி - ணி . ) 
ன்று . (சி.சி , அ : ங o . ஞாநப் .) 

சூபகாரன் - சமையற்காரன் . ( லவ 
சூதியத்துவம் 1. நாசம்பண்ணுதல் . 2. 

பாரா ; ) 
வெறுமை . [2.- நவம் ) 

சூபதூபநம்- பெருங்காயம் . கறிகளை வா 
சூநியதிசை யங்காததிசை . 2.தேசிக்கும்படி செய்வது . [ வய் வந ) 
ன்கீழ்த்திசை , 

சூபம் -- 1. அம்பு . 2. ஒரு பயறு . 3. சட்டி , 
சூநியதிதி - ஒருமாதத்தில் முன்னும் பின் 

பாத்திரம் . 4 , மடைத்தொழில். ( 1 , 3 , 4 . 
னும் ஒருபட்சதிதி இரண்டு வருதலாலாவது , ஸுவ ) 
இதில் சிராத்தமுதலியன செய்தல் விலக்கப்ப 
டும் . ( தாரண . பஞ்சாங்க . ங . ) 

சூபாங்கம் பெருங்காயம் , ( வ - வாம் ; 
சூநியதிரவியம்- சூகியத்திற்குபயோகமாகு வ - கறிகள் . ) 
ம்பொருள் ; அவை ; எலும்பு , எட்டி விறகு , ஊம சூம்படைந்தவன் - துக்கரூபி . ( வழக் . ) 
த்தம் விதை , வேப்பெண்ணெய் , கரி , எருக்க 

சூம்புதல் - வாடியிரத்த முதலிய சுண்டிச் 
ம் , பாம்புமுள்ளுமாலை என்பன . 

சிறுத்தல் . 
சூநியப்படுதல் -1 . பலனற்றுப்போதல் . 2 . 

சூமம் - 1 , ஆகாயம் . 2. நீர் , 3. பால் . 
பாழாதல் , 

சூநியப்பிராசாதம்- ஒரு மந்திரம் . ( சி.சி. 
அ : $ 0 . ஞாநப் . ) 

சூர் --- 1. அச்சம் . ( உ ம் . ) " சூர் முதிர்க்ரவு 
சூநியம்- 1. அசுசி . 2. ஆகாயம் . 3. இன் ஞ்சவெற்பும் ” ( திருப்பு . ககஎ .) 2. கொடுந்தெ 
மை. 4. பிராசாதகலைகளில் வரும் அறுவகைச் ய்வம் . “ சூருமிரைதேரரவமும் ” ( குறிஞ்சிப் . 
சூதியம் . ( சி - லி . கிரி . அ . உரை .) 5. புள்ளி . 6 . உருரு . ) 3. கொடுமை . ( உ - ம் . ) " சூரரமகளி 
மாயை . 7. மாரணவித்தை . 8. வெறுமை , பாழ் . ராடுஞ்சோலை ” ( திருமுரு . ) 4. சூரனென்னு 
(ு ] 

மரசன் . ( உ - ம் . ) " இறைகதித்தசூர்முதலையிறு 

ப்ப ” ( தணிகைப் . கடவுள்வா . ரு . ) 5. துன்பம் . 
சூநியமாதம் - அமங்கலமான மாதங்கள் ; | ( உ -ம் . ) “ எண்படு சூரையழித்துக்கொண்டரு 
அவை : ஆடி , புரட்டாசி , மார்கழி , மாசி . 

ள் ” (திருப்பு . கஙக .) 6. தெய்வப்பெண் .(உ - ம் ) 
சூதியவாதம் - கடவுளில்லையென்னுமோர் 

“ சூராட்டுப்பயில் சயிலத்துணைமுலைத் திண்டகு 
சமயவாதம் . (ு வா ) 

வியர் ” (சிவராத் , கடவுள் . ச .) 7. தெய்வம் . 
சூதியவாதி- 1. இல்லது முள்ள துமல்லாத ( உ - ம் . ) " சூருறுமஞ்ஞையினடுங்க ” ( குறிஞ்சி . 
பொருடோன்று மென்று வாதிக்கிறவன் , நிரீச் கசுகூ . ) 8. தெரிநிலைவினைப்பகுதி . 9. நோய் , 
சுரவாதி . (சிவஞாநபோ. க : உ . வெண் . ) 2. ( உ -ம் .) " நேத்திரச்சூர் ” ( தைல . தைலவ . கச 0 ) 
சூரியக்காரன் . [ுவொரு ) 

10. மிளகு.. 11. வான்மிளகு . ( 10, 11. மலை 

யக .) 
சூதியவித்தை - மாரணவித்தை . 
சூரியன் - 1. அந்தரித்தவன் . 2. முடவன். 

சூர்ணகம் -1. ஒரு செய்யுளின்றாற்பரியத் 
இன்ன இன்னமாசத்தில் தையுரைப்பாஷையில் விளக்குதல் , தொடர் 
அகவிலையேற்றமென்பதை அறிதற்குக்கருவி 

மொழிகள் மிகுந்து வராதசொற்களில் வரையப் 

பட்ட உரை . 2. பொரித்திடித்த தாதியம் . 
யாயுள்ள தொன்று . ( தாரண . பஞ்சாங்க . ங . ) 

( 5 - ண - க ) 
சூது -1 . சூரியன் . 2. பின்னோன் . 3. மகள் . 
4. மகன் . ( உ - ம் .) “ இந்திரசூதுவுமெழுந்தாங் 

சூர்ணம் - 1 , அரைத்த சந்தநமுதலியன . 
கேகலுற்றான் ” ( பாரத . திரௌபதி . அ . ) 2. இடித்த கர்ப்பூரம் . 3. சுண்ணாம்பு , 4. தூள் . 
[ - ] 

[ து . அண ) 
சூநை - 1. மகள் . 2. சொத்தை . 3. வீக்கம் . 

சூர்ணி - 1. தூள் . 2. நாணயமாகப்பாவிக் 
[ 3. வல நா ] 

கப்பமிஞ்சிப்பியோடு . 3. பாணினிசெய்த வியா 


1142 


சூர்மகள் . 


கக்சர் 


சூால் , 


த 


கரணத்தின் வியாக்கியாநமாகப் பதஞ்சலிசெய்ண் . க : ஙக .) [ சூர்மகள் - அச்சத்தை விளைக்கு 
வியாகரணம் . 4. மறுக்கலாகாத ஞாயத்தை ம்பெண்டு . ) 2. தெய்வப்பெண் : 3. யோகிநி . 
ஆராய்ந்து பற்றுதல் . 5 : , வங்காளதேசத்தின் - ( பிங்கல . கஉ ...) 
ஒரு நதி . (அணி- ) 

சூர்யசாவர்ணி - பதினாலு மதுக்களிலொரு 
சூர்ணிகம் -1 , இலேசானதும் வல்லினவெ 

வன் . ( த.நி. பேர் . கூ ங o .) 
இத்துக்கள் சேராததுங் கலந்தப்தங்கள் மிகச் 

சூர்வு - சுகிர்வு. 
சொற்பமாயுடையதுமான உரைநடையாலெழு | வாவல 9.5 ) 

சூரசூதன் -1. அருணன் . 2. புதன் . [ 1 . 
தப்பட்ட வாசகம் , 2 . 

வாசகம் , 2. வாசனையுள்ள தூள் . 
(அணி-- சு ) 

சூரசேநம் --- தேயமைம்பத்தாறினொன்று . 

(ுவெல ) 
சூர்ணிகா 

1 : உரைநடையாக எழுதப்ப 
ட்ட வாசகம் : 2. வறுத்துத் தூளாக்கப்பட்ட தா 

சூரசேநன் - கிருட்டிணன் பாட்டன் . 
நியம் . அ அணி கா 

சூரணபாரதம் -இரசபஸ்பம் , ( எண 

வாரம் ) 
சூர்ணிகை சூரணிகை. ( உ - ம் . ) " இங்க 
னஞ் சூர்ணிகையைய நுசரித்து வார்த்திகமும் 

சூரணம் -1. கருணைக்கிழங்கு . ( சூ . நிகண் . 
வார்த்திகத்தைய நுசரித்து அதிகரணங்களும் சு ; சசு .) 2. பஸ்மம் . [ 1. ஸாண . 2. அ 
பகுத்திருக்கின்றன ”. (சிவஞர் நபோ. பாண் .) ண o ) 
சூர்த்தல் -1. அச்சங்கொடுத்தல் . 2. சின சூரணி - சூரணிகை. ( சி . சி . காப்பு , மன 

மறை . ) 
த்தல் . 3. சுகிர்தல் . 4. சுழலல் ( சூ . நிகண் . க . சூரணிகை - ஒருவகைக்கருத்துரை . ( உ - ம் . ) 
சக . ) 

“ இதற்குச்சூரணிகைமூன்றேயன்றி நான்குகூ 
சூர்தல் 1 , பஞ்செஃகுதல் . 2. பயிர் மயிர் றப்படாமையின் " (சிவஞாந போ . பாண் . ) 
முதலியவற்றை வகிர்தல். 3. பிறர் பொருளைக்க 

சூரணித்தல் - பொடிசெய்தல் . 
வர்தல் .. 

சூரணை- சூர்ணிகை. ( உ - ம் .) “ சூத்திரமீரா 
சூர்ப்பகர்ணன்- விநாயகன் . ( சி . சி . காப்பு . 1 றினுக்குஞ்சூரணை முப்பானென்பான் ” (சிவஞா 
சிவஞா . ) 

நபோ . பாண் . ) 
சூர்ப்பகன்னம் -- யானை . (ுக்க சூரத்தநம் - வீரத்தன்மை . 

சூரத்து --- 1 , ஒருதேசம் . 2. சூரம் . ( இக் 

துஸ் . ) 
சூர்ப்பகைவன் முருகன் . ( சூ . நிகண் . 
உச . ) 

சூரத்துக்கெண்டை --ஒருவகைச்சரிகை . 
சூர்ப்பநகி- இராவணன் 
றங்கை . 

சூரத்துவம் - வீரம் . 

சூாதை -- சூரத்துவம் . 
- சூர்ப்பநகை- சூர்ப்பாகி , ( உ - ம் . ) “ சூர்ப்ப 

சூரபதுமன் -- சூரன் . 
நகைப் பெயர்மாதினையீன்றனடுணையில்லாள் ” 

சூரபற்பன் - சூரபதுமன் . 
( சேதுபு. பிரமகத் . ஙசு . )(ுவ- நகா ) 

சூரபன்மன் - சூரபற்பன் . ( உ - ம் . ) " எண்ண 
சூர்ப்பம்-- 1. சுளகு . சூ . நிகண் . எ : ருஎ .) ருமுலகுதோறேகிமாலையிற் - றுண்ணௌமீள் 
2. தூணியென்னுமோ ரளவை. ( உ ம் . ) " மசிய வனாற்சூரபன்மனே ” ( கந்தபு. இந்திரன்கரந் . ச ) 
முற்றுமிடித்ததிற் சூர்ப்பநீர்வார்த்தவந்தியதற்க 

சூரம் - 1. அச்சம் . இதில் அம் சாரியை . 2 . 
ரைசேரிதை " ( தைல . தைலவ . உங . ) (ு சடலை . ( மலையக . ) 3. வித்தியாகலையில் கலாதத் 
வ- ) 

துவத்திலிருக்கும் இரண்டு புவநங்களுளொன் 
சூர்ப்பு -1. கொடுந்தொழில். ( உ - ம் . ) “ விற 

று . (சி - லி . கிரி . உக . உரை . ) 4. வீரம் . ( உ - ம் . ) 
ல் விளங்கியவிழுச் சூர்ப்பிற்றொடித்தோட்கைது 

சூசந்தனில்வலிசேர்சூரபன்மனேவலின் ” 
டுப்பாக ” ( மதுரைக் , ங ங .)2 . சுழற்சி . 3 பயம் . 

தபு . காமதக . ருஉ .) [ 4. To ) 
4. வளைந்தகடகம் . ( உ - ம் . ) “ சுடர்விடுபசும்பூட் சூரர் - படைவீரர் . ( உ - ம் .) “ இரிந்துளோ 
சூர்ப்பமை முன்கை" ( புறநா . கரு கூ .) 

ரையுந்தொடர்வரோசூரர்தமினத்தோர் ” { கந் 
சூர்மகள்- 1. இடாகிநி . ( உ - ம். ) “ குருதி தடி . குமாரபுரி , ருஎ . ) 
வாயலகைவெய்ய சூர்மகடுணங்கையிட்டெதிர் சூரல் -1 . சூரைப்பூ . ( உ - ம் . ) " விரிமலராவி 
குனிப்ப ” ( கூர்மபு . தக்கன்வமி . ருச . ) ( சூ . நித ரைவேரல் சூரல் " ( குறிஞ்சிப் . எக .) 2. பிரம்பு . 


ண ) 


1143 


சூரியகாந்தம் , 


ககசச 


சூரிய புத்திரி . 


வல 


-- 


வவினா . ) 


( உ - ம் . ) “ சூரலோங்கியவருவியுந் துருத்தியுங்க னைச்சூழ்ந்துறும்பஞ்சினை ” ( சைவச . பொது . 
டந்து ( அரிச்ச . விவாக . உ அ O.) 

ககரு . ) 
சூரலன் - பாண்டியன் . 

சூரியகாந்தவாமணக்கு- செவ்வாமணக்கு . 
சூரன்- 1. ஒரு மீன் . ( உ - ம் . ) " ஒற்றெனச் (மலையக .) 
சூரன் முன்பகர்ந்து ” ( செந்தூர் , ரு : கஎ . ) சூரியகாந்தி - 1 , எட்பூ . 2. ஒரு செடி . 
2. கரடி . 3 : கிருஷ்ணன் பாட்டன் . ( உ - ம் .) " கு ( உ - ம் .) " பாரியவாதம்பருகுநீரேற்றமும் போஞ் 
ந்திபோசரிற்சூரனென்பவன் மகள் ” ( பாரத.சம் , சூரியகாந்திக்குச்சொல் ” ( பதார்த்தகுண .) 3 . 
பவ . உசு , ) 4. கோழிச்சேவல் . 5. கௌரிபா 

சூரியப்பிரபை . [ 1 , 3. வல ய - காணி 

வி ] 
ஷாணம் . 6. சிங்கம் . 7. சூரபன்மன் . ( உ - ம் . ) 
* சூரணஞ்சுங் - கருவமரங்கி நெற்றிக்கண்ண 

சூரியகிரகணம் - சூரியகிராணம் . ( சைவச . 
னே ” (சேதுபு . சங்கரபா. அ.அ. ) 8. சூரியன் . பொது . கசு . உரை . ) ( ய - ஆ.ஹண ) 
( உ - ம் . ) " சொன்ன மந்திரமோரைந்தினொன்றி 
னாற்சூரன் றன்னை ” ( பாரத.கிருட்டிண. கருஉ ) 

சூரியகிரகம்- இராகு கேதுக்கள் , ( வ 
9.தீ. 10. நவச்சாரம் 11. நாய் . 12. புலவன் . ய -மாம ) 
13. வீரன் ( உ - ம் . ) “ தொறுக்கொண்டவரும் சூரியகிராணம் - சூரியகிரகணம் . 
ருந்தொறுநிரையுங்கவர்சூரன் ” ( பாரத . அரு சூரியநாமந்திரம் 

ஒருவகை மந்திரம் . 
ச்சுநன்றீர் . சு . ) ( 9.11 . சூ . நிகண் . கக . உக .) ( சைவச . பொது , ருச .) ( இதனாலீரவஸ்திரத் 
( 2,3, 4, 7 , 8 , 9, 10 , 12 , 14. ( வ ) தை உலர்ந்ததாக அபிமந்திரிப்பர் .) 

சூரியகேளியிளநீர் - ஒருவகையிளநீர் . ( சை 
; 13. ) 
சூராட்டி - தேவராட்டி . ( உ - ம் . ) " மற்றவன் சூரியசங்கிரமம் - சூரியசங்கிராந்தி . ( V 
றன்மொழி கேட்டவரைச்சூராட்டி ” ( பெரியபு . 
கண்ணப்ப , நுக . ) 

ய - வ o % 8 ) 
சூரி 

- 1. எருக்கு . 2. ஒரு கத்தி . [ தெலு சூரியசங்கிராந்தி - மாதப்பிறப்பு . [ 
ங்கு .) 3. காகொள் . ( சூ . நிகண் . க : நங் .) 4. ய - வகாசி ) 
காளி. ( உ - ம் . ) " அந்தரி " ( பார் . ) 5. சூரியன் . 
6. நத்தைச்சூரி . ( தைல . தைலவ . கஙரு . ) 7 . 

சூரியசாம் - பிங்கலை . 
பண்டிதர் . ( சூ . நிகண் . உ : அ . ) 8. புத்தகுரு. 

சூரியசாவர்ணி - சூர்யசாவர்ணி . (நான்கா 
9. புளிச்சக்கீரை , 10. வீரமுள்ளவள் . " ( 1 , 9. ) ம்பாலபாடம் . ) 
( மலையக ) ( 5 , 6 , 8. ரி ) 

சூரியசித்தாந்தம்- 1. ஒரு கணிதவல் , 2 . 
சூரிக்கிளிஞ்சில்-- ஒரு கிளிஞ்சில் . 

வைணவாகமத்தொன்று . ( உ - ம் .) " சீர்தாங்கு 
சூரியகண்டம் - 1. நாற்பத்து முக்கோணச 

காருடஞ்சூரியசித்தாந்தம் ” ( ஏகாதசி . காலநிர் 
க்கரத்திலே அக்கிநிகண்டத்துக்கு மேலிருக்கு 

ணய , க . ) 
ம் வட்டமும் எட்டிதழும் அவற்றிற்குமேற்பதி 

சூரியசித்திரம் - சூரிய புத்தியினோருட்பிரிவு 
னாறிதழும் அதற்குமேல் மூன்றுவட்டமும் அத 

சூரியதசை- ( சோதிடம் .) சூரியனது நிலை 
ற்குமேல் மூன்றுசதுரமுமாகிய கண்டம் , ( சௌ 
ந்த . கக . உரை . ) 2. மணிபூரகம் அநாகதமெ 

சூரியப்பிரபை - 1. சூரியகாந்தி . 2. பரி 

வேடம் , 3. பெண்கள் தலையிலணியுமாபரணங் 
ன்னுமிரண்டாதாரங்களினிடமாகிய கண்டம் . 
( சௌந் . கசு , உரை . ) 

களுளொன்று . ( இதனைச்சூரியப்பிறையென் 
சூரியகணம் - பாட்டியலிற்கூறப்பட்ட தச 

பர் . ) 
வித பொருத்தத்துளொன்றாகிய கணப்பொரு 

சூரியபுடம் - 1. கணிதபுடங்களினொன்று . 

2. வெயிற்புடம் , 
த்தவகையுளொன்று ; அஃது : இடைநிரையா 
ய கூவிளங்காய் , ( இலக்கணவி . அ 00 , உரை ) 

சூரியபுத்திரன்- 1. கன்னன் . 2. சநி . 3 . 
சூரியகாந்தை - ஒரு பூடு . 

-சுக்கிரீவன் . 4. நமன் . 5. வருணன் . [ 
சூரியகலை -- பிங்கலை . 
சூரியகாந்தம் - 1. பொழுது வணங்கியென் 

சூரியபுத்திரி- யமுநாநதி . ( ய - வா 
னுமொருசெடி . ( மலையக . ) 2. சூரியசந்நிதான 
த்துத்தீக்காலுங்கள் . ( உ - ம் ,) " சூரியகாந்தந்தன் தீ ) 


மை , 


யுதம் ) 


1144 


| 


சூல் . 


ககசரு 


சூலி - 


ஜொக ) 


சூரிய புராணம் - பதினெண்புராணங்களு " முத்தலையாய் - மன்னுதலைச்சூல் " ( சேதுபு . 
ளொன்றாய்க்கிருஷ்ணன் மகிமையையும் பிரம தேவிபுர . உங. ) 4. தெரிநிலைவினைப்பகுதி , 5 . 
வராகர் கதையையுமுணர்த்துவதாய்ப்பன்னீரா முட்டை ( உ - ம் .) “ ஞமலிதந்தமனவுச்சூலும் 
யிரங்கிரந்தமுடையதாயுள்ள பிரமகைவர்த்தபு பின் ” ( பெரும்பா . கஙஉ . ) 
ராணம் . ( கந்தபு . நவநீ . உச , ங O. ) 

சூலக்குறடு --ஓராயுதம் . 
சூரியபேதி - எண்வகைக்கும்பகத்துளொ சூலகிருது - பெருங்காயம் . (ு ஹரசு ) 
ன்று ; அது : சூரியனாபூரித்துக்கும் பித்துச்சந் 

சூலசத்துரு - ஆமணக்கு . ( UT 
திரனாலிரேசிக்கப்பழகுவது . ( யோகஞாநா. கஎ . ) 
சூரியமணி - ஒருமரம் , 2. சூரியகாந்தம் , 

. . ) 
[ P ய-8 E ) 

சூலத்திசை- சங்கரன் கையிலுள்ள சூலம் 

வைக்குத் திசை. ( உ - ம் . ) “ சூலத்திசையினிலே 
சூரியயோகம் ஒருவகையோகம் . ( த . நி . 

சொற்பயணம் போகவெனிற் , சீலத்துடனுண்டு 
போ , ஙஎச . ) 

செல்வடக்குப் - பாலார் , தயிர்கிழக்குத்தெற்குத் 
சூரியர் - 1. துவாதசாதித்தர் . ( உ - ம் . ) " வா தைலமாமேற்குச் , செயிர்தீர்ந்தவெல்லமெனச் 
ல சூரியரளவொழிந்திமைத்தல் போல் 

வயங்கும் செப்பு ” ( வருஷாதி நூல்.) 
(உபதேசகா. கைலை . உ 0 . ) 2. புலவர் . ( பிங்கல . 
அருக . ) 

சூலத்தீவர்த்தி - சூலவிளக்கு 
சூரியலோகம் சூரியபதவி . ( ய 

சூலநாசதம்- ஒருப்பு . (ுந UT_o 
சூலபாணி- 1. சிவன் . ( உ - ம் . ) " சூலபாணி 

கங்காதரவரசம்போ " (சிவரக . தேவிநாட் . கா . ) 
சூரியவாசர் - சூரியன் முன்பாடுந்துவாதச 

2. வயிரவன் . ( வாணி ) 
கந்தருவரிலொருவர் . ( வி - ணி . உசரு . ) 

) 
சூரியவாதி - ஒரு சமயத்தான் ; இவன் : சூரி சூலம் - 1. அமாவாசைக்குப்பதினெட்டா 
யனையே பதியென்றும் , அவனை வழிபடுதலால் நாள் ; இதிலே சகல மங்கலகாரியங்களுந்தவிர 
முத்தி சித்திக்குமென்றும் வாதிப்பன் . ( த , நி . | ப்படும் . ( உ - ம் . ) “ வெய்யோன்மதியுடன் சேர்கா 
போ .. உ அசு . ) 

ட் -பதினெட்டுச்சூலம் ( விதா , குணாகுண . 
சூரியன் - 1. அதர்வணவேத உபநிடதங்க | ஙரு .) 2. இரேவதிநாள் . ( சூ . நிகண் . க :எஅ ) 
ளுளொன்று . ( கந்தபு.கவ , கஅ. ) 2. ஆதித்தன் . | 3. வாயுதம் . ( உ - ம் .) “ சூலமீமிசையேந்தி - வந் 
( உ - ம் . ) உவமையில் சூரியருதித்தாலென (சிவ / நியூகநின்றாடுவான்றனக்கு ” ( கந்தபு . பிரமயா 
ரக . பாயிர . ச . ) ( இவனைச்சதேந்திரருளொரு க . கா . ) 4. கழு . 5 , சதுரக்கள்ளி. 6. சாம 
வனென்பர் சைநர் .) 3.செப்புமலை , 4. செவ்வெ ரம் . 7. சூலைநோய் . 8. துகிற்கொடி . 9. நித் 
ருக்கு . ( மலையக . ) 5. சோழன் . ( சூ . நிகண் .2 : தியயோகத்தொன்று . 10. மரணம் . 11. வாரக 
கக . ) [ ய ] 

ட்சத்திர சூலங்கள். (ு .] 
சூரியன்வீதி- மேட இடப மிதுக வீதிகள் . சூலல் - தோண்டல் . (சிந்தா .) 
( பிங்கல . உஎச .) 

சூலவிளக்கு - ஒருவிளக்கு . 
சூரியாத்திரம் - ஒரு பாணம் . 

சூலவேல் - கழுமுள் . ( உ - ம் . ) " உருகெழு 
சூரியாவர்த்தம் - ஒரு ரோகம் . (உ -ம்.)" சந் சூலவேரித்து ” (கூர்ம்பு. அரியயன் . க கூ . ) 
திராவர்த்தம் ” ( பார் . ) 
சூரியை - 1 , சூரியன் றேவி . 2. புதுமணப் 

சூலர்னோன் -- சவக்காரம் , 
பெண் . ( 1. ஸூயா) 

சூலி - 1. கருப்பிணி . ( உ - ம் . ) " சூலிமுதுகி 

ற்சுடச்சுடவப்போதமைத்த- பாலடிசிறன்னைப் 
சூருமம்- 1 , குசைப்புல் . ( மலையக . ) 2. மா 

படைக்குங்கை . ( வேளாளர் திருக்கை வழக்கம் .) 
ந்தப்புல் . 

2. காளி . ( உ - ம் . ) " அந்தரி ” ( பார் .). 3. சதுரக் 
சூரை- 1. ஒரு மரம் . ( உ -ம் .) " கான்றையு 

கள்ளி . ( மலையக .) 4. சிவன் . ( உ - ம் . ) " அராவ 
ஞ்சூரையுங்கள்ளியுமடர்ந்து ” (மணிமே . சக்கர 

ணிந்த - புலவுமுத்தலைச்சூலிவெண்கைலையிற்பு 
வாள . அக . ) 2. ஒரு பயிர் . 3. ஒரு மீன் . 4 . 
கள் . 5. தூதுளை. ( மலையக .) 6. நெற்றிப்புல் , குந்தார் ” ( உபதேச. உருத்திராக் .20 . ) 5. துர்க் 

கை . ( சூ , நிகண் . க : சக. ) 6. புரோற்கீதங்கே 
சூல் -- 1. கருப்பம் , ( உ - ம் . ) “ சூலிருந்து ” 

ட்ட ஒருவன் . ( த . நி . போ . கருக .) [ 4. - 
( அரிச்ச . நாட்டு . சச . ) 2. குதிரை முதலியவ 
ற்றின் மெய்யுறை . இந்துஸ் . ) 3. சூலம் . ( உ - ம் ) 


வில 


1 


1145 


சூவாரை . 


ககசசர் 


சூழ்போதல் , 


ண் . ரு : ஙஅ . ) 


சூலிக்கியன் - சூத்திரப்பெண்ணை அரசன் சூவானக்காரன் --சமையற்காரன் . 
சோரத்திற்கூடிப்பெற்ற பிள்ளை . ( உ - ம் .) "வண சூவானக்காரி-- சமையற்காரி . 
ர்நறுங்கூந்தற்பின்னோர் மாதை மன்னவன் சோ 

சூவானம் - அடுக்களை . 
ரத்திற் - புணர்தரவந்தோன்சூலிக்கியனெனு சூவிருதம் - ஒருமலை . ( த . நி . போ , ங ஙச . ) 
மொருபேர்பூண்பன் ” ( சூத . சிவமா . கஉ ; கசு . ) சூழ்- 1. ஆலோசனை . ( உ - ம் . ) " சூழுந்த 
சூலிகணம் 

எண்வகைக்கணரோகங்களு வெல்லை ” ( கந்தபு . திருவி . சஉ . ) 2. கடலை 
ளொன்று . அது : மேன்மூச்சு , இருமல் , நெ ( மலையக , ) 3. சுற்று , ( உ - ம் . ) “ சூழாமெட்டே 
ஞ்சும் நாவும் நாபியும் புண்போலிருத்தல் , பா யாயிரவேதி ” ( கந்தபு.அசுரர்யாக . சுக .) 4 , சூழ் 
லுண்ணாமை , முகநாற்றமென்னுமிக்குணங்க ச்சி . ( உ -ம் .) “ கற்றார் சூழ்சொல்லுமாங்கண்டு ” 
ளையுண்டாக்கும் . (சீவரட் . உகரு . ) 

(சிவஞாநபோ. அ : வெண்பா . க . ) 5. தெரிநிலை 
சூலிகம் - கோழி . 

வினைப்பகுதி . ( உ - ம் . ) " சூழ்பிறவியென்னும் 
சூலிகை - யானைக்காதடி . ( து . விகா ) வல்வினையொழித்தனை ” ( பிரமோத் . பஞ்சா. 
சூலி - பார்ப்பதி . ( உ - ம் . ) " சூலிநிமாதங்கி ” | ஈஅ . ) 
( அபிராமி . 30. ) 

சூழ்கழியிருக்கை - தோணாமுகம் . ( சூ . நிக 
சூலினான் - சிவன் . ( உ - ம் . ) " இலைத்தடஞ் 
சூலினான் ” ( சேதுபு , கந்தமா , எங . ) 

சூழ்கோடை - சூறாவளிக்காற்று . ( உ - ம் . ) 
சூலினி -1 . சவக்காரம் . 2. வெற்றிலை .( உ - ம் ) | " கமஞ்சூழ்கோடைவிடரகமுகந்து ” ( மதுரைக் 
" சூலின்பற்பணம்பிம்மி ” ( தைல , தைலவ.எம் ) 

ங 0 அ . ) 
சூலுதல் - 1. அறுத்தல் . 2. தோண்டல் . சூழ்ச்சம்- 1. ஆலோசனை . 2. உபாயம் , 
சூலுளைதல் - ஈற்றுளை தல், கருப்பவேதனை சூழ்ச்சி- 1. ஆராய்தல் . ( உ - ம் . ) " சூழ்ச்சி 
ப்படல் . ( உ -ம் .) " சங்கு சூலுளைந்தலறிய தடம்ப யும் பெரிதால் " ( பாரத . வாரணாவ , கக்க . ) 2 . 
ணை " ( நைட . நாட்டு , ரு . ) 

ஆலோசனை . ( உ - ம் . ) " பாலன் றன்னையுந்- துன் 
சூலை - ஒரு நோய் ; அஃது: அட்ச சூலை , ஆம் னுவிப்பதே சூழ்ச்சியாமெனா” ( பிரமோத் . பத் 
சூலை , உலர்த்து சூலை , உற்காரசூலை , கர்ப்பசூதிராயுவின் கதை . ச அ .) 3. உபாயம் . ( உ -ம் .) 
லை , கன்னசூலை , கிருமி சூலை , குன்மசூலை , சுர 

" வல்லபங்களுமாட்சியுஞ்சூழ்ச்சியும் " (சிவரக 
சூலை , தூரசூலை , நிதம்பசூலை , பக்கசூலை , முறி தேவி நாட்டிய , உஉ . ) 4. நுண்ணறிவு . 
திரிசூலை , மேகசூலை எனப் பலவகைப்படும் .. சூழ்த்துதல் - சூழ்ச்செய்தல் . ( உ - ம் . ) “ உனை 
( உ - ம் .) “ வெப்பநோய்புகையச்சூலை - கொண்டா ப்பாடாதவர்களைப்பல்வினைக்கே சூழ்த்து தி ” ( தி 
விவருந்துவாள் ” ( பிரமோத்தர . சிவராத் . ங .) ருநூற்றந். உ 0 .) 
[ “ சொற்லர் ” அகராதிகாரர் பித்தசூலை , வாத சூழ்தல்- 1. அறிதல் . ( சைவச , உருக .) 2 . 
சூலை , சிலேட்டுமசூலை , வாதபித்தசூலை , சிலே ஆராய்தல் , விசாரித்தல் . ( புறப் . வெண்பா . ) 3 . 
ட்டும் பித்த சூலை , ஐயக்கண சூலை எனப்பேதப் ஆலோசனை பண்ணல் . (உ - ம் .) " வெம்போர் 
படுத்துவர்- சீவரட்சாமிர்த நூலார் சூலை எழுவ 

செய்தாடல்கொள்வமிவணென்று தெரிந்து சூழ் 
கைத்தெனக்கூறி, “ சூலத்தாற்குத்துவதுபோ ந்தார் ” ( கந்தபு , திருவிளை, சஉ . ) 4. கருதல் . 
ற்குத்தலான நோவைத்தருதலாற் சூலைரோக ( ஐங்குறு .) 5. கூடல் . 6. சுற்றுதல் . ( உ - ம் .) 
மெனப்பெயர்பெற்றது ” என்பர் . ) 

" நொதுமல் பெற்றிடு நுண்டுகில் சூழ்ந்தனர் " ( கந் 
சூலைக்கட்டி 

தபு . திருவிளை . கஉஉ . ) 7. தரித்தல் . ( உ - ம் .) 
சூலைக்கட்டு ஒருநோய் , 

" தொங்கலும்விரையுஞ்சூழ்ந்தமைந்தரும் ( பெ 
சூலைக்கிருது -- பெருங்காயம் , 

ரியபு . தடுத்தாட் . உக ) 8. பிற்படை . 9. பொ . 
சூலைக்குடாரத்தைலம்- ஒருவகைத்தைலம் . ருந்துதல் . (உ - ம் .) " மதிசூழ்சடைவானவர்கோ 
அதன் விவரம் . "கடுகளிகடுக்கை .. சூலைக்குடா 

ன் ” ( கோயிற்பு. வியாக்கிர , கஅ . ) 10. மேல்வி 
வன்றயிலமென்றே ” என்பதிற்காண்க. ( தை | ழல் . 11. வட்டமிடல் 12. வளைதல் . 
ல. தைலவ. கஙக . ) 

சூழ்தாழை -- தாமரை. ( மலையக . ) 
சூலைக்குன்மம் - குன்மசூலை . 

சூழ்ந்திடல் - வளைந்து கொள்ளல் . 
சூலைச்சத்துரு -- ஆமணக்கு . 

சூழ்ந்தோர் -1. அடுத்தோர் . 2. உறவோர் . 
சூலை நீர் - உடம்பிலுண்டாமோர் நோய்நீர் . 3. சூழநிற்போர் . 4, மந்திரிகள் . 
சூலைப்பித்தரோகம்- ஒருவகைப்பித்தரோ சூழ்போதல் - வலம்வரல் . ( உ - ம் . ) " உவகை 
கம் , (சீவரட் . கஅச . ) 

யின் வணங்கிச்சூழ்போந்து ” ( கூர்மபு . தக்கன் 
தவாரை - ஒரு மீன் . 

வேள் . க அ .) 


1146 


சூழுதல் . 


ககசஎ 


சூறை . 


சூழ்வால் - வலஞ்செய்தல் . ( உ - ம் . ) " சூழ் சூள் -- 1 , ஆணை . 2. சத்தியம் . ( உ - ம் . ) " சூ 
வந்திறைஞ்சும் ” ( கூர்மபு . பலவகை . கங . ) ளவகுத் திடவிளங்கியசோதியினளை ” { சேதுபு . 
சூழ்வார் - அமைச்சர் . ( வள் . சசரு . ) விதூமச் . அக . ) 3. சபதம் . ( உ - ம் . ) " உண்ணா 
சூழ்வினை- போகம் . ( உ - ம் . ) " வேறு சூழ்வி நோன்பிதன்னொடுஞ்சூளுற்று ” ( மணிமே . 
னையுள்ளனமண்மிசைமிசைந்து ” ( சேதுபு . வி லர்வா . க 2 . ) 4. சாபம் . ( உ - ம் . ) " சூளிவைபு 
தூம . நஈ . ) 

கலலுற்றான் ” ( கந்தபு . கிரவுஞ்சப் . க . ) 5. சுளு 
சூழ்வு -1 . ஆராய்கை . 2. உபாயம் . ( உ - ம் . ) ந்து . 6. பாளை முதலியவற்றின் சூள் . ( உ - ம் .) 
“ திண்ணெனயானுமேகாதொழிவது சூழ்வன் | வரையதன்சார்புகிட்டியே - சூள்கொளா நுளை 
றென்னா ” ( கந்தபு . ஏமகூட . உ. ) 3. சுற்றுகை. யருந்துவன்றி வாரியுள் - வேள் கொடியகப்படவ 
4. பக்கம் . ( உ - ம் . ) 

( உ - ம் . ) " சூழ்வுறத்துதைந்தனர் ” லைகள் வீசுவார் ” ( சேதுபு . கந்தமா . அக .) 
( கோயிற்பு. பதஞ்சலி , சரு .) 

சூளறவு - சபதம் . ( உ - ம் ) “ இன்னோர்சா 
சூழ்வோர் - 1 , உறவினர். 2. சூழ்ந்துநிற் ன்ற சூளறவுசாற்றி ” ( கந்தபு. அசமுகி , உக . ) 
பவர் . 3. மந்திரிகள் . ( சூ . நிகண் . உ . ஙக . ) சூளாமணி -1, சூடாமணி . ( உ - ம் .) " சூளாம 

சூழல்- 1 , ஆராய்தல் . 2. ஆலோசனை . 3. ணியும்பர்க்காயவன் ” ( திருக்கோ. சஎ . ) 2. சை 
இடம் . ( உ - ம் ) “ பெரிய சூதனிச்சேதுவின்மாக் நகாப்பிய நூலிலொன்று , ( சூடாமணியென்னு 
கதைபேச - வரியமாதவர்வினவியசுழலாம் ” ( சே | மாரியமொழி டகர ளகர வேற்றுமையின்றிச்சூ 
துபு . நைமிசார . க . ) 4. குறிப்பு . ( சூ . நிகண் . ளாமணியென வந்தது . சூடா - தலைமயிர்முடி ; 
• ஈச . ) 5. கூட்டம் . ( உ - ம் .) “ காட்டுறுபுள் | மணி - இரத்தினம் . ) 
ளின் சூழல்கவருவான் ” ( கந்தபு . தவங்காண் . சூளி -- ஆண்மயிர் . 
ககூ .) 6. சுற்றுப்புறம் , ( உ - ம் .) “ இலைசெறிப்பழ சூளிகம் - அப்பவருக்கம் . ( விகா ) 
வமுமினிய சூழலும் ( இராமா. அகத்திய , உ2 ) 

சூளிகை-- ] . அரமியம் , உப்பரிகை . ( உ - ம் ) 
7. சூழ்ச்சி . (உ - ம். ) “ உய்யப்போவதோர்சூழல் “ சூளிகைப்புறத்திருகதிரிடற ” (உபதேச . சிவ 
சொல்லே ” ( தேவார, திருநெல்வாயில் . க . சுந் 

காட்சி . சக . ) 2. யானைச்செவியடி . ( சூ . நிகண் . 
தர . ) 

ங : அ . ) [ 2. அ - விகா .) 
சூழாதி.- நினையாதே , யோசனைபண்ணாதே 
எனக்கருதும் ஓர் எதிர்மறை ஏவல்வினை .( உ - ம் ) சூளுதல் - குடைதல் . 
" பிரிந்துறை சூழாதி " ( கலி . 
( கலி . க . கஅ .) 

சூளுறல் - சத்தியஞ்செய்தல் . 

சூளுறவு சபதம . ( உ - ம் . ) " தந்தசூளுற 
சூழாமை --1. ஆராய்வின்மை . 2. ஆலோச 

வெண்ணியேதையலார்தம்மைப் ( சேதுபு . வி 
ஜனயின்மை . 
சூழி-- 1.உச்சி . ( உ - ம் . ) " சூழிமால்வரைக் தூம . அ .) 

சூளை --- 1. சுடுசூளை . ( உ - ம் . ) “ பரூஉப்பு 
கயிலை மீச்சென்றனர் ” (உபதேச. சூராதி க . ) 

கையகலிருவிசும்பினூன்றுஞ்சூளை ” ( புறநா . 
2. உச்சிக்கொண்டை . 

3. கடல் . 4 குளம் . 
( உ - ம் . ) " வெய்செனச்சூழிபுக்குவிரிந்தபொற் 

உஉ அ . ) 2. வேசி . (உ - ம் . ) சூளைக்கூட்டம் 

யான் பொருந்திலேன் ) ( அரிச்ச . சூழ் . கஉ எ . ) 
+ ரோருகங்கள் - கொய்திடத்தடுத்து ” ( சேது 

( 1 , 2 , * வா .) 
பு. வேதாள . சு அ . ) 5. சுனை , ( சூ . நிகண் , கக . 
ழகரவெ . உ . ) 6. நெற்றி . ( புறப் . வெண்பா ) சூளைக்கல் - செங்கல் . 
7. யானைமுகபடாம் , ( உ - ம் .) " சூழியங்கடகரி சூளையாடுதல் - கொள்ளையாடுதல் . 
யுரித்ததோன்றலை ” ( பிரமோத் . ச : ரு . ) 

சூறல் - தோண்டல் . (பிங்கல . உ கரு க .) 

சூறன் - மூஞ்சூறு , ( சூ . நிகண் . கக : ணகர 
சூழிகை கள் . 

வெ . அ . ) 
சூழியம் - சிறுபெண்குழவிகளின் உச்சிக் 
கொண்டையுட்செருகுமோரணி : ( திருவிளை . சூறவளி - சுழல்காற்று . ( உ - ம் .) " சூறாவளி 
தடாதகைப்பி . கசு . எக .) 

யாற்சுழல்வுற்றனளோ " (சிவரக , கணபதி வந்த 

நை . ச . ) 
சூழியல் - சூழியற்கம்பு . 

சூறவாரி- சூறைக்காற்று . 
சூழியற்கம்பு -வீட்டிறப்புத்தாங்கு கம்பு . 

சூறிய - சுற்றிய .. ( 2 -- ம் .) " சூறியவிமையோர் 
சூழ்தல் -1. ஆலோசனை பண்ணல் . 2. சூழ் பெருநகையொலியும் ” (பாரத . காண்டல . ரும் ) . 
ந்திடல் , ( உ - ம் . ) " தோற்றியிடுமண்டத்தின் 
பதின்மடங்குபுனல் குழும் ( கர்மபு . பிரகிரு சூறு - சூத்து .. 
தி . கக ) 

சூறை -1 . ஆறலைத்தல் . 2. கொள்ளை .(உ - ம் .) 


1147 


செக்கு . 


ககசஅ 


செங்கருங்காலிட 


மானிலத்துயிர் சூறையிட்டருந்துற” ( உபதே சதயநாள் . ( உ - ம் . ) " மகரஞ்செக்குருடேர் 2 
ச . அயமுகி , கஉ .) 3. சுழல்காற்று . ( உ- ம் . ) (விதாக . குணாகுண . கக . ) 
" உழிஞைசேர்சூறையிற்றுரந்தான் ” ( சேதுபு . செக்குக்கிரை- ஒரு கீரை , 
இராமனரு . ஙஉ .) 4. பனிச்சை . ( உ - ம் .) " வ செகசோதி - மிக்கவொளி , 
ட்டுச்சூறையர்வார்முலைக்கச்சினர் ” ( சிந்தா, கா செகத்தியோநீ- அந்தரியாமி . (த.நி. போ . 
ந்தரு ,கசக .) 

கலக .) 
சூறையாடல் 

கொள்ளையிடுதல் . ( உ - ம் . ) செகதம் - பட்சித்தல் . 
" ஈறில் துன்பமெனுங்கொடுங்கானகஞ் - சூறை செகதி - இங்கிதம் . 
யாடுஞ்சுடரென ” ( வேதாரணியபு . தலவி . எ .) செகநவாதம் - ஒரு வாதநோய் . 

செகநாதன்- 1. கடவுள் . ( உ - ம் .) “ அரு 
சூறையாடுதல் - சூறையாடல் , 

ளுமநத்தாற் செகநாதன் யானேயென்றேமாயவ 
சூறையிடுதல் - கொள்ளையிடுதல் . 

னும் ” ( அருணகிரிபு.அருந்தவ . 40. ) 2.சிவன் . 
தன்மதம் -- பைத்தியம் .( 2 ; 7 செகம் - சகம் . ( உ - ம் . ) “ தெரியமுரசறைந் 

ததெனச்செகமுழுதுமவாய்க்கேட்க ” (திருநா . 
அதிகம் . உநடி - பைத்தியம் .) 

காரோ . புண்டரீகமுநிவர் முதற் . உக . ) 
சூன்மாதம் --- உன்மத்தம் . (ு நாடி : செகராசசேகரம் ஒரு தமிழ்ச்சோதிட 
வு ; உ நாஉ - பைத்தியம் . ) 

நூல் . ( உ - ம் .) " பொன்குலவுசெகராசசேகரமா 
சூன்றல் - தோண்டல் . ( உ - ம் . ) " காயெரிக லையைச் செய்தான் ....மிராசவிராமேசனருள் 
வைத்தாலன்ன கழுமுளாலுடலஞ்சூன்று ( சூத . 

சோமனெனுஞ்சுருதியோனே ” ( செகராச . சிற 

ப் . கஉ . ) 
ஞாநயோ. க : கசு .) 

செகரிகம் -- நாயுருவி . ( மலையக . ) 
சூன்றிடல் - குடைதல் . 

செகில் - 1. தோண்மேல் . ( பிங்கல . கஉஎ) 
சூனன் - பெருவயிறன் . 

2. தோள்.(உ - ம் . ) " நாடு செகிற்கொண்டு நாடொ 
றும்வளர்ப்ப ” ( பொருக . கசு அ . ) 
செகிள் -1 . கேழ்வரகின் கப்பி . 2. செதிள் . 

செகுத்தல் -1 அழித்தல் , ( உ - ம் . ) " பல்லு 
செ- ( சகரவல்லொற்றின் மேல் எகரவுயிரே யிர்செகுத்துண்டுடலைவளர்த்திடுங்கீழ் ” ( கொ 
றப்பிறந்த ஒருயிர்மெய்க்குற்றெழுத்து . ) லைமறு . ங . ) 2. வெல்லுதல் . ( சிந்தா . ) 

செக்கச்சிவத்தல் மிகச்சிவத்தல் , ( உ - ம் . ) செங்கட்டி - 1. காவிக்கல் . 2. சாதிலிங்கம் . 
“ புண்டரீகத்தினுஞ்- செக்கச்சிவந் தகழல்வீடுதங் | 3. செங்கற்கட்டி . 
தருள் ” ( கந்தரல . கக . ) 

செங்கடம்பு - ஒரு கடம்பு . 
செக்கர் - 1. சிவப்பு . ( உ - ம் . ) " செல்சுடர் செங்கடுக்காய் கடுக்காயினோர்வகை. 
ஞாயிற்றுச்செக்கரிற்றோன்ற " ( புறநா . ககா. ) 2. ( உ - ம் . ) " செங்கடுக்காய்க்கில்லையெனத்தேர் " 
செவ்வானம் . (உ - ம். ) " செக்கர்போலுந்திருமே ( பதார்த்தகுண காருரு . ) 
னிதிகழ ” (திருவாச . புணர்ச்சி , அ . ) 

செங்கடுகு - ஒருவகைக்கடுகு . ( உ - ம் . ) " செ 
செக்கர்ச்சிவப்பு - மிகுசிவப்பு . 

ங்கடுகோட்டுமேன் மருந்துகாண் ” ( பதார்த்தகு 
செக்கர்வானிறத்தன்- வீரபத்திரன் . ( சூ . 

ண . ககஉ ங .) 
நிகண் . க ; உஉ . ) 

செங்கண்ணி- ஒரு மீன் . 
செக்கல் -1 . செவ்வானம் . 2. மாலை நேரம் . 

செங்கண்மாரி - ஒருவகை நோய் , 
செக்கவுரி --- கற்சூரை . ( மலையக . ) 

செங்கணான் - விட்டுணு. 
செக்காட்டி -- எண்ணெய் வாணிபன் . 

செங்கத்தரி - ஒரு செடி . ( உ - ம் . ) " செங்க 
செக்காடி - செக்காட்டி , 

த்தரிச்சடைக்குத்தீராதவன் மேகம் ” ( பதார்த் 
செக்காடுதல் - எண்ணெயூற்றுதல் . 

தகுண . நகசு .) 

செங்காந்தை- ஒருவகைப்பூடு , 
செக்கான் -- செக்காட்டி , ( உ - ம் . ) “ உதிர்ப 

செங்கரப்பன் - ஒரு நோய் . 
ல்லருண்மாசர்கொலைஞர் செக்கார் ” (சரசோதி . 

செங்காப்பான்- செங்கரபபன் . 
யாத்திரை . கச . ) 

செங்கரா - ஒரு மீன். 
செக்கு- 1. காணம் . ( உ - ம் . ) “ செக்கிடுமிக் செங்கருங்காலி 

ஒருவகை மரம் . ( சூ . நி 
கினெரித்தனர் ” ( சேதுபு . தேவிபு . நங . ) 2 . 

கண் , ச . உ கூ .) 


ச 


| 


1148 


செங்குங்கிலியம் . 


ககசச 


செங்கோல் , 


செங்கரும்பு - ஒரு கரும்பு . ( உ - ம் . ) " செங் செங்குடை - சிந்தூரம் ; இது : குடைவகை 
கரும்பதனற்சாறு தீர்த்திடும்பித்தமெல்லாம் ” ( ப யுளொன்று . ( பிங்கல . கருநஉ .) 
தார்த்தகுண . கஅக . ) 

செங்குத்து - நேரே நிமிர்ந்தது . 
செங்கல் -1 . காவிக்கல் . ( உ - ம் . ) " முக்கோ செங்குந்தம்- கண்ணோயுளொன்று . 
லுங்கமண்டலமுஞ்செங்கற்றூசும் ” ( பாரத , செங்குந்தர் --கைக்கோளர் . 
அருச்சுதன்றீர் . ருரு .) 2. சுட்டமண்கல் . செங்தமிழ் - ஒரு மரம் , 

செங்கலம்-- செந்தாமரை , ( மலையக .) செங்குமுதம் -1. செங்குமுதரோகம் . (சீவ 
செங்கழுநீர் - செங்குவளை . ( உ - ம் . ) " வாண ரட் , உசுஉ . ) 2. செவ்வாம்பல் . ( மலையக . ) 
கைவெண்முத்தங்கண்மலர் செங்கழுநீர் ” ( திரு செங்குழதரோகம்- கருவிழியைப்பற்றிவ 
க்கோ , க 0 அ . ) 

ரும் ஒருவகை ரோகம் ; இது ; கருவிழியிற் செ 
செங்களம் - போர்க்களம் . ( உ - ம் .) " புண்டரு ங்கழுநீர்ப்பூவைப்போற் சிவந்த சதையை வளர் 
வேலான் செங்களபஞ்சப்போர் செய்தான் " ( பிர ப்பித்து அதில் நெருப்பினாற் சுட்ட புண்போல் 
மோத் . பத்திராயுவின் கதை . எ . ) 

எரிச்சலையுங்குத்தலையுமுண்டாக்கும் . ( சீவரட் . 
செங்களை - குதிரைப்பற்பாஷாணம் . உசுஉ . ) 
செங்கற்பட்டு - ஒரூர். 

செங்கங்கு - ஒரு குரங்கு . 
செங்கற்றலை - ஒரு மீன் . 

செங்குவளை - ஒரு நீர்ப்பூ ; இது : செங்கழு 
செங்கன்மங்கல்- 1. கருமையும் வெண் நீர் . ( பிங்கல . நகைஉ . ) 
மையுங்கலந்த சிவப்பு . 2. மங்கின சிவப்பு . ( 1 , 

செங்குளவி-- ஒரு குளவி , 
2. வழக் .) 

செங்குன்றி- ஒரு குன்றிக்கொடி , 
செங்கனிறமணி- கோவாங்கப்பதுமராகம் . 
செங்காகம் --செம்போத்து . 

செங்குன்று- சென்னைக்குத்தெற்கேயுள்ள 
செங்காட்டங்குடி - ஒரு சிவஸ்தலம் . ( உ - ம் ) | ஒரு மலை ; இஃதோர் சிவஸ்தலம் , 
" சிறுத்தொண்டன் ” ( பார் . ) 

செங்கை- 1. ஆதிரைநாள் . ( உ - ம் .) " செ 
செங்காடு - 1 , சிவந்த நிலம் . 2. செங்கா ங்கைத்திநத்தர் துறைசை " (திருவாவடுதுறை 
ட்டங்குடி . 

க்கோ . ஙஎஅ ) 2. சிவந்த கை . ( உ - ம் . ) " செங் 
செங்காந்தள் - ஒரு காந்தள் . ( உ - ம் . ) " செ | கைவார்சிலைக்கிராத ” ( பிரமோத் , வேடன் சிவ 
ங்காந்தளும் சோகமுஞ்செங்குறிஞ்சியும் ” ( பார | பூசை , நக . ) 
த . காண்டவ . ஙசு . ) 

சேங்கையான் - ஒரு பூடு . 
செங்காய்வேளை - ஒருபூடு . 

செங்கொடிவேலி - செங்கொடுவேலி . 
செங்கார் - ஒருவித நெல் . 2. கருஞ்சிவப்பு . செங்கொடுவேரி செங்கொடுவேரிப்பூ . 
செங்காரி- கருஞ்சிவலை . 

( உ - ம் . ) " செங்கொடுவேரிதேமாமணிச்சிகை” 
செங்கானாரை - ஒரு நாரை . ( உ - ம் . ) " நா கு - பா . சுச. ) 
ராய்நாராய்செங்கானாராய் ” ( தனிப்பா. சத்தி செங்கொடுவேலி - ஒரு கொடி . 
முத்தப்புலவர் . ) 

செங்கொல் --பொன் . ( சூ . நிகண் . சு ; கூ ) 
செங்கிடை - ஒரு கிடைச்சி . (உ -ம் . ) " குமு செங்கொல்லர் -பட்டார் . ( பிங்கல . எகக . 
தப்போதுங்காமர் செங்கிடையும் ” ( அரிச்ச . கா 

செங்கோட்டம் - ஒரு மருந்துப்பூடு . 
செங்கோட்டியாழ் 

நால்வகையாழினொ 
செங்கிடைச்சி- செங்கிடை , 

ன்று ; இஃது , ஏழு நரம்புடையது . (சிலப் . அர 
செங்கிரந்தி- ஒரு கிரந்தி . 

ங்கே . உசு , உரை .) 
செங்கிளுவை- 1 , ஒரு பறவை . 2. ஒரு 

செங்கோடு - 1. ஒரு மலை ; அது : திருச் 
மரம் . 

செங்கோடு . ( உ - ம் . ) “ சேலார்வயந்பொழிற்செ 
செங்கீரை - 1 , ஒரு கீரை . ( உ - ம் . ) " தீர்க்க ங்கோடனை ” ( கந்தரல . க 0 . ) 2. செருந்திமரம் . 
பன்னித்தண்டு செங்கீரைத்தண்டு ” ( தைல . தை ( சூ . நிகண் . ச : எ . ) 
லவ . கஙரு .) 2. பிள்ளைக்கவியினோருறுப்பு,பிள் 

செங்கோல் - நீதி . ( உ - ம் .) " செவ்விதெ 
ளை செவ்விய மழலைச்சொற்களைச் சொல்ல எத் ன்செங்கோலென்னும் ” ( பெரியபு . திருவாரூ 
தனித்தல் . ( அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் . | எச் . கஉ .) கோல் - தராசின் கோல் . [ அரசநீதி 
செங்கீரைப்பருவம் . க . ) 

யைக்கோல்மேல் வைத்துக்கூறும் ஒருபசாரவழ 
செங்குங்கிலியம் - ஒரு சரக்கு . 

க்கு . ) 


சிகா . உ . ) 


1149 


செஞ்சொல் . 


ககரும் 


செண்டு, 


செங்கோவை 
வை - ஒரு கோவை . (உ - ம் .) " செ 
கோவை . ( உ - ம் .) " 

செஞ்சொலுரைக்குந்தேசிகர்தேவர் ” ( பிரமோத் 
ங்கோவைகருங் - கோவை " ( பதார்த்தகு . ஙக எ .) சீமந்தனி . கரு . ) 2. வெளிப்படைச்சொல் . 

செங்கோற்கடவுள் - இயமன் . ( சூ . நிகண் . செஞ்சோளம் - ஒரு சோளம் . 
க : ங O. ) 

செஞ்சோற்றுதவி - உரிமையாகக் கொடுக் 
செச்சை- )J. உதயசந்திரன் . 2. சட்டை . குஞ்சோற்றுக்கடன் . ( சூ . நிகண் . கஉ . சுக . ) 
( உ - ம் . ) " கண்ணிமாலை - யொன்றியவுதிரச்செ செஞ்சோறு - துரியோதனனாற்கன்னனுக் 
ச்சை " ( சிந்தா. குணமா . உங O.) 3 சாந்தின் குக்கொடுக்கப்பட்டது போல அரசர் முதலியவ 
குழம்பு . ( சூ . நிகண் , கக : சகரவெ . ரு . ) 4. சிவ ராலே கொடுக்கப்படுமுரிமைச்சோறு . ( உ - ம் .) 
ந்த நிலம் , 5. சிவப்பு , ( உ - ம் .) “ செச்சைநிறம “ செஞ்சோறு சாலவலிதென்றுமண் செப்பும் வா 
ன்னியதிரண்டவிருதோளும் ” ( திருவாத , குதி | ர்த்தை ” ( பாரத . வெளிப்பாட்டு , உஎ . ) 
ரையிட் . கரு . ) 6.செங்காடு . 7. செந்துளசி . செட்டி - 1. குமரன் . ( சூ . நிகண் . க : உங ) 
( மலையக . ) 8. சோடு . 9. நீறு . 10. மேடராசி . 2. வாணிகன் . ( சூ . நிகண் . கக : டகரவெ . உஉ ) 
(உ - ம் .) “ சால்கயல்செச்சைகுடக்கு ” ( விதாந . | 3 , வைசியன் . 
நல்வினை . கூ . ) 11. வீட்டின் மேற்பக்கம் . 12 . செட்டிச்சி- செட்டிப்பெண் . 
வெட்சி , ( உ - ம் . ) “ சிவந்தசெச்சை - மாலையுஞ் செட்டிநாகம்- ஒரு பாம்பு . 
சேவற்பதாகையும் ” ( கந்தரல . உஎ ) 13. வெள் செட்டிமை - செட்டித்தன்மை . 
ளாட்டுக்கடா . ( உ - ம் . ) " மகத்திற் - றீமிசையெ செட்டு - 1. சிக்கெனவு . 2. செட்டிமை, 
ழுந்ததொரு செக்கர்புரைசெச்சை ( கந்தபு . தக செட்டுக்காரன்- அதிக லாபத்தின் பொரு 
ரேறு . உ . ) 

ட்டு வியாபாரஞ்செய்கிறவன் . 
செஞ்ச- 1. சேர . 2. நிறைய . 

செட்டை - இறகு . 2. கைப்பட்டை . ( உ - ம் )) 
செஞ்சதை விழியுந்தல்-- கருவிழியைப்பற் “ வலர்செட்டையிற்றுடிக்குமாகில் ” ( தடி நூல் . 
றிவருமொருவகைரோகம் ; இது : குமுதரோக 10. ) ( தெலுங்கு . ) 
த்தினாலும் மற்றும் நேத்திரரோகங்களினாலுங் செடகன் - அடிமை , வேலைக்காரன் . 
கருவிழியிற் சிவந்த சதையைப்படரச் செய்து செடல் -- செடில் . 
அதிலுறுத்தலையுண்டாக்கும் . ( சீவரட் . உ ஈக செடன் --- செடகன் . 
செஞ்சந்தநம் - ஒரு சந்தநம் . 

செடி - 1. அற்பம் . 2. ஒளி . 3. குணமின் 
செஞ்சம்பா -- ஒருவகைச்சம்பாநெல் . ( உ - ம் ) 

மை . 4. குற்றம் . ( உ - ம் . ) " செடியராக்கைத்தி 
“ செஞ்சம்பாத்தண்டுலத்தாற்றீராச் சிறுசிரங்கு றமறவீசி ” (திருவாச . ஆசை . க . ) 5. செறிவு . 
ம் ” ( பதார்த்தகுண .) 

5. பதனழிவு . 7. பாவம் . 8. புதல் . ( உ - ம் . ) 
செஞ்சாந்து -- 1 . குங்குமம் . ( சூ . நிகண் . " செடியூடி றக்கவிதியாரிழைத்தசெயலோ ” ( அ 
சு : கச . ) 2. குங்கும் முதலான சிவந்த பரிமள ரிச்ச . மயான . உஉ . ) 9. பூண்டு . 10. முடைநா 
த்தாற்கூட்டுகிற கூட்டு . ( உ - ம் .) " எழில்பெற ற்றம் . ( 3 , 7 , 10. பிங்கல . நடுசுஎ . ) ( 2 , 5 . 
ப்புனைந்து செஞ்சாந்தும் ” ( பிரமோத் . 

சூ . நிகண் , கக : லகரவெ . கசு . ) 
கே . உக 
உக . ) 

செடிக்குடி புக்கி - நாகரவண்டு . 
செஞ்சாலி - செந்நெல் . ( உ - ம் . ) “ பழுத்த செடிச்சி- கெட்டவள் . 
செஞ்-சாலி ” ( அரிச்ச . நாட்டு , சச .) 

செடித்தல் - செடிபற்றல் . 
செஞ்சி - ஒரூர் ; இது : திருவண்ணாமலைக்கு செடில்- தூண்டில் வடிவாக இரும்பினாற் 
ச்சமீபமாயுள்ளது . 

செய்யப்பட்ட ஒரு கருவி . 
செஞ்சிலை -1 . கற்காலி . 2. சாத்திரவேதி . 

செண்டா- கொடிச்சீலை . ( இந்துஸ். ) 
3. செங்கல் . 4. செம்மையாகிய வில் . 

செண்டாயுதன்- ஐயனார் . ( சூ . நிகண் . க : 
செஞ்சீரகம் - ஒரு சீரகம் . 

உ.அ.) 

செண்டு - 1 , ஓராயுதம் . ( உ - ம் .) " வளைசு 
செஞ்சுருட்டி - ஓரிராகம் . 

டர்வேல்செண்டு- தந்தையிடத்தவன் பெற்றவா 
செஞ்செயல் உரிய பொருளையுணர்த்து றும்” ( திருவிளை . 

றும் ” ( திருவிளை . பதிகம் . ங .) 2. சவுக்கு . 

( உ - ம் . ) " செண்டிடைக் கோடல் ” (திருவாத . 
செஞ்செவியர் - செல்வர் ; இது , குறிப்பு 

செல்வர் , இது , குறிப்பு குதிரை. ஙக.) 3. நூற்பந்து . 4. பந்து . ( உ -ம் ) 
மொழி . செவியெலாஞ்சாலச் செம்பொனணி 

அயன்றலை கொண்டுசெண்டாடல் பாடி ” ( திரு 
யுஞ்செல்வர் என்பதையுணர்த்தியது . 

வாச . திருப்பொற் . கஅ . ) 5. பந்தெறிவீதி , 6 . 
செஞ்சொல் -1 . நல்ல சொல் . ( உ - ம் . ) " செ பூஞ்செண்டு . (உ - ம் .) " செண்டோமுலைநித்தி 


உமாம 


. 


1150 


செதுக்கு . 


ககருக 


செந்து . 


-- 


லமோநகை ” (தனிப்பா . உ - ம்பாக . ச.அ.) ( தெ செதுக்குதல்- 1. சீவுதல் . 2. புன்முதலிய 
லுங்கு . ) 7. வையாளிவீதி . ( உ - ம் . ) " செண்டு செதுக்கல் . 
வெளி ( பார் . ) 

செதுக்கை- தழும்பு . 
செண்டுமல்லிகை ஒருவித மல்லிகை . 

செதும்பு --- 1. சின்னீர் . ( உ - ம் .) " இன்னு 
செண்டுவெளி - 1. முற்றம் . ( உ - ம் . ) " மக ரைச்செதும்பரற்றுஞ் செவ்வியுணின் கோவை ” 
னோவென் ற- றேராதுதெளிதல்செண்டுவெளி | ( கலி . சஅ . ) 2. சேறு . ( சூ . நிகண் . டூ : உ அ . ) 
யில் ( மணிமே . உ எ ; காசு சுஎ . ) 2. வையா செதுமகவு - சாப்பிள்ளை . ( உ - ம் . ) “ மதும் 
ளிவீதி . ( உ - ம் .) “ செண்டுவெளிதனிற்போந்து ” | டை திறந்து தீந்தேன்வார்தரு கோதைமீமுன் - 
( திருவாத . குதிரை , சு . ) 

செதுமகப்பலவும் பெற்றுச் சிந்தை கூர்மநத்தை 
செண்ணம் - 1. நுண்ணிய தொழில். ( உ - ம் ) யாகி " (சிந்தா .குணமா , உ எச . ) 
" செண்ணவஞ்சிலம் பேறு துகளவித்து ” (சிந்தா செந்தட்டி - செந்தொட்டி . 
பதுமை . கசு அ . ) 2. வடிவு . ( உ - ம் . ) " மதியினி 

செந்தண்டுக்கீரை - ஒருவகைக்கீரை, 
லவின் செண்ணங்கருகப்பரந்த சேணிற்றிகழ் செந்தம்-- எழுத்தாணிப்பூண்டு . ( மலையக .) 
வெண்புகழோய் ” ( இரகு . திககுவிசய , கஙஅ ) செந்தமிழ்நாடு - பாண்டி நாடு . ( நன் . பெ 

செண்பகம் - சண்பகம் . ( உ - ம் . ) “ செழுஞ் யரி , கசு .) 
செண்பகம் விரைத்த ” ( உபதேச . கைலை . சகூ செந்தருப்பை - ஒருவகை நச்சுப்புல் . ( மலை 
செண்பகவருக்கை- ஒரு பலா . 

யக . ) 
செத்தல் - 1. அறக்காய்ந்தது . 2. ஒத்தல் . செந்தலைவிரியன்- ஒரு பாம்பு . 
3. சாதல் . 4. செதுக்குதல் . ( உ - ம் . ) “ செத்தி செந்தளித்தல் - செழிப்பு. 
யீர்ந்தடினும் (திருநூற் . எடு . ) 5. மெலிந்தது . செந்தளிப்பு- செந்தளித்தல் . 

செத்தனென் -- அறிந்தேன் . ( உ - ம் . ) " வெப் செந்தாது-- பொன் . ( உ - ம் . ) “ செந் - தாது 
புடையாடூஉச்செத்தனென் ” ( பதிற்றுப் . அசு ) | நேர்கந்தன் ” (மத்தியகரும் , கருஎ ,) 

செத்து- 1. அறிந்து . (உ - ம் ) “ முழவின் - செந்தாழை- 1. ஒரு நோய் . 2. ஒரு தா 
பாடின்றெண்கண்கனி செத்து ” ( புறநா . கஉ அ .) ழை . 
2. ஒத்து ( உ - ம் . ) " அரிசெத்துணங்கியபெரு செந்தாழைநோய் -- உதடுவெடித்து வாய் 
ஞ்செந்நெல்லின் ” (பெரும்பாணா. சஎக :) 3 . 

நாறு மொரு நோய் . 
கருதி . ( 2 - ம் . ) " தூவற்கலித்தபுதுமுகையூன் செந்தாளி- ஒரு தாளிச்செடி , 
செத்- தறியாதெடுத்தபுன்புறச்சேவல் ” ( மலைப் செந்தி --- திருச்செந்தூர் . ( உ - ம் .) “ கந்தவே 
6. கசசு , கசஎ . ) 4. சந்தேகம் . 

ள் செந்திநீங்கியேயளக்கரைக்கடந்து " ( கந்தபு . 
செத்தை - உலர்ந்த சருகு முதலியன .தெமுதனாட்பாதுகோபன்யுத் . கா . ) 
லுங்கு . ) 

செந்திரு - 1. இலக்குமி . ( உ - ம் . ) “ செந்தி 
செதில்- 1. செகிள் . 2. தோல் . 3. பொ ருவனையமேனிச்சீறடிக்கருங்கட்செவ்வாய் ( க 

ந்தபு . ததீசியுத் . அ 2 .) 2. தாளகம் . 
ருக்கு . 

செதிள் - 1. சிறுதுண்டு . 2. சீவல் . 3 . செந்திருக்கம் - ஓலைச்சுருள் . ( தெலுங்கு . ) 
தூளி. ( சிந்தா.) 4. தோல் . ( காஞ்சிப் . வீராட்ட 

செந்திருக்கை - ஒரு மஞ்சள் . 

செந்தில் -- திருச்செந்தூர் . ( உ - ம் . ) “ செந்தி 
காசப் . சங . ) 5. பொருக்கு . 6. மீன்செதிள் . 

ல்வேலனுக்குத் தொண்டாகிய ” ( கந்தரல . உரு ) 
( அழகர் கலம்பகம் . க . ) ( மீன் காதடி என்பது 
பொருள் . ) 

செந்திறம் - 1. குறிஞ்சியாழ்த்திறம் , ( பிங் 

கல . ககஎஎ . ) 2. சிவப்பு . 
செது -- 1 . ஒளிமழுங்கல் . ( புறநா .) 2. பொ 
ல்லாமை . ( உ - ம் .) “ செதுவதட்டருடீம்பயிர்க்கீ செந்தினை 1. கம்பு . ( சூ . 

நிகண் . ச : ச O. ) 
த்தலால் ” ( தணிகைப் , நாட்டு , கக .) ( கலி . 2. சிவந்த தினை . ( உ - ம் . ) “ செந்தினையிடியுக் 
சுஅ. ) 

தேனுந்தீம்பலகனியுங்காயும் " ( கந்தபு . வள்ளி. 
செதுக்கல்- செதுக்குதல் . 

உ.அ. ) 
செதுக்கி - உளவாரமுதலிய கருவி . 

செந்தீவண்ணன் -1 , சிவன் . 2 : செவ்வாய் , 
செதுக்கு-- 1. உடற்றழும்பு, 2. சேறு . 3 . 

செந்து - 1. அணு . 2. ஓசை . 3. சடாமா 
தெரிநிலைவினைப்பகுதி . 4. பூதம் . 5. மந்தி . ஞ்சி . ( மலையக . ) 4. சீவன் . 5. நரகம் . 6. நரி . 
6. வாடல் , ( உ -ம் . ) “ செம்பூத்தூயசெதுக்கு 7. புழுமுதலிய பிராணி . ( உ - ம் . ) “ தத்துருசெ 
டைமுன்றில் ” ( பெரும்பாணா. க.அ. ) ந்துவாவார் " ( மச்சபு . கர்ப்ப சொரூப . கா . ) 8 . 


1151 


செந்நகரை . 


கக்குடி 


செதகன் . 


- 


போர் . ( ஐ.ந ) ) 


பெருங்காயம் , ( 1,2,4 , 5 , 6 , பிங்கல . கூநசுஅ ) செந்நகரையெண்ணிருபத்தேழும் ” ( தைல . 
[ 4 , 7. 835 ] 

தைலவ . கஙரு . ) 

செந்நாகம்- கேது . ( உ - ம் . ) “ புன்னாகமாக 
செந்துத்தி- ஒரு துத்தி . 
செந்துத்தீ- 1. சடாமாஞ்சி . 2. பெருங்கா மணிவானடிபோற்றிநோற்றுச் செந்நாகமோடு 
யம் . 

கருநாகத்தின் செய்கைபெற்று ” ( கந்தபு . மகா 
செந்துநாசநம் --- பெருங்காயம் . 

சாத்தா . உரு . ) 
செந்தும்பை - ஒரு தும்பை , 

செந்நாடிக்கா- மூக்கிரட்டை ( மலையக . ) 
செந்துாசம் - ஒரு பிசின் . 

செந்நாப்போதார்-- திருவள்ளுவர் . ( உ - ம் ) 
செந்துருக்கம் 

" மறுவில் புலச்செந்நாப் - போதார்புனற்கூடற் 
செந்துருக்கு ஒரு செடி. 

கச்சு ” ( வள்-மாலை . உக . ) 
செந்துருதி-- செந்திறம் . ( பிங்கல . கஉகரு ) 

செந்நாய் - ஒரு நாய் . ( உ - ம் .) " சேனம்வெ 
செந்துளசி - ஒரு துளசி . 

ம்பணியொண்புறாவிரலைமான் செந்நாய் ” ( கந் 
செந்துறை -1 . ஆடற்கேற்கும்பாட்டு ,இசை 

தபு . சுரம்புகு . எ ) 
ப்பாவகையுளொன்றென்றார் சிலப்பதிகாரத்தி 

செந்நாயுருவி - ஒரு நாயுருவி . ( தைல , தை 

லவ , ககரு . 
ல் . 2. செம்மையாகிய ஓசையும் செம்மையாகிய 

செந்நியம் 
பொருளுமுடையதாய் வெண்பாவினமாய்வரு 

1. சரீரம் . 2. பிறந்தது , 3 . 
வதொரு துறை . ( உ - ம் .) “ அந்தங்குறைகவுஞ் 
செந்துறைப்பாட்டினிழிபும் " ( யாப் . காரிகை. செந்தியன் - மாப்பிள்ளைத்தோழன் . ( ஐ . ] 
செய்யு . க . ) 

செந்நியா- பெண்பிள்ளைத்தோழி .( ஐ.நா ) 
செந்துறைவெண்பா 

வெண்செந்துறை . செந்தியை- செங்கியா . ( ஐ.நா ) 
செந்துறைவெள்ளை குறள் வெண்பாவி 
னமாக தம்முளளவொத்தவிரண்டடியால் வருந் செந்நிறக்கல்- மாமிசச்சிலை, 
துறை . ( யாப் காரிகை . செய்யு . கூ . ) [ இதனை செ c நீர் -1 . இரத்தம் . ( உ - ம் . ) “ இருளினை 
யே குறள் வெண்செந்துறை என்றும் வெண் மறைத்தகண்டனெய்தவாய்ப் பெய்யுஞ்செந்நீர் 
செந்துறையென்றும் வழங்குவர் . ) 

( திருவிளை , யானையெய் . கூகூ . ) 2. சுரோணி 

தம் : ( உ - ம் .) " மையில்வெண்ணீர்வாயுவினான் 
செந்தூக்கு-- 1. ஒருவகைப்பாட்டு . 2. தா 

மாதர் செந்நீரொடு கூடி ” ( சூத . ஞாந . க : க .) 
வங்களின் வழிவருவனவாகிய தூக்குக்கள் ஏழ 

செந்நொச்சி 
னுளொன்று ; அதற்குச்சீர் ஒன்று . (மணிமே . 

செந்மத்திரயம் - பிறந்த நட்சத்திரமும் 
உ : கக . உரை . ) 3. நேராகத் தூக்குகை . 
செந்தூர்த்தாதி - கெந்தகம் . 

அதற்குப்பத்தாநட்சத்திரமும் , அதற்குப்பத்தா 

நட்சத்திரமும் . ( சைவவிநா . ) 
செந்தூரத்தாசி -- செந்தூர்த்தாதி . 

செந்மபத்திரிகை- சாதகம் . (ஐநவதி 
செந்தூரம் 1. இலிங்கபாஷாணம் . 2 . 
பொன் முதலியவற்றாலாகிய சுண்ணம் , 
செந்தூரித்தல் --சிந்தூரநீற்றுதல் . 

செந்மபீசம் 

ஆணவமலம் . ( த.நி. போ . 
செந்தொட்டி -1. ஒரு பாஷாணம் . 2. சிறு 

க.உ. ) ( நவீ ) 
காஞ்சொறி , (மலையக. ) 3. செங்காஞ்சொறி . 
செந்தொடை - 1. சிவந்தமாலை . ( உ - ம் . ) 
1. சிவந்தமாலை . (உ - ம் .) ( க ) 

செநீமம் - சந்மம். ( உ - ம் . ) “ சிட்டம் ” ( பார் . ) 

" 
" செந்தொடைக்குரிய 

கோமான் ” ( சூ . நிகண் . 
க : உ.எ. ) 2. மோனை முதலாகப்புகன்றதொடை 

செந்மமலடி- ஒருகாலும் பிள்ளைப்பெறாத 
புகலாது தொடுப்பது .( உ - ம் . ) " வரன் முறையா 

வள் . ( சைவச . பொது , உசாக . உரை . ) 
ன் - முந்திய மோனை முதலாமுழுதுமொவ்வாது செந்மீத்தல் - 1 , கருப்படுதல் . 2. பிறத் 
விட்டாற் - செந்தொடைநாமம் பெறும் ” ( காரி தல் . ( உ - ம் .) " செந்மித்தநாண் முதலாய்த்தீநெ 
கை . உறுப் . கச . 

றிக்கட்சென்றுசென்று ” (உபதேச . உருத்தி 
செந்தொடையன் - வயிரவன் . ( சூ . நிகண் . ரா . சுசு . ) 
க : உஎ . ) 

செந்மீப்பு - பிறப்பு , 
செந்தோன்றி - 1. செங்காந்தள் . 2. கார்த் செநகன் - தந்தை . ( உ - ம் .) “ சிவனைவழிபடு 
திகைப்பூ . ( மலையக .) 

மகவையருளிய செங்கசெந்நியர்நிகரென ( பா 
செந்நகரை - ஒருமரம் . ( உ - ம் . ) “ இளவிரிசு 

ரத . வேத்திரகீய . சஎ . ) ( ஐ.நக ) 


ஒரு நொச்சி 


கா ) 


1152 


செப்பல் , 


ககருகூ 


செபமாலை . 


- 


செநசிது- சூரியனது துவாதசசாரதிகளி ய்தி ” ( பார் .)( தெலுங்கு .) 2. வெண்பாவுக்குரிய 
லொருவன் . ( வி - ணி . உசரு . ) 

வோரோசை . ( உ - ம் . ) " அகவல் 5 ” ( பார் .) ( நச் 
செந்நம்-பிறப்பு ( உ - ம் . ) "உன் சீர்புகலும் சினார்க்கினியர் ஒருவற்கொருவன் இயல்புவ 
ன்பர்தஞ்செருகவித்தைப்பொடிப்படுத்தே (சிவ கையானே. ஒரு பொருண்மைகட்டுரைக்குங் 
ரக . காயத்திரி , கங . ) ( ஜருந ) 

கால் எழும் ஓசை செப்பலோசையெனப்படுமெ 
செநதி- 1. சிருட்டிகிருத்தியஞ்செய்யுமொ ன்பர் . ) 
ருசிவசத்தி . (சி.சி. க : சு 0. ஞாந . ) 2. தாய் . 

செப்பலோசை - வெண்பாவினோசை . 

செப்பன் செப்பம் . 
( உ - ம் .) “ சொகன் ” ( பார் .) ( 35 நி ) 

செப்பனிடுதல் - செவ்வைபண்ணுதல் . 
செந்திபட்டியம்- ஒரு வியாக்கியாகம் . ( த . செப்பிடில் - சடாமாஞ்சில் . ( மலையக . ) 
நி . போ . ந.ச. ) 

செப்பியம் - திரும்பத்திரும்ப உச்சரித்தல் . 
செரித்தல்- 1. கருப்படுதல் . 2. பிறத்தல் . செப்பிலை - தும்பை , (மலையக . ) 
( உ - ம் . ) “ தேயுமுக்குணங்களோடுஞ்செநித்திடு செப்பு - 1. சிமிழ் . ( உ - ம் . ) “ செப்பி 
ம் ” ( மச்சபு . பிரமமுக , கரு . ) 

ணைபோல் - வீங்கிய மாமுலைமேவுதும் ” ( வாண . 
செரிப்பு - சநிப்பு . 

ரு . ) 2. தெரிநிலைவினைப்பகுதி . 3. சொல் . 
செது - பிறப்பு , ( உ - ம் . ) “ தநுவேதத்தின் ( உ - ம்.) “ மாற்ற நுவற்சி செப்புரைகரைநொடியி 
கேள்விக்குஞ் சதுர்வேதத்தின் வேள்விக்குஞ் சை ) ( நன் . சருஅ .) 4. விடை , வினாய பொ 
செநுவே ” ( பாரத.பதினொராம் , ஈஎ . ) ருளை அறிவுறுப்பது . ( உ -ம் . ) " செப்பும்வினாவு 

செப்பட்டை - 1. செட்டை . 2. தோட்பம் வழா அலோம்பல் ” ( தொல் . சொல் . கங . 
ட்டை . 

சேனா . ) 
சேப்பட- செவ்விதாக . ( ஞாநர்மி . ) 

செப்புக்கோட்டை 

இராவணன் கோட் 
செப்படித்தல் - செப்படிவித்தை. ( உ -ம் . ) 
“ வேலையிலே போட்டசுரை- செப்படித்தான்ஞா செப்புச்சிலை- மாந்தளிர்க்கல் . 
நச்சிறை ” ( ஒழிவி . பொது . நிக . ) 

செப்புத்தொட்டி- வைப்புப்பாஷாணமுப் 
செப்படிப்பவர்- செப்படிவித்தைக்காரர் . பத்திரண்டினொன்று . 
( உ - ம் . ) “ செப்படிப்பவரினின்றுசிரித்தனன்சி செப்புதல் - சொல்லுதல் . ( உ - ம் . ) “ எப் 
ங்கம் போல்வான் ” ( பாரத . புட்பயாத்திரை . பொருளெச்சொலினெவ்வாறுயர்ந்தோர் - செ 
கலரு . ) 

ப்பினரப்படிச் செப்புதன்மரபே " (நன் . ஙஅஅ ) 
செப்படிவித்தை - செப்பும் பந்தும் வைத் செப்பு நெருஞ்சி - சிவப்பு நெருஞ்சி . 
தாடுமொருவித்தை. ( உ - ம் .) " செப்படிவித்தை செப்புமலை -1. காஷாயம் : 2. தாமிரமலை . 
களாட ” ( தனிப்பா. படிக்காசுப் .) 

செபசீலன்- தவவிரதிகள் நூற்றுவர்க்கதி 
செப்பப்புல் - நாணற்புல் . ( மலையக .) கன் . ( சி . சி . அ : உங . ஞாநப் . ) 
செப்பம்- 1. இணக்கம் . 2. ஒப்புரவு . 3 . செபத்துவம் - செங்குணம் . 
கருத்துஞ்சொல்லுஞ் செயலுந்தம்முண்மாறாகா செபதம்-- செபம்பண்ணுதல் . ( ஜவந ) 
மை . ( உ - ம் . ) “ இற்பிறந்தார் கண்ணல்லதில்லை 

செபம் - தியாகிக்கப்படும் பொருளை எதிர்மு 
வியல்பாகச் செப்பமுநாணுமொருங்கு ( வள் . கமாக்கும் பொருட்டு அதனையுணர்த்துமந்திரத் 
கடுக .) 4. செவ்வியவழி . (உ-ம்.) “சேந்தசெ தையுச்சரித்தல் .(உ -ம்.) 

“ மேலாஞ்செபங்கள் 
யலைச்செப்பம்போகி ” ( மலைபடு . கசு 0.) 5. செ | செய்திருக்குஞ்சாலை ” ( சிவரக . நைமிச . 20. ) 
வ்வை . ( உ- ம்.) " செப்பமதாய்நின்னை நாடா ( ஜவ ] 
மே ” ( திருப்போ. குயிற்பத்து . " ரு :) 6. சேப்பு , 

செபமாலிகை - செபமாலை . (த.நி. போ . 
சிவப்பு . ( உ - ம் .) " அயிலுளிபொருத கைபுனை 

உகஎ . ) 
செப்பங்கடைந்தமார்பில் ” ( சிறுபா . ருஉ , ருங ) 
7. நடுவுநிலைமை . ( உ - ம் . ) " செப்பமுடையவனா செபமாலை - செபத்துக்கு உரு எண்ணற் 
க்கம் ” ( வள் . ககஉ .) 8. மார்பு . 9. வழி . -(உ - ம் ) பொருட்டு உருத்திராக்க முதலியன கொண்டு 
" நளிந்து பலர்வழங்காச்செப்பந்துணியின் ” ( ம செய்யப்படுமொருமாலை . இல்வாழ்வான் இருப 
லைபடு , ககஎ . ) 19. வீதி . ( 8 , 10. பிங்கல . த்தேழுமணி அல்லது நூற்றெட்டுமணி அல் 
கூருசுக . ) 

லது ஐம்பத்து நான்குமணியினாலும் , துறவி இரு 

பத்தைந்து மணியினாலும் செபமாலை செய்து 
செப்பமிடுதல் - செவ்வை பண்ணுதல் , 
செப்பல் - 1. சொல்லுதல் . ( உ - ம் . ) " செ கொள்ளலாம் . இதனைச் செய்யுமிடத்து முகத் 


1153 


செம்பளசை . 


ககருச 


செம்புணீர். 


தோடு முகமும் அடியோடு அடியும் பொருந்த 

செம்பாகம் - 1. ஒத்தபாதி . ( உ - ம் .) " காம 
க்கோத்து ஒன்றையொன்று தீண்டாவண்ண 

த்திற்- செம்பாகமன்று பெரிது " ( வள். காகஉ . ) 
ம் இடையிடையே நாகபாசம் , பிரமககிரந்தி , 

2. நடுநிலை , 3. நல்ல பக்குவம் . ( மணிமே . சு : 
சாவித்திரி என்பவைகளுள் இயன்ற தொருமு 

கஎ , க.அ. உரை ) 
டிச்சையிட்டு வடதுனி இரண்டையும் ஒன்றா செம்பாதி -- சரிபாதி . ( உ - ம் . ) “ செம்பாதி 
கக்கூட்டி அதிலே நாயகமணியை ஏறிட்டுக் 

யானான் ” ( பரப்பிரம்ம விளக்கம் .) 
கோத்து முடிந்துகொள்ளல் வேண்டும் . ( உ - ம் . ) 

செம்பாம்பு - கேது . ( திவாகர . க , தொகுதி ) 
« செய்கசெபமாலை நூற்றெட்டினால் ” ( சைவச . 

செம்பாரை- ஒருவகை மீன் . 
பொது , கசச . ) ( ஜவாேஜா 

செம்பால்- இரத்தம் , ( உ - ம் . ) “ மழைபொ 
செபயாகம் - மந்திரயாகம் ; அது : மந்திர த்தினவழிசெம்- பால் பொத்தின ” ( இராமா , கர 
ங்களைப்பிறர் செவிக்குக்கேட்க உச்சரித்தலும் , ன்வதை , க 00 ) 
பிறர் செவிக்குக்கேளாமன் மெள்ள உச்சரித்த செம்பாலை பாலையாழ்த்திறத்தினொருவ 
லும் , மாந்தமாக உச்சரித்தலுமென மூன்றுவ கை . ( சூ . நிகண் . க 0 : 40 , உரைக்குறிப்பு . ) 
கையினையுடைத்து . (சிவதரு . ந : உ . உரை . ) செம்பாளை - செந்நெல் . 

செபவடம் செபமாலை . ( உ - ம் . ) " செப் செம்பாற்சிட்டி -- ஒரு கீரை . 
வடமிருபத்தேழ் " (சிவரக . பசாசுமோசன . கூ ) செம்பான் மடாங்கி- ஒரு பூடு . 

செபவான்- செபவனுட்டிப்புக்காரன் . செம்பி -1 . கருவண்டு , 2. சிவப்பி . 3. மரு 
செபித்தல் - உருவேற்றுதல் , ( உ - ம் . ) " புன | தோன்றி . 
லதிற்புகன்ற - சீரெழுத்தைநான்கொருபதுநா செம்பிச்சி 

ஒரு பாஷாணம் , 
ண்முறைசெபித்தான் ” ( சேது பு.மங்கலதீ.எரு ) செம்பிச்சு- செந்தொட்டி . ( மலையக .) 

செபிதன்- செபஞ்செய்பவன் . ( உ - ம் .) " பஞ் செம்பித்தரோகம் - பித்தரோகபேதம் நா 
சாட்சரசெபிதனாய் ” ( த.நி. போ . உருஉ .) | பதிலொன்று , அது : தேகஞ்சிவத்தல் , செம் 
( ஜவித ) 

பின்களிம்புநிறமாயும் சிவந்தநிறமாயம் வாந்தி 
செம்பகை-- யாழின்பகைநரம்பு நான்கனு 

யாகுதல் , மலமிறுகலோடு சிவந்து நழுகல், மட 
ளொன்று ; அஃது : இன்பமின்றியிசைத்தலா 

க்கம் , முத்து முத்தாகச்சிவந்த வியர்வை கசி 

ல் , மிகுந்த தாகம் , தலை திருப்பல் , தயக்கம் , தி 
கிய தாழ்ந்தவிசை. ( உ - ம் . ) " இன்னிசைவழி 

க்கிடல் , பயந்தெழுந்திருத்தல் என்னுமிக்குன 
யதன்றியிசைத்தல் செம்பகையதாகும் " (சிலப் . 

ங்களையுண்டாக்கும் . (சீவரட் . கஅரு .) 
வேனிற் . உக . ) 

செம்பியன்- 1. சோழன் , சிபியின் வம்சத் 
செம்பசலை - செம்பசளை . 
செம்பசளை - சிவப்புப்பசளை . ( மலையக .) 

தவன் என்பது பொருள் . ( வீரசோ . தத்தித.சு 
செம்பஞ்சி- செம்பஞ்சு. ( திருவிளை . நரி 

உரை . ) ( உ - ம் . ) “ வெள்ளம் நோக்கியழுங்குசெ 
பரி . கலக . ) 

ம்பியன் ” ( திருவிளை . விடையி . கஉ . ) 2. முத 
செம்பஞ்சு -- சிவந்தபஞ்சு. ( உ - ம் .) " செம் 

லெழுவள்ளல்களிலொருவன் . ( சூ . நிகண் , 2 : 

உங . ) 
பஞ்சின்சுவட்டுக்கோலம் ” ( பெரியபு . திருக்கு 

செம்பிரால் - ஒரு மீன் . 
றிப்பு . கஎ . ) 

செம்பில் வேதை சோரபாஷாணம் . 
செம்பஞ்சுநிறமணி- சௌகந்திகபதுமரா 

செம்பிறை- 1. கற்கிட்டம் . 2. கானற்கல் . 
கம் . ( திருவிளை . மாணிக்க. 10. ) 
செம்பட்டை செம்படை . 

3. தேகக்கல் . 
செம்படத்தி-- செம்படவப்பெண் . 

செம்பின்பச்சை- நாகப்பச்சை , 
செம்படவர் மீன்பிடிகாரரிலொருவகை 

செம்பு - பஞ்சலோகத்தொனறு ; அது : தா 
யினர் . ( மநுதர்ம . சு ; உகரு . உரை . ) 

மிரம் . ( உ - ம் . ) “ இரசிதம் ” ( பார் . ) 
செம்படை - சிவந்தமயிர் . 

செம்புக்குள் வேதை - கற்பரிபாஷாணம் 
செம்படைச்சி- 1. சிவந்தமயிருடையாள் . செம்புகம் -- செம்போத்து . 
2. செம்பட்டத்தி . 

செம்பு கொட்டிகள்- செம்புவேலை செய்யு 
செம்பண்ணை - காவற்பண்ணை . ( மலையக . 

மொருசாதியார் . ( மணிமே . உஅ: ஙரு , உரை . ) 
செம்பரத்தை - மந்தாரம் . (பிங்கல.உ எஙச . 
செம்பருத்தி - ஒரு செடி , 

செம்புணீர் - இரத்தம் . ( உ - ம் ) " கிளர்ந்த 
செம்பவளச்சம்பர- ஒரு நெல் . 

செம்புணீர்பொசியுமெய்யினன் ” ( பாரத . வே 
செம்பளசை - ஒரு பாம்பு . 

த்திரக்ய , கரு . ) 


| 


8 


1154 


செம்மல் . 


ககருரு 


செம்முதல் . 


வெ . க 2 .) 


செம்புயிர் -- ( சைந .) ஐவகையுயிர்களுளொ ரியவன் செம்மறிகழொளி ” (சிலப் . நாடு காண் . 
ன்று . ( உ - ம் . ) “ மணியுயிர்பொன்னுயிர்மாண்ட கஅக . ) ( நாயகமூர்த்தியென்றபடி .) 3. ஈசன் , 
வெள்ளியி - னணியுயிர்செம்புயிரிரும்பு போல ( உ - ம் . 

( உ - ம் . ) " விடத்தை நுகர்செம்மலடிசேர்வீர் ” 
வாம் - பிணியுயிரிறுதியாப்பேசினேன் ” ( சிங் . ) ( பிரமோத் , பஞ்சா . ச O. ) 4. எப்பொருட்குமி 
-எ , முத்தி . நகங . ) 

றைவன் . 5. சாதிப்பூ . ( உ - ம் .) “ சேடல்செம் 
செம்புலம் 1. சுடுகாடு . 2. நல்லபூமி . மல்சிறுசெங்குரலி " ( குறிஞ்சிப் . அஉ .) 6. செ 
உ - ம் . ) " செம்புலக்கிழத்திக்காவியன்னதச்செ முதல் . 7. தருக்கு . ( உ - ம் . ) " செயிர்ப் 
வநாடே ” ( பாரத . சிறப்பு கங . ) 3. பாலைநில பவர் - செம்மல்சிதைக்கலாதார் ” ( வள் . அது 0 .) 
4. போர்க்களம் . ( 3 ; 4. சூ . நிகண் . கக . மகர 8. தலைமகன் . 9. தலைமை . (உ - ம் .) " செம்ம 

லுள்ள மொடுசெல்குவிராயின் ” ( சிறுபா, காரு ) 
செம்புள்- பருந்து . ( உ -ம் . ) " செம்புளாய் 10. பழம்பூ . ( உ - ம் . ) “ கூந்தலிற்கிடந்தசெம்மற் 
கொடியநாரசிங்கமாயிருந்ததன்றே ” ( திருவி கோதைமேல் வீழ்ந்த " ( திருவிளை . தருமிக்கு . 
கோ . யானையெ . சாக . ) 

சங . ) 11. புதல்வன் . ( உ - ம் . ) " தேசினாலுயர் 
செம்புளிச்சை- செம்மணத்தி . ( மலையக .) | தேவகிக்கொருசெம்மலாய்வருசெம்மலே ” ( ஏகம் 
செம்புற-- ஒரு மீன் . 

தசி . உருக்குமாங் . ருஉ . ) 12. பூவாடல். (உ - ம் .) 
செம்புறைக்கல்- ஒரு சிவத்தக்கல் . " மென்பூஞ்செம்மலொடுநன்கலஞ்சிப்ப ” ( மது 
செம்புனல்-- 1. இரத்தம் . 2. புதுவெள் ரைக் , சு அரு. ) 13. பெருமை , 14. பெருமை 
ளம் . ( ஐங்குறு .) 

விற்சிறந்தோன் . 15. வலி . ( பிங்கல , ஙருஉ ) 
செம்பூரம்- செம்பூரான் . 

செம்மலர்- 1. சிவந்தமலர். 2. நெற்றிமா , 
செம்பூரான்- ஒருவகைப்பூரான் . 

லை . ( உ - ம் . ) “ அம்மலரடியுங்கையுமணிகிளர்பல் 
செம்பை- 1. ஒரு மரம் . ( உ - ம் .) “ கருநிற ளவாயுஞ் செம்மலர் நுதலுநாவும் ” ( சிந்தா . இல 
தமலர்ச்செம்பைகண்டங்கத்தரி கிளுவைகரந் 

க்கணை . சுக .) 
தைகாரை ” ( திருநாகைக்காரோ . புண்டரீகமு செம்மலை - ஆவிரை. ( மலையக .) 
நிவரிரண்டாங்காட்சி , சு . ) 2. சிற்றகத்தி . ( மலை செம்மலைப்பாலை செம்பாலை . 
யக . ) 

செம்மறியாடு ஒருவகையாடு . (பிங்கல . ) 
செம்பொடி-- 1 , செம்பு மணல் . 2. செம் உச அ o . ) 
மணல . 3. தேகக்கல் , நீலக்கல் . 

செம்மாணி- ஒருவகைப்பாதரட்சை . 
செம்பொருள் - 1. உண்மைப்பொருள். 

செம்மாத்தல் - 1. அகநதையாயிருத்தல் , 
( உ - ம் . ) " செம்பொருளாய்ந்தவர்க்கரும்பொரு ( உ - ம் .) " இந்திரத்திருவிற்செம்மாந்திருந்தன 
ளீவோர் " ( திருவிளை , திருநகர . ஙசு .) 2. கட 

ன் ” ( கூர்மபு . அந்தகா . கா . ) 2. இறுமாந்திரு 
வுள் . 3. செஞ்சொல்லா லுணர்த்தப்படும்பொரு த்தல் , ( வள் , க 0 எச .) 3. நிமிர்ச்சியாயிருத்தல் . 
ள் , வெளிப்படைச்சொற்பொருள் . 

4. மிகக்களித்தல் . ( உ - ம் .) " தாள் - போற்றுங்கு 
செம்போத்து - சகோரம் . ( பிங்கல . உங ) னிக்குஞ்செம்மாக்கும் ”( கூர்மபு . பலவகை ....) 
செம்மட்டி - மரமஞ்சள் . ( மலையக ) 

செம்மாத்தி- தோற்றுன்னர் மனைவி . 
செம்மண்சிலை -- கற்காவி . 

செம்மாப்பு - இறுமாப்பு . ( உ - ம் .) " அவ. ன் 
செம்மணத்தி- செம்புளிச்சை . ( மலையக . ) மிகப்பட்டுச்செம்மாக்குங்கீழ் " ( வள் . கச.) 
செம்மணி -1 . கெம்புக்கல் . 2. சிவப்புமணி . 

செம்மார் - தோற்றுன்னர் . ( சூ , நிகன் . உ 
3. மாணிக்கம் . ( உ - ம் .) நிறைந்தசெம்மணியும் | நங .) 
த்தீநீண்டெரிசிகைபோனீண்டு " ( திருவிளை . செம்மானி - பரவரிடும் பாதகுறடு . 
இந்திரன் . நிச .) 

செம்மீன்- 1. அங்காரகன் . ( உ -ம் .) செ 
செம்மந்தாரை- ஒரு பூமரம் . 

ம்மீனிமைக்குமாக விசும்பின் ” ( புறநா . 10. ) 
செம்மயிர்க்கொன்றை - ஒருகொன்றை . 2. அருந்ததி . 3. ஒரு மீன் . 4. திருவாதிரை . 
செம்மரம்-- அழிஞ்சில். ( மலையக .) 

( உ - ம் . ) " 1 " ( பார் . ) 
செம்மருதல் - களிப்படைதல் . ( உ - ம் . ) " மது 
வுண்டு செம்மருந்தண்சுரும்புசுழல் ” ( பெரியபு . 

செம்மீன்வயிரம்- மீனம்பர் . 
ஆனாய . 20. ) 

செம்முதல்-- 1. பொருமுதல் . 2. தோல் . 
செம்மல் 1 , அரசன் . ( உ - ம் . ) " நாற்றி | ( உ - ம் . ) “ கைம்மலர்க்கொடேகடிதிற்றன் 
சைமுகத்தனுநாகர்செம்மலும் ” ( கந்தபு . திரு செம்மிவல்வினைத்தீர்வுநாடியே ” ( கந்தபு . - 
க்கல் . உஉ . ) 2. அருகன் . ( உ -ம் . ) " சித்தன்பெ திராணி மறுதலை . உ , ) 


11 


1155 


செய்குன்று . 


ககருசு 


செய்திகொன்றோர் . 


செம்முருங்கை- ஒரு முருங்கை . ( உ - ம் .) டுமலை . ( உ - ம் . ) " மரகதமணியி னிழைத்தசெய் 
உள்ளிவெள்ளுள்ளியுதும்பரஞ்செம்முருங்கை | குன்றின்பைங்கதிர் " ( நைடத . நகர , சுகா . ) 
( சைவச . பொதுவி . உ கசு . ) 

செய்கை -- 1. உடன்பாடு . ( உ - ம் . ) " 

அரு 
செம்ழல்லை - ஒருவகை முல்லை . ( மணிமே . | மறைநாவலாதிசைவனாரூரன் செய்கை ” (பெரி 
க கூ . உரை .) 

யபு . தடுத்தா . ருக . ) (இது தாற்பரியமாகக்கொ 
செம்முள்ளி - ஒரு முள்ளி . ள்க . ) 2. ஒழுக்கம் . 3. செயற்கை . 4. தொழில் . 

. 
செம்ழக்கன் - 1. ஒருவகை முதலை . 2. | (உ - ம்.) " பிணிதபுமாயர்செய்கை ” ( தணிகைப் 
ஒரெலி , 

நாட்டு , உக . ) 5. ( பௌத்த ) பஞ்ச கந்தங்க 
செம்மை -1 . அழகு . 2. இணக்கம் . 3. ஒழு 

ளுளொன்று ; அது : புண்ணியபாவங்களது வா 
க்கம் . ( உ - ம் . ) “ ஊரின்மல்கிவளர் செம்மையினா 

சநாசமூகமாகிய சம்ஸ்கார கந்தம் . ( பெரியபு . 
லுயர்வெய்தும்புகலூரே " ( தேவார . திருப்புக ருஞாந . ககசு . உரை .) 6. பண்படுத்துவது . 

7. வேளாண்மை . 
லூர் , சி . திருஞாந ) 4.கநம் . 5. சிவப்பு . ( உ - ம் . ) 
செம்மையார்பவளவேணிச்செம்மலும் ” ( பிர 

செய்கைச்சரக்கு- வைப்புச்சரக்கு . 
மோத் . சிவராத் . ந : சரு . ) 6. சுத்தம் . ( உ - ம் ) 

செய்கைச்சூத்திரம் - ( இலக்கணம் . ) 
" செம்மைதந்தவிப்பற்பமென்பெயர்கொடுசிறந் 

வகைச் சூத்திரங்களுளொன்று ; அது : புணர்ச் 
த ” (உபதேச . விபூதி , 50.) 7. செப்பம் , செ 

சிவிதியறிந்து புணர்த்தலைச் செய்தலும் , முடிவு 
வ்வை . ( உ - ம் .) " செம்மையணையொன்ற துகா 

விதியறிந்து முடித்தலைச் செய்தலும் முதலிய 
ண்பாய் ” (சேதுபு. சேதுவந் . உக . ) 8. தலைமை . 

செய்கைகளை யுணர்த்துஞ்சூத்திரம் . ( நன் . உ 0 . 
(உ - ம் . " செம்மை சான்ற காவிதிமாக்களும் ” ( ம உரை.) 
துரைக் . சக க . ) 9. நடுவுநிலைமை . ( உ - ம் .) 

செய்கையுப்பு-- விளைவிக்குமுப்பு . 
“ ஞெமன் கோலன்னசெம்மைத்தாகி ” ( மதுரை செய்த - ஒருவமைச்சொல் . (உ - ம் . ) " பொ 
க் . சகக .) 10. மாணிக்கம் . 11. முறைமை . 

ன்செய்தமேனியன் " (திருக்கோ. உஎ அ . ) 2 . 
(உ - ம் . ) " செம்மையினிகந்தொரீஇப்பொருள் செல்காலத் தெரிநிலைவினைப்பெயரெச்ச வாய் 
செய்வார்க்கு ” ( கலி . கச . ) 

பாடு . ( உ - ம் . ) " செய்கின்ற ” ( பார். ) 
செம்மைக்கல்- காநக்கல் . 

செய்தல்- 1 , உண்டாக்கல் . ( வள் . எருசு ) 
செம்மொழி - 1. ஒருபொருளைத்தருமொ செய்தற்குஞ்செய்யாமைக்கும் வேறொன்று செ 

2. தொழில் செய்தல் . ( உ - ம் ) " நீயாதொன்று 
ருமொழி . (உ - ம் .) " தாமரையென்பது செம்மொ யற்கும் (திருவிளை . மாபாத . நசு . ) 
ழியும்பிரிமொழியுமானாற்போலவும் " ( பி . வி . 
ரு . உரை .) 2. நயவசநம் . 

செய்தீ- 1. இயல்பு . ( உ - ம் . ) “ தேவன் மெ 

ய்யடியர்வந் திடுசெய்திகண்டிடுசீலர் சாம் ” ( சிவ 
செம்மொழிச் சிலேடை- ஒருவகைச்சிலே 

ரக . சுகமும் . கக .) 2. ஒழுக்கம் . ( சூ . நிகண் , 
டையணி ; அது : பிரிக்கப்படுதலில்லாதனவாய் 
நேரே நின்று பல பொருள் கொடுக்குஞ்சொற் 

அ : சச . ) 3. காரியம் . ( உ - ம் .) " கண்டசெய்தி 

யொன்றுண்டதுகேட்டிராற்கருத்தால் ” ( சிவர 
களாலாயதொடர் . ( தண்டி . எரு . உரை . ) 

க. பாவநா . ச . ) 4. சங்கதி , வரலாறு . (உ - ம். ) 
செய் -1 . ஒருவமைச்சொல் .(உ - ம் . ) " வரை “ கந் தன்மொழிந்திடுஞ் - செய்தி செப்பச்சிறு 
செய்தோளவனீயெந்தநாடிங்குவந்ததேது ” ( சி | கையெய்தினான் ”( கந்தபு . அயனைச்சிறை நீக்கு . 
வரக . சேடன் வந். ங . ) 2. சிவப்பு . ( தைல . தை கரு . ) 5. செய்கை . ( உ - ம் .) " குடிப்பொருள 
லவ . ) 3. செய்கை . ( உ - ம் .) “ பெருஞ்செயாட ன்று நுஞ்செய்தி ” (புறநா. சரு .) 6. செய்க் 
வர்த்தம்மின்பிறரும் ” (மதுரைக். எசசு .) [ இது நன்றி , ( உ - ம் .) “ செய்திகொன்றோர்க்குய்தியி 
முதனிலைத்தொழிற்பெயர் .) 4. வயல் . (உ -ம் ) ல்வென ” ( புறநா . ஙச .) 7. செய்வாயெனப் 
" கொழுமுனைக்கு முன்னேருழுவசெய்ச்சங்கம் பொருள்படும் " ஒரு முன்னிலை வினைமுற்று . 
( பாரத . சிறப்பு . க 0 . ) 8. உயலிலோரளவை . 

( உ - ம் .) " இனிய செய்திநின்னார்வலர்முகத்தே " 
செய்கரை-- சேது . (சூ நிகண் . ரு : ககா. ) | ( புறநா . கஉ. ) 8. தன்மை . (உ - ம் . ) " சிறுகுழ 
செய்கிற்பான் --- செய்வான் . ( ஐங்குறு . ) 

வியெனைக்காவென்றாய்க்குரையாதுறக்- காக்கு 

ஞ்செய்திபோல ” ( திருப்போரூர் . மட்டு . உ . ) 
செய்த - செய்வோன் . ( ஐங்குறு . ) 

செய்திகொன்றேர் - நன்றியீனர் . ( உ - ம் . ) 
செய்குதல் - உண்டாக்கல் . 

" ஒருவன் - செய்திகொன்றோர்க் குய்தியில்லெ 
செய்தன்று - விளையாஇதற்குச் செய்த கட் ன ” ( புறநா . ஈச . ) 


1156 


செய்யார் . 


ககருள 


செய்யூ . 


செய்தியோ- செய்தோர் . ( ஞானாமி . ) " செய்யார்தே எந்தெருமரல்கலிப்ப ” ( பொருந . 
செய்து- இறந்தகாலத்தெரிநிலைவினையெ | கஙச . ) ( ஏவல் செய்யா தவரென்றபடி .) 
ச்ச வாய்பாட்டினொன்று . ( உ - ம் .) “ செய்துசெ செய்யாள்- இலக்குமி . ( உ - ம் . ) " செய்யா 
ய்பு செய்யாச்செய்யூச்-செய்தென ” ( நன்.நசஈ) | ளுறையின் றிருநாடுஞ்சிந்தியதே ” ( உபதேச . 

செய்ந்நீர் - சுண்ணாம்பும் நவச்சாரமுங்கல சூராதி . கூகூ .) 
ந்து பனியில் வைத்திறக்கிய நீர் . 

செய்யான் - செம்பூரான் . 
செய்c நீர்ச்சித்திரம்-- நவச்சாரம் . 

செய்யிய - எதிர்காலத்தெரிநிலைவினை வினை 
செய்பவன் -- கருத்தா . ( உ - ம் . ) “ செய்பவ யெச்சவாய்பாட்டினொன்று . ( உ -ம் . ) “ செயின் 
ன்கருவிநிலஞ்செயல்காலம் ” ( நன் . கஉ O. ) செய்யிய செய்யியர் - வான்பான்பாக்கினவினை 
செய்பு- இறந்தகாலத்தெரிநிலைவினை வினை 

யெச்சம் " ( நன் . ஙசங . ) 
யெச்சவாய்பாட்டினொன்று . ( நன் . ஙசங . ) செய்யியர் - எதிர்காலத்தெரிநிலைவினைவி 

செய்பொருள் --- 1. செய்யக்கருதியபொரு | னையெச்ச வாய்பாட்டினொன்று . ( உ - ம் . ) “ செ 
ள் . ( உ - ம் . ) * செய்பொருளச்சமும் ” ( தொல் . ய்யிய ” ( பார் . ) 
பொரு . உ ஙஉ .) 2. செயப்படுபொருள் . (உ.ம் ) செய்யுட்கலப்பு - கலம்பகம் . 
" செய்பொருளாறுந்தருவதுவினையே " ( நன் . செய்யுட்சொல்-- செய்யுளுக்குரிய சொல் . 
ஈஉ O. ) 

செய்யுட்டாரணை- நவதாரணையினொன்று 
செய்ம்மே - செய்வாயாக . ( உ - ம் . ) " வேட் செய்யுட்பொருத்தம் - பாட்டுக்குரிய பொ 
டதுசெய்ம்மே ” ( புறநா . சசு .) 

ருத்தம் ; அது ; மங்கலம் , சொல் , எழுத்து , தா 
செய்ய - 1. அழகிய , சிவந்த , செப்பமான நம் , பால் , உண்டி , வருணம் , நாள் , கதி , கணம் 
எனப்பொருள்படும் ஒரு குறிப்புவினைப்பெய எனப்பத்துவகைப்படும் . ( வச்சணந்திமாலை . க . ) 
ரெச்சம் . ( உ - ம் . ) " செய்யவிழிவெள்ளெயிற்று 

செய்யுணடை - செய்யுள் வழக்கு . 
க் - கார்விடங்கொளொருபுயங்கம் ” ( கோயிற்பு . 

செய்யும் 1. எதிர்காலத்தெரிநிலைவினை 
பதஞ்சலி . ங ங . ) [சிவந்த . ) 2. செய்தற்கு என 

ப்பெயரெச்ச வாய்பாடு . ( நன் . வினை . உக . ) 
ப்பொருள்படும் ஒரு வினையெச்சம் . 

2. பலர்பாலொழிந்த படர்க்கை நாற்பாலிலுஞ் 
செய்யர் - நேர்மையுள்ளவர் . 

செல்லுமொரு தெரிநிலைவினைமுற்று ; அது : 
செய்யல் - 1. ஒழுக்கம் . 2. காவல் . 3.செ நிகழ்காலத்திலுமெதிர்காலத்திலும் வரும் .(உ - ம் ) 
ய்வினை . 4. சேறு. ( 1 , 2 , 3 , 4. சூ . நிகண் . 

" பல்லோர் படர்க்கை 
முன்னிலை தன்மையிற் - 
கக . யகரவெ . க O. ) 

செல்லாதாகுஞ்செய்யுமென் முற்றே " ( நன் . 
செய்யவர் - செய்யர் , 

ஙசு அ . ) 
செய்யவள்- இலக்குமி , ( உ - ம் . ) " செய்ய 

செய்யுள் -1. பாட்டு ; அது . முத்தகம் , குள 
வடவ்வையைக்காட்டிவிடும் ” ( வள் . கசுஎ .) 

கம் , தொகைநிலை , தொடர்நிலை என நான்கு 
செய்யவன்- 1. சிவந்த மேனியன் . 2. சூரி 

வகைப்படும் . ( உ - ம் . ) " செய்யுளென்பவைதெ 
யன் . 3. செவ்வாய் . ( உ - ம் . ) " செய்யவன்வா 

ரிவுற விரிப்பின் - முத்தகங்குளகந்தொகை தொ 
ரஞ்செறியுத்திரமூன்று ” ( விதாந . குணாகுண . டர்நிலையென - எத்திறத்தனவுமீரிரண்டாகும் " 
கஉ . ) 

( தண்டி . க . ) 2. விளைநிலம் . ( உ - ம் .)" நாறுசேர் 
செய்யன் 1. சிவப்பன் . 2 சிவன் . 3. த்தினா-ரேறு செய்யுள் வரம்பிடமின்றியே ” ( சே 
நேராளி . 

துபு . திருநாட் . சங ) 
செய்வன செய்யுங்காரியங்கள் . ( உ - ம் . ) 

செய்யுள் விகாரம் - செய்யுளிடத்து அடி 
“ செய்வனதிருந்தச்செய் ” ( கொன்றை .) 

தொடைமுதலானவைகளை யமைக்க வேண்டும் 
செய்வினை -1 , (இலக்கணம் .) இயற்றும் வி 

டத்துவரும் லிகாரம் ; அது : வலித்தல் , மெலி 
னைமுதலானிகழும் வினை . 2. செய்தொழில், 

த்தல் , நீட்டல் , குறுக்கல் , விரித்தல் , தொகு 
செய்யா - தெரிநிலைவினை வினையெச்சவா 
ய்பாட்டினொன்று . (உ - ம்.) “ செய்து ” ( பார் .) த்தல் , முதற்குறை, இடைக்குறை , கடைக்கு 

றை என ஒன்பது வகைப்படும் . ( நன் . கருசு . 
செய்யாமை செய்யாத தன்மை . ( உ - ம் .) 

உரை . ) 
" செய்தல் 3 ” ( பார் .) 

செய்யாமெட்ழி- வேதம் . ( உ - ம் . ) “ செய்யா செய்யுளுறுப்பு - செய்யுட்குரியவுறுப்பு . 
மொழிக்கும் ” ( வள் - மாலை . உ ங . ) [ ஒருவரா அஃது : எழுத்து , அசை , சீர் , தளை , அடி , தொ 
லே செய்யப்படாமொழியென்பது .) 

டை என ஆறுவகைப்படும் . ( யாப் , காரிகை . க . 

க . ) 
செய்யார் -1 . செய்யர் . 2. பகைவர் .- ( உ - ம் . ) செய்யூ- இறந்தகாலத்தெரிநிலை வினைவினை 


வேதா 


1157 


செயபத்திரன் . 


ககரு அ 


செயிர் . 


யெச்சவாய்பாட்டினொன்று . ( உ - ம் . ) “ செய்து ” 

செயபரம் - மரமஞ்சள் . ( மலையக . ) . 
( பார் .) 

செயபீதம் -- கௌரிபாஷாணம் , 
செய்யோள் .--- 1. சிவந்த நிறத்தையுடைய 
வள் , ( உ - ம். ) “விளக்கழலுருவின் விசியுறுபச் | செயம் பெறுவர் ” (சிவரக.கணபதியுடன் . எ . ) 

செயம் - சயம் .( உ - ம் .) "அமர்க்களம்புகுந்தாற் 
சை யெய்யாவிளஞ்சூற்செய்யோள் ” ( பொருந . 

( ஜய ] 
ரு , கா . ) 2. திருமகள் . ( உ - ம் .) " திருவின்செ 
ய்யோளாடியபாவையின் " ( மணிமே . மணிமே செயல் -1. ஒழுக்கம் . ( சூ . நிகண் . கக : யக 
கலாதெய்வம் . ச . ) ( ஈற்றயல் ஆகாரமோகாரமா 

ரவெ . கங . ) 2. காரியம். ( ஞானாமி . ) 3. கா 
யிற்று என்க .) 

வல் . ( பிங்கல . கஅஉரு . ) 4. சேறு . 5. தொ 
செய்யோன் - 1. அருகன் . 2. செந்நிறமு ழில் . ( உ - ம் . ) " சீறுஞ்செயலொழிந்ததிண்சி 
ள்ளோன் . 3. செம்மையுடையோன் . 4.செ றையவன்கலுழன் ” ( உபதேச . சூராதி . சரு . ) 
வ்வாய் . ( உ - ம் . ) " மீநத்துமந்தன் செய்யோன் செயலறல்-கையறல் . ( சூ . நிகண் . அ : அ 0 ) 
மதியெழத்தோன்று மகார்முடமென்று வகுத்த செயலறவு - கையறவு . 
னரே " ( விதாந . கர்ப்பா . க 0 .) 

செயலறுதல் - செயலறல் . 
செய்வித்தல் - செய்யப்பண்ணுதல் , 

செயலுவமம் - செயலையேயுவமானமாகக் 
செய்வினை 1. சூநியம் . 2. செய்கை . 3 . கொண்டுவமிப்பது ; அது : நனவிற்செயல்போ 
செய்தொழில், 4. நட , வா முதலிய முதனி லிருந்தது கனவிற்செயல் என்றாற்போலவருவ 
லைகளையுடையனவாய்ப்பகுதி புணராது எ து . ( த . பி . ம். அளவை . அ : உரை . ) 
ழுவாய்க்கருத்தாவைக்கொண்டு முடியும் வினை 

செயலூர்க்கொடுஞ் செங்கண்ணனார் -- 
சொல் . 

கடைச்சங்கப்புலவருளொருவர் . ( வள் , மாலை . 
செய - செயசெயவென்னுமுழக்கம் . ( உ - ம் . ) 

உ . முகம் . ) 
" செப்பொணாததுந்துபியுடனே செயசத்தம் 

செயலை - அசோகமரம் . ( உ - ம் . ) " அத்தச் 
சேர்ந்தனவன்றே " ( சிவரக , தேலி நாட்டி . ங . ) 

செயலைத் துப்புறழொண்டளிர் ” ( ஐங்குறு . 
செயசூறை - வென்றுவாருங்கொள்ளை . 

செயசெயவென்று 

உஎ க . ) 
செயசெயவெனல் 

) 
சொல்லுதல் . ( உ - ம் . ) " சீரியவானைக்கன்றே செயற்கை -1, செயலின் றன்மை . ( உ - ம் ) 
செயசெய ” (வேழமுகம் . ) 

சிந்தைதனின் மெய்யுணர்வு தோன்றுதலுமுன் 
செயசேதி -- உப்பு . 

புரிசெயற்கையுணரா ” ( கந்தபு . திருவிளை . 
செயதிவசம் - தமதிவசத்தின் பின் ஐம்பத் எக . ) 2. தொழில். (உ -ம் .) “இயற்கையல் 
தொராநாள் . ( உ -ம்.) “ ஐம்பத்தொன்று செயம் லனசெயற்கையிற்றோன் றினும் ” ( புறநா.கரு .) 
(விதாக குணகுண . எக . ) இது , சுபகன்மங்க செயற்கைப் பொருள் - காரணத்தாற்றன் 
ளுக்குரிய தினமென்றறிக. ) 

மை திரிந்தபொருள் . ( உ - ம் . ) " செயற்கைப் 
செயந்தன் - சயந்தன் (உ - ம் .) செயந்தன்மா 

பொருளையாக்கமொடுகூறல் ( தொல் . சொல் . 
பெருந்துணைவன்வன் பெருஞ் சேனை தன்னொ 20. ) 
டுஞ்சென்று பற்றினான் ” ( பாரத . ஏழாம் போர் . செயற்கையளபெடை செயற்கையான் 
ரு . ) 

வருமளபெடை . ( பி . வி . ரு . உரை .) 
செயந்தி - திருச்செந்தூர் . ( உ - ம் . ) " தேக்கு செயன் அண்டச்சுவரின் வெளிப்பக்கத் 
மாதந்தச்செயந்திநன்னகரெனச்சிறந்தார் ” ( தி 

ல் வருண திக்கிலுள்ள பத்துப்புவநங்களுளொ 
ருச்செந்தூர்த்தல . செயந்திபுர . அ .) 

ன்று . ( பிரா , கலை , ) 
செயநீர் - நவச்சாரமுதலியவற்றிலிருந்து 

செயித்தல் - செயம்பண்ணல் . ( மநுதர்ம . 
எடுக்கும் ஒருவகை நீர் . 
செயநீர்க்கருத்தன் - நவச்சாரம் . 

சு : காச . உரை ) 
செயப்படுபொருள்-- வினைமுதற்றொழிற் 

செயிர்- 1. குற்றம் , ( உ - ம் .) “ செயிரில்சே 
பயனுறுவது . (நன் . உக க . உரை ) 

துவிற்செல்வது செப்பியே (சேதுபு. சேதுசரு. 
செயப்பாட்டுவினை படுவிகுதிபுணர்ந்த 

சு அ . ) 2. கோபம் . ( உ - ம் . ) " செயிருடையாட 
முதனிலையையுடையதாய் மூன்றாம் வேற்று 

வர்சோரிபரந்து சிவந்தது பாரிடமே ” ( பாரத . 
மைக்கருத்தாவைக்கொண்டு முடியும் வினையாம் . பதினாறாம் , ருரு .) 3. துன்பம் . (உ - ம் .) அயிரு 
செயபத்திரன்- சதருத்திரரிலே வருணதி 

றக்கலந்தநன்னீராழிநின்றாழித்துச் செயிருற 
சையிலிருக்குந் தசருத்திரரிலொருவன் . ( வி 

க்கலந்தது ” ( இராமா. மாரீசன் வதை , க o எ . ) 4. 
ணி , உஎ . ) 

தெரிநிலைவினைப்பகுதி . 


- 


சு 


1158 


செரியாமாந்தம் . 


ககருக 


செருகல் . 


செயிர்க்காவிரியார் மகனார் சாத்தனார் - செரியாமை -- சமியாமை . 
கடைச்சங்கப்புலவருளொருவர் . ( வள் - மாலை . செரீஇ - செருகி . ( உ - ம் .) " விரியிணர்க்கோ 
சக . முகம் . ) 

ங்கமும் வெட்சியுஞ்செரீஇ ” ( கந்தபு . தெய்வ 
செயிர்த்த வருத்தத்தைச் செய்த . (உ - ம் . ) "சிர யானை . கஎக . ) 
றியவன் போற்செயிர்த்தநோக்கமொடு ” ( பொரு செரு- போர் . ( வள் . ருசுக . ) 
ந . கஉச . ) 

செருக்கம் - மாதளை . ( மலையக .) 
செயிர்த்தல்- சினத்தல் . ( உ - ம் . ) “ செறிக செருக்கல்- 1. அகங்கரித்தல் , 2. மிகமகி 
ழல்வீரருஞ்செயிர்த்துநோக்கினார் ” ( இராமா , ழ்கை , ( உ - ம் . ) " ஈசன்சேவடி நிழலிற்றங்கள் கி 
சடாயுகாண் . கா . ) 

ளையுடன் செருக்கி வாழ்வார் ” ( அருணாசலபு . 
செயிர்த்து - குற்றத்தைச்செய்து . ( உ - ம் .) தீர்த்த . ஙஉ . ) 
“ செங்கண்ணாற்செயிர்த்துநோக்கி ” ( பட்டின செருக்கல்வாகு- ஒருவகை வரகு . 
ப் . உ « 0 . ) 

செருக்களவஞ்சி - தேர் , கரி , பரி , பதாதியா 
செயிர் நான்கு - ( பௌத்தம் .) குற்றங்கள் கிய நால்வகைத்தானை போர்க்களத்தில் எதிர்த் 
நான்கு ; 

அவை : ஐராத்மவாதம் , கர்த்திருத்துக்கணைகள் தொடுத்தலும் , அறுத்துவேலெறி 
துவபாவவாதம் , ஆகாசகாலதிக்கான்ம அரூபத்தலும் , கலந்துகைவாள் வீசலும் , வலமிடம்வளை 
திரவியபாவவாதம் , அவயவகுணபதார்த்தபாவத்ததேரும் , வெருவுறச்சினத்தகளிறும் , தூசெ 
வாதமென்பன . அவற்றுள் : ஐராத்மவாதமா ழப்பாய்ந்த பரியும் , ஒலிமிகப்பொருதபதாதியுமா 
வது கொலையையுடன்படல் . கர்த்திருத்துவபா கிய இவையுமிவற்றோடு போர்க்களத்தாயினயா 
வவாதமாவது கர்த்தாவையுடன்படல், ஆகாசகா வந்தோன்ற வஞ்சிப்பாவாற்பாடப்படுவதாகிய 
லதிக்கான்ம அரூபத்திரவியபாவவாதமாவது ஆ வொருபிரபந்தம் . ( உ - ம் .) " செருக்களங்கூறிற் 
காசமுதலிய அரூபத்திரவியங்களை உடன்பட செருக்களவஞ்சி ” ( இலக்கணவி . அசுக . ) 
ல் . அவயவகுணபதார்த்தபாவவாதமாவது அவ செருக்கன் - ஆங்காரி . 
யவம் குணம் என்னும் பதார்த்தங்களைத் திரவி செருக்கீ- 1. கலித்து . ( உ - ம் . ) “ மீளிமொ 
யங்களுக்கு வேறென உடன்படல் . (திருவாத . ய்ம்பின் மிகுவலிசெருக்கி ” ( பொருந . க .) 
புத்தரை வாதில் . எ - ம் . உரையும் . ) 

2. மயங்கி . (உ - ம் .) " உரவுச்சினமுன்பாலுட 
செயிர்ப்பு - 1. குற்றம் . (சிந்தா.) 2.சின ல்சினஞ்செருக்கிற ( குறிஞ்சி . கருக . ) 
ப்பு . ( உ - ம் . ) " செயிர்ப்பறுநந்திதன்றிறத்தில்வீ செருக்கிய - மயங்கிய . (சிந்தா ,) 
ர்ரும் ” ( கந்தபு. குமாரபுரி. எங . ) 

செருக்கு 1. ஆங்காரம் . 2. ஆண்மை . 3 . 
வீணை முதலிய வியக்குவோர் . ஆணவம் . 4. இறுமாப்பு . (உ - ம் .) " தனை நன்கு 
(உ -ம் . ) “ செயிரியர்மகரயாழின்றேம்பிழிதெய் மதிக்கத்தக்க - தானதோர்செருக்கினால் ” (திரு 
வகீதம் ” ( இராமா. கார்முக , 10. ) 

விளை . அங்கம் . ரு . ) 5. ஒலி . ( உ - ம் .) "தந்தி 
செயிற்றியம்- செயிற்றியனார் செய்த ஒரு ரச்செருக்கும் ” ( கோயிற்பு, இரணிய , கஉக . 
நாடகத்தமிழ் நூல் . ( சிலப் .) 

6. களிப்பு . ( உ - ம் . ) " பகைவர்கட்பட்ட செரு 
செயிற்றியன் - ஒருவனுடைய பெயர்: ( 

தொக்கு” ( வள் . அஎவு .) 7. செல்வம் . ( உ - ம் .) 
ல் . சொல் . உ . நச் . உரை .) 

“ இம்மூன்று - மூராண்மையென்னுஞ்செருக்கு 
செயை - 1. ஒரு நதி . 2. மூன்றாம் , எட்டா ( திரிகடு . கா . ) ( ஆகுபெயர் ] 8. மயக்கம் . ( உ - ம் ) 
ம் பதின்மூன்றாந்திதிகள் . (உ - ம்.) " சங்கச்செ மதச்செருக்கி -னெரிவிழிக்கரத்தந்தி ( உப 
யைபத்திரையுடன்கூடிடிற்சாலநன்றாம் ” ( வி தேச . சூராதி , கஙச .) 
தாந.குணாகுண . கக . ) ( சயை எனவுங்கூறுவர் . ) 

செருக்குதல்- 1. அகங்கரித்தல் , 2. களிக் 
செரித்தல் - சீரணித்தல் . ( சி . சி . உ : கஅ . குதல் . ( உ - ம் . ) " நிணந்தின்று செருக்கிய நெரு 
மறை . ) 

ப்புத்தலை நெடுவேல் " ( புறநா . உ 00 .) 3. பாக்கு 
செரிப்பித்தல் -- செரிக்கச்செய்தல் , முதலியன அடைத்தல் . 4. மயக்கமுறல் . ( குறி 
செரியாப்படுவன் - ஒரு நோய் . 

ஞ்சிப் .) 
செரியாமாந்தம் - மாந்தரோகபேதத்துளொ செருக்குபு - மயங்கி . ( சிந்தா . ) 
ன்று ; அது : வயிறு உப்பலோடு மாவைக்கரை செருகல்- 1. அடைசுதல் . ( உ - ம் . ) “ நிரை 
த்ததுபோற் கண்டலுங்கரைசலுமானபேதி , வி நிரையெழுதுகள் பகல் செயொளிவெயில்பருகி 
க்கல் , சுரம் , தலைவலி , அரைக்கண்மூடிய பார் னசெருகியே " ( பாரத பதினாறாம் . உ கா . ) 2. சொ 
வை , துர்ப்பலம் , துயரம் , சோருதல் என்னு ருகுதல் . ( உ - ம் .) " வெந்தழற்செப்பினாணியை 
மிக்குணங்களையுண்டாக்கும் . ( சீவரட் . உகஎ ) செருகினீர்செவியில் " (சிவரக . மறலி .கரு .) 


1159 


செல்வம் - 1. அழகு. 
செருவிளை . ககக 

செல்வம் . 
செருகுதல் - 1. நுழைத்தல் . 2.நுழைதல் . செல் - 1. இடி . ( உ - ம் . ) " செல்லொடுமே 
செருதபூ - இடையிற்சொருகிவைக்கும்பூ . கஞ்சிந்த ” ( இராமா. சம்புமாலிவதை , கஎ . ) 2 . 
( இராமா . கோலங்காண் . கஎ . ) 

கறையான் . (பிங்கல , உரு ஙஅ . ) 3. கையொப் 
செருத்தணி-திருத்தணிகை. ( உ - ம் .) " செ பம் . ( தெலுங்கு .) 4. தெரிநிலைவினைப்பகுதி 
ங்கண் ... செருத்தணியென்றோர் - மங்கலந்த 

5. மேகம் . ( உ -ம் .) செல்லொலிமழுங்கமள்ளர் 
... வரையே ” ( கந்தபு . வள் . உக்கா.) தெழித்திடுமார்ப்பும் ” (திருவிளை . மெய்க்கா . 
செருத்தல் எருமை பசு இவற்றின் மடி , உஎ ) 
( உ - ம் . ) “ குடச்செருத்தலின்கோக்குலங்கோடி செல்காலம் - 1. இறந்தகாலம் . 2. காரிய 
யே ” (சிவரக . சுகமுநி . ஙஅ .) 

ஞ்சித்திக்குங்காலம் . 
செருத்தி - விருதுக்கொடி . 

செல்சார்- பற்றுக்கோடு . ( உ - ம் .) “ கரப்ப 
செருத்துணை செருத்துணை நாயனார் . வர்க்குச் செல்சார்கவிழ்தலெஞ்ஞான்று - மிரப் 
இவர் ; அறுபத்து மூன்று நாயன்மாருளொரு பவர்க்குச்செல்சாரொன்றீவோர் - பரப்பமைந்த 
வர் . ( உ -ம் .) “ செழுநீர்மருகனன்னாட்டமர்தஞ் தானைக்குச் செல்சார் தறுகண்மையூனுண்டல் 
சைச்செருத்துணையே ” (நம்பியாண்டார் . சுசு ) செய்யாமை செல்சார்வுயிர்க்கு ( நான்மணிக் . 

செருந்தி- 1. ஒருமரம் . ( உ - ம் .) " தேனின நக . ) 
முரன்றெழு செருந்திகள் பொருந்தி ” (திருவா செல்லம் – ஐசுவரியம் , ( செல்வம் என்ப 
தவூ . திருப்பெரு. கக . ) 2- கோரை . ( உ - ம் . ) தன்றிரிபு .) 
“ கொழுங்காற்பு தவமொடுசெருந்திபீடி ” ( பட் செல்லல் -1 . கெடுதல் . ( உ - ம். ) " செல்லா 
டினப் . உசங .) 3. நெட்டிக்கோரை . ( உ - ம் . ) நல்லிசைப்பெயரொடு நட்ட - கல்லே சுகவலையெ 
" களிறுமாய் செருந்தியொடு ” (மதுரைக் . கஎஉ . ) ண்ணுமிகப்பலவே ” ( மலைபடு , கூ அஅ . ) 2. து 
4. மணித்தக்காளி . ( மலையக .) 5. வாட்கோரை . ன்பம் . ( உ - ம் .) " சேண்வழிவந்திடு செல்லலக 
( பிங்கல . உக்காரு .) 

ற்றி ” ( பிரமோ. அ : கஎ . ) 3. நடத்தல் . ( பிங் 
செருந்து- 1 , இதழ் . ( உ - ம் .) “ செருந்தவி கல . உக அஅ . ) 4. பரத்தல் . ( உ - ம் . ) " உரை 
ழ்துளபமாலை ” ( பாரத . எட்டாம் போர் . கரு .) | செலமுரசுவௌவி ” ( புறநா. உசு .) 5. போகா 
2. செருந்திமரம் . (உ -ம். ) “ பருந்தொன்றுகூ தே . ( ஐங்குறு . ) 6. போதல் . 
ரிலைவேற்படைவாணன் பரிமளப்பூஞ்- செருந் செல்லாதீமோ- செல்லாதே . ( ஐங்குறு .) 
தொன்று சோலை ” ( வாண . க . ) 

செல்லாமோ - போவேமல்லேமோ, ( உ - ம் ) 
செருநர் - 1. பகைவர் . (உ - ம் .) " செல்வமு " செல்லாமோதில்சில்வளைவிறலி ” ( புறநா.சுச ) 
ழுதுஞ்செருநரேகைக்கொண்டு ” ( பிரமோ. சோ 

செல்லிய - செல்லும் பொருட்டு , ( ஐங்குறு ) 
மவார . எசு . ) 2. படைவீரர் . 

செல்லியம்- கோழி . 
செருப்படி- செருப்படிகாயன் . 
செருப்படிநாயன் - செருப்படை , 

செல்லு - செல்லென்னுமேவல் . 

செல்லுகை - செல்லுதல் . 
செருப்படை - ஒரு பூடு . ( உ - ம் .) " செருப் 

செல்லுதல் -1, அடைதல் . ( திருக்கோ . 
படைக்குவாதமந்தஞ்சேர்வான மேக - மிருப்படி 
கொள் பொல்லா இசிவும் ” ( பதார்த்தகுண .) 

கருக . ) 2. கழிதல் . 3. காரியசித் தியாதல் . 4 . 
செருப்பு -1. ஒரு மலை . ( உ - ம் .) “ மிதியம் செல்லுற ( உபதேச . விபூதி . கஉசு .) 6. வழ 

சாதல் . 5. போதல் . ( உ - ம் . ) " வங்கவிறைமேற் 
2. காறொன்தோல். (உ -ம்.) தண்டுசெருப்பலர் ங்குதல் .. 
சாந்தம் ” ( சேதுபு . மங்கல . நஎ . ) 

செல்லுமதி - செல்வாயென்னுமேவல் . மதி 
செருமல் - செருமுதல் . 

முன்னிலையில் வந்த அசை . 
செருமுதல் - 1. அடக்குதல் . 2. அடைசு செல்லொளி --வைடூரியம் . 
தல் . ( உ - ம் . ) " மருமங்களினும் புயங்களினும்வ 
தநங்களினுங்கண்களினுஞ் செருமும்படி ” ( பா 

செல்வச்செல்வம் - ஞாநம் . ( உ - ம் . ) " தே 
ரத . மூன்றாம் போர் . கஉ . ) 3. இருமுதல் , 4. தி 

வர்கடேவன் செல்வச்செல்வர்களாய் ” ( கோயிற் 
ணித்தல் . 5. நெருக்கல் . ( உ - ம் . ) “ செருமித்தா 

பு பாயிர . கா . ) 
மூஞ்சிலைமழை ” ( சேதுபு . சேதுசரு . உரு . ) 

( . 
செருவிளை - வெண்காக்கணம் . ( உ -ம் .) “ எரு | இன்பம் , 3. ஐசுவரியம் . ( உ - ம் .) “ இம்பரிற்செ 
வைசெருவிளைமணிப்பூங்கருவிளை " ( குறிஞ்சில்வம்யாவுமெய்தி வீற்றிருக்கப்பெற்றே " ( சிவ 

ரக . தாருகன் . ஙங . ) 4. கல்வி . 5. சுவர்க்கம் . 


ப் . சுஅ . ) 


1160 


செலவு . 


கக்சுக 


செலுவன் . 


6. பெருக்கம் . ( உ - ம் .) “ தெவ்வடுமகிழ்ச்சிபொ ) (உ - ம் .) “ முயலெனுமொருமகனுய்ப்பச்- செல 
ங்கச்சேனையின் செல்வநோக்கி " ( திருவிளை . வுகொண்டதோர்தோணிபோன்றது ” ( கந்தபு . 
மெய்க்கா . உக . ) 

குமார. ச . ) 6. செலவழிகை. ( உ - ம் . ) எதேங்கு 
செல்வமட்டி - ஒரு கொடி . 

காளொன் றிற்செய்பணிபூசைக்கே- தாங்குகோ 
செல்வல் - செல்வேன் . ( ஐங்குறு . ) டிதநஞ்செலவென்பவே ” ( சிவரக . சுகமும். 
செல்வன் - 1. கடவுள் . 2. செல்வமுள் ( -க .) 7. நீங்குகை . 8. பயணம். 9. பெருங்கா 
ளோன் . ( உ - ம் .) “ விரிந்த தவத்தோரரசர்செல் ப்பியவுறுப்பு ளொன்று . ( உ - ம் .) “ மந்திரந்தூது 
வர் ” ( தைல . தைலவ . கஙசு . ) 3. மகன் . ( உ - ம் ) செலவிகல் வென்றி ” ( தண்டி . எ . ) ( இங்கே செ 
" கொன்றை வேந்தன் செல்வனடியிணை ” ( கொ லவு , மேற்செலவு .) 10. முடிவு . 11. வழி . 
ன்றைவேந்தன் .) 

( உ -ம் . ) " வியனெறிச்செல்வாரையாறலைத்து 
செல்வி -1 . இலக்குமி . ( உ - ம் . ) " தெய்வத் ண்பார்- செலவுபிழைத்துய்ப்பபோல் ” ( நீதிநெ 
தாமரைப்போ துறைசெல்வியும் " ( நைடத . அ றி . கூஉ . ) 12. வீதி . ( உ - ம் . ) " செஞ்ஞாயிற்று 
ன்னத்தைத் தூது . சச . ) 2. ஐசுவரியமுடை ச்செலவும்" ( புறநா . ங o . ) 
யாள் . 3. தலைவி . ( உ - ம் . ) " அறத்தனிச்செல்வி செலாந்தகன்- சதருத்திரரிலே வருணதி 
பாக ” ( திருவாத . திருப்பெரு . கங.உ.) 4. மக க்கினிருக்குந்தசருத்திரரிலொருவன் . ( வி - ணி , 
ள் . ( உ - ம் . ) “ தெய்வதமடந்தையர்திருவின்செ உஎ . ) 
ல்விபால் ” ( கந்தபு . தெய்வயானை . கஅரு .) 

செலாவணி- செல்லுமணி . ( இந்துஸ் . ) 
செல்வுழி - செல்லுமிடத்து , ( ஐங்குறு . ) செலியம் - இலாமிச்சை . ( மலையக .) 
செலக்கனல் - அக்கிநிக்கட்டி . 

செலியர் - தணிக எனப்பொருள்படும் ஒரு 
செலக்தரு -நவச்சாரம் 

வியங்கோள் வினைமுற்று . ( உ - ம் .) " செலியரத் 
செலக்கூபம் -- நண்டு . 

தைரின்வெகுளி” ( புறநா . சு .) 
செலக்கூர்மை -- நவச்சாரம் . 

செலீ - சென்று . (2.-ம்.) “ அணிமலர்ம 
செலகம்-- மல்லிகை. 

ண்டபத்தகவயிற்செலீஇ ” ( மணிமே . ஊரல . 
செலதம் - கோரைக்கிழங்கு . ( மலையக .) கூ . ) 
செலந்தி - புண் . 

சேலீஇய - சென்ற , (சிந்தா. ) 
செலப்பிரீதி- கருப்பூரச்சிலை , 

செலீஇயர் - 1. சென்று . ( உ - ம் . ) " துறை 
செலம் -- 1. இலாமிச்சு . 2. சலம் . ( இரா வயிற்செலீஇயர் ” ( ஐங்குறு , உகரு . ) 2. போவ 
மா . சடாயுகாண் . உஅ . ) ( 2. ஜ @ 0 ) 

தாக எனப்பொருள்படும் ஒரு வியங்கோள்வி 
செலமலம் -- கடற்பாசி . ( மலையக .) 

னைமுற்று " ( உ - ம் .) " படாச்செலீஇயர்நின்ப 
செலல்- 1. கழிதல் . 2. துன்பம் , ( உ - ம் .) 

கைவர்மீனே ( புறநா . உச . ) 
" தெளியயோகசித்தர்க்குஞ் சிறப்பேயலது செல செலு - 1. செலுத்தல் . 2 நறுவிலிமரம் . 
லுண்டோ " (சிவதரு . ங . 20.) ( விகாரம் .) ( மலையக .) 3. மீன் சிறை . (உ - ம்.) " சேலினார் 
3. போதல் . ( உ - ம் . ) “ வெவ்விடைச்செலன் தனைப்பிடித்துச்செலுவினையிடத்து ” (சி.சி.பா. 
மாலையொழுக்கத்தீர் " ( கலி , க . ) 

பாஞ்ச . மறு , க . ) 
செல்ல- பரக்க . ( புறநா .) 

செலுத்தல் - செலுத்துதல் . 
செலவயர்தல் - போதல் . 

செலுத்துதல் - 1. அனுப்புதல் . 2. ஆளு 
செலவாளி- செலவுக்காரன் . 

தல் . ( உ -ம் . ) * செருவிழந்ததலைவரினிமுகமலர் 
செலவிடல் -1 . எறிதல். (பிங்கவ.உக்க 2 ) ந்துதமதுபதஞ்செலுத்துவாரால் ” ( உபதேச , 
2. செலவிடுதல் . 

சூராதி . சுக . ) 3. ஒட்டல் . ( சூ . நிகண் . க . 
செலவிடுதல் -1. அனுப்புதல் . 2. எறி சச .) 4. கொடுத்தல். 5. செருகுதல். 6. நட 
தல் . 3. செலவழித்தல் . 

த்துதல் . ( உ - ம் . ) " தனியரசு செலுத்துநாள் 
செலவு -1 ஆனத்தியிலே நிரம்பப்பாதே (உபதேச . விபூதி . கச . ) 7. நிறைவேற்றல் . 
ல் . ( உ - ம் . ) " கண்ணிய செலவு விளையாட்டுக்கை 

8. விடுதல் . 
யூழ் ” (சிலப் , கானல் , கட்டுரை. சு . ) 2. இறந்த 

செலுந்தி- செலுந்தில் . 
காலம் . ( உ - ம் . ) " பாந்தஞ் - செலவொடுவரவும் " செலுந்தில்- மெலிந்தது . 
( நன் . 

கசரு . ) 3 . எலிவளை முதலியன . எலிச்செ செலுப்பு -1 . சிறு துண்டு . 2. வேல் . 
லவாயினுந்தனிச்செலவுவேண்டும் . ( வழக் .) 4.ஓ செலுழால் - ஒரு மீன் ., 
ட்டம் . ( உ - ம் . ) “ வெருவருஞ்செலவின் வெகுளி செலுவல் - செத்தல் , 
வேழம் ” ( பொருந . கஉ . ) 5. செல்லுகை . செலுவன் - செத்தவன் .. 


|| 


1161 


செவ்வன் . 


ககள் உ 


செவ்விளகி . 


செவ்வகத்தி- ஓரகத்தி . ( உ - ம் . ) “ சிந்துவா கலைமணியினோருசுடர் செவ்வனின்றதுவோ " 
எம் ” ( பார் . ) 

( நைடத . அன்னத்தைத்தூது, கக . ) 
செவ்வட்டை ஒரட்டை . இது கடித்தா செவ்வனம் - நேரே . ( உ - ம் . ) " செவ்வனமு 
லவ்விட திற்சி வந்து தடித்து மரத்திருக்கும் . ரையென " ( மணிமே . கசு ; சுரு . ) 
( வாட் காச . ) 

செவ்வனூர்- செவ்வல்லி . ( மலையக . ) 
செல்வனி - தலைவி , பரத்தையிற்பிரிந்த செவ்வனிறை - வினாய பொருளைச்செவ்வ 
தலமானுக்குத்தன் பூப்பு உணர்த்துவான் சே னேயறிவுறுப்பது . அஃது , உயிரெத்தன்மை 
மக்கணித்துவிடுக்குஞ்செங்கோலம் . ( உ - ம் .) "தத்தென்று வினாயவழி , உணர்தற்றன்மைத்து எ 
லைவி - செவ்வணியணிந்து சேடியைவிடுப்புழி " ன்றாற்போலவரும் . ( தொல் . சொல் . கக . சே 
( அகப்பொருள் , கற்பியல் , கா . ) 

நா . ) செவ்கன் - நேரே ; இறை விடை . ) 
செவ்வந்தி -1. ஒரு பூச்செடி ; அது ; செ செவ்வாப்பு- செவ்வாப்புக்கட்டி . 
ண்டுச்செவ்வந்தி , துலுக்கச்செவ்வந்தி , வெள் செவ்வாப்புக்கட்டி- வித்திரிதிக்கட்டிகளை 
ஊளச்செவ்வந்தி , மஞ்சட்செவ்வந்தி , முட்செவ் ப்போல ஆரம்பித்து மாமிசதாதுவையொட்டிப் 
வந்தி எனப்பலவகைப்படும் . ( உ - ம் . ) “ நந்தியா பிறப்பதாய்ப்பழுக்குங் காலத்திற் சிறு கலசத்தை 
வர்த்தம் " ( பார் . ) 2. செக்கர் வானம் . 

ப்போற்பள்ளம் விழுவதாகிய பூர்வ ரூபத்தையு 
செவ்வந்திக்கல் - ஒர் இரத்திருக்கல் . டைய ஒருவகைக்கட்டி . (சீவரட் , உக்க . ) ( இத 
செவ்வரக்கு- சாதிலிங்கம் . ( உ - ம் . ) " பரு னையே குண்டாலக்கட்டியென்பர் .) 
விரும்புபிணித்துச்செவ்வரக்குரீஇ ( நெடுநல் . செவ்வாம்பல் - அரக்காம்பல் . 
அ 0 . ) 

செவ்வாமணக்கு - சிவப்பாமணக்கு . 
செவ்வரத்தம் செவ்வரத்தை. ( உ -ம் .) " பொ செவ்வாய் -1 . 

1. ஒரு கிரகம் . ( உ - ம் . ) " சீர்த 
ன்னூமத்தைகூத்தன் குதம்பை செவ்வரத்தமு ருஞ்செவ்வாய்வியாழஞ்சநி ” ( விதாக நட்பா . க .) 
யரசோகம் ” (திருநாகைக்காரோ. புண்டரீகமுதி 2. சிவந்தவாய் . 
வரிரண்டாங்காட் . ரு . ) 

செவ்வாய்க்கிழமை - எழுவாரங்களுளொ 
செவ்வரத்தமணி-- குருவிந்தப்பதுமராகம் , ன்று . ( சைவச . மாணாக்க . எ . உரை .) 
செவ்வரத்தை - செவ்வரத்தம் , 

செவ்வாயாட்சி- செவ்வாயினுடைய ஆட் 
செவ்வரி -- ஒருவகை நாரை . ( உ - ம் . ) " நந் சித்தாநம் ; அவை ; மேடவிருச்சிகங்கள் . ( வி 
து காரையொடு செவ்வரியுகளும் (பதிற்று 2.கூ ) தாந . ) 
செவ்வல்- சிவந்த நிலம் . ( வழக்கு . ) 

செவ்வாரை - ஒருவகை ஆரை , 
செவ்வல்நார் - செவ்வாம்பல் . ( மலையக .) செவ்வாவிரை - ஓராவிரை, 
செவ்வல்லி 1. செவ்வள்ளிக்கொடி . செவ்வாழை ஒரு வாழை . 
( உ - ம் . ) " உபயவசை ” ( பார் . ) 2. செவ்வாம்பல் . செவ்வி -1. அழகு . ( உ - ம் . ) " வணடுறை 
( மலையக . ) 

கமலச்செவ்விவாண்முகம்பொலிய " ( இராமா 
செவ்வலரி ஓரலரி ; இதன் பூச்சிவந்த சூர்ப்பநகை, உ . ) 2. காலம் . ( உ - ம் . ) “ காமமுஞ் 
நிறமுள்ளது . 

செவ்வியுமிகும்படி திளைத்தான் ” ( பாரத . குரு 
செவ்வவரை-- சிவப்பவரைக்கொடி . குல . அ .) 3. சமயம் . (சிந்தா. ) 4. சித்திரை 
செவ்வழி -1 . ஒரு பண் ; அது : நெய்தனில் நாள் . (வீமேசுர .) 5. தன்மை , ( உ - ம் . ) " அந் 
த்திராகம் . ( உ - ம் .) " வித்தியாதரர்கள் - செவ்வ நிலச்செவ்விகணாடியே " ( கந்தபு . திருநாட்டு . 
ழியிராகமுறைபிறழாமற்றிவவியாழ்செங்கையா க . ) 6 . பருவம் . ( உ - ம் .) " முதிர்ந்த செவ்வித்- தி 
லுணர்ந்து " ( மச்சபு . பரமேசுர , உக . ) மாலைப் னையினை " ( கந்தபு . வள்ளி . கருவு . ) 
பண்ணென்றுமாம் . ( புறநா . ) 2. செவ்வியமார் செவ்விண்டு - ஒரு பூச்செடி . 
க்கம் . (திருநூற் ) 

செவ்விநிறம்-- மாந்தளிர்க்கல் . 
செவ்வழிப்பாலை - பாலையாழ்த்திறத்தினோ 

செவ்வியம் - மிளகுக்கொடி . இது ; பஞ்சமூ 
ருவகை . ( சூ . நிகண் . க 0 : 50. உரைக்குறிப்பு . ) லத்தொன்று . ( மலையக .) 

செவ்வழியாழ் நாற்பண்ணிலொன்று . செவ்வியான்- செம்மையுடையான் . ( வள் , 
( சூ . நிகண் . க : கஉ . ) 

கசு கா . ) 
செவ்வள்ளி - ஒருகொடி . ( உ - ம் . ) " விஞ்ச செவ்வியோர் - நடுவுநிலைமையுடையோர் . 
ட்டி கபவிரோதிமிசிதகரஞ்செவ்வள்ளி " ( தை ( உ - ம் . ) " செவ்வியோர்க்களித்தலும் " ( புறநா. 
ல . தைலவ . கூச . ) 

2. கூ . ) 
செவ்வன் - செவ்வை , நேரே . ( உ - ம் . ) " மே செவ்விளக்- கழுதைவண்டு , 


1162 


செவிப்பூரான் . 


கககங 


செழியன் , 


செவ்விளநீர் -- சிவந்ததோலுள்ளவிளநீர் . செவிபடுவாதம் - ஒருவகை வாதம் ; அது ; 
( உ - ம் . ) " தேனெய்நிலதைலம்பலகனிச்சாறு மச்சமாமிசத்தையும் மக்த வஸ்துவையும் பிர 
செவ்விளநீர் " ( சிவரக . நைமிச . உஎ . ) 

மாணந்தப்பி மிகவும் புசித்தலினாற்பிறந்து , கா 
செவ்விளை 

ஒருவகைத்தெ | தின் உள்ளிலும் அடியிலும் இருக்கின்ற சிலே 
செவ்விளைக்கெவுளி ன்னைமரம் . ட்டுமத்தோடு கூடி நாதநரம்புகளை அனுசரித்து 
செவ்விறகி -செவ்விளகி . 

ச்சத்தமார்க்கத்தையடைத்துச் செவிடாக்கும் . 
செவ்வு-- 1. செம்மை . 2. முத்துக்களின் அப்போது பெருங்கூச்சலிட்டாலுங்காதிற்கே 
நிறையளவு . ( உ - ம் . ) " பத்துச்செவ்வுமுத்துவா | ளாமை , சமுத்திரகோஷம்போல இரைச்சல் , 
ங்கினேன் ( வழக்கு . ) 

சலம் வடிதல் என்னுமிக்குணங்களையுமுண்டா 
செவ்வெண்- எண்ணிடைச்சொற்றொக்கு க்கும் . (சீவரட் . கஎஈ , கஎச . ) 
நிற்பவருவது . ( உ - ம் . ) " செவ்வெண்ணீற்றதா செவிமலர்ப்பூ- ஒரு காதணி . ( சூ . நிக 
மெச்சவும்மை " ( நன் . சஉ எ .) 

ண் . எ : உஅ . ) 
செவ்வெண்ணெய்-- பிறந்த குழந்தைக்கு செவியம் - செவ்வியம் . 
மந்திரத்தோடு பொன் , தேன் , நெய் வைக செவியறிவுறுத்தல் - செவியுபதேசமாகச் 
ளைக்கலந்தூட்டுதல் . ( பரா - மி . ) 

சொல்லும் புத்தி . ( திருவாதவூ . பாயிர . ங . 
செவ்வே செவ்வன் . ( இராமா . வாலிவ . உரை ) 
ஙக , ) 

செவியறிவு நூஉ 

1. உபதேசித்தல் . 2 . 
செவ்வை - 1. இயமயோகத்திற்குச் சொல் செவியறிவுறூஉமருட்பா. ( யாப் . காரிகை . செ 
லப்பட்ட பத்துவகையுளொன்று . அது மித்து யு . உஎ . உரை .) 
ருக்களையுஞ் சத்துருக்களையும் ஒன்றாகக்காண் செவியறிவு றூஉமருட்பா - மேற்படுதலின் 
பதுந்தன்னுயிர்க்கழிவுவந்தபோதினும் பொய் றி மேன்மையுடையார் நடுவிலே தங்கிவாழ்தல் 
சொல்லாமையுமாம் . ( த.மி. போ . ஙருரு ) 2 . தகுதியெனச்செவியிலறிவுறுத்துவதாய் முற் 
சுத்தம் . 3. செப்பம் . ( உ - ம் .) " திக்குநாலெவ் பாகம் வெண்பாவாகிவந்து பின்னகவலாகமுடி 
வேழாகச் செவ்வையாய்மதிநாளாதி ” ( சரசோ.யும் ஒருவகைட்பா . ( யாப் . காரிகை . செய்யு . 
யாத்திரை, கஎ . ) 4. செம்மை . 

உஎ . உரை . ) 
செவத்தம் -- ஒரு முருங்கைமரம் . 

செவியறை - செவியிலி . 
செவல்- செவலை . 

செவியிலி- 1. காதில்லாதது . 2. காதில் 
செவலை ---சிவப்புநிறமுள்ளது . 

லாதவள் . 3. காதில்லாதவன் . ( நன் . பெயரி . 
செவி 1. காது ; அது : பஞ்சப்பொறியி உரு . ) 
யினொன்று . ( உ -ம் . ) “ செவியுறவேகேட்டல் செவியுறை - செவியறிவு நூஉ . ( உ - ம் . ) " செ 
வேண்டும் " ( சிவரக . பசாசுமோசந . ககா . ) 2 . வியுறைதானே , பொங்குதலின்றிப்புரையோர் 
கேள்வி . ( சூ . நிகண் . கக ணகரவெ . ரு . ) நாப்ப - ணவிலுதல்கடனெனச்செவியுறுத்தன் 

செவிட்டல்-- 1. அழித்தல் . 2. ஒருக்கடித் றே ” ( தொல் . பொருள் . சஉ கா . ) ( செவியுறை - 
தல் . ( உ - ம் . ) " விற்றிறல்விசயனென்பான் வெ செவிமருந்து . இஃது ஒப்பினாகிய பெயர் . ) 
ங்கணைசெவிட்டி நொக்கி " (சிந்தா . மண் . க o . ) செவிரம் - பாசி . ( மலையக .) 
3. கொல்லல் . ( பிங்கல . உகஉசு . ) 
செவிட்டு - செவியடி . 

செவிலி- 1. முன்பிறந்தாள் . ( சூ . நிகண் 
செவிட்டுதல் - செவிட்டல் . 

கக . வகரவெ . கரு . ) 2. வளர்த்ததாய் . ( உ - ம் . ) 
செவிடர் - செவிமந்தர் . 

" செய்யபூமகட்குநற்செவிலிபோன்றது ” ( பெ 
செவிடு - 1.ஒரு அளவு . ( முந்திரிலக்கத் | ரியபு. நாட்டு . சு .) 
திற்காண்க .) 2. செவியுணர்ச்சியற்றுப்போதல் ; 

செவுள்- செகிள் . 
அஃது உறுப்புக்குறையெட்டினொன்று . ( உ - ம் ) செழிச்சி - செழிப்பு , 
“ ஊமை ” ( பார் . ) ( தெலுங்கு .) 

செழித்தகல்-- சுக்கான்கல் . 
செவித்தல் - செபித்தல் . (உ -ம் . ) “ ஒருமது 

செழித்தல் - செழுமையாதல் . 
ச்செவித்தால் " ( உபதேச . உருத்திராக் . எ . ) 

செழிப்பம் - செழிப்பு. 
செவிநிறக்கல்-- மாந்தளிர்நிறக்கல் . 

செழிப்பு - 1 , செழுமை , வளம் . 2. பொ 
செவிப்பாம்பு - செவிப்பூரான் . 

லிவு . 
செவிப்புற்று 

செழியன்- பாண்டியன் . ( உ - ம் . ) " தேடரு 
செவிப்பூரான்- காதுப்பூச்சி . 

ங்கதிர்மணிமுடிச்செழியனும் " ( திருவிளை . 


. 


ஒரு நோய் . 


1163 


செற்றல் . 


ககசுச 


செறிதல் . 


கான 


சேற்று 


பகை . 


எல்லாம் . 2. ) ( செழுமையையுடைமையாற்பா சரபங் . க . ) 5. வெறுத்தல் , ( உ - ம் . ) “ செற்றி 
ண்டியற்கிப்பெயர் வந்தது . ) 

லேனெனினுந் திரிதருகின்றேன் ” ( திருவாச . 
செழகை -- சாணளப்பான்புழு . (உ - ம் . ) " தி செத்திலாப் . உ . ) 
ரணுறுஞ்செழுகைபோல் ” (சிவதரு . அ : அஅ .) செற்றலர் - பகைவர் . 

செழுத்து- வளமை . ( உ - ம் . ) " ஆசிலெழிற செற்றர் -1 கொலைசெய்வோர் . ( உ - ம் . ) " வே 
டித்துயரவஞ்செழுத்தாலதிர்த்தெழுந்து " ( 

கோளும்படவிழியாற் - செற்றார்க்கு " ( கந்தரல . ரு அ ) 

” 
யிற்பு , பாயிர . க . ) 

2. பகைவர். ( உ - ம் . ) " செல்லாவாஞ்செற்றார் 
செழந்து- வளமை . (உ - ம் .) ஆயிரமரக்கால்- | சிநம் ” (நாலடி , க.அ : அ . ) 
செழுந்துபடச்செந்நெனிறைத்து ” ( சிந்தா. செற்றிய- செல்லச்செய்த . ( உ - ம் . ) “ தே 
இலக் , க 0 க . ) 

னெயூன்கிழங்கு காய்பழங்கள் செற்றிய , 
செழப்பம் - செழுமை . 

வர்குரம்பை சூழ்காடு தோன்றுமே” (சிந்தா.பது . 
செழும்பல் - செழிப்பு. 

கசு .) ( இது பிறவினை. ) 
செழமறை- நெருப்பு . 

நெருங்கல் , ( சூ . நிகண் . க : கச . ) 
செழுமை -1 . அழகு ( உ - ம் . ) " செழுந்திரு செற்றுதல் - செற்றல் , பின்னல் . ( சிந்தா . ) 
விரும்புமார்பன் செப்பிய கொடுமை கேட்டு , ( பா செற்றை -1. ஒருவகை மீன் . ( உ -ம் .) " செ 
ரத . சூது போர் . சஉ . ) 2. கொழுப்பு ( உ - ம் .) | ற்றைவரும்பழனம் ” ( கந்தரர் . உஉ ,) 2. கூட் 
" ஆங்கோர் செழுஞ்சிங்கமுழக்கிற்சீறி ” ( சிந்தா . டம் . (உ - ம் . ) " சேய்விடுதத - செற்றை " ( கந்த 
காந்த . உஎ க .) 3. வளம் .( திவாகர . ) 4. செழி ரர் . உஉ .) 3. சிறு தூறு , ( உ - ம் . ) “ செற்றைவா 
ப்பு . 5. தழைவு . ( உ - ம் . ) " சாய் 2 ( பார் .) யிற்செறிகழிக்கதவில் " ( பெரும்பாணா. கச ..) 
5. நிறைவு . 6. மாட்சிமை . ( உ - ம் ) " வாழுதல் " செறல் - 1. கொலை . 2. கோபம் . ( உ - ம் .) 
( பார் . ) 7. வளமை . (உ - ம் . ) " தேத்தடைத்தி " பாவடியாற் செறனோக்கி " ( புறநா . கரு . ) ( சே 
ரளகிழிந்தசும்பறாவரைச்செழுங்கிரிதனை ” ( த நாவரையர் வெகுளியது காரியமென்பர் . ) 3 . 
ணிகைப் . நாட்டு . கச . ) 
செள்ளூ - தெள்ளுப்பூச்சி . 

சேறற்சொல்- செறு தலைப்புலப்படுக்குஞ் 
செளிம்பன் - குணக்கேடன் . 

சொல் . ( உ - ம் . ) " காதல்சிறப்பே செறற்சொல் ” 
செளிம்பு - களிம்பு . 

( தொல் . சொல் . ருகா . ) 
செளிம்பூறல் - களிம்புப்பற்று . 

செறது-- தகையாமல் . ( உ - ம் . ) " வாயிற்செ 
செளுகை - அட்டை , ( உ - ம் . ) " செளுகையு றா அதிருந்து ” (மதுரைக்கா . எசஅ .) 
முடலடவொருவழியறிவிலர்செறிவார் ” ( சிவ செறி - நெருங்கள் , தெரிநிலைவினைப்பகுதி . 
தரு . எ : ருகா .) 

((உ - ம் . ) “ இற்றகைகால் செறிகள முழுதுங்கழு 
செற்பம்-- நியாய எலிற்கூறப்படும் பதினா கிட்டனகாவணமே " ( பாரத . பதினாறாம் போர் , 
றுபதார்த்தங்களுளொன்று . அது : சாதநமிர சகூ . ) 
ண்டுள்ள தன் கண் வெல்லும் வேட்கையுடை செறித்தல் - 1. அழித்தல் . 2. இறுக்கல் . 
யான் கதை . (தர்க்கசங்.க 00 . சிவஞா.) [ ] ( உ - ம் . ) " பழிநாணநீள்க தவாச்- சேர்ப்பார்நிறை 
செற்பை- செற்பம். ( சங்கற்ப . உ . உரை .) 

த்தாழ்செறித்து ” (நீதிநெறி . சு அ . ) 3. காத் 
செற்றம் - 1. கோபம் . (உ- ம் ) “ செற்றமிர்த்தல் . ( உ - ம். ) “ சிவமந்திரமேசித்திசெறிக் 

தல் . 4. கொல்லல் . ( பிங்கல . உகஉசு . ) 5. சே 
ன்மாமுநி மகிழ்ந்து சிங்கவன்மனேயென்றான் 

கும் " ( சிவரக . காயத்திரி . கச .) 6. நெரித்த 
( கோயிற்பு . இரணிய. சக . ) 2. சலஞ்சாதித்தல் , 
பகைமைநெடுங்காலம் நிகழ்வது . (உ - ம்.) “ இசு த்தல் , பெய்தல். ( உ - ம் . ) “ பொற்றகட்டழுந் 

ல் . 7 நெருக்கல் , 8. மூழ்கச்செய்தல் . 9. வை 
லொடு - செற்றநீக்கிய மதத்தினர் ” ( திருமுரு . துறச்செறித்த- வயிரப்பாளமொத்து ( உபதே 
கஙஉ . ) ( பிங்கல . கஅஎஎ . ) 

ச . கைலை . ருஉ . ) 
செற்றல் -1 , அழித்தல் , கெடுத்தல் . ( உ - ம் . ) செறித்து - அடக்கி . ( உ - ம் . ) செப்பல்வன் 
“ இலங்காபுரிமுன்செற்றவன் ” ( பாரத . அருச் ( மையிற்செறித்தியான்கடவலின் ” ( குறிஞ்சிப் . 
சுநன்றீர்த் . கக .) 2. கொல்லல் . ( உ - ம் . ) “ வறி கஉ . ) 
யேனளித்தகளிறாவி செற்றகடுவாய் - அரவே " செறிதல் - 1. அடக்கம் . ( உ - ம் . ) " செறிமு 
( அரிச்ச . மயான . உக . ) 3. நெருக்கல் . ( உ - ம் . ) றைவந்தகடவுளைக்கண்டாயோ " ( கலி . கூகூ .) 
அற்றம் 1 2 ( பார் .) 4. பதித்தல் . ( உ - ம். ) 2. இணைதல் . 3. இயைதல் . 4. இறுகல் . ( ஐங் 
“ செற்றிக்க திரிற்பொலிசெம்மணி ” ( இராமா . | குறு . ) 5. உறவுசெய்தல் . ( உ - ம் .) “ சீலனது 


1164 


செறுதல் . 


ககசுரு 


சென்னியம் . 


ரையைத்தேரறுமுகனைச்செறிவாமே " (சிவத 2. கொல்லல் . ( உ - ம் . ) “ விடியுமுதற்செல்லே 
ரு . உ : அ 2 . ) 6. கலத்தல் . 7. குளித்தல் , 8 . கிற்செறுவர் " ( அரிச் . மயாந . கூகூ . ) 
சேர்தல் . ( உ - ம் . ) " சென்று முநிவர்களிருக்கு செறுநர் - பகைவர் . ( உ - ம் . ) " தின்றிடுதல் 
ந்தெருத்தலைச்சேரியிற்செறிந்து ” ( கோயிற்பு . செய்கிலமெனிற்செறுநரோடும் - ஒன் றிவெர் 
பதஞ்சலி . கா . ) 9. நெருங்கல் . ( உ - ம் . ) " தம் தேவருலகேழு முடனொன்றாம் ” ( இராமா. மந் 
பாற் - செறிபழியையஞ்சார் ” ( நன்னெறி - | திரப் . குரு .) ( திருமுருகாற்றுப்படையுரையில் 
கூச . ) 10. மிகுதல் . ( பிங்கல . உஉ ஙஉ .) அழித்தற்குரியார் என்றார் . ) 

செறிப்பு - 1.இற்செறித்தல் . ( உ - ம் . ) “ சிறை செறுப்பு - 1. கட்டு . 2. கொலை . 3. செறி 
ப்புறமாகச் செறிப்பறிவுறுத்தல் ” ( வாண . கருக . தல் . 
முகம் . ) 2. செறித்தல் . ( ஐங்குறு .) 

செறும்பு -1. சிறாம்பு . 2. செற்றம் , ( உ - ம் ) 
செறிமை -1. நெருக்கம் . ( உ - ம் .) சீர் 21 " " மநத்திடைச்செறும்பு நீக்கி ” (சிந்தா . குண . 
( பார் . ) 2. மிகுதி . 

கஎ . ) 3. வெறுப்பு . 
செறிவன் அருகன் . (சிலப் , நாடுகாண் . செறுவர் - பகைவர். ( உ.ம். ) " செறுவர்நோ 
க : எஎ . ) 

க்கியகண் " ( புறநா க 00 . ) 
செறிவு - 1. அடக்கம் . ( உ - ம் .) " செறிவ 

செறுவார் பகைவர். ( உ - ம் . ) " செறுவார் 
றிந்து சீர்மைபயக்கும் " ( வள் . கஉங .) 2. கல 

க்குஞ்செய்தலரிது ” ( வள் , அசங . ) 
ப்பு . ( உ - ம் .) “ சேனை - செறிவுடையான் சேதா செறுவு - 1. கொலை . 2. வயல் . ( உ - ம் . ) 
பதி ” ( நான்மணிக் . ருஉ . ) 3. கூட்டம் . ( வள் . 

" பவளவாய்ச் செறுவு தன்னுணித்திலம்பயிலவி 
சு அச . ) 4. கூறியது மறாமை. ( உ - ம் . ) " செறித்தி ” (சிந்தா . நாமக . கூரு ..) 
வெனப்படுவது கூறியது மறாமை " ( கலி , கநஈ ) 

சென்மே- செல்வாயாக . ( உ - ம் . ) " தேர்வே 
5. சிலிட்டம் . (உ -ம் . ) “ செறிவெனப்படுவது ளாயைக்காணியசென்மே ” ( புறநா . கஙக . ) 
நெகிழிசையின்மை ” (தண்டி , கரு . ) ( வல்லெ 

சென்மோ - செல் . ( ஐங்குறு ,) 
ழுத்தில்லாததாய் அநுப்பிராசமுடையதாய்ப் சென்றலியர் செல்க . ( உ - ம் . ) " சென்றா 
பெரும்பாலும் ஒரினமுடையதாய்வருவதே செ லியரோபெரும ” ( பதிற்று . குரு .) 
றிவென்று விரும்புவர் கௌடதேசக்கவிஞர் .) 

சென்னக்கூனி - கூனிப்பொடி . இஃது ஒரு 
6. நிறைவு . 7. நெருக்கம் . ( உ -ம் . ) " பழுமரச் வகைச்சல செந்து . 
செறிவில்வான்றோய்பணையிறவெறியும் ” ( திரு 

சென்னம்- ஒருபுள் . ( உ - ம் . ) " சென்னங்கா 
விளை.மாயப் . உ O. ) 8.பொருந்துகை. 9. மிகுதி . கங்குணாலஞ்சிலம்பு மே ” ( இராமா . ஊர்தேடு . 

செறு - 1. தெரிநிலைவினைப்பகுதி . ( உ - ம் .) கருக . ) ( இதை நீர்ப்பருந்தென்டர் .) 
" செறுவையயிற்கண்மாதரை " ( சேதுபு . துத் 

சென்னல் - ஒருவகை மீன் ; அது : தேன் 
தம . அ. ) 2. பாத்தி . ( உ - ம் . ) " இருங்கழிச் கெண்டை . (பாரத . சம்பவ . சங .) ( புறநா .) 
செறுவின் வெள்ளுப்புப்பகர்நரொடு ” ( மதுரை 

சென்னக்கூனி- இறால் . 
க் . ககஎ . ) 3. வயல் . ( உ -ம் . ) " செழுநீரரமங் 

சென்னக்கோனி- சென்னாக்கூனி. 
கையரென்று திகைப்பார் நகைப்பார் செறுவெல் சென்னங்கூனி - சன்னவேரா . 
லாம் ( பாரத . சிறப்பு . கக . ) 

சென்னி- 1. அச்சுவிரிநாள் . ( சூ . நிகண் . 
செறுக்குதல் - செறுத்தல் . 

க , சுஎ . ) 2. சிகரம் , மலையினுச்சி .(உ - ம்.) “ அடி 
செறுக்கும் - அடைக்கும் . ( உ - ம் . ) “ மீனி விடுதல் 5 7 (பார் .) 3. சோழன் , ( உ - ம்.) “ செ 
ற்செறுக்கும் ” ( புறநா . எ . ) 

ன்னிகாதன்மகட்கொடுப்பான் ” ( திருவிளை . 
செறுத்த- அடக்கிய . ( உ - ம் . ) “ செறுத்த தண்ணீர் . ஈ . ) 4. தலை. ( உ - ம் . ) “ இறைஞ்சு 
செய்யுள் ” ( புறநா . ரு ங . ) 

கபெருமநின்சென்னி ” ( புறநா . சு .) 5. பாண 
செறுத்தல்- 1. அடக்கல் . ( மணிமே . ) 2 . ன் . ( உ - ம் , ) " ஒண்டொழிற்கழற்காற் - செவ்வ 
கொல்லல் .. ( பிங்கல . உகஉசு . ) 3. கோபித்த 

ரைநாடன் சென்னியமெனினே ” ( பெரும்பா. 
ல் . ( உ - ம் . ) 

" தீயனன்னது நாடியுமடும்வகை | க 0 க . ) 
செறுத்தான் ” ( கந்தபு . ததீசியுத் . கச 0 .) 4 : 

சென்னிமலை - கொங்குநாட்டின் கணுள்ள 
தூக்குதல் . 5. தூர்த்தல் , அடைத்தல் . ( நாலடி . 

ஒரு சுப்பிரமணியத்தலம் . ( உ - ம் .) " சென்னி 
உங . அதி . உ . ) 3. நெருக்குதல் , 7. வெறுத் மலைவேலவற்கு " (தனிப்பா .) 
தல் . 

சென்னியம் - பாணச்சாதியேம் ; இது : தன் 
செறுதல் --1 . அழித்தல் . ( உ - ம் . ) " மூவெ மைப்பன்மை . ( உ - ம் . ) " செவ்வரை நாடன் 
யிற்புரஞ்செற்றவன் (உபதேச . சூராதி . அ . ) ன்னியமெனினே ” ( பெரும்பாணா. கங .) 


ச 


1165 


சேகரத்தார் . 


ககசுசா 


சேட்சி , 


சென்னை சென்னப்பட்டினம் . ( உ - ம் . ) சேகரம் - 1. அழகு . ( சூ . நிகண் . கக : தக 
தெறுக்கால் சென்னை நகர்சிலையவநம் " ( சர ரவெ. உரு. ) 2. கூட்டம் . 3. சம்பாத்தியம் . 
சோ . சுபாசுப . ருஎ . ) 

4. சேகரித்தல் : 5 , தலை. ( உ - ம் .) " மேவலர் 
சேகரங்கள் பிடுங்கி மாநிலமீதுபந்தடித்து ” ( ஏகா 
தசி , உருக்குமாங்கத . ரு . ) 6 , தலையில் முடிக் 

கப்படுவன . 7. மாமரம் . ( உ - ம் .) “ சேகரம்பல 
சே - ( சகரவல்லொற்றின் மேல் ஏகாரவுயி சிந்திகொழுடைச் - சேகரம்பலவோடுசிதைந்த 
ரேறப்பிறந்த ஒருயிர்மெய் நெட்டெழுத்து . ) 

வே ” (கந்தபு. நகரழி . நிச . ) 8. முடி . ( உ - ம் . ) 

" சசிசேகரேச ” ( சிவரக . கணபதிவந் . கஉ . ) 9 . 
1 . அழிஞ்சின்மரம் . ( சூ . நிகண் . சு ; எ . ) 
2. இடபராசி , (உ -ம்.) “ பாய்கலைமீன்மறி முருங்கை . ( 8. வொ ) 
சேதடிமா தம்பகர்ந்தனரே ” ( விதாக , நல்வினை . சேகரி- 1. தெரிநிலைவினைப்பகுதி . 2. நா 
கஉ. ) 3. உயர்வு . 4. எருது . ( உ - ம் .) " சேவி யுருவி . ( மலையக .) 
ற்றிகழ்பவர் " ( பெரியபு . திருநாவு . ககச .) சேகரித்தல் - 1. கூட்டுதல் . 2. சம்பாதித் 
5. ஒலிக்குறிப்பு . 

தல் . ( உ - ம் . ) “ சாரமாச்சேகரித்துப்பூசித்தே 
6. செம்மைப் பொருளைக் காட்டுமோர் வி த்தி ” (சிவரக . சிவதன்மா. ஙச . ) 
காரமொழி . ( நன் . கசுஉ . உரை.) 

சேகரிப்பு - சேகரித்தல் . 
7. சேரான்மரம் , சேங்கொட்டைமரம் . சேகன் - வேலையிற் சமர்த்தன் . 
( மலையக . ) 

சேகில் - சிவந்த ஏறு . ( உ - ம் . ) " குரூஉச்சே 
8 , தெரிகிலைலினைப்பகுதி , 

கில்காணிகா ” (கலி . காரு . ) 
2. படுத்தல் . ( உ - ம் . ) " சேக்கை 11 ) சேகிலி - வாழை , ( மலையக .) ( சேகு ; இலி ) 
( பார் . ) ( முதனிலை .) 

சேது 1. தழும்பு . ( இராமா . பாலகா . 
10விலங்கேற்றின் பொது . ( பிங்கல.உடுகுரு ) | உலாவி . ஈ.எ.) 2. திடம் , ( உ -ம் .) “ பிரமகுண் 
சேக்கரித்தல் - கொக்கரித்தல் . 

டமதுக்கண்டோர்- சேகுறு தவம் " ( சேதுபு . பிர 
சேக்கு- முலைப்பால் , 

மகுண் . ரு . ) 3. பகை . ( உ - ம் ) " பண்பிற்சே 
சேக்குதல் -1 . உறங்குதல் . ( உ - ம் . ) " மழை கின்மதுப்பதினால்வர் ” ( கூர்மபு . பிரம . எ . ) 4 . 
க்கணஞ்சேக்குமாமலைக்கிழவன் ( புறநா.கஙக.) மரவயிரம் . ( உ - ம் .) " செழிக்கவமைசேகுமாஞ் 
2. சிவத்தல் . 3. தங்கல் . ( உ - ம் . ) " வம்பலர்சே செய் ” ( தைல . பாயிர , உக . ) 
க்குங்கந்துடைப்பொதியில் ” ( பட்டி- லை , உசசு ) சேதறுதல் - மாற்றுயர் தல் . ( உ - ம் .) எரின் 

சேக்கை - 1.உடற்றமும்பு . ( பிங்கல க 0 அக ) | சேகுறு பொன்னிறச்சிறகர்நோக்குறு - மோக 
2. கட்டில் . ( உ - ம் .) " நுரைமுகந்தன்னமென் மே பிடித்தனன் ” ( நைட . அன்னத்தைக்கண் . 
பூஞ்சேக்கை ” ( புறநா , ரு 0 . ) 3. கற்கடகவிரா எசு . ) 
சி . ( சூ . நிகண் . க ; சுச . ) 4. சிவத்தல் . 5. செ 

சேங்கன்று நாம்பன் கன்று . 

நாம்பன் 
ம்பசளை . ( மலையக .) 6. தங்குமிடம் . ( மணி இளவெருது . 
மே ) 7. நண்டு . 8. பறவைக்கூண்டு. ( உ - ம் . ) சேங்கொட்டை சேரான் கொட்டை . 
" மாலுமயனு மூரும்படர்சிறைப்புண் மாகமிக 

( உ -ம் . ) “ செந்நாயுருவிகழற்சேங்கொட்டை ” 
ந்துவந்திருக்குஞ்சேக்கையெனவும் ” ( பெரிய ( தைல. தைலவ . கஙரு . ) 
பு . சண்டே . ச . ) 9. மக்கட்படுக்கை . ( உ - ம் . ) சேச்சை- 1. பாலை . 2. முல்லை . ( 1 , 2 . 
" தூமங்கமழுஞ்செழுஞ் சேக்கையிற்றோயுநாளி ) மலையக . ) 
ன் ” ( பிரமோத் . சோமவாரபூ . ககக .) 10 . முலை . சேசநம்- 1. நனைத்தல் . 2. பெண்ணாமை . 
(பிங்கல . நரு என .) 11. வலை . ( உ - ம் .) " புளிஞ 3. பொசிகை . [ 1 , 3. வெலது ) 
ருள்சுருங்கிச் சேக்கைக் - கோழிபோற்குறைந்து சேசுவரசாங்கியன் - 
(சிந்தா . கோவிந் . சக . ) 12. விலங்கின்படுக் 

ஈசுவரருண்டென்று 

சொல்லுஞ்சாங்கியமதாநுசாரி . ( சி . சி . உசி 
கை . ( பிங்கல . நருஎஅ .) 

வாக் . ) 
சேகண்டி 1. காவலாளருறைவிடம் . 2 . சேசூதம்- 1. தெளித்தல் , 2. புசித்தல் . 
சேமக்கலம் . ( சூ . நிகண் . எ : ஙரு. ) ( தெலு சேசூரணம்- கௌரிபாஷாணம் . 
ங்கு . ) 

சேசே- ஓரொலிக்குறிப்பு . 
சேகம் - தெளித்தல் . 

சேட்சி- தூரம் . ( உ -ம் . ) “சித்தமுஞ்செல் 
சேகாத்தார் - கூட்டத்தார் . 

லாச்சேட்சியன் காண்க ” (திருவாச . திருவண் 
டப் . சாக. ) 


1166 


சேட்டை . 


கககள 


சேடல் . 


சேட்டகம் - அதிசத்தம் . 

எரு . ) 7. சாந்திகலையிற் சுத்தவித்தியாதத்துவ 
சேட்டநம்- முயற்சி . (வெடி நா 

ந O ) 

த்திலுள்ள ஒன்பது புவருங்களுளொன்று . (சி 

லி. கிரி . உக . உரை .) 8. சேட்டரது சத்தி . 
சேட்டம் - 1. அழகு . 2. ஆனிமாதம் . (சி - லி . 

அது : சலமயீஸ்திதியாதா ரரூபை . ( சி - லி . ஞா 
சரி . ரு . தாற் . ) 3. செழிப்பு . 4. திறம் . 5. நி 
விர்த்திகலையிற்பிருதிவிதத்துவத்திலுள்ள என் விரல் . 12. பெருமையிற் சிறந்தவள் . 13. பெரு 

ந . ச . ) 9. தொந்தரவு . 10. தொழில் . 11. நடு 
றெட்டுப்புவதங்களுளொன்று . ( சி.லி. கிரி . 
25. உரை.) 6. முதன்மை , சிரேட்டம் . (சி . செபிக்கவொலியைச்சேட்டையினால் (சிவதரு , 

விரல் . ( உ - ம் , ) “ செறித்து வடந்தற்ச.மீதே 
சி . க: டூஎ . நிரம்ப .) 

7.மேன்மை . ( ஜெ ) | x : m .) 14. முறம் . ( சூ. நிகண் . எ: சு.) 15 . 
சேட்டர்- 1. அதியுத்தமர் . 2. சலமூர்த்தி மூதேவி . ( சூ . நிகண் . க : ஙசு , ) 16. விசாக 
யீசுவரராகியவர் . ( சி - லி . ஞாந . ச . தாற் . ) 3 . நாள் . ( சூ . நிகண் . க : எச . ) ( 2 , 3 , 10. வெ 
மூத்தவர் . ( சைவச . மாணாக்க . உஉ . உரை ) 
ஜெஷ ) 

ஷா . 5 , 6 , 11 , 15 , ஜெ.ஷா ) 

சேட்டைக்காரன் -- சேட்டையுடையவன் . 
சேட்டன் - 1. அண்டச்சுவரின் வெளிப்ப 

சேட்படல் - 
க்கத்தில் ஈசாந்திக்கிலிருக்கும் பத்துப்புவாங்க 

- எதிர்த்தல் , ( உ - ம் . ) " செல்வ 
ளுளொன்று . ( பிரா - கலை . ) 2. தமையன் . ( சூ . 

னைத்திருநகர்ச்சேட்பட்டானரோ ( சிந்தா . கே 
நிகண் . உ ; எ எ .) 

ம . சஎ . ) 
சேட்டா-- 1. செய்தல் . 2. பிரயாசம் . 3 . 

சேட்படை - 1. தலைவன் தலைவியொடு சே 
முயற்சி (1,2 , 3. பாலசிட்சை.) ( வெ + " ) முகம்.)2. தரப்படல் . (உ-ம்.) அப்போர்செ 

ராது தோழி சேட்படுத்தல் . (திருக்கோ . - 0 . 
சேட்டாசத்தி- சலமயீஸ்திதியாதாரரூபை ய்யச் - சேட்படையன்றியெம்முன் சேர்தியால்வீ 
யாய்ச்சேட்டருக்குச்சத்தியாயிருக்கிறவள் . ( சி- | ரவென்னா” ( கந்தபு . சிங் - வதை. ககச ) 
ஞாந . ச . தாற் .) 

சேடகம் - கேடகம் , ( சூ . நிகண் . எ : கஅ . ) 
சேட்டாதேவி- 1. ஆதிப்பிரமனுக்குப்பிற 

சேடசுரம் - ஒரு நோய் . 
ந்த தாத்துரு விதாத்துரு என்னும் புண்ணியபா 

சேடத்தியாச்சியம்- மீதியாயிருந்தவர்ச்சி 
வங்களை நடத்துவிப்பிக்கும் இருமக்களுக்குச் | யநாழிகை. 
சகோதரிகளிருவருள் ஒருத்தி . இவளுக்குச்சா 

சேடம் - 1. அடிமை , ( உ - ம் . ) " அப்பணை 
த்திராதேவி பிறந்தாள் . ( வி - ணி .) 2. மூதேவி . 

ந்தவுப்பினுளமணைந்துசேடமாம் ” ( சிவஞாக 
3. வாமை முதலிய எண்வகைச்சத்திகளுளொ 

போ . கக : ரு . வெண் . ) ( யாதொன்று யாதொ 
ருசத்தியாகிய சேட்டாசத்தி . ( சைவச . பொது . 

ன்றன் பொருட்டேயாய்த் தனக்கெனச்சுதந்தர 
சசுக . உரை . ) 
சேட்டாநாசம் - உலகமுடிவு . (வெஷா என்பர் சிவஞாத முகவர். ) 2. அழித்தல் . 3 . 

மின்றி நிற்கும் அஃததற்குச் சேடமென்பதறிக " 
நா UTC ) 

எச்சில் . 4. குறை ; அஃது : எடுத்துக்காட்டெ 
சேட்டி- 1. அக்காள் . 2. பெருமையிற்சிற ன்னாதுகாட்டென்பது போல்வது . ( பி - வி . ) 5 . 
ந்தாள் . 

சிலேற்பனம் . 6. நிர்மாலியம் . ( உ - ம் . ) “ கண் 
சேட்டித்தல் -1, காரியப்படுதல் . 2. திற | ணுதல்பூசையின் சேடம்புசிப்பதல்லால் ” ( சிவர 
ப்படல் . 3. நடத்தல் . 

க . பலிபீட . கரு . ) 7. மாயாதத்துவத்திலிருக்கு 
சேட்டிதன்- பிரேரகன் , சேட்டிக்கிறவன் . மோர் புவநம் . ( வி - ணி . ) 8. மிச்சப்பொருள் . 
( உ - ம் . ) “ 

" சித்துடனசித்துக்கெல்லாஞ்சேட்டித ( சைவச . பொது, உஅ . உரை . ) ( 2 , 3 , 4 , 6 , 
ாைதலானும் ” ( சி . சி , க : ருசு . ) 

8. பெஷ ) 
சேட்டிப்பித்தல்- நடத்துதல் . ( கோயிற்பு . 

சேடர் - 1. அடிமைக்காரர் . 2. அறிவுடை 
இரணிய , க. உரை .) 

யோர் , பெரியோர் . ( உ - ம் . ) “ வென் றிவேளரு 
சேட்டுமம் -- சிலேட்டுமம் . 

ளாற்பெற்ற- சேடரின்மிக்க செய்கைத்திண்ண 
சேட்டை 1. அக்காள் . ( சூ . நிகண் . உ : 

ன் ” ( பெரியபு . கண்ணப்ப . உக .) 3. ஏவல்செ 
எசு . ) 2. அசைகை . 3. இயக்கம் . 4. உறுப்பை 

ய்வோர் . 4. நெய்வாரினொருசாரார் . 
ப்புடை பெயர்த்தல் . ( உ - ம் . ) " குணங்களஞ் 

சேடல் -1 . உச்சிச்செலுந்தில் . ( உ - ம் . ) " சே 
சாற்பொலியுங்கல சேட்டைக்குலக்கொடியே ” 
( திருக்கோ. உ கரு . ) 5. குணங்கெட்டதொ டலுஞ்செருந்தியுஞ்செண்பகவோங்கலும் ” ( சி 
ழில் . 6. கேட்டைநாள் . ( சூ . நிகண் . லப் . புறஞ்சேரி , கருங . ) 2. பவழக்கான்மல்லி 


1167 


சேண் . 


கககா அ 


சேத்திரபாலன் . 


சேடி 


கைப்பூ . ( உ - ம் . ) “ சேடல்செம்மல்சிறுசெங்கு | “ செய்யதழலீண்டெரிவதெனச்சேணிற்றெரிப் 
ரலி ” ( குறி - பா . அ a . ) 

பு ” ( சேதுபு . வேதானவ . உசு .) 5. தேவருல 
சேடன்- 1.அடிமைக்காரன் , 2. ஆதிசே 1 கம் . ( திருமுரு. க ... உரை . ) 6.நீளம் . (பிங்கல , 
டன் . ( உ - ம் . ) “ சேதுகண்டார்பய - னேவனெ கருஅக . ) 7 , நெடும்பொழுது . ( உ -ம் .) " செ 
ண்ணுவன் சேடனுமெண்ணலான் ” ( சேதுபு . வ்விரல்சிவப்பூரச்சேட்சென்றாயென்று ” ( கலி . 
சேது சரு . கரு . ) 3. இளையோன் . 4. ஏவல் 

எசு . ) 
செய்வோன் . 5. கட்டிளைமையோன் , 6. கெ சேண்டிரவர்- நெய்வார் . ( தெலுங்கு . ) 
ய்தற்றொழில் செய்யுமோர் சாதியான் . 7. தோ சேணம் - 1. கல்லணை . 2. மெத்தை . 
ழன் . 8.பலதேவன் . ( 1,3,6,7. பிங்கல . ஈரு எகா.) 

சேணவி - அறிவு . 
[ 1. வெட . 2 , 8. மெஷ ; ) 

சேணி- 1. எணி . ( சூ . நிகண் . எ : ருச .) 
சேடாத்திரி - ஒருதலம் . (உ - ம் .) “ மேகமூ 

2. வித்தியாதரருலகு , ( உ - ம் .) “ காவற்சேணி 
டியபழமலைவேங்கட வெற்பு - நாகர்போற்றுசே விக்கினத்திகவு துகனைத்தான் காணிலென்று" 

( சேதுபு . வேதாள . கஅ ) 
டாத்திரி ” ( சேதுபு . சேதுபல . சு . ) 
1. அடிமைக்காரி . 2. அழகுள்ள 

சேணிச்சி- சேணியப்பெண் . 
வள் . 3. இடையர் வீதி . ( சூ . நிகண் . ரு . சஅ . ) 

சேணியர் -1 . நெய்வாரிலோர் பகுதி . 2. விச் 
4. இளையாள் . 5. ஏவல் செய்வாள் . ( பிங்கல . சாதரர் . ( உ -ம் . ) “ சுதரிசகனாஞ்சேணியர் கோ 
க கூரு .) 6. தெரிநிலைவினைப்பகுதி . 7. தோழி . ன்றோன்றல் ” ( சேதுபு , வேதாள . கச .) 
( உ - ம் . ) " பூங்குழற்சேடிமாரில் " ( பெரியபு , தடு 

சேணுவணன் - ஆகாயக்கருடன் கிழங்கு . 
த்தாட் . கசுக. ) 8. வித்தியாதரருலகு . ( உ - ம்.) ( உ - ம் . ) "சேணுகணன் கறை போக்கி ( தைல . 

தைலவ , காச ) 
" ஒழுகொளிமணிச்சூட்டுரகருஞ்சேடியுறைதரு 
விஞ்சையர்கணமும் ” ( நைடத ,சுயம்வர . சு அ . ) 

சேணோன் -1, ஆகாயத்திருப்போன் . ( உ - ம் . ) 
( 1 , வெட் ) 

“ கலிகெழுமீமிசைச்சேணோனிழைத்த ( குறி 

பா . 10.) 2. மலைமிசையுறையுங்குறவன் . 
சேடிக்கை - சேடமாயிருத்தல். (உ - ம் . ) " ஆ | (உ - ம். ) “ சேணோனகழ்ந்தமடிவாய்ப்பயம்பின் ” 
ணவமலமொன்றுமேசேடிக்கையினால் ” ( சி . சி , மதுரைக், உகச .) ( இழிகுலத்தோனென்று 
அ : உ . சிவாக் . ) 

மாம் .) 
சேடிகை -1. ஊழியக்காரி . 2. கந்திராசி . 
( வீமே . ) ( 1. வெவிகா ) 

சேத்தரு- சேங்கொட்டைமரம் . ( சைவச . 

பொதுவி , உ அ . உரை .) 
சேடித்தல் 1. அலங்கரித்தல் ,2. குறை சேத்தல் -1.சிவத்தல். ( உ - ம். ) “ சேத்த 
த்தல் . 3. மிஞ்சிநிற்றல் . ( உ - ம் .) " பிற்றுவா 
தசிதான்கூடியாங்குமற்றைநாட் சேடித்ததிகங் 

கிண்கிணிச்சீறடிசென்னிசேர்த்துதுமே ” ( உப 
ன்றால் ” ( ஏகாதசி . காலநிர்ணய . கஎ .) 

தேச . சிறப்பு . ரு . ) 2. தங்குதல் . ( உ - ம் . ) “ கான 

மஞ்ஞைகணனொடுசேப்ப ” ( புறநா. கஉஎ .) 3 . 
சேடு -1 , அழகு . 2. ஆகாயம் , ( உ - ம் .) “ சே 

துயிலல் . (சிந்தா.) 
ட்டிளம்பரிதியிற்பொலிந்து ” ( கூர்மபு . பிரமவி 
ஷ்ணுக். ங . ) 3. இளமை . ( உ - ம் .) " சேட்டா 

சேத்திரசன் ஒரு மனைவியிடம் அவள் 
ர்மைந்தர்கடேசிகன்பதஞ் - சூட்டாநின்றனர் ” 

புருடனுடைய சுற்றத்தானுக்கு அல்லது அவ 
பிரமோத் . பிரதோஷ . கங . ) 4. சவுக்கு . 

னுக்காகச் சந்தாநவிருத்தி செய்யும்படி நியமிக் 
( உ - ம் . ) ” சேடுகொண்டு திரண்டுவீரரிரண்டு ஞா 

கப்பட்ட ஒருவனுக்குப்பிறந்தபுத்திரன் . ( க்ஷெ 
ங்கர்சிறக்கவே ” (திருவாத . குதிரை . ங . ) 5. த 3 ) 
திரட்சி . 6. நன்மை . 7. பெருமை . (திருக் சேத்திரசாதன் சேத்திரசன் . ( க்ஷெ 
கோ . கசுக .) ( 1 , 5 , 6. பிங்கல . ஈரு அக. ) 
சேடை- அட்சதையாக இடும் அரிசி . ( உ - ம் ) 

ஜாத :) 
" பூநெருங்குதோரைமலிசேடைநல்கி ( பெரி 

சேத்திரஞ்ஞன் - 1 , ஆன்மா . 2. சரீரத்திர 
யபு . கண்ணப்ப , சாஅ . ) 

யத்தையறிபவன் . 3. வேளாளன் . ( க்ஷெது 
சேண் -1 . அகலம் . ( திருக்கோ. உகங . ) 2. :) 
ஆகாயம் . ( உ - ம் . ) " சேண்முகடளக்கு நேமிவ சேத்திரபாலன்- மூலாதாரத்திற்குரிய வித 
ரைத்தலை தன்னை ( பிரமோத் . சோமவார . ருஎ ) ழ்கள் நான்கனுளொன்றிலிருக்குமதிதேவதை . 
3. உயர்ச்சி . ( வள் . அக .) 4. தூரம் . ( உ - ம் .) ( சி . சி.அ : உக . மறை. ) 


1168 


சேதாம்பல் . 


ககசுகூ 


சேந்து . 


சேத்திரபிண்டம் ஒருவகைப்பிண்டம் . தாம்பற் போதனைய செங்கனிவாய் 

வெண்டளவ 
(உ -ம் . ) " திகிரியறற்கரையினிற் சேத்திரபிண் - போதாம்பற்றோன்ற " (இராமா . நகர்நீ.க00 .) 
டங்கொடுத்து ” ( சேதுபு . தேவிபுர . அச . ) சேதாரம்- 1. அளவாதியால் வருஞ்சேதம் , 

சேத்திரம் - 1. உடம்பு . 2. காற்று . 3. சரீ ( தெலுங்கு . ) 2. தேமாமரம் . (உ - ம் .) " பலாவெ 
ரத்திரயம் . 4. தலம் , 5. மனைவி . [ 1 , 4 , 5. ருக்குவன்னிமராச்சேதாரம் ” ( சரசோதி . சுபா 
க்ஷெத ) ) 

சுப . எசு . ) 3. வெட்சி . ( மலையக .) 
சேத்திரிகன் -- 1 . நிலமுடையவன் . 2. புரு சேதி- 1. ஒரு நாடு . (உ - ம் . ) சேதிப்பெரு 

மான்சிசுபாலன் ” ( பாரத . திரௌபதி . ச . ) 
டன் . ( க்ஷெதிக ) 

2. ஒரு வமிசம் . ( உ - ம் . ) " வசுவெனுஞ்சோதிமா 
சேத்து - 1. உறுப்பு . 2. ஐயம் , 3. ஒப்பு மரபோன் ” ( பாரத . குருகுல. கச. ) 3. செய் 
( உ - ம் . ) “ தேசுநாறுவமென்னகைநகையொடு தி . ( உ - ம் . ) " சிந்தைவாடிநொந்தசேதி ” ( தனி 
சேத்திற் - காசுநாறுவத்திலமெனநிகர்காணா” ப்பா . உ - ம்பாக , உ ) ( 1. வெ . ) 
(இரகு . நாட்டு . க .) 4. ஓரிடைச்சொல் . 5 . 

சேதித்தல் - 1. அரிதல் . ( சூ . நிகண் . க ; 
கருத்து . 6. சிவப்பு . ( பிங்கல . க்க ங ங . ) 7. செ 
ம்மையுடையது . 8. நெருக்கம் . 9. வயல் . ( 1 , | லகுமேலுலகுஞ்சேதித்தீர் (உபதேச , சூராதி . 

உச .) 2. அழித்தல் . ( உ - ம் . ) " செந்தாமரையு 
2 , 4 , 5 , 8. பிங்கல . ஙருஅச . ) 
சேதக்காலன் - சேதகாலன் , 

. 

ரு .. ) 2. வெட்டல் , 

சேதிதம்- வெட்டப்பட்டது . ( வெ.க. ) 
சேதகம்- 1. சிவப்பு . ( பிங்கல . ஙருஅங ) 
2. சேறு . ( உ - ம் . ) " முலைத்தடஞ்சேதகம்பொ 

சேதிபன் சிசுபாலனென்னுஞ்சேதிநாட் 
றிப்ப ” (சிந்தா, நாமக . சசு . ) 

டரசன் . ( உ - ம் .) " வன்றிறல்கூர்சேதிபப்பெரும் 
சேதகரம்- வெட்டுதல் , 

பகைசெகுத்தே ” (பாரத் . இராசசூய , கருக .) 
சேதகாலன் -- கெடுதிக்காரன் , 

சேதிமம் - தேவர்கோயில் . ( உ - ம் .) “சிற்கு 
சேதநகி- கடுக்காய் மரம் . 

ணனுடனிருப்பன் சேதிமஞ்செம்பாற் செய்தோ 
சேததம்- 1. அசையும்பொருள் . ( வி - ணி . ) | ன் ” (சேதுபு . இராமநா . சங .) 
2. அறிவு , ( உ - ம் . ) " கல்லாதார்- சேதமென்னு 

சேதியம் -- கோயில் . ( உ - ம் . ) “ சேதியமு 
மச்சேறகத்தின்மையால் ( நாலடி .கக ; = ,)3. ப்புவநத்திருகூற்றமும் ” (திருநூற். கங .) 
அறிவுள்ளது . (இருபாவிரு. அ . உரை . ) 4 . 

சேது- 1. சிவப்பு . ( உ - ம் . ) “ சேதிக்கனை 
வெட்டுதல் . (உ -ம் .) “சேதகப்படைஞரோடும் ” த்துகள் தாக்குநோக்கினன் ” ( கந்தார் . சி.) 2 . 
( பாரத . பதினொரா.ச . ) ( 1 , 2 , 3. வெ.சந ) வானரத்தாற் செய்வித்த அணைக்குப்பெயருமா 

செய்கரை . ( சூ . நிகண் . ரு : கக . ) இராமர் 
சேதநன் - 1. அறிவுடையோன் . (உ - ம் .) ம் ; இது : ஏறுயோசனைளேமும் பத்து யோச 
“ சேதார்வணங்குஞ்செல்வச்சேதுவில் ” ( சே | னையகலமுமுள்ளதென்பர். ( வெது ) 
துபு . இராமநா . உசு .) 2. ஆன்மா . ( வெக் சேதுதீர்த்தம் - இராமேசுரத்திலுள்ள ஒரு 

சேதநா - துவாதசகலைகளில் நாலாவதாகிய தீர்த்தம் . 
விந்து ; அது : வட்டவடிவம் ( சி - லி . கிரி.க. ) சேதுநாதன் -- இராமேச்சுரன் . 
சேதநை-- மநம் . 

சேதுபதி - ஓரரசன் , சேதுகாவலனென் 

றும் , பெயர் கூறுவர் . 
சேதம் - 1. கீழ்வாயிலக்கம் . 2. கேடு . ( சூ . 
நிகண் . கக : னகரவெ . சு . ) 3. துண்டு . 4. நட் 

சேதுபுராணம்- வடமொழிச்சேதுமான்மி 
டம் . (உ - ம் .) " ஏட்டுக்குச் சேதங்கண்டாய்வெயப்படி நிரம்பவழகிய தேசிகராற்றென்மொழி 

யிற்செய்யப்பட்ட ஒரு தலபுராணம் . ( உ - ம் .) 
ள்ளை நாவலிருப்பவனே ” (தனிப்பா.உ - ம்பாகம் . 
உ.எ.) 5. பிரிவு . 6. வெட்டல் . ( சிரச்சேதஞ் “ புகலு நூற்பெயர்சேதுபுராணமே ” ( சேதுபு . 
செய்தான் என்பது வழக்கு . ) 7. விலக்குறுப்பி 

அவையடக்க. க . ) 
னுளொன்று . (சிலப் . ) ( 1 , 2, 3 , 5 , 6. வெ சேந்தன் -1. குமரன் . ( உ - ம் . ) “ சேந்தனை 

க்கந்தனை ” ( கந்தரல . எஉ . ) 2. திவாகரஞ்செ 
281 

ய்வித்தோன் . 
சேதா - 1. சிவப்புப்பசு . ( நன் . பதவி . சு . 

சேந்தி - கள் . ( இந்துஸ் .) 
உரை . ) 2. பசு . (உ - ம் . ) சேதாவினறும்பாலும் ” 
(பிரமோத் . சிவயோ , க . ) ( பிங்கல . உசு . ரு அ .) சேந்து - 1. அசோகமரம் . ( மலையக . ) 2 . 

சேதாம்பல் - செவ்வாம்பல் . ( உ - ம் .) “ சே சிவந்து எனப்பொருள்படுமொரு வினையெச்ச 


1169 


சேநை . 


கிகஎன 


சேமித்தல் , 


- ) , ( உ - ம் . ) " விரவுநறுங்குங்குமத்தாற் சேந்தந் சேநைத்தொகை -உகருஉச இரதங்களும் , 
சர்விளங்கிடுதல் ” (திருநாகைக்காரோ . தலவி உகருஉச யானைகளும் , அஅருஎஉ குதிரைகளு 
+ L . க . ) 3. சிவப்பு . ( பிங்கல , ககஙங ) 4. நெ ம் , கச எசுஉ 0 காலாட்களும் அடங்கியுள்ள படை 
குப்பு . 

த்தொகை . இது ; பதாதி, சேநாமுகம் , குமு 
சேந்து சீரம் துவாதசப்பிராசாதகலைகளி | தம் , கணகம் , வாகிங் , பிரளயம் , சமுத்திரம் , 
லொன்பதாவதாகிய சத்தி , இடப்புறத்தின்மா | சங்கம் , அநிகம் , அக்குரோணி எனப்பத்துவ 
த்திரம் விந்துவையுடைய கலப்பை வடிவுள்ள கைப்படும் . ( பிங்கல .கசு சகமுதல் கசுருவரை) 
து . ( சி - லி . கிரி . க . ) 

சேப்ப - தங்க . ( புறநா . ) 
சேந்துதல் - சாம்புதல். 
சேந்துபந்தம் - அரக்கு . 

சேப்பு-- சிவப்பு . ( உ - ம் ) " சேப்பிடு புரூண 
சேந்தை - மேற்கட்டி . : 

மெழிலறிவு தாங்கத்திங்கள் பத்துந் திநந்திவாக 
சேதம் - பருந்து . ( உ - ம் . ) " சேநமென்ன 

ரனெழாமுன் " ( தைல . தைலவ . கஉ ங . 
வந்தெதிர்த்துநின்றுளைந்து தேய்ந்திடும் ” ( அரு சேபதம் - சுவறுதல் , 
ணகிரிபு . அருந்தவ . கசங . ) ( நெ ) சேபம் --இலிங்கம் . ( வெ ) 
சேநம்பாம்பு - ஒரு மீன் . 

சேபாலம் - ஒரு நீர்ப்பூண்டு. ( மலையகராதி 
சேதன் - பிறப்பிலே சிலாக்கியமுடையோன் . 

காரர் சேங்கொட்டை என்பர் . ) ( பொவா ) 
| சேநாதிபன்- 1 , படைத்தலைவன் . ( உ- ம். ) 
" பூதசேநாதிபர் ” ( உபதேச . கைலை. ஙஉ . ) 2 . 

சேபர்லிகை - ஒரு பூண்டு . பொவாவி 
வருஷபலக்கிரகங்களிலொன்று . 

கா ; வைத்திய அகராதிகாரர் கருநொச்சியெ 
சேநாதி - கார்த்திகேயன் . 2. படைத்தலை ன்பர் . ) 
வன் . ( வெநா.நி ) 

சேம்பு- ஒரு செடி . ( உ - ம் . ) " அரும்புஞ் 

சேம்புமலவனுமாமையும் ” ( அரிச்ச , நாட்டு . நச ) 
சேநாநியன் - சேநாங் . 
சேநாபதீ- 1 , கார்த்திகேயன் . ( உ - ம் . ) " வா 

சேம்பை- சேம்பு . ( மலையக . ) 
னோர்க்குறுசேதாபதியே ” ( திருப்போ , பெருங் 

சேமக்கலம் - சேகண்டி , எறிமணி . 
கழிநெடி . அ . ) 2. சேநாதிபன் . ( உ - ம் . ) " சே 

சேமக்காரன் - சூதாநகாரன் , பொருளைப் 
தை- செறிவுடையான் சேநாபதி ” ( நான்மணிக் . பத்திரம் பண்ணுவோன் . 
ஞ்ச . ) ( வெல.நாவதி : வெல நா- சேரை . சேமண்டன் - தந்தையற்றவன் .( வெணை 
வதி - தலைவன் . ] 

சேமந்தி- ஒரு புட்பம் . 
சேநாழகம் - 1 , படையினோர் தொகை; சேமநம் - போசநம் . 
அது : மூன்று தேரும் மூன்று யானையும் ஒன் சேமம் - 1. அரணானவிடம் , ( உ - ம் .) " ஓர் 
பது குதிரையும் பதினைந்து காலாளுங்கொண் | காப்புச் -சிந்தை செய்து வேறிடத்தொரு சேமத் 
டது . ( பிங்கல . கசுசஉ . ) 2. முற்படை . ( வெல | தின் வைத்தார் ” ( பெரியபு . அமர்நீதிநாயனார் . 
நாவ 0 ) 

ககா . ) 2. இன்பம் . ( சூ . நிகண் . கக : மகரவெ . 

கரு .) 3. காராகிருகம் . ( உ - ம் . ) “ சேமம்புகினு 
சேநாவரையர் - தொல்காப்பியச்சொல்லதிம் யாமத்துறங்கு ” ( ஆத்திசூடி . ) 4. காவல் , 
காரத்திற்கு உரைசெய்த ஆசிரியர்களுளொரு ( உ -ம் .) “ தீங்குபுரிந்தவன் றன்னைச்சேமமுறக் 

கொண்டு போகிற ( பெரியபு . திருநாவு . கஉ ங .) 
சேதி- ஒருபாலாரிட்ட தேவதை . ( வி - ணி . | 5. தஞ்சம் . 6. புதைபொருள் . 
உ ஙஅ . ) 

சேமரம் -- 1 . அழிஞ்சில் . ( மலையக . ) 2. சே 
சேறை- 1. ஆயுதம் . 2. கடைவீதி . 3. சே ரான் . 
நைக்கிழங்கு , ( உ - ம் . ) “ நல்லுரிசைச் சேலை சேமன்- தந்திரி . 
கொட்டிமாகாளி " ( தைல . தைலவ . கஙரு .) 4. சேமாசாரம் - சேமிக்குந்தன்மை . 
படை . ( உ - ம் . ) “ மறைரீதியுற்றபுறநாடழித்து சேமாளைச்சம்பா- ஒருவகை நெல் , 
வருசேநையாள்வதறியேம் " ( அரிச்ச. மயான . சேமாறிகள்- சேக்களினுடைய பீசத்தை 
உஎ . ) 5. மிகுகூட்டம் . 6. மிகுதி . ( தெலுங்கு . ) உடைப்பவர்கள் . (சிவதரு.பாவவி . எங . உரை ) 
4. வெல.நா ) 

சேமித்தல் 1. காவல்பண்ணிவைத்தல் . 


வர் . 


11170 


சேயா. 


ககஎக 


சேர்ப்பன் . 


வர் . 


. 


( உ - ம் .) " தநதாநியங்கள் சேமித்தலதோமுகத் சேயார்-1. தூரத்திலுள்ளவர் . 2. பகை 
தாம் " ( விதார் . பஞ்சாங்க . கக . ) 2. புகைத்தல் . 
சேமீசர் - மாயாதத்துவத்திலிருக்குமோரு 

சேயாறு ஓர் நதி . ( மலைபடு . ) 

) 
ருத்திரர் . ( வி - ணி . உஎரு .) 

சேயான்- 1. --சிவன் , 2. முருகக்கடவுள் 

சேயிலம் -- இலுப்பை . ( மலையக .) 
சேழடி- புத்தி . ( பெ 8- ஷி ) 

சேயேப்பசம் - மரமஞ்சள் . ( மலையக .) 
சேமை - சேம்பு . 

சேர் -1 . ஒரு நிறையளவு . ( இந்துஸ்.) 
சேய் -1 . இளமை . ( சூ . நிகண் . கக ; யகர 
வெ . கஉ , ) 2. கந்தசாமி . ( உ - ம் . ) " அன்றை 

2. ஒரு முகத்தலளவு , ( உ - ம் . ) “ உப்பகற்றிச் 

சேர்காலாக ” ( தைல . தைலவ . க o அ . ) 3 ஒரு 
க் - காலத்திலுதித்தசேய்போல் (திருவிளை . உ 
க்கிரபாண்டியன் றிருவவதார. கச . ) 3. குழந் 

வமையுருபு . ( உ - ம் . ) " கனஞ்சேர்குழலி ” ( மரு 
தை . ( உ -ம். ) “ அமைவுறுகரத்தில் நன்சேயா மகத்துவஞ்சேர் சிவபூசையுறுதிபூண்டமாமு 

தூரர் . உரு .) 4. தெரிநிலைவினைப்பகுதி. ( உ - ம் ) 
ண்டொன்றுபுக்கான் றன்னை ” ( பிரமோத் . சரி 

நி 2 (சிவாக, சிவதன்மா, கஅ .) 5. தளை . 6. தா 
ப்பிர . உக .) 4. சிவப்பு . [இது செம்மையின் 
விகாரம் போலும் ) 5. செவ்வாய் . (உ - ம் . )" விய ரேதிரட்சி ” ( தொல் . சொல் , ஙசக .) 8. பிணை 

நியப்போர் . ( வழக் .) 7. திரட்சி . ( உ - ம் .) " சே 
னிலத்துப் புதன் சேய்பொன்னுறிற்கர்ப்பம் வே 

யல் . 
றிரண்டாம் ” ( விதாக . கர்ப்பா . அ . ) 6. தூரம் . 
( உ -ம்,) “ இவர்சேயிடைவைகுற ” (சிவரக. 3. சேருமிடம் , 4. நண்பு , ( உ - ம்.) “ அறிது 

சேர்க்கை- 1. ஒன்றிப்பு . 2 , சேர்க்குதல் . 
மேரு. உக . ) 7. நீளம் , ( பிங்கல . கூரு அரு . ) 8 . 
மகன் . (உ - ம்.) “ தாயுமின்னனோய்தவிர்த்தநாகசு: எ .) 5. புணர்ச்சி , 

மவர்சேர்க்கையெனின் ” ( இன்னிசை . நண் . 
யகனற் - சேயுமுன்செல " ( பிரமோத் . பத்தி 
ராயு.சங. ) 9. மூங்கில் . ( மலையக .) 

சேர்கை -சேர்தல் . ( உ - ம் . ) " தீக்கோண்மூ 
சேய்ஞலூர்- ஒரூர் , (உ -ம்.) இக்கெர்சே ன்றாறயஞ்சேர்கைகன்றே ” (விதாத.யாத்தி 

ரை . எ . ) 
ய்ஞ - லூரதென்று பெயரோதினரன்றே " ( கந் 

சேர்த்தல் -- 1. இசைத்தல் . 2. ஈட்டல் , 
தபு . குமார , கரு . ) ( சேயினுடையதல்லவூரென் 

3. கலத்தல் . 4. கூட்டல் . 5. கோத்தல் . 6 . 
றபடி . ) 

சேரப்பண்ணுதல் . (உ - ம் .) " ஆசைநீக்கியன்பு 
சேய்த்து - 1. செம்மை நிறமுடையது . சேர்த்தி ( தேவார , திருவெதிர்கொள்பாடி ” 
( சிந்தா . ) 2. தூரத்திலுள்ளது . ( உ - ம் .) “ நனி 

எ . சுந்தர .) 
சேய்த்தன்றவன்றிருமலி மூதூர் " (சிலப் . புற 

சேர்த்தி -1. இசைவு . 2. ஐக்கம் . 3. கூட்டு . 
ஞ்சேரி . கஙரு . ) 3. நீளமுள்ளது . 

4. சேர்வு . 
சேய்நதி - சேயாறு . ( உ - ம் . ) " முழங்குசே சேர்த்திக்கை - சேர்த்தி . 
ய்த திருந்திரிமுகலியேயா தி ” (தணிகைப் . திரு சேர்த்துதல் - சேர்த்தல் . 
நாட்டு . ஙக. ) 

சேர்தல் - 1. அடுத்தல் . 2. அடைதல் , 
சேய்நீர் - ஒருவித மருந்து நீர் . 

( உ - ம் . ) “ சேன்று சேர்தறிடமெனச்சிந்தித்தா 
சேய்மை 1. தூரம் . ( உ - ம் .) சேய்மைய ள் " (சிவரக . மேரு. சச .) 3. இடைவிடாது 
ண்மையிலுயிர்க்கொரு துணையெனச்சிறந்த ” | சிந்தித்தல் . (உ - ம் .) “ மலர்மிசையேகினான்மா 
( அரிச்ச . மயாக . கஉஎ. ) 2. நீளம் . 

ணடி சேர்ந்தார் ” ( வள் . ங . ) 4. ஒத்தல் , 5. கிட் 
சேயம் 

1. ஓட்டம் . 2. கரை . 3. கூட்ட டுதல் . ( தேடினது வந்து சேர்ந்தது . வழக்கு . ) 
ப்பட்டது . 4. வெற்றி . 

6. திரட்சி . ( உ - ம் . ) " கனஞ்சேர்ந்தவர் துளிகா 
சேயமம் - கௌரிபாஷாணம் . 

லுமுன்னே " ( வாண . உசு கா . ) 7. புணர்தல் . 
சேயவன் - 1. கந்தசாமி . ( உ - ம் .) " ஆறு 

8 , பொருந்தல் . 
மாமுகச்- சேயவன்மணஞ்செப்பி ” ( கந்தபு . தெ சேர்ந்தலை- 1. உற்ற சிநேகம் , 2 , ஒன்றி 
ய்வயானை . ருஅ . ) 2. செவ்வாய் . ( திவாகர. க . ) | ப்பு . ! 
சேயன் - 1 , மகன் . 2. வெல்லத்தக்கவன் . 

சேர்ந்தார்- மேவினர் . ( சூ . நிகண் , உ : ருஉ ) 
3. தூரத்திலுள்ள வன் . ( உ - ம் .) " செங்கையிலி சேர்ந்தார்க்கொல்லி - நெருப்பு . ( சூ . நிக 
ருப்பினுஞ்சேயன் சேயனே ” ( பிரபுலிங்க . இட் ண் . க : ரு . ) 
டலிங்க . கூக . ) 

சேர்ப்பன் - 1. நெய்தனிலத்தலைவன் . 
சேயா-- கடுக்காய் . ( மலையக .) 

( உ - ம் . ) “ பாடிமிழ்பனிக்கடற்சேர்ப்பனென் 


1171 


சேரன் . 


ககஎ e 


சேவகன் . 


கோ ” ( புறநா. சக . ) 2. வருணன் . ( உ - ம் .) வுபேருடைச்சோசெம்பியருடன் பாண்டியன் 
“ எற்று தெண்டிரைநீர்ச்சேர்ப்பன் ” (திருவிளை . | முதலோரும் ” ( பாரத . படையெழுச்சி , ச . ) 
நான்மா . ச . ) 

சேரா - கள் . 
சேர்ப்பு - 1 , அநுபந்தம் . 2. இறங்குது சேரார் பகைவர் . ( உ - ம் . ) " சேரார்வணங் 
றை . 3. கடற்கரை. ( உ -ம் . ) " பிறங்கு நீர்ச்சேர் கும்பகதத்தன்றிண்டோள்வலியும் " (பாரத . நா 
ப்பினும் புள்ளொருங்கெழுமே ” ( புறநா. சக . ) - ன்காம் . ஙஉ .) 
4. கலப்பு . 5. சேர்க்கப்படுவது. ( உ - ம் .) " சேர் சேரான் -1 . சேங்கொட்டைமரம் . 2 , பகை 
ப்பாயபலவேயுண்மையென்றிடில் ” ( சி . சி . ச : | வன் , 

சேரி - 1. ஊர் . ( சூ . நிகண் . ரு : ஙரு . ) 2 . 
சேர்பு -1, சேர்மானம் , 2. பொருந்தி .( புற தெரு . ( ஐங்குறு . ) 
நா . ) 3. வீடு 

சேரிடுதல்- பிணைத்தல் . 
சேர்மானம் - 1. ஒன்றிப்பு , கலப்பு . 

சேரிப்பரத்தையர் - பலருக்குமுரிய பரத் 
சேர்வு -1. அடைதல் , ( உ -ம் . ) “ சாரதர் ” தையர் . ( உ - ம் . ) " யாரையுநயவாவியல்பிற்சிற 
(பார் . ) 2. ஐக்கம் . 3. கூட்டம் . 4. திரட்சி . ந்த - சேரிப்பரத்தையர்மகளிராகி ” ( அகப்பொ . 
( சூ . நிகண் . அ : ங . ) 5. மருதநிலத்தூர் . ( சூ . அகத்திணை . ககச . ) 
நிகண் . ரு : ச O.) 6. வீடு . ( பிங்கல . கா 

சுசு கா . ) சேருகம் - நாகணவாய்ப்புள் . 
சேர்வை -1 . ஐக்கம் . 2. கலப்புச்சரக்கு . 3 . சேருதல் -- சேர்தல் . 
கலவை . 4. கூட்டம் . 5. சீலையிற் சேர்த்தொ சேரை-சிறங்கை. ( தெலுங்கு . ) 
ட்டுகிறவொரு மருந்து . 6. சேகரிப்பு . 7. சே சேல் - கயல் . ( உ - ம் . ) " மொய்வரால் கெண் 
னை . 8. சேர்க்குதல் . 

டைவாளை சேன்மலங்கு ( பாரத , சிறப்பு . அ . ) 
சேர்வைக்காரன் - சேனைத்தலைவன் . 

சேலகம்- கோரைக்கிழங்கு . ( மலையக . ) 
சேர்வைக்கால் - உண்கலமுதலிய வைக்கு சேலம்- 1. ஒரூர் . ( உ - ம் . ) " சேலங்கைக் 
ந்தாள் . 

கொண்டு ” ( இரகுநாதக் .) 2. புடைவை . 3 . 
சேர்வைராயன்மலை - சேலத்துக்கணித்தா | பொறாமை . 4. மயிற்றோகைக்கண் .( 2. வெல ) 
ன ஒரு மலை . 

சேலன் - அதமன் . ( வெ ) 
சேர - 1. அணித்தாக . 2. ஒருங்கு . ( வள் . 
க o ருசு . பரி .) 3. முழுமை. ( உ - ம் . ) " அதுசே சேலி- வஸ்திரம் . ( வெ ) 
ரப் - பொன்மயமாகும் புவியினர்காணும் பொழு சேலியால் -- இலாமிச்சை . ( மலையக .) 
தென்றான் ” ( கோயிற்பு . நடராச . சஉ . 

உ . ) 

சேலுகன் - வேலைக்காரன் . 
சேரமண்டலம்- சேரநாடு ; அது , " வடக்கு சேலேகம்- 1. சந்தனம் . ( மலையக .) 2. சிந் 
த்தலம்பழனிவான்கீழ்ச்செங்கோடு - குடக்குத் | தூரம் . ( சூ . நிகண் . சு : கா . ) 
திசைகோழிக்கூடாங் கடற்கரையி- னோரமது சேலை 
- 1. அசோகு . ( மலையக .) 2. சீலை . 
தெற்காகுமோரெண்பதின்காதஞ் - சேரனாட் ( உ - ம் . ) " சேலையெனப்புலியதளுந்திருமருங்கி 
டெல்லையெனச்செப்பு ” என்னும் ஒளவையார் லுறச் சேர்த்தி " ( பாரத . அருச்சு நன்றவ . அங ) 
வெண்பாவாலறிக . 

3. மகளிராடை . ( இது பதினெட்டுமுௗநீளமு 
சேரமான் -- சேரன் . 

ள்ளது . ) 
சேரமான் பெருமாள் - சேரமான் பெருமா சேலோதம் -- சந்தகம் . ( மலையக . ) 
ணாயனார் . இவரைக் கழறிற்றறிவார் நாயனாரே சேவகம் - 1. சேவகத்தொழில் . ( உ - ம் .) 
ன்பர் . ( பெரியபு . ) 

“ சிலதியர் ” ( பார் .) 2 , சோம்பு . 3. துயில் .( சூ . 
சேரல் - 1. கிட்டல் . 2. கொழியலரிசி . 3 . நிகண் . கக ; வகரவெ . கா .) 4. பேயுள்ளி. ( மலை 
சேரன் , ( பதிற்றுப் . ) 

யக . ) 5. யானை துயிலிடம் . ( உ - ம் . ) " சேவக 
சோலன் - 1. சேரன் . (உ -ம் .) " செருமா க்கம் . 7. வீரம் . (உ -ம் . ) “ தேமன்னுகொன் 

மணைவனகரிகள் ” ( கந்தபு . நகர.ருரு .) 6. வண 

. 
ருமுகப்பா . ) 3. பகைவன் .. 

றையுந் திங்களுஞ்சூடிதன் சேவகமே " ( பெரிய 

பு . குங்கிலிய . கங . உரை .) 
சோலார் - பகைவர் . ( உ - ம் .) " தற்சேரலா 

சேவகன் - 1. ஐயன் . 2. சிற்றாமுட்டி . 3 . 
ரைத்திறைகவர்ந்துற்றனன் " ( உபதேச . விபூ பணிவிடைக்காரன் . ( உ - ம் .) " பரமன் கிரியை 
தி . கரு . ) 

யேந்தினன்மைந்தன் பகைவன் வெற்பை - யுர 
சேரன் - குடநாட்டரசன் . ( உ - ம் . ) " பரா மென்றெடுத்தவன்மாற்றான்கைச் சேவக னொ 


1172 


சேவிதன் . 


ககஎக 


சைங்கிகேயம் . 


ண்டொடியே ” (தனிப்பா . உ ; கஉ . ) 4. பேயு சேவியம் - வெள்ளை வெட்டிவேர் . 
ள்ளி . 5. வீரன் . ( உ - ம் . ) " அட்டாலைச்சேவக சேவுகம்- சேவகம் . 
ன் ” ( திருவிளை . மெய்க்கா. க . ) ( 2,4 . மலையக .) சேவை - 1. ஊழியம் , ( உ - ம் . ) “ முன்பு 

சேவகன்பூடு - 1. காந்தள் . 2. சிற்றாமு சேவைநிலைமைசேர் முயற்சியால் வருந்தினே 
ட்டி , 3. சிறுபுள்ளடி . ( 1,2,3, மலையக . ) ன் ” ( சேதுபு . இராமனருச் . ககங .) 2. வழிபடு 
சேவகனார் - ஐயனார் . 

தல் . ( உ - ம் .) " அரக்கர்கோன்ற நுசனு - மண் 
சேவதி - 1. குபேரன் நவதிரவியங்களு ணினாசையாலுனைவந்து சேவைபண்ணினான் ” 
னொன்று . 2. விலையுயர்ந்த திரவியம் . ( லெ ( சேதுபு. இராமனருச் . ககச .) ( வெபவா 
வயி ) 

சேற்கண்ணி - அரிதாரம் . 
சேவநம் -1 . சேவகம் , 2. தைத்தல் . ( வெல 

சேற்பநம் - சிலேட்டுமம் . ( வழக்கு .) 

சேறல் -1. எழுச்சி , 2. செல்லல் , ( உ - ம் . ) 
ந 0 ) 

" தேடிச்சேற - லுறுதியென்றுளத்தினுள்ளே 
சேவநை - 1. மேளஞ்சேவிப்பு. 2. வணக் யொடுக்கி ” ( அரிச்ச . மயான . கஉ .) 3. நடத் 
கம் . 

தல் . 
சேவதைக்காரர் - ஊழியஞ்செய்வோர் , சேறு- ) . அளறு . ( உ - ம் .) " சேறுபாய்ம 
சேவம்- 1. ஆண்குறி . 2. உயரம் . 3. பா லர்த்தேனொடு ” ( அரிச்ச . நாட்டு நிக. ) 2 . 
ம்பு . ( வெ ) 

இனிமை . ( சூ . நிகண் . எ : ருச . ) 3. கள் . ( சூ . 

நிகண் . சு : உக .) 4. குழம்பு . ( உ - ம் . ) " ஆரக 
சேவல் -1 காவல் . ( உ - ம் . ) “ சேவலாய்வை றுஞ்சேறாட்டி ” ( பெரியபு . தடுத்தாள் , கஎக . ) 
குந்தினைப்புனத்திற் புள்ளினுடன்- மாவெலாங் 

5. செறிவு . ( உ - ம் . ) “ தலையோர் நுங்கின் தீஞ் 
கூடி ” ( கந்தபு . வள் . க 0 க .) 2. கோழியினாண் . | சேறுமிசை ” ( புறநா . உஉரு .) 6. திருவிழா. 
(உ -ம் .) " சூரனுயிரிறந்து - சேவற்கொடியுமயி ( சூ . நிகண் . க ; ச . ) 7. தேன் . (சிந்தா .) 
லுமெனச்சென்றொழிந்தான் ” ( உபதேச . சூரா சேறும்- செல்லுதும் . ( உ - ம் ) சேறும்கா 
தி .ருக . ) 3. சக்கரவாகப்புள். ( உ - ம் .) " ஆயி ழியோபெரும் பெயர்ப்பறம்பே ” (புறநா. ககரு ) 
ரம் பேடைச்சேவ - லுண்ணுநீரமுதங்காக்க ” (சிந் சேனா - 1. ஒரு பூண்டு . 2. மலங்குமீன் . 
தா . விமலை . ரு . ) 4. சேறு . 5. மயிலொழிந்த சேனமரம்- அழிஞ்சில் . 
பறவையினான் . ( 4 , 5. சூ . நிகண் . கக : வகா 

சேனாவு- தகரை , ( மலையக .) 
வெ . க . ) 

சேனை - தெரு . ( பிங்கல . சுச O.) 
சேவலான் - முருகக்கடவுள் . ( உ - ம் . ) " சே சேனைப்பால் 

--சிவனிப்பால் . 
வலானெனத்தயித்தியனனையவத்திகத்தர் ( பா 
ரத . நிரைமீட்சி . உ 0 . ) 

சேவற்கொடியோன் - 1. ஐயனார் . 2 . 
முருகக்கடவுள் . ( 1 , 2. திவாகரம் . முதலாவது ) சை [ சகரவல்லொற்றின் மேல் ஐகாரவுயி 
சேவற்பண்ணை- ஒரு பூமரம் . 

ரேறப்பிறந்த ஒருயிர்மெய்நெட்டெழுத்து .) 
சேவாலம் - நேர்வாளம் . ( மலையக . ) 

இகழ்ச்சிப்பொருளில் வரும் ஒரிடைச்சொல் , 
சேவாலிசம் - கருநொச்சி . ( மலையக . ) ( உ - ம் . ) “ சையெனத் திரியேல் ( கொன்றைவே 
சேவித்தல் -1 . ஊழியஞ்செய்தல் . 2. தரி | ந்தன் .) 
சித்தல் , ( உ - ம் . ) கசிரமதாஞ்சிவன்பதந்தொழ சைக்கினை - கண்சமிக்கை , சாடை . 
ச்சேவிக்கச் சென்னிநேத்திரஞ் சேர்ந்தோம் , 

சைகதம் - ஆற்றங்கரை . 2 , மணல் . 3 . 
(சிவரக , தேவி நாட்டிய க . ) 3. வணங்கல் ,வழி 

மணற்கரை . (ெெவலகத ) 
படல் . ( உ - ம் .) " திருத்தர்பூவணவாணரைச்சே 
த்துச்சுத்த- நிருத்தமாடிவந்து ” ( திருவிளை . 

சைகன் - ஒழுக்கந்தவறின பார்ப்பனபுத்தி 
இரச . எ . ) 4. வாத்தியம் , முழக்கல் . 

ரன் . (ெெபாவ ] 
சேவிதம் - சேவகம் . ( உ -ம் . ) “ வானவர்சே சைகை சைக்கினை . 
விதபாதா” ( திருப்போ.குறுங்கழி.ரு .) ( லெ சைங்கம் - சிங்கம் . (ெெவ on ] 
வி.க. ) 

சைங்கிகேயம் -- இராகு . ( வெல U 
சேவிதன் -- ஆச்சிரயித்தோன் , 

கெய :) 


--- 


1173 


சைதநம் . 


ககஎச 


சையோக சம்பந்தம் . 


U - C ) 


சைங்கியம் - சைங்கம் . 

சைதவாகி – ஒருநதி . (ெெவல.தவ 
சைசவம் - 1. இளமை . 2. பதினாறு வயதி 
ற்குள்ளான பருவம் . (ெெபவம் ) 

சைதிதம் - பிரம்பு . 
சைத்தியம் - 1. இறப்புக்கல்வெட்டு, 2 . 

சைந்தவம் - 1. இந்துப்பு . 2. குதிரை 
குளிர்மை , 3. பலிபீடம் ,4. புத்தாலயம் . ( மணி (உ - ம் .) சைந்தவங்கண் - முந்தியவொலியும் 
மே . ) ( 2. பெ .5 .) . 3. ெெவகம்.) ( கோயிற்பு.இரணிய.கஉக . ) 3. சிந்துநதி . 4 
சைத்தியமுகம் - கமண்டலம். (ெெவக ) தலை . (1 , 4. சூ . நிகண் . கக : யகரவெ . அ .) [ 1 

2 , 3. வெநவ :) 
8ுவ ) 
சைத்தியன்- சுக்கிரன் . ( பிங்கல . உஙக . ) சைந்தவி - சயிந்தவி . (ெெவல நவீ ) 
சைத்திாகம் -சித்திரைமாதம் .(ெெவகு சைந்யம் - சதுரங்கபலம் . (ெெவல ) ) 
க ) 

சைநம் - அவைதிக சாத்திரங்கள் மூன்ற 

னுளொன்று . 
சைத்திரம் -- 1. சித்திரவேலை . 2. சித்தி 

சைநர் - 1. சமணர் . 2. சீநர் . 
ரைமாதம் , 3. வெற்றி . ( 2. வெது ) சைநன் - 1. அருகசமயத்தவன் . 2. அரு 

சைத்திராதம் குபேரன் நந்தநவாம் . கன் . 3. புத்தன் . ( சூ. நிகண் . க : கஎ .) 
(ெெவதாய் ) 

(ெெஜ.ந ) 
சைத்திராதன் -- 1 . குபேரனது நந்தநவரத் 

சைநிகன் - சேநைத்தலைவன் . 
தைக்காவல் செய்யுமொரு கந்தருவன் (ெெவ 

சைநியம் --சேகை . (ெெவல ) 
தரா :) 2. வீரன் . (ெெஜதராய : 

சைம்மிதி - இயமன் பட்டணம் . (பிங்கல . 

ககஎ . ) 
ெெஜ.த - வெற்றியுள்ள . ர W - 
. தேரையு 

சைமா நம்- வெகுமாநம் . ( சம்மாநம் என்ப 
டையவனென்றபடி .) 

தன் விகாரம் . ) 
சைத்திராவலி -சித்திராபூரணை . (ெெவ சைமீதி 

பூருவமீமாஞ்சை நூலாசிரியன் , 
தராவளி ) 

( உ - ம் . ) " சைமிங் சூத்திரம் " 
சைத்திரி - ) . சித்திரை மாதம் . 2. யாகமி 

சைமிதிசூத்திரம்- பூருவமீமாஞ்சை. ( உ - ம் ) 

" சாற்றியவச்சைமி நிசூத்திரத்திற்கு மிக்க- சா 
ருபத்தொன்றினொன்று . ( 1.ெெவதி ) 

பரமென்றொரு பாடியம் புரியப்பட்டது " ( வே 
சைத்திரிகம் - 1. சித்திரவேலை .2. சித்தி தா . சூ . சிறப்புப்பா . ச . ) 
ரைமாதம் . ( 2.ெெவதிர்க ) 

சையம் - 1. கல் . ( சூ . நிகண் . ரு : கரு . ) 
சைத்திரியஞாநம் - சித்தஞாநம் , பேரறிவு . 2. குடகுமலை . ( உ - ம் . ) சையமால்வரைபயில் 
சைத்திரியம் - தெளிவு . 

பெரியபு . திருநாட்டுப் . கூ . ) 3. செல்வம் .. 
சைத்துவம்- செய்தல் . 

( உ - ம் .) " சையமாநெடுந்தாழ்வரைத்தனிவரை ” 
சைதந்தியதரிசநம்- தானுந்தலைவனுமொ | (இராமா, கவந்தன் . ஙக .) 4. மலை . ( உ - ம் . ) 
ன்றாகக்காண்டல் . 

சையமோரிரண்டுதம்மிற் பொருதென ” ( பா 
சைதந்தியம்- 1. அறிவு . 2. ஆத்துமா. 3. | ரத . பதினொராம் . கசு . ) 
கடவுள் . (ெெவத ] 

சையுத்தம் - மயக்கம் . ( உ - ம் .) “ சாருமை 
சைதந்தியருபம் அறிவோடு கூடியவுரு ; 

யௌவுடனேயோமயக்கங்கள்சையுத்தமே" ( பி 
அவ்வகை: பஞ்சேந்திரியங்களும் அவற்றின் 
விடயங்களுமாகிய பத்தும் , ஸ்திரீபுஞ்சகமான 

சையெனல் - ஓரிகழ்ச்சிக்குறிப்பு . ( உ - ம் . ) 
பாவரூபமிரண்டும் , இருதயமொன்றும் , ஆகார 

எசையெனத்திரியேல் ” ( ஆத்திசூடி . ) 
ரூபம் ஒன்றும் , பூதம் நான்குமாம் . ( சி . சி . பர . 
சௌத் . ச . ) 

சையோகசம்பந்தம்- (இலக்கணம் . ) பே 
சைதநம்- ஆன்மா . ( உ - ம் .) " நுண்ண . | தசட்டியினொருவகை . ( பி . வி . கஎ . உரை . ) 
பிறப்பிறப்பினுடங்கு சைதாங்கட்கெல்லா by 

அளவையினொரு சம்பந்தம் . (சி . சி . அளவை . 
( த.நி. போ . உ 02 ) 

சிவாக் ) 


வி . ரு . ) 


சையை - சைகை . 


1174 


சைவசித்தாந்தம் . 


ககஎரு 


சைவரெழுவகையர் . 


க ] 


சையோகதன்- சதருத்திரரில் யமதிக்கிலி " சைவசித்தாந்தத்திறனிங்குத் தெரிக்கலுற்றா 
ருக்குந் தசருத்திரரிலொருவன் . ( வி - ணி ,உஎ ) ம் ” (சிவப்பிர , வியாக் . பாயிர . எ . உரை . ) (சித் 
சையோகம் 

1. அநுபவசத்தி ; அது : தாந்தம் - முடிந்த முடிபு .) 
பரையோகத்திற்குஞ்சுகாதீதத்திற்குமிடையே சைவசித்தாந்தி - சைவசமயி , ( சி.சி. ஞாந ) 
தோன்றுமாநந்தப்பேற்றிற்கிடம் . ( உ - ம் . ) சைவசூக்கம் - ஒருமந்திரம் . ( உ - ம் .) " புநி 
“ பொய்போகப்போகப்பொருந்திப்பொருடானா தநீர்சைவசூக்கம் புருடசூக்கத்தான் 

மற்று - மினி 
நசையோக போகதரங்கத்தில் " ( ஒழிவிலொ யவைந்தெழுத்தாலாட்டி ( சூத , சிவமான் . சு : 
இக் , பொது , எ . ) 2. கலத்தல் . ( உ - ம் .) “ உயிர் உ O. ) 
கடிருவடி நீழற்சையோகத்தாம் ” ( சூத . பாயிர . சைவ நூல் - சிவாகமம் . ( உ - ம் ) " வேத நூல் 
ரு .)3. சையோகசம்பந்தம் ; அது ; கண்ணுக்கு சைவ நூலென்றிரண்டே நூல்கள் ( சி . சி.அ : 
ங்குடத்துக்குமுண்டான சம்பந்தம்போலுஞ்ச | கரு . ) 
ம்பந்தம் . (சி.சி. அளவை . சு . சிவாக் .) 4. புண சைவபாசுபதர் மாயாபுவநப்பிராப்தியே 
ர்ச்சி . ( சம் என்பது சை எனத்திரிந்தது . ) மோட்சமென்னும் சங்கிராந்தவாதிகள் . ( சி . சி . 
சையோகித்தல் - கூடுதல் , 

அ : கஉ . ஞாநப் . ) 
சையோகை - 1. சிவத்துக்கின்பந்தருஞ்ச சைவபூடணம் - ஒரு சைவசமய நூல் . 
த்தி . 2. மனைவி . 

சைவம் 

1. சாகலியவிழாவொன்பதனுள் 
சையோத்தி - சையோத்திகம் . 

ஒன்று ; அஃது : ஒரு நாளளவுள்ளதாகக்கொடி 
சையோத்திகம் - சையோத்தியம் . யேற்றிப்பலியிட்டும் இல்லாமலுஞ்செய்யப்படு 
சையோத்தியம் - அயிக்கம் . 

வது . 2. சிவபுராணங்கள் பத்தனுளொன்று . 
சைரிகம் உழவெருது . (ெெவரி ( உ - ம்.) “ எதிரில்சைவமே பவிடியமார்க்கண்ட 

மிலிங்க - மதிகொள்காந்தநல்வராகமே வாமநமற் 

சம் - புதிய கூர்மமே பிரமாண்டமிவைசிவபுரா 
சைரிகன் - உழவன் . (ெெவசிக :) 

ணம் " ( கந்தபு . பாயிர . ருச . ) 3. சைவசமயம் . 
சைரிபம் - எருமை. ( பிங்கல. உசஎசு .) | (உ - ம் .) “ அறுசமயத்திற் கடந்தசைவத்தினன் 
(ெெவாரி :) 

றிவீடிலதெனத்தெளிந்து ” ( கந்தபு . திருநகர , 
சைரியம் பெருங்குறிஞ்சி . ( தைல , தை 

அங . ) [ வெ ] 
லவ .) 

சைவம் பதினாறு 

- ஊர்த்தசைவம் , அநாதி 
சைரேயகம் --- சயிரேகம் . 

சைவம் , ஆதிசைவம் , மகாசைவம் , டே -தசை 
சைலகம் - 1. சாம்பிராணி . 2. மலையிரு வம் , அபேதசைவம் , அந்தரசைவம் , குணன 
வேலி , ( மலையக . ) [ 1. ெெபாக ) 

வம் , நிற்குணசைவம் , அத்துவாசைவம் , யோ 
சைலபித்தி- கல்லுளி. ( பொ.தி ) 

கசைவம் , ஞாநசைவம் , அணுசைவம் , கிரியா 
சைலம் - 1. சிலையாலாகியது . ( சைவ.வி.) 

சைவம் , நாலுபாதசைவம் , சுத்த சைவம் என் 
2. சேலை . 3. மலை . ( சூ . நிகண் . ரு : கக . ) [ 1. 

சைவர்-- சிவதீக்ஷைபெற்றுச்சிவனைவழிப் 
ெெueo . 2. ெெவடு ) 

டுவோர் ; இவர் : ஆதிசைவர் , மகாசைவர் , அது 
சைலாந்திரம் - மலைக்குகை , 

சைவர் , அவாந்தரசைவர் , பிரவரசைவர் , அந் 
சைவசமயதாவர்- திருஞாநசம்பந்தமூர்த் 

தியசைவரென அறுவகைப்படுவர் . ( உ- ம் . ) 
திநாயனார் , திருநாவுக்கரசு நாயனார் , சுந்தரமூர் 

" நன்னயம் பெறுஞ்சைவர் ” (சிவரக . காயத்தி 

ரி . ங O. ) 
த்திநாயனார் , மாணிக்கவாசக சுவாமிகள் என் 
னும் நால்வர் . ( சைவவி . உரு . ) 

சைவராசன் 

வியாக்கிரபாதமகாமுநிவர் . 
சைவசமயம் - சிவபெருமானே தெய்வமே ( உ -ம் . ) " நற் -சந்திசேர்பணிராசனுந்தகுசைவ 

ராசனுமெய்தவே " ( கோயிற்பு . இரணியவன் . 
ன்று வழிபடுஞ்சமயம் . ( உ - ம் .) " சைவசமயமே 
சமயஞ்சமயாதீதப்பழம் பொருளைக் - கைவந்திட கலக . ) 
வே மன்றுள்வெளிகாட்டும் " ( தாயு . காடுங்க சைவரெழவகையர் - எழுவகைச்சைவர் ; 
ரை . உ .) 

அவர் அநாதிசைவர் , ஆதிசைவர் , மகாசை 
சைவசாத்திரம் - சிவாகமம் . 

உ , அநுசைவர் , அவாந்தரசைவர் , பிரவரசை 
சைவசித்தாந்தம் - வேதாந்தத்தெளிவாஞ் வர் , அந்தியசைவர் . ( சைவச . பொதுவி . சஙரு . 
சிவாகமத்தின் கருத்தாகிவந்த அர்த்தம் , ( உ - ம் ) | உரை.) 


-- 


பன . 


1175 


+ 


சொக்கர் . 


சொடக்கு . 


கக எசு 


சொக்கரை - 1. குறைவு . 2. சிறிய அடை 
சைவலம் - பாசி . ( உ - ம் . ) " வள்ளைக்கொடி 
ச்செவிசைவலக்கூந்தல் ” ( திருப்போரூர் . அல ப்பு . 3. மதில் முதலியவற்றின் துவாரம் . 

சொக்கலி - மூக்கிலிச்செடி . ( மலையக .) 
ங்கார . கூக . ) (ெெவ ) 

சொக்கலிங்கன்- சொக்கநாதன் . 
சைவன் - சிவனை வழிபடுவோன் . (ெெபல சொக்கன் - சிவன் . ( உ - ம் . ) " முக்கணொ 
வ ) 

ருநான்குபுயமைந்துமுகமுன்னோன் - சொக்க 
சைவாகமம் - சிவாகமம் . ( உ - ம் .) " சைவா னருணன்மை பெறு தொன்மைதிகழ்நன்னா 
கமத்தினெறிநன்றுணர்ந்த சாண்டில்லியனெ (திருவாத . மந்திரி . க .) 
ன்னுமுநிவன் ” ( பிரமோத் , சநிப்பிர . கஉ . ) சொக்கா- ஒருவகையங்கி , ( தெலுங்கு . ) 
சைவியம் - சைவத்திற்குரியது. 

சொக்காக்கீரை- ஒருவகைக்கீரை . (இதி 

ற்சொக்கா என்பது ( இந்துஸ் , ) 
சொ 

சொக்காரன் - ஆஸ்திக்குப்பாத்தியஸ்தன் . 
சொக்காலி - சிறுபூளைப்பூடு . 

சொக்காளி - சொக்காலி . 
சொ - [ சகரமெய்யின் மேலொகரவுயிரேற் 

சொக்கிடல் - கன்னமிடல் . ( உ - ம் .) " சொ 
ப்பிறந்த ஒருயிர்மெய்க்குற்றெழுத்து . ) 

க்கிட்டரமனைபுக்கு ” (பட்டினத்துப்பிள்ளை.) 
சொக்கட்டான் - ஒரு சூது . 

சொக்கிடுவான் -- சொக்குப்பொடி போடு 
சொக்கட்டான்காய் - சொக்கட்டானாடவை 

வோன் . ( சைவச . பொதுவி . உசங . உரை .) 
க்குங்கருவி , 

சொகீத -1 . அழகு . ( சூ . நிகண்.அ : உரு . ) 2. 
சொக்கட்டான் மனை- சொக்கட்டான்விளை 

அறியாமை . 3. கண்ணுறக்கம் . 4. கதுப்பு . 5 . 
யாடுமறைப்பலகை முதலியன . 

தெரிநிலைவினைப்பகுதி . 6. சோர்வு . ( தெலு 
சொக்கநாயகன் - சொக்கலிங்கப்பெருமாங்கு. ) 7. பொன் .8. மயக்கு . 
ன் . ( உ - ம் . ) " அரவணிச் - சொக்கநாயகனாடலு சொக்குதல் - 1. சோர்தல் , 2. மயங்கல் . 
ம் (திருவிளை- விடையி . ரு . ) 

சொக்குவித்தல் - மயக்குவித்தல் . 
சொக்கப்பனை- விளக்கீட்டிலெரிக்குமொ 

சொக்கு வித்தை - மயக்குவித்தை . 
ருசெய்கைவிருட்சம் . ( உ - ம் . ) " வானளாவுமோ 

சொகுசா - உயர்ந்தசெம்பு , தம்பாக்கு . ( இ 
ங்குசொக்கப்பனையிரண்டு சந்நிதிக்கும் வயங்கு ந்துஸ் .) 
தீபம் " ( திருநெல் .தீபம் சு o . ) இதனிலக்கணம் ; 

சொகுசு - 1 : நாகரீகம் . 2. நேர்த்தி . ( தெ 
“ புனிதர் திருச்சந்நிதிக்குக் கீழ்பாலாகப்பொரு லுங்கு . ) 
வில்கோன் முப்பத்திரண்டு நீளம் - பனைமரந்தா 

சொங்காரன் - சொக்காரன் . 
ன்கொணர்ந்து நிலைபெறவே நாட்டிப் பருத்த சொச்சம் - 1. குறை . 2. மாசின்மை . 
கழிக்கோல்பரப்பியோலைவேய்ந்து - வனையுமரி ( (உ -ம் . )" சொச்சத்தாதையர் தாமெனவே (திரு 
சகந்தோய்ந்த கோடிசாத்திவானளவு மோங்கு ப்பு . ருஎங .) 3. மிச்சம் . ( உ - ம் .) " ஆயிரத்துச் 
கனன்மாலை சாத்தி - அனைவடிவாண்முன்னுமி சொச்சம் ” ( தைல . தைலவ . கஎ .) 
ந்தவாறு செய்வோ ரழியாத வீட்டின்பமடைகு சொட்டா - ஒருவகைக்கட்கம் . 
வாரால் " என்னும் திருநெல் . தீபம் . கரு -ம் செ சொட்டு -- 1 , குட்டு 2. குற்றம் . 3. தெரி 
ய்யுளிற்காண்க, 

நிலை வினைப்பகுதி , 4. திவலை . 
சொக்கப்பான்- சொக்கப்பனை . ( வழக்கு .) த்தல் . ( வழக்கு . ) 3. இடித்தல் . 4 குட்டுதல் , 

சொட்டுதல் - 1. அணாப்புதல் . 2. அபகரி 
சொக்கம் - 1. அழகு . ( பிங்கல , ககசக .) 5. மழைதுளித்தல் . 
2. கலப்பின்மை . 3. களவு , 4. களிம்பின்ன 

சொட்டை 
5. கெம்புக்கல் . 6. சத்தநிருத்தம் .! ( சிந்தா . ) 

1. ஒரு பட்டயம் . 2. கோ 
7. தூய்மை . 8. நன்மை . 9. நூற்றெட்டுக்கர (தெலுங்கு .) 5. வளைதடி . ( உ -ம் . ) " சொட் 

ணல் . 3. பரிகாசம் . ( வழக்கு .) 4. பள்ளம் . 
ணங்களை உடைத்தாய்ச்சாந்திக்கூத்து நான்க 
னுளொன்றாயுள்ள சுத்த நிருத்தம் . (திருவிளை . 

டைவாள் பரிசை ) ( பாரத . கிருட்டிண . 0 க .) 
இரசவா . எ . உரை . ) 10. மேன்மை . 

சொட்டைக்காரன்- சொட்டையன் . 
சொக்கர் - 1. அழகர் . 2. சொக்கநாதர், 

சொட்டைவாளை - ஒருவகை வாளைமீன் . 
3. பொன்னையுடையவர் . (உ - ம் . ) சொக்க சொடக்கு- 1. கு . 2. கிலுகிலுப்பை . 3. 
ரென்பவரத்தம் பெறுவர் ” ( ஆத்திசூடி .) சோம்பற்றன்மை , 4. கெட்டி . ( 1,2. மலையக .) 


மை . 


1176 


சொப்ப நம் . 


ககஎஎ 


சொரிதல். 


சொடித்தல் - குறைத்தல் . 

சொப்பநாவத்தை - ஆன்மாவினது பஞ்சா 
சொகு - பொடுகு . 

வத்தைகளிலொன்று . அது கண்டத்தாநத்திற் 
சொடுதலை - போகணி . 

சத்தாதியும் வசநாதியும் வாயுக்கள் பத்தும் அந் 
சொண்டறை - சொண்டிவி , அற்பன் . தக்கரணங்களும் புருடனும் ஆக இருபத்தை 
சொண்டி 

வேர்க்கொம்பு . ( தெலுங்கு .) ந்தோடும் ஆன்மா கூடிநின்ற அவதரம் . ( சி . 
( மலையக . ) 

சி . சு : ஙங . நிரம்ப .) 
சொண்டு -1 . அடிப்பற்றியது . 2. அற்பன் . சொம் - 1. ஆஸ்தி . 2. உடைமை. ( உ - ம் .) 
3. ஆயுத நுனி . 4. உத்தியோகம் . 5. உதடு . " தேவர்கள் சொங்கள் கவர்ந்த குண்டர்கள் " ( திரு 
6. ஒரு சிற்றளவு . 7. தலையழுக்கு . 8. நிந் ப்பு . ஙருஉ . ) 
தை . 9. பறவை மூக்கு . 10. பொடுகு . ( 6 , 8 . 

சொம்மாளி - உரிமைக்காரன் . 
வழக்கு . ) 

சொயம் - சுயம் . ( உ - ம் .) சொயம்பிரகா 
சொஸ்தகம் - சுகம் . 

சம் ” ( வழக்.) ( ஐய ) 
சொஸ்தம் - சொத்தம் . 

சொயம்பு - சுயம் . ( ஓய ) 
சொத்தம்- சுகம் . 
சொத்தலி 

பனங்காயின் பொய்க்கொட் சொர்க்கம் -1 . கூத்தின் விகற்பம் . ( உ - ம் ) 
டை . ( வழக்கு . ) 

" அமரர்கண்மொய்த்தெங்குநிற்பர் சொர்க்கங்கு 
சொத்தி- 1. நொண்டி , 2. முடம் . ( வழ னிப்பார் ” ( திரு நூற். க .) 2. சுவர்க்கம் . ( உ -ம் ) 
க்கு .) 

சீரநந்தஞ்சொர்க்கநரகமுமநந்தம் ” ( தாயு . பர 
சொத்தியன் -- முடவன் . 

சிவவணக்கம் . உ . ) [ ] 
சொத்திரி -- குலஸ்திரி, 
சொத்து -- 1, உடலிற்பூசும் பசை . ( தெலு 

சொர்ணம் - 1.கோடாசுழி , கோடகசாலை . 

2. பொன் . ( ஓண - ] 
ங்கு . ) 2. உடைமை . 3. குறை . 4. பொருள் , 
சொத்துவம்- 1. உரிமை . 2. சுயம்பு . சொர்ணமாக்கி- பவளபாஷாணம் . 
சொத்தை- 1. கதுப்பு . 2. சீர்க்கேடு . 3 . சொர்ன்னக்கல் - ஒருவகையிராசாவர்த்தக் 
சொத்தைக்களா. 4. புழு வண்டு முதலியன கல் . 
அரித்தது . 

சொர்ன்னசீரம் - கரும்பு . ( மலையக .) 
சொத்தைக்களா - ஒரு முட்செடி . 

சொரங்கம் - கச்சோலம் . ( மலையக .) 
சொதை - ஐசுவரியம் . 

சொரசத்தோரசி - இலவங்கம் , ( மலையக ) 
சொந்தக்காரன் - உரிமைக்காரன் . 

சொாடு - இரும்பினாலேயல்லது மரத்தினா 
சொந்தம் - உரியது . 

லே செய்த வளையற்றடி . 
சொப்பநகற்பிதன் தைசதன் , ( உ - ம் . ) சொரணை - சொருணை . 
" பெற்றவொரு சூக்கும மெய்வியட்டிய 

பிமானி , சொர்- தெரிநிலைவினைப்பகுதி . ( உ - ம் . ) 
பிராதிபாதிகசீவன் சொப்பநகற்பிதனே " ( வே " சொரிதுளையெயிறினன் ” ( திருவிளை . நாக . 
தாந்தசூ . ஙஅ . ) 

சொப்பநத்தாநம் - நெற்றிதொட்டுக்கண் சொரிகுரும்பை- ஓர் நெல் , 
டமளவுமுள்ளதாநம் . (சிவப்பிரகாச . ச : சொரிதம் -- சுவரிதம் . ( உ - ம் . ) “ மந்திரமு 
உரை ) 

தாத்த - வோசையநுதாத்தசொரிதந்தழுவவோ 
சொப்பநம் - ஓரவத்தை ; அது : சாக்கிர தி ” (திருவிளை . தடாத . அ . ) ( வாரிக ) 
வாசனையாற்பிறப்பிக்கப்பட்ட விஷயத்துடன் 

சொரிதால் -1. சுழலல் , ( பிங்கல . உகஅச ) 
கூடினஞாநம் ; கனா . இவ்வவத்தையில் சூக்ஷ 

2. பொழிதல் , மிகத்தருதல் . ( உ - ம் . ) “ சொன் 
மசரீரத்திலபிமாரிக்கப்பட்ட ஆத்மாவைத்தைச 
தன்பிராதிபாதிகன் சொப்பாகற்பிதனென்று னபணிச்சுமைகோடியின் மேலுஞ் சொரிதந்தா 

ன் ” (சிவரக , தேவியிமயம் , எ .) 
சொல்லப்படும் ; தேஜோமயமான அந்தக்கரண 
விருத்தியுடன் கூடிக்கொண்டிருப்பதால் தை சொரிதல் - 1. உதிர்தல் . ( உ - ம் . ) “ மேவும் 
சதனென்றும் , தோற்றுகின் றகாலத்தின்மாத் பர்கண்மிடைமகுடஞ்சொரிமணி ” ( கோயிற்பு. 
திரமிருப்பதால் பிராதிபாதிகனென்றும் , அஞ் திருவிழா. ந O. ) 2. கொட்டல். ( உ - ம் .) " அரி 
ஞாநகாரியமாகிய நித்திராசுழுத்தியாற்கற்பிக்க திகெத்தரிக்காயுஞ் சமைத்துக்கல்லையமைத்த 
ப்பட்டுச் சொப்பநத்தையபிமானித்தபடியினால் தனிற்கொடுவந்தேயவைகளெல்லாஞ் - சொரி 
சொப்பனகற்பிதனென்றும் பெயர்வந்தது . ந்து ” ( சிவரக . அபுத்திபூ . உச . ) 3. சிந்துதல் , 


அ . ) 


1177 


சொல் . , 


ககஎஅ 


சொல்லுதல் , 


1 


-- 


( உ - ம் . ) " மென்பனிப்பூச்- சொரிந்து " ( உபதே யுடைத்தாய்ப் பொருள் குறித்து வருவது .( தொ 

ல் 
சொரிந்தெனப்பொழிந்தெங்கும் ( தணிகைப் . ) ( மலையக . ) 5. தெரிநிலைவினைப்பகுதி . 6. நா 
நாட்டுப் . கரு . ) 5. மிகவீதல் . (உ - ம் . ) " துகில் மகள் . ( உ - ம் . ) " ஞாயிறு திங்கள் சொல்லென 
வர்க்கமெல்லாமுமையுடன் வேலனை வணங்கிச் வரூஉ- மாயீரைந்தொடுபிறவும் ” ( தொல் . சொ 
சொரிந்தாரன்றே " (சிவரக . சுகமுரி . ரு . ) ல் . கிளவி . ருஎ சேனா . ) 7. நெல் . ( உ - ம் .) சொ 
சொரிவு -1, ஈவு . 2. உதிர்வு . 3. பொழிவு. | ற்குவைவழிபடப் புகழிற்றோன்றுதம் - மிற்கு 
சொருகம்புல் - ஒரு புல் . 

வைவேண்டுவதேவி ” ( கந்தபு . திருநாட் , உசு 
சொருகல் - செருகுதல் . ( உ - ம் . ) " வளரிரு 8. புகழ் . ( உ - ம் ) " சொல்லவாவுரகதுவச ” ( பா 
டாரகைகுழறிற் - றென்னமலர்மயிர்சொருகி ” கிருட்டிண . ககஉ . ) 9. ( பரதம் ) விலக்கு 
( கோயிற்பு . பதஞ்சலி , கச , ) 

றுப்புப்பதினான்குவகையுளொன்று ; அஃது : 
சொருகுதல் 

- செருகுதல் . ( உ - ம் . ) “ கன்ன உட்சொல் , புறச்சொல் , ஆகாயச்சொல்லென 
முறநாராசங்காய்ச்சிச்சொருகியபோல் ( பிர மூன்றுவகைப்படும் . ( உ - ம் .) " நெஞ்சொடு கூ 
மோத் . பத்திராயுவின் கதை . கசு . ) 

றல்கேட்போர்க்குரைத்தல் , தஞ்சம்வரவறிவுதா 
சொந்தமாந்தம் -- ஒருவகை மாந்தரோகம் , னே கூறலென் ,றம்மூன்றென்ப செம்மைச்சொ 
அது ,கண்கள் சொருகியிருத்தலாலறியப்படும் ” ல்லே " (சிலப் . அரங்கே . கங . உரை ) 
( சீவரட் . உக.அ. ) 

சொல்லணி- சொல்லலங்காரம் . ( தண்டி . ) 
சொருணை :--சுவரணை . 

சொல்லல் - கூறல் . ( சூ . நிகண் . க : ரு . 
சொநபஞாநம் -- பரமஞாநம் , 

சொல்லறிபுள்- கிளி, பூவை இவற்றிற்கு 
சொருபம் --- 1. அழகு . ( வழக்கு . ) 2. உட 

ப்பெயர் . 
ம்பு . 3. சாயல் , 4. பரம் . ( உ - ம் . ) " பேதமாமு 

சொல்லாகுபெயர் ஓராகுபெயர் ; அது , 
ரணவித்தசொரூபம் விட்டு” (திருப்போரூர் , கட் 

சொல்லின் பெயரதன் பொருட்கு வழங்குவது . 
ளை . ரு . ) 5. வடிவு . ( உ -ம் ) வித்திலாதெழு "உரைசெய்தான் " 

"உரைசெய்தான் ” என்பது போல . 
சத்தசொரூபமே ” ( திருப்போரூர் . கட்டளை . சொல்லாடல் - சொல்லல் . ( உ - ம் . ) " அல் 
எ .) 6. விக்கிரகம் . 

லாததுவும்மவனென்றவளிற் - சொல்லாடிடவே 
சொருபலக்கணம் - சிறப்பியல்பு . ( சி.போ. தொடர்புற்றிடுமால் " ( சேதுபு . சிவதீர்த் , ருகூ ) 

சொல்லாத சொல் - ) . அசப்பியம் . 2. இர 
சொருபன் - கடவுள் . 

கசியம் . 3. வசை . 
சொநபாசித்தம் - அசித்தமென்னும் எது சொல்லாநந்தம் - இயற்பெயர்க்கண்விலக் 
ப்போலி வகையிலொன்றாகிய உருவ சித்தம் . 

கப்படுமறுவகையாநந்தங்களுளொன்று ; அது , 
அது : சத்தங்குணங்கண்ணுக்குப் புலனாதலில் சொல்லியலிற்றிரிந்து வருவது . ( உ - ம் . ) " இயற் 
என்றாற்போல வருவது . ( தர்க்கசங் . சுரு . ) பெயர்மருங்கின் மங்கலமொழியத் - தொழிற் 

சொ நபாநந்தம்-- 1. ஒரு வேதாந்த நூல், சொற்புணர்ப்பினது சொல்லாநந்தம் ” ( இலக்க 
2. பூரணாநந்தம் . 

ணவி . அஅஎ , உரை .) 
சொருபாநந்தர் - ஒரு யோகி , 

சொல்லாளி -- பேச்சுவல்லபி . 
சொநபாநுசந்தாநம் - சொரூபத்தியாநம் . 

சொல்லிக்கொள்ளுதல் 

பிணையேற்று 
( சி.சி. உ : அஎ , சிவாக் .) 

சொல்லிலக்கணம் 
சொருபி - உரூபி . ( சைவச . மாணாக்க . க 0 . 

சொல்லைக்குறித்த 

இலக்கணம் , ஐவகையிலக்கணத்தொன்று . 
உரை . ) 
சொருபிகரித்தல் - உருவமுடைத்தாதல் , 

சொல்லிற்றேன் றும்பாவநான்கு - பொய் , 
( உ - ம் . ) " எழுத்துக்கள் சொரூபிகரித்துத்தோன் 

குறளை , கடுஞ்சொல் , பயனில் சொல் என்பன . 
றிவிளங்காநிற்கும் ” ( சி . சி. க : உஉ . மறை . ) 

( மணிமே . ) 

சொல்லின் முடிவினப்பொருண்முடித்தல் 
சொருபிணி- சொரூபத்தையுடையது . ( சி . தந்திரயுத்திமுப்பத்திரண்டனுளொன்று ; அது 
சி.அ : உக . மறை . ) 

சொல்லின் முடிவிலே அதன்பொருளையுமுடி 
சொல் 1. எழுத்தினானாக்கப்பட்டு இரு த்தல் . ( நன் . கச . ) 
திணைப்பொருட்டன்மையை ஒருவனுணர்த சொல்லுதல் - மொழிதல் , ( உ - ம் . ) " தொ 
ற்குக்கருவியாமோசை . ( தொல் . சொல் . க . லைவின்மாமணிப்பெருமையைச் சொலச்சொல் 
நச் ,) 2. எழுத்தோடு ஒருபுடையானொற்றுமை / லியருளென்று ” (உபதேச. உருத்திரா. ரு.அ. ) 


சி . க .) 


நிற்றல் . 


1178 


சொற்பின்வரு நிலை . 


கக்கூ 


சொன்மிக்கணி . 


துண ரார் 


நளன் 


- 


சொல்லெச்சம் - சொல்லெஞ்சிநிற்பது . முன்வந்த சொல் பலவிடங்களிற்பின்னும் வரு 
( நன் , நசு . உரை . ) 

வது . ( வ று . ) " மால்கரிகாத்தளித்தமாலு 
சொல்வகை 

1. சொல்லின் வகை . 2 . டைய மாலை சூழ் - மால்வரைத்தோளாதரித்தமா 
நூலுரை பதினான்கினொன்று . ( உ - ம் . ) " பாட லையார் - மாலிருள் சூழ் - மாலையின் மால்கடலார் 
ங்கருத்தே சொல்வகை சொற்பொருள் ( நன் . ப்பமதன்றொடுக்கு- மாலையின் வாளிமலர் " (தண் 
உக . ) 3. ( பரதம் . ) விலக்குறுப்பினுளொன்று , டி , சக . உரை .) 
(சிலப் . அரும்பத ) 

சொற்பொருட்பின்வருநிலை 

பின்வருநி 
சொல்விளம்பி - கள் . ( உ - ம் .) வேடர் கள் லையணி மூவகையுளொன்று ; அது : முன்வந்த 
ளைச்சொல்விளம்பியென்றும் ” ( நன் , உகாஎ . சொல்லுமதன் பொருளும் பின்னரும் வருதல் . 
உரை . ) பிங்கலந்தை , சூடாமணி நிகண்டுகளிற் ( வ - று . ) " வைகலும்வைகல்வரக்கண்டுமஃ 
சொல்விளம்பியெனக்கூறினர் ; திவாகரத்தில் 

வைகலும்வைகலைவைகுமென்றின் 
விளம்பியெனக்கூறினர் . 

புறுவர்- வைகலும் வைகற்றம்வாணாண்மேல்வை 
சொலிகன் - - விகலாத்தன் . ( உ - ம் ) " இந்த குதல் - வைகலைவைத்துணராதார் " ( தண்டி . 
விகலாத்தருக்குச் சொலிகனென்றும் , இகல சக , உரை . ) 
னென்றும் பெயர் " ( த.நி. போ . உஎரு. ) சொற்பொருள்விரித்தல் தந்திரயுத்தி 
சொலித்தல்- சொலித் திடல் . 

முப்பத்திரண்டனுளொன்று ; அது : சொல்லி 
சொலித்திடல் - 1. இடத்தல் . ( சூ . நிக னது பொருள்விளங்குதற்கு உருபு முதலிய 
ண் . க : உஅ . ) 2 , சுவாலித்தல் . 3. பிர்காசித் வைகளை விரித்துச்சொல்லுதல் . ( உ - ம் . ) " சொ 
தல் . 

ற்பொருள்விரித்த றொடர்ச்சொற்புணர்த்தல் ” 
சொலிப்பது- இடப்பது . ( உ - ம் . ) " திங்க | ( நன் , கச . ) 
கிரிற்சொலிப்பது போல் ” ( சிந்தா. நாமகள் . சொற்றல் -- சொல்லல் . ( உ - ம் . ) “ சொற்ற 
கஉக . ) 

துமறுக்கில்னென்று - சொல்லுவான் " ( நைடத . 
சொலிப்பித்தல் சுவாலையாயெரியும்படி 

அது . நக . 
பண்ணல் . ( உ - ம் . " அக்கிநியைச்சொலிப்பி சொற்றெடர் நிலைச்செய்யுள்- தொடர்நி 
த்து ” ( சி . சி.அ. உக" மறை. ) 

லைச்செய்யுளிரண்டனுளொன்று ; அஃது : ஒரு 
சொலிப்பு-- 1. சுவாலை . 2. பிரகாசம் . செய்யுளினந்தம் அடுத்த செய்யுட்கு முதலாகி 
சொலியல்- களைதல் . ( உ - ம் . ) “ புறவினல் வரத்தொடுக்கப்படுஞ்செய்யுள் . ( தண்டி . கக : 
லல்சொலிய ” ( புறநா . கூகூ . ) 

உரை . ) 
சொலியன் - முடக்கொத்தான் . ( மலையக . ) / சொறி-- 1. காஞ்சொறி . ( மலையக . )2. குட் 
சொலுசொலுத்தல்- ) பொலுபொலு டம் . 3. சொறிசிரங்கு . 4. தெரிநிலைவினைப்ப 
சொலுசொலுப்பு- ப்பு . 

ததி . 5. தினவு . ( பிங்கல . ) 
சொலுசொலெனல் - பொலுபொலெனல் . சொறிக்கரப்பான் - ஒருவகை ரோகம் . ( சீ 
சொள்ளல் - 1. குறைவு . 2. சொத்தை . வரட் . உகக .) 
சொள்ளை 1. இழுக்கு . 2. பழுதுபட்ட சொறிக்கல் - 1. சுக்கான் கல் . 2. தவளை 
து . 3. புழுவரித்தது . 

க்கல் . 3. மஞ்சட்கல் . 
சொளுசொளுத்தல்- நீர்ப்பிடிப்பாயிளகிக் சொறிக்கிட்டம் - கீச்சுக்கிட்டம் . 
காட்டல் . 

சொறிகட்டை - ஆவுறுஞ்சுதறி . 
சொற்கம் - சுவர்க்கம் . ( உ - ம் .) உன்னிப் சொறிதல் - 1. அரித்தல் 2. பறண்டுதல் . 
போற்றினோர்க்குச் சொற்கம்பத்தடி ” ( தனிப் சொறிமண்டலி - ஒரு பாம்பு . 
பா . உ . ருகக . ) ( மரூஉ . ) 

சொறியன்- 1. ஒரு தவளை . 2. சொறியு 
சொற்குறி - சூதபாஷாணம் . 

ள்ளவன் . 
சொற்கேட்டான் - சொக்கட்டான் . 

சொறிவு - தினவு 
சொற்சீரடி -1 . அம்போதரங்கம் . ( யாப் . கா சொன்மாலை - 1. புகழ்ச்சி . ( பிங்கல .) 2 . 
ரிகை . செய்யு . க 0 . உரை .) 2. தளைகள் ஒன் | புகழ்ந்து பாடும் பாட்டு . 
றும் பலவு மடுத்து வருவது . 

சொன்மிக்கணி-- ஓரலங்காரம் ; அது , வந்த 
சொற்பம் - அறபம் . ( மநுதர்ம . ச . 

சொல்லே மீண்டும்மீண்டும் வரத்தொடுத்தல் . 
உரை .) 

( உ - ம் . ) " சொன்மிக்கணியென்பசொன்மறிதர 
சொற்பின்வருநிலை- பின்வருநிலையணிமூ லவை - மடக்கிசையந்தாதியடுக்கெனமூன்றே " 
வகையுளொன்று ; அஃது : ஒரு செய்யுளிலே ( தொன்னூ . ஙகச . ) 


1179 


சோகம் . 


ககஅம் 


சோசநம் . 


சொன்முதல் - மாயை.(உ - ம் .)" சொன் முதனி / ஒட்டகம் , 4. கடுகுரோகணி . ( மலையக .) 5 , சோ 
த்தியமென்று துணிந்துணர்தலெளிதேயோ ” ம்பல் . ( உ - ம் . ) “ அதிசோகமோடயலார்களைப் 
(திருநாகைக்கா, திருநாட் 4 ..) 

போலடுங்கூற்றம் வந்தால் - மதிசோர்தரமயங்கி 
சொன்ழாணணி- ஓரலங்காரம் ; அஃது : க்கிடவோம் " ( திருநூற் . ருஎ . ) 6. சோர்வு . 
ஒன்றற்கொன்று முரணிய சொற்றொடராய்வரு ( உ - ம் . ) " வீமனங்கவனைத்தேற்றிமெலிவுறு சோ 
வது , ( வ - று .) “ அவரே கிழவனாகிப்பின் காளை கத்தோடும் ( பாரத . நச்சுப் . உசு . ) 7. துன்பம் 
யாய்க்கிஞ்சுகச்செவ்வாய்க் - குழவியாய்விளையா | ( உ - ம் .) " துளிர்கனிபாய்புனலருந்திச்சோகநீங் 
டிய கொள்கையைப்பகர்வாம் " (திருவிளை , விரு கி ” ( சிலரக. சிவதன் மா . கஅ .) 8. தொடை . 
த்தகுமார.க .) [ இதில் கிழவனாய்க்காளையாய் 9. பஞ்சபாணத்தவத்தையினொன்று . அது , 
க்குழவியாயென்றது சொன்முரணணி . ) வெதுப்புந்துய்ப்பன தெவிட்டலுமாயிருத்தல் . 

சொன்றி- 1. சுக்கு . 2. சோறு , ( உ - ம் .) ( பிங்கல , கருஎ .) 
" துய்ப்பதற்குதவிடுஞ் சொன்றியற்றதன்வயிற் சோகம்பாவித்தல் -- நானந்தச்சிவனா நின் 
றழலிடை ” ( சேதுபு. மங்கல . கங . ) ( கொடு றேனென்று பாவித்தல் . ( சி . சி . க : எ . ) 
தமிழ்நாட்டு மொழி .) 

சோகரிகன்- வேட்டைக்காரன் , 
சொன்னகாரர் - தட்டார் . ( சூ . நிகண் . உ : சோகரியம்- சோகரீயம் . 
உக . ) 

சோகரீயம் - சௌகரியம் . 
சொன்னசீரம் -- கரும்பு. ( மலையக .) 

சோகாத்தல்- 1. துன்பமுறல் . ( உ - ம் . ) 
சொன்னபேதி- ஒரு மருந்து . 

யோகாவாராயினுநாகாக்ககாவாக்காற் - சோகா 
சொன்னம் பொன் . ( உ- ம். ) " சக்க ரவாள ப்பர்சொல்லிழுக்குப்பட்டு ” (வள். கஉஎ . ) 2. வத 
ம் ” ( பார் . ) 

ங்குதல் , 
சொன்னமாக்கி - பவளபாஷாணம் . 

சோகாப்பு - துயரம் . 
சொன்னயாகம் -- ஓர்யாகம் . ( உ - ம் . ) " நீள் சோகாரி - கடம்பு . ( மலையக .) [ uெ er 
சொன்னயாகபல - மேலுமதிற்பதின்மடங்கு ” | காரி ] 
( சேதுபு . பலதீர்த்த . உங . ) 

சேர்கி -- 1 . பலகறை . ( சூ . நிகண் . சு : க ....) 
சொன்னல் - 1. இரும்பு . ( ஆ . நிகண் . க : 

2. விடவைத்தியன் . 
ச . ) 2. சோளம் . ( தெலுங்கு .) ( சூ . நிகண் . சு : 

சோகித்தல்-- 1. அவசப்படல் . 2. துக்கப் 
சஉ . ) 
சொனகு- பெரும்புல்லென்னுஞ்சொனகப் படுதல் . (உ -ம்.) “ முகமெலாக்கண்ணீர்வாரச் 

சோகித்தார் ” ( கோயிற்பு . நடராச . கூ . ) 
புல் . ( தைல . தைலவ . ) 
சொனகம் - உத்தாமணி , வேலிப்பருத்தி . பவித்து றுஞ்சோகாயுலைவரே” .(சிவரக . நந்தி 

சோகு- பிசாசம் . ( உ - ம் . ) “ காகத்திலும் 
( மலையக . ) 

கேசுரர் நமனுக்கு . அ . ) 
சோகை 

1. அப்பிராணி . ( வழக்கு . ) 2 . 
சோ 

ஒருநோய் . 

சோகையன் காமாலையன் , 
சோ- ( சகரமெய்யின்மேல் ஒகாரவுயிரேற சோங்கம் - 1. அகிலமரம். ( மலையக .) 2 . 
ப்பிறந்த ஒருயிர்மெய்நெட்டெழுத்து .) கிச்சிலிக்கிழங்கு . 
1 . 

சோங்கு -1. இலவமரம் . 2. ஒருவகைமர 
2. மதில் . ( நன் . கஉக . உரை . ) 

க்கலம் . ( உ - ம் .) " கிட்டுந்தோணியைப்படகினை 
3 . வாணாசுரனகர் . (சிலப் . ) 

க்கிழிபடலிசை போய்த் - தட்டுஞ்சோங்கினை 
4. வியப்புப்பொருளைத்தரும் ஓரிடைச் (திருவிளை . வலைவீசின . ஙச .) 3 . 
சொல் . 

துப்பாக்கி முதலியவற்றினடி , 5 , மறத்தல் , 
சோகநிவிர்த்தி - சத்தாவத்தையிலொன்று ; சோச்சி- சோறு . இது , குழந்தைகள் கூறு 
அது : சீவாவத்தையிற்சனனமரண துக்கந்த ங்குதலைமொழி . 
னக்கில்லையென்று தள்ளிநிற்றல் . 

சோச்சியகன் - கீழ்மகன் , 
சோக நீக்கி - மாதவி . 

சோசக்காய் - தேங்காய் . தைல . தைலவ .) 

சோசகம் - மரப்பட்டை . வொங்க ) 
சோகம்- 1. அது நான் . ( சி, சி . ச : 
சிவாக் . ) , அவன் நான் . ( சி . சி. சு : க . ஞாநப் . ) 

சோசநம் - 1. உள்ளி . ( மலையக . ) 2. துக் 
2. உண்டை , திரள். ( பிங்கல . உஉஙக .) 3 . 

கம் , ( 2. பொது நடி ) 


உமை . 


குருகு . 4 . 


1180 


சோடசவுபசாரம் . 


ககஅக 


சோணம் . 


சோசம் - தெங்கு . ( உ - ம் . ) " பத்தடுக்கிய நூறரல் , விளக்கிடல் என்பன . ( ஆவாகநம் , 
சோசக்காய் ” (தைலவ . கஙச .) ( வொன் ) | தாபகம், சங்கிதாகம் , சந்திரோதாம், அவகுண் 

சோசியம் - சோ திடசாத்திரம் . ( தெலுங்கு ) டகம் , தேமுத்திரை, பாத்தியம் , ஆசமநீ 
சோசியர் - சோதிடகாரர் . 

யம் , அருக்கியம் , புட்பதாநம் , தூபம் , தீபம் , 
சோட்டா- வளைதடி . ( இந்துஸ் . ) 

நைவேத்தியம் , பாநீயம் , செபசமர்ப்பகை , ஆ 
சோட்டை - ஆசை . ஈழநாட்டுச்சொல் . 

ராத்திகை என்னுமிவற்றையே சைவர்கள் சோ 
சோடசகர்மம் ருதுசங்கமன முதலிய 

டசோபசாரம் என்பர் . ) 
வை . (திருவானை . கோச்செங் , கச . ) 

சோடசாவதாநம் -- பதினாறுவகைத்தான 
சோடசகலை - பதினாறுகலை . அவை ; அகா 

அவதாநம் . 
ரம் , உகாரம் , மகாரம் , விந்து , அர்த்தசந்திர 

சோடச்- யாகமிருபத்தொன் றினொன்று , 
ன் , நிரோதிகி . நாதம் , நாதாந்தம் , இடப்புற 

( பிங்கல . சசங . ) 
த்தில் விந்துவோடுகூடின கலப்பை வடிவான 

சோடசோபசாரம் -- சோடசவுபசாரம் . ( த . 
சத்தி , வியாபிநி , வியோமஞ்பை , அநந்தை , 

நி . போ . கூ 02 ) 
அநாதை , அநாசிருதை , சமதை , உன்மனை சோடணம் - 1. உமிந்து குடித்தல் . 2. உலர் 
என்பன . ( சி - லி . கிரி . எ . ) 

த்துதல் . ( பொஷண ) 
சோடசசைவம் - சைவம் பதினாறு ( பார் .) சோடம் 1. உலருதல் . ( சி . சி . கஉ : க . 
சோடசதா நம் துலாபுருட தாநம் , 

சிவாக . ) 2. சந்தோஷம் . 3. பொறுமை . 4. மா 
ணியகருப்பதாநம் , இரணிய பிரமாண்டதாநம் , 
இரணிய கற்பகதாகம் , இரணிய அட்டோத்தர ர்புச்சட்டை . ( 2. ஜொஷ ) 
சகத்திரகோதாநம் , இரணியபரியிரததாநம் , இ , சோடன் – 1. கீழ்மகன் . 2. சோம்பன் . 3 . 
ணிய வசுவதாநம் , ஒரிரணிய பசுக்கன்று கோ மூடன் , ( பொ ) 
தாநம் , இரணியவிசுவநேமிதாநம் , சொர்ணகரி 

சோடி 1 , சீக்கிராந்தூள் . ( தைல , தை 
யிரததாநம் , இரணியபஞ்சலாங்கலதாநம் , சுவ 

லவ .) 2. சோடு . ( இந்துஸ் . ) 
ர்ணபூமிதாகம் , இரணியகற்பச லதாதாரம் , இர 

சோடித்தல் - 1. அலங்கரித்தல் . 2. களை 
ணிய சத்தசாகரதாநம் , இரணிய இரத்திந்தேது த்தல் . 3. வற்றுதல் , 
தாநம் , இரணிய கும்பதாநம் எனத்தாநம் பதி 

சோடிப்பு - அலங்காரத்துக்கு வேண்டுவன . 
று . ( கூர்மபு . பதிகம் , உசு . ) இவ்வாறு பிரப 

சோடியம் சோஷிக்கப்படுவது . ( வொ 
ந்த தீபிகையிற் கூறியிருக்கின்றார் . அக்கவிகளை 
நோக்குக . வேதாந்த சூடாமணியிற்பாயிரத்திலி ) ] 
ரண்டாங்கவியுரையிற் கூறியவைபிழையென சோடினை - 1 , அலங்கரிப்பு . [ இந்துஸ் . ) 
வறிக . இலாங்கலம் - கலப்பை . 

2. அலங்காரத்துக்கு வேண்டுவன . 

சோடு - 1. இணையானவை , சரியானவை . 
சோடசம் 1. பதினாறு . ( உ - ம் . ) " சாற் 

2. இரட்டை , 3. கவசம் . 4. தொடுதோல் . 
மருந்துலாதாநஞ்சோடசமகாதாரம் ” (சிவரக . 
தேவர்முறை. கக .) 2. மரப்பட்டை நார் . [ 1. ( இந்துஸ் . ) 
ஷொ ) 

சோடை - 1. காய்த்தோய்ந்தமரம் . 2. சோ 

ர்வு . 3. வறட்சி . ( உ - ம் .) " பவனமாய்ச்சோடை 
சோடசமகாராசர் - கயன் , அம்பரீஷன் , யாய் " ( தேவார , திருவாரூர் க . திருஞாந .) ( 3 . 
சசிபிந்து , சிபி , பிருது , மருத்துவான் , பர 

மூ . பொஷ : - வறண்ட . ) 
தன் , சுகோத்திரன் , இராமன் , திலீபன் , இர 

சோணகிரி- அருணாசலம் . ( உ - ம் . ) “ வெக் 
கு , அந்திதேவன் , யயாதி , மாந்தாதா , பகீரத 
ன் , அனங்கனென மகராசர் பதினறுவர் . ( வி - தாளோசோணகிரிவித்தகாநின்பதத்தில் - வந்தா 
ணி . உக . ) 

ளோ ” ( பட்டினத்தடி , பொது , க . ) 

சோணங்கி - ஒருநாய் . 
சோடசவுபசாரம் - பதினாறுவகை உபசா 

சோணசைலம்- சோணகிரி , ( சோணசை 
ரம் ; அவை : அடைகாய்தரல் , அமுதமேந்தல் , 
அசமகநீர்தால் , ஆடைசாத்தல் , கருப்பூரதீப் லமாலையிலறிக .) 

சோணந்தி - கங்கையின் ஓர் உபநதி . ( சை 
மேத்தல் , கால்கழுவ நீர்தரல் , கைகழுவநீர்தர 

வச . ஆசாரிய , க . உரை. ) 
ல் , தவிசளித்தல் , தேய்வைபூசல் , நறும்புகை 

சோணபத்திரி -- ஒரு நதி . ( வி - ணி , உஉக ) 
காட்டல் , நீராட்டல் , மஞ்சளரிசி தூவல் , மந் 

சோணம் 1. இரத்தம் . 2. ஓர் யாறு . 
ரமலரானருச்சித்தல் , மலர்சாத்தல் , முப்புரி 


1181 


சோத்தியம் 


ககஅஉ 


சோதரன் . 


ய ) ) 


| 


( இராமா , அகலிகைப் . க . ) 3. கடல் . 4. சிவ 

7. வினா. [ 2,8 . வொஉ 10.3,4,5.பொ 
ப்பு . ( பிங்கல . ககந ங . ) 5. செங்கரும்பு . 6 . 
செந்தூரம் . 7. தீ . ( பொண ] 

சோத்தியன்- 1. சோதிக்கப்படத்தக்கவன் . 
சோணாகம் - பெருவாகை. ( மலையக . ) (சி - லி . ஞாந . சு . ) 2. பிரமாணஞ்செய்பவன் . 
[ பொணாக ) 

( மிரு . ச . சு அ . ) ( பொய் ) ) 
சோணாகலம்-- அருணாசலம் . 

சோத்திரம்- 1 , காது . (உ - ம் .) “ சோத்திர் 
சோழநாடு . ( உ - ம் . ) “ சீராருஞ் / வா ரமுதமெனக்குழைந்துபாடி ” ( வெரக, பசா 
சோணாட்டிற்றிரிசிராமலையதனில் " ( சூத . பா 

சுமோசன , கச . ) 2. ஞானேந்திரியங்களிலொ 
யிர , கஎ ) மரூஉ . 

ன்று ; அது காதிலிருப்பது . (சித்தாந்தப்பிர .) 
சோணாலு - தாயவிளையாட்டினொருவிருத் சோத்திரியதரன்- உம்பளம் பெற்றவன் , 
தம் . 

சோத்திரியம் - தக்கோர்க்களித்த நிலம் . 
சோணி இரத்தம் . ( உ - ம் . ) " போது மூத் சோத்து-- சோத்தம் . ( உ - ம் . ) " சோத்துன் 
திரமே சோணிவித்துவாம் ” ( த . நி . போ . சுரு . ) னடியமென்றோரைக்குழுமி (திருக்கோ.கஎ ங ) 
(க்ஷொணி ) 

! ( கடைக்குறை . ) 

சோதகம் -1. ( கணக்கதிகாரம் .) கழிக்குந் 
சோணிதநெரிசல்-- கருவிழியைப்பற்றிவ : தொகை . 2. சுத்திபண்ணல் , 3. துளி. (பிங் 
ரும் நெரிசல்ரோகபேத மூன்றனுளொன்ற கல . சுகா. ) 4. மழைவிடல் . ( பிங்கல . எ 0 .) 
இது : விழிநடுவில் இரத்தநிறத்தையும் சுடு 

சோதகர் - 1. ஏழ்தலைமுறையளவுமிறந்த 
கையையுமுண்டாக்கும் . ( சீவரட் . உசுங . ) 

பிதிர் . 2. ஏழ்தலைமுறையிற்புத்திரர் . ( உ - ம் .) 
சோணிதபுரம் வாணாசுரனகர் . ( உ - ம் . ) 

" உரைசெயுஞ் சோதகராமுத்தினவாசௌசத் 
ப துன்னலரகணுகல் செல்லாச் சோணிதபுரத் 

தோர் கு . ” ( ஆசௌச . கக அ .) 
தை முற்ற ” ( காஞ்சிப், வாணீசப் , சஉ . ) 

( சாதகவாக்கியம் -- குற்றங்களை நிவிர்த்தி 
சோணிதம் - இரத்தம் . ( பிங்கல . உருடுக ) | செய்து சுத்திசெய்தற்காகிய விதியைக்கற்பிக் 
2. சிவப்பு . ( உ - ம் . ) " சோணிதக்கண்ணனோடு 

| கும் வாக்கியம் . (சி . சி . பர . ) 
( இராமா . மகரக்கண் . எ . ) 3. சுரோணிதம் . 

சோதகன் --- பிரேரகாசாரியன் , ( சைவச . 
( உ - ம் . ) " சுக்கில சோணிதமங்கொரு 
கக்கருக்கொளுமுன்னமே ” ( பிரமோத் , சிவ 

ஆசாரி . உஅ . உரை . ) 
யோகி . சஉ . ) 4 சோணிதரோகம் , ( உ - ம் . ) 

சோதகும்பம் - சுத்தோதகும்பம் . 
சோபைபாண்டண்டவிருத்திபற்குட்டஞ்சோத்தல் . 3. துரிசு . 4. புடமிடுகை . ( பொய் 

சோதநம்- 1. சுத்தஞ்செய்தல் . 2. சோதி 
ணிதம் ” ( தைல . தைலவ . கஎ . ) 5. மஞ்சள் . 
( மலையக . ) ( பெலாணித ) 

நல ] 

சோதநி-- விளக்குமாறு . ( உ.-ம். ) “ சோதநி 
சோணேசன் 1. அருணாசலத்திலெழுந் 
தருளிய பரமசிவன் . ( உ - ம் . ) " நஞ்சோணேச் 

கொண்டு துடைத்தறியேனால் ( சேதுபு . மங் 
ரில்லிற் பிறந்தகதையுங்கேளேம் ” ( அருணகிரி கல . ச O. ) 2. செத்தை . ( சூ . நிகண் . எ : சுங . ) 
இந்தாதி . எ O. ) 

( பொய் நீ ) 
சோணை- 1. அருகு , 2. அருணை மாநகர் .. சோதநை- 1. ஆராய்வு . ( உ - ம் . ) “ வேதி 
3 , காதினருகு . ( வழக்கு .) 5. சோணைநதி . ( இ முதற்கலைகாட்சி முதலளவைவிரிஞ்சன் முதல் 
ராமா . பூக்கொய்பட. உ .) 

விண்ணோர்செய்யுஞ் - சோதரையுளகப்படாச் 
சோத்தம் - இழிந்தார் செய்யுமஞ்சலி. ( திரு 

சோதியுனைச் சோதிக்கத் துணிந்தேன் ” ( திரு 
க்கோ. கஎங, உரை. ) 

விளை . நான்மாட , உஉ . ) 2. கட்டளை . 3. சோ 

திப்பு . 4. பிரமாணம் , அளவு . 5. புடமிடு 
சோத்தாம் - புஷ்கரதீவின் மத்தியிலிருந்த 

கை . [ 2 , 4. வொடிநா. 5. பொய நா ) 
ஒருபருவதம் . (த.நி. போ. கூசும் .) 
சோத்தி -1. அத்தசாமம் , 2. நித்திரை, 

சோதம்- ஒழுகல் , சுத்தமான நீர் . 
சோத்தியம் -1 . அத்தசாமம் . 2. அதிசய 

சோதான்- சகோதரன் . ( உ - ம் .) ஈசீதரா 
ம் . 3. கழிக்கப்படுந்தொகை . 4. சுத்தம்பண்ண 

வுமைசோதரா ” ( ஏகாதசி . உருக்குமாங் . சக . ) 
ப்படுவது . 5. சோதிக்கப்பவெது , 6. தவறு . ( வெலாகா ) 


| 


காயமா 


1 


ப 


| 


1182 


| 


சோதிட்டோமம் . 


ககஅக 


சோதை . 


- 


4 


| 


1 


சோதரி --சகோதரி, ( வெலாயரீ ) ப்பற்றிச்சுகதுக்கமோகவடிவாயிருக்கும் ” (சித் . 
சோதரை - சகோதரி . ( வெலாதார் ) பிர . ) ( ஜொதிஷொ ) 
சோதா -- பலவீனன் . ( இந்துஸ் .) 

சோதிடகாரர் - சோசியர் . 
சோதி - 1. அருகன் . 2. உணர்வு . 3 . சோதிட சாத்திரம் கலைஞாநமறுபத் 
ஏழாம் வசுவின் மகன் . ( வி - ணி . உருகா . ) 4 . சோதிடம் - 

துநான்கினொன்று ; 
ஒளி . ( உ - ம் . ) " சோதியாயெழுஞ்சோதியுட் அது : லௌகீக வைதீக்கன்மங்களுக்குபயோ 
சோதிய " ( பெரியபு . தடுத்தாட் . ககங .) 5. கரு கமாகிய துடி , லவமுதலிய காலவிசேடங்களை 
ப்பூரம் . 6. சாதிலிங்கம் . 7. சிவன் . 8. சுவா இதற்கிதுவென்றறுதியிட்டு விதிப்பது . ( சி.சி. 
திநாள் . 9. சூரியன் , 10. தெரிநிலைவினைப் 
பகுதி . 11. தீபம் , 12. பிரகாசம் . ( உ - ம் . ) 

அ கச . மறை . ) ( ஜொதிஷ ; பலா 

பாஜு ) 

சோதிடர் - சோசியர் . 
“ ஆநநசோதியுடன் புவியாள்பவன் ” (திருவாத. 
மந்திரி . அ .) 13. விட்ணுெ . 14. வித்தியா , சோதித்தல் - 1. அளத்தல், 2. ஆராய்தல் ,. 
கலையில் வித்தியாதத்துவத்திலிருக்கும் இரண் 

3. இலங்கல் , 4. சுத்திபண்ணல் . (சி.சி. அ : 
டுபுவநங்களுளொன்று . ( சி- லி . கிரி . உக . 

க 0 . சிவாக் .) 5. பரீட்சித்தல் ( உ - ம் .) " சோ 
உரை.) (1, 7 , 8, 9 , 11 , 13. சூ . நிகண் . விச்தேனந்தோ (திருவிளை, நான் மாட . உ 2 ) 

தனையுளகப்படாச்சோதியுனைச் சோதிக்கத்து 
கக , தகரவெ . உ 0 . ) ( ஜொதி ] 

சோதிதம் –1. அறிவிக்கப்பட்டது . 2. கழி 
சோதிகோசரம்-- பாரத்துவாசவிருடிகோ த்துவந்த பேறு . (பாடீகணிதம் .) 3. சந்திர 
த்திரம் .( சைவச . பொது . ஙஙங . உரை . ) னது சோடசகலைகளிலொன்று . ( வி - ணி . 
சோதிசக்காம் - துருவசக்கரம் . 

உசசு ) 4. நியமிக்கப்பட்டது . (வொத ) 
சோதிசம்பாதம் - சோதிசம்பா தியோகம் . 

சோதிநீச்சடம் - முத்துச்சிப்பி . 
( உ -ம் . ) " ஞாயிறுசோதியினண்ணிய நாட்களின 

சோதிநூல் - சோதிட நூல் . ( உ - ம் . ) " சோ 
ன்குணர்ந்து - தூயவர் சோதிசம்பாதமென்றார்.” திநூலறிஞருந்துணுக்கமெய்துவார் ” ( சேதுபு . 
( விதாந . அரசர் . க 0 ) 

கந்தமா . கஎ . ) 
சோதிசிகாம்- மகாமேருவினுச்சியினடுவே சோதிபிங்கலன்- மகாதேவாஷ்டகரிலொ 
யிருக்கிறமகாகயிலாசம் . ( சி . சி . வரலாறு . ருவன் . ( வி - ணி . உ 0 . ) 
சிவாக் .) 

சோதிமயம் - 1. ஒளியுருவம் . 2. வாலுளு 
சோதிசு 

பிரகாசம் . ( சி . சி . அ : உக . வை. ( மலையக .) 
சிவாக் . ) 

சோதிமயவேதி- பூநாகம் , 
சோதிசுமந்தன் கிரவுஞ்சதீபத்தரசன் . 

சோதிமா - சோதிமரம் . ( மலையக . ) 

சோதியம் வாலுளுவை . ( மலையக . ) 
( வி - ணி . உங . ) 

சோதிருபன்- நியதிதத்துவத்திருக்குமோ 
சோதிட்கந்தன் -- பிரியவிரதன் புத்திரர் 

ருருத்திரன் . ( வி - ணி . ) 
எழுவரிலொருவன் . ( த.நி. போ . ந ங o .) சோதிவிருக்கம் - ஓர் மரம் ; இதற்கு இரா 

சோதிட்கம்- மேருமலையின் ஈசாநியதிக்கி | வெரிமரமென்றும் பெயர் . இரவில் அக்கிங்பத் 
லே சிவன் எழுந்தருளியிருந்ததெனச்சொல் றியெரிவதுபோல் விளங்கும் . ( பிரபுலிங்க . கோ 
லப்படுகிற நகரம் . ( உ - ம் . ) “ மேருவரை ரக்க . கக . ) 
வடகீழ்பாலினாதனமர்சோதிட்கம் ” ( கந்தபு . அ சோதிவிழல்- இடிதல் . 
ண்டகோச . ங O. ) 

பேசாந்தை- 1 , உடந்தை . 2. தடை 

சோ நகம் - உள்ளி. ( வெலா நஹ ) 
சோதிட்கர்- 1. சந்திரன் . 2. சூரியன் . 3 . 
மற்றைக்கோள்கள் . 4. இருபத்தேழா நக்ஷத் சோ நாமேகம் - விடாமழை பொழியுமுகில் . 
திரங்கள் . 5. தாரகைகள் . ஆகிய ஐந்தும் . (சிந் | ( உ - ம் . ) “ சோநாமேகம்பொழிவதுபோல் ” ( பா 
தா . ) 

ரத . பதினேழா , கஙரு . ) 
சோதிட்டோமம்- ஒருவகை யாகம் . ( பிங் சோ நிசி- குகை . 
கல , சசங .) ( உ -ம் . ) " கன்மபந்தமாவது சோதி சோநை - 1. திருவோணநாள் . ( பிங்கல . 
ட்டோமம்பிரமகத்திமுதலியவற்றால் உண்டாவ கூரு அ அ . ) 2. விடாமழை . ( உ - ம் . ) " அமுத 

மாங்கவிதைச் சோகைமேற்கொண்டசுந்தரமு 
தாய் அபூர்வம் என்னும் பெயரையுடை 
தனையாய்ப்புரியட்டகத்துட் புத்திதத்துவத்தை கில் ” (சிவரக . பாயிர , க .) 


1 


1183 


சோபாநம் . 


சுக அச 


சோமகா . 


ரை . 


சேப்பம்- 1. அயர்வு , 2. சோர்வு . கல . சு எஉ . ) 3. நன்னிமித்தம் . 4. வசதி . ( 1 , 
சோப்பளாங்கி- சோம்பன் . ( வழக்கு .) 

2. வெலாவ ந ] 
சோப்பி - அடிப்பவன் . 

சோபாலிகை -1. அடம்பு . ( மலையக . ) 2 . 
சோப்பு - 1. அடி . 2. தெரிநிலைவினைப்ப அடுப்பு , ( தைல . தைலவ . ) 3. சுவாலை . 4. விரி 
குதி . 
சோப்புதல் - அடித்தல் . 

சோபித்தல் - 1 , அலங்கா ரமாயிருத்தல் . 
சோபகன் சேட்டிக்கிறவன் . ( வி - ணி . 

2. ஒளிசெய்தல் . 3. கலத்தல் . ( உ - ம் . ) " நிரே 
உஎ அ .) 

துக்கருணாசாலியாயிருக்கிற பரசிவன்சிற்சத்தி 
சோபகிருது - வியாழவட்டமாகிய அறுபது யால் விந்துவைச்சோபிக்க ” (சி.சி. அளவை.கசு . 
வருடத்தின் முப்பத்தேழாவதாண்டு . ( பொ சிவாக் .) (ுவீ என்னுமடியாற்பிறந்தது .) 
மக.சு 

4. சோர்தல் . 
சோபநம்- 1. அழகு . 2. சகுநம் . ( உ - ம் ) சோபிதம்- 1. அலங்கரிக்கப்பட்டது . 2 . 
" திரிசடையியைந்தசோபநம் " ( இராமா . கா சௌந்தரியம் . 3. பிரபை . ( பொ.த ) 
ட்சி . ஙசு . ) 3. சந்தோஷம் . ( உ - ம் .) " சோப 
நம்மிதற் கேதுமில்லையாலீயுமாறென்றான் ” ( க 

சோபிதை - கலக்குண்டது . ( சி . சி . உ : ருஎ . 

சிவாக் . ) 
ந்தபு . தெய்வயானை . ருச . ) 4. சுபம் . 5. தாம 
6. நித்தியயோகத்தொன்று . 7. பல்லா 

சோபை - 1. அழகு . ( உ - ம். ) " சோபை 
ண்டு . (பிங்கல . ) 8. முகூர்த்தம் . ( உ - ம் . ) " 

வடகோபுரத்திலுறைவோனே ( திருப்பு . 
குறுபலசோபாவகைக்கினிதாம் ” ( சாசோதி . அக . ) 2. ஒருவகைநோய் , (உ.ம். ) சோ 
குணாகுண . கருஎ ,) 9. வாழ்த்து . ( உ - ம் . ) “ சோ 

பைபாண்டிருமனீர்ப்பிணி ” ( தைல . தைலவ . 
பாமென் றரசன்பானின்று புசன் றிடுவார் ( சிவ எ . ) 3. ஒளி . ( உ.-ம்.) " மரகதசோபையுற ” ( பா 

ரத . கிருட்டிணன்றூது . உ o « . ) [ 1 , 3 . 
ரக , வீரசித். உரு . ) ( பொல .. ] 

பொஜா ) 
சோபம் -1 . அசைவு , ஆட்டம் . 2. அழகு . 
(உரிச்சொல் , நிகண் . கரு அ . ) 3. ஆயாசம் . 

சோம்பல்- 1. அழுங்குதல் . ( உ - ம் . ) " நித் 

திரையுடனே சோம்பலோடயர்ச்சியில்லாமல் 
(உ - ம் .) " சொன்னமோசனத்தைக் கேட்டுச்சோ 
கசோபத்தினோடும் " ( மச்சபு . ஆதிசித் . கா . ) 4 . 

(சிவரக , ஆயுத்தேவ . சு . ) 3. மயக்கம் , (மறுத 
இரக்கம் . 5. கள் . ( சூ . நிகண் . சு : ங O. ) 6 . 

ர்ம , ச . கசரு . உரை . ) 
சோம்பல் . 7. சோர்வு . ( உ - ம் . ) " சோபமுநா 

சோம்பலம் - சேங்கொட்டை . ( மலையக .) 
ணுங்கொண்டு துளங்கியே தொலைவிலாத ” ( கந் 

சோம்பரை- சோம்பல் . ( வழக்கு .) 

சோம்பன்- சோம்பரைகாரன் . 
தபு . ததீசியுத் . ககஅ . ) 8. பத்துக்கோடி கோடா 

சோம்பி - சோம்பன் . 
கோடி . 9. பிரபை , [ 1,7. ஷொலு . 2 , 9 . 

சோம்பு -1. அழுங்கல் . 2. தெரிநிலைவி 
பொ ] 

னைப்பகுதி . 3. தாமதகுணத்தொன்றாகிய மடி , 
சோபலம் - சோம்பு . 

(உ - ம் . ) " ஆகாரநித்திரைசோம்பாதி சேருடலை ” 
சோபாதாநம் காரணமுள்ளது . ( சி.சி. (சிவரக , கத்தரிப்பூ . கஎ .) 4. நட்சத்திரச்சீர 
வரலா . ) 

கம் . ( மலையக . ) 
சோபாதிகம்- உபாதியிருத்தல் போலத்தோ 

சோம்புதல் - 1 , தாமதித்தல் . 2. மடிவா 
ற்றுதல் . ( வேதா . சூ . கசுசு . உரை. ) ( உபாதி தல் . 4. வாட்டங்கொள்ளுதல் . 
யுடன்கூடியவேது என்பர் . ( அநுமான .) 

சோம்பேறி- 1. சுவர்ணபேதி . 2. சோ 
சோபாதிகாத்தியாசம் - எண்வகையத்தி 

ம்பி. 
யாசங்களுளொன்று . அது படிகத்திற்பற்றிய 

சோமக்கொடி 

ஒருவகை யாகத்திற்குப் 
சிவப்புப்போல அகங்காரத்தையியல்பாகவுடை 

யோகமாகுங்கொடி , சோமலதையென்றுங்கூ 
ய ஆத்துமாவிற்கு நான் கர்த்தாவென்று வரல் 

றுவர் . ( சோமம் பார் . ) 
( வேதா . சூ . கஉ . உரை . ) 

சோமகர் - துருபதன் வமிசத்தவர் . ( உ - ம் ) 

“ சோமகர்க்குமுக்குசேனை சூழவந்தகுருகுலக் - 
சோபா நம்- 1. கற்படி . ( உ - ம் . ) " வான 

கோமகர்க்கும் ( பாரத . வாரணா . எஅ .) வெலா 
ப்பேரமரருயர்மாளிகைச் சோபானவழிவந்து ” 
( சேதுபு . திருநாட் . க 0 . ) 2. தாழ்வாரம் , (பிங் கே ) 


1184 


சோமசூத்திரம் . 


கக அரு 


சோமராகம் . 


8 ) 


தா ) 


சோமகர்ப்பன் விட்டுணு . ( வெலாம் நற்சண்டனடி தெரிசித்து விடையைத் - தெரி 
நல- ) 

சித்துச்சிவலிங்கத்தெரிசித்துப் பணிகவிதுசோ 

மசூத்திரமொன்ற நந்தபலஞ்செயுமே " ( அரு 
சோமகன்- துருபதன் பாட்டன் . ( வெலா ணகிரிபு .வலம்புரி எங .)( வெலாவே ) 

சோமசேகரன் -- 1. ஒருசோழன் . (திரு 
சோமகேசர் - பாஞ்சால தேசத்தரசர்கள் . விளை . உக்கிரகுமார . உக ) 2 

ஒரு பாண்டி 
உ - ம் . ) " தூறு கொண்டுகணைபொழிந்து சோம யன் . 3. சிவன் . 
கேசர்பொருதலால் ( பாரத . வாரணா. எகா . ) சோமதயன்- சந்திரதயன் ; இவன் சந்தி 
சோமசம்- பால் . ( வெலா 88 ) ரமதியின் றந்தை , ( அரிச்சந்திர வெண் , விவா 
சோமசம்பு பத்ததி 

ஒருவகைப் பத்ததி . க , ச . ) 
( உ - ம் .) " சோமசம்புபத்ததிமுதற்பத்ததிகர்த்தா 

சோமதாரி - 1. இந்துப்பு . 2. சிவன் . 
க்கள் ” ( சி . சி . அ : ரு . ஞாகப் . ) 

சோமதாரை - ஆகாயம் . ( வொயோர ) 
சோமசம்புவிருத்தி- வடமொழியிலுள்ள 

சோமதிக்கு - வடதிசை . ( உ - ம் . ) " சீருறப் 
ஒருபாடியம் , ( சி . சி , அ : சு . ஞாநப் .) 
சோமசித்தாந்தி - சோமசித்தாந்த மதஸ்த ணகிரிபு . வலம்புரி . உக .) 

புரிவார் பூசையிம் முறைசோமதிக்கும் ” ( அரு 
ன் . ( வெஜாஹிலாதிங் ) 

சோமநாதன் - சிவன் . ( வெலா 3 நாய :) 
சோமசுதன் - புதன் . ( வெலா க ) 

சோமநாதி - ஒரு பெருங்காயம் . 
சோமசுதை- நர்மதாநதி , [ வெலான 

சோமநோய் - சோமரோகம் . ( உ - ம் . ) " பா 
லைநிகர்சோமநோய்மாந்தநோயும்பாறுமெனக்கூ 

றுவர் ” ( தைல . தைல்வ . கசக .) 
சோமசுந்தரன் - சிவன் . ( உ -ம் . ) " அந்தமி 

சோமபந்து -- 1. ஆம்பல் . 2. சூரியன் , 3 . 
லழகன்பாகத்துமையொடுமழகுசெய்து - சந்தத 
ம் விளக்கஞ்செய்யுந்தகைமையைநோக்கிச் சோ புதன் . ( வெலாவயு ) 
ம - சுந்தரனென்னுநாமஞ்சாத்தினார் ” ( திருவி சோமம் - 1. ஆகாயம் . 2. ஆட்டாங்கொ 
ளை . மூர்த்தி . ச . ) (உமையோடு 

கூடியவழகன் டி . ( உ - ம் .) “ விற்றவன்சோமத்தன்னை வேட் 
என்றபடி . ) 

டைவார்வேடனாவன் (சிவதரு . க . உக . ) 3 . 
சோமசூத்திரப்பிரதட்சிணம் - இடபதேவ ஒரு யாகம் . ( பிங்கல . சசங .) 4. கஞ்சி . 5 . 
ரைத்தெரிசித்து அங்கு நின்றும் இடமாகச்செ 

கள் . ( வெலா 8 ) 
ன்று சண்டேசுரரைத்தெரிசித்துச் சென்றவ 

சோமமணல்- வெள்ளிமணல் . 
ழியேதிரும்பி வந்து , மீண்டும் இடபதேவரைத் 

சோமயாகம் 
தரிசித்து , அங்குநின்றும் வலமாகச் சென்று 

ஒரு வேள்வி . ( உ -ம் . ) 
வடதிசையைச் சேர்ந்து கோமுகையைக்கடவா “ பொருவருசோமயாகம் புத்ரகாமேட்டியாகம் 

” 
தி , முன் சென்றவழியே திரும்பிவந்து இடப (சிவரக. நைமிசா. சக .) ( வெலாயோம ) 
தேவரைத்தெரிசித்து , அங்கு நின்றும் இடமா 

சோமயாகன்- சோமயாககர்த்தா. ( வெலா 
கச்சென்று சண்டேசுரரைத்தெரிசித்து , அங் 
குநின்றும் திரும்பிக்கோமுகைவரையுஞ் செ | யோம ) 
ன்று திரும்பிவந்து சண்டேசுரரைத்தெரிசித் சோமயாசி - சோமயாக கர்த்தா . ( வெலா 
து , அங்கு நின்றுந்திரும்பிவந்து ,இடபதேவரை 
த்தெரிசித்து , பின்பு சிவலிங்கப்பெருமானைத் 
தெரிசித்து வணங்குதல் . ( சோமசூத்திரம்பார் . ) சோமயோநீ ஒருவகைச்சந்தநம் . ( வெலா 

சோமசூத்திரம் - சோமசூத்திரப்பிரதக்ஷி, பொரி ) 
ணம் . ( உ - ம் . ) “ தெரிசித்துத்திடவிடையைச் 

சோமர்- பிதிர்க்கள் . ( சை . பி . ருஅ . ) 
சென்றிடஞ்சண்டேசன்றிருவடியைத் தெரிசித் 

சோமராகம் - பாலைப்பண்ணின்றிறமைந் 
து மீண்டு திடவிடையைத் தெரிசித்துச்சென் 
று வலஞ்சோமதிசை சேர்ந்து மீண்டிடபந்தெ தனுளொன்று . ( உ - ம் . ) " தக்கராக நேர்திறங் 
ரிசித்துத் திகழ்சண்டனடியைத் - தெரிசித்து காந்தாரபஞ்சமமே - துக்கங்கழிசோமராகமோ 
ப்பராசத்தியெனுஞ்சோமஞ்சேர்ந்து மீண்டுதி (சிலப் . அந்திமாலை . எசு . உரை .) 


யோஜிங் ) 


1185 


சோமாறுதல் , 


கக அசு 


சோர்வு . 


மொ ) 


ஜொஉவா ) 


சோமரோகம் - ஒருவகை ரோகம் . ( உ - ம் ) ஒருத்தியைப்பலர்புணரல் . 3. திருடல் . 4.பண் 
“ உன்மாதஞ்சோமரோகம்மதரோகம் ” ( தைல . டமாற்றல் . 
தைலவ . கஎ . ) 

சோழகன் - ஓரசுரன் . 
சோமலிங்கம் - சோமாரணியத்திலே சந் சோமேச்சு 

ஐம்பத்தோருருத்திரரிலொ 
திரனாற்பூசிக்கப்பட்ட ஒரு சிவலிங்கம் . ருவர் . ( வி - ணி . உ எ எ .) 

சோமவல்லரி- பொன்னாங்காணி . ( மலை சோமேசன் சிவன் . ( உ - ம் . ) " சுந்த ரசித் 
யக . ( வெலாவேலூரி] 

தேசுரிதன் மணவாளசோமேசசூலபாணி ” ( சிவ 

ரக , நந்திகேசுரர் நமனுக்கு . க .) 
சோமவல்லி- சீந்தில் . ( மலையாக . ) ( வெலா 

சோமேசுரன் - சிவன் . 
வேஜி ) 

சோமேசுவரன் - சோமேசுரன் . ( வெலா 
சோமவாரம் - திங்கட்கிழமை , ( உ - ம் .) " மன் 
னுசெய்கையுஞ்சோமவாரத்தின்மான் மியமும் 

சோமோத்பவை - நர்மதாநதி . ( வெலா 
( பிரமோ . சோமவாரத் . க . ) ( வெலாவோா ) 

சோமவாரவிரதம் -- கார்த்திகைமாசத்துமு 
தற்சோமவாரந்தொடங்கி மாசந்தோறும் வரு சோய்வு - சோர்வு . 
ஞ்சோமவாரங்களிற்சிவபெருமானை ககுறித்தது சோர்- 1. சோர்தல் .. ( ஐங்குறு . ) 2. தெ 
ட்டிக்குமொரு விரதம் . ( சைவ்வி .) 

ரிநிலைவினைப்பகுதி . 
சோமவுலக்கம் - தேக்கு . ( மலையக .) 

சோர்ச்சி- 1. சோகம் . 2. தளர்வு . ( உ - ம் . ) 
சோமன்- 1. அட்டவசுக்களிலொருவன் . குறைதர துகரின் வருத்தமே மிகுந்துகொளு 
( பிங்கல . கஅக .) 2. ஒருவள்ளல் , ( சூ . நிகண் . 

முடற்சோர்ச்சியாதலினால் " ( சூத . ஞாநயோக 
கக : மகரவெ . அ . ) 3. கருப்பூரம் . 4. காற்று . சு : கங. ) 
5. குபேரன் . ( சூ , நிகண். க : உக. ) 6. சந்தி 

சோர்த்தல் --திருடல் . 
ரன் . ( உ - ம் . ) " சோமோ தயமாம்வதநத்திமயத் 

சோர்தல்-- 1. அவிழல் . 2. அழிதல் . ( சி . 
துரைராசதுரந்தரிதன் றிருமுன் ” ( சிவரக , நந் 

சித் . க : ரு . உரை . சிவாக் .) 3. கண்ணீர் முத 
திகணங்கள் . அ . ) 7. சவக்காரம் . 8. சிவன் . 

லிய சொரிதல் . ( உ - ம் . ) “ பொங்கு விழிப்புனல் 
9. தண்ணீர் . 10. நமன் . 11. நீலபாஷாணம் . 

சோர ” ( சிவரக . நந்தி . நமனு , கங . ) 4.கழல 
12. புதன் . 13. மலை . 14. வடதிசை. ( உ- ம் ) 

ல் . ( வள் , கஉஙச . ) 5. சொரிதல் , ( புறப்பொ . 
" ஈசன்பிரமன் வருணன் புரந்தரன் சோமனெ 
ன்ற -வாசைகடன்னில் ” ( விதாக யாத் , கக . வெ .) 6. தவறுதல். (உ -ம்.) “ பாவமுமஞ்சா 
15. வேட்டி , ( வழக் .) ( 1 , 3 , 4 , 5 , 6 , 8 , 10 , ர்தலினிது ” (இனிய . நாற் . உச .) 7. தளர்தல் , 

ராயப்பற்றுந்தொழின் மொழிச் - சூதரைச்சோ 
11. 15. வெலாக ) 

( உ - ம் .) " வருந்துமிளைப்பதனாலாகஞ்சோர்ந்து 
சோமனுப்பு- இந்துப்பு . 

சிவரக . அபுத்தி . உச .) 8. வாடல் . 
சோமாஸ்கந்தழர்த்தம் - உமையவளோடுங் சோர்பு - சோர்வு . 
கந்தரோடுங்கூடியிருக்கிற மூர்த்தம் . ( சைவவி . சோர்மாற்று - நெகிழ்ச்சி . 
ருஎ . ) 

சோரீமாறுதல் -- நெகிழவிடுதல் . 
சோமாக்கந்தர்- சோமாஸ்கந்தர் , ( உ - ம் . ) 

சோர்வாதம் - அயர்ச்சிநோய் , 
" கரிமுகனார்க்கருள் செய்தார் சோமாக்கந்தர் 
( சைவச , பொது . சஙச , உரை . ) 

சோர்வு - 1 , அயர்வு . 2. அழிதல் . ( உ - ம் . ) 
சோமாக்கியம் - 1. செவ்வல்லி . 2. தாம 

" உணர்வு சோர்வுறுதலும் " ( இராமா. விராதன் 
ரை , ( மலையக . ) ( வெயாரைவ ) ) 

வதை . நச . ) 3. கழலுகை . ( வள் . கஉ ஙசு .) 

4. களவு . ( உ - ம் . ) “ இந்தமணி வெண்டுகளிருக் 
சோமாசி- சோமயாசி . ( உ - ம் .) " அர்க்கிய 

க - நிகழ்த்துமவர்சோர்வில் வந்தவரெனத்துணி 
சோமாசியாகுருசம்ப்ரதாயர் ” ( திருப்பு . 50 க .) வர் ” ( சேதுபு . பிரமகுரு. க 0 . ) 5. குறைவு , தவ 
சோமாாணியம் - ஒரு வரும் . 

று . ( உ - ம் .) வள்ளுவனார் முப்பாலைச் சொல்லி 
சோமாற்று -- சோர்மாற்று , 

டினுமாற்றல் சோர்வின்று ( வ - மா . கரு .) 6 . 

சுழலுதல் . 7. தளர்ச்சி , 8. மறதி . (உ - ம் . ) " சொ 
சோமாறுதல் -1, இரவல் வாங்குதல் . 2 . ற்சோர்வுபடேல் ” ( ஆத்திசூடி .) 9. மெலிவு . 


1186 


சோரிகை. 


கக அஎ 


சோளன் . 


வொஜி ) 


சோரகவி ஒருவர் பாவையெடுத்துச்சில சோரிவரி கருவிழியைப்பற்றிவரும் வரி 
மாற்றுதல் செய்து வேறொருவர்க்குரைப்பவன் . | ரோகபேதமூன்றனுளொன்று ; இஃது : இரண் 
( வச்சணந்திமாலை . செய்யுளியல் , சஅ .) கெடைக்கண்வரைக்கும் . இரத்த நிறத்துடன் 
சோரகன் - கள்வன் . 

படர்ந்திருக்கும் . (சீவரட் . உசுங . ) 
சோரசத்துரு - சவ்வீரம் . 

சோரிவீழல் - இரத்தப்பீநசரோகம் . ( உ - ம் ) 
சோரணம் - விடுதல் . மொரணம் ) " ஏறாத்தடைப்பீநசஞ் சோரிவீழல்பக்கெழறீரி 
சோரத்தனம் - சோரத்துவம் . 

த்தோன்றல்விழிமா செனுகோய்கடெறு நாசி 
சோரத்திர் --- சோரஸ்திரீ . 

ரோகநாசித்தைலம் ” ( தைல . தைலவ . ரு ங . ) 
சோரஸ்திரீ - விபசாரி , 

சோல்நா- நான்மூலைத்தொங்குபை. [ இந் 
சோரத்துவம் - கள்ளத்தனம் . 

துஸ் . ) 
சோரப்போடுதல் -ஆறப்போடுதல் . 

சோலி . 1. காரியம் . ( தெலுங்கு . ) 2 . 
சோரபஞ்சகம் - பஞ்சகதோஷங்களுளொ 

தோணியிலொதுங்கிடம் . 3. மார்க்கச்சு . [ 3 . 
ன்று ; அது : பிரதாநமாக யாத்திரைக்காகாதெ 
ன நீக்கப்பட்ட காலம் . ( உ - ம் .) " அக்கிரிபஞ்ச சோலை- பொழில். ( உ - ம் . ) " செழுஞ்சோ 
கம் . 3. " (பார் . ) 

லைபுறஞ்சூழ ” ( பெரியபு . திருஞாக , க .) 
சோரபாஷாணம் - ஒரு பாஷாணம் . 

சோலைமலை - 1. அழகர் மலை . ( உ - ம் .) " வள் 
சோரபுட்பம்- பீச்சுவிளாத்தி . ( மலையக . ) ரொளிமால் 

சோலைமலைக்கே ” (திருவாய்மொழி 
சோரபேதி -- அஞ்சபாஷாணம் , 

நூற். உ o . ) 2. ஒரு சுப்பிரமணியர் ஸ்தலம் . 
சோரம் - 1. களவு . ( உ - ம் . ) " துன்பம்பய 

( உ - ம் . ) பழமுதிர்சோலைமலைகிழவோனே ” ( தி 
மிடி நோய்பகைசோரங்கொலையெய்தாது ( பா 

ருமுரு . நகஎ . ) 
ரத . அருச்சுநன்றீர். க . ) 2. வஞ்சதை . 3. விய 

சோவெனல் - ஒலிக்குறிப்பு . 
சாரம் . 4. வைப்புப்பாஷாண முப்பத்திரண்டி 
னொன்று . 

சோவை - நீர்க்கோவை . ( பொவா ) 
சோரமிடுதல் - களவெடுத்தல் . 

சோழகம் - 1. தெற்கு . 2. தென்காற்று . 
சோரர் - திருடர் . ( உ - ம் .) " சீவன்போலுவ 

சோழங்கபாஷாணம் - ஒரு பாஷாணம் . 
மைதீர்மணியையாருஞ் சோரர்பாலுணர்த்துவா 

சோழங்கன் - சோழன் . 
ரோ ” ( சிவரக , வரலாறு . உச . ) 

சோழம் - சோழமண்டலம் . ( உ - ம் . ) “ உறுகு 

ளிர்சோழஞ்சீயம்பாண்டி ” (சரசோதி . சுபாசுப . 
சோரல் - 1. சோர்தல் . ( உ - ம் .) " விழிவழி 

ரு எ . ) 
நீர்சோர ” ( பிரமோத் . சிவயோகி . உச .) 2 . 

சோழமண்டலம் சோழதேயம் . ( உ - ம் . ) 
தளர்தல் , 

மண்ணாவதுஞ்சோழமண்டலமே " ( தனிப்பா. 
சோரவித்தை - களவு நூல் . ( உ - ம் .) “ சோ 

ஒளவையார் . கசு ) 
ரவித்தைகள் சொல்லுந் துரிசனும் ” ( சிவதரு . 

சோழன் - தமிழ்நாட்டு மூவேந்தரிலொரு 
• : அஅ .) ( மந்திரம் , தெய்வம் , மருந்து , நிமி 

வன் . ( பிங்கல . எசஎ. ) 
த்தம் , தந்திரம் , இடம் , காலம் , கருவி என் 

சோழியவணம் - இருபதினாயிரம் வெற்றி 
எட்டுவகையையுந்துணைக்கொண்டு நடத் 

லைபாக்குக் கொண்டது ; இதனைச் சோழியாவ 

ணம் எனவுங்கூறுவர் . 
சோரன் -1 , ஆட்டுக்குட்டி . ( சூ . நிகண் . 

சோழிய வேளாளர் - ஒருவகை வேளாளர் , 
ங க அ .) 2. ஒரு வருடதேவதை. 3. திரு பூர்வத்திற்சோழதேசத்திலிருந்து மற்றைத்தே 
டன். (உ - ம். ) சோரனாதலிற்சொற்றாயினித்த சத்தில் வந்திருக்கிற வேளாளர்க்கு வழங்குவர். 
விர் ” (பாரத . கீசகன்வதை . சு . ) ( வொர் ) சோழியன் -1 . ஒருவகை வேளாளன் . 2 . 

சோராவரி - 1. கொள்ளை . 2. மாநபங்கம் . சோழநிலத்தான் , ( பி . வி . உக . உரை . ) 
( பார்சிய . ) ( சோராவாரியென்பாருமுளர் . ) 

சோளகம்- சௌளம் . 

சோளம் - 1. ஒரு பயிர் . ( சூ . நிகண் . ச : 
சோரி- 1. இரத்தம் , ( உ - ம் . ) “ அண்டமே 
ல் -ஈர்த்தசோரிப்பரவையின்றீர்த்ததால் ( இரா சஅ .) அது : காக்கைச்சோளம் , செஞ்சோ 

ளம் , மக்காச்சோளம் , முத்துச்சோளம் , வெ 
மா . நாகபாச . கருரு . ) 2. சிறுசெருப்படி , மலை ளம் , மக்காச்சோளம் , 

ள்ளைச்சோளமெனப்பலவகைப்படும் , 2 : சங்க 
யக . ) 3. மழை . 

ஞ்செடி . ( மலையக . ) 
சோரிகை -- களவு. ( வொரிகா ) 

சோளன் - சோளம் . 


னும் 


துப் ) 


1187 


சௌகதன் . 


ககஅஅ 


சௌண்டி . 


சோளி- 1. ஒரு கூடை . 

. 2. பிச்சைக்கா சௌகதிகம் - சந்தேகம் . ( லௌ மதிக: 
ரர் பை . 

சௌகந்தம் - சுகந்தம் . [ boNo ) 
சோளிகை - சோளி : 
சோற்றமலை - சோற்றுக்கட்டி . ( உ - ம் . ) " ப 

சௌகந்தி - 1 , ஒருவகை மாணிக்கம் . ( சி 
ழஞ்சோற்றமலைமுனை இ ” ( பெரும்பா. உஉச .) லப் .) 2. கந்தகபாஷாணம் . 

சௌகந்திகம்- 1. நீலோற்பலம் , 2. பது 
சோற்றலாத்தி- கண்ணேறு முதலிய நீங் 
கும்பொருட்ச்ெசோறு , நீர் , பூ இவற்றாலெடுக் மராகமணி . ( உ - ம் . ) “ சௌகந்திகந்தரிப்போர் 

செல்வங்கீர்த்தி -மருவிந்தப்பயனடைவர் ” ( திரு 
கும் ஆலாத்தி . ( இராமா . மிதிலைக் . ருக . 
சோற்றி மரத்தினுட்சோறு , வயிரமத் விளை , மாணிக்கம் . ச 2 ) 3. வெள்ளாம்பல் . 

( மலையக . ) ( லௌாயிக ) 
சோற்றிலை - கற்றாழை . ( மலையக .) 

சௌகந்திகன் வாசனைப்பண்டம் விற் 
சோற்றுக்கடன் - சோற்றுதவி . ( உ - ம் .) போன் . 
« செஞ்சோற்றுக்கடனின்றேகழியேனாயில் 3 சௌகந்திகை- நல்ல மணமுடையது . 
( பாரத , பதினேழாம் , 20. ) 

சௌகந்தியம்- சுகந்தம் . ( மளமய ) ) 
சோற்றுக்கத்தலை- ஒரு மீன் . 

சௌகம்-- 1. கிளி . 2. துக்கம் . 
சோற்றுக்கற்றழை- ஒருவகைக்கற்றாழை . சௌகரிகம் - சௌகரியம் . ( சி . சி . ந : க . 
சோறு- 1. அங்கம் . (உ - ம் . ) “ சோறிடுந்- சிவாக் . ) 
தண்னீரும் வாரும் " ( நல்வழி . ஙக . ) 2. கற்றா சௌகரிகன் -- வேடன் , ( வலௗகரிகம் ) 
ழஞ்சோறு முதலியன . ( உ - ம் .) " அஞ்சோற் 

சௌகரியம்- 1. சுகம் 2. சுளுவாய்ச்செ 
றுமடற்கைதைகமழுங்கானலகன் குருநாட்டரி 

ய்யக்கூடியது . ( உ - ம் . ) " சௌகரியத்தினாலே 
யேறே " ( பாரத . பதினே . உ 0 . ) 3. பரணி 

இந்தவூரைவிட்டுப் போக மனம் வாராதென்ப 
நாள் , ( சூ . நிகண் . க ; சுஎ . ) 4. பூஞ்சுண்ணம் . 
( உ -ம். ) “உன்கைதைசோறுகால்வன ” (திரு து ” ( F. சி . ரு : க . சிவாக் . ) (வளகய 
விளை . திருநாட்டு . சக . ) 

சௌ பதிகம் 1. மகாயோக பீடம் . 2 . 
சோறு சொல்லி - அந்தபேதி . 

மங்கலசூத்திரம் . 
சோறூட்டல் - அந்நப்பிராசநம் ; இது சௌகார்த்தகம் -- சௌ கார்த்தியம் . 
சோறூட்டு- சோடசக்கிரியையினொ சௌகார்த்தியம் - சௌகிருத்தியம் . 
ன்று , ( திருவானை . கோச்செங் . கச . ) 

சௌகிருத்தியம் சினேகம் . (ௗன 
சோன்மதன் -- பித்தன் , 

உ 
சோனகம்- 1. தேயமைம்பத்தாறினொன் 

சௌதமாரியம்-- 1. இளமை . 2. சுகுமா 
( உ - ம் . ) " சிங்களம் " ( பார் .) 2. பதினெண் 
பாடையினொன்று ; அஃது இந்துஸ்தானி. 

ரம் . ( லளக பாய ) 
சோனகர் - யவனர் , துலுக்கர் . ( சூ . நிக 

சௌசந்தியம் - 1. அன்பு . 2. இரக்கம் , 3 . 
ண் . உ ; கூக . ) 

சினேகம் . (விளஜ நம்] 
சௌசந்நியன் - 

சிநேகமுடையோன் . 
சௌ 

[ௗ ) 

சௌசம் 
சௌ ( சகரமெய்யின் மேல் ஔகாரவுயி 

1. சுத்தம் . ( சூ . நிகண் . அ : 

கூ.க. ) 2. சுத்திசெய்தல் . (ுௗ 10 ] 
ரேறப்பிறந்த ஒருயிர்மெய்நெட்டெழுத்து . ) 

சௌசி- சௌசிகன் . (ௗவி ) 
சௌக்காரி- பாரிவர்த்தசன் . ( இந்துஸ் . ) 
சௌக்சியம் 1. ஆரோக்கியம் , 2. சந் 

சௌசிகன் - தையற்காரன் . ( ஸளவிக5 ) 
தோஷம் . 3. சுகம் . 4. வசதி . 

சௌசேயன்- வண்ணான் , பளவெய 
சௌகசூத்திரன் பள்ளியெழுச்சி பாடு சௌடால் - இடம்பம் . ( இந்துஸ் . ) 
வோன் , 

சௌடீரியம் - வீரம் : (ுௗரீய- ) 
சௌகதன்- 1. சூரியவாதி . 2. சைநத்தி 

சௌடு -- சவுடு . 
ந்சொல்லப்படும் இருபத்துநாலு தீர்த்தகரரி 
லொருவர் . ( த . நி . போ , கங . ) 3. புத்தன் , 

சௌடி 

1. ஒரு பிதிர் . 2. திப்பிலி . 
( மளத ) 

( மலையக .) ( ( a ) 


. 


வ ] 


ம 


- 


வய ) 


| 


1188 


சௌந்தரிகம் . 


கக அக 


சௌபலேயர் . 


f 


1 


| 


} 


4 


சௌண்டிகர் - கள்விற்போர் . ( சூ . நிகண் . சௌந்தரியம்- சௌந்தரம் .. ( லௌ ; 
உ ; ஙரு . ) (ுளணீக ) 

ய- o ) - 
சௌண்டிகரணம் சிராத்தக்கிரியையி சௌந்தரியலகரி- ஆதிசங்கராசாரியராற் 
னொன்று . 
சௌஸ்தா- நால்வகைப்புத்தரிலொருவன் | ழிலுமொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது . 

செய்யப்பட்ட ஒரு வடமொழி நூல்; இது தமி 
( த.நி. போ . உசுக .) 

சௌந்தரியவதி -- அழகுள்ளவள் . 
சௌத்தி 1. சக்களத்தி . 2. சதுர்த்தி . 

சௌந்தரீகம் - பேரழகு . 
(தெலுங்கு .) 

சௌந்தரேசன் ---சிவன் , 
சௌத்திரன் -- சூத்திரன் . ( பொ ) 

சௌநகன் - ஒரிருடி . (உடம் , ) “ சௌநகா 
சௌத்திராந்திகம் - சவுத்திராந்திகம் , 

திமுநிவரர் ” (சேதுபு : சேதுச்சரு. உ . ) 

) 1 
சௌத்திராந்திகன் - ஒருவகைப்புத்தன் .. 

சௌநகீயம்-- உபநிடதம் முப்பத்திரண்டி 
அவன் உருவம் , ஞாநம் , வேததை , குறிப்பு , 

னொன்று . 
வாசகை என்னும் பஞ்சகந்தங்களும் தொடர் 
ச்சியாய் அழிவதே பந்தமென்றும் அவை முற் 

சௌநந்தம்-- பலராமனுலக்கை . ( வெள 
றுமொழிதலே முத்தியென்றுஞ்சொல்வன் ( க ) 
ந்தபு. நவ , ந . ) 

சௌநந்தி -- பலராமன் . ( வெலள நிறு ) 
சௌத்திராமண யாகமிருபத்தொன்றி 

சௌ நிகன் - 1. ஊன்விற்போன் . 2.புலை 
னொன்று , 
சௌத்து - சவுத்து . 

ஞன் . ( வெலள நிக ) 
சௌதம்- 1. அரண்மனை . 2. சாலை . 3 . சௌப்திக பருவம் மகாபாரதத்திற் பத் 
மலிவு . 4. வெள்ளி . ( மா ) 

தாம்பருவம் ; இஃது அசுவத்தாமன் முதலியவர் 
சௌதா - அணை . பாரத . வெ .) 

கள் பாண்டவர் பாளையத்தினுள்ளார் சிலரை 

நித்திரைகாலத்திற்சங்காரம் பண்ணினதைப்ப 
சௌதாகிரி குதிரை வியாபாரி , [ இந் 

ற்றிக்கூறும் . 
துஸ் . ) 

சௌப்திகம் - தூக்கத்தினிகழுஞ்செய்கை . 
சௌதாசன்- இட்சுவாகு வமிசத்திற்பிற | ஸுப்தி - தூக்கம் . அதினிகழுஞ்செயல் சௌ 
ந்த ஓரரசன் , 

ப்திகமென்றாயது . ) 
சௌதாமதி - மின் . ( வெலௗஷா8.நீ ] 

சௌபஞ்சனம்- புனன் முருங்கை. ( மலை 
சௌதாயம் -1 , சீதரும் . 2. நன்கொடை 3 . யக .) 
பந்தையப்பொருள் , ( 1. லௗாய ) 

சௌபத்திரன் - சுபத்திரையின் மகனாகிய 
சௌதாயகம்- சீதகம்; அது வாக்குத்தத் அபிமன் . ( வெலௗவது ) 
தம் பண்ணினநாண் முதல் கணவனகம்புகுமள 

சௌபத்திரேயன் அபிமன் . ( வெஸ் . 
வும் பெண்ணின் றந்தை தாய் அண்ணன் 
றம்பி ஞாதியரிவர்கள் முதலானவர்களாற்கொ 
டுக்கப்படுவதும் , தந்தையகத்தேனும் கணவன சௌபம் - அரிச்சந்திரன்பட்டணம் ( ஸௗ 
கத்தேனும் , அண்ணன் றம்பி தாய் தந்தையி 
வர்களான் மேற்சொல்லப்பட்ட அங்கியெதிர் 
முதலான நிமித்தமின்றிக்கொடுக்கப்படுவதும் , சௌபரி - ஒரு முரி . ( வெலௗவரி 
விரதங்களிலே பார்வதிதேவி முதலாயினோ 

சௌபலன் - சகுறி . ( உ - ம் .) " கன்னசௌ 
ரைக்குறித்து எவராலேனுஞ்சுமங்கலிபூசையி பலர் ” ( பாரத , வாரணா. ரு . ) ( லௌ um : 
ற்கொடுக்கப்படுவதுமாம் . ( மிரு . ச . ககசு . 

சுபலன் மகன் என்பது பொருள் . ) 
சௌந்தம் - கற்கடகபாஷாணம். 

சௌபலி- திருதராட்டிரன் மனைவியாகிய 
சௌந்தரம் - அழகு . 

காந்தாரியென்னும் பெண் . (வௌவலி ) , 
சௌந்தரன் - 1. அழகன் . 2. சிவன் . 

சௌபலேயர் - துரியோதான் முதலிய 
சௌந்தரி -1 . அழகி , 2. பார்வதி . 

நூற்றுவர் . ( மகாபாரதம் .) [ சௌபலையின் புத் 
சௌந்தரிகம் - சௌந்தரியம் ,. 

திரனென்பது பொருள் . ) 


ள 


வதொயம் ) 


90 ) 


| 


ப 


1189 . 


சௌமியதாது 


கக்கம் 


சௌராட்டி 


சௌபலேவி - சௌபலி . ( வௌவவெயி ] சௌமியதேகன் அண்டச்சுவரின் வெ 
சௌபலை - காந்தாரி . (மகாபாரதம் .) ( சுப் ளிப்பக்கத்திலிருக்கும் பத்துப்புவாங்களுளொ 
லன் மகள் என்பது பொருள் . ] 

ன்று . ( பிரா.கலை .) 

சௌமியபுவநம்- சோமலோகம் . (சிவத . 
சௌபன்னம் 1. சுக்கு . 2. மரகதம் . 

கஉ . உரை .) 
( வ v ளவண- ) 

சௌமியம் - சௌமியத்துவம் . ( வௌ 
சௌபாக்கியசிந்தாமணி - ஓரௌஷதம்..) 
சௌபாக்கியம் 1. இருக்குவேத உபநி சௌமியர் - 1. சாந்தர் . 2. முநிவர் . 
டதத்திலொன்று . ( கந்தபு . நவ , கஎ . ) 2. நித் சௌமியாாசி - குணமான ராசி . ( விதாந . 
தியயோகத்தொன்று . 3.மிகுபாக்கியம் , 

[ வலள 

மரபி . ரு . உரை . ) 
வா ) 

சௌமியன்- 1. அருகன் . 2. சதருத்திர 
சௌபாஞ்சநம் முண்முருங்கைமரம் , ரிலே குபோ திசையினிருக்கும் தசருத்திரரி 

லொருவன் , ( வி - ணி .) 3. சாந்தன் . 4. பதி 
(ுளஷாஜ.க . ) 

னோருருத்திரரிலொருவன் . 5. புதன் . ( ளை 
சௌபாநம் - சோபாநம் . ( உ - ம் . ) " மேவுகி 

81 ) 
ன்ற சௌபாநநன்னெறி ” ( தாயு . சிற்சுகோ.ச . ) 

சௌமேசகம் + சௌமேருகம் , ( லௌஜெ 
சௌபிகன் இந்திரசாலிகன் , மாந்திரிக 

அகம் ) 
ன் . [ுவாமிக 

சௌமேருகம் - பொன் . ( லௗஜொ 
சௌமநசியம்- மனத்திருப்தி . ( v ள | க 3 ) 
ந ) ) 

சௌாகன் - நாவிதன் . 
சௌமநசை சாதிபத்திரி . ( லள ந 

சௌாப்பியம் - சுகந்தம் . லள ) ) 
wr ] 

செனாப்பியன் 

குபேரன் . ( ளொ 
சௌமம்- சவுமம் ; இது சிற்ப நூன் முப்ப 

ஜ ) ) 
த்திரண்டினொன்று . 

சௌாபம் 1. குங்குமம் . 2. பரிமளம் . 
சௌமன் -- புதன் . 
சௌமாரம் - இளமை . 

( வலளாலு ) 
சௌமிகம் --சோமிகயாகம் . 

சௌரபேயம் - எருது . ( லளாயெ ) 
சௌமித்திரன் இலக்குமணன் . ( விளை சௌாம்- 1. அட்டாதசவுப்புராணத்தொ 

ன்று . 2. சூரம் . 3. சூரிய சம்பந்தம் . ( உ - ம் . ) " சிவா 
சோமித்திரி- சௌமித்திரன் . ( லெளசி இன்று (19. சி . 2. உள. சிவாக.) 4. சூரிய 
தி ) 

சம்பந்தமான மாதம் . 5. சௌளம் . 6. நாள் . 
சௌமித்திரை - சுமித்திரை . ( வலள ( 5.ஷளா ) 
கு) 

சௌரமாதம் -1, சூரிய சம்பந்தமானவள 
சௌமிய - 1. பிரதிட்டாகலையிற் புத்திதவு . ( சிந்தா . ) 2. சௌரமாதம் . 
த்துவத்திலிருக்கும் எட்டுப் புவநங்களுளொன் சௌரமாதம் - சூரிய சம்பந்தமான மாதம் , 
று . (சி - லி . கிரி . உக: உரை .) 2.வியாழவட்ட சூரியன் மேடமுதலான இராசிகளிற்சங்கிராந் 
மாகிய அறுபதுவருடத்துள் நாற்பத்து மூன்றா தமாகுமாதம் . (விதாந . குணாகுண அ 0 . உரை ) 
வதாண்டு . 

செனாவம் - வாசநை . 
சௌமியத்துவம் - 1. அழகு . 2. சாந்தம் . 

சௌரன் -1 . கள்ளன் . 2. சநி . 3. சூரி 
3. மாவொடுக்கம் . ( வெலௗ me ) யன் . 4. சோமன் . [ 1. அளா . 2. வளா ) 
சௌமியதாது - கோழை . ( பௗஜயா சௌராட்டகம் - ஓரிராகம் . 

சௌராட்டி- சௌராடி , 


சிதம் ) 


டை 


5ு ) 


1190 


சௌளம் . 


கககக 


ஞாட்பு . 


சௌராட்டிரம் - 1. ஒரு தேயம் . 2. ஓரி சௌளாம்பரம் - பட்டாடை . ( வி - ணி . ) 
ராகம் . 3. பித்தளை , 4 , வெண்கலம் , ( வெலௗ 
ராஷ 9 ) 
சௌராடி - உலாவிராகம் . 

» - ( ஞகரமெய்யின் மேல் அகரவுயிறேறப் 
சௌரி - 1. கருடன் . (பிங்கல. உ ஙஉக. ) பிறந்த ஒருயிர்மெய்க்குற்றெழுத்து .) 
2. கன்னன் . 3. காளிந்தி . ( பிங்கல . ஙருக .. ) ஞஃகான் - ஞகரம் . ( நன் . எழுத்.சு 

காக . ) 
4. சரி . ( உ - ம் . ) “ ஆயமகநீடுக திர்பொன்செனரி ஒண்டு - 1 , கற்கடகவிராசி . ( சோதிடக். ) 
பௌமன் ” ( சரசோதி . யாத்திரை . உசு . ) 5 . 

2. ஞெண்டு . 
தாருகன் 

மனைவி . 6. திருமால் . 7. துர்க்கை . ஞத்துவம் அறியுந்தன்மை . ( சி . சி.உ : 
8. நமன் . ( 2 , 4 , 6 , 8. பிங்கல . நரு அக . ) 

ருரு : சிவாக் 
[ 3. வளரீ . 5. புௗரீ ) 

ஒப்தி- 1. அறிவு . ( சி . சி . * ; ஈசு , சீவாக் ) 

2. கிரகிப்பு . ( தேவி ) 
சௌரிகம் -- மோக்கம் . ( லௌரிகள் ) ஞமகண்டன் -காணாக்கிரகத்தொன்று . ( சோ 
சௌரிகன் -- கள்விற்போன் . ( வலளாரிக ) திடக்.) 

ஞமலி- 1. கள் . 2. நாய் . ( உ - ம் . ) " அன்று 
சௌரிகை - சோரம் . ( வளரிகா ) முற்பவத்தோர்ஞமலியாய்ப் பம்பையணிநகரத 
சௌரியம் - 1. களவு . 2. வீரம் . ( 1 , 2 . னின் வந்துதித்தேன் ” ( பிரமோத் . ச ; கூ . ) 3 . 
நிகண் . கக : வகரவெ . கசு .) [ 1. வளய . மயில் . ( 1,3 . 

மயில் . ( 1 , 3. சூ . நிகண் . கக : மகரவெ.க .) 
2. புௗய- do ] 

ஞமன் -- 1 . சமன் , யமன் . ( உ - ம் . ) " தெரி 

கோன்ஞமன்ன் போல வொருதிறம் ( புறநா.சு .) 
சௌரியவான் - வீரவான் . 

ஞயம் நயம் . ( உ - ம் . ) " ஞயம்படவுரை 
சௌரியன் 1. கன்னன் . 2. சூரபன் 

( ஆத்திசூடி . ) 
மன் . 3. சூரியபுத்திரன் . 4. சௌரியவான் . 

ஞரல்வு -- ஒலி . 
சௌரியார்ச்சிதம்- சோரத்திரவியம் , 

ஞாலுதல் - ஒலித்தல் . ( புறப்பொ . வெ . ) 
சௌரிரத்நம் - நீலமணி . 

ஞலவல் - மின்மினிப்பூச்சி . 
சௌரு - 1. சவர் . 2. நெய்ப்பற்றுள்ள 

ஏற- மயிற்குரல் . 
சுவை . ( தெலுங்கு . ) 
சௌலம்- சௌளம் . ( பராசர . ஙஉ , 

) 

ஞா 
சௌவத்திகன் - புரோகிதன் , (ௗவ 
ழிக ) 

ஞா - [ ஞகரமெய்யின் மேல் ஆகாரவுயிரேற 
சௌவம் - கட்டளை . (விளவன் ) 

ப்பிறந்த ஒருயிர்மெய் நெட்டெழுத்து .) 
சௌவாணம் - 1. சுக்கு . 2. மரகதம் . 

ஞாங்கர் - 1. இடம் . ( பிங்கல . எகக .) 2. 
சௌவிதன் அந்தப்புரக்காவற்காரன் . இனி 3. கரை . (உ - ம் .) " ஞாநமாதீர்த்தஞாங் 

கரிருந்தவைநயந்து செய்யில் (திருவிளை . தீர் 
( வௌவி உ ] 

த்தவிசேட . உங . ) 4. பக்கம் . ( உ - ம் . ) " ஆய 
சௌவி நீ - சூரியன்றுவாதசகலையினொன் 

தொல்லையணிநகர்ஞாங்கரின் - மீயுயர்ந்ததொ 

ர்வெற்புநிற்கின்றதால் ” ( கந்தபு . வள்ளி . க .) 
சௌ வீரகம் - இலந்தைமரம் . [ லளவீ 

5. முன்பு . 6. மேல் . 7. வேல் . ( உ - ம் .) " ஒண் 
ரக ] 

டழற்சிகையின் கற்றையுமிழ்ந்ததாலொருக்கு 
சௌவீரம் 1. அஞ்சநக்கல் . 2. இலந் ஞாங்கர் " ( கந்தபு . சூரப. வதை . சஅரு . ) (5 , 
தைக்கரி . 3. ஒரு தேயம் . ( உ - ம் .) " கற்றவர் 

6. சூ . நிகண் . கக : ஞகரவெ . ங ) 
புகழ்சௌவீரமிக்கோரம் ” ( திருவிளை , நரி ஞாஞ்சில் - 1. கலப்பை . 2. மதிலுறுப்பு . 

நிகண்டுகளில் நாஞ்சிலென வழங்குவர், 
பரி . கசு . ) 4. ஒரு மருந்து . ( வௌவீர ) 

ஞாட்பு -- 1. கூட்டம் . 2. படை . 3. பாரம் . 
சௌளகம் -- சௌளம் . 

4. போர் . ( உ - ம் . ) " ஞாட்பியல் செருக்கின்வந் 
சௌளம்-- , 

சூடாகருமம் , குடுமிவைத்தல் . தான் ஞாநநாயகன்றன் முன்னம் ” (கந்தபு. 
( சிந்தா . ) மயிர்களை தலுமாம் . 

பன் . வதை . சகச . ) 5. போர்க்களம் . ( உ -ம் .) 


று . ( வி - ணி .) 


1191 


- பாண்டி . 


கககஉ 


ஞாந்தரன் . 


எல் . 


. 


" ஞாட்பினுட்கவந்தமாட ” ( திருவிளை . இந்தி மமனைத்தினுக்குங் கரிதானென்றிருப்போன் - 
ரன்பழி . சக . ) 6. வலி . ( உ - ம் . ) " ஞாட்படை மடந்தவிருநன்ஞாநகாண்டியெனலாகும் ” ( வே 
படையெலாம் " ( திருவிளை . இந்திரன் பழி. தா . சூ . கங . ) 
உசு . ) ( 1 , 3 . கண் , கக : ககரவெ . கஎ .) ஞாநதரு -- ஞாநோபதேசஞ்செய்யுங்குரு .. 

ஞாண்- கயிறு . ( நன் . மெய் . கஅ . உரை .) ( உ - ம் . ) " பராபரமுணர்த்துஞாந - குருபரன்றி 
நாத்தல் -- கட்டுதல் , ( தொல் . எழுத் . தொ ருத்தாள் சென்று ” ( திருவாத . - மந்திரி . உஉ . ) 
கைமரபு ச . உரை . ) 

ஞாநசத்தி- ஆன்மாக்கள் பண்ணின புண் 
ஞாத்வம் - அறியுந்தன்மை , ( உ - ம் . ) " ஆன் ணிய பாவங்களையும் அந்தப்புண்ணியபாவாது 
மாஞாநஸ்வரூபியாகையால் ஞாதவம் ஸ்வபாவ குணமானத நுகரண புவபோகங்களையும் இத 
ம் ” ( சி . சி . உ : ருக . சிவாக் . ) 

ற்கிதுவென்று கர்த்தாவானவன் பகுத்தறிவது . 
நாதம் - அறிவு. ( காத ) 

( உ - ம் . ) " நன்றெலாஞானசத்தியானயந்தறி 
பூர்தவ்வியம் - அறிதற்குரியது . ( ஜா.க என்றும் ஆளுவர் .) 

வானாதல் ” ( சி . சி . க : சுங . ) (சிலர் ஞாநாசத் 
வ ) :) 

ஞாநசந்ததி 

சலப்பிரவாகம்போல ஞாநந் 
தாதா - அறிகிறவன் . ( உ -ம் . ) “சிவன்ஞே 

தொடுத்திருக்குந்தன்மை . ( சி . சி . உ ; 
யமும் ஆன்மாஞாதாவும் என்னும் பொழுது ”(சி . 

மறை . ) 
சி.ச். உக . சிவாக் .) ( ஜாகா ) 

ஞாநசந்நியாசம் - பரமேட்டி சந்நியாசவகை 
தாதி - 1.தந்தை, 2. தாயத்தான் . ( ஜாகி ) ஆன் னுளொன்று . ( கூர்மபு . வருணா. 0 . 
ஞாதீயர்- , 1 . தாயத்தார் . ( சூ . நிகண் . உ: ஞாநசம்பந்தர் - ஆளுடைய 

ஆளுடைய பிள்ளையார் . ( தி 
எஎ ) 2. புத்திரனில்லாமலிறந்து போன புரு ருவால . திருவிளை .) 
டன் முதல் ஏழாந்தலைமுறைப்புருடன்வரையு 

ஞாநசமாதி 

ஞாநநிட்டையினொன்று . 
முள்ளவர்கள் , ( மிரு . ச . உ 0 சு . ) 

ஞாநசரிதர் 

ஞாநிகள் . ( உ - ம் . ) " கோதில் 
ஞாதுரு - ஞாதா . ( உ -ம் . ) " நன்மார்க்கஞாந் ஞாநசரிதராம் (பாரத . வாரணா . சு அ .) 
த்தைதாடி ஞாகஞேயமொடுஞாதுருவுநாடாவ ஞா நசாத்திரம் - ஞாந நூல் . ( ஐ " 
ண்ணம் ” (சி .சி.அ : உஉ ) ( ஐ ) 

நாலா 

ஜு ) 
ஞாதுருத்வம் - அறிகிறவனான தன்மை . 

ஞாநசாதகன் 

ஞாநத்தைச்சாதிப்பவன் . 
( உ - ம் . ) " கலாவித்தைகளினாலே ஞா துருத்வ (உ - ம் .) " இவ்வாறுவிடயங்களிற் செல்லாது கர 
சர்த்திருத்வத்தையுடைய ஆன்மாவுக்கு ” (சி.சி. 

ணங்களையடக்கவேண்டுவதுஞாநசாதகனுக்கே 
உ : நசு . சிவாக் . ) ( ஐ J கூ ) 

( சி . சி . ஙஉ . சிவாக் . ) 
ஞாதேயம் பந்துத்துவம் , உறவு . ( ஜா ஞாநசா தநம் - ஞாகப்பயிற்சி . ( ஜு " 

நடந்லா 

யந ) 
ஞா நக்காட்சி - சைதந்நியதெரிசநம் . 

ஞாநசாதநை --ஞாநசாதநம் . 
ஞாநக்கோழத்தி-- திருவாவடுதுறை. ( தணி ஞாநசித்தன்- ஞாநஞ்சித்திக்கப்பெற்றவன் . 
கைப் . பாயிர . வசனம் .) 

( உ - ம் . ) " ஞாநசித்தனுக்குக்கரணங்கள் சிவகர 
ஞா நகாண்டம் 

சுருதியின் இரண்டுபாகங் ணமுஞ்சகலவஸ்துக்கள் சிவாகாரமுமாகையாற் 
ளுளொன்று ; அது : பதி, பசு, பாசம் , தத்துவ 

கரணங்களையடக்கவேணுமென்னுஞ் சங்கற்ப 
தாத்துவிக சிருட்டி , சங்காரம் , முத்தியுபாயசா 

மில்லை ( சி.சி. அ : கூஉ . சிவாக் . ) 
தநமுதலியவற்றை இலக்கணப்பிரமாணங்களா ஞாநசுகம் - பேரின்பமகிழ்ச்சி . 
லே நிரூபிக்கும் பாகம் . ( சைவப் . ஙக .) ( உ - ம் . ) ஞா நசைவம்- ஒருவகைச்சைவம் . ( த . நி . 
" ஞத்த கருமம்பத்திமிகு ஞாநகாண்டமெனுமி 

போ . உருரு .) 
வற்றால் ” ( வேதா . சூ . கஉ . ) 

ஞாநத்திரயம் - சுருதிசம்பந்தஞாகம் , யுத்தி 
ஞா நகாண்டி மூவகையதிகாரிகளிலொரு 

சம்பந்தஞாநம் , லோகசம்பந்தஞாநம் என்னுமூ 
வன் ; அவன் காமியநிட்காமியங்களாற் செய்யு வகைஞாநங்கள் . ( த.நி. போ ககஉ .) 
ங்கருமங்களனைத்தினையும்பற்றின்றி அவைகள் ஞாநதரன் -- சதருத்திரரிலே ஈசாநதிசையி 
யாவுந்தன திடத்து நிகழ்வதாய்த்தான் அதற்கு லிருக்குக்தசருத்திரரிலொருவன் , ( வி - ணி , 
ச்சாட்சியாய்க்காண்பவன் . ( உ - ம் . ) " செயுங்கரு உஎ .. ) 


- 


தெய :) 


| 


1192 


ஞாநபூசை . 


ககக 


ஞாநரக்கை . 


யர் . ) 


ஞாநதீட்சை 

அவுத்திரிதீக்ஷையிரண்டுவ ருளைக் கேட்டல் , கேட்பித்தல் , கேட்டதைச் 
கையினொன்று ; இது : மகத்தாற் 

செய்யப்படு 

மநத்தாற் செய்யப்படு சிந்தித்தல் என்னுமைந்துமாம் . ( உ - ம் . ) " ஞாந 
வது . ( சி.சி. அ : ங , உரை . ) மந்திரங்கள் பத நூறனையோத லோதுவித்தனற்பொருளைக்கே 
ங்களினாலும் , பதங்கள் வன்னங்களினாலும் , ட்பித்தறான் கேட்டனன்றா - வீநமிலாப்பொரு 
வன்னங்கள் புவநங்களினாலும் , புவருங்கள் தத் ளதனைச்சிந்தித்தலைந்து மிறைவனடி யடைவி 
துவங்களினாலும் , தத்துவங்கள் கலைகளினாலு க்குமெழின்ஞாபூசை ” ( சி . சி.அ : உ ங .) 
ம் இப்படியே வியாத்தமான நெறியையறிந்து ஞாநபூமி - ஞாடம் விளைவதற்கேதுவான 
இந்த ஆறுவழியையும் விட்டு நீங்கி மேலான 

ஸ்தானம் . ( உ - ம் . ) " விளங்குசத்தஞாநபூமிக 
பதத்திலே யாத்மாவைப் பொருந்தும்படி பண் ளென்பர் ” ( வேதா . சூ . கசக 
ணுந் தீக்ஷை , இந்தத்தீக்ஷை அத்துவாவைச் ஞாநபூரணி- பார்வதி . 
சோதித்து நீக்கித்திருவடியிலே கூட்டும் . ( சி . ஞாநம் - 1. அறிவு . 2. கல்வி . 3. ஞாந்நூல் , 
பி . ) ( இதற்கு நிருவாண தீக்ஷையென்றும் பெ 4. தெளிவு . 5. நல்லொழுக்கம் . 6. பதிபசுபா 

சங்களின் சுவரூபங்களை உள்ளபடியறிந்து பா 
ஞா நநாயகன் - கடவுள் . 

சநீங்கலின் வேட்கையுற்று அநாதி சுத்த அக 
ஞாநதிட்டை- ஞாநாநுட்டிப்பு . ( உ - ம் . ) " ஞா ண்ட பரிபூரண நித்தியவியாபக சச்சிதாநந்த 
லமதின்ஞாநரிட்டையுடையோருக்கு ” ( சி.சி. | ரூபனாய் நின்ற நிட்களாதீத பரசிவனிடத்தில் 
அ : ஈஉ .) (ஜாநநிஷா ) 

அறிவுத்தொழின்மாத்திரத்தாலே செய்யுஞ்சே 
ஞாநநிட்டையுடை யோர்ழவர்-- நிததியகரு 

வை . ( சைவப் . சுரு . ) அது : ஞாநத்திற்சரியை , 
மமுதலியவற்றைப் பாலர்போ லறவொழிவோர் , த்தின் ஞாநம் என நால்வகைப்படும் . ( கந்த 

ஞாந்ததிற்கிரியை , ஞாநத்தில் யோகம் , ஞாக 
உன்மத்தர் போல ஒருகாற் செய்து ஒருகாலொ 
ஓவோர் , பிசாசர்போற்செயலிழப்பினின்று செ 

பு . நவ . ககசு .) ( 1 , 2 , 3. சூ . நிகண் . கக : னகர 
ப்வோர் என்னுமுத்திறத்து ஞாநநிட்டையு 

வெ . கரு . ) 
டையோர் . ( சைவச , பொது . ரு . உரை . ) 

ஞாநழத்திரை சின் முத்திரை . ( உ - ம் .) " மெ 
ஞாநப்பிரகாசர் - சிவஞாநசித்தியாருக்கு 

சிவஞாநசித்தியாருக்கு யஞ்ஞாநமுத்திரைக்கை " ( சிவதத்துவ . ந . ) 
ரைசெய்த ஆசிரியருளொருவர் . 

( ஜா நஜா ] 
ஞாநப்பூங்கோதை- திருக்காளத்திமலையி ஞா நழர்த்தி - 1. கடவுள் . 2. சரச்சுவதி . 
லெழுந்தருளிய உமாதேவியார் . (உ - ம் .) " அமர் ( சூ . நிகண் க : ஙரு . ) 3. சிவன் . ( உ - ம் . ) " ஞா 
ந்தஞானப்பூங்கோதை " (திருவிளை . தருமிக்கு . நமூர்த்தி பெட்புற்றருளவருமெங்கள் பிராட்டி 
காரு .) 

( திருவிளை . திருமண . ஙக . ) 
ஞாநபாகை வேதநூற்பொருள்களினொ 

ஞாநயாகம் - ( உ - ம் . ) “ கன்மத்தைப்பற்ற 
ன்று . ( சூ . நிகண் , க 0 : உக .) 

த்தவம் பதின்மடங்கு பலமதிகம் , அதனைப்பற் 
ஞாநபாதம் - சாயுச்சியம் பெறுதற்கேதுவா 

றச்செபம் நூறுமடங்கதிகம் ; அதனைப்பற்றத் 
யுள்ள மார்க்கம் . ( உ - ம் . ) " சந்மார்க்கமாகியஞா தியாநம் நூறுமடங்கதிகம் , அதனைப்பற்றஞாக 
நபாதமுணர்த்துகின்றார் ” ( சி . சி . அ . உ .. 

யாகமானது சாதநப்பிரயாசமற்பமாய் மகத்தா 
மறை . ) 

யளவற்ற பலத்தைக் கொடுப்பதாயிருக்கும் ( சி . 
ஞாநபாரமிதை - (பௌத்த ) ஞாநம் பூரி சி.அ : உங . மறை ) 
த்தல் ; அஃது : அபிதன்மபிடகமோதியுணர்த 

ஞாநயோகம்- ஏகமாயுள்ள மெய்ப்பொரு 
ல் ; இது தசபாரமிதையுளொன்று . (மணிமே . 

ளை வேதாகமங்களை ஆராய்ந்து நிச்சயம்பண் 
வஞ்சிமா. சரு . உரை .) 

ணிக்கொண்டு பின்னர் ஞாநநிட்டை கூடி 
ஞாநபுக்கு நிவிர்த்திகலையிற்பிருதிவிதத் 

அதுவென்றும் , இதுவென்றுஞ்சுட்டியறியுஞ் 
துவத்திலுள்ள நூற்றெட்டுப்புவதங்களுளொ 

சுட்டறிவெல்லாமிறந்து கரணமசைவறநிற்ற 
ன்று . (சி.லி. கிரி உக . உரை . ) 

ல் ” ( வைரா. தீ .) ( ஜா -நயொம ) 
ஞாநபூசாகாணம் ஒரு நூல் . (இருபா - து . 

ஞாநாக்கை -- வாசநாக்ஷயமும் , மநோநாச 
2. ) 

ஞாநபூசை - பரமசிவனது திருவடியைய முமாகிய இவ்விரண்டால் அறிவு நிருமலமாயி 
டைதற்கேதுவாயுள்ள பூசை ; அது : ஞாந்நூல் ருத்தல் . ( உ - ம் . ) " மருவும் வாசனையழிவு மருத் 
களாகிய சைவசித்தாந்த சாத்திரங்களை விதிப்ப தினடக்கங்களாற் புத்தி நிருமலமாயிருத்தன் 
டியே ஓதல் , ஓதுவித்தல் , அவைகளின் பொ ஞாநரக்கை ” ( வேதா. சூ . கசுக .) 


த 


1193 


ஞாபதம் . 


கககூச 


ஞாளியூர்தி . 


ஞாநாட்சை ஞாநரக்கை . ( வேதா . சூ ஞாபிதம் - அறிவிக்கப்பட்டது . ( ஜ ரவி 

( 

வி 
கசுக . உரை .) 
ஞாநரேகை - கைவரையினொன்று . 

5 : 1 
ஞாநவஸ்து- கடவுள் , ஞாநப்பொருள் . ஞாபிதை - ஞாபிதம் . 
ஞாநவதி -1 . சத்திதீக்ஷை , ( சைவச , ஆசா . 

ஞாயம் - நியாயம் . ( உ - ம் . ) “ நாவிலங்குமெ 
உசு . உரை .) 2. ஞாநமுள்ளவள் . ( ஜா நவதீ ) மே " ( பாரத . கிருட்டிண . கஉ ங .) 

னவெண்ணியோ மிகவுநன்று நன்றரசர்ஞாய 
ஞாநவர்ணியம் - அநந்தஞாநம் . ( உ - ம் . ) " வே ஞாயர்-- தாய்மார் . ( உ - ம் . ) “ பெருந்தெருவி 
றுலாவுகுண ஞாநவர்ணியமதாதியெட்டினையும் கொண்டாடி ஞாயர்பயிற்ற ” ( கலி . அக.) 
விட்ட ” (சி . சி . பர . நிகண்ட . உ . ) 

ஞாயில் - குருவித்தலை . (சிலப் . அடைக்கல 

க்காதை .) இது மதிலின்மேர் செய்யப்பட்டிரு 
ஞாநவான் - ஞாநி . ( ஜா நவாங் ) 

ப்பது : மதிற்சூட்டு என்பர் பதிற்றுப்பத்தில் , 
ஞாநவிலிங்கம் - கர்த்திருசாதாக்கியம் . ( ச 2. மதில் , ( உ - ம் . ) " ஞாயிலுந் தாண்டிச்செல் 
தாசிவ . கரு .) 

லும் " (திருவிளை , நரிபரி . அசு . ) 3. மதிலுறு 
ஞாநவேள்வி - ஞாநபூசை . (சி , சி . அ : உசு . ப்பு . இதனை : எப்புழை என்றும், ஏவறையென் 
சிவஞா.) 

றும் , முடக்கறையென்றும் புறப்பொருள்வெ 
ஞா நன் - 1. கடவுள் . 2. பிரமன் . ( பிங்கல . ண்பாமாலையிற்கூறுவர் . 
கருசு . ) 

ஞாயிறு -- ஆதித்தன் . ( உ - ம் . ) " இளங்கதிர் 
ஞாநாகாசம் - பரவெளி, 

ஞாயிறெள்ளுந்தோற்றத்து ” (மணிமே. பதி.க.) 
ஞாநாத்துமா- பிரமசைதந்நியம் , அவஸ்தா 

ஞாயிறு திரும்பி - சூரியகாந்தம் ; பொழுது 
த்திரய சாக்ஷியாயிருக்கும்போது பெறும்பெ 

வணங்கி . 

( மலையக .) 
யர் ” ( நாநா . கட் . ) 

ஞாயிறுவண 

ணங்கி - கொழுஞ்சி . 
ஞாநாநந்தம் - பேரின்பம் . 

ஞாலம்- 1. உலகம் . ( உ - ம் . ) " ஞாலமேழி 
ஞாநா நந்தன்- கடவுள் . 

னையுந்தந்துநிறுத்தி ” ( சி.சி. க : ங o . ) 2. ஊம 
ஞாநி_ 1. அருகன் . 2. கேது . ( சோதிடக்க த்தை . 3. பூமி . ( உ - ம் . ) “ வாங்குதிரைக்கட 

கூ . ) 
டல் .) 3. கோழி . 4. ஞாநபாதமுடையோன் . 
( உ - ம் . ) " ஞாநயோகக்கிரியாசரியைநாலுநாதன் 

ஞாலமாது - 1. ஊமத்தை . ( மலையக . ) 2 . 

பூமிதேவி , 
றன்பணிஞாநி நாலினுக்குமுரியன் ” ( சி . சி.கஉ : 

ஞாலல் - ஞாலுதல் . 
ரு .)5.பிரமன் . ( ரூ . நிகண்.க ; கசு . ) (ஜாது ) 

ஞாலுதல் - தொங்குதல் . 
ஞாநேந்திரியம்- சத்தாதிவிடயங்களைக்கிர 
இக்கிறவித் திரியம் ; அவை : சோத்திரமுதலிய லைவீசி ஞாழன் - மன்றலங்குழலினாளை மணந்து ” 

ஞாழல்- 1. குங்குமமரம் . ( உ - ம் . ) " எறிவ 
ன . ( வாசுதே . ரு ங . ) ( தைசதாங்காரத்தினின் 

( திருவிளை . வலைவீசி . க . ) 2. கோங்குமரம் . 3 . 
றுதோன்றும் .) ( ஜாநெழியம் ) சங்குபுட்பம் . 4. புலிநகக்கொன்றை . ( உ - ம் . ) 

ஞாபகப்படுத்தல்- 1 , அவதாநப்படுத்தல் . “ பொன்னுறு ஞாழற்பூவுடன்கடுக்கும் பேழ்வா 
2. நினைப்பித்தல் , 

ய்ப்புலியுகிர் ” ( கல்லா . ருஉ . ) 5. பொன்னாவி 
ஞாபகப்படுதல் - நினைவுகூர்தல் . 

ரை . 6. மயிர்க்கொன்றை . 7. மரவயிரம் . ( 2 , 

5 , 6. மலையக . ) 
ஞாபகம் -1 , அரும்பொருள் . ( சூ . நிகண் . 

. 

ஞாழி -- வள்ளைக்கொடி . ( மலையக .) 
க 0 : உஅ ; நற்பொருளென்பர் பிங்கலங்கண் 

ஞாளம்- படர்கொடி . ( வி - ணி . ) 
டில் . ) 2. அறிவிப்பது . ( சைவப்.ரு . ) 3. அறிவு . ளி - 1 , கள் , ( சூ . நிகண் . கக : ளகரவெ . 
4. நினைவு . 5 . புறனடை . ( ஐ 

( ஐவக ) கக . ) 2. நாய் . ( உ - ம் . ) " ஞாளிகள் பூண்டன நரி 
ஞாபகன் - 1 , உபாத்தியாயன் . 2. எசமா 

கள் பூண்டன ” ( இராமா . கரன் . ஙக . ) 
கன் . ( ஜாவக ) 

வள்ளைக்கொடி . 

ஞாளிதம் - 
ஞாபகி -- நினைப்பாளி 
ஞாபநம் - போதிப்பு : ( ஜாவ . ) 

ஞாளியூர்தி - வைரவன் . ( சூ . நிகண் . 
உஎ.) 


2 


ஞா 


ஞாளிகம் . 


} 


1194 


ஞெகிழி . 


ஞெலுவன் , 


1 


ஞாற்சி - தொங்குதல் . ( உ - ம் . ) “ ஞாற்சியிற் ஞெண்டு 1. கற்கடகராசி . 2. நண்டு . 
றிரண்டவந்நாகநல்லிளங் - காற்செறிபொதும்பர் ( உ - ம் . ) " ஞெண்டூறும் வயறோறும் வளைநித்தில 
சூழ்கந்தமாதநம் " ( சேதுபு . கந்தமா உஎ . ) ஞ்சிந்தி ” ( பாரத . நிரை . கக . ) 

ஞான்ற - நான்ற . ( உ - ம் .) " மைஞ்ஞான்ற ஞெண்டுகம் - பெருவாகை . ( மலையக . ) 
கண்டன் ” ( சேதுபு . துராசார . உஎ. ) 2. வீழ்ந் ஞெப்தி- 1. அறிவு . ( வேதா . சூ . கசஅ . 

. 
த . ( உ - ம் . ) " பட்டமாரிஞான் றஞாயிற்று ” ( புற உரை .) 2. ஞாபகம். ( வி - ணி . ) 
நா . அஉ . ) 

ஞெமர்தல் - பரத்தல் . ( உ - ம் . ) " திருஞெம 
ஞான்றன - தொங்கின . (சிந்தா .) 

ரகலத்து ” ( பதிற்று . கச . ) 
ஞான்று 1. ஓரிடைச்சொல் . 2. காலம் . ஞெமல- பரக்க . (உ.ம்.) " வரிமணன்ஞெம 
( உ - ம் .) “ எஞ்ஞான்றுங்கெடாவழியுமுளவாகு ல " ( புறநா . கா .) 
ங்கயரோகத்திளைப்பர்மாளு - மஞ்ஞான்று ” ( சே ஞெமலி- மகநட்சத்திரம் . ( வீமேசுர .) 
துபு . துராசார . உஎ . ) 

ஞெமன் கோல் - துலாக்கோல் . ( உ - ம் . ) " ஞெ 

மன்கோலன்னசெம்மைத்தாகி ” ( மதுரைக் 
D 

சகக . ) 

ஞெமிதல் -- நெரிதல் . ( உ - ம் . ) “ தேம்பலி 
ஜி-- ( ஞகரமெய்யின்மேல் இகரவுயிரேறப் டைஞெமிய ” (திருக்கோ. கசுடு . ) 
பிறந்த ஒருயிர்மெய்க்குற்றெழுத்து . ) 

ஞெமிர்த்தல் - 1. அழுத்தல் . 2. ஒடித்தல் . 

( சூ . நிகண். கா : உஉ . ) 3. நெரித்தல் . 4. பரப் 
ஓமீர் -1 . ஒலி . 2. தெரிநிலைவினைப்பகுதி . 

புதல் . 
ஓமீர்தல் - 1. ஒலித்தல் . 2. நிமிருதல் . 

ஞெமிர்தல் 1. நெரிதல் . 2. பரத்தல் . 
ஓமீறு - 1. தேனீ . ( புறநா . ) 2. வண்டு . 

( உ - ம் . ) " வரைமுதலிரங்குமேறொடுவான்ஞெ 
(உ -ம் .) " புடைபரந்துஸிமிறொலிப்ப " ( பெரி மிர்ந்து ” ( மதுரைக் . உசங .) 3. முரிதல் . ( சூ . 
யபு . திருநாவு . ரு . ) 

நிகண் . க : உக . ) 

ஞெமிரிய - பரந்த . ( உ - ம் . ) “ தருமணன் 
ஞெ 

ஞெமிரியதிருநாறொருசிறை ” (மணிமே , உதய 

அம்பல . சசு . ) 
ஞெ- ( ஞகரமெய்யின்மேல் எகரவுயிரேற ஞெழக்கம் - அழுந்துகை . 
ப்பிறந்த ஒருயிர்மெய்க்குற்றெழுத்து . ) 

வெழங்கல்- ஞெமுங்குதல் .(உ - ம் .) “ நின் 
ஞெகிழ்தல் - 1. அலையல் . ( சூ . நிகண் . க : னடுந்தோள்வரை ஞெமுங்கப்புல்லுதற்கு 
சுசு . ) 2. கழலுதல் . (உ - ம் .) “ ஞெகிழ்தொடியி ) (பிரமோ . க: 22. ) 
ளையவர் ” ( கலி . எசு .) 3. மலர்தல் . ( சூ . நிக ஞெழங்குதல் - அழுந்தல் . (சிந்தா ) 
ண் : ச : ரு 0 . ) 4. வாடுதல் . 

ஞெரி - 1. தெரிநிலை வினைப்பகுதி . ( நன் . 

மெய்யீற் . உசு . விருத்தியுரை .) 2. நெரிவு . 
ஞெகிழம்- பொற்சிலம்பு . ( உ - ம் . ) ” அரியார் 

ஞெரித்தல் - நெரித்தல் , 
ஞெகிழத்தணிசுறாத்தட்ப ” ( கலி , கஉ . ) . 

ஞெரிதல் - நெரிதல் . 
ஞெகிழி -1 . அக்கிநிதேவன் . ( உ - ம் . ) " ஞெ ஞெரேரென - கடுக . ( உ - ம் . ) “ ஞெரே 
கிழியுணகோய்முழுது முட்கமுக்கோரிகைகெ ரெனகோக்கலோம்புமின் ” ( மலைபடு . உச 0.) 
ய்யூற்று ” ( தைல . தைலவ . கஙரு .) 2. கடைக் 

ஞெரேலெனல்- 1. அச்சக்குறிப்பு . ( சூ . 
கொள்ளி . ( உ - ம் . ) ஞெலிகோற்கொண்டபெ 

நிகண் . அ . ருசு . ) 2. ஓரநுகரணவோசை . ( பிங் 
ருவிறன்ஞெகிழி ” ( பெரும்பாணா . கஎஅ . ) 3 . 

கல . உகககூ . ) 3. சீக்கிரக்குறிப்பு , ( உ - ம் . ) " நெ 
கொடுவேலி . ( மலையக .) 4. சிலம்பு . 5. ஞெ / இந்தனிச்சிலைகாலூன்றி ஞெரேலென வளைத் 
கிழ்ந்து . " 

( உ - ம் . ) “ இரவின்மாட்டியவிலங்கு | இ ” ( கந்தபு . அக்கிங்முகா . கஈக .) 
சுடர்ஞெகிழி ” (பெரும்பாணா. ஙசக .) 

( வினை 

ஞெலிகோல் தீக்கடைசோல் . ( ஞானாமி ,) 
யெச்சம் .) 6. தீ . ( உ - ம் . ) " பற்றியஞெகிழி 
பாரிற்படர்ந்தன ” ( கந்தபு . சூரபன் . வதை . ஞெலிதல்- 1. கடைதல் . ( உ - ம் . ) “ தான் 
சஅசு .) 7. தீக்கடைகோல் . ( உ - ம் .) " விண் ஞெலிதீயின் விரைவினன்சுட்டு ” ( புறநா.கரும் ) 
டோய்பணவைமிசைஞெகிழிபொத்த ” ( குறி 2. குடைதல் . 
ஞ்சிப். உஉசு . ) 8. தீயுறுவிறகு . 9. விறகு . ஞெலுவல் - செத்தல் . 
( சூ . நிகண் . ச: ரு ங . ) ( 4 , 8. பிங்கல . ஙருகங ) ஞெலுவன் - தோழன் 


1195 


த . 


கககசு 


தக்கல் , 


ப 


1 


/ 


ה 


2. ஒலி . 


தக்ஷக ) 


| 


நெள்ளல் - 1. உடன்படல் . 2. ஒலித்தல் . 2. பிரமன் , 
* . சீக்கிரம் . 4. சோர்பு . 5 , தவறு . ( உ - ம் .) " அள் தக்க -1 . தகுதியான . ( நன் , பொதுப்பா.கரு . 
எற்பைமாற்பைஞெள்ளற்பைசீப்பை வெள்ளிட் உரை .) 2. தகுதியுள்ளவை . ( வள் . சசுகா . ) 
டசாப்பிசிதமீரல் ” 

( திருப்பு , உஅக .) 6. பள் தக்ககன் - 1 , அட்டநாகத்தொன்று . 2 . 
ளம் . 7. மிகுதி . 8. மேன்மை . 9. விரைவுக்கு அந்தணர்மாதும் உக்கிரனுங்கூடப்பிறந்த பிள் 
றிப்பு . ( சூ . நிகண் . க : ச O. ) 10. வீதி . ( உ - ம் . ) ளை . ( உ - ம் ) " உழுவலின்மறையோர்மாதையுக் 
" கடுந்தேர் குழித்தஞெள்ளலாங்கண் ( புறநா . கிரனென்பான் வீழ்ந்து - தழுவலின் வந்தமைந் 
கரு .) ( 6 , 8 , 9. பிங்கல . ஙருகச . ) 

தன்றக்ககனென்று பேரான் ( சூத . சிவமா . கஉ : 
ஞெள்ளுதல் - 1. உடன்படல் . 2. ஒலித் உரு . ) 3. கரணமங்கைக்கும் மாகிட்டியனுக் 
தல் . 3. பள்ளமாகுதல் . 

கும் பிறந்த பிள்ளை . ( உ - ம் . ) " நிரைவளைக்கரண 
வெள்ளெனல் - ஓரநுகரணவோசை . ( பிங் மங்கை நேர்மாகிட்டியற்புணர்ந்து - தரையிடை 
கல . உகககூ . ) 

யுயிர்த்தமைந்தன்றக்ககன் " ( சூத . சிவமா . கஉ : 
வெளிர் -1 , உள்ளோசை . ( பிங்கல.கசகசு ) உச ) ( இவன் தச்சன் , இவனுக்கு இரதகார 

னென்றும் , வர்த்தகி என்றும் , லோக்காரனெ 
ஞெளிர்தல் எடுத்தலோசை . (பிங்கல . ன்றும் , கருமகாரகனென்றும் பெயருண்டு . ) 
உகாக . ) 

[ 
ஞே 

தக்கசங்காரன் - சிவன் . 
தக்கசாவர்ணி 

ஒன்பதாமது . ( நான்காம் 
ஞே.- ( ஞகரமெய்யின் மேல் ஏகாரவுயிரேற 

பாலபாடம் . காலப்பிரமாணம் .) ( தக்ஷவலாவ 
ப்பிறந்த ஒருயிர்மெய் நெட்டெழுத்து . ) 

ணி 
ஞேயம் -1 , அறியப்படும் பொருள. ( 2.-ம். ) 
" ஞேயஞானஞாதுருவெனுமிவை ” (பிரபுலி . 

தக்கடி-- 1. குதர்க்கம் . 2. துரோகம் . 3 . 

மூர்க்கம் , 4 வஞ்சனை . ( தெலுங்கு . ) 
கதலிவன . கச . ) 2. நெய் . ( 1. ஜெய ) தக்கடை-- ஒரு நிறையறி கருவி . ( தெலு 

ஞேயர் - 1. அறிவுடையோர் . 2. நேயர் . ங்கு . ) 
ஞேயர் -- பெருமருந்து . ( மலையக . ) 

தக்கணம் 1. தாளத்தின் மார்க்க சடப்பிர 
மாணத்தொன்று ; அஃது : எட்டுமாத்திரை ஒரு 
களையாகக் கொண்டது . 2. தெற்கு . ( உ 

உ - ம் . 
ஞை 

தக்கணமதுரைதான் சென்றடைந்தபின் ” ( ம 
ஞை- [ ஞகரமெய்யின் மேல் ஐகாரவுயிரேற 

ணிமே . சிறைசெய் . கசு .) 3. வலப்பக்கம் . 
ப்பிறந்த ஒருயிர்மெய் நெட்டெழுத்து . ) 

( உ - ம் . ) " சுவத்திகம் " ( பார் .) ( 2,3 . உக்ஷண 
ஒரிகழ்ச்சிக்குறிப்பு . ( வழக் . ) 

தக்கணாக்கி - வேதாக்கிநி மூன்றினொ 

ன்று ; அது காருகபத்தியாக்கிரிக்குத்தெற்கிற் 
ஞொ 

பிதிரர்களுக்குப்பலி , ஓமமுதலிய கன்மங்கள் 

செய்வதற்குரியதாயமைப்பது . ( பெரியபு . தில் 
ஞொ- ( ஞகரமெய்யின் மேல் ஒகரவுயிரேற 

லைவா . டு . உரை . ) ( க்ஷிணாழி ) 
ப்பிறந்த ஒருயிர்மெய்க்குற்றெழுத்து . 

தக்கது- தகுதியானது . ( இராமா . அயோத் 
ஞொள்கல் - 1. அச்சக்குறிப்பு . 2. அலை தியாகா . மந்திரப் . கூரு . ) 
தல் . ( சூ . நிகண் , க : சுகா . ) 3. இளைத்தல் . 
4. குலைதல் . (பிங்கல . கஅருந .) 5. சோம்பல் . 

தக்கம் - 1. ஒரு விளையாட்டு ; இது : பன் 
( 1 , 3, 5. சூ நிகண் . கக : ளகரவெ . எ . ) 

னான்கு குழிவிளையாட்டில் வருவது . ( வழக் .) 
ஞொள்குதல்- ஞொள்கல் . 

2. தடை . 3 . தரும நூல் பதினெட்டினொன்று . 

( பிங்கல . சசசு . ) 
த 

தக்கர் - சாடி . 

தக்கராகம் - பாலைப்பண்ணின்றிறமைந்த 
த- ( தகரவல்லொற்றின் மேல் அகரவுயிரே னுளொன்று . ( உ - ம் . ) “ தக்கராகநேர்திறங்கா 
றப்பிறந்த ஒருயிர் மெய்க்குற்றெழுத்து , ) ந்தாரபஞ்சமமே ” (சிலப். அந்திமா . எரு.உரை. ) 
1. குபேரன் . 

தக்கல்- தக்கை , 


. 


|| 


1196 


தக்கிணை . 


கககள 


தக . 


தக்கவர் - தகுதியோர் . 

மக்களிக்கநின்றதக்கிணை ( பாரத . வாரணா 
தக்கன்- 1.அட்டநாகத்தொன்று . (பிங் | எச . ) 3. யாகசேஷத்திற்கிரியை சாங்கமாதற் 
கல . க ; உக .) 2. நவப்பிரமரிலொருவன் . (உ - ம் ) பொருட்டுக் கொடுக்கும் பொருள் . 4. யாகத்தி 
“ விதிமுதலோரொடுமேதகுதக்கன் - மதியிலி 
யாயொர்மகம்புரிகின்றான் ” ( கந்தபு . உமைவரு . 

ன் பத்திரி . (உக்ஷிணா ) 
கா . ) ( உ ) 

தக்கிரம் - மோர் , ( பிங்கல.க்ககூரு . ) ( த ) 
தக்கன்று - தக்கதன்று . ( உ - ம் . ) சிறைதக் தக்கிராடம் -- மத்து . ( சூராட : தக 
கன்று செங்கோல்வேந்தென ( மணிமே. சிறை மோர் . கட- செல்லுதல் . ) 
விடு . ங o . ) 
தக்கனை - தக்கபடி , 

தக்கின்று -- தக்கதன்று . ( உ - ம் . ) “ வடுத் 
தக்காங்கு - நடுவுநிலையாக. ( உ - ம் . ) " தக்கா கோ . உஉசு 

தான் வகிர்மலர்கண்ணிக்குத்தக்கின்று ( திருக் 
ங்குநாடி ” (வள் , நிசுக .) பொருந்தினபடியெ 
ன்பர் புறப்பொருள் வெண்பாமாலையுரையில் . 

தக்கு- தாழ்ந்த ஓசை . ( தெலுங்கு . ) 
தக்கார் -1. அறிஞர் . 2. உறவோர் . 3. தகு 

தக்குத்தக்கெனல்-- ஈரடுக்கொலிக்குறிப்பு . 
தியுடையோர் . ( உ - ம் .) " தக்காரினத்தனாய்த் படுதல் . ( தெலுங்கு .) 3. எல்லை கூட்டுதல் . 4 . 

தக்குதல் - 1. அரக்குதல் . 2. ஆட்சிக்குட் 
தானொழுகவல்லானை ” ( வள் . சசசு .) 4. நடு 

தகுதியாயிருத்தல் . 5. தங்குதல் . 6. நயப்பட 
வுநிலைமையையுடையவர் . ( உ - ம் . ) * தக்கார்த 

ல் . 7 வசப்படுதல் . 
கவிலரென்பது ( வள் . ககச . ) 5. பெருமையி 

தக்குப்பொக்கெனல்- ஈரடுக்கொலிக்குறி 
ற்சிறந்தோர் . 

ப்பு . ( வழக். ) 
தக்காரி -- 1 . தழுதாழை . 2. வாதமடக்கி . 

தக்குவித்தல் - ஆட்சிக்குட்படுத்தல் . 
( மலையக . ) ( கசுபாரீ ) 

தக்கெனல் --ஓரொலிக்குறிப்பு. 
தக்காள் --சிறந்தவள் . 

தக்கேசி- ஒரு பண் ; அது : மருதயாழ்த்தி 
தக்காளி - ஒரு செடி ; அஃது : எருமைத்தக் றம் . ( பிங்கல . கூ அங .) 
காளி , குட்டித்தக்காளி , சீமைத்தக்காளி , நல் தக்கை - 1. காதிடுதக்கை . 2. கிடைச்சி . 
லதக்காளி , பசுவின்றக்காளி , பிள்ளைத்தக்கா 3. குதம்பை . 4. தெப்பம், 5. பம்பைவாச்சி 
ளி , பெருந்தக்காளி , பேய்த்தக்காளி , மணத 

யம் . ( உ -ம் . ) “ திமிலைதடமுழாத்தக்கைகணப் 
தக்காளி , மணித்தக்காளி எனப்பலவகைப்படு பறை ” ( சிலப் . அரங்கேற்று , உஎ . உரை . ) 6 . 
ம் . ( உ - ம் .) " மட்டிலைத்தக்காளிமகாபலைபொன் பலவகைப்பறை . ( பிங்கல . கரு உக . ) 
முசுட்டை ” ( தைல , தைலவ . கரு 

க . ) 

தக்கோர் - அறிஞர் . ( உ - ம் .) " தாரணிகொ 
தக்காளிப்பிள்ளை - பிள்ளைப்பூச்சி . 

ன்றையன்றக்கோர் தஞ்சங்கநிதி ” (திருக்கோ. 

500. ) 
தக்ஷராயன் - பொன்னம்பர் . 

தக்கோலம் 1. ஒருசெடி ; பஞ்சவாசத் 
தக்கிணம் - 1. அகோரமுகத்தாற்பரசிவன 
நுக்கிரகஞ்செய்யப்பெற்று அப்பெயர் கொண்ட தொன்று . (உ - ம் .) " கோதகலுந்தக்கோலங்கொ 

ள் ” ( பதார்த்தகுண . ககக. ) (சீவகசிந்தாமணி 
விஞ்ஞாநாகலரொருவராற் செய்யப்பட்ட ஒரு 

யில் மரமென்பர் . ) 2. சிறுநாவற்பூ . 3. வான் 
தந்திரம் . ( சி . பி . கை , கசி .) [ இதிற் பகைவ 

மிளகு . ( மலையக .) 
ரை வெல்லுவதற்குமந் திரங்களுங்கூறப்படும் . ) 
2. தெற்கு . ( உ - ம் .) " தாழும்புவிதக்கிணமுத்த தக்தம் - சுடப்பட்டது . ( உ - ம். ) " தக்தமான 
ரஞ்சாலவோங்க ” ( கந்தபு . திருக்கல் . நிக .) 3. படங்காற்றுவருமளவுமிருப்பதுபோல ஞாநாக் 

கிநியினாலே தக்தமானவித்தேகம் பிராரத்தநீக் 
வலப்பக்கம் . ( ra ) 

கம் வருமளவுமிருக்குமென்க” ( வேதா.கு.கருக . 
தக்கிணாயநம்- சூரியனது தென்வீதி ; அது : 

உரை . ) ( உ p : உ - சுடுதல் . த- விகுதி .) 
கடகமுதலாறுமாம் . ( கூர்மபு . பிரமா , ச . உரை ) 

தக - 1. ஒருவமையுருபு . (உ - ம் . ) மேகம் 
[sr ணாய ) 

றைந்திடமறைந்து செல்லுமின்றக ” ( திருவி 
தக்கிணை - இருசிப்பிரசாபதியின் மகள் ,. ளை . மாபாத . நஎ . ) 2. தக்கிருக்கும்படி . ( உ - ம் ) 
(உ - ம் .) " மொழியுமாகூ திருசியினுக்கெச்சன் “ ஆண்டாண்டாயினுமாகக்காண்டக " ( திருமு 
றக்கிணை முறையினாலீன்றாள் ” ( கூர்மபு . தமோ . ரூ . உரு . ) தகும்படியென்றார் சிந்தாமணியு 

ரையில் , 
ரு . ) 2. தட்சிணை . ( உ - ம் . ) " தம்மினாளையேயெ 


1197 


தகர் . 


கக்கூஅ 


தகவு . 


உஹ_ 


. 


தகசு - ஒரு மிருகம் . 

தகர்ச்சி - உடைவு. 
தகட்டரிதாரம் - ஒரு மருந்து . 

தகர்த்தல் -- 1. அடித்தல் ; புடைத்தல் .. 
தகட்டுத்தாளகம் - தகட்டரிதாரம் . ( உ - ம் .) " முன்றகர்த்தெல்லாவிமையோரையும் ” 
தகடு -- 1. அடர்பு . 2. இதழ் . ( பத்துப் .) ( திருக்கோ. கஉ .) 2. உடைத்தல் , ( உ -ம்.) 
3. இலை . ( பிங்கல . கருகரு . ) 4. இலைத்தட்டு . " தடி ” ( பார் . ) 3. குட்டுதல் . 
5. ஐமைவடிவு , தகட்டுவடிவு . ( உ - ம் . ) " சக தகர்தல் - 1. உடைதல் . 2. நெரிதல் . 3 . 
த்தில்வழி தனிற்கிடந்து மின்னுமிப்பிதன்னை நொருங்கல் . ( உ - ம் . ) . சிற்றுளியாற் - கல்லுந்த 
யொருதகட்டுவெள்ளிதானிதென்றே - யகத்தி கருந்தகராகனங்குழாய் ” ( நீதிநெறி . கச .) 
ன்மடவாட்குடைமைக்காகுமென்னவதைப்பற் தகர்ப்பு- ] . உடைப்பு . 2. குட்டு . 
றுமதுபோலும் ” (சிவரக , சிவதன்மா. கஅ . ) தகர்வு- உடைவு . 
6. கம்மாறு வெற்றிலை, ( உ - ம் . ) “ கிழித்தேயரு தகரம்- 1. அற்பமானது . 2. இரும்பின்மே 
ந்துந்தகடு " ( தைல. தைலவ . அரு .) 7. புறவி பூசும் ஒருவகைலோகம் . 3. ஈயம் . 4. ஒரு வா 
தழ் . ( உ - ம் . ) " மாத்தகட்டொள் வீதாய துறுகல் ” சனைப்பண்டம் . 5. ஒருவித்தை . ( பெரியபு.தில் 
( புறநா . 20 உ . ) 3. மண்படை . 

லைவா. சூசநம் .) 6. ஓரெழுத்து . ( உ - ம் . ) " தக 
தகண் 

- தட்டு , தடை ( உ - ம் . ) " தகணிலா ரநகரமுன்னாம் ” ( மறைசையந் . க 00 . ) 7. கிர 
க்கேள்வியான் ” (சிந்தா. குண . உ 02 . ) ந்திதகரம் . ( உ - ம் . ) " குடசந்தகரமதகங்கோட் 
தகதகெனல் - ஒளிதரல் . 

டம் ” ( தைல . தைலவ . அங . ) 8. தகரமரம் . 
தகந்கேதநம் - புகை. (உஹ நகெக க ) : ( உ - ம் ) " தகரத்தண்ணிழற்பிணையொடுவதியு 
நெருப்பு . கெத . 

கொடி . ) 

ம் " ( புறநா. ககூஉ . ) 9. நுண்ணியது . 10. மயிர் 

ச்சந்தநம் . ( உ - ம. ) " தண்ணறுந்தகரமுளரிநெ 
தகநய் -1 , சடல் . 2. நிவிர்த்திகலையிற்பி 

ருப்பமைத்து " ( நெடுநல் , ருரு . ) ( மயிர்ச்சாந்தெ 
ருதிவிதத்துவத்திலிருக்கும் நூற்றெட்டுப்புவாக 

ன்றார் நிகண்டுகளில் . ( 1 , 9. உமா ) 
ங்களுளொன்று . 

( சி - லி . கிரி . உக . உரை . ) 
[ உஹ ந ] 

தகராறு- தடை. ( அராபி .) 

தகரு - புனமுருக்கு . ( மலையக . ) 
தகநன்- 1. அக்கிநிதேவன் . 2. துட்டன் . 

தகரை ஒரு சிறு செடி ; அது : கருந்தகரை , 
3. நெருப்பு . ( சூ . நிகண் . க : சக .) ( உஹந 

காட்டுத்தகரை , பன்றித்தகரை , வெண்டக 
தகநாதிகருமம் - தகநமுதலிய கருமங்கள் ; ரை எனப்பலவகைப்படும் . ( உ - ம். ) " தகரைய 
அவை : தகநம் , பாஷாணஸ்தாபநம் , உதகதா றுநான்குபயப்படிக்கெஞ்சாது " ( தைல . தைல 
நம் , பிண்டதாகம் , சஞ்சயநம் , நக்கினப்பிரச் வ. கஙரு . ) 
சாதகம் ஏகோத்திரவிருத்திபோசகம் , நவச்சி 

தகல்- 1. தகுதல் , 2. தடுத்தல் . ( உ - ம் . ) 
சாத்தம் , ஏகோ திட்டம் , பஞ்சதசச்சிராத்த “ தகலருந்திறற்சாத்தகி தன்னையும் விடுத்தேம் " 
ம் , சோதகும்பசிராத்தம் , சபிண்டீகரணம் என் 

( பாரத , பதினான்காம் . ககஉ .) 3. திராய் . ( மலை 
னுமிவை . ( உவம நாக8- ) 

யக . ) 
தகநீத்தல்- தகரும்பண்ணுதல் . 

தகவல் -1 . சரியான மாறுத்தரம் . 2. திரு 
தகநோபலம் - சூரியகாந்தம் . உஹநோ ட்டாந்தம் . ( இந்துஸ் . ) 
வவம் .. உஹந - நெருப்பு . உவரு 

தகவிலர் - நடுவுநிலைமையில்லாதவர் . ( உ - ம் ) 
தகப்பன்-- ஈன்றோன் . ( உ - ம் . ) “ தன்னு "தக்கார் ” 4 ( பார் . ) 
டைக்கேள்வன்மகன்றகப்பன் றமையன் ” ( திரு தகவிலை - தகவின்மையையுடையாய் . ( மணி 
வாச . திருப்பொற் . கங . ) 

மே . ) 
தகம் - 1. உஷ்ணம் . 2. எரிவு . 3. கெந்த தகவு-- 1. அறிவு . ( உ - ம் . ) “ தகவுமீரமும் 
கம் . 4, நித்திரை . 5. வேகம் . 

ங்கியபுரைநெறித்தக்கன் ” ( கந்தபு . சந்திர .ருசு ) 
தகமை - . 

குணம் . ( சூ . நிகண் . அ : எக . ) 2.உரிமை . 3. உவமை . 4. ஒழுக்கம் , 5. கிரு 
தகர் - 1. சுறவினாண் . 2 துண்டு . 3 . 

( சூ . நிகண் . அ : ஙங . ) 6. குணம் . ( பிங் 
வாட்டேறு . 4. தெரிநிலைவினைப்பகுதி . 5. பரா கல , கஎருக .) 7. தகுதி . ( உ -ம் .) “ தகவின்ற 
கம் . 6. பலாசு . 7. பூமி . 8. மேட்டுநிலம் . ( உ - ம் ) னன்னார் ” ( திருவிளை . பழியஞ. உக .) 8. தெ 

நெடுந்தகரீத்திலை ( பெரும்பா . அஎ . ) 9. மே ளிவு . ( உ - ம் .) " தங்கணன் புவிடாதழற்கரிதந்து 
டவிராசி , 10. யாளி . 11. யானை . ( 1, 4 , 10 , கொண்டனர்தகவினால் " ( சேதுபு.சேதுவர் .எ .) 
11. சூ . நிகண் , கூ : ஙஉ . ) 

9. நடுவுநிலைமை . ( வள் . ககச . ) 10. நன்மை . 
| 


கல் . ) 


1198 


தகுதி . 


கககக 


தகைத்து . 


மை , 


11. நீதி . ( உ - ம் .) " யான் செய்தண்டமேதகவி ( உ - ம் . ) " தகுதியான் வென்றுவிடல் ” ( வள் . 
லாமை " (திருவாத . மண் . கங .) 

கருஅ . ) 16. மேன்மை . 
தகழி- அகல் . ( உ - ம் ) எவையந்தகழியா ? தததியணி-- பொருத்தமான இருபொருள் 
( நாலாயிர . இயற்பா . க . ) 

களைச் சேர்த்து வருணிக்குமணி . ( குவல . நக 

க . ) 
தகழிகை - உண்கலம் , 

தததியர்- தகுதியோர். 
தகழிச்சி --கருப்பூரம் . 

தகுதியின் மையணி பொருந்தத்தகாத பொ 
தகன்- 1. அக்கிநி . 2. திராய் . 3. பூரான் . பொருள்களுக்குச் சேர்க்கையைச்சொல்லுமணி 
தகணை - உலோகக்கட்டி . (சூ . நிகண் . சு : எ ) ( குவல , ஙஅ . ) 

தகா -- 1. தந்திரம் . ( இந்துஸ் .) 2. தாகம் . தததியோர்- 1. அறிஞர் . ( சூ . நிகண் . உ . 
3. பேராசை . 

எ . ) 2. தமர் . 3. நடுவுநிலைமையோர் . 4. பெரு 
தகாதது - ஒழுங்கற்றது , 

மையிற்சிறந்தோர் . 
ககாதவன் - ஒழுக்கமில்லாதவன் . 

தகுந்தவர் - ஒழுக்கமுடையோர் . 
தகாதா - வழக்கு . இந்துஸ் . ) 

தகுந - தக்கவை . ( ஐங்குறு . ) 
தகாமை 1. ஒவ்வாமை . 2. தகுதியின் ததவ - இயன்றவை . 

ததவர் - அசுரர் . ( பிங்கல . உ 0 க . ) 
தகி- தெரிநிலைவினைப்பகுதி , 

ததவித்தல் - கற்பித்தல் . ( உ - ம் . ) " தம்மினெ 
தகித்தல் - 1. சீரணித்தல் . 2. சுடுதல் . ருக்கந்தகுவிதது ” ( கோயிற்பு , நடராச . –0 . ) 
தகிப்பு -1. சுடுகை . 2. பட்சிப்பு . 

ததவியர் - அசுரமகளிர் . ( உ - ம் .) " சூராட் 
தகிலன் - வஞ்சகன் . 

டுப்பயில் சயிலத் துணை முலைத்திண்ட குவியர் 
தகிலாயம் - 1. சிநேகம் . 2. நன்றி . மைதோயும் வாட்கண் ” ( சிவராத் . கடவுள் . ச ) 
தகிலித்தல்- 1. உட்செலுத்தல் . 2. பலிப் 

தகை- 1. அழகு . ( உ - ம் . ) “ விண்டு மகன் 
பித்தல் . 3. மத்தித்தல் . 4. வஞ்சித்தல் . றகைவச்சிரகாயம் " ( தைல . தைலவ . கஙஅ . ) 

தகிலிப்பு - 1. உட்செலுத்துகை. 2. மத்தி 2. அன்பு . 3. கவசம் . 4. கிருபை . 5. குணம் . 
ப்பு . 

( உ - ம் . ) " கேட்டார்ப்பிணிக்குந்தகையவாய் " 
தகிலிமா - சேங்கொட்டைமரம் . ( மலையக . ) ( வள் . சுசங .) 6.சிறப்பு . ( வள் . கஉரு .) 7. 
தகுவிமாவென்றுங்கூறுவர் . 

தகுதி . ( உ - ம் . ) " தகைமாண்குடுமி ” ( புறநா . 
தது- ஒருவமையுருபு . ( உ - ம் . ) " புண்டரிக சு . ) 8. தடை . (மணிமே . ) 9. தளர்வு . 10 . 
ந்தகுபதயுகளம் ” ( கோயிற்பு , பதஞ்சலி, ச O. ) தன்மை ( உ - ம் . ) " அத்தன் " 2 (பார் . ) 11 . 

த்தணிச்சம் - ஒருவகைத்தோற்கருவி . (உ - ம் ) தாகம். ( வழக் ) 12 , துண்டு , 13. தெரிநிலை 
சுமாசிறகுணிச்சம்விரலேறுபாகம் ” ( சிலப் . அர வினைப்பகுதி . 14. நலம் . (சிந்தா .) 15. பெரு 
ங்கேற்று . உஎ . உரை .) 

மை , ( உ - ம் . ) “ எத்தகைய போகங்களெவற்றி 
ததணிதம் - வாச்சியப்பொது . ( சூ . நிகண் . 

னுக்குங்காரணமாய்வைத்தபடி ” ( கோயிற்பு . 
எ : சங . ) 

வியாக்கிர . எ . ) 16. மாலை . ( உ - ம் .) " முகை 
ததுதல் - 1. இயல்பாயிருத்தல் . 2. உரிமை வாயவிழ்ந்ததகைசூழாகத்து ” ( திருமுரு . கஈக ) 
யாதல் . 3. ஏற்குதல் . 

( கட்டுதலிற்றகையென்றாயிற்று . ஆகுபெயர். 
தகுதி - 1. அறிவு . 2. உரிமை . 3. உற்ற 17. மிகுதி . ( புறப்பொ . வெ . ) 18. முகடு . 
து . 4. ஏற்றது . 5. ஒழுக்கம் , 6. குணம். (பி 19. மேம்பாடு . ( வள் . ககசு . ) (4 , 9. பிங்கல . 
ங்கல . கஎருக . ) 7. கூட்டம் . 8. தகுதிவழ கருகக . ) 
க்கு ; அஃது ; இடக்கரடக்கல் , மங்கலம் , குழூ 

தகைகை - தடுத்தல் . ( சி . சி , க : க . சிவாக் ) 
உக்குறி என மூவகைப்படும் . ( உ - ம் . ) " இட 

தசைத்தல் - 1. ஆணை செய்தல் , 2. இளை 
க்கரடக்கன்மங்கலங்குழூஉக்குறி - யெனுமுத்த 

த்தல் , 3. கட்டுதல் . ( உ - ம் . ) “ ஓங்குநிலைவா 
குதியோடாறாம் வழக்கியல் ” ( நன் . உகஎ . ) 9 . 

யிற்றூங்குபுதகைத்த ” ( பதிற்று . உஉ .) 4. தடு 
தகைமை , 10. நடுவுநிலைமை . ( உ - ம் . ) " தகு 
தியெனவொன்றுகன்றேபகுதியாற் - பாற்பட் த்தல் . ( உ - ம் .) " தன்னோடெடுப்பினுந் தகைக் 

குநரில்லென்று ” ( மணிமே . சிறைவிடு . நசு . ) 
டொழுகப்பெறின் ” ( வள்.கக்க ) ( தகுதியுடை 

5. வாட்டுதல் . 
யது தகுதியெனப்பட்டது .) 11 , நேர்மை , 12 . 
பதப்பொருள்களொன்றோடொன்று பாதையி தகைத்து - 1. தன்மைத்து . ( உ - ம் .) " தா 
ன்றிச்சம்பந்தித்தல் . ( சைவப் . உரு . ) 13 , பா க்கற்குப் பேருந்தகைத்து ” ( வள் . சஅசு .) 2 . 
த்திரம் . 14. பொருத்தம் . 15. பொறுமை . நெருங்கி , (சிந்தா, ) 


נה_ 


1199 


தங்குதல் , 


க : 00 


தசகுலபர்வதம் . 


வையை 


- 


தகைதல் - 1. ஆணையிடல் , 2. இளைத் றே- வேளாண்மையென்னுஞ்செருக்கு ” ( வள் ,. 
தல் . 3. உள்ளேயடக்குதல் . ( உ - ம் .) " தண் சுக கூ .) 
கேணித்தகைமுற்றத்து ” ( பட் - லை . ருக . ) 

தங்குபிண்டம்- கருப்பந்தரித்து நாளுக்கு 
4.தடுத்தல் . ( உ - ம் . ) " வன்பொடுதகைந்தன நாள்விருத்தியடையும் போது மாதமாதம் ருது 
ன்கொடுமைகூர் சகுநி ” ( பாரத. கிருட் . எஉ . ) காலத்தில் வெளிப்படுவதுபோற் சோணிதம் 

தகைப்பு - 1. இளைப்பு . 2. தடுப்பு. 3 . வெளிப்பட்டுக்கொண்டிருந்தாலு மச்சிசுவுக்குக் 
மாளிகைக்கட்டணம் . ( உ - ம் . ) " களிறு நிலை கெடுதியிராமல் மிகவுமிளைத்து மரப் 
னை இயதாரருந்தகைப்பிற் - புறஞ்சிறைவயிரியர் யொத்துத்தாய்க்குந்தெரியாமல் ஒவ்வொரு வே 
க்காணின் " ( பதிற்றுப் . சுசு . ) 

ளைவயிற்றுக்குளசைவதாயிருக்கும்பிண்டம். ( சீ 
தகைமை - 1. அழகு . ( பிங்கல . ஙருகஎ .) வரட் , உ.சு. ) [ இது பிண்டப்பிரவேசமாத்திர 
2. ஒழுங்கு. ( உ - ம் , ) " தன்குணங்குன்றாத்த 
முடையது . 
கைமையும் ” ( திரிகடு . உ . ) 3. தகுதி . ( உ - ம் . ) தங்கை - இளையாள் . ( உ - ம் . ) “ குழவியைத் 
எதகைமை சேர்தருதோத்திரம் ” (சிவரக, காய தங்கைநெஞ்சங்குழைந்திடவலிதிற்பற்றி ” ( கூ 
த்திரி , கஉ .) 4. தன்மை , குணம் ; ( உ - ம் .) "உற்ர்மபு . கண்ணனவ . ஙசு . 

ஈ .) 
றவித்தகைமைமுன்னே யுணருமிவ்வுணர்வி தங்கைச்சி - 1. தங்கை , ( வழக்கு . ) 2. கு 
லாமை " (திருவாத , மண் , ச . ) 5. பெருமை . வளை . ( மலையக . ) 
( வள் . அஎச . ) 

தங்கையைக் கொல்லி - சிறியாணங்கை , 
தகையணங்குறுத்தல் - அகப்பொருட்டு | ( மலையக .) 
றையினொன்று ; இது , தலைவிவேற்றழகினால் தஸ்கரம்- களவு , ( கஜா ) 
அவளைத்தெய்வப்பெண்ணாக வலியுறுத்திக்கூ 

தஸ்கரன் - திருடன் , கலாம் 
றுதல் , (தஞ்சைவா . சுஎ . முகம் ) 
தகைவிலான் குருவி- ) அடைக்கலாங்கு 

தஸ்தவேஜு - பத்திரம் . ( பார்சி . ] 
தகைவிலான் 

ருவி . ( வழக் . ) 

தஸ்தா - காகிதக்கட்டு . ( பார்சி . ) 
தகைவு 

1 . தடை . 2. தளர்ச்சி 

தஸ்திரம் - பத்திரக்கட்டு. ( பார்சி ) 
தங்கக்காசு 
- ஒரு நாணயம் . 

தச்சன்- 1. சித்திரைநாள் . ( சூ . நிகண் . க : 
தங்கசாலை - அக்கசாலை . 

எங . ) 2. மரவினையாளன் . ( உ - ம் .) “ நினைந்த 
தங்கஞ்சலமாக்கி- சொன்னபேதி 

வெலாமுதவுந்தச்சன் ” ( இராமா , மாரீச . உ , ) 
தங்கம் - 1. உயர்ந்தபொன் . 2. சுத்தம் . ! ( கனீ 
3. பயம் . ( 3. காக ) 

தச்சன் குருவி- ஒரு குருவி , 
தங்கமலாம்- தங்கப்பூச்சு . 

தச்சாசாரி - தச்சன் . 
தங்கமலை- மகாமேரு, 

தச்சிச்சி- தச்சப்பெண் . ( நன் . பதவி . கச . 
தங்கரேக்கு-- பொன்னினாற்செய்தவிதழ் . உரை . ) 
தங்கல்-- ] . தங்குதல் . ( சூ . நிகண் . க : கசு . ) 

தச்சு- தச்சன்றொழில் . 
2. தங்குமிடம் . 3. தாழ்த்தல் . ( பொருந . ) 4. நி 

தசக்கிரீவன் - இராவணன் , ( இராமா . உத் 
லைபெறுதல் , ( உ - ம் . ) “ தாவிடைத்தங்கலோவி தரகா . இராவணன் பிற . கஎ . ) 
லனேவரவிடை ( பொருந . கஎங . ) 

தசகம் -1. பத்து . 2. பத்தைக்கொண்டி 
தங்கலர் -- அமையார் . (உ -ம்.) “ தங்கலர்ப ருக்கிறது . (உலக ) 
ருகியா ரார் தாழ்ந்து கண்ணிமைத்தல் செல்லார் ) தசகர் - பதின்மர் . ( வி - ணி .) 
(சிந்தா. முத்தி . உ 0 ள . ) 

தசகரம் - தசவியசநம் ; அவை ; அபாவனை , 
தங்கான் அரையென்னுமெண்ணின் காமம் , சிற்றின்பம் , சூது , நடனம் , பகற்றுயி 
ஒரு குழூஉக்குறி , 

ல் , மதுவூண் , மாயம் , விளையாட்டு , வேட்டம் 
தங்கு- தங்குதல் , தெரிநிலைவினைப்பகுதி , 

என்பன . 
தங்குடிச்சுற்றம்- ஞா தியர் . ( சூ . கெண் . தசகாரியம்- பத்துக்காரியம் ; அவை : தத் 
உ : எஎ . ) 

துவரூபம் , தத்துவதரிசனம் , தத்துவசுத்தி , 
தங்குதல் - 1. இருத்தல் . ( பிங்கல . கககங .) ஆன்மரூபம் , ஆன்மதரிசநம் , ஆன்மசுத்தி , சிவ 
2. தடைபடல் , 3. தரித்தல் . (உ - ம் .) " வாளிதங் ரூபம் , சிவதரிசரும் , சிவயோரம் , சிவபோகமெ 
கியவலங்கையவர் ” ( இராமா , விராதன் வதை . ன்பன . ( தசகாரிய விளக்கம் . ) 
20. ) 4. தாமதித்தல் , 5. நிலைபெறுதல் , (உ - ம் .) தசகுலபர்வதம் - பத்துக்குலமலைகள் ; அவை: 
" தாளாண்மையென்னுந் தகைமைக்கட்டங்கிற் சைல துவி , சிகிரி , திரிசிகிரி , ஏகசிருங்கி , மக 


. 


. 


| 


1200 


தசமபாகம் . 


கஉக 


தசவர்க்கம் . 


ண்க . 


சைலம் , கசசைலம் , பிசாசசைலம் , பஞ்சசை தசமம் - 1. தசமஸ்கந்தம் . - 2. பத்தினொ 
லம் , கைலாசம் , இமவான் என்பன ; இவை: 

ன்று . ( 218 ) 
பூர்வோத்த கந்தமாதநமென்னுங்கீலகபர்வதத் 

தசமன்- ஆன்மா . ( உ - ம் .) " சங்கைநவபுரு 
துக்குத் தக்ஷண திக்கிலிருப்பன. ( வி - ணி . ) டரொடுமுறையெண்ணிநீயே தசமனெனத்த 
( Tam @ s வ-5 ) 

னைத்தானேயிருந்தபடியறிதல் ” ( வேதா . சூ . 
தசகூலி- பயிர்ச்செய்வதந்கேற்ற உழவுமு ) ககரு .) 
தலிய பத்துவகைக்கூலி , ( வழக் . ) 

தசமீ- 1. பத்தாந்திதி . ( உ - ம் . ) “ சட்டி ” 
தசதாநம் - பத்துத்தாநம், அவை . உப்பு , ( பார் .) 2. பத்தாவது . ( உபாதி ) 
எள் , நெய் , நெல் , பசு , பூமி , பொன் , வத்தி 

தசழகன்- இராவணன். ( உ - ம் . ) “ முண்ட 
ரம் , வெல்லம் , வெள்ளி என்பன . ( U ஷா | காசநைகொழுநன் முன்ற சமுகனதாவி முடிக்க 
o ) 

( எகாதசி . உருக்கு . க . ) ( i ) 
தசதி - பத்தின் கூட்டம் . ( பதி ) தசழலத்தைலம்- ஒருவகைத்தைலம் ; அத 
தசநம் - 1. கவசம் . (பிங்கல . கசுனை .) 2. | னிலக்கணம் : " தசமூலந்தொடி .... பிடகர்சொல் 
பல் . (பிங்கல . காசுக .) 3. மலைமுடி . (உபந) வார்தசமூலத்தைலப்பெருமை யெமக்கரிதே ” 

என்னும் தைல . தைலவ . கங - ம் செய்யுளிற்கா 
தசநாடி- பத்து நாடிகள் ; அவை : அத்தி , 
அலம்புடை , இடை , காந்தாரி , குகு , சங்கிநி , 

தசழலம் - கண்டங்கத்தரி , சிறுவழுதுணை 
சிகுவை , சுழுமுனை, பிங்கலை , புருடன் என் சிற்றாமல்லி , பேராமல்லி , நெருஞ்சில் , கூவி 
பன . (சிலப் . ) 

ளை , பெருங்குமிழ் , தழுதாழை , பாதிரி , வாகை 
தசப்பிரசாபதிகள் - பத்துப்பிரசாபதிகள் , யெனப்படும் பத்துவகைவேர் . ( உ - ம் .) " தசமூ 
அவர்கள் : பிரமா, மரீசி ,பிருகு , அங்கிரா ,இருது , லக்கொடி . ” ( தைல தைலவ , கக . ) ( 2u8 
புலகன் , புலத்தியன் , தக்கன் , வசிட்டன் , அத் 

10 ) 
திரி என்னுமிவர்கள் . ( சி . சி . உ : உக . சிவாக் . ) 

தசர்- கலாதத்துவத்திருக்குமோருருத்திரர் . 
தசப்பிராதுர்ப்பாவம் -- விஷ்ணுவின் பத் 

(வி - ணி . ) 
தவதாரங்களை விவரிக்குமொரு பிரபந்தம் . 9 

தசரதன்-- இராமன் பிதா . ( உ - ம் . ) " தசர 
வாவாவ ) 

தன்மதலையாய் வருதுந்தாரணி ” ( இராமா . 

திரு 
வவ . உக . ) ( 

உய ) 
தசப்பொருத்தம் -1. செய்யுட்பொருத்தம் 

தசவர்க்கம் -- ( சோதிட ) பத்திவர்க்கங்கள் ; 
பத்து ; அவை : மங்கலம் , சொல் , பால் , வருண 
ம் , உண்டி , தாநம் , எழுத்து , நாள் , கதி , கணம் அவையாவன : க -வது கிரகமிருக்கிற ராசிவர்க் 
என்பன . ( வச்சணந்திமா. க . ) 2. மணப்பொரு கம் . உ - வது சூரியசந்திரவோரை . ( கிரகமிரு 
த்தம் பத்து ; அவை : திரும் , கணம் , மாகேந்திர ந்த ராசியையிரண்டுகூறிட்டதோரை . ஆண்ரா 
ம் , ஸ்திரீதீர்க்கம் , யோகி , ராசி , ராசியதிபதி ,வசிக்குப்பதினைந்துபாகைக்குட் சூரியவோரையா 
சியம் , ரச்சு , வேதை என்பன . ( செகராச.மண கவும் முப்பது பாகைக்குட்சந்திரவோரையாக 
வினை . சு . முக . ) 

வும் பெண் ராசிக்குப்பதினைந்துபாகைக்குட்சந் 

திரவோரையாகவும் முப்பத்து நான்குபாகைக் 
தசபலன் -- புத்தன் . ( m @ :) 

வீரி 

குட்சூரியவோரையாகவுங் கொள்க. ) 
தசபாரமிதை - தாநம் , சீலம் , க்ஷமை , 

ரேக்காணம் ; அது : கிரகமிருந்த ராசியை மூ 
யம் , தியாநம் , பிரஞ்ஞை, உபாயம் , தயை , பல 

ன்று கூறிட்டது . ( பத்துப்பாகைக்குள் அந்த 
ம் , ஞாநம் என்னுமிப்பத்தும் பூரித்தல் . (மணி 

வக்கிரமாகவும் , இருபது பாகைக்குள் ஐந்தாமி 
மே . ) 

லக்கி நமாகவும் , முப்பது பாகைக்குள் ஒன்பதா 
தசபூமிகன் - தசபலன் . ( 9 - ம :) மிலக்கிகமாகவுங்கொள்க .) -வது : திரிம்சாங் 
தசபூமீசன்- தசபூமிகன் . 9- ) | கிசம் ; அது ஆண் ராசிக்கு ஐந்துபாகைக்குட் 

செவ்வாயாகவும் , பத்துப்பாகைக்குட்சரியாகவு 
தசம் - 1. சிவிகை . 2. பத்து . [2. ) 

ம் , பதினெட்டுப்பாகைக்குட்குருவாசவும் , இரு 
தசமஸ்கந்தம் - பாகவதத்திற்பத்தாவது பா 

பத்தைந்துபாகைக்குட்புதனாகவும் , முப்பது பா 
தம் . ( உஷைய ) 

கைக்குட் சுக்கிரனாகவும் , பெண் ராசிக்கு ஐந்து 
தசமபாகம் பத்திலொருபங்கு . 

பாகைக்குட்சுக்கிரனாகவும் , பத்துப்பாகைக்குட் 


| 


F 


| 


1 


| 


1201 


தசாக்கரி 


கவ 0 


தசும்பர் . 


சங்கவ 


புதனாகவும் , பதினெட்டுப்பாகைக்குட்குருவாக தசாகம் -- பத்துகாள் . ( 0 ) 
வும் , இருபத்தைந்து பாகைக்குட் சரியாகவும் , 

தசாகரீசம் - விளக்கு . [ பாலாகஷ ] 
முப்பது பானகக்குட்செவ்வாயாகவுங் கொள்க . 
ரு -வது : சத்தமாங்கிசம் ; அது : கிரகமிருந்தரா தசாகரிசி -- தசாகரிசம் , ( உபாகஷி -1 ) 
சியை ஏழு கூறிட்டது . ஆண் ராசிக்கு உதயமு தசாங்கத்தயல் -- ஒரு பிரபந்தம் ; அஃது : 
தல் நேரும் பெண்ராசிக்கு ஏழாமி ராசி முதல் அரசர்க்குரிய தசாங்கத்தினை ஆசிரிய விருத்த 
நேருமாகக்கொள்க , ) சு - வது : நவாங்கிசம் ; அது : ம் பத்தினாற்பாவெது . ( தொன் . உஅ ங . உரை ) 
கிரகமிருந்தராசியை ஒன்பது கூறிட்டது . ( அந் 

தசாங்கப்பத்து -- ஒரு பிரபந்தம் ; அஃது: 
தந்தக்கிரகங்களி னங்கிசமிலக்கி நமாகக் கொள் 

அரசற்குரிய தசாங்கத்தினை நேரிசை வெண்பா 
க . ) எ -வது ; தசாங்கிசம் ; அது கிரகமிருந்த ப்பத்தினாற்பாடுவது . ( தொன் , உஅ ங . உரை . ) 
ராசியைப்பத்துக்கூறிட்டது . ( ஆண் ராசிக்கு 

தசாங்கம் 

அரசர்க்குரிய பத்துறுப்பு ; 
உதய முதல் நேரும் பெண்ராசிக்கு ஏழாமிராதி 

அவை . ஆணை , ஊர் , கரி , கொடி , நாடு , பரி , 
முதல் நேருமாகக் கொள்க .) அ - வது : துவாத 

மலை , மாலை , முரசு , யாறு என்பன . ( இரத்தி 
சாங்கிசம் ; அது . கிரகமிருந்த ராசியைப்பன்னி 

நச்சுரு . ருக . ) 
ரண்டு கூறிட்டது . ( ஆண் ராசிக்கும் பெண்ராசி 

தசாசுபன் . 

சந்திரன் . ( உ - ம் . ) " வெண்ப 
க்கும் உதய முதல் நேராகக் கொள்க . ) கூ - வது : 

ரிகள்பத்து விளங்குமயிலின் றூவி - நண்ணுங் 
கலாங்கிசம் ; அது : கிரகமிருந்தராசியைப்பதி 

கொடியாக நாட்டியே - யெண்ணரிய 
னாறுகூறிட்டது . (கூறு ஒன்றுக்குப்பாகையொ ண்ணன்றேரூரத்தானெழுந்தான் றிங்களுமே - 
ன்றுங்கலை ஐம்பத்திரண்டரையுமாம் , ஆண்ரா யெங்கொளிப்பேன்மாதேயினி” ( இத்தனிச்செ 
சிக்கு மேடத்தில் நேராகப்பன்னிரண்டிராசி ய்யுளாலறிக. )( உபாஷ : உப - பத்து . கஷ் - 
யும் பிரமன் , மாயோன் , உருத்திரன் , இரவி 
யாகவும் பெண் ராசிக்கு இரவி முதல் மேடம் 

குதிரை , தன்னிரதத்திற்பத்துக்கு திரைகளை 
வரை யிடமாகவுங்கொள்க .) க 0 - வது : 

சட்டி ப்பூட்டிச்செலுத்துபவனென்றபடி .) 
யாங்கிசம் ; அது : கிரகமிருந்தராசியையறுபது 

தசாட்சரி ஓரிராகம் . ( உலாக்ஷரி ) 

M 
கூறிட்டது . ( கூறொன்றுக்கு முப்பதுகலையாம் . தசாநாதன்- தசைநாயகன் . ( லா நாய ) 
இதுவும் ஆண் ராசிக்கு நேராகவும் பெண்ராசி | ( திசாநாதன் என்றும் வழங்குவர்சிலசோதிடர் ) 
க்குக்கடைசி முதலாகவுங்கொள்க . ) ( வருஷா ) 

தசாபலம் - பிராயத்திற்கடுத்த பலம் . லா 
தசவவத்தை - ஆன்மாக்களடையும் பத்தவ 
த்தைகள் ; அவை : பிரபஞ்சத்தை மாயைவடி மரு ) 
வமாகக்காணாது அருள்வடிவமாகக்காணுமருகிய தசாபலன் - கிரகபலன். 
நோக்கமும் , கருவிகளை நியதிகளையுஞ்சிந்தகை தசார் - ஆயத்தம் ; தயார் . 
யும் , முற்பிறவிகளிற்பட்ட துன்பங்களையுண 
ர்ந்து நெட்டுயிர்ப்பெறிதலும், திருவருண்மே 

தசாவதர்ரம் திருமாலவதாரம் பத்து ; 
லீட்டால் உடம்பிலிளஞ்சூடெழுதலும் , ஊணா 

அவை : இராமன் , கண்ணன் , குதிரை , கூர்ம 
திகளைத்துறத்தலும் , ஒருவரோடுரையாடுதற்கு 

ம் , நரசிங்கம் , பரசுராமன் , பலபத்திரன் , மச் 
மாகமுறுதலும் , மௌநியாயிருத்தலும் , பித்தே 

சம் , வராகம் , வாமநம் என்பன . ( சூ . நிகண் . 
றினாற்போற்பிரபஞ்சப்பகுப்புத்தோன்றாதிருத் 

கஉ : காசு . ) (உலாவ தார் ) 
தலும் , பிராணவாயு இறந்து மூர்ச்சித்திருத்த தசியு-- 1. அநீதன் , 2. கள்வன் , 3. கீழ்ம 
லும் , போதமிறந்துநிற்றலுமாம் . ( ஒழிவி . அவ 

கன் . 4. சத்துரு . ( 9 ) 
த்தைத் . ங . உரை .) 

தசிரதேவதை - அச்சுவிநிதேவதை . ( உல 
தசவவதாரம் - தசாவதாரம் . 
தசவாசி - சந்திரன் . ( வாஜிங் ) 

தசிரம் - 1. உட்டுளை . 2. மழைத்தூறல் . 
தசவாயு 

- தேகத்தினிற்கும் பத்து வாயுக் ( 2 உஹ் ) 
கள் ; அவை : அபாநன் , உதாநன் , கிருகரன் , 
கூர்மன் , சமாகன் , தநஞ்சயன் , தேவதத்தன் , தசிரர் -- தேவமருத்துவர் . 
நாகன் , பிராணன் , வியாநன் என்பன . ( சிலப் ) 

தசுகரம் -- களவு . ( கலா ) 
தசாக்கரி 

ஆசான்பண்ணினருகுசாதி , தசும்பர் - குடம் . ( உ - ம் .) அண்டர் நாட் 
(சிலப் . ) 

டமுதம்பெய்தவாடகத்த கம்பர்கையா- லெண்டி 


வெதா ) 


1202 


தசோபசாரம் . 


கட்க 


தட்சாரி , 


1 


சைக் கரடப்பாய்மா வெடுத்தபிடேகஞ்செய்ய ” தஞ்சம் -1. அடைக்கலம் . (உரம் .) “ இரங் 
( சேதுபு. சேதுமா . எக . ) (இறுதிப்போலி .) குன்றஞ்சநமக்கென்றுவகவான் முதலோரிரப் 

தசும்பு -1. குடம் . ( உ -ம் .) “ அருவியூற் ப ” ( சிவராத் , கடவுள் , ரு . ) 2. எளிமை , ( உ - ம் ) 
றுந் -துளிய நீர்வளைத்தசும்பின் முகந் தெடுத்து ” " முரசுகெழுதாயத்தரசோதஞ்சம் ” ( புறநா .எங ) 
(திருவிளை. இந்திரன்பழி . எசு. ) 2. கொப்பர் , 3. தாழ்வு , ( த.நிகண் கட் இக ) . அணை 

. - 
( சூ . நிகண் . கக : சகரவெ.க . ) 

நீயல்லால் ” ( கூர்மபு . தக்கவமிச . உஎ . ) 5 . 
தசுமம் - தீ . [ உ ] 

பற்றுக்கோடு , புகலிடம் . ( உ - ம் . ) " சகளமிட் 
தசுமன்- 1. கள்வன் . 2. யாகஞ்செய்விப் களமெமக்குத்தஞ்சமாமேனியாம் ” ( கோயிற்பு. 
போன் . ( 1. உஜ ) 

பதஞ்சலி . சுரு . ) 6. பெருமை . ( உ - ம். ) " தஞ் 

சமாகியவருந்தவம்புரிய ( பெரியபு . திருக்குறி 
தசேசன் - சுப்பிரபேதாகமங்கேட்ட ஒரு ப்பு . ருஎ . ) 
வன் . ( த.நி. போ , கரு அ .) 

தஞ்சன் பொழி- துரிசி . 
தசேந்திரியம் -உடலுறுப்புப்பத்து ; அவை : 
ஆக்கிராணம், உபத்தம் , சட்சு, சிங்கவை,சுரோ 

தஞ்சாவூர் - சோழராசதானியில் ஒருநகரம் . 
த்திரம் , தொக்கு , பாணி , பாதம் , பாயுரு , வா 

தஞ்சு- புகலிடம் , ( உ - ம் . ) " நடுத்துஞ்சுச் 
க்கு என்பன, ( உ aud நிய ) 

தொழிறஞ்சென ” ( கோயிற்பு . வியாக்கிர,உரு ) 

( விகாரம் . ) 
தசை- 1. ஊன் . ( உ - ம் . ) " குருதியென் 

தஞ்சை- தஞ்சாவூர் . ( மரூஉ .) 
பொடுதசைகாணு ” (கந்தபு. ததீசியுத் . கருஉ .) 
2. நிலமை . ( ஒழிவி . சாரியைக் கஉ . உரை . ) 3 . 

தட்ததல்- தடுத்தல் . (மதுரைக்கா. ) 
பழமுதலியவற்றின் சதை . 4. புலால் . ( சூ . நிக தட்சகன் 1. அட்ட நாகத்தொன்று . 2 . 
ண் . ஈ ; சச ) [ 2. உபா ) 

தக்கன் . [ 2. உக்ஷக ) 
தசைத்தல் - 1. கொழுத்தல் . 2. தசைபிடி தட் சசை - துர்க்கை . (உக்ஷஜா ) 
ப்பாதல் , 

தட்சணம் - 1. உடனே . 2. தெற்கு . 3 . 
தசைதல் -- 1. கொழுத்தல் . 2. தசைகொ நிதாநம் , 4. வலப்பக்கம் ( 1. தக்க்ஷண . 2 , 
ள்ளுதல் . ( உ - ம் . ) " தசைந்தபூணினைத்தநமிரு 

4. உக்ஷண 
காவதி தணப்பால் " ( சேதுபு . விதூம . கஉசு . ) 

பரமசிவன் சநகர் முத 
3. பூரித்தல் , ( உ - ம் .) “ தசைந்து மெய்பொடிப் தட்சணாழர்த்தம் 

| விய முநீந்திரர் நால்வர்க்குங் கல்லாலின் கீழ்த் 
பத்துள்ளி ” ( கந்தபு . தேவகிரி . 50. ) 

தட்சிணமுகமாயிருந்து உபதேசித்தருளிய மூர் 
தசைநார் - தசைநரம்பு . 
தசைப்பு -1. கொழுப்பு. 2. தசைப்பிடி , : த்தம் , 
தசையடைப்பு- 1.கொழுப்புப்பிடித்தல் , தட்சணாழரீத்தி - 1. அகத்தியன் . ( சித்தர் 

பாடல் . ) 2. தக்ஷிணாமூர்த்தங்கொண்டருளிய 
2. சலத்துவாரகோயினொன்று . 

சிவன் . 
தசையண்டரோகம் 

அண்டத்தில் துர் 
மாமிசம் வளர்ந்துவரும் ஒருவகை ரோகம் ; அது : 

தட்சணாயநம் - தக்கிணாயநம் . (உக்ஷிணா 
கறுத்துக்கடி நமாகவிருந்தால் வாததசையண்ட ய- ) 
மென்றும் , மஞ்சணிறத்துடன் மிருதுவாகவி 

1. காணிக்கை , 2 , சிட்சை , 
ருந்தால் பித்ததசையண்டமென்றும் , வெளுத் 

தட்சதம் - அடித்தட்டை . 
துக்கல்லுப்போலிருந்தாற்சிலேட்டுமதசையண் 
டமென்றுஞ்சொல்லப்படும் , (சீவரட் , ககஉ . ) தட்சன்- 1. இடபம் , 2. சிவன் . 3. சே 

வல் . 4. தக்கன் . 5. பரஸ்திரீகமநன் . 6. புல 
தசோபசாரம் --உற்சவாதியிலே செய்யப் 

வன் . 7. வல்லவன் . ( உக்ஷ:) 
படும் மூவகையுபசாரங்களுளொன்று ; அவை ; 
ஆவாகநம் , தாபநம் , சங்கிதாநம் , சந்நிரோதகம் , 

தட்சாயன்னி 

ஒரு மநு . ( நான் காம்பால 
அவகுண்டநம் , தேநுமுத்திரை, பாத்தியம் , 

பாடம் . காலப்பிரமா. ) (உக்ஷவலாவணி ] 
ஆசமநீயம் , அருக்கியம் , புட்பதாநம் என்னும் 

தட் சாயன் -- கருடன் . ( உக்ஷாயம்) 
பத்துமாம் . ( சிவதரு. க : ஙஅ . உரை .) ( உ.பொ 
வவாா ) 

தட்சாரி - வீரபத்திரன் . (உக்ஷாரி ) 


தட்சணை 


1203 


தட்டல் . 


கஉசே 


தட்டு 


- 


P ) 


கட்டழிதல் முக ) 2. திகைத்தல் கதம் 


ய நீ ) 


தட்சிணத்தன் - தேர்ப்பாகன் , (உக்ஷண | தட்டிப்பறித்தான் . ( வழக் . ) 3. ஆணையிடல் . 

4. ஐந்து . ( ஒரு குழூஉக்குறி . ] 5. கிட்டல் . ( சூ . 

நிகண் . கக : டகரவெ . உரு . ) 6. குறைவு . சோ 
தட்சிணம் - 1. தக்ஷணமார்க்கம் ; அது ; கா 

ற்றுக்குத்தட்டலாயிருக்கிறது . ( வழக் . ) 7. தட்டு . 
ளாமுகம் . (சி . சி . உ : எங . சிவாக் . ) 2. தாரா 
எம் . 3.தெற்கு . 4. வலப்பக்கம் . 5. விவே . ( திவாகர , 9 - ஆவது .) 10. தாளம் 

போடுதல். 

| 8. தட்டுகை , தொழிற்பெயர் , 9. தடுத்தல் . 
கம் . ( 1 , 3 , 4 , 5 , உ V ண ) 

| ( சூ . நிகண் . க : ருச .) 11. நறுக்கல் . ( உ - ம் . ) 
தட்சிணாக்சி - தக்கிணாக்கிரி . ( மூவகையக் | “ எற்றறட்டற்போழல்வினைக்கு ” ( தைல . பா 

யிர , சஉ . ) 12. மறுத்தல் . சொன்னதைத்தட் 
கிநியிலொன்று . (உக்ஷிணாழி ) 

டினான் . ( வழக் .) 13. முட்டுதல் . 14. மெய் 
தட்சிணாசலம் - பொதியமலை . (உக்ஷணா ப்பரிச மெட்டினொன்று . ( சூ . நிகண் . க : கூ 0 ) 
வவ ] 

15. வீணைவாசித்தற்றொழிலினொன்று , 
தட்சிணாழர்த்தம் -- 1 , தட்சணாமூர்த்தம் . 

தட்டவைத்தல் - பொறுக்கவிடுதல் .( வழக் .) 
2. யசுர்வேத உபநிடதத்தொன்று . ( கூர்மபு . 

1 , கெட்டுப்போதல் . ( வ 
அட்டமூர் . உச.உரை ) ( தட்சிணாமூர்த்தி என் 

. , 3 . 
பது கந்தபு. நவநீதம் . ) 

தோற்றல் . 4. நிலைகுலைதல் , ( உ - ம் . ) “ சுகது 
தட்சிணாழர்த்தி - தட்சணாமூர்த்தி . ( திரு க்கவேவைதட்டழிய ” ( தாயு . எங்குநிறை. கக .) 
விளை , பாயிர . கங . ) 

தட்டாத்தி -- தட்டான் மனைவி . 
தட்சிணாயநம் - தட்சணாயநம் . (உக்ஷிணா 

தட்டார் - பொன்வினை மாக்கள் . ( சூ . நிகண் . 
உ : உக . ) 

தட்டாரப்பூச்சி- ஒரு பூச்சி , 
தட்சிணாவர்த்தம் - வலம்புரிச்சங்கு . (உக்ஷி 

தட்டான் - 1. பறக்கும் ஒருவகைப்பூச்சி , 
ணாவது : உக்ஷண வலம் . 

சூவக- - 

2. கோட்டம் . 3. புடோல் . 4. பொற்கொல் 

லன் . ( உ - ம் . ) " தட்டானடித்த சிமிழ் போற்றா 
புரி . ) 
தட்சிணை - தட்சணை . ( உ.க்ஷிணா ) 

த்தைத்தருகுவையே ” (தனிப்பா . இரண்டாம் . 

கூகூக . ) ( 2 , 3. மலையக .) 
தட்சை - பூமி . (உக்ஷா) 

தட்டான் கொட்டோசை புடோல் . ( மலை 
தட்ட - தடுத்துக்கொண்ட ( உ - ம் . ) " உண் யக . ) 
மேகிழ்தட்ட மழலை நாவில் ( மதுரைக்.சுசு அ . ) 

தட்டானுப்பி- ஒரு கொடி . 
தட்டகப்பை - தட்டைரூபமாகிய மண்மட தட்டி- 1. அரையிற்கட்டும் ஒருடைவிசே 
க்குப்போல வட்டமாகவும் பரந்த பள்ளத்தையு டம் . ( உ - ம் . ) " கச்சைத்தோன்மிசைகட்டியத் 
டையதாகவுமிருக்குமகப்பை . ( தைல . பாயிர , ட்டியர் ” ( கந்தபு . யாகசங் . சக . ) ( தெலுங்கு . ) 
ஙகா . உரை . ) 

2. ஒருவாச்சியம் . ( உ - ம் . ) “ வியன்றுடி திமிலை 
தட்டம் - 1. அல்குல் 2. உண்கலம் . ( சூ . நி தட்டி ” ( பெரியபு . எறிபத்த , ஙக . ) 3. காவல் . 
கண் . எ : ஙஉ . ) 3. கச்சு . ( உ - ம் . ) " புலிப்பொ ( சூ . நிகண் . க : நங .) 4. கேடகம் , ( சூ . நிக 
றிக்கொண்டபூங்கேழ்த்தட்டத்து ” ( நெடுநல் . 

ண் . 

. எ . கஅ .) 5. கொட்டி . ( புறப்பொ. வெ . ) 
கஉக . ) 4. கைகொட்டல் . ( உ - ம் . ) " கும்பிட் / 6. கோட்டம் , ( மலையக .) 7. நீங்கியெனப்பொ 
இத்தட்டமிட்டுக்கூத்தாடித்திரியே ” ( சி . சி . ருள்படுமொரு வினையெச்சம் . ( உ - ம் . ) " உள் 
உ . ) 5. தட்டையான பாத்திரம் . ( உ - ம். ) 

ளம்வெந்து 

தட்டிப்போய்க்கதவந்தாளிட்டிரு 
" ஆடகத்தட்டமேந்தியவந்நலார் ” (சிவரக . தேந்ததுஞ்சாற்றினாளே ” (திருவிளை.அங்க . உங ) 
விநாட்டி . கரு . ) 6. தாடி . ( கட்டம் என்பது 

8.படல் . 9. பலகை . 
சூடாமணி நிகண்டு . ) 7. நீர்நிலை . 8. பல் . ( உ - ம் ) தட்டிச்சிந்து --- ஒரு சிந்து . 
நெட்டைவெண்பிறை யிரண்டெனநிணப்பு தட்டியம் - நெடும்பரிசை . (பிங்கல , கசுகள் ) 
லாம்கமழுந்- தட்டமென்றுமென்று ” ( பிரமோ. தட்டிலம் -- சதகுப்பை . ( மலையக .) 
விபூதி . எ . ) 9. பாம்பின் மேல்வாயிலுள்ள நச்சு ! தட்டு- 1. உட்கட்டு . 2. ஒன்றன் மேலொ 
ப்பல் . ( உ - ம் . ) " பிழிந்துயிருண்ணுந்தட்டம் ” என்றாயிருக்குமடுக்கு . 3. கண்ணியேற்றுந்தட் 
( சிந்தா . பதுமை . கஉக .) 10. யானை செல் புறவ டு . 4. குற்றம் . 5 . 

5. குறை . ஒன்றுக்குந்தட்டில் 
ழி . 11. வயல் , 

லை . 6. சிறுவர் விளைமாடுதற்கு நிலத்திற்சதுர 
தட்டல் - 1 , அடித்தல் . 2. அபகரித்தல் . மாகக்கீறுங்கோடு . 7. தகடு . 8. தட்டம் . 9 . 


- 


1204 


தட்பம் . 


கஉரு 


தடம் .. 


தடை .. 


ப 


சந்திரம் . தட்டாகப்பேசினான் . 10. தராசுமு தட -1 , பெருமை, “ செறுநர்த்தேய்த்தசெ 
தலியவற்றின் றட்டு . ( உ - ம் .) “ இப்புவகமுற்று : ல்லுறழ்தடக்கை ” (திருமுரு..ரு .) 2. வளைவு . 
மொருதட்டினிடையிட்டால் ” ( இராமா , அக ! “ தடமருப்பெருமை ” ( தொல் . சொல் . நவக . ) 

) . 
த்திய . ருகா.) 11. திரிகை . ( பிங்கல . கசுமக .) 

தடக்கம் 
12. தெரிநிலைவினைப்பகுதி . 13. தேர்நடு . ( சூ தடக்கு 
நிகண் . எ : சரு . ) 14. தோற்பலகை . ( சூ . நிக தடக்குதல் - 1. தட்டுதல் . 2. தடைபண் 
ண் . எ : கஅ . ) 15. நிலை . ( உ - ம் . ) " தட்டுமாறா " 

ணல் . 
(காஞ்சிப் . திருநகர . உஎ. ) 16. பாப்பு . 17. பிர தடகம் -- ஏரி . ( தயமடி 
ம்பு முதலியவற்றாற் செய்யப்படும் ஒருவகைக்கூ 

தடங்கல் --- 1. அடைப்பு , 2. தடை . 3. தா 
டை . 18. மாவட்டணம் ; இது நெடும்பரிசை . 

மதம் . 4. வறிதிருக்கை . 
( பிங்கல , கசுகம் . ) 19. முட்டு . ( சூ . நிகண் . 
அ : சுஎ . ) 20. முறம் . ( பிங்கல . கசு அச . ) 21 . 

தடத்தக்குறி - தடத்தலட்சணம் . ( உ ம் . ) 
வட்டம் . ( சூ.நிகண் . அ : உ . ) 22. வளைவு . ( சூ . 

அருவம் அருவுருவம் உருவம் என்னுந் தடத்தக் 
நிகண் . அ :ரு ) 23.விலக்கு . ( 1, 2,3 , 5 , 9 குறியேகுறியாகவுடைத்தாய் ” (சி . சி . பாயிர . 

க . சிவஞா . ) 
வழக்கு . ) 

தடத்தம் -- அயலிடத்திருப்பது . ( சைவப் . 
தட்டுக்காரன் - தந்திரி . ( வழக் . ) 

. 
2 . ) 2. பிறிதோர்பொருளின் சார்புபற்றி இலக் 
தட்டுக்கிளிபாய்தல் ஒரு விளையாட்டு . 

கியப்பொருளிலிருக்குமிலக்கணம் . ( சைவப்.உ ) 
( வழக் . ) 

3. பொது . ( உ - ம் .) " இது கடத்தலக்கணமென 
கட்டுதல்- 1. அடித்தல் . 2. அபகரித்தெடு ப்படும் பொதுவியல்பு ” ( சி . சி . ச . க . சிவஞா. ) 
த்தல் . 3. எற்றுதல் , 4. தப்புதல் . 5. திருப் 

| [ 
புதல் . 6. மறுத்தல் . 7. முட்டுதல் . ( உ - ம் . ) 

( கடலு ) 
மோவாக்கினிற்றட்டாமனின் றதெது ” ( தாயு . ( தடத்தம் ” ( பார் .) 

தடத்தலக்கணம்-- பொதுவியல்பு . ( உ - ம் .) 
திருவள் . க . ) 
தட்டுப்பாய்தல் ஒரு விளையாட்டு , ( வழக் . ) 

தடத்தன்- 1. சொரூபமில்லாதநிலையில் ஏற் 
தட்டுப்புடை - தட்டுப்புடைத்தல் . (நன் . கிறவன் (உ -ம். ) சிவன் தடத்தனென்பரரூல் ” 
பெயரிய . ஙக . விருத் . ) 

( சி.சி. உ : க . சிவாக் . ) 2. ஞான் . 3. பாரபட்சம் 
தட்டுவாணி - வேசி , ( வழக் . ) 

ற்றவன் . ( தட ] 
தட்டை - 1. அரிதாள் . 2. கரடிகை. ( உ - ம் ) தடதடத்தல் - நடுக்கத்தாற்றளம்பல் . 
" குடமுழா ” ( பார் . ) 3. கணவன் . 4. கிளிமுத தடதடப்பு - தள்ளாட்டம் ( வழக் .) 
லியவற்றையோட்டுங்கருவி ; அது : மூங்கிலைக் தடத்டெனல் - 1. தள்ளாடுதல் . 2. விரை 
கண்ணுக்கண் உள்ளாக நறுக்கிப்பலவாகப்பிள வுக்குறிப்பு . 
ந்து ஓசையுண்டாக ஒன்றிலே தட்டுவது . (உ - ம் ) தடபடத்தல்- தளம்பல் ( வழக் . ) 
“ தழலுந்தட்டையுங்குளிரும்பிறவும்( குறி - பா . தடபடெனல் --- ஓரொலிக்குறிப்பு. ( உ - ம் . ) 
சங . ) 5. சமன் . 6. தட்டு , 7. தினைத்தாள் . " வருவார்தலையிற்றடபடெனப்பக்குட்டொடு ” 
8. தீ . 9. பரந்தவடிவுள்ளது . 10. மூங்கில் . | ( கந்தரல . காப்பு .) 
( உ -ம் . ) “ தட்டைத்தீயினூரலரெழவே ” ( ஐங் தடபுடல் -- விரைவுக்குறிப்பு . ( வழக் . ) 
குறு , ஈச . ) 11. மொட்டை . ( 6 , 7. பிங்கல . தடபுடெனல் - 1. ஒலிக்குறிப்பு . 2. விரை 
ஙசு உ ) 

வுக்குறிப்பு . ( வழக் . ) 
தட்டைக்காரை - ஒரு மீன் . 

தடம் - 1. அகலம் , பரப்பு . (சிலப் . ) 2. ஒரு 
தட்டைச்சிட்டு - ஒரு சிட்டு . 

மரம். 3. ஓமகுண்டம் . 4. கண்ணி . 5. கரை . 
தட்டையம்மை -- ஒரு வைசூரி . 

( உ - ம் . ) தேடமாடுயர்தில்லைவனத்து. " ( கோயி 
தட்டோர் - தடைப்படச்செய்தோர் . ( புறநா ) | ற்பு . வியாக்கிர . கா . ) ( சூ . நிகண் . ரு.கஅ . ) 6 . 
தட்ப- தடுத்தலால் . ( உ - ம் . ) “ நாண்முதற் குளம் . ( உ - ம் .) “ வண்டராகறைப்பூஞ்சோலை 
பாசந்தட்ப ” (சிந்தா. கோவிந் . சுஉ . ) 

யுந்தடமும் " ( பாரத . குருகுல அக . ) 7. சுரு 
தட்பம் - 1. அன்பு . (உ - ம் . ) " உவகையாற் - க்கு . 8. தராசு . 9. துலாராசி . 10. பெருமை . 
நட்பமோடவனளித்தகொண்டு , ( சேதுபு . பா (உ - ம் .) “ தரங்கியதுவசவாயிற்றடமதிலிடியத்த 
வநா . உக . ) 2. குளிர்ச்சி . ( உ - ம் . ) " கயலினம் ள்ளி ” ( திருவாத . மண்சும . எ .) 11. மலை . 12 . 
பாய்ந்துபைந்தட் - பங்கமுகந்தலை சேர்மருதூர மலைப்பக்கம் . ( பிங்கல . ஙருக அ . ) 13. வரம்பு . 
( மரு - தி . சுடு .) 

14. வழி . (உ - ம் .) " கருந்தடங்கணம்மையுறார் 


1 


1205 


தடாகயோகம் . 


கஉலக 


தடித்தனம் . 


9. பட :) 


தடாயின 


-- 


தமை ” ( திருநாகைக்கா . கடவு . ரு . ) 15 வளை எழுகிரகமிருந்தாலும் அல்லது மூன்று ஆறு 
வு . 16. விசாலம் . ( உ - ம் . " சாநவித்தடங்கரைய ஒன்பதில் எழுகிரகமிருந்தாலும் வரும் யோ 
டைந்தான் ” ( பாரத . குருகுல . அ .) 17. விளை கம் . ( சோதிடக் . ) 
நிலம் , ( பாலசிட்சை .) 18 , வெளி , ( 11 , 15 . தடாதகை --- பாண்டி நாட்டை அரசாண்ட 
சூ . நிகண் . கக . டகரவெ . கசு . ) [ 5,13 , 17 . 

ஓரரசி ; இவர் உமையினோரவதாரம் எனப்படு 
தடம் . இச்சொல் மனுடருடைய உறுப்பைக் வர் . ( உ - ம் . ) " பெயர் தடாதகையென்றிட்டுமுடி 
கருதிஞ்சொற்களிலே கூடிப்பின் வருவதுண்டு; | சூட்டுவாய் ” (திருவிளை . தடாதகைப்பிரா.உரு )) 
முலைத்தடம் , அல்குற்றடம் என்றாற் போல , 8 , தடாதடி -- குழப்பம் . ( வழக். ) 

தடாம் --வளைவு . ( உ -ம்.) “ தடாம்பிறைமரு 

ப்புத்திண்கை ” (சிந்தா. காந்தருவ . நகச .) 
தடயம் -- பலப்பண்டம் . ( வழக் ) 
தடல் -1 . சிதள் : 2. பலாப்பழச்செதிள் , 3 . 

வளைந்த . ( உ - ம் .) " பொன்ன 

னார்தங்கண்ணிடங்கொண்டமார்பிற் றடாயின 
வாழைமடல் . 

காது வெள்வேல் ” ( சிந்தா . நாமக . உருரு . ) 
தடவால் -- 1. தடவுதல் , ( உ - ம் . ) “ வளித 

தடாரம் - இரண்டொத்துடையதாளம் . ( சி 
டவரினும்பாடு மகதியாழ்முனிவனோடு ( கூர்ம 

லப் . கடலாடு. ஙரு . உரை . ) 
பு . பதிக . உ . ) 2. யாழ்வாசித்தல் . 3. விளைவு . 
( உ - ம் . ) " தடவரல் கொண்டதகைமெல்லொது 

தடாரி --- 1 . உடுக்கை . ( உ - ம் . ) " கைக்கசடி 
க்கின் ” ( புறநா . கஙரு . ) 

ருந்தவென்கண்ணகன்றடாரி " ( பொருந . எ 0 . ) 
தடவல் -- 1 அருமை . ( வழக் . ) 2. ஆறே 

2. ஒருவகைத்தோற்கருவியென்பர். (சிலப் . அர 
ன்னுமெண் . ஒரு குழூஉக்குறி . ) 3. தடவு 

ங்கேற் . உ எ . உரை . ) 8. தெரிநிலைவினைப்ப 
தல் ; ( உ - ம் . ) கையானிலந்தடவிக்கண்ணீர் 

குதி . 4. பம்பை . ( பிங்கல . கரு உரு. ) 5. பே 
மெழுகுவார் " ( இராமா . நகர்நீங்கு . 50 அ . ) 4 . 

ரிகை , 6. மத்தளம் . 7. வாச்சியப்பொது . ( சூ . 
வீணைவாசித்தற்றொழிலினொன்று , 

நிகண் . எ : சங . ) 

தடாரித்தல் 
தடவு-- 1. இந்தளம் . (பத்துப் . ) 2. ஓமகு 

1. அடித்தல் . 2. ஊடுருவு 
ண்டம் . ( உ - ம் . ) " வடபான்முநிவன்றடவினு 

தல் . 
ட்டோன்றி ” ( புறநா . உ 0 க . ) 3. சுனை . ( உ - ம் ) 

தடி- 1. அளவுகோல் . ( நன் . பெயரி . ங ங . 
“ தடவுவாய்க்கலித்தமாயிதழ்க்குவளை ( புறநா . 

உரை .) 2. ஆற்றங்கரை. 3. உடும்பு . ( உ - ம் .) 
காரு .) 1. தெரில்லைவினைப்பகுதி . 5. தூபக் 

" தடியூனுருக்குநெய்க்கும் ” ( தைல . பாயிர ருக ) 
கால் . ( உ - ம் . ) " மடவான்மகளிர் தடவுநெருப் 

4. உலக்கை ( பிங்கல. ங • oo .) 5. ஊன் . 
பமர்ந்து ” (சிலப் . ஊர்காண் 

. கக .) 6. பகுதி. ( உ - ம் .) " வெந்ததடி நுகர்வானெண்ணி ” ( பிர 
( பிங்கல . ஙருகக .) 7. பெருமை . ( உ - ம் .) " தட 

மோத் . கூ : ககா . ) 6. தடிக்கம்பு . 7. தண்டாயு 
வுநிலைப்பலவினாஞ்சிற்பொருநன் ” { புறநா , 

தம் , ( உ - ம் . ) “ சமன்றடிகொடுபிடர்தகர்ப்பான் 
கச .) 8. வளைவு. (உ - ம். ) “ பழுத்ததடவுச் சிவாக. ஆயத்தேவ . எ .) 8. தெரிநிலைவினைப் 
சினைப்பலவின் ” ( காசிகா, இல்லொடி . கூ . ) 

பகுதி . 9. பற்றுக்கோடு . 10. பாத்தி . 11 . 

மிதுநராசி . ( உ - ம் . ) " அலவன்றடி விடையாயி 
தடவுதல் --- 1. பூசுதல் . 2. பொருந்தல் . ழைவிற்றுலை மீநமிவை ” (விதாந . பஞ்சாங்க 
( உ - ம் .) தடவுதலரிய " ( இராமா . பாலகா . 

கச .) 12. மின்னல் . ( சூ . நிகண் . கக : டகர 
திருவவ , கங ங . ) 3. வருடல் , 4. வீணைவாசி 

வெ . ச . ) 13. வயல் . ( உ - ம் .) " தடமுலைத்தலை 
த்தல் . 

ப்பங்கமிட்டெறிந்தன தடிகள் ” ( இரகு . நாட் . 
தடவு நிலை - சுவர்க்கம் . ( ஞானாமி ) 

உக .) 14. வளைதடி . 15. வில் . ( உ - ம் . ) " மிகு 
தடவை -- முறை . 

கணைமுடுகிய தடியினிலெதிர்படு விசையொடு 
தடறு - ஆயுதவுறை . ( சூ . நிகண் . எ . கா .) மிசையேகி ” ( இரகு . யாக . எக 
தடா- 1. பானை . ( திவாகரம் . ஏழாவது . ) 

1. கனத்தல் . ( உ - ம் . ) தந் 
2. பெருமை , ( உ - ம் . ) " தடாமணிமகுடந்த 

தையுமைந்தனாரை நோக்கித்தன்றடித்ததோ 
கி ” ( சேதுபு . காப்பு . க . ) 3. மிடா . ( சூ . நிகண் . 

ளால்” ( பெரியபு : கண்ணப்ப . உஅ . ) 2. புடை 
எ : சுரு . ) 

த்தல் . 3. பூரித்தல் . 4. வீங்குதல் . 5. வெ 
தடாகம் குளம் . ( உ - ம் . ) " த 
கர்த்தபகத்தெகினந்தானானை ” (சிவரககத் முத்தினைத்தடிகின்றாரும் ” 
ஈறிலாயோ ட்டுதல் . ( உ - ம் . ) " கண்களைச் சூல்கின்றாருங்க 

( இராமா. 
தரிப்பூ . கச . ) ( கடாக ) 

வண , சோக , சாக ) 
தடாகா கம் இரண்டு ஐந்து எட்டில் தடித்தனம் - முரட்டுத்தன்மை . 


தடித்தல் 


. 


1206 


தடுமாறுதல் . 


க்உமஎ 


தண்டகம் . 


தடைஇ 


| 


தடித்து - மின்னல் . ( உ - ம் .) “ மாசில்புந்திதி தடை- 1. அடைப்பு . 2. கவசம் . 3. மதை 
திையாகவரத்தடித்திடைமங்கை கேள் ” ( செக ப்பு . ( உ - ம் .) " சத்தி - தன்வடிவேதென்னிற்ற 
ராச . சூழ்வினை. கக . ) ( கவிசு ) 

டையிலாஞாதமாகும் ” (C. 9. க : சுஉ . ஞாகப் ) 
தடிதல் - 1. அறுத்தல் . ( உ - ம் . ) " தக்கன் 

4. விக்கிநம் . 
வேள்வியினாசிதடிந்ததின்று ” (திருவாத . புத் 

தடவிப்பார்த்து . ( உ - ம் . ) " தா 

ழொளிமண்டபந்தன்கையிற்நடைஇ " ( மணி 
தரை . அஉ . ) 2. குறைத்தல் . ( உ - ம் . ) " தடிந் 

மே . மணிமேகலா , தோன் . க . ) 
தெழிலிதானல் காதாகிவிடின் ” ( வள் . கஎ . ) 3 . 
கொல்லுதல் . ( உ - ம் ) " மாதங்கத்தடித்து ” ( திருத்தடை இயமென்றோன் ” ( தொல் . கசக .) 

தடைஇய - !. திரண்ட . ( உ - ம் .) " அம்பணை 
விளை . யானையெய் . கூகூ . ) 4. தறித்தல் . 5 . 
வெட்டல் . 

2. பெருத்த , ( உ -ம் .) " தடைஇயமென்றோ 
தடிந்திடுமார் ---துணிப்பார் . ( ஞாநாமி . ) 

ளாய்கேட்டீவாயின் ” ( கலி . கங . ) 
தடிநி - நதி , ( உ - ம் . ) “ குலதடிநியசைய தடை செய்தல் -- தடுத்தல் , ( உ - ம் .) நில் 

லிங் கெனவேதடைசெய்தநிலைமை ” ( கந்தபு . 
இசைபொங்க ” ( திருப்பு . கக . ) ( தடி.மி ) தக்கன்கயிலை . கஅ . ) 
தடிப்பம் -- தடிப்பு . 

தடைத்தல் - தடுத்தல் . 
தடிப்பு -1. கடிநம் . 2. தழும்பு . 3. பருமை . தடைதல் -- தடைத்தல் . 
4. வீக்கம் . 

தடையம் - 1 , கத்திப்பிடி . 2. தடை . 
தடிமம் - 1. ஒரு பூடு . 2. சளி . 

தடையா 

-தடையில்லாத . ( உ - ம் . ) " நசை 
தடிழக்குள்ளான் --- ஒரு குருவி . 

யுநர்த்தடையாநன்பெருவாயில் ( பொரு . காசு ) 
தடியன் - 1. பருத்தவன் . 2. முருடன் . தன் - 1. அருள் . ( உ - ம் . ) " தண்கலந்தசி 
தடிவு- 1. அறுக்கை , 2. கொலை . 2. வெ 

ந்தையோடு சூதனன்று சாற்று வான் ” ( சேது 

பு . சீதை குண்ட, ரு . ) தண்மை என்பது விகா 
தடு - தெரிநிலைவினைப்பகுதி . 

ரமாய் நின்றதென்க . ) 2. குளிர் . ( பிங்கல . 
தடுக்கல் - தடை . 

| கஎகச . ) 3. நீர் . ( உ - ம் . ) " தியுந்தண்ணென 
தடுக்கு -- 1. சிறுபாய் . 2. தவிசு . ( சூ . நிக | ச்கொதித்து ” ( கூர்மபு. அட்டமூ . ஈ ) [ குண 
ண், எ : ருரு . ) 

வாகுபெயர் . ) 
தடுத்தல் - 1. அடைத்தல் . 2. எதிர்த்தல் . தண்டகநாடு - 1. காஞ்சி ; அது : " தண்ட 
3. தடைசெய்தல் ,தகைத்தல் . ( பிங்கல.உகசு அ . கற்கெண்டிசையரசு- தன்னையீந்திடலாற்றண் 
4. மறித்தல் . 5. மறுத்தல் . 6. விலக்கல் . ( உ - ம் ) டகபுரமாந்தனிப்பெயர்பெற்றதத்தனியூர் என் 
யோனுரைத்த சாபத்தை நக்கனே கொலாந்தடுக் பதனாற்பெறப்படும் . ( கந்தபு திருநகர , எச .) 
கவல்லான் ” ( கந்தபு . சந்திர . சக .) 

2 , தொண்டைநாடு , ( உ - ம் .) “ தாவறு சீர்புனை 
தடுதல் - தடை . 

தண்டகநாடே - மேவியகஞ்சமதா ” ( கந்தபு 
தடுதாளி- அவசரம் . ( வழக் ) 

திருநகா , க . ) 
தடுப்பு - தடுத்தல் . 

தண்டக போலகன் 

நாய்கர்மாதைச்சன் 
தடுமாற்றம் -- 1. கலக்கம் . ( உ - ம் .) " செவ் 

டாளன் கூடிப்பெற்ற பிள்ளை . ( உ - ம் . ) தீதறு 
வியதிருவுளத்தோர் தடுமாற்றஞ் சோநோக்கி ” 

நாய்கர்மாதைச் சேர்ந்துசண்டாளன் பெற்ற - கா 
( பெரியபு . அப்பூதி . நசு .) 2. சந்தேகம் , 3. தவ 

தலற்குறுபேர் தண்டகபோலக னென்பராய்ந் 
றுகை . 4. மயக்கம் . ( உ - ம் . ) "உண்டுமில்லை 

தோர் ” ( சூத . சிவான் . கஉ ங o . ) 
யுமெனத்தடுமாற்ற நூலுரைத்த ” ( திருவிளை . 
மாயப்ப . ரு . ) 

தண்டகம் - 1. ஆபரணம் . 2. ஒரு வரும் ; 
தடுமாறல் - தடுமாறுதல் . 

தண்டகாரணியம் . ( உ - ம் . ) " திருந்து தண்ட 
தடுமாறு 1. தடுமாறல் . (உ - ம் .) " தடுமாறி கம்வதரிகாச்சிரமம் " ( சேதுபு . நைமிசா. கஅ ) 
லாயோகர் ” (சிவரக . கத்தரிப்பூ . கச .) 2. தெரி 3. கரிக்குருவி . 4. குஜந்தறி , 5. சண்டனை . 
நிலைவினைப்பகுதி . 

( உ - ம் . ) “ எம்பிரான் றண்டகஞ்செய்தலையளி 

யாகுமால் ” ( கந்தபு . ததீசியு , ககக .) 6. தொ 
தடுமாறுதல் -1 . சலங்குதல் . ( உ - ம் .) " வே 

ண்டை 

டநாடு . 7. நுரை 8. வடமொழியினோர் 
தங்கிடந்துதமொறும்வஞ்சவெளியென் (திரு செய்யுள் . ( இது , ஓரடி இருபத்தாறெழுத்துக் 
விளை . நான்மாட . க . ) 2. சந்தேகித்தல் . 3 . 
தள்ளாடுதல் . ( உ- ம்.) இடைத் மொறத்தாழர் குமேல் வருவது .) ( 3 , 6. கனக : 2 , 7 . 
ர் " ( இராமா . உலாவிய ... ) 

உண்க:) 


-- 


- 


1207 


தண்டம் , 


கஉ 0 அ 


தண்டலை . 


தண்டகமாலை - ஒருபிரபந்தம் ; இது ; வெண் ( உ - ம் .) " சாமபேத - தாநதண்டமெனநிருபர் தரு 
பாவான் முந்நூறு செய்யுட்கூறுவது . இது மமுறைமையிற்புகலுந்தகுதிநோக்கி ” ( பாரத . 
புணர்ச்சிமாலையெனவும்படும் . ( தொன்னூல் . கிருட்டிண . உ . ) 4. உலக்கை . ( உ - ம் .) " தண் 
உஅ ங . உரை . ) 

டமிடித்தபராகமெலாம் ” ( தைல . தைலவ . ருசு .) 
தண்டகவாதரோகம்-- அவயவங்களைச்செ 5. ஊன்றுகோல் , தடி . ( உ - ம். ) " தண்டங்க 
யலில்லாம லிருக்கப்பண்ணுமொருவகை வாத 

மண்டலங்கொண்டும் (பழமலையந்தாதி .) 6. கு 
ரோகம் . ( சீவரட் . ககாரு . ) ( இது தேகத்தை டைக்காம்பு . ( சூ . நிகண் . கக : ணகரவெ . சு .) 
த்தண்டத்தைப் போல் நீட்டிவிடுதலால் வந்த 7. தண்டயோகம் . ( உ - ம் .) " பதின்மூன்றுவச் 
பெயர் . ) 

சிரமாறு தண்டம் ” (விதாக . குணாகுண . நரு . ) 
தண்டகன்- , , 

1. ஓரரக்கன் . 2. ஓரரசன் . 8. தநு இரண்டு கொண்டது ; இஃது ஓரளவு 
( உ - ம் . ) " தண்டகநாடு ” ( பார் ) 

க்கருவி . ( உ - ம் . ) “ தரவிரண்டதுவோர் தண் 
தண்டகாகம்- செம்போத்து . 

டம் ” ( கந்தபு . அண்டகோச . க . ) 9. படை . 
தண்டகை - 1. தண்டகவரும் . 2. நட்டம் . ( சூ . நிகண் , உ : அங . ) 10. யானை செல்வழி 
( 1. உணகா ) 

(உ - ம் .) “ மருத்தினும்விசைமேற்கொண்வென் 

கரித்தண்டநோக்கி ” ( கந்தபு . தெய்வயானை . 
தண்டசம் - கொல்லுலை . 

க.அ.) 11. யானைத்துதிக்கை . ( சப்த . ) 12 
தண்டதரர் - சிவலோகபச்சிமதிசையோலக் வியூகவகை நான்கனுளொன்று . அது சேனை 
கஞ்சேலிக்குந் துவாதச முக்கிய சணாக்கிரகண் 

யைக்குறுக்காக நிறுத்துவது . ( வள் . 
ணியரிலொருவர் . ( வி - ணி , உசுசி .) 

உரை . ) [ 5 , 10. உண ) 
தண்டதரன் 1. அரசன் . 2. இயமன் . 

தண்டமாதன் - சிவலோக பச்சிமதிசையோ 
உ - ம் . ) " ஏமமறத்தண்டதரன் கொண்டுநரகிடி 

லக்கஞ்சேவிக்குந்துவாதச முக்கிய கணாக்கிர 
னாளையென்னோசெய்வாய் " ( சூத . சிவமான் . 

கண்ணியரிலொருவர். ( வி - ணி . உசுச .) 
* : ரூஉ . ) 3. குயவன் . 4. தண்டேசன் , 5 . 
தண்டேந்தி . 6. வீமன் . ( 1 , 2 , 3. உணயா 

தண்டயாமம் - திநம் . ( உணயா 88 ) 

தண்டயாமன் -1 . அகத்தியன் . 2. இயமன் . 
தண்டநம் - ஆக்கினை. ( உண F ° ) 
தண்டநை -ஆக்கினை . ( உ -ம். ) “ அவர்க்கிய [ ணயா 88 ) 
ன்றமுறைமையிற்றண்டதை புரிவேன் ” 

தண்டயோகம் - மூன்றுக்குடையவன் உச் 
ஏக . தேவர் முறை . ரு . ) 

சமாகவிருக்க மூன்றாமிடத்திற்குருவிருக்கச்சுக் 
தண்டபங்கி-சிவார்ச்சநையிலே தண்டாகா 

கிரன் பார்க்க வரும் ஒரு யோகம் . ( சோதிடக். ) 
ரமாய்ச் செய்யப்படும் ஒருவகைக் கர 

தண்டர்- தண்டஞ்செய்வோர் . ( உ - ம் . ) " என 
ஒருவகைக் கரநியாசம் . 
( உ - ம் .) " முறைமையிற்றண்டபங்கி முண்டப் 

க்கோ- ராற்றலைத் தண்டருங்காணத்தந்தாண்ட 
ங்கியுமியற்றி ” ( சூத . சிவமான் . சகஅ . ) 

ருளஞ்சலென்றே ” (மரு- தி . ஙஅ . ) 

தண்டல் - 1. அறவிடுதல் . 2. எதிர்த்தல் 
தண்டபாசிகன் 

கொலைகாரன் . [ உன (உ - ம் .) " மாறெனத்தன்னிழன் மேற் - றண்ட 
வாங்க : 1 

லைநாகந்தவிர்மருதூரன் ” (மரு- தி . சு o . ) 3 . கெ 
தண்டபாணி - 1. தண்டேசன் . 2. நமன் . டுதல் , தப்பல் . ( உ - ம் .) " மண்ணுலகும் வானு 
3. விட்டுணு . 4. வீமன் . ( உணவாணி ) / ( சேதுபு . பிரமகத் . அ .) 4. சேகரிப்பு. (உ -ம் ) 

லகுந் - தண்டலின் றியரக்கரெலாஞ்சரித்திடுவ 
தண்டபாலகம் - வாயிற்காவல் (உணவா தண்டலின் மேன்மைகள் படைத்த ததுபுரியி 

ல் ” (சிவரக . பசாசுமோசந . ங . ) 5. தண்டம் . 
தண்டபாலன் துவாரபாலன் . ( கூர்மபு . ( உ - ம் . ) " தீயதண்டலின் வைத்துத் தண்டத் 

துரைசெய்து தீர்ப்பப் ” ( சி . சி . உ ; கூஉ .) 
திருக்கல் . க . உரை . ) ( உணவாக ; ) தடை , ( உ - ம் . ) " தண்டலிலிருடேசின்றி ? 

தண்டம் -- 1. அபராதம் . 2. அறத்துப்பால் ( ஞாநவா . ஞாநவிண் . சு . ) 
மூன்றனுளொன்று ; அஃது : ஒழுக்கநெறியி தண்டலர் - சத்துருக்கள் . ( உ - ம் . ) " மநோ 
னும் வழக்குநெறியினும் வழீஇயினாரை அந் சவமன்னன் - ராணிழனீங்கியதண்டலரானோ 
நெறிநிறுத்துதற்பொருட்டு ஒப்பநாடி அதற்கு ர் ” ( சேதுபு . மங்கலதீர்த்த . அ . ) 
த்தகவொறுத்தல் , தண்டிப்பு . ( வள் , உரைப் தண்டலை- 1. ஒரூர் . ( உ - ம் . ) " வரமளிக்கு 
பாயிரம் . பரி . ) 3. உபாயநான்கினுளொன்று . ந்தண்டலையார் " ( தண்டலையார் சதகம் . க . ) 


- 


( சிவ 


--- 


உ .) 6 . 


1208 


தண்டி . 


க 20 க 


தண்டு , 


வ ] 


2. சோலை . ( உ - ம் . ) " தண்டலைநாகங்கள் பூக காரன் , 4. தண்டியடிகள் . ( உ - ம் . ) தண்டி 
ங்கள் சூழுந்தடஞ்சுனையில் " ( மரு- தி . சு o . ) 3. நமக்குக்குளங்கல்ல ” ( பெரியபு . தண்டியடிக . 
பூந்தோட்டம் . ( பத்துப்பா .) 

கச . ) 5. தெரிநிலைவினைப்பகுதி . 6. தமிழி 
தண்டவாசி - துவாரபாலகன் . ( உணவா லேயுள்ள தண்டியலங்காரமென்னு நூல்செய்த 

ஆசிரியர் . ( தண்டி . உபக்கிர . ) 7. தரம் , தகுதி . 
தண்டவாலதீ - யானை . ( உணவாயி ) 

( வழக் .) 8. நமன் . ( உ - ம் .) " தண்டி நன்காஞ் 

சுகவினைசெய்ய ” (திருவிளை . திருமண . கஅ . ) 
தண்டற்காரன் - அறவிடுவோன் . 

9. பருமை . ( வழக் . ) 10. பலகாலலைத்து : 
தண்டன்- 1. அரசன் . 2. இட்சுவாகுவி ( பத்துப்பா ) 11. மிகைத்தெழுந்து . (புறப் 
ன்புத்திரன் . 3. குயவன் . 4. நமன் . 5. வண வெ . ) 12. வடமொழிக்காவியா தர்சஞ்செய்த 
க்கம் . ( சூ . நிகண் . க : கக . ) [ 4. உண :) ஒரு மகாகவி . ( தண்டி . உபக்கிர . ) 13. வாகப் 

தண்டா- 1. அமையாத . ( உ - ம்.) " கண்டு பிரத்தன் . 14. வாயிற்காப்போன் . [ 8 , 13 . 
தண்டாக்கட்கின்பத் - துண்தெண்டாமிகுவள உணீ. ) 
த்தான் ” ( மதுரைக் . கசு , கஎ .) 2. எல்லையி தண்டிகம் -1. ஒருமீன் . 2. முத்துச்சரம் . 
ல்லாத . 3. தணியாத . ( புறநா . ) 4. தொந் ( 1. உணிக :) 
தரை . ( இந்துஸ் . ) 5.நீங்காத . ( 2,5 . ஞானாமி .) 

தண்டிகை - சிவிகை . ( சூ . நிகண் . எ : சஎ ) 
தண்டாகதம் மோர் . 

[ உணாஹத : 

தண்டித்தல் - 1. தண்டனை பண்ணல் . 
உண - மத்து . ) 

( உ - ம் . ) “ தாக்கு ” ( பார் . ) 2. பருத்தல் . 3 . 
தண்டாகாரம்- கணிதவாக்கியம் வைத்துக் வெட்டுதல் . ( உ - ம் . ) " குடப்பயமுடைத்ததா 
கணிக்கு முறையினொன்று . 

தை தாளறத்தண்டித்த தண்டிதாள் 

பணிவாம் ” 
தண்டாது- 1. அமையாமல் , ( பத்துப்பா . ) ( சிவரக. பாயிர. எ.) 
2. தடையின்றி . ( ஞானாமி . ). 

தண்டிப்பு -1. தண்டனை . 2. வெட்டல் . 
தண்டாமரைக்கோரை - ஒரு புல் . 

தண்டியடிகள் - அறுபத்து மூன்று நாயன் 
தண்டாமை - நீங்காமை . ( உ - ம் .) " தண்டா 

மாருளொருவர் . ( உ - ம் . ) " தண்டியடிகடிருவா 
க்களிப்பினாடுங்கூத்து ” (மணிமே, சக்கரவாள . ரூர்ப்பிறக்கும்பெருமைத் தவமுடையார் ” ( பெ 
கஉசு .) 

ரியபு . தண்டியடிக . க . ) 
தண்டாயம் - காத்தண்டு . 

தண்டியம் - தண்டு , ஊன்றுகோல் . ( உ - ம் . ) 
தண்டாயுதபாணி- பழநிமலைச்சுப்பிரமணி " வண்டிருக்குங் கூந்தன் மடவரலையையாண்டி 

ற் - றண்டியஞ்சேர்விப்பதேசால்பு ” (சிலப் . அர 
தண்டாயுதம் - தண்டம் . ( உ - ம் . ) " தண்ங்கேற்று , க . உரை .) 
டாயுதமுந்திரிசூலமும் விழத்தாக்கி ” ( கந்தரல . தண்டியலங்காரம் - அணியிலக்கணங்கூ 
உரு . ) 

றுமொரு நூல் . 
தண்டாயுதன் -1. ஐயன் . 2. வீமன் . 3 . 

தண்டிலம் -1 . அக்கிநியைப்பிரதிட்டித்தி 
நமன் . 4. வைரவன் . 

ருக்கிறவிடத்தே சதுரமாகப்பரப்புகின்ற மண 
தண்டாரம் -1. குலாலசக்கரம் . 2. மதயா 

ல் . ( உ - ம் . ) " செந்தீத்தண்டிலத்தங்கண்வைத் 
உன . 3. யாநம் . 4. வில் . ( உணார்] 

தார் ” (சிந்தா . இலக் . அஅ .) 2. திண்ணை , 
தண்டாரணியம் -1. ஆரியதேசத்திலுள்ள தையுஞ்சங்கிதையாலே சுத்திபண்ணி ” ( த- பி 

வேதிகை . ( உ - ம் . ) " குண்டத்தையுந்தண்டிலத் 
ஒரு நாடு . ( உ - ம் . ) " தண்டாரணியத்துக்கோட் 

ம் . சுக , உரை. ) 
பட்டவருடையை ” ( பதிற்றுப் . பதிகம் . சு 0.) 
2. தண்டகாரணியம் . (சிந்தா. ) 

தண்டினம் - நீர்மேற்படர்கொடி . 
தண்டாலசகரோகம் - சரீரத்தைத் தண்ட 

தண்டீசர்- சண்டேசுரநாயனார் . 
த்தைப் போல நீட்டி அதிசீக்கிரத்திற்கொல்லத் தண்டு - 1. ஆண்குறி , 2. ஆயுதப்பொது . 
தக்க ஒருவகைரோகம். (சீவரட் . அஎ.) 3. ஓந்தி . 4. கீழ்க்காதுச்சோணை . 5. சந்தி 
ண்டி- 1. ஏகாதசமுக்கிய கணேசுவரரி யாசிதடி . ( உ - ம் . ) " 

உ - ம் . ) " குண்டிகைகுசையிசை 
லொருவர் . ( வி - ணி . உசுச . ) 2. சண்டேசுர தண்டுகள் கொண்டெதிர்குணலைமலிந்தனர் ” 
நாயனார் . ( உ - ம் .) " புண்ணியம்பாதகமாகப்போ ( கோயிற்பு. பதஞ்சலி . சச . ) 6. சவளமரம் . 
ற்றிய - வண்ணலந்தண்டிதனடிகள் போற்றுவா 7. சிவிகை. ( உ - ம் .) " வெண்மதிக்கவிகைதண் 
ம் ” ( தணிகைப் . கடவுள் வாழ் . க . ) 3. தண்டற் @ ” ( திருவாத . மந்திரி. கரு . ) 8. சேனை . ( உ - ம் . ) 


யர் . 


1209 


தண்ணம் . 


கஉகா 


தண்ணுமையோனமைதி . 


+ 


--- 


rெ . ) 


" தண்டுதாவடி போய் " ( கந்தரல . சக . ) 9 . தடி . ணம்படும் ” (நாலடி . செல்வநிலை . கா . ) 2. காடு. 
10. தண்டாயுதம் : (உ - ம் .) “ வச்சிரம் ” ( பார் ) | 3. குளிர் . (உ - ம் .) " தண்ணநாறுபச்சென்றுத 
] 1 . தெரிநிலை வினைப்பகுதி . 12. தராசுக்கோல் . ளிர்த்தன ” ( சேதுபு . திருநாட்டு , சக .) 4 . 
13. துளையுடைப்பொருள் . ( குழாய் . ) 14. பூ பறைப்பொது , ( சூ . நிகண் . எ : சங . ) 5. மழு . 
விதழ் . 15. மிதுநராசி . 16. மூங்கில் . ( மலை ( சூ . நிகண் . கக : ணகரவெ . கக .) 
யக. ) 17. வரம்பு . 18. வில் . 19. வீணை . ( 3 , தண்ணவன் 

சந்திரன் . ( சூ . நிகண் . க : 
9,13 , 15 , 19. சூ . நிகண் . கக : ணகரவெ.க . ) ருசி . ) 
தண்டுக்கீரை - ஒரு கீரை . 

தண்ணளி 

ருபை . ( உ - ம் .) " தண்ணளி 
தண்டுதல்- 1. தண்டல் . 2. பலகாலலைத் வெண்குடை வேந்தன் செயல்கண்டு ” ( பெரி 
து . (பத்துப்பா. ) 3. பிரிதல் , ( ஐங்குறு . ) 4.வில் யபு . திருவாரூர் . சரு . ) 
குதல் . ( உ - ம் .) " சமைதல் " ( பார் .) 

தண்ணனவு -- தண்ணெனவு . 
தண்டுப்பிளவை - ஆண்குறியில் வருமோர் தண்ணியது 1. குளிர்ந்தது , 2. தாழ்ந் 
சிலந்தி . 

தது . ( உ.-ம். ) “ தண்ணியசாதியினார்க்கு அவுத் 
தண்டுப்புற்று -- ஆண்குறியினோர் நோய் , திரியாகாமையின் ” ( சி . சி . அ ; ங . மறை .) 
தண்டுலபலை - திப்பிலிச்செடி . 

தண்ணியர் 

தாழ்ந்தகுலத்தார் . ( உ - ம் .) 
தண்டுலம் அரிசி . ( உ - ம் . ) " தண்டுலங் " தண்ணிய ராகையுமின்று சமைப்பாம் ” ( சிவத் 
கொறவத்தரிரப்பெனக்- கொண்டு சென்று ( கந் ரு . சுவர்க்காரக்சேட . க . ) 
தபு . ததீசியுத் . ருச . ) 2. வாய்விளங்கம் . [ 1 , தண்ணர்விட்டான் - - சாத்தாவாரி . 
- தண e :) 

தண்ணுயை - 1. உடுக்கை , ( சூ . நிகண் . 

டகரவெ . உக . ) 2. உத்தமதோற்கருவி 
தண்டுலீகம் -1 . ஒரு செடி . 2.நெல் முதலி யாகிய மத்தளம் . ( உ - ம் . ) " தண்ணுமைக்கருவி 
யன . 3. வாய்விளங்கம் . 

யுந்தாழ்தீங்குழலும் ( மணிமே, ஊரல . உக . 
தண்டுலேரம் ஒரு கீரை . ( கண 3. நிசாளமென்னும் பறை . (பிங்கல. கடுகசு . 

தண்ணுமையோன் - பரதநூலிற்கூறிய பஞ் 
தண்டூலியம் - சிறுகீரை . ( மலையக . ) 

சாசாரியர்களுளொருவன் . ( மணிமே .) 
தண்டேசுான் - சண்டேசன் . 

தண்ணுமையோனமைதி - தண்ணுமைக்க 
தண்டை -- 1 . தொந்தரை . 2. பிரப்பங்கே ருவியினையுடைய ஆசிரியனிடத்தமைந்த கு 
டகம் . 3. மாதர் காலணியிலொன்று . ( உ - ம்.) ணம் . அது எல்லாக் கூத்துக்களும் எல்லாப்பா 
" விழிக்கேற் - பவனித்தலத்தண்டைத்தாள்செட்டுக்களும் எல்லாவிசைகளும் வடவெழுத்தொ 
ல்லன்மீட்டென்னையாற்றியதே ” (மரு- தி.நஎ. ) 

ரீ இவந்தவெழுத்தானே கட்டப்பட்ட வாக்கியக் 
4. வால் . ( உ - ம் . ) . “ தண்டையடியிற்சுழியாம் ” 

கட்டளைக்கூறுபாடுகளும் எல்லாப்பண்களும் 
( திருவாத . குதிரை, நச .) 

இருவகைத்தாளங்களும் எழுவகைத் தூக்குகளு 

ம் இவற்றின் குற்றங்களும் இயற்சொல் முத 
தண்டைக்காரன் - 1. எத்தன் . 2. தொ 

லிய நால்வகைச்சொற்களுமென்று சொல்லப் 
ந்தரைக்காரன் . 

பட்டனவற்றை நுண்ணிதாகவுணர்ந்து ஒரோ 
தண்டொட்டி- காதணியினொன்று , 

ருருவையிரட்டிக்கிரட்டி சேர்த்தலிடத்து நெ 
தண்டோரா - பறைசாற்றல் . [ இந்துஸ் . ) 

கிழாதபடி நிரம்ப நிறுத்தவும் அவ்விடத்துட் 
தண்ணகாரர் 

பழைய புத்தரிலொருவர் . பெறும் இரட்டியேயாய்ப் பாகவுருவானவழி 
( மணிமே . ) 

நிற்குமான நிறுத்திக் கழியுமானங்கழிக்கவும் 
தண்ணடை - 1. நாடு . ( சூ . நிகண் . ணகர வல்லனாய் இப்படி நிகழ்ந்த உருக்களில் யாழ் 
வெ . கஎ . ) 2. பச்சிலை . ( உ - ம் . ) " தண்ணடை ப்பாடலுங்குழலின் பாடலுங் கண்டப்பாடலும் 
கோடிலாத்தருக்கடோன்றுமால் ” ( சேதுபு. கந் யைந்து நடக்கின்றபடி கேட்போர் செவிக் 
தமா . ஙரு . ) 3. மருதநிலத்தூர். (உ -ம் . ) “ . கொள்ள அமைந்த கரணத்தாற் குறியறிந்து 
விவயற்பயிறண்ணடை கொண்டான் ” ( சேது சேரவாசித்து மற்றைக்கருவிகளிற் குறைகிர 
பு . மங்கல . 20. ) 

ப்புதலும் மிகுதியடக்குதலும் ஆக்குமிடத்தும் 
தண்ணம்-- 1. ஒரு கட்பறையாகிய நெய்த அடக்குமிடத்தும் இசையில் இரந்திரந்தோன் 
ற்பறை ; அது ; தண்ணுமையென்கிறசாக்காட் முதபடியே செய்தலும் செய்யுமிடத்துக் கை 
இப்பறை. ( உ - ம்.) “ ஆற்றப் பெரும்பொருள் த்தொழில் அழகுபெறச்செய்து காட்டலும் வ 
வைத்தீர்வழங்குமினாளைத்- தழீ இந்தழீ இந்தண் ல்லனாயிருத்தல் . ( சிலப் . அரங்கே . சரு..முகம் . ) 


சா 


1210 


தணிமார் . 


ககக 


தத்திதன் . 


தத் 


உ .) 


னநடை 


தண்ணெனல் - குளிர்தல் . ( உ - ம் . ) “ நீங்கிற் தணியல் 

1. கள் . ( உ - ம் . ) " புத்தமுதமெ 
நெறூஉங்குறுகுங்காற்றண்ணென்னும் ( வன் . ன்னத்தணியனிணப்புழுக்கல்- துய்த்து ” ( பிர 
ககசோ . ) 

மோத் . ங ; கஉ . ) 2. தணிதல் . 
தண்ணெனவு குளிர்ச்சி . ( உ - ம் :) தண் தணியாது - தாமதியாமல் . ( உ - ம் . ) " தணி 
ணெனவும் வெச்செனவுந்தந்து " ( சேதுபு . கட் யாதொல்லைவந்தருளி ” ( திருவாத , பிரார்த்த 
வுள் . கூ . ) 

னை . அ . ) 
தண்பு- தண்மை, ( உ - ம் . ) “ தண்பாருமுன தணிவு -1 . ஆறுதல் . 2. கீழ்மை . 3. கு 
தருளையருள்வாயே ” (திருப்பு . நசுஎ . ) றைவு . (உ - ம் . ) * தணிவருங்கேள்வியான (கூர் 

தண்மை -1. இகழத்தகுபொருள். 2. இன் | மபு . அந்தகா . அங .) 4. சாந்தம் . 
பம் . 3. எளிமை . 4. குளிர்ச்சி . ( உ - ம் . ) " தண் 

அது எனப்பொருள்படும் ஒரு வட 
பொருனைப்புனற்பாயும் ” ( புறநா . கக .) 5. சாந் மொழி . ( சி.சி. க: சு . சிவாக் .) 
தம் . ( உ - ம் . ) " தண்மையிலாளர்பகை " ( இன் தத்தகிருச்சிரம்- ஒரு விரதம் . ( உ - ம் . ) ஈவி 
னா . ஙஉ .) 6. தண்ணளி . ( உ - ம் . ) " எவ்வுயி ரைந்தினிதாற்றிடவேண்டுங் - களம்படாத்தத்த 
ர்க்குஞ் செந்தண்மைபூண்டொழுகலான் ” ( வள் கிருச்சிரவிரதங்கண்ணுதற்பிரானடி நினைந்தே 
ங 0 .) 7. தாழ்வு . 8. புல்லறிவு . 9. மென்மை . ( சூத . ஞாந . எ ; ஙக , ஙஉ 
( உ - ம் .) “ தண்குரவை ” ( புறநா . உச . ) ( 3 , 7 . தத்தடி - சிறுபிள்ளையினது தள்ளாட்டமா 
பிங்கல . ஙகாமஎ . ) 

தணக்கம் - தணக்கமரம் . ( உ - ம் . ) " குறிஞ் தத்தநன் - அதிலோபி . 
சிப் . அரு . ) 

தத்தபுத்திரன்- தத்தம்பண்ணப்பட்ட புத் 
தணக்கு -1, நுணாமரம் . ( பிங்கல . உஎகஎ . ) | திரன் . 
2. வால் . ( சிந்தா . ) 

தத்தம் - 1. ஈகை . ( உ - ம் .) " கன்னியைத் 
தணத்தல் - 1. நீங்கல் . ( உ - ம் .) " தங்குதீ தத்தஞ்செய்தானெப் - புலனுமோர்ந்தவன் " ( தி 
மலநாளுந்தணந்திடும் (பிரமோ . கஈ அ . ) 3 ருவிளை , விருத்தகுமார . க 0 . ) 2. சுவிகாரம் . 
போதல் . ( சூ . நிகண் . க : கூஎ . ) 

3. தமது தமது . ( உ - ம் .) " பரசியபதாதிதத்தம் 
தணப்பு -1. செலவு . 2 நீக்குதல் . ( உ - ம் . ) பதிபுகச்செலுத்துகென்மூன் ” (திருவிாை. மெ 
தணப்பிலாநந்தமேவி " ( கூர்மபு . பலவகை 

யக்கா . அ .) [ 1. 2 , உத :) 
ரு . ) 3. பிரிவு . 

தத்தரம்- 1. நடுக்கம் . 2. மிகுவிரைவு . 
தணலம் - எருக்கு . ( மலையக . ) 

தத்தல் - தாண்டல் . ( சூ . நிகண் . க : சாக .) 
தணி --1 . தணிகை. (உ - ம் . ) " தந் - திகிரிவ தத்தளித்தல்-- 1. தடுமாறுதல் , 2. முட்டு 
லம்புரிவேறும்படைத்தருள்சேய்தணியில் " ( கந் ப்படுதல் . 
தரங் . கக . ) 2. தெரிநிலைவினைப்பகுதி . 

தத்தளிப்பு - 1. தடுமாற்றம் . 2. முட்டுப் 
தணிகை திருத்தணிகைத்தலம் . 

பாடு , 
ணிசு- 1 , குறைவு . 2. தாழ்ச்சி . 

தத்தாத்திரயன்- ஒரிருடி , ( உ - ம் . ) “ தத் 
தணித்தல் -1. அவித்தல் . 2. இளக்குதல் . தாத்திரயன்றனைக்காணூஉ ( சேதுபு . துரா 
3. குறைத்தல் . 4. சாந்தப்படுத்தல் . ( உ - ம் . ) சார . கா . ) 
இருவேந்தர்வெம்போர்மிடைந்த - பகை தணி 

தத்தாத்திரி- அத்திரிபுத்திரரிலொருவன் . 
த்தற்குப்படர்தலுற்றார் நமர் (திருக்கோ . நகச ) ( வி - ணி . உருக .) 
5. தாழ்த்தல் . 6. நீக்குதல் . ( உ - ம் .) " பல்பிற 
வித்தொகைதணித்தற்கு ” ( திருக்கோ. நகச .) 

தத்தாத்திரேயம் - அதர்வணவேத உபநிட 

தத்தொன்று . ( கூர்மபு . அட்டமூ . உசு . உரை ) 
தணிதல் - 1. ஆற்றுதல் . ( மலைபடு . நலங ) 
2. இளகுதல் . 3. குளிர்தல் . 4. குறைதல் . 

தத்தாபிகாம்- பார்த்தல் . 
5. தீர்தல் . ( புறப் - வெ . ) 

தத்தி -1 . கொடை . 2. பலம் . 3. பாய்ந்து .( 1 . 
தணிப்பு- தணித்தல் . ( உ - ம் . ) “ தணிப்ப உதி :) 
ருமிருபுறத்தருவினீள்கவை ” ( சேதுபு . கந்த தத்திகாரம் - பொய் . 
மா . ஙச . ) 

தத்திதம் - பகுபதம் . ( கதி.க :) 
தணிமார் - ஆற்றுதற்கு . ( உ - ம் . ) “ நெடுவ 

தத்திதன் 

தத்திதாந்தம் . ( உ - ம் . ) " சாமா 
சிவிழுப்புண்டணிமார்காப்பென ” ( மலைபடு. னியமல்வியம்பாவ மூன்றெனத்தத்திதன்வே - 
கூகூ .) 

ராமாலவற்றின் ” ( பி - வி . கூ 0 .) 


1211 


தத்துவ நிரூபணம் . 


கஉகஉ 


தத்து வெடியன் . 


தத்திதாந்தம் - முற்சொற்றன்னைத்துன்னு தத்துவப்பிரகாசம் - பதிபசுபாசவிலக்கணங் 
ந்தொடர்மொழியெல்லா மொழித்துப் போய்ச் களைக்குறித்துத் தத்துவப்பிரகாசசுவாமிகளாற் 
சேரும்பிரத்தியயத்தையுடைய சொல் , ( உ - ம் .) செய்யப்பட்ட ஒரு நூல் . ( உ - ம் . ) “ சொற்பொ 
“ துன்னுந்தொடர்மொழியெல்லா மொழித்து ருளாற் றத்துவப்பிரகாசமெனச்சொன்னேன் ” 
முற்சொற்றனைப்பொய் - மன்னும்பிரத்தியமேத ( த . பி . ம் . பாயிர . அ . ) 
த்திதாந்தம் ” ( பி - வி . உக . ) 

தத்துவப்பிரசாதம் - ஒருவகை மந்திரம் , 
தத்தியம் - மெய் . ( த ) :) 

( த.நீ. போ . உகூசு . ) 
தத்தியன் --மெய்யன் . ( தய ) :) 

தத்துவப்பொருள் - கடவுள் . ( திரிகடு .சஅ . 

உரை . ) 
தத்திரம்- பதில் , 

தத்துவபோதிநீ- சித்தாந்தகௌமுதியெ 
தத்து- 1. அவமிருத்து . ( உ - ம் .) " தாமண் 

ன்னும் வடநூல் வியாகரணமொன்றின் வியா 
டத்தலசமுமெண்மாந்தமும் ( தைல . தைலவ . 
க ங .) 2. ஆபத்து . ( உ - ம் .) " பொய்த்தெத்து 

க்கியாநங்களுளொன்று , ( மணிமே . ) 
த்தத்துக்குடில்பேணி ) ( திருப்பு . சஙக. ) 3 . 

தத்துவம் - 1. அதிகாரம் . 2. உண்மை . 
கிரகவொழுங்கு . 4. சுவிகாரம் . 5. தெரிநிலை உ -ம் .)தத்துவமறிய வேண்டுவான்கதைவாதம் ” 
வினைப்பகுதி . 6. பாய்தல் . 

( தர்க்கபா. சுகா . ) 3. சுபாவம் . 4. பலம் . 5 . 

பிரமப்பொருள் . ( உ - ம் . ) “ தத்துவஞ்சத்தசித் 
தத்துக்கிளி - விட்டிற்பூச்சி . 
தத்துதல் -1. தாவுதல். 2. வீசுதல். ( உ - ம் .) துச்சதசத்துமன்று ” (சி . சி . சு : ரு . ) ( கல) 
" மணிவணன்றத் தொளிர்மணிமுடித்தாமநால் தத்துவமசி -- அது நீயானாய் , ( உ - ம் .) “ ஆசி 
வபோலுமே ” (சிந்தா . நாமக , ககரு . ) 

ல்சிவாத்துவித மிவைமூன்று மடங்கிடுந்தத்துவ 
தத்துப்புரட்சி ரகநடையின் ஓர் விகா மசியே ” ( சுத்தசாதகம். க ) 
ரம் , 

தத்துவயம் குறுணியென்னுமோரளவை . 
தத்துப்பூச்சி - தத்துவண்டியன் . 

( உ - ம் . ) " எண்ணெய்யவந்திதத்துவயம் " ( தை 
தத்துரு - தடிப்பு . ( சீவரட் , கசக . ) 

ல . தைலவ . கச . ) 
தத்துருதட்டரோகம் - முதலில் மண்டலா தத்துவரத்திநாகரம் 

ஒரு நூல். ( த.நி. 
காரமான கொப்புளங்களெழும்பிப்பின்பு நசுங் 

போ . கூஉ ) 
கிக்கறுப்பகத்திப்பூநிறத்தைப் பெற்ற 

தத்துவராயர் - பாடுதுறை , சசிவர்ணபோ 
ளாக வரச்செய்யும் ஒருவகைக்குட்டரோகம் . ( சீ தம் , தத்துவாமிர்தம் முதலிய நூல்கள் செய்த 
வரட் . கசகூ . ) ( தத்துரு - தடிப்பு . ) 

வோராசிரியர் . 
தத்துருபித்தரோகம்- சர்வாங்கத்திலுந் 

தத்துவவிளக்கம் - தத்துவபேதமறிவிக்கு 
தடித்தலுடன் சுரமுதலிய குணங்களை வருவி மொரு நூல் . 
க்கும் ஒருவகைப்பித்தரோகம் . (சீவரட் . கஅ ங ) 

தத்துவன் - 1. அதிகாரி . 2. அரசன் . 3 . 
தத்துவக்கட்டளை - ஒரு நூல் 

அருகன் . 4. உண்மையுள்ளோன் . 5. கடவு 
தத்துவசாத்திரம் - தத்துவ பேதங்களையறி ள் . (சிவன் . ) ( உ - ம் . ) “ அத்தத்துவன்றானே 
விக்கு நூல் . 

ரேதனையளித்து முன்னிற்கும் வினையொளித் 
தத்துவஞாநம் - 1. தத்துவங்களை அறியு 

திட்டோடும் ” (சி.சி. க0 : உ . ) 6. பிரமன் . 
ஞாநம் . 2. விபரீதவையங்களானன்றி யுண் 

7. வீட்டுணு . 
பையானுணர்தல் . ( வன் . கூசு .) ( ககூஜா ) தத்துவாத்துவா - ஆறத்துவாக்களிலொன் 
தத்துவஞாதி - தத்துவங்களைப் பிரித்தறிந்று . (சி . பி . கை. ) ( 

று .(சி . பி . கை .) ( தங O - பிருதிவிதத்துவமு 
தோன் ; உண்மைஞாநி . ( சி . சி . உ ; எ.அ. நிர தற்சிவதத்துவ பீரயுள்ள முப்பத்தாறுதத்துவ 
ம்ப . ) 

ங்கள் . ( சுயா - வழி .) 
தத்துவண்டியன் -- ஒரு பூச்சி . 

தத்துவாதி - ஒருவகைப்பார்ப்பான் . ( தத்து 
தத்துவத்திாயம் மூவகை தத்துவம் ; வாரிப்பிராமணரென்றும் வழங்கப்படும் . ) 

( தத்து 
அவை ; ஆத்துமதத்துவம் , வித்தியாதத்துவம் , 
சிவதத்துவம் என்பன . 

தத்துவாதீதன் சிவன் , (சி.சி. உ : எங . 

சிவாக் .) ( தத்துவங்களைக்கடந்தவர் என்றபடி ) 
தத்துவதரிசநம் - தத்துவக்காட்சி , தசகா 
ரியத்திலொன்று . ( தத்துவக்கட்டளையிலறிக . ) 

தத்து வெட்டியன் - தத்துவெடியன் . அது , 
தத்துவதி - ஒருவகைக்கழு . 

தத்துப்பூச்சி , 
தத்துவநிருபணம் - ஒரு ஞாந்நூல் . 

தத்துவெடியன் -- ஒரு பூ - ச , 


ரங்க 


3 


- 


| 


| 


1212 


ததீசி . 


கஉக 


தந்தசடம் . 


ததுளன் 


தத்தேயன்- இந்திரன் . 

சிதக்கன துரையைக்கேளா” ( கந்தபு . ததீசிப் . 
தத்தை- 1. கிளி . ( உ - ம் .) “ இன்னஞ்சுக 

கசு .) ( உய்வி ) 
மிலையென்றத்தையோதுமிளந்தத்தையே " ( ம 
றைசை . எ . ) 2. சலபூர்வமாகத்தத்தஞ்செய்ய 

ததும்பல்- 1. அசைதல் . ( உ - ம் . ) " தது 
ப்பட்டவள். ( மிருதிமுத்தாபலம் . சகங.) 3 . 

ததும்புதல்- ம்பியண்ணாந்தரும்புமுலை 
முன் பிறந்தாள் . ( சூ. நிகண் . கக : தகரவெ . ( திருவிளை . வளையல் , கஅ . ) 2. நிறைதல் , 
கட் . ) 

( உ - ம் . ) “ தேன்றதும்பிக்குளிர் தாமரைப்பீடிகை 
ததகம் - காற்று . 

ச்செல்வனும் ” ( மறைசை . ச 0 . ) 3. மிகு 
ததச்சதை - வாழை . 

தல் , ( உ - ம் . ) “ மறந்ததும்புவேனெடுங்கண் 
ததநம்- தாநம் . ( உ.உ ) 

வணிகமாதர் ” ( திருவிளை , வளையல் . ஙகா . ) 4 

முழங்கல் . ( உ -ம் .) “ ஈர்ந்தண்முழவின்பாணித 
ததபத்திரி - வாழை . ( மலையக .) ( கத தும்ப ” ( புறநா. கக ச . ) 5. மூடிப்பாய்தல் . 6 . 
வதி . ) 

வழிதல் . 
ததம் - 1. அகலம் . 2. பின்பு . [ 1. கத . 

ததுமல் - ததும்பல் , 

ததுவிலண்டர் ஐம்பத்தொருருத்திரரி 
2. ககஸி ) 

லொருவர் . ( வி - ணி . உஎஎ ,) 
ததர் - செறிவு . ( உ - ம் . ) “ முருகின் சேணோ 

1. இளைஞன் . 2. காற்று . 
ங்குநெடுஞ்சினைத் - ததர்பிணியவிழ்ந்ததோற்ற ததேக நீட்டை-- அசைவறத்தியாநித்திருத் 
ம்போல ” (சிறுபா . உருரு . ) ( கொத்துமாம் . ) தல் . 

ததர்ப்பணம் - கொடுத்ததை அபகரித்தல் . ததேகன் - தற்பரன் . ( வேதா . சூ . கஎசு . 
( கடிவபண ; சுவாண- ஒப்படை . ) உரை .) 
ததல்- நிலை . 

ததை- தெரிநிலைவினைப்பகுதி . ( உ - ம் . ) " த 

தைமலர்க்கன்னிப்பசுந்துழாய் ” ( கூர்மபு . தக் 
ததா - அப்படி . தயா ) 

கன்வமி . உரு . ) 
ததர்கதன்- புத்தன் . ( சூ . நிகண் . க : கஎ.) 

ததைத்தல்- 1. கூட்டுதல் . 2. நெருக்கல் . 
( தயாமகம் ) 

( ஐங்குறு. ) 
ததாகாரம் -- 1 , அந்தரூபம் . 2. விஸ்தாரம் . ததைதல் - 1. சிதறல் . ( உ - ம் . ) " அருஞ் 
ததாஸ்து - அப்படியாக . 

சமந்ததைய நூறி ” ( புறநா . க ங . ) 2. சிதை 

தல் . ( பதிற்றுப் . ) 3. நெருங்கல் . ( உ - ம் . ) " ததை 
ததாழகம் - ஆரம்பம் . ( க.தா 3ுவ o ] 

யலர்த்தாமரை ” ( இராமா . பாலகாண் . நகரப் .காக ) 
ததி- 1. ஒரு பிசின் . 2. கிரகம் . 3. சமை 

4. வெளிப்படாதிருத்தல் . ( சூ . நிகண் . அ : கஎ . ) 
யம் . ( உ - ம் . ) " ததியுறப்புகுந்தாசிகள் நுவன் 

ததைவு - ததைதல் . 
றார் ” ( பாரத . அருச்சுநன்றீர்த் . எசு . ) 4. தத் தந்தக்காரி - வாதமடக்கி . ( மலையக .) 
துவம் . (உ -ம் .) “ ததிகேடன் ” ( வழக் .) 5. தயிர் . தந்தக்கோரை- ஒருவகைப்புல் . 
( உ - ம் .) " பாலருந்ததி நறுநெய்யாய்ப்பாடியிற்க 

தந்தகபாலிகாசோகம் - பற்களின் முனை 
ள்ளத் - தாலருந்ததிவிரகன தருளினால் ” ( பார களைத்தேயப்பண்ணி அவைவெடித்துப் பொடி 
த . அருச்சுநன்றீர்த் , எசு . ) ( உயி ) 

ப்பொடியாக உதிரும்படிக்குச் 

செய்யும் ஒருவ 
ததிசம் - வெண்ணெய் . 

கைரோகம் . ( சீவரட் . உஅக . ) (இது பற்களி 
ததிபலம் - விளாமரம் . 

ன் சிரசைக்கெடுப்பதால் வந்த பெயர் . ) 
ததிமண்டம் - மோர் . 

தந்தகாாளரோகம்- ஈறுகளைத்தேயும்படி 

செய்து தந்தங்களை வெளிப்புறத்திற் சாய்த்து 
ததிழகன் - 1. சுக்கிரீவன் மாமன் . 2. மது 
வாங்காவலன் . ( இராமா . சுந்தரகாண் . திருவடி | எம் - தீக்குணம் .) 

விடும் ஒருவகைரோகம் . (சீவரட் , உ அக . ) ( கரா 
தொ . சங . ) 

தந்தகரிடணம் - சுண்ணாம்பு . ( உலக 
ததியை-- திரிதிகை . 

ஷண : உத - பல் . கஷண - இழுத்தல் .] 
ததிரம் -- யாகிமிருபத்தொன்றிலொன்று . 

தந்தகரிடமோகம்- ஒருவகைத்தந்தரோகம் . 
ததிவன் - பிரியவிரதன் குமாரசெழுவரி | (சீவரட் . உ 40.) 
லொருவன் , ( த.நி. போ . ங ங o .) 

தந்தசடம் -- 1 . எலுமிச்சை , ( உ - ம் .) சால 
ததீசி- ஒரிருடி . ( உ - ம் . ) “ தண்ணளிபுரிததீ ) விருட்சோதகமூலந் தந்தசடநாரங்கோட்டை 


1213 


தந்தபுப்புடரோகம் 


கடீகச 


தந்தி . 


( 


( தைல . தைலவ . அரு . அரும்பத .) 2. விளாம கோவையுண்டாக்கும் ஒருவகை ரோகம் . ( சீவ 
ரம் . ( 1 , 2. மலையக . ) 

ரட் . உஅஉ . ) [ புப்புடம் - வீக்கம் . ) 
தந்த சடை - புளியாரை . 

தந்தபேதரோகம்- பற்களிலே குத்தலும் 
தந்தசம் - 1. பல் . 2. யானை முதலியவற் நோவுமுண்டாகும்படி செய்யும் ஒருவகை ரோ 
றின் கொம்பு . 

கம் . (சீவரட் உ அக . ) ( பேதம் - வேறுபாடு . ) 
தந்தசருக்கரோகம் - தந்தங்களைத் துலக்க தந்தம் - 1. பல் . ( சூ . நிகண் : உ : கூ ங .) 2 . 
முற விளக்காமையால் அச்சந்துக்களில் துர்க் மலைச்சாரல் . 3. மலைமுடி . 4. யானை முதலிய 
கந்தத்தோடு சிலேட்டுமமலத்தைச் சேர்ப்பிக்கும் வற்றின் கொம்பு . (உ - ம் . ) " காழுற்ற தந்தமின் 
ஒருவகைரோகம் . (சீவரட் . உஅக . ) 

னக்கபோலத்துமததீர்வீழ ” ( கந்தபு . தெய்வ 
தந்த சலநரோகம்- தந்தங்களை அசையும் யா . கலரு . ) ( 2 , 5. உன ) 
படி செய்யும் ஒருவகைரோகம் . (சீவாட் . உஅக ) 

தந்தமகாசுடீரரோகம் - ஒருவகைத்தந்த 
( சலகம் - அசைதல் . ] 

ரோகம் . (சீவரட் , உ.அ ங . ) 
தந்தசியாவரோகம் - தந்தங்களை நீலநிறத் 

தந்தழலரோகம்- பற்களின் வேரில் உண் 
தைப்போலவும் கரிநிறத்தைப்போலவுஞ்செய் 

டாகும் ஒருவகைரோகம் . ( சீவரட் . உ அஉ ) 
விக்கும் ஒருவகைரோகம் . ( சீவரட் . உஅக . ) 

தந்தயாவநம் - கருங்காலி . ( மலையக . ) 
(சியாவம் - கருமைநிறம் .) 

தந்தரீணம் - அரிசிக்கழுநீர் . 
தந்தகடீரரோகம் - முரசுகளை வீங்கப்பண் 

தந்தநடி- தந்தத்தின் நீண்டிருக்கும் வேர் 
ணி அவைகளிற் சிறு சிறு துவாரங்களை உண் 
டுபண்ணும் ஒருவகைரோகம் . ( சீவரட் . உ அஉ ) மமும் மாமிசமும் அழுகிவிழுதன் முதலிய கு 

நுனிகளில் இரணம்பிறத்தல் , சீழ்வடிதல் சரு 
( சுடீரம் - துவாரம் .) 

ணங்களுண்டாகும் ஒருவகைத் தந்தரோகம் . 
தந்தசூகம் - பாம்பு . 

(சீவரட் . உஅச .) 
தந்தசூகன் - துட்டன் . 

தந்தவக்கிரன்- 1. இடையெழுவள்ளலி 
தந்த சூலை ஒருவகை நோய் . 

லொருவன் ; இவனை வக்கிரன் என்றுங்கூறு 
தந்ததாளநரோகம் பல்லிற்குத்து முதலி 

வர் , 2. சிவன் , 
ய வேதனைகளை அதிகமாகக் கொடுக்கும் ஒருவ 

தந்தவள் --- தாய் . ( உ - ம் . ) " தந்தவளைப்பணி 
கைரோகம் . ( சீவரட் , உ அ . ) ( தாளநம் - பிளத் 

ந்தவளுந்தபோவரத்தினிடைச்சார்ந்தாள் ” ( சே 
தல் . ) 

துபு . தேவிபுர . எ . ) 
தந்ததெய்வந்தருமெனச்சேறல் - தலைமக 
ன் முன்னியற்கைப்புணர்ச்சியிற்றலைமகளைத்த 

தந்தவர் - ஒருநோய் . 
ந்தவிதி இன்னும் அவ்விடத்திற்சென்றாற்றரு 

தந்தவித்திரித்ரோகம்-- தந்தங்களினுட்பு 
மெனச்சேறல் . ( வாண . ஙச . 
வாண . ஙச . முகம் .) 

றத்தசையிலாவது வெளிப்புறத்தசையிலாவது 
தந்தந்தண்ணீர் - அத்திபேதி . 

வீக்கமான கட்டிகளைப் பிறப்பிக்கும் ஒருவகைத் 
தந்தப்பூண் - கிம்புரி . ( சூ . நிகண் . கக : தந்தரோகம் . ( சீவரட். உஅஉ . ) 
ரவெ . கக . ) 

தந்தவிதர்ப்பரோகம்-தந்தமூலத்தசையை 
தந்தபத்திரம் -- ஒரு மல்லிகை . ( மலையக ) க்கரையப்பண்ணும் ஒருவகைத்தந்தரோகம் .( சீ 
தந்தபலம் --விளாமரம் . 

வரட் . உஅக . ) ( விதர்ப்பம் - வித்தியாசம் . ) 
தந்தபலை- திப்பிலி , 

தந்தாயுதம் - பன்றி . ( உதாயய:) 
தந்தபாகம் - யானைமத்தகம் . 
தந்தபிரலூநரோகம்- பற்சந்துகளில் அந்த தந்தா லிகை - கடிவாளம் . 
ரசமடைந்து கெடுவதால் துர்க்கந்தம் வீசுதல் 

தந்தாவளம் - யானை . ( சூ . நிகண் . ஙா : ரு . ) 
சிறுசிறு கொப்புளங்களெழும்புதல் பற்கள் அ 

( உதாவ ) 
சைதல் முதலிய குணங்களையுண்டாக்கும் ஒரு தந்தி - 1.ஆண்யானை . 2 கம்பி . ( உ - ம் . ) 
வகைத்தந்தரோகம் . (சீவரட் , உ அக . ) [ பிரலூ " நார்தந்து தந்திமிடையப்பின்னி ” ( தைல . பா 
நம் - மிகவுங்குறைதல் . ) 

யிர . உஉ . ) 3. நரம்பு . ( உ - ம் . ) " காழாதிவல் 
தந்தபீசகம் - மாதுளை . 

லிதந்தி " ( தைல . பாயிர . ங o . ) 4. நெய்வோ 
தந்தபுப்புடரோகம் இரண்டு பல்லின் 

ன் . ( நூலானெய்வோனென் படி . ) 5. நேர் 
நடுவிலாவது மூன்றுபல்லின் நடுவிலாவது இ வாளம் . ( மலையக . ) 6. பாம்பு . ( உ - ம் .) " தந் 
லந்தைக் கொட்டைப்பிரமாணமாக ஈற்றை வள திநஞ்சந்தலைக்கொளச்சாய்ந்தவர் ” ( கந்தபு . சய 
ர்ப்பித்து அதை வெந்த மாமிசம் போற்செய்து ந்தன்கனவு . உக . ) 7. யாழ்நரம்பு . 8. யானை . 


மக 


1214 


தந்திரவுத்தி . 


கஉகரு 


தந்துரை. 


( உ - ம் . ) “ தந்திகளின்மிசைத்தையலாருடன் ” றிந்திதற்கிவ்வகையாமெனத்- தகும்வகை செலு 
( கந்தபு . தெய்வயா. எங . ) 

த்து தறந்திரவுத்தி " ( நன் . பொதுப் , கரு . ) 
தந்திகர்ணி - மெருகன் கிழங்கு . ( உ - ம் . ) 

மெருகன் கிழங்கு . ( உ - ம் . ) | [ தந்திரம் - நூல் . உத்தி - பொருந்துமாறு . ) 
" தந்திகர்ணிமகாகோளியச்சடைதாளி சந்தகர தந்திரவுரையளவை முதல்வனருளிய 
ம் " ( தைல . தைலவ . உங . ) 

வேதாகமங்களில் கருமகாண்டம்பற்றிப் பின் 
தந்திப்பிரமேகரோகம் - ஒருவகைப்பிரமே னொடுமுன் மாறுகோளின்றி அனுட்டித்தலை 
கரோகம் . ( சீவரட் . ஙககூ 

உயிரினோணெர்வு தெரிவது . ( சி . சி . அளவை , 
தந்திபீசம் - நேர்வாளம் . ( உ - ம் .) " முத்தமீ கக . சிவஞாந .) 
ருளிவெளிப்பதும் மிரதம்படி பெய்மூன்றொன் தந்திரி -- 1 . தந்திரக்காரன் . 2. படைத்தலை 
றிரண்டொன்றனீர்ச் சித்திரம்போகியாரண வன் . 3. மந்திரி . 4. யாழ் . ( பிங்கல . கசக 0 . ) 
ந்தந்திபீசம் ” ( தைல . தைலவ . கசு . ) 

5 , யாழ்கரம்பு. ( பிங்கல . கசகச .) 
தந்திமருப்பு-- 1. முள்ளங்கி . ( உ - ம் .) " செ தந்திரிகரம் - செங்கோட்டியாழினது அறு 
ந்தழனீர் வாங்குகந்தஞ்செப்புவாந்தந்திமருப்பு ” | வகையுறுப்பினுளொன்று ; அஃதாவது நரம்பு 
( தைல . தைலவ . கஙரு .) 2. யானைக்கொம்பு . துவக்குதற்குத்தகைப்பொழிய இருசாணால்விர 
தந்திழகன் - விநாயகன் . ( திவாகர . காப்பு .) | ல்நீளமாகக் குறுக்கிடத்துச் சேர்த்தும் ஐம்பத் 
தந்தியம்-- 
பல்லழுக்கு . 

தோருறுப்பு . ( உ - ம் .) " தந்திரிகரத்தொடுதிவ 
தந்திரகம் -1 . சீந்தில் . 2. தூதாவஸ்தி வுறுத்தியார்த்து ” (சிலப் . புறஞ்சேரி . கஎ . ) 
ரம் . ( 1. மலையக . ) 

தந்திரிகை- 1. கம்பி , ( உ - ம் .) “ கொள் 
தந்திரகலை -- சத்தசாமர்த்தியம் அர்த்தசாம ளுகட மீதடியிற்கூர்தந்திரிகைசுற்றி ( தைல , 
ர்த்தியம் வத்து சாமர்த்தியங்களால் பின் முன் பாயிர . சக . ) 2. சோம்பு . 
ஆகமாந்தரவிரோதமின்றிச் சரியாகிரியாகிருத் தந்திரித்தாநம் - ( காந்தருவவேதம் ) மெட்டு 
தியம் போதிப்பது , ( சி.சி. அளவை . கங . ஞா வைக்குந்துளைத்தாநம் . ( பெரியபு . ஆனாய நாய . 
நப் . ) 

க ங . ஆறுமுக . ) 
தந்திரபேதம் - அறுபத்துநான்குகலைகளி தந்திரியர் - ஆமாத்தியர் . 

தந்திரை- 1. சோம்பல் , 2. நித்திரை . 
தந்திரம் -1 . அலங்கரிப்பு . 2. ஆகமம். ( உ - ம் .) தந்து - 1. கயிறு . ( உ - ம் . ) " தந்து வீசியுடல் 
" மறையினாற்றினாற் றந்திரமரபினான் மெய்யி - சிந்துமால் " ( திருவிளை , நகரப் . உச . ) 2. கல் 
னிறையுநீற்றினர் நிராமயனிருத்தனைந்தெழுத் விநூல் . (உ -ம். ) “ அன்பிலன் 

றந்திலன் ” ( திரு 
து- மறையு நாவினர் ” (திருவிளை . வரகுண.சச ) ப்பு . உ 0 . ) 3. கொடுத்து எனப்பொருள்படும் 
3. உபாயம் . 4. ஒரு குளிகை . 5. கல்வி நூல், 

ஒரு 

தெரிநிலைவினையெச்சம் . 4. கொண்டு . ( புற 
( உ - ம் . ) " தந்திரவுத்தி ” ( நன் . பொதுப் . நா . ) 5. தந்திரம் . 
கரு . ) 6. காலாட்கள் . ( உ - ம் . ) " தந்திரம்பண் தந்துகடம் - சிலம்பிப்பூச்சி . 
டிவண்டி " ( கோயிற்பு . இரணி . ககஎ . ) 7. கூட் தந்துகம் -- கடுகு . ( மலையக .) 
டம் . 8. தந்திரகலை . ( சி . சி . அளவை . கங . ஞா தந்துகி - நாடி , 
நப் . ) 9. திருட்டாந்தம் . 10. தொழில் . ( சிந்தா . ) தந்து கீடம் --சிலம்பிப்பூச்சி . 
11.படை . ( சூ . நிகண் . உ : அஉ .) 12. புடவை . தந்து சாரம் - கமுகு . ( மலையக .) 
13. மிகுகளிப்பு . 14. யாழ்நரம்பு . 15. வீடு . தந்துநாபம் - 1. கடுகு . 2 பசுவின் கன்று . 
( தஞ ] 

தந்துப்பிரமேகரோகம் 

ஒருவகைப்பிர 
தந்திரமா - நரி . 

மேகரோகம் ; அது கோசத்தில் நோவுடன் சில 
தந்திரர் -1 . கந்தருவர் . ( திவாகரம் , முதலா 

நூலைப்போல மேகந்தொங்குதல் வெளுத் 
வது . ) 2. தந்திரக்காரர் . 

த உதிரங்காணல் முதலிய குணங்களையுண்டா 
தந்திரவாயன்- 1. சிலம்பி . 2. நெய்வோன் . க்கும் . (சீவரட் . ஙஉ 0 . ) 
தந்திரவிபன்- நெய்வோன் . 

தந்துபம்- கடுகு . ( மலையக . ) 
தந்திரவுத்தி - ஒரு நூலால் அறிவிக்கப்படும் தந்துரம் - தந்துலம் . 
பொருளை நூல்வழக்கோடும் உலகவழக்கோடும் தந்துரன் --உயர்பல்லன் . 
பொருந்தக்காண்பித்து ஏற்குமிடத்தையறிந்து தந்துரை -- பாயிரம் ; அது நூல் கருதியபொ 
இவ்விடத்திற்கு இப்படியாகுமென்று நினைத்ருளல்லாதவைகளை அதற்குத்தந்து சொல்வது 
துத்தக்கபடியாகச் செலுத்துவது . (உ - ம் .) " நூற் ( உ - ம் . ) " புறவுரைதந்துரைபுனைந்துரைபாய் 
பொருள் வழக்கொடுவாய்ப்பக்காட்டி - யேற்புழிய ரம் ” ( நன் . பொதுப் . க . ) 


லொன்று . 


کش 


1215 


தநதிவசம் . 


கஉக்கா 


தநிசு . 


தந்துலம் - தாமரைக்கொடி . 

தநபதி - குபேரன் . ( பிங்கல . ககரு . ) ( பரு 
தந்துவர் - நெய்வோர் . 

வதி ) 
தந்துவாயன் - 1. சிலம்பி . 2.நெய்வான் , 

"தநம்- 1. அடையாளம் . 2. உதயத்திற்கிர 
( த - வாய ) 

ண்டாமிடம் . ( உ - ம் .) “உதயந்தகமுடனே பிற் 
தந்துவாயி - நெய்வோன் . 

ப்பொண்டோழமைமகவு- சிதையும் ” ( விதாக . 
தந்துவிக்கிரியை - வாழை . ( மலையக .) மரபிய . சா . ) 3. சம்பத்து . ( உ -ம் .) " மக்கள்யாக் 
தந்தை - பிதா . ( உ - ம் . ) " தந்தையுந்தாயுந் கைபெற்று - நந்தநமாவொன்று நாடிற்றிலம் ” ( தி 
தொழுதெழுக " ( ஆசாரக் . ச . ) 

ருநூற். கரு . ) 4 , சாந்து . 5 , தன்மை . ( தெலு 
தந்தையரைவர்- ஐவகைப்பிதாமார் ; அவர் , ங்கு .) 6. பசுக்கன்று . 7. பொன் . 8. முலை . 
பிறப்பித்தோன் , கற்பித்தோன் , உபதேசஞ்செ (உ - ம் .) " தனமுலை பொன்னாங்கன்று ( சூ . நிக 
ய்தோன் , அந்தந்தந்தோன் , ஆபத்துக்குதவி ண்.கக னகரவெ.க .)(1,4,6,7.பிங்கல நசுகசு ) 
னோன் , 

( 2 , 3 , ய ந 
தந்நியத்துவம் செல்வமுடைமை, தநயன் - புத்திரன் . ( உ - ம் .) “ தருமன்பவா 

ன்றிநநாதன்றநயர்தம்பால் ” ( பாரத . திரௌ 
தந்தியம் - 1. திரவியம் . 2. முலைப்பால் . பதி . அகா . ) [ கநய ) 
( உ - ம் . ) “ தன்னியஞ்சக்கரம்பாணம் ” ( தைல . 

தநயை- புத்திரி . ( உ - ம் .) “ மதிதயனார் தக 
தைலவ. கச . ) 

யை மீண்டாள் ” ( அரிச் . மயாந . ஙங . ) ( த.ந 
தந்தியன் - தவான் . 
தந்நியாசி - தந்யாசி . 

யா ) 

தநரேகை - கையிரேகையினொன்று . 
தந்தியை வளர்த்ததாய் . 

தநலக்குமீ 

-அட்டலக்குமியிலொருத்தி , 
தந்யம்- நிவிர்த்திகலையிற்பிருதிவிதத்துவ 

தநவசியர் - மூவகை வைசியரிலொருவர். 
த்திலிருக்கும் நூற்றெட்டுப்புவநங்களுளொன் 

தநவந்தன் 
று . ( சி - லி . கிரி . உக , உரை .) 

செல்வன் . 

தநவான் 
தநீயாசி - ஓர் இராகம் , 

தநவை - சிறுகாஞ்சொறி . ( மலையக . ) 
தநகான் - 1. கள்வன் , 2. குபேரன் . 3 . தநவைசியர் - மூவகை வைசியரிலொருவர் . 
சுதந்திரன் . [ 1 , 3. யநஹா ) 

( சூ . நிகண் . உ : உகா . ) ஏட்டுப்பிரதி பார்க்க . 

தநவையாதம் - சிறுகாஞ்சொறி . 
தநஞ்சயவாயு தசவாயுக்களிலொன்று ; 

தநாசி- ஓரிராகம் . (உ - ம் . ) " சண்பகப்பூமா 
இஃது , உடம்பைவிட்டுப்பிராணன் போயுந்தன் 

னும்பாவையரவர்தநாசி - புணரிசைத்தநாசிபாடு 
னுடம்பைப் பிரியாதேநின்று வீங்குவித்தும் விரி 

ம்பூவையரோதிவண்டே ” ( சேதுபு . திருநாட் , 
வித்தும் புழுப்பித்தும் மூன்றா நாட்கபாலத்தை 
ப்பிளந்துபோம் ; இத்தாற்சரீரத்திற்குக் காயமு 

கா . ) 

தநாட்டி - தநவாட்டி . 
ண்டாகும் . ( த.நி. போ . ஙகரு . ) 

தநாட்டியன் - தநவான் . 
தநஞ்சயன்- 1. அக்கிங் , ( உ - ம் . ) “ இரவி தநாதிகிருதன் - பொக்கிஷகாரன் . 
தநஞ்சயன்றிங்களங்கண்ணன் ( ம - தி . எச .) 

தநாதிபன் - குபேரன் . 
2. அருச்சுநன் . ( உ - ம் .) " சரத்தினாலுயர்ந்தவி 

தநாயநம் -- 1. கிரகச்சுற்றோட்டவழி . 2 , 
ன்மைத்தநஞ்சயற்குரியளென்ன ” ( பாரத . தி 

நீண்டவழி . 
ரௌபதி . உ . ) 3. சூரியனது குதிரையைப்பங் 
திக்கும் ஒரு சர்ப்பம் . ( வி - ணி . உசாரு . ) 4. தந் தநிகம் - கொத்தமல்லி . ( மலையக .) ( ய நிக ] 
ஞ்சயம் என்னும் நிகண்டு செய்த ஒரு சம்ஸ்கி தநிகன்- 1. கடன்றியாகி . (மிரு- ச . 10. ) 
ருதகவி . 5. தநஞ்சயவாயு . ( த.நி. போ . ஙகரு ) 

2. கணவன் . 3. தருவான் . [ 1 , 2 , 3. ய நிக 

) 
தநதன் -- 1.ஈகையாளன் . 2. குபேரன் . ( சூ . 

தநிகா- கொத்தமல்லி . ( மலையக . ) 
நிகண் . க : உக 
உக . ) 

தநீகை-1. இளம்பெண் . 2. பதிவிரதை . 
தந்திவசம் - காளகண்டி திவசத்தின் பின் 
ஐந்து நாள் ; இது " தநமஞ்சுநாள் ” என்னும் வி 

3. பெண் , ( ப.நிகா ) 
தாந . குணாகுண . எகூ - ம் செய்யுளாற் பெறப்ப தநிசா --- தநியா. 
டும் . 

தநீசு - கடன் . (சிந்தா . நாமக . உஎஎ . உரை .) 


. 


| 


1216 


தநுர்வாதம் . 


கஉகள 


தப்பை . 


றுமை . 


தநீட்டை - அவிட்ட நாள் . ( ய நிஷா ) ததுர் வேதம் - உபவேதம் நான்கனுளொன் 
தந்தம் - முழக்கம் . ( உ - ம் .) " தநிதநீர்மழை று , அது : பகைவர்களாலே நலியாது உலகத் 
பொழிவன " ( திருவிளை . திருநாட் . ச .) தைக்காத்தற்கு வேண்டப்படும் படைக்கலப்ப 

யிற்சியை அறிவிப்பதுஞ்சத்துருசெயார்த்தமா 
( #நிக ) தனிதம்எனவும் வரும் . 

கிய மந்திராதிப் பிரயோகங்களைச் சொல்வது 
தநீயா - கொத்துமல்லி . ( மலையக . ) 

மாம் . ( சைவவி . உஉ ; வேதா , சூ . ங . உரை .) 
தநு- 1. உடம்பு . ( உ - ம் . ) " தன்ற நுவுந்த 

தவசம் - வியர்வை . [ த நாவல : 
கர ” ( பாரத , திரௌபதி . ருக .) 2. ஒரிராசி . 
( விதாந . பஞ்சாங்க , கச . உரை. ) 3. சி 

தவத்திநம் - சூடாலைக்கல் . 
(பிங்கல . ஈ.சுஉ ) . ) 4. தக்கன் மகள் ; இவள் 

தநுராகம் - மாணிக்கம் . 
காசிபரைக்கூடித்தாதவரைப்பெற்றவள் . ( உ - ம் ) தநுருகம் - உரோமம் . ( கநஹ 
:) 
" தாநவரேமுதலோரைத்த நுப்பயந்தாள் ( இரா தநுரேகை -தநுவாகாரமான ரேகை . 
மா . சடாயுகாண் .உசு. ) 5. தோல் . 6. பெண் .7. ததுவாதம்- 1. ஒரு நரகம் . 2. ஒருநோய் ,. 
முக்காரம் . 8. முழம் நாலுகொண்டது . ( த . நி . " தநூர்வாதம் ” ( பார் .) 
போ . கஉஎ . ) 9. வில் . ( உ - ம் . ) " அத்த நுவின்பெ தநுவாரம் - போர்க்கவசம் . [ த .நவார 
ருமையையும் ( பாரத . திரௌபதி . சஅ ) [ 1 , தநுவிருக்கம் - 1. ஆச்சாமரம் . ( மலையக .) 
3 , 5,6.து . 2 , 8 , 9. ய ந . 4. உந ) 2. மூங்கில் . ( ய நவ JV :) 
தநுக்கோடி-- 1. சேது தீர்த்தத்தொன்று . 

தநையள் - தநயை . 
( உ - ம் . ) " தசரதன் சேய்த நுக்கோடி தன்னிற் 

தநையன்- தநயன் . ( உ - ம் . ) “ வல்விடந் - தந் 
றோய்வார் ” ( சேதுபு , தநுக் க . ) 2. வின்னுனி. 

தையூட்டிற்றகையர்க்குச்சார்வுண்டோ ” (திரு 
தநுகஞ்சாரிணி -- பத்துவயதுப்பெண் . 

ச்செந்தூர் , வள் . திருவவ . கக .) 
தநுசரி -- தனுசன் . 

தநையை - தகயை . 
தனுசர்- 1. அசுரர் . ( உ - ம் . ) “ தநுசர் தாகை தப்தி-- விருக்ஷபர்வதத்துதித்த இருந்திக 
தனைமதியாதொரு -மனுசன்வந்துமலையமதிப்ப ளிலொன்று . ( வி- ணி . உஉ ங . ) 
தோ ” ( பாரத . நிவாதகவ . சக . ) 2. மசார் .. 

தப்பட்டை - ஒரு பறை . ( தெலுங்கு . ) 
( க -8 ) 

தப்பல்- தவறுதல் . ( உ - ம் . ) “ அரும்பொ 
தநுசன் -மகன் , ( க.நுஜ :) 

ருள்செய்வினைதப்பற்குமுரித்தே ” ( ஐங்குறு . 
ததுசு - 1.தாதுவிராசி . 2.வில் . ( ந -61 ) » 02. ) 

தப்பளை - 1. ஒரு மீன் . 2. சளியல் .. 
தநுசை - மகள் . ( த நஜா) 

( வழக் .) 
தநுத்தம்பம் - ஒருவாதநோய் . ( உ - ம் . ) " தநு தப்பறை- 1 , கபடம் . 2. கெட்டமொழி . 
த்தம்பஞ்சந்நிபாதம் ” ( தைல . தைலவ . எரு . ) 3. தப்பு . 4. பொய் . ( தெலுங்கு .) 
தநுத்திரம் - போர்க்கவசம் . ( த நத ) 

தப்பிதம் - குற்றம் . ( தெலுங்கு . ) 

தப்பிய - வெட்டிய . ( உ - ம் .) “ வாளிற்றப்பிய 
தநுத்துருமம்- மூங்கில் , ( மலையக .) 

வல்வினையன்றே " (மணிமே . கந்திற்பாவை . 
தநுப்பச்சை- பச்சைக்கல் , 

சு 0 . ) 
தநுப்பாடாணம் -- சரகண்டபாடாணம். 

தப்பிலி- 1. தப்பில்லாதவள் . 2. தப்பில் 
தநுப்பீசம் -- இந்திரகோபம் . 

லா தவன் . 3. போக்கிலி . ( தெலுங்கு . ) 
தநுமணி 

வில்லிற்கட்டியமணி ; அஃது தப்பு - 1. குற்றம் . ( உ - ம் .) " தப்பிலாது பூசி 
ஆயிரம் பேரை வில்லால் விசயம் பெற்ற வீரர் 
கைவில்லின் விருது . 

த்தவர்” (சிவரக, காயத்திரி , உங . ) 2. தப்பு 

தல் , 3. தப்புவாத்தியம் . 4. தெரிநிலைவினை 
தநுமாநசி - சுவேச்சைவிசாரணை என்னும் பகுதி . 5. விலக்கு , வழு . (2,5 . வழக் ) 
இரண்டினப்பியாச பலத்தினால் விடயவன்மை தப்புதல் - 1. சப்பளித்தல் 2. சீலை தப் 
நீங்கல் . ( உ - ம் . ) " மருவலுறுசுவேச்சைவிசார புதல் . 3. தவறுதல் . 4. பிழைத்தல் . ( புறநா . ) 
ணை வலியால் விடயவலியறுதறான்ற நுமாநசி " 5. விலகுதல் . 6. வெட்டுதல் . ( உ - ம் .) " மைந் 
( வேதா , சூ . கச .. ) 

துடைவாளிற்றப்பியவண்ணமும் ” (மணிமே . 
தநுர் -- தநுசு . 

பதிக. எசு .) ( 1 , 2 , 3 , 5. வழக் .) 
தநுர்வாதம் - அடிக்கடி வேகத்தோடு வரும் தப்புவீணை- ஒரு வீணை . 
பாகியாயாமரோகம் . ( சீவரட் . கசுசு . ) 

தப்பை - மூங்கிற்பட்டை . ( தெலுங்கு . ) 


1217 


தபவிரதி . 


கஉகஅ 


தம்ப நகம் . 


H 


தபசம் - பறவை . 

தபன்- 1. அங்கிரசன் சந்ததியினராகிய 
தபசன் -- சந்திரன் . 

காசிபன் , வாசிட்டன் , பிராணன் , அங்கிரச 
தபசி- தவசி . 

ன் , சியவனன் என்னுமைவருக்கும் பிறந்த பா 
தபசியம் - 1. பங்கு நிமாசம் , 2. முல்லைப்பூ . ஞ்சசந்நியனென்னுமக்கிநி . 2. சூரியன் . 
தபசியன் --அருச்சுநன் . 

தபா - தடவை . ( பார்சி . ) 
தபசு- தவம் . 

தபாத்தியம் - மாரிக்காலம் . 
தபசுவி - ஒருவகைச்சந்நியாசி ; அவன் வநத் 

தபால் - தவால் . ( இந்துஸ் . ) 
திலே தனித்து மரத்தினிழலைத்தானிருக்குமி தபித்தல்- 1. சுடுதல் , (வாசுதே . கச . ) 2 . 
டமாகக்கொண்டவனாய் மாணாக்கர்களைத்தேடி தவித்தல் . ( உ - ம் . ) தண்ட மோதத்தபித்துப் 
அவர்களுக்கு நூல்களைக்கற்பிப்பதும் தண்டுக பெருந்துயர் கொண்டழுங்கான் ” ( சேதுபு. சே 
மண்டலந்தரிப்பதுமின்றி மணல் முதலிய க்ஷ துசரு . உ எ . ) 
ணிக லிங்கத்தையே பூசைபண்ணிக்கொண்டு தபிநீ- சூரியனது துவாதசகலையினொன்று . 
பாணியே பாத்திரமாக இரந்து புசித்து வே 

தந்து புசித்து வே (வி - ணி . உசங ) 
றொரு வியாபாரமுமின்றி மௌரியாயிருப்ப தபு - தெரிநிலைவினைப்பகுதி . 
வன் . ( சைவச . ஆசாரிய . ருக . உரை . ) 

தபுதல் - 1. கெடுதல் . ( உ - ம் .) " கொங்கை 
தபத்தர் -- தபோதநர் . 

சுமந்திடை - தபமுறிந்திடும் " ( அரிச் . நகரப் . 
தபத்தி- தவத்தி , 

கஅ . ) 2. சாதல் . ( சூ . நிகண் . க : உ 0 ) 
தபதி- 1 , சூரியன்புத்திரி . 2. சூரியன் தபுதாரதிலை - தாரமிழந்தநிலை . ( உ - ம் .) 
மனைவி . 3. தச்சன் . ( சூ . நிகண் . உ : உக . ) காதலியிழந்ததபுதாரநிலையும் " ( தொல் . பொ 
( தவதீ ) 

ருள் , எகூ . ) ( மனைவியைக்கணவனீங்கியதெ 
தபதியர் - கம்மாளர் . ( சூ . நிகண் . உ : உ அ . ) 

ன்றபடி . ) 
தபந்த நயை-- ] . யமுநையாறு ; இது காளி 

தபுதாரம் - தபுதாரநிலை . 
ந்திந்தி . 2. வந்திமரம் . 

தபுதி - அழிவு. ( உ - ம் . ) " புறவின்றபுதிய 
தபதம் -1 . எண்வகைநரகிலொன்று . 

ஞ்சி ” ( புறநா . சங . ) 

( பௌ ) 
(மணிமே .) 2. தாகம் . 3.வெப்பம் . ( தவந:) முகிவர் . (சி . சி . அ . உசு , சிவாக் . ) 

தபோதநர் தபத்தைத்தனமாகவுடைய 
தபதற்கஞ்சி - மஞ்சள் . ( தைல . தைலவ . ) 

தபோதநி - முநிவன் . 
தபநன்- 1. அக்கிங்தேவன் . 2. கொடுவே 

தபோதி --- தவத்தி . 
லி . ( மலையக . ) 3. சூரியன் . 4. நெருப்பு . ( 3,4 . தபோலோகம் மேலேழுலகிலொன்று , 
திவாகர , கக - ஆவது .) 

இது , சநலோகத்தின் மேலே பன்னிரண்டு 
தபநாத்துமசை- தபரி , 

கோடியோசநாந்தத்திலிருக்கும் ; இதில் சநக 
தபநி - கோதாவரி . 

சநந்தா சநாதந் சநற்குமாரரென்னும் 
தபதியம் - தபநீயகம் , பொன் . ( உ - ம் .) " அழ 
குறு தபரியமண்டபமதனிடை ” ( திருவாதவூர் | அதிபதிகளாய் யோக நிட்டராகியிருப்பவரே 

வின் மாநசபுத்திரரான ராசஇருடீச்சுவரர்கள் 
பு . திருப்பெருந் . க . ) 

ன்ப . ( வி - ணி . உரு..) 
தபநீயகம் - தபதியம் . 

தபோவநம்- தவவரும் . ( உ - ம் . ) " தந்தவள் " 
தபநீயம்- பொன் , 

( பார் . ) 
தபநேட்டம் - தாமிரம் , 

தம் -1 . ஆன்மாக்கள் . ( உ - ம் . ) " தம்பிரான் " 
தபம் - 1. மநம் இந்திரிய விடயத்திற்போ ( கோயிற்பு,பதஞ்சலி . ரு .) 2. ஒரு சாரியையி 
காமல் ஈச்சுவரவிடயத்திலே நிற்றற்பொருட்டு 

டைச்சொல் . (உ - ம் . ) " அற்றிற்றத்தம்- தம்நம் 
உணவைக்குறைத்து உடம்பையொறுத்தல் . நும்ஏ ” ( நன் . உசச .) 3. கொடை , 4. மனையா 
( சைவப்பி . சுக ) 2. மாசிமாதம் . 3. வெப்பம் . 

ட்டி : தம்பதியென்றதில் தம் என்றது . 
தபலை -1 . சருவக்குடம் . ( தெலுங்கு . ) 2 

தம்பட்டம் - ஒரு பறை . ( உ - ம் .) " பறைதி 

மிலைதிமிர்தமிகுதம்பட்டம் ” (திருப்பு . க.அ.) 
வாத்தியத்துளொன்று . ( உ - ம் . ) " தபலை திமிலை 
கள்பூரிகைபம்பைக்கரடி ” ( திருப்பு . ருசசு . ) 

தம்பட்டை - ஓரவரை . 

தம்பதி- கணவனும் மனைவியும் . ( சூ . நிக 
தபலோகம் - தபோலோகம் . 

ண் . உ : சாரு . ) 
தயவிரதி - கிரியாவான்கள் பதின்மருக்கதி தம்பநகம் - 1. மண்வெட்டி . 2. மரக்கொ 
பன் . (சி . சி.அ : உங . ஞாநப் . ) 

த்து . 


+ 


பிரமா 


1218 


தம்மம் . 


கஉககூ 


தமநகன் . 


தம்மிடுதல்- } பைப்பதால் ஆபார்க்கும் 


தம்பநகாரன்- தம்பாவித்தைக்காரன் . தம்மவன் - சுற்றத்தான் . 
தம்பநம் -- 1. தம்பித்தல் ; அஃது , அட்ட தம்மனை -- தாய் , (உ - ம் .) “ தம்மனை தன்மு 
கருமத்தொன்று , ( கூர்மபு . வருணாச்சிரம , கச , ன் வீழ்ந்துமெய்வைத்தலும் " (மணிமே . சக்கர 
உரை .) 2. மண்வெட்டி . 3. மரக்கொத்து . வாள . கஙக .) 
தம்பரை- கட்டு . ( உ - ம் . ) “ அங்கித்தம்ப 

தடைப்படல் , அடங்கு 
நைவல்லார்க்க நல்சுடாதாகும் ” ( சி . சி . க : சு . 

தம்பம் - 1. கவசம் . 2. கோபம் . 3. சங்கீ உ O.) 
தம் . 4. தம்பகம் . 5. தறி , ( உ - ம் . ) “ தம்பத்தின் தம்மிலம் - மயிர்முடி . ( சூ . நிகண் . உ : க 00 . ) 
மேற்புழையேழுளவாக்கி ” ( திருநூற். உங . ) தம்மின் - 1. தாரும் . (சிந்தா.) 2. கொணர் 
6. தூண் . 7. நிலை . ( உ - ம் . ) “ கருணைநிதிபுரந்த மின் . (மதுரைக் .) 
ளிக்குங்கடவுளென்றே- தம்பமுறப்புகல்வதெ தம்ழன்- தமையன் . ( சூ . நிகண் . உ : என . ) 
ன்பாற்காணேனென்று ” ( சிவரக . பாக்கிய.அ ) தம்மென- தாருமென. ( புறநா . ) 
8. பற்றுக்கோடு . ( உ - ம் . ) " தம்பமவர்தமக்குன தம்மை - தாய் . 
துதாட்டலம் வேறிலையென்றான் ” ( சேதுபு . தே தம்மோன் - தம் வன் , ( ஐங்குறு . ) 
விபு , கஎ . ) 9. பாவம் . 10. வஞ்சரை. ( 1 , 6 , பி தம் - தம்முடையன . ( உ - ம் . ) " உய்த்துச் 
ங்கல . நசுக்க . ) 

சொரியினும் போகாதம " ( வள் , ஈ எசு . ) 
தம்பல் -1. சேறு , 2. தம்பலம் . ( உ - ம் ) தமக்குதல் - 1. தணித்தல் . 2. நிரப்புதல் . 
" மலர்வாய்த் தம்பலுமிழ் பொன்னம் வட்டிறாங்கி தமக்கை - முன் பிறந்தாள் . 
( கூர்மபு , திருக்கல் . 10. ) 3. தம்புதல் . 

தமகசுவாசரோகம் 

ஒருவகைச் சுவாச 
தம்பலப்பூச்சி - இந்திரகோபம் . 

ரோகம் , ( சீவரட் . ருஎ , ) ( இது பஞ்சேந்திரியங் 
தம்பலம் - 1. இந்திரகோபம் , 2. வெற்றிகளுக்கும் இருள் மூடுவதுபோல மயக்கத்தை 
லை . ( உ - ம் . ) “ தையாறம்பலந்தின்றியோவென் யுண்டாக்குவதால் வந்த பெயர் . ) 
று ” ( கலி . சுரு .) 3. வெற்றிலைச்சாரம் , ( வழக் . ) தமகன் - கொல்லன் . ( யகே :) 
தம்பலாடுதல் - சேறாக்குதல் . (வழக்க ) 

தமசம் - 1. இருள் . 2. கிணறு . 3. பட்டி 
தம்பலி- மருதமரம் . 
தம்பலை- நிலவிலந்தை . ( மலையக . ) 

னம் . ( 1 , 3. த 3 ) 
தம்பாக்கு- சொகுசா ; இது தங்கமுஞ்செ 

தமசு -1 . ஆணவமலம் . ( த.நி. போ.கஅ ) 
ம்புங்கலந்த சேர்வை . 

2. இருள் , 3. ஐவகையஞ்ஞானங்களுளொன் 
தம்பி -1 , தெரிநிலைவினைப்பகுதி . 2. பின் று ; அது , அநாத்துமாவாகிய தேகாதிகளை ஆன் 
னோன் . ( உ - ம் . ) " மதி - வழிவந்தவர்க்குத்தம்பி 

மாவென்று புத்தி பண்ணுகை . ( சி.சி. உ : ருஅ . 
யெனவந்தவாச்சிங்கமெனும்- பழியஞ்சாதான் 

சிவாக் ) 4. தாமசம் . 5. தாமதகுணம் . (2,5 . 
வஞ்சித்து " (திருவிளை . தண்ணீர் . ச . ) 

தம்பித்தல்- 1. தடுத்தல் , ( சி . சி . அ : உக , 
சுப்பிர . ) 2 நிறுத்தல் . ( உ - ம் . ) “ பொய்புகல்வி 

தமசை - ஒரு நதி . [ தலோ ) 
யாதன்கை தம்பித்தலில் ” ( சிவஞான - பிரபந் 

தமதம் - 1. பஞ்சேந்திரிய நிக்கிரகம் . 2 . 

விருப்பம் , 
தத் . சுலோக மொழிபெயர்ப்பு .) 
தம்பிராட்டி -உயிர்கட்குத்தலைவி , ( உ - ம் . ) 

தமதமவெனல் 
" தம்பிராட்டிதாடலைமிசைவைத்தே ” ( பெரிய 
பு . திருக்குறிப்புத் . ருரு . ) 

தமதன் விருப்புள்ளோன் ( க 3 க :) 
தம்பிரான் - சிவன் . ( உ - ம் . ) " சகலநன்மை 

தமதிவசம் - கலி திவசத்தின் பின் பத்து 
யுமாகுமத்தம்பிரான் ” ( சிவரக . மேரு . ஙக . ) நாள் ; அது , " கலிபதினாறுபின்பத்துத்தமம் . 
உயிர்களுக்கு நாயகனென்ற 

என்னும் விதாந . குணாகுண . எக - ல் பெறப்ப 
தம்பிரான்றேழர் 

. 
நம்பியாரூரர். (உ -ம் .) இம் . 
எசைவமுதற்றிருத்தொண்டர் தம்பிரான்றோழ தமது - 1. தடி . 2. தம்முடையது . 
னார்கம்பியென்றார் ( பெரியபு . தடுத்தாட்.கஎக.) தமநகம் --- மருக்கொழுந்து . ( உ - ம் . ) “ சண் 
தம்புதல் - கிட்டமாதல் . 

பகந்தமநகந்தமாலமல்லிகை ” ( சிந்தா . காந்த 
தம்புரு -- நரம்புக்கருவிகளிலொன்று . ருவ. நஙரு . ) 
தம்போலி - வச்சிராயுதம் . 

தமநகன் -- ஒரு நரி . ( உ - ம் . ) “ புலம்பியபிங் 
தம்மம் - தருமம் . (மணிமே .) 

கலன் முன்னே தமாகன் போய்ப் பொருமவனைக் 


தஸிை ) 


தமதமெனல்- ஓரொலிக்குறிப்பு. 


4 


1219 


தமாப்படுதல் . 


கஉ உப் 


தமித்தல் . 


வீரன் . 23 ந :) 


மன் . 


கொன்றுபுலம்புவதேதென்ன ” ( பஞ்சதர் . மித் தமரகம் - 1. உடுக்கு . 2. வங்கம் . 
திரபேத . உ.சு.) 

தமரகவாயு- நெஞ்சடைப்பு வாயு . 
தமநம் - 1. தவநம் , 2. மருக்கொழுந்து . தமரகவொலி - கிலுகிலுப்பை . ( மலையக . ) 
தமநன் -1. கீழ்ப்படுத்துபவன் . 2. சிவலோ 

தமரத்தை - ஒருமரம் . 
கத்திற்பச்சிமதிசையோலக்கஞ்சேவிக்குந்துவா தமரம் - 1. அரக்கு . 2. இசை . ( உ - ம் . ) 
தசமுக்கிய கணாக்கிரகண்ணியரிலொருவர் ( வி “ தமரவரிக்களிவண்டு துன்றுங் கொன்றைத்தா 
ணி . உசுசு . ) 3. பண்டிதன் , 4. வெல்லுபவன் , மர் ” ( மரு - தி . சு கூ . ) 3. ஈயம் . 4. ஒலி . ( உ - ம் ) 

" ஏறுபாய்தமரம் " ( இராமா , நாட்டுப் . ங . ) 5 . 

தமரத்தை , 6. பேரொலி . ( சூ . நிகண்.க : ரு 0 ) 
தமநி - வந்திமரம் . 
தமநியம்- பொன் , ( உ - ம் . ) “ சாந்தணிந்த 

[ 3. கள:) 
தமநியக்குன்றென ” ( நைடத் , நகரப் . உரு .) தமால்- பெரிதொலித்தல . 
தமநியன்-- 1. இரணியன் . 2. சநி . 3. பிர தமாவர் -- உறவினர் . ( உ - ம் .) “ அன்பர்- தம 

ரவரிக்குவயன் மருதூரர் ” ( மரு -தி . சுசு . ) 
தமப்பிாபை- இருள் மிகுவட்டம் ; இது , தமராசம் - ஒருவகைச்சர்க்கரை . [ 58 
எழுநரகத்தொன்று . 

ரா :) 
தமம் - 1. அஞ்ஞாநமைவகையுளொன்று ; 

தமரிடுதல்-- துளைத்தல் . ( உ - ம் . ) “ தமரிடு 
அஃது, அநாத்மாவாகிற தேகாதிகளை ஆன்மா 

கருவியாம் ” ( திருவிளை , மாணிக்க , சுக .) 
வென்று புத்தி பண்ணுகை . ( சி . சி . உ : ருஅ . 

தமரித்தல் - 1. ஆர்த்தல் . 2. விரும்பல் , 
சிவாக் .) 2. இராகு . 3. இருள் . 4. சூக்குமத 

தாரிப்பு- 1. ஆர்ப்பு . 2. விருப்பம் . 
மமென்றாற்போலச் சிறுமைக்கு வரம்பாயுந் தூ 

தமருகம்- உடுக்கு . ( உ - ம் . ) " தடாரி ” 2 . 
லதமமென்றாற்போலப் பெருமைக்கு வரம்பாயும் 

( பார் .) 
நிற்பதொன்று . 5. சேறு . 6. தாமசம் . 7. துக் 
கம் . 8. நிக்கிரகம் , 9. பாவம் . 10. புறக்கரண 

தமருதல் -- ஒலித்தல் . 

தமரோசை கிலுகிலுப்பை . ( மலையக . ) 
தண்டம் . ( உ - ம் . ) “ தமம்புறக்கரண தண்டம் ” 

தமள் -- தம்மவள் . ( தன் . பெயரி . உ 0 . ) 
( கைவல் . தத்துவ . கா. ) 11. போகம் புசிக்கை 

தமன்- 1. இராகு . 2. கடவுள் , 3. திருட் 
க்கு மாறுபாடாய்ப் போகமுண்டாயிருக்கையி 

டிணன் . 4. சந்திரன் . 5. தம்மவன் . ( நன் . 
லே புசியாமலான அந்தகாரம் என்னுமோரகங் 

பெயரி . கக .) ( 1, 4 , 5 , 488. 3. 538. ) 
காரம் , ( உ - ம் . ) தமமேமோகர் . 

பேதமும 
வையே ( சதாசிவ . கக . ) 12. யாகசாலை . தமனி- வன்னி . ( மலையக . ) 
(2 , 3. பிங்கல. நசு 0 க . ) [ 53 :) 

தமாசு- விநோதம் . ( இந்துஸ் .] 
தமயந்தி - 1. நளராசன் மனைவி . ( உ - ம் . ) 

தமார்க்கவசம் - பீர்க்கு . ( மலையக .) 
" கன்னலஞ்சுவைகனிந்த சொற்றமயந்தியென் தமாலகி- ) கீழ்க்காய்நெல்லி . ( தைல . 
னும் " ( நைடத . அன்னத்தைக்கண் .க . ) 2. மல் தமாலகிரி - தைலவ . ) 
லிகையிலொருபேதம் . 

தமாலயத்திரம் - திலகமரம் . ( தரை 
தமயன்-- மூத்தோன் . ( உ - ம் . ) “ முன்பிறக் 
தவுன்றமயனை முறை கெடவுனக்கு " ( இராமா . 

தமாலம்- 1. இலை . ( உ - ம் . ) “ அருந்தமால 
யுத்த . பிரமாத்திர . கூகூ . ) 

மதாயுட்கொண்டருந்தவம்புரிந்தார் ” ( அருணா. 
தமர் - 1. உறவோர் . ( உ - ம் . ) " தமரெலாம் 

திருக்கண்புதை . ங ஙா . ) 2. நுதற்குறி . 3. பச் 
வரவுகந்தனையதன்மை முநிவன் " ( இராமா . வி 

சிலைமரம் . ( உ - ம் . ) " சம்பகந்தமாலம்பலதிசை 
ராதன்வதை . ந . ) 2. தம்மவர் . ( உ - ம் . ) " தமரு 

தாறுந் தயங்க ” (பாரத . கிருட்டிண . ருஎ .) 4 . 
டனடியார் போற்றுந் தாமரையடியாய் போற்றி 

மூங்கிற்றோல் . 
( சிவரக . தேவிமேருவ , கக . ) தனக்குச்சிறந் 
தோர் என்றார் புறநானூற்றில் . 3. துவாரம் . 

தமி- 1. இரவு . 2. ஏகம் . 3. ஒப்பின்மை . 
( உ - ம் .) " ஆழிவலையமொன்றுபதித்துட்பாங்கர் 

4. தவநம் . 5. தனிமை . ( உ - ம் . ) " தாயினன் 
மீதிலணுத்தமர்களமைத்து " ( தைல . தைலவ . பா 

வந்திங்கிட்டயர்கின்றான் றமியென்றான் ” (திரு 
யிர உ உ . ) 

விளை . பழியஞ். கக .) ( 1. க 3 ) 
தமர்ப்படுதல் -- 1 . இணங்கல் , 2. விரும் 

தமிசிரம் - குறைவு . 
பல் . 

தமித்தல் - தனித்தல். ( புறநா . ) 


4 


த ) 


1220 


- 
- 


தமையந்தி . 


கஉஉக 


தயா . 


தமிதம் - குருசிட்டி . 

தமையம் - அரிதாரம் , 
தமியம் - கள் , 

தமையன் அண்ணன் . ( உ - ம் . ) " உன்ற 
தமியன்-தனித்தவன் . 

மையன் றன்னையப்புனலாட்டுவித்தால் ” (சே 
தமிழ் -1. இனிமை . 2. ஒரு பாடை . ( உ - ம் ) 

துபு . வேதாள . எ எ . ) 
“ தமிழ்விருத்தச்செய்யுளாலே ” ( ஏகாதசிபு . அ 

தமோக்கிநன் -1. அக்கிரி , 2. சந்திரன் , 

3. சிவன் , 1. சூரியன் . 5. புத்தன் . 6. விட் 
வையடக்கம் . எ . ) தருமம் , தருமியின்மேனின் 
றது . 3. நீர்மை , (1 , 3. பிங்கல . நசுக ) 

இணு. ( கசொவ ) 
தமிழ்க்கூத்தர் - தமிழ்நாடகர் ; இவர்க்குவா தமோகான் - சந்திரன் . தஜொஹா: 
யிலோரென்றும் பெயர் . ( சூ . நிகண் . உ : ஙஅ ) தமோகுணம் -- தாமதகுணம் . ( கைவல் . சந் 
தமிழ் நடவை - தமிழ் வழங்குமிடம் . தேக . க எ . உரை ) 
தமிழ்நாடன் - பாண்டியன் ( உ - ம் . ) " சங்கி 

தமோநுதன் - 1. சந்திரன் . 2. சூரியன் . 
ட்டெறியக் குாங்கிளநீர்தனைவிட்டெறியுந்தமி 3. தீ . 4. விளக்கு . ( ககொ ரு-2: ] 
ழ்நாடா ” (தனிப் .) 
தமிழ்நாடு - தமிழ்ப்பாடை வழங்குநாடு . 

தமோபகம் - வெளிச்சம் . ( கஜெரவ :) 
தமிழ் பாலை - பொதியமலை . 

மோபகன் 1. சந்திரன் . 2. சூரியன் . 
தமிழ்ழநி- அகத்தியன் . ( உ - ம் . ) " ஒண்ட 

3. தீ . 4. புத்தன் . ( தகொஉம:) 
மிழ்முநிவனுண்ணத் " ( கந்தபு . சூர் 

வதை . 

தமோமணி - மின்மினி. ( கவொணி ) 
உ அக . ) 
தமிழ்ழன்று - மூவகைத் தமிழ்; அவை : இய - நினைத்தபோது அபுத்திபூருவகமாகத் தோன் 

தமோமயசிருட்டி- பிரமா சிருட்டி செய்ய 
ற்றமிழ் , இசைத்தமிழ் , நாடகத்தமிழ் என்ப 
ன . (உ - ம் . ) " சங்கத்தமிழ்மூன்றுந்தா ” (நல்வ கம் , தாமிச்சிரம் , மந்ததாமிச்சிரம் என ஐவ 

றிய சிருட்டி ; அது : தமம் , மோகம் , மகாமோ 
ழி . காப்பு . ) 
தமிழ்வாணர் - தமிழ் வாழ்நர் . 

| கைப்படும் . ( உ - ம் . ) " முன்னையபடைப்பின் 

வேதன் படைத்திடமுயன்றானாகத் , துன்னிமு 
தமிழவாடி நர் - தமிழ்ப்புலவர் . 

ன்புத்தி பாதிதமோமயசிருட்டி தோன்றிற் , றன் 
தமிழ் விரகர் - திருஞாநசம்பந்தமூர்த்திநா 
யனார் . (உ -ம் .) "அவந்தருசொல்லவர்வா திலழிந் | சீர் , மன்னுதாமிச்சிரமந்த தாமிச்சிரமெனவகு 

னதின்வகையோரைந்தாந்தமமோகமாமோகஞ் 
ததற்பின் றமிழ்விரகர் - சிவந்தகழல்பணிந்தமை 

ப்பார் " ( கூர்மபு . பலவகைத் . உ . ) 
போல் " ( சேதுபு. திருநாட் . எக .) 

தமோமயம் - அவிச்சை , ( கூர்மபு , பலவ 
தமிழ்வேதம் - திருவள்ளுவர் குறள் , திரு 

கைத் . உ . உரை . ) ( கஜொயே ) 
வாசகம் , தேவாரம் , நாலாயிரப்பிரபந்தம் 
நான்கிற்கும் வழங்கும் பெயர் . 

தமோவிகாரம் - நோய் . ( ககொவிகாா :) 
தமிழத்தி - தமிழப்பெண் . 

தயக்கம் - 1. அசைவு . 2. கலக்கம் . 3 . 
தமிழர் - தமிழ்த்தேசத்தார் . ( உ - ம் .) “ பேரி தோற்றம் . ( உ - ம் . ) "" அளகைமாநகருறைதய 
ன்பக்கதியடைந்தான் றமிழர்கோமான் ” (திரு க்க - மொக்குமக்நகர் ” ( திருவிளை , திருநகர , 
விளை . அங்கம் . உஅ . ) 

காக . ) 4. பிரபை . 
தமிழாசான் - அகத்தியன் . ( உ- ம் .) " பன் தயங்கல் -1. அசைதல் . ( மதுரைக் .) 2 . 
னுசீர்க்கிள்ளிநாடும்பைந்தமிழ்நாட்தேனு - மின் இளைத்தல் . 3.ஒளிசெய்தல் . ( பிங்கல . ககஙக ) 
னிசைத்தமிழினசானிருப்பதுமலயவெற்பில் ” 4. கலங்கல் . 5. திகைத்தல் . 6. நடுங்கல் . ( உ - ம் ) 
( சேதுபு . திருநாட்டு , காஎ ) 

" தயங்கியேமயங்கி வீழ்வள் ” ( அரிச். மயாந.கஎ.) 
தமிழிச்சி --- தமிழத்தி . 

தயாதன்- தசரதன் . ( உ - ம் .) " தரையளி 
தமிழெல்லை - தமிழ் உரிமையாய் வழங்கு த்ததனிநேமித் தயரதன்றன் புதல்வரியாந்தாய் 
மெல்லை ; அது , " குணகடல் குமரிகுடகம் வேங் சொற்றாங்கி ” ( இராமா , சூர்ப்பனகை. கஙசு . ) 
” மென்பது . (நன் . சிறப்புப்பா .) 

தயல்- பெண் . ( உ - ம் .) தயல்வளர் மேனி 
தழக்கம் 

யானைத்தாவளம் ; யானையைப் யானை ” ( சூத . ஞான . உ : ச .) ( இது போலி ) 
போருக் கனுப்புமிடமென்பர் . 

தயவு - தயை . ( உ - ம் .) " கண்டித்தொடை 
தழக்கு- ஒரு பறை . 

யான்றயவுடையான் ( சிவரக. நைமிச . சஎ . ) 
தமை - புறக்கரண தண்டம் . 

தயா - தயை . ( உ - ம் .) " தாயேயென்றுன்றா 
தமையந்தி - நளன்றேவி ; நைடதத்திற்கா வடைந்தேன்றயாநீயென்பாலில்லையே ” ( திரு 
ண்க. 

வாச . ஆனந்த . ரு .) உயா ) 


கட 


1221 


தயில்பீதம் , 


கஉஉஉ 


தர்மம் . 


. 


தீயை 


கூம் ) 


தயாகாம் - இரக்கம் . ( உயாகா :) 

தயிலம் - எண்ணெய் . ( சூ . நிகண் . சு : ஙக ) 
தயாகூர்ச்சன் - புத்தன் . உயாக ஆ ] [ தெல ) 
தயார் - ஆயத்தம் , ( இந்துஸ் . ) 

கிருபை , ( சூ . நிகண் . அ : ஙங . 

.) 
தயாலு- தயாளன் . [ உயா ) [ உயா ) 
தயாலுத்துவம் - உருக்கம் . ( உயா 

தயோமித்தம் - தசநாடகத்தொன்று . 
தர்க்கம் - தருக்கம் , (உ -ம் .) “ புவனியுற்ற 

தர்க்கமும் ” ( மச்சபு . பிரமமுக . ச .) 
தயாவம் - தயை . ( உயாவதி ) 

தர்க்காமிர்தம் - ஒரு தர்க்க நூல் . 
தயா விருத்திபதினாலு-- களாபடநம் , வியா தர்காஸ்து- ஒப்பந்தம் . ( பார்சி . ) 
தாகாரம் , நிர்க்கத் தண்டநம் , சந்தேகவாரணம் , தர்ச்சநி - சுட்டுவிரல் . ( உ - ம் .) " தர்ச்சநியா 
அந்தியகுணசகநம் , பரதிருதூநயோகம் , பரா திதனிற்செறிக்க ” ( சைவச . பொது . கருக .) 
ரத்ததேவப்பிரார்த்திதம் . (இவையுயிர்க்குரிய கஜநி) 
ன . ) அந்நம் , பாநம் , அம்பரம் , மந்திரம் , தாச 
பாலநம் , காராமயத்திரிதயமோசகம் , சவச்சே தர்ப்பகன் - தருப்பகன் . (உவக்க:) 
மம் . ( இவையுடற்குரியன . ) என்று சொல்லப் தர்ப்பணம் - 1 . 

1. கண்ணாடி . ( சூ . நிகண் . 
படும் பதினாலுவகைத்தயாவிருத்திகள் . எ : நங . ) 2 , தருப்பணம் . ( உ - ம் .) " முன்புற 

தயாவிருத்தியெட்டு - பிறர்க்குப்பொருள் வெள்ளுருமுகந்து தர்ப்பணம்புரிந்தால் ” ( சே 
வரவையுவததல் , பிறர்செல்வம் பொறுத்தல் , 

துபு . ராமனருச் . உச O. ) [ 1. உவணன்) 
பிறர் கருமத்துக்குடன்படல் , தீமைக்கஞ்சல் , 

தர்ப்பம்- 1. கத்தூரி. 2. கர்வம் . ( உா 
பிறர்கருமம் முடிக்கவிரைதல் , பிறரையந்தீர் 
த்தல் , நன்மைகடைப்பிடித்தல் , பிறர் துயர்க் தர்ப்பித்தல் - தர்ப்பணஞ்செய்தல் . ( உ - ம் ) 
கிரங்கல் என்று சொல்லப்படும் எட்டுவகைத் புனன்மூழ்கித்தர்ப்பித்தமலனடிபூசித்து ” ( சை 
தயாவிருத்திகள் . 

வச . ஆசாரிய . ருரு . ) 
தயாளத்துவம் 

தர்பார்- 1. ஆளுகை . 2. சபாமண்டபம் 
கிருபை . 

( இந்துஸ் . ) 

தர்பியத்து - தேர்ச்சி . ( அராபி ) 
தயாளன் - கிருபையுடைபோன் , 

தர்மசாவர்ணி- பதினொராமநு . 
தயாரூ - தயாலு உயானு ] 

தர்மதர்மியமா நம் -- பூர்வக்காட்சியநுமா 
தயிதம் - பிரிய வஸ்து . ( உயித :) 

நம் ; அது : முன்கண்டறிந்த தருமத்தைக்கண்டு 
தயிதன் - கணவன் . ( உயி.க :) 

காணாததான தருமியைய நுமித்தறிதல் ” ( சி.சி. 
தயிதை - பெண் . ( உயிகா:) 

அளவை . கஉ . சிவாக் .) 
தயிநியம் - எளிமை ( போலி ) 

தர்மதேவதைகள் - பிரமதேவனது சங்கற் 
தயிர்- உறைந்த பால் ; அது , பஞ்சகௌவி பவிதத்தினாற் பிறந்தவர்கள் . (விணி .) இவர்க 
யத்தொன்று . ( உ - ம் .) . தயிருடைக்குமத்தெ ளிடத்திற் றக்கன் றன்புத்திரிகளுள் கீர்த்தி , 
ன்ன ” ( இராமா சடாயுகாண் . உங . ) 

க்ஷமி , திருதி , மேதை , உஷை , சிரகதை , 
தயிர்க்கடல் - சத்த சமுத்திரத்தொன்று . 

கிரியை முதலிய பதின்மரைக்கொடுத்தான் . 
( பிங்கல . ருஅரு ) 

( வி - ணி . ) 
தயிர்வளை - தயிர்வேளை . 

தர்மபதி- நிவிர்த்திகலையிற்பிருதிவிதத்து 
தயிர் வேளை- ஒருபூடு . 

வத்திருக்கும் நூற்றெட்டுப்புவநங்களுளொன் 
தயிரியம் - தைரியம் ( போவி .) ( உ - ம் . ) " தயி 

று . (சி.லி. கிரி . உக . உரை. ) 
ரியமாஞ்சிவபத்திபூண்டே ” ( சிவரக . ஞாநவால தர்மம் - 1. தருமம் . ( உ - ம் . ) " குலவிரவி 
ன்கலியாணநிராசைச் . உ 0 . ) 

யுதயத்திற்றசமிகூடி - யுற்ற நல்லேகாதசியைய 
தயிலசாதநம்- நாவிநெய் . 

நுட்டித்திட்டாலோங்குதர்மங் காமார்த்தமோக் 
தயிலபர்ணிகம் - வெண்சந்தநம் . ( மலையக ) 

கக்கேடாம் ” ( ஏகாதசி . காலநிர்ண .உங . ) 2 . 
[ெெகவணிக: ] 

நிவிர்த்திகலையிற்பிருதிவிதத்துவத்திலிருக்கும் 

நூற்றெட்டுப்புவருங்களுளொன்று . ( சி- லி . 
தயில் பீதம் - அத்திப்பிசின் . ( மலையக . ) கிரி . உக , உரை . ) 


தயாளம் 


1222 


--- 


தரதூது . 


கஉ உக 


தரளம் , 


| 


தர்மன் -1 . சதருத்திரரில் இயமதிசையிலி 

தரந்தம் - 1. கடல் , 2 , தவளை . 3. விடா 
ருக்குந்தசருத்திரரிலொருவன் . ( வி - ணி .) 2 . 
சீம உருத்திரனிடத்தில் சகசிராகமம் கேட்ட 

மழை . [ தாக:) 
ஒருவன் . ( த.நி. போ . கருஅ .) 3. தருமன் . 

தரபடி - நடுத்தரம் . ( வழக் . ) 
தாக்கு -1 . புலி . ( சூ . நிகண் . ங ங . ) 2 . 

தாம் - 1. அச்சம் . ( உ - ம் . ) " நமன்- வந்திக் 
புலிக்குடத்தி . ( மலையக ) 

குமாதரப்போதணுகாது ” ( மரு- தி . அக . ) 2 . 
தரகண்டிகை - யானைநெருஞ்சில் . ( மலை 

அரக்கு . 3. உரிமை . ( உ - ம் . ) " நின்றார்களை 

ப்போற் - றரந்தரமல்லவென்றோவருள் செய்வ 
யாக . ) 
தாகன் விற்பனவுங்கொள்வனவும் பொ 

து ( திருநூற். கூஉ . ) 4. குண்டு . 5. கூட் 
ருத்துவோன் . ( வழக் . ) 

டம் .. ( உ -ம் .) " நெல்லு - வந்திக்குமாதரக்கன்ற 

ருந்தும்மருதூரன் ” ( மரு - தி . அக .) 6. சங்கு . 
தாது - 1. ஏறக்குறைய இரண்டுபடியுள்ள 
ஓரளவுகருவி . 2. ஒரு புல் . 3. தரகுத்தொ குவதுமுத்தாமும்மூழிநெய் ” ( தைல. தைலவ . 

7. சமாநம் . 8. தடவை , முறை . ( உ - ம் . ) " நல் 
ழில். ( தெலுங்கு . ) 4. தரகுக்கூலி . 

சுரு . ) 9. தரிக்கை . 10. தலை . 11. தெப்பம் . 
தரங்கம் - 1. அலை . ( உ - ம் . ) " நீர்த்தரங் 12. பக்குவம் . 13. பருத்திப் பொதி . 14. மலை . 
கநெடுங்கங்கை ” ( பெரியபு . தடுத்தாட் . கசுரு ) | ( உ - ம் . ) 

( உ - ம் . ) " தரவாகமஞ்சன்னமெய்க்கூற்றென் 
2. கடல் ; இது , ஆகுபெயர் . 3. கலக்கம் . ( 1 . மேல்வருந்தண்டத்தின் " ( மரு- தி . நரு . ) 15 . 
கா ) 

மேன்மை . ( உ - ம் .) " நீதரமாவருளுடையை ” 

( கோயிற்பு. பாயிர , உக . ) 16. வாகை . 17. வலி . 
தரங்கன்பாடி 
- ஒரு பட்டினம் . 

( உ - ம் . ) “ இவையம்புரந்தரமாறப்படைத்தனர் 
தாங்கிணி -ஆறு . தமி a ] ( மரு - தி . க... ) [ 1, 6. உ . 11.கா ) 

தரங்கு -1 . ஈட்டி நுனி. 2. தங்கல் . 3. வழி . தரல் - 1. ஒருமையேவல்வினைமுற்று . 2 . 
( பிங்கல , சஎக .) 

ஓர் அல்லீற்று வியங்கோள் வினைமுற்று . 3.தரு 
தரசம் - மாமிசம் . ( காலம் ) 

தல் . ( உ - ம் . ) " வேலைபுதியவளைத்தரல் வேலையா 
தாண்டன் - தாணுவாஷ்டகரிலொருவன் .. 

கும் " (தனிப்பா. உ - ம் . ஙஅ அ .) 
( வி - ணி .) 

தரவழி- ஒருவகை . 
தரணம் - 1. அரிசி . 2. இமயமலை . 3. கட தரவினைக்கொச்சகக்கலிப்பா இது, தர 
த்தல் . ( சி.சி. உ : ச . சிவஞா. ) 4. சூரியன் . விரண்டாய்த்தனிச்சொற்பெற்றுச் சுரிதகத்தா 
5. தரித்தல் . 6. பலம்பத்துக் கொண்டது . ( மி ன் முடியுங்கலிப்பா. ( யாப் , காரிகை , செய், உ O. 
ரு - ச . ரு அ .) 7. பாவம் . 8. பூமி . [ 1 , 2 , 4 . உரை .) 
யாண : 3. தாண ) 

தரவு- 1. கலிப்பாக்களுக்கு முதலுறுப்பாக 
தரணி -1 . சூரியன் . ( உ - ம் . ) " தரணியனை முதற்கண்ணே தந்துரைக்கப்படுவது . ( உ - ம் . ) 
யநிறத்தண்ணலார் ” ( செந்தில் . ) 2. நீர்ப்பெ " தரவொன்று தாழிசைமூன்று ” ( யாப் . காரி 
ருக்கு . 3. பூமி . 4. மருத்துவன் . ( உ - ம் . ) " தரு 

கை . செய் . கஎ . ) 2. தண்டக்காரன் . 3. தலை 
மரன்றரணியோடுத ராபதிபோலத்தாமே ” ( சி . 

வன் கட்டளை . 4. பிடரி . 
சி , உ : ச . ) 5. மலை . 6. மேநைபுத்திரிகளிலொ 

தரவுகாரன்-- தரகுகாரன் . 
ருத்தி . ( 3 , 5. பிங்கல . நசுகடீ . ) [ 3. யா a ) 

தரவு கொச்சகக்கலிப்பா --- தரவுமாத்திர 
தரணிசீலகம் - மலை . ( யாணீகீஜக :) த்தால் முடியுங்கலிப்பா . ( யாப் . காரிகை . செய் . 
தரணிதரன் 1. அரசன் . 2. திரு 20. உரை . ) ( தரவோடு தனிச்சொல்லுஞ்சுரித 
தாணீதரன் மால் , (யாணீயா :) 

கமும் பெற்றுவருவதும் அது என்பர் . ) 
தாணீசுவரன் - 1. அரசன் . 2. சிவன் . 3 , தரவை - 1. கரம்பு . 2. களைமூடிய உவர் 
மலையரசன் . ( யா arr :) 

நிலம் . 
தரணீதரம் -ஆமை. ( பாணீயா :) 

தரள நீராஞ்சநம் - முத்தாலாத்தி . ( உ - ம் . ) 

பாசடையா - மரகதக்கலத்தரள நீராஞ்சநம்வ 
தரணீபூாம் - சமுத்திரம்.(யாணிவளைப்ப ” (திருவிளை, திருநகரப் . 50.) 
T :) 

தரளம் -1 . அசைவு . 2. உருட்சி . 3. முத்து . 
தாதூது- முயற்சி , ( அராபி . ) 

( 2 , ங . சூ . நிகண் . கக : ரகரவெ . ஙக . ) 


1223 


தரிகொளல் . 


கஉஉ ச 


தரித்திரம் , 


தான்- 1. அட்ட வசுக்களுளொருவன் .( பி தரிசபேதி- காட்சியினாலிரும்பைப்பொன் 
க்கல . கஅக . ) 2. தரித்தவன் . ( உ - ம் . ) “ கங்கா னாக்குவது . 
தரன் ” ( திவாகர ) ( யா :) 

தரிசநம் -1 . அறிவு . 2. கண் . 3.கண்ணாடி . 
தா- 1. ஒரு கசப்புக்கீரை. ( உ - ம் . ) “ கதி 4. கனா. 5 , காட்சி , தெரிசனமெனவும் வரும் , 
ரமனல்விரைதராவழுக்கைவாகை ” ( தைல.தை 6. சாத்திரம், ( மச்சபு. முகவுரை , பக் . ங .) 7 . 
லவ . எசு .) 2. சங்கு . 3. செம்புங்காரீயமும் சாமவேத உபநிடதங்களுளொன்று , ( கந்தபு.. 
கலந்தவுலோகம் . ( உ - ம் . ) ஈயஞ்செம்பிரும்பிர நவ . கஅ .) [ நா ] 
சிதமென்பவும்புணர்ப்பாற் றோயும்பித்தளைவெ தரிசநவேதி- 

தரிசாபேதி . ( உ - ம் .) உலோ 
ண்சலந்தராமுதற்றொடக்கத்து ” (திருவிளை . கத்தைப்பொன்னாகச்செய்கின்ற பரிசநவேதி 
இரசவாத.உங ) 4. பூசநாள்.5.பூமி , ( யாா 

போலக் கிருபாலோசநத்தினாற்றரிசநவேதிசெ 

ய்துபரிபாகப்படுத்தி ” ( வாசுதே . 20 « . ) 
தராகதம்பம் -- கடம்பு . ( மலையக .) ( பாா 

தரிசநாவரணியம் - ( அருக . ) எண்வகைக் 
கடிவ ] 

கன்மங்களுளொன்று . ( சிலப் . தொகையக .) 
தராங்கம் - மலை . 

தரிசநீயம் - 1. அழகுள்ளது . 2. காணப்ப 
தராசம் - அரதநக்குற்றமைந்தனுளொன்று ; டுவது . [9- நீய . ] 
அது , ஒளிசலித்தல் . ( உ - ம் . ) " பிறரிறச்சார்புபு 

தரிசநை -1 . கண்ணாடி . 2. காட்சி . 
ள்ளிபுள்ளடிபிறங்குகீற்று - மறுவறுதராசமெ 
ன்னவகுத்தவைங்குற்றந்தள்ளி ” ( திருவிளை . இது , யாகமிருபத்தொன் றினொன்று . ( திரு 

தரிசபூரணம்- தெரிசபூரணமெனினுமாம் ; 
மாணிக்கம் . சச . ) 

விளை , தலவிசேட . க . ) 
தராசு - 1. சமாநம் . 2. துலாக்கோல் . 3 . 
துலா ராசி , 4. பரணிநாள் , ( சூ . நிகண் . க ; சுஎ ) தரிசம் - அமாவாசை . (திருவிளை . இந்தி 
5. வெள்ளெருக்கு ( மலையக .) 

ரன்முடி . க . ) தெரிசம் எனவும் வரும் , 
தராசுக்கொடி -1. பெருமருந்து , 2. மு தரிசவிபத்து- சந்திரன் . (தவிவழி ) 
ல்லை . ( 1 , 2. மலையக .) 

தரிசி - 1. தரிசிப்பவன் . 2. தெரிநிலைவினை 
தராசுக்கோல்- தராசுத்துலா. 

ப்பகுதி , 
தராத்துமசன் - செவ்வாய் . ( யார் தஜ:) தரிசித்தல் -1 . காண்டல் , 2. தரிசநைசெ 

தராதரம் - 1 , ஏற்றத்தாழ்வு . (உ - ம் .) " தரா ய்தல் . 
தரந்தெரிந்து ” ( திருவிளை . திருமண . கச . ) தரிசிதம் -1, அறியப்பட்டது. 2. விடயம் , 
2. மலை . [ 2. யராயா :) 

(உமிக 
தராதரன் - திருமால் . ( யாாயா . ) தரிசியம் - தரிசநீயம் . 
தராதலம் - 1. கீழேழுலகத்தொன்று . ( பி 

தரிசு - 1. சாகுபடியில்லாத நிலம் . 2. பரல் . 
ங்கல . சருச .) 2. பூமி . ( உ - ம் .) " தராதலமும் 

தரிஞ்சகம் - அன்றில் . 
பொன்னுலகுந்தயங்கலானும் " ( மச்சபு . நைமி தரித்தல் -- 1 . அணிதல் . ( உ - ம் . ) “ பிரமனா 
சா . கக .) 

தியோரென்பினைத்தரிக்கும் ” ( கந்தபு . ததீசியு . 
தராபதி - அரசன் . ( உ - ம் .) " ஆழிநீருடுத் கஉ .) 2.உள்ளத்தமைத்தல் . ( உ - ம் . ) " தரிக்கவி 
ததராபதிமகளாயவதரித்தெம்மையு மடைந்தா னிப்பாத்திராபாத்திரந்தாதாவோ - துரைப்பாம 
ய ” ( பிரமோ . ச : கஎ. ) ( யராவதி ) 

தாதாவையும் " ( சைவச . பொது . சகஎ .) 3 . 
தசாமான்- 1. பூதேவன் , 2. பூமிதேவி . வேந்தன் செயல்கண்டு தரியாது ” ( பெரியபு . தி 

சகித்தல் . ( உ - ம் . ) " தண்ணழிவெண்குடை 
தராய் - மேட்டுநிலம் . ( உ - ம் .) “ ஞெண்டா - ருவாரூர் . சரு . ) 4. தங்கல் . 5. தாங்குதல் , 
செறுவிற்ற ராய்க்கண்வைத்த ” ( மலைபடு . (உ -ம் .) " ஆமையாய்வெரிநிடைத்தரித்தான் ” 
சசு 0 . ) 

( கந்தபு. ததீசியு , 2.உ.) 6. தாமதித்தல் . ( 2.-ம். ) 
தர்- 1. தரிப்பு , 2. தெரிநிலைவினைப்ப இனித்தரிப்பதன்றென்று ” (சிவரக, தேவி 
குதி . 

யிமய . க அ . ) 7. நிற்றல் . 8. நிறுத்தல் . 9. பற் 
தரிகொளல் - தரித்தல் . ( உ - ம் . ) " தரிகொ 
ளாதுகண்கணீர்ததும்பி ( சேதுபு . இராமதீர் . 

தரித்திரம்- வறுமை , ( பிங்கல . கஅசுஅ . ) 
எக .) 

( உரி ) 


றல் . 


1224 


தருக்கசங்கிரகம் 


கஉ உரு 


தருசணி , 


தரித்திரன்- வறியன் . (உரி. :) சங்கிரகத்திலிருந்து திருவாவடுதுறையாதீன 
தரித்திராயகன் -- எளியவன். (உரிகாய க்கப்பட்டது. ( மணிமே.) 

மொழிபெயர் 
க :) 

தருக்கசாத்திரம் - நியாய நூல் . 
தரித்திரி - 1. பூமி . ( பிங்கல . சசு அ . ) 2 . தருக்கசிந்தாமணி- ஒரு தருக்க சாத்திரம் . 
வறியவன் . [ 1. யரிதீ ) 

தருக்கம்- 1 , தருக்க நூல் . ( திருக்கோவை 
தரித்திரிதன் – எளியவன் . ( உரி , க :) | ( வாது .) (உ -ம் .) பொருவருதருக்கஞ்செய்ய 

யாருரை , நூற்சிறப்பு . ) 2. நியாயசல்லாபம் . 
தரித்திரியம் -- வறுமை . 

ப்போயினர் ( கந்தபு . ததீசியுத் . கருஎ . ) 
தரித்துவம்- தரித்தல் . 

( 55- :) 
தரிதம்- 1. அச்சம் . 2. பீறல் . 

தடுக்கல் -1 . அகங்கரித்தல் . ( உ - ம் . ) “ தன் 
தரிதன்- பயந்தவன் . 
தரிப்பித்தல் - 1. அணியச்செய்தல் . 2 . 

னைவியந்துதருக்கலும் ” (திரிகக , ஈ.அ.) 2. களி 
தரிக்கப்பண்ணல் . (உ -ம் .) “ தரிப்பித்தலினீ | ப்புறல் . ( உ - ம்.) “ தக்கபாலொடுதேன் கலந்து 
தருமம் ” ( காஞ்சிப் . தழுவக்கு . எஎ . ) 

தருக்கியுண்பவனாயினான் ” (திருவிளை . விடை 
தரிப்பு 1. இருப்பிடம் . 2. கையிருப்பு . 

ய . ரு . ) 3 , சிலாநாகக்கல் . 
3. ஞாபகம் . 4 .: தங்குகை . 5. தரித்தல் , 6 . 

தருக்கன்- 1 , கேட்கிறவன் , 2. தருக்கி , 
நிச்சயம் . ( சூ . நிகண் . அ ; ச.சு.) 7. நிறுத்து :) 
கை . 8. பொறுத்திருக்கை . (உ - ம் . ) " தரிப்பரி 
தென்னமுன்னந்தழலென வெகுண்டபோது | னுமெச்சமுமாம் . 2. தருக்கசாலி . 3. மிக்கு 

தருக்கி- 1. செருக்கன் , செருக்குற்று என் 
ம் ” ( திருவாத , மண் . கரு . ) 

எனட்பொருள்படும் ஒரு வினையெச்சம் ,( உ - ம் .) 
தரியலர் - பகைவர் . ( உ - ம் . ) " தரியலர்வீர 

" தயங்கிணர்க்கோதை தன்னொடுதருக்கி ” ( சில 
ஞ்சிந்தத்தருக்கழிந்து ” ( திருவிளை . உக்கிரபா 

ப் . மனையறம் . அஉ . ) 
ண்டியன்றிரு . உசு . ) 

தருக்கித்தல் - தர்க்கித்தல் . 
தரியலார்- தரியலர் . ( சூ . நிகண் . உ : நிக . ) 

தருக்கு -- 1. அசங்காரம் , ( உ - ம் .) “ தர்முயி 
தரியாபத்து -- விசாரணை . ( பார்சி .) 

ர்க்கிரங்காராகித்தருக்கொமொநமீர்ப்ப ” ( திரு 
தரியாமை ஆற்றாமை. ( உ - ம் . ) “ பிரியா 

விளை . திருநகர , எக . ) 2. எழுச்சி . 3. கதிர் . 
மையுமுயிரொன்றாவதும் பிரியிற் பெரிதுந்- தரி 

4. களிப்பு . ( உ - ம் . ) " செருக்கடையரக்கர்புரி 
யாமையுமொருங்கேரின்று சாற்றினர் ” ( திருக தீமைரிதைவெய்தித் தருக்கழிதரக்கடிதுகொல் 
கோ . ஙகக . ) 

வது சமைந்தேன் ” ( இராமா. அகத்தி , ருசு . ) 
தரியார்- பகைவர் . ( உ - ம் . ) “ சந்தமணிதரி 

5. சௌரியம் , 6 , தெரிநிலைவினைப்பகுதி . 
ப்பவரேதரியார் வெந்நிடவாகைதரிக்கவல்லார் " 
( திருவிளை . மாணிக்கம் . எ எ . ) 

தருக்குதல்- 1. அகங்கரித்தல் . 2. களித் 
தரீ- தந்து . ( உ - ம் .) " விசும்பு செலிவுளி தல் . 3. வீரங்கொள்ளுதல் . 
யொடுபசும்படைதரீஇ ( பெரும்பா . சகஉ . 

உ ) தருகின்மை --தராமை . ( உ - ம் .) " மாமுநி - 
தரீஇயர் - தருதற்கு . ( பதிற்றுப் . ) 

மொழிகளுந்தருகின்மையால் ” ( கோயிற்பு . இர 
தரு- 1. ஒரு சந்தம் . 2. ஒருவமவுருபு . 

ணிய . கூச 

ச . ) 
( உ - ம் .) " பிடித்தருநடையினள் ( இராமா. 

தருகை - ஈகை . 
சூர்ப்பன, கக .) 3. கற்பகதரு ( உ - ம் .) " தரு தருச்சகன் - 1. கலைஞன் . 2. வாயில் காப் 
வின் வளந்தரு நாடுறைவோர்கள் ” ( சிவரக . தே போன் , 
வியிமய . அ . ) 4. கூத்து முதலியவற்றிற்பாடுமி 

தருச்சநம்- 1. குற்றப்படுதல் . 2. கோபம் , 
சை . (சிந்து .) 5. தேவதாரம் . ( உ - ம் . ) " தருசு 3. நிந்தைப்படுதல் . ( கஜ ந ) 
க்குழுந்தா நீடிய 

ரூமாலமராளங் கொடித்தீகுக்கி 
லாயவேழும் ” ( தைல . தைலவ . கஎ .) 6. மரம் . தருச்சாரம்- கருப்பூரம். (காவurr :) 
( உ - ம் .) “ தருப்பொழிற்பயில்காலையில் ” ( பா தருச்சிதம் - 1. தாகம் . 2 , விருப்பம் . 
ரத , குருகுல , க 0 . ) 

தருசணம் - 1. அவசங்கை . 2. கோபம் , 3 .. 
தருக்கசங்கிரகம் - ஒரு தமிழ் உரைநடை 

புணர்ச்சி . ( யஷணம் ) 
நூல் ; அது : தெலுங்கராகியு அன்னம்பட்டரெ 
ன்பவராற் செய்யப்பட்ட வடமொழித் தருக்க 

தருசணி - வேசி . ( யஷணி ) 


1225 


தருதி . 


கஉஉ ள் 


தரும் . 


நகம் .) 


தருசம் -1 . ஊனம் . 2. பெருமை . 3. பொ தருதிமந்தன் 

பிரியவிரதனுடைய ஏஏழு 
ராமை . ( 2 , 3. யஷ | 

குமாரருளொருவன் . ( த . நி . போ . நங 0 ) 
தருசாயி - பறவை. ( காபமாயிது ) தருநகம் -- முள் . ( தாநவ . தா 

மரம் , நவ 
தருசாரம் - கர்ப்பூரம் . தாவா :) 
தருசீவநம் --மரவேர் . (தாஜீவ நா ] 

தருநர் - கொண்டுவந்திடுவார் . ( உ - ம் . ) " இன் 

சோறு தருநர்பல்வயினுகர ” ( மதுரைக் . ருகூரு ) 
தருசு - இழையொத்திருக்கை . (தெலுங் .) 

தருநன் - தருபவன் . ( உ - ம் . ) “ எல்லை தருகன் 
தருணதை - தருணி . 

பல்கதிர்பரப்பி ” ( பொருக . உங ங . ) 
தருணநாரீ- சிறுநன்னாரி . ( உ - ம் . ) " சந்திரு 

தருநிறப்பஞ்சரம் - காந்தம் . 
சடைத்தருணநாரிபலைசாயட்டி ” ( தைல . தை 

தடுப்பகசிலேட்டுமம்- ஒருவகைச்சிலேட் 
லவ , கஅ . ) 
தருணம் -1. ஆமணக்கு . 2. இளமை . (உ - ம் ) மெம், அது சிரசில் வாசம்பண்ணிக்கொண்டு 

ரண்டு கண்களுக்குங்குளிர்ச்சியைத்தருவது . 
தருணங்கொள்பேரொளியீர் ” ( இராமா.சடா 

(( சீவரட் , சு . ) ( நேத்திரத்திற்குக்குளிர்ச்சியை 
யுகாண் . ங o . ) 3. எண்ணம் . தருணங்கெட் 

த்தருங்காரணத்தால் வந்தபெயர் . தருப்பகம் - 
டவன் . ( வழக் .) 4. சமயம் , ( உ - ம் .) " வெஞ்ச 

சுகம் . ) 
மர்தொடர்ந்ததத்தருணமாமரோ ” ( கூர்மபு 

தருப்பகம் - 1. சுகம் . ( சீவரட் . சு . ) 2. தா 
தக்கவ . சுகா .) 5. புதுமை . 6. பெருஞ்சீரகம் . 

ழ்மை , 
( 1 , 6 , மலைய்க .) ( 1 , 2 , 5 , 6 . தரண . 

தருப்பகன் - காமன். ( 

உக) 
3.யாண 
) 

தருப்பசயநம் -1. ஒரு தலம் ; சேது மூலம் . 
தருணர் - காளைப்பருவத்தோர் . 

( உ - ம் . ) " இராமன் வானரத்தால்வகுத்தசேதுவ 
தருணன் -1 . பதினாறுவயசுக்குமேல் நாற் தன் மூல- நயங்கொடருப்பசயாமெனஞாலம்பக 
பது வயசுக்குட்பட்டவன் . ( உ - ம் . ) " பாலனாயழி ரும் " ( சேதுபு . சேதுவந் . சஉ . ) தருப்பைப்பு 
வதாயும்- தருணனாயழிவதாயுந்தானரைத்தழி | வலாற்செய்யப்பட்டபாயலில் இராமர் இருத்த 
வதாயும் " ( சி . சி . உ க க .) 2. பாலியன் . 3. பிர லால் அவ்விடத்திற்கப்பெயராயிற்று . 2. தரு 
மன் . ( 3.யாண:) 

ப்பையிற்படுக்கை . 
தருணாஸ்தி- 1.கொழுப்பு , 2. சவ்வு . ( த 

தருப்படன் - ஊர்காவற்காரன் . 

தருப்பணம்- 1. ஒரு தாளம் . 2. ஓமவிறகு . 
ணாஜி ) 

3. கண்ணாடி . (பிங்கல . கஉரு ங . ) 4. சுவாலை . 
1. இளம்பெண் . 2. கற்றாழை . 

5. மந்திரநீரிறைத்துவப்பித்தல் , ( உ - ம் . ) " பி 
( மலையக .) 3. தெப்பம் . 1. பெண்பருவநான் 

திர்தீர்த்தத்தினாலே பிதிர்களுக்குந்தருப்பண 
கினொன்று ; அது : பதினாறு வயசுதொடங்கி 

செய்க ” ( சைவச பொது . சுசு . உரை . ) 6 . 
முப்பதுவயசுமட்டுமுள்ளபருவம் . ( கொக்கோ . மாத்திருத்தி . ( 

உண) 
* : உ . ) [ 1 , 2 , 5. தா a ) 

தருப்பம் - 1. அகங்காரம் . ( உ - ம் . ) " தருப் 
தருணை- தருணி . (உ -ம்.) “ தரித்தவாலை | பமிக்குளார்காணுமாத்தாவில்சீர்வொளிப்- பொ 
தருணைபிரவுடை- விருத்தையாகும் வியன்பரு 

ருப்பில் " ( கந்தபு . சரவண . உ . ) 2. நாவிச்ச 
வங்களின் ” ( கந்தபு . இந்திரபுரி.ஈங .) ( 

கட்டம் . 3. பெருமை. 4. வெப்பம் , ( உ ) 

தருப்பன் - துட்ரணன் . 
தருத்தமன - மரமஞ்சள் . ( மலையக .) 

தருப்பி - 1. அகப்பை . 2. சருப்பபடம் . 
தருத்ததம் - மலை . 

தருப்பித்தல் - தர்ப்பணஞ்செய்தல் . ( உ - ம் ) 
தருதல் -1 . உண்டாக்குதல் . ( உ - ம். ) " தரு 

" நீராடித்தருப்பித்து ” ( பெரியபு . திருஞாந . 
மதேவதைதானாடத் தருதலாற்றருமதீர்த்தம் : 

சு 0. ) 
( சேதுபு . சக்கர . கச . ) 2. கொடுத்தல் . 3. தேடு தருப்பு - ஒரு கல் . ( தெலுங்கு . ) 
தல் . ( உ - ம் . ) " தாளினாற்றந்தவிழுநிதியும் ” 

தருப்பை - குசை . ( உ - ம் . ) " படர்தருதரு 
( திரிகடு . சஎ . ) 4. கொண்டுவருதல் . ( திணை 

ப்பைப்பாயற்பண்ணவற்பரவல்வேண்டும் " ( சே 
மாலை நூ . ) 

துபு. சேதுயா . உ 0 . ) 
தந்தி - சோதிசுமந்தனுடைய ஏழு குமாரரு 

கரும் - தாரும் . ( உ - ம் . ) " தருநிலத்தெமக் 

கெனிற்றருகுந்தன்மையீர் ” (சிந்தா . பதுமை . 
ளொருவன் . ( வி - ணி . ) 

க ., ) 


| 


தருணி 


ணா ) 


| 


1226 


தருமதேவதை . 


கஉ உஎ 


தருமவித்து . 


றார் , 


- 


தருமக்கிழத்தி-தருமதேவதை . 

தருமநாள்- பரணி . ( சூ . நிகண் . க : சுஎ , ) 
தருமக்கிழவர்-- 1. தருமத்துக்குரியவர் . 2 . 

தரும நூல்- மநுமுதலியவர்களாலே செய்ய 
வைசியர் பொது . (பிங்கல . எஎங .) 

ப்பட்டு ருது சங்கமதம் , கருப்பாதாநம் , சீமந்தம் , 
தருமகுரு - ஆருகதத்தில் முத்திபெற்ற முக் நாமகரணமுதலிய வைதிககருமங்களையறிவிக் 
கியரென்று சொல்லப்படுபவரிலொருவர் . ( த . குந்தருமசாஸ்திரங்கள் ; அவை . மநுஸ்மிருதி , 
நி , போ . உஎஎ . ) 

பிரகஸ்பதிஸ்மிருதி , தக்ஷஸ்மிருதி , யமஸ்மி 
தருமச்சக்சிரம்- அருகனுடைய தருமசா / ருதி , கௌதமஸ்மிருதி , அங்கிரஸ்மிருதி , யா 
தநச்சக்கிரம் ; சூ . நிகண்டில் அறவாழியென் ஞ்ஞவல்கியஸ்மிருதி , பிரசேதஸ்மிருதி , சா 

சாதபஸமிருதி , பராசரஸ்மிருதி , சம்வர்த்த 
தருமச்செல்வி 

தருமதேவதை ; சூ . நிக ஸ்மிருதி , உசநஸ்மிருதி , சங்கஸ்மிருதி , விகி 
ண்டில் அறத்தின் செல்வியென்றார் . 

தஸ்மிருதி , அத்திரிஸ்மிருதி , விஷணுஸ்மி 
சங்கிதை- ஒரு நீதிசாத்திரம் , ருதி , ஆபததம்பளமிருதி , ஹாரிதஸ்மிருதி 
தருமசமஸ்காரம் அநாதப்பிரேதஞ்சுடு எனப்பதினெட்டு வகைப்படும் . ( ஆறுமுக . ச . 
தல் . 

பாலபாடம் . உக்க . பக் . ) 
தருமசாத்திரம் - 1 , கலைஞாநமறபத்துநா தரும்பாகிரி - இல்லொழுக்கத்திற்குரிய 
ன்கினொன்று ; தருமநூல் . 

2 . ஸ்மிருதி . | மனைவி . ( 8- ஷாமி.நீ ) 
9 

தருமபாடகன் - வேதபோதகன் . [ 3 
தருமசாவர்ணி தினொராம . ( 2 ) 

வாகே :) 
லாவணி ) 

தருமபிரவத்திரு- தரும நூல் போதிப்பவன் . 
தருமசாவனன் -- ஒருமது . 
தருமசிவாசாரி - வைசிய குரு. 

( 3 - வரவக .J ) 
தருமசேத்திரம் பாரதர்பொருத இடம் . தருமபுத்திரன் -- பாண்டவரின் மூத்தோன் . 
( 8- 
க்ஷெ த ) ] 

( 3 வது ) 
தருமத்தியா நம்- ( ஆருகத ) காட்சி முதலா தருமபுரம்- ) . இயமலோகம் . 2. ஒரு தலம் ; 
கச்சொல்லப்பட்ட அளவைகளான் உயிர்ப்பொ திருஞானசம்பந்தமூர்த்தி தேவாரம் யாழ்மூரிப் 
ருளையும் , அதற்கு அநாதியாய வருகின்ற நல் பதிகத்திற்காண்க . 
வினை தீவினைக்குற்ற விளைவுகளையும் , அவற் 

தருமம் --- 1. அறம் . ( உ - ம் . ) " உயர் தருமத் 
றான் அது நாற்கதியுட்பிறந்திறந்து வருதலைய 

திரைபரமன் றருமந்தானே " ( சிவரக. அபுத்தி . 
யும் , அது செய்யாமல் அவற்றைக்கெடுத்த 

. ) 2. இயல்பு ; குணம் என்பர் ஞானாமிர்தத் 
ற்குபாயமாகிய யோகஞாதங்களையும் , அவற்றா 

தில் , 3. ஒப்பு . 4. ஒருபநிடதம் , 5. சுத்தம். 
ன் அஃதெய்தும் வீட்டினையும் அளந்து உள் 

6 , தொழில் . 7. நல்லொழுக்கம் . 8. நியாயப்பி 
ளவாறறிதல் . ( வள் . உஅசு . உரை. ) 

ரமாணம் . 9. நீதி ( உ - ம் . ) “ இசைந்து பொருது 
தருமத்திரவி - கங்கை. ( w8_ , வீ ) மென் கைதருமமோ ( பாந்த சூது போர் . அசு ) 
தருமத்துவம் தருமத்தின் றன்மை. ( ய 2 ( 30 ) 
கூட ) 

தருமராசன் - 1. அருகன் , ( சூ . நிகண் . க : 
தருமதருமியபேதம் - உபசார வழக்கு . ( உ - ம் ) 

ரு . ) 2. குந்திமுதற்பு தல்வன் . 3 , நமன் . 4. பா 
" கொல்லாமையேவிரதமெனக கூறவேண்டுவ 

லைமரம் . ( மலையக . ) :). புத்தன் . ( சூ . நிகண் . 
தைவிர தம்பயனிலையாக கொல்லாத விரதமெ 

க . கா . ) ( 42mix ; ) 
னக்கூறுவது வடநூலார் தருமதருமிய பேத தருமவாகநன் 

சிவன் ; இடபந்தருமவடி 
மென்பர் ; இதனைத்தமிழ் நூலார் உபசாரவழக வாயிருத்தலால் வந்தபெயரென்க. 
கென்பர் (திருவிளை . யானையெ . கஉ , உரை ) தருமலாசிரம்- பூரணை . [ 3. வாலா :) 

தருமதேவதை - 1. இயக்கிதேவி . ( சூ . நி தருமவாட்டி -- தருமசீலி, 
கண். க : ஈக . ) 2. நந்தி , தரும சொரூபமாதலி தருமவாளி- தருமவான் . 
னிப்பெயர்கூறுவர் . 3. யமன் . ( உ - ம் . ) " தனை தருமவான்-- தருமசீலன் . 
ப்பயந்தநற்றருமதேவதைதிருவருளால் ( பா தருமவித்து- அரசநியாயமாகிய தருமசாத் 
ரத . நச்சுப் , எ . ) 

திரமறிந்தவன் . 


1227 


தருவாரி . 


கஉஉஅ 


தலம் . 


தருமவிப்பில்லம் - துன்மார்க்கம் . ( 3 தருவி - சட்டுவம் , ( சிந்தா . ) 
விலுவ ) 

தருவித்தல் - தரச்செய்தல் . 

தருவீகாசர்ப்பம்- பௌமசாதிச்சர்ப்பங்க 
தருமவுபாயம் - கொடுத்த கடனை வாங்கு 

ளைவகையிலொன்று ; அது : மிகுந்த வேகநடை 
முபாயநான்கனுளொன்று ; அது தநிகனான 

யைப்பொருந்திப் படத்திலும் சர்வாங்கத்திலு 
வன் கடனுடையவனுடைய நண்பினரும் சுற் 
றத்தாரும் கடனைக்கொடுவென்று அவனுக்கு அங்குசம் என்னும் உருவங்களையொத்த புள் 

ம் வண்டிக்கண் , கலப்பை , குடை , துவசம் , 
ச்சொல்லும்படி செய்தாலும் , தான் நல்லவார் 

ளிகளைப்பெற்றிருக்குமென்பர் .( சீவரட் . ங ஙஉ ) 
த்தை சொல்லுதலும் , பின்றொடர்ந்து செல் 

( இது கரண்டியைப் போலப் படமுள்ளதாகை 
லுதலும் , மிகவும் வேண்டுதலுமாம் . (மிரு. ச . 

யால் இப்பெயர்பெற்றது . ) 
க . ) 
தருமன்- 1. இயமன் , ( உ - ம் . ) “ கருமை 

தநஉந்து --- தரும் . ( புறநா. ) 
யார்தருமனார் தமர்நம்மைக்கட்டியகட்டறுப்பிப் 

தருடம் தாமரைப்பூ .(மலையக.)( 

ச-) 
பானை ” ( தேவார , கோயில் . ச . சுந்தர . ) 2 . தரை - 1. ஆணித்தலை . 2. கருப்பாசயம் . 
குந்தி புதல்வரிலொருவன் . ( உ - ம் . ) " தரும் 

3. நரம்பு . 4. பூமி . ( உ - ம் . ) " தரையில் விழு 
னித்தனை நாட்செய்த தருமமும் பொய்யோவெ 

ந்து பணிந்தனர் " ( சோயிற்பு . பதஞ்சலி , சங . ) 
ன்பார் ” ( பாரத . சூது . ககக .) 

3. சன்மார்க் 

( 2 , 3 , + , யார் ) 
கன் . 4. சிவன் . ( உ - ம் , " தக்கணாபோற்றி 

தரைமகன் 

செவ்வாய் . ( உ - ம் . ) " தரைம 
தருமாபோற்றி ” ( தேவார . திருவதிகைவீரட் கன் பொன் கதிராண் ( விதாக, பஞ்சா . கஎ . ) 
டான . க 0 . திருநாவு .) 5. புத்தன் . ( பிங்கல . தரையர் - பூமியிலுள்ளார் . ( உ -ம் . ) " வான 
க 02 . ) ( 18- :) 

த்தரு- மானத்தரையரைவைப்பர் ” ( ம - தி . க.அ . ) 
தருமாத்திகாயம் சமணமதத்திற்சொல் தரோதரம் - 1. சூது . 2. பந்தயம் . ( ? 
லிய அசீவ பதார்த்தத்தினது நான்கு வகையு ரொஉ m ) 
வொன்றாய் நன்மைபயப்பதோரத்திகாயம் . ( சி 

தரோதரன் - சூதாடுவோன் . ( உயிராகா :) 
வஞாநபா . க 0 , கக . ) ( புண்ணியஞ்செய்தால் 
யாதநாசரீரம் மாயாகாரியத்தினின்றுந்தோன்றி 

தரோடஸ்து- முழுமையும் . பார்சி . ) 
இவ்வான்மாவைத்தன்னிடத்தேயாக்கித் திவ்ய தல்லம் - 1. குழி . 2. நீர்க்குண்டு . ( ஓ ) 
தேகமாய் மேலே கொண்டுபோய்ப்புண்ணியங் தல்லி-- தாய் , ( தெலுங்கு . ) 
களைப்புசிப்பிப்பது . என்பது தத்துவப்பிர 

தல்லிகை - திறப்பு [ தஜிகா ) 
சம் . கசுசு . உரை . ) 
தருமாதருமியநுமாநம் - பூர்வகாட்சிய நுமா 

தல்லு - புணர்ச்சி . 

தல்லை -- 1. இளம்பெண் . 2. தெப்பம் . 
நம் ; அது , முன்கண்டறிந்த தருமத்தைக்கண் 
கொணாததான தருமியையதுமித்தறிதல் . (சி . . ( ஓ ) 
சி . அளவை . கஉ ,மறை .) 

தலகம் -- தடாகம் , ( 5 @ so ] 
தருமி - 1. தருமவாட்டி . 2. தருமவான் . தலகிருதயம் உள்ளங்கால் . 
3. பாண்டியனிடத்துப்பொற்கிழிவாங்கும்பொ 

தலசம் ருவகை முத்துக்களுளொன்று ; 
ருட்டுச்சிவபெருமானைக்கொண்டு 

பாடுவித்த 

அது : பூமியிற்றோன்றியது . ( உ - ம் .) " தக்கமு 
ஓராதிசைவர் . ( உ - ம் . ) " தற்குவைதந்தாலுய்கு த்திரண்டுவேறு தவசமேசலசமென்ன ” (திரு 
வலென்னுந்தருமிக்குப் - பொற்குவைநல்கும் ” விளை . மாணிக்க , ருகூ . ) 
( திருவிளை . தருமிக்குப் . க .) 

தலத்தாது நிலப்பனை . தலைத்தாதென 
தருமிருகம் - குரங்கு . ( தா 3 J28 ) வும் வழங்குவர் . ( மலையக . ) 
தருமீவரசகம்- குணியையுணர்த்துஞ்சொ தலநம் -- மான் , 
ல் , ( பௌட் . க 0 . உரை 
ரை .) 

1. சாஸ்திரம் . 2. பொன் , 
தநராகம் - தளிர் . ( தாராம ) ( 

உலவ :) 
தருராசன் - பனைமரம் . ( மலையக . ) ( தா தலபோடம் - பொடுதலை . ( மலையக .) 
ராஜ ) 

தலம் 1. ஆழம் , 2. இடம் . ( பிங்கல . 
தருவாய் --உற்றசமயம் . ( தெலுங்கு . ) சருஅ .) 3. இலை , 4. உலகின் பொது . 5. காடு . 
தருவாரி -- கல்லுப்பு . 

6. கீழ் . 7. சேத்திரம் . ( உ - ம் . ) “ பின்னரே 


கா 


தலபம் 


1228 


தலை இய . 


கஉ உக 


தலைக்கோலம் . 


தலத்தின் வீறும் ” ( பிரமோ . பஞ்சா . . சக 

சஉ . ) பெயறலை இயதண்ணறுங்கானத்து ” ( திருமு 
8. பூமி . ( 3 , 8. சூ . நிகண் . கக . லகரவெ . கக .) ரு . கா . ) 2. தலைப்பட்ட . ( புறநா . ) 3. பெய் 
[ 1,5,6 . 500. 3. உல . ) 

துமாறிய . ( புறநா . ) 
தலபகம் - சிற்றாமணக்கு . ( உ - ம் . ) “ தல 

தலைக்கண்விருத்தி - பதுமாசனம் . (சிலப் , ) 
ரூபகத்தினவியங்கரைப்படி காண் ” ( தைல. தை 

தலைக்கருவி - தலைச்சீரா . 
லவ . அரு . ) 

தலைக்கல் - 1. ஆட்டுக்கல் . 2. பிரதாநக்கல் . 
தலன்- தலம் . ( போலி ) 

தலைக்காஞ்சி - ஒரு துறை ; இது , வலியோ 
தலாகிநி-- நிலநெல்லிச்செடி . 

ங்கமாற்றார்தம்மறத்தொழிலைக் கடந்தவன் பசு 

ந்தலைமதிப்பைச் சொல்லியது . ( புறப். காஞ்சி 
தலாடகம் -1 . அகழ் . 2. காட்டெள் . 3 . 
சுழல்காற்று . 4. யானைச்செவி . ( 9 @ாக0 ) 

ப் . கக .) பசுந்தலை - அப்பொழுது வெட்டின 

தலை . 
தலாடகன்-- யானைப்பாகள் . ( உஷாஜக :) தலைக்காவல் -- முக்கியமான காவல் . ( சூ . 
தலாடம் - அணில் . 

நிகண் . கக : ளகரவெ . கா . ) 
தலாதலம்- கீழேழுலகத்தொன்று . ( சூ . தலைக்கீடு - 1. காரணம். ( உ - ம் . ) " பலியே 
நிகண் . கஉ : எக . ) 

ற்றுண்டறலைக்கீடாய் " ( கூர்மபு . அந்தகா . எ 0 ) 
தலாமலம்- 1. தவனம் , 2. மருக்கொழு 

2. தலைச்சாத்து . ( திருவால . திருவிளை . ) 3 . 

வியாசம் . ( சிலப் . கானல்வரி . க . ) 
ந்து . ( 2. உலாவ o ) 

தலைக்குத்து - 1. குத்துகின்ற கபால சூலை , 
தலிகம்- மரம் . [ 90 க ? ) 

(( உ - ம் .) - இது நசியம்புரியினு மூழ்கினுந்தலை 
தலிதம் -1 . பிளந்தது . 2.மலர்ந்தது . ( ஒ குத்திருநெறியின் றெரிப்பு ” ( தைல தைலவ 

ச . ) 2. தலையிடி . (உ - ம் .) " தலைக்குத்துத்தி 
5 ) 

ர்வுசாத்தற்கு ” ( வள் - மா . கக . ) 
தலிநன் - பலவீநன் . ( தல :) 

தலைகீகுறை- 1. கவந்தம் . ( சூ . நிகண் . 
தலேசுரம் - பிரதிட்டாகலையிற்புத்திதத்து உ : அசு .) 2. மரையிதழ் என்றாற்போல ஒரு 
வத்திருக்கும் எட்டுப்புவதங்களிலிறுதியது .(சி . மொழியின் முதற்குறை . ( நன் . உயிரீற்றுப் . சு . 
லி . கிரி . உக , உரை . ) 

உரை . ) 
தலை - 1. அதிகாரம் . 2. ஆகாயம் . ( உ - ம் . ) 

தலைகீகூடுதல்- 

ஒன்றித்தல் . 
“ தலையின்மின்கறுத்ததென்ன ” ( அரிச்ச.சூழ் 

தலைக்கை-- முதற்கை . ( புறநா . ) 
க . ) 3. ஆதி . ( சூ . நிகண் . கக : லகரவெ . ககா .) 

தலைக்கை கொள்ளல் - 1 , 

- 1 , அதிகரித்தல் . 
4. இடம் ( உ -ம் .) “ தந்தைவிசயதத்தனாக ( சிந்தா .) 2. தலைக்கொடுத்தல் , ( கலி , எக . 
தானைவிரித்தோர்தலைத்துயின்றான் " ( சேதுபு . 

உரை. ) 3. தொடங்குதல் . ( புறநா . ) 
வேதாள . உச .) 5. உச்சி. ( தனிப்பா . ) 6 

தலைக்கொள்ளல்- 1. அதிகப்பட்டு மே 
ஒப்பு . ( புறப் . வெ . )) 7 .7. ஓராள் . ( வழக் .) 

லேறுதல் . ( உ - ம் . ) " கதழ்சினந்தலைக்கொண் 
8. ஓரேழாம் வேற்றுமையுருபு . ( உ - ம் .) " கள் 

டானே ” ( கூர்மபு . அந்தகா . அசு . ) 2. ஏற்று 
ளகந்தளித்தமலர்த்தலைச்சேக்கும் ” ( தணிகை. கியுன்சிற்றவை- தந்தசொல்லைத் தலைக்கொண் 

க்கொள்ளுதல் . ( உ - ம் . ) " உந்தையுண்மையனா 
கடவுள்வா . கா .) 9. சிரசு . ( உ - ம் .) " உன்றா 
டலைவைப்பதுமறைக்காட்டிலுறைபரனே " ( ம 

டுதாரணி- வந்ததம்பிக்குதவியவள்ளலே ” ( இ 
றைசை . உ . ) 10. தலைமை . ( உ - ம் .) 

ராமா . சடாயுகாண் . ச 0 . ) ( கைப்பற்றல் என் 
யாகியதாயவணுற்றனளேல் " (சிவரக . கணப் 

றார் புறப்பொருள் வெண்பாமாலையில் . ) 3. கிட் 
திவந்தரை . ரு .) 11. நுனி . ( உ - ம் . ) “ பொரு 

தெல் . ( புறப் - வெ . ) 4. சாதல் . ( புறப் ) 5. தொ 
தலைமூவிலைவேல்வலனேந்திப்பொலிபவனே " 

டங்குதல் . ( புறநா. ) 
( திருவாச . நீத்தல் . க . ) 12. பெருமை . ( உ - ம் ) 

தலைக்கோதை- நெற்றிக்கட்டு . ( உ - ம் .) 
" தண்டலைநாகங்கணை கழுநீர்முகைசற்றுவிண் 

" தார்கொண்டாடலைக்கோதைதடுமாறி ” ( கலி . 
ட ” ( மரு - தி . சு 0 . ) 13. மிக்கான் . (உ -ம் )” எண் 

சுசு . ) 

தலைக்கோல்- கணிகையர்பெறுஞ்சிறந்த 
ணியுரைப்பான்றலை ” ( வள் . சு அஎ . ) 14 . 
விரிவு . 

பட்டம் . ( உ - ம் . ) " மலைப்பருஞ்சிறப்பிற்றலைக் 

கோலரிவையும் (சிலப் . ஊர்காண் . கருச . ) 
தலைஇ - சொரிந்து . ( ஐங்குறு .) 

தலைக்கோலம் தலையணி . ( பிங்கல . 
தலை இய - 1. சொரிந்த . ( உ - ம் .) " தலைப் கஉஉ . ) 


தலை 


--- 


1229 


கஉங 0 


தலைத்தாள் நெடுமொழி தன்னொடு 

புணர்த்தல் . 


தலைப்படுத்தல் . 


கல் . 


தலைக்கோலமைதி -- போரிற்பொருதுடை தலைத்திராணம் - தலைச்சீரா . ( சூ . நிகண் . 
ந்து புறங்கொடுத்தவரசருடைய குடைக்காம்பை எ : கஎ . ) 
த்தலைக்கோலாகக்கொள்ளுதல் . இனி மாற்றா தலைத்திருப்பு - ஒரு நோய் . 
ரது காவற்காட்டின்கண் வெட்டிய மூங்கிலைக் தலைத்தூக்கம் - 1. தலைதாழ்தல் . 2. நா 
கொள்ளுதலுமொன்று . பொதியமலையின் மூங் ணுதல் . 
கிலாற்கணுக்கணு சாணளவுள்ள தாய் ஏழுசா தலைத்தேற்றம் -- ஒரு வீரன் பகைவர் பசுக் 
ண் நீளமுள்ள தாய்ச் சயந்தனைத் தெய்வமாகப் களைக்கைக்கொண்டுவருதலையறிந்து உறவுமு 
/ பெற்றதென்பர்பரதசேனாபதியர் . (சிலப் . அரங் றையார் மநமகிழ்தல். ( உ - ம். ) " உரவெய்யோ 
கேற் . ககச , ககரு , உரை .) 

னினந்தழீ இ - வரவுணர்ந்துகிளை மகிழ்ந்தன்று " 
தலைகட்டுதல்- 1 , மயிர்முடிதல் . 2. முற் (புறப் - வெ . வெட்சி , கஉ .) 
றச்செய்தல் , 

தலைதடுமாற்றம் -1 . ஒரு தந்திரயுத்தி ; 
தலைகவிழ்தல்- 1. அதோமுகமாதல் . 2 . அது , முன்னொருகாற்கூறிய முறையன் றிப்பி 
நாணுதல் , 

ன்னொருகாற்றலைதடுமாறாகக்கூறுதல் . ( தொ 
தலைகுலைதல்- நிலைகுலைதல் . ( உ - ம் . ) " அம ல் . பொருள் . சுசுசு . ) 2. கலக்கம். 3. தலைத 
ராடுதலு - முளைந்தமரர் சதமகனோடுடைந்து 

டுமாறல் . 
லைகுலைந்தோடி ” ( சேதுபு . தேவிபுர . கரு . ) தலைதடுமாறல் - இடந்தடுமாறல் , ( உ - ம் .) 

தலைகொடுத்தல்- காரியத்திலே முன்னி " நிறைபுலன்பொறிகரணங்க- டலைதடுமாறியு 
ற்றல் ( வழக் . ) 

ரைமொழிகுழறி ” (திருவிளை . நாகமெய் , கக .) 
தலைச்சங்கம் - முதற்சங்கம் . இறையனார தலைதல் - மழையோய்தல் . 
கப்பொருளுரையிற்காண்க . 

தலைதாழ்த்தல்- 1. நாணுதல் . 2. வணங் 
தலைச்சன்- முதற்பிள்ளை ; இது , சோழதே 
சவழக்கு . 

தலைதாழ்தல் -- 1, நாணுதல் . 2. வணங்கல் , 
தலைச்சாத்து - தலைப்பா , தலையிற் கட்டுகிற தலை தீதல்- அழிதல் . 
சீலை . ( பிரபுலிங் , பிரபுதேவர் வந்தகதி . எ . ) தலை நடுக்குவாதம் - சிரக்கம்பவாதம் . ( சீவ 
தலைச்சீரா - தலைப்பாகை . ( சூ . நிகண் . எ 

ரட் . கஎசு 
வது கஎ ஆங்கவியிற்றலைத்திராணமென்றார் .) தலை நாள் --- அச்சுவிநிநாள் . ( சூ . நிகண் . க ; 
தலைச் சுருள்வள்ளி-- 

லைச்சுருளி. ( ம காஎ . ) 
தலைச்சூடுவல்லி லையக ) 

தலை நிம்பம் -- சிவனார்வேம்பு , ( மலையக .) 
தலைச்சூலை கபால சூலைரோகம் . ( உ - ம் .) தலை நீட்டுதல்- முன்னிடுதல் . ( வழக் . ) 
" சந்திராவர்த்தம் பார் . ” 

தலைநோய்- தலைவலி, ( உ - ம் .) “ நசியம்பு 
கலைச்செங்காடு - சோழநாட்டுள்ள ஒரூர் ; | ரிந்திடினோபீநசமுந் தலைநோயுந்தரியாமூரல் ” 

மாடலன் என்னும் அந்தணன் ஊர் . ( தைல . தைலவ . உ . ) 
காவிரிப்பூம்பட்டினத்தருகிலுள்ளது . (சிலப் . ) தலைப்படல் - 1. எதிர்தல் . ( சூ . நிகண்.க : 

தலைச் செயல் -- வாழ்ந்து தழைத்தல் , சாஎ . ) 2. எய்துதல் . ( உ - ம் . ) " தலைப்படுவர் 
தலைச்சேரி - ஒரு பட்டினம் . 2. முதற்பர் மற்றீண்டுவாராநெறி ” ( வள். நருகா .) 3. தலை 
ணசாலை . ( உ - ம் . ) " சென்று முநிவர்களிருக்கு மையாதல் . ( உ - ம் . ) “ தலைப்படுசால்பினுக்குத் 
ந்தெருத்தலைச்சேரியிந்செறிந்து ” ( கோயிற்பு , தாரேன் ” ( திருக்கோ. உரு. ) 4. தொடங்கல் . 
பதஞ்சலி . கஎ . ) 

( உ -ம் . ) " வானமீனுள்ளற்லைப்படலும் " ( திரி 
தலைச்சோடு - தலைச்சீரா. 

கடு , எ ) தொடங்கலாவது முயற்சித்தல் . 5 . 
தலைசாய்த்தல் - நாணுதல் . ( சிந்தா . காந்த வளர்தல் . ( உ - ம் ) " பிணித்தமாயை - தன்றலை 

ப்படலால்யானத்தலைமையாம்பிரமமாகும் ” ( கந் 
தலைசாய்தல் - தலைசாய்த்தல் . 

தபு . ததீசியுத் . கருகா ) 6. வாழ்தல் . 
தலைசுருள் 1 பெருமருந்து . ( மலை தலைப்படி- ஆறு பலங்கொண்டது. ( உ - ம் .) 
தலைசூடுவல்லி- யக . ) 

" பொடுதலையருணச்சாறு புத்தெண்ணெய்மூ 
தலைத்தாது - நிலப்பனை ( மலையக .) 

ன்றொல் வொன்றோ- விடுதலைப்படியாய் ” ( தை 
தலைத்தாள் நெடுமொழிதன்னொடு புணர்த் ல , தைலவ . கஉக. ) இதற்குச் சாதாரணப்படி 
தல் - தன்னிடத்துளதாகிய போர்த்தொழிலு என்றும் பெயர் . 
ண்முயற்சியாலே வஞ்சினங்களைத் தன்னொடு தலைப்படுத்தல்- 1. வளரச் செய்தல் . 2 . 
கூட்டிக்கூறல் . ( தொல் . பொருள் . சு o . ) வாழ்வித்தல் , 


+ 


ரு . சு . ) 


- 


1230 


தலைப்பெயல் . 


15 உஙக 


தலைமை . 


1 


றிநின்றது . 


தலைப்படுதல்- 1. தலைப்படல் , 2. பொ ( உ - ம் .) " தலைப்பெயறலை இயதண்ணறுங்கான 
ருந்துதல் . ( உ - ம் . ) " கருவிகளை நீங்கிநின்றுபா த்து ” ( திருமுரு . கூ . ) 
விப்பதென்னில் அப்பொழுது கேவலம் வந்து தலைப்பேர் குமண்டிலம் - இசைப்பாவகை 
தலைப்படுமாகலானும் " (சி . சி . சு : எ . சிவஞா.) யுளொன்று . (சிலப் .) 

தலைப்படுதா நம் - முத்தான த்தொன்று , தலைபிணக்குதல் - ஒன்றோடொன்று பிண் 
உத்தமதானம் ; அஃது , அறத்தாலீட்டிய பொ ங்குதல் . ( ஐந்திணையைம் .) 
ருளை முக்குற்ற மற்ற நற்றவத்தோரைக்கொ தலைபோடம் - பொடுதலை. ( மலையக .) 
ளக எனப்பணிந்து குறையிரந்து தம்முள்ளமு தலைமக்கள் - 1. தலைவராகிய வீரர் . ( உ - ம் .) 
வந்தீதல் . ( பிங்கல . கூசசு . ) 

“ தானை - தலைமக்களில்வழியில் ” ( வள் . எஸ் .) 
தலைப்பணி - முடி . 

2. மேன்மக்கள் . 
தலைப்பணிலம் - பாஞ்சசந்நியம் . ( உ - ம் . ) தலைமகள் - 1. தலைவி . ( அகப்பொ . கள . 
“ படுங்கதிர்வெண்மணிகொழிக்கும் பலவளை சூ கச . உரை .) 2. மனைவி . 3. முதற்புத்திரி . 
ழ்தலைப்பணிலம்பல்லசூழும் ” ( தணிகைப் . நத 

தலைமகன் 

1. அதிகாரி . 2. நாயகன் . 
ரப் . சுக . ) 

( உ - ம் . ) " கற்புடையாட்- பூப்பின்கட்சாராத்த 
தலைப்பற்று - தளப்பற்று . 

லைமகனும் ” ( திரிகடு . கா . ) 3. பெருமையிற் 
தலைப்பனி- முன்பனி . 

சிறந்தோன் , 4. . முதற்புத்திரன் . 5. வீரன் . 
தலைப்பா- 1. தலைப்பாகு . 2. வெண்பா . தலைமடக்கம் --- அடக்கம் . ( வழக் . ) 
தலைப்பாது- தலைப்பாகை. 

தலைமடக்கு - ஆதிமடக்கு ; இதனை த்தண்டி 
தலைப்பாகை - தலைப்பா . 

யலங்காரஞ்சொல்லணியியல் , ச - ஆவது சூத்தி 
தலைப்பாட்டு - ஒருவிதப்பாட்டு ; இதனைச் ரவுரையிற்காண்க, 
சிலப்பதிகாரத்தில் உகமென்றார் . 

தலை மடங்கல்- 1. கீழ்ப்படிதல் . 2. தணி 
தலைப்பாடு - 1. கூடுதல் . 2. நேர்படுதல் . தல . 3. வளைதல் ( 1 , 2 , 3. வழக் .) 
(உ - ம் . ) தலைப்பாடன்றவனீகை ” ( புறநா. தலைமடை - மடைத்தலையென்பது நிலைமா 
எ 0 . ) 3. பொறுப்பு , 4. வளர்ச்சி . 

தலைப்பாளை -1 . ஓரணி . (சிந்தா .) 2. தலை தலைமயக்கம் -- 1 , இடந்தடுமாற்றம் . 2 . 
ப்பாவினோருறுப்பு ; நிகண்டுகளில் - இதனைத் கலக்கம் . 3. தலைச்சுழற்சி . 4. மதிமயக்கம் . 
தொய்யகமென்றார் . 3. முதலில் வரும்பாளை . தலைமயங்குதல்-- 1. எங்கும் பொலிதல் , 
தலைப்பிரட்டை- தவளை மீன் , 

2. கலத்தல் , கைகலத்தல் . ( உ - ம் . ) " தமிழ்த 
தலைப்பிரிதல் நீங்குதல் . ( 2.-ம். ) “ நயனீ லைமயக்கியதலையாலங்கானத்து " ( புறநா , ககூ ) 
ன்றுநன்றிபயக்கும்பயனீன்று- பண்பிற்றலைப் | ( தலை - அசைநிலை , இடம் எனப்புறப்பொருளு 
பிரியாச்சொல் ( வள் . கஎ . ) 

ரையார் கூறுவர் . ) 3. கூடுதல் . 4. தலைதடு 
தலைப்பிள்ளை - முதற்பிள்ளை . ( வழக் .) மாற்றம் , 
தலைப்பு -1 , காரியமுடிவு . 2. நுதி . தலைமாந்தரோகம்- ஒருவகை மாந்தரோ 
தலைப்புச்சாய்த்தல் –1. தலைப்புவதக்கி | கம் ; அது , தலையிலுங்கழுத்திலுமூதல் , கை 
விடுதல் . 2. தலைப்பு வெட்டல் . 

கால்களிற்குளிர்ச்சி , சர்வாங்கநோவு முதலிய 
தலைப்புரட்டு -- தொந்தரவு . ( வழச் .) குணங்களையுண்டாக்குவது . (சீவரட் . உகஅ .) 
தலைப்புரட்டை- ஓரெறும்பு , 

தலைமாராயம்- ஒருதுறை ; இது , தலையை 
தலைப்புளுதல் - மேன்மேன் மிகுதல் . க்கொடுவந்தான் மனமுவப்பவில்லினையுடைய 
தலைப்புற்று - ஒருநோய் . 

மன்னன் செல்வத்தைக் 

கொடுத்தது . ( புறப் , கா 
தலைப்பெய்தல் - கூடியிருத்தல் . ( இறைய . ஞ்சிப் . கஉ . ) 
உ - ம் சூத்திரவுரை . பக்கம் . உ எ . ) 

தலைமுறை - ஒருவரிருந்து வாழுங்காலம் , 
தலைப்பெய்தி - தலைப்பெய்தல் . 

( வழக் ) 
தலைப்பெய்தீமே- கலப்பாயாக . ( ஐங்குறு . ) தலைமேற்கொள்ளுதல் -- 1 . அதிகரித்தல் , 

தலேப்பெய்நிலை - ஒரு துறை ; இஃது , இ 2. பயபத்தியாயேற்றுக்கொள்ளுதல் . 
னிய ஒளிநகையினையுடைய பிள்ளையென்னுந் தலைமை - 

--1. அதிகாரம் , யசமாநத்துவம் . 
தான் கொடுக்கக்கடவதனைக் கொடுத்தமாதா இ ( உ - ம் .) “ முறைசெய்யான் பெற்றதலைமையும் ” 
றந்த முறைமையைச்சொல்லியது . ( புறப் . ( திரிகடு . அ o . ) 2. பெருந்தன்மை . 3. முதன் 
பொதுவி . ச . ) 

மை . ( உ - ம் . ) " அதிகவேந்தற்களவில்சீர்த்தலை 
தலைப்பெயல் -- கார்காலத்து முதற்பெயல் , 

மையோடும் ” ( திருவிளை . மெய்க்காட் , ஙஅ . ) 


1231 


தலையுவா . 


கஉகூட 


தலைவி . 


ச்சி . 


ணியன்புல . உ . ) 


. 


4. மேன்மை . ( உ - ம் .) " சண்முகத்தலைமை - வாவிற்செய்யோன்ஞாயிறெழ ” ( விதாந . எச் 
மைந்தன் ” (சிவரக் . மேரு . உக .) 

ச . ஙஅ .) 
தலைமைப்பொருள்- வினைகொண்டு முடி தலையெடுத்தல்- 1. ஆட்படுதல் . ( வழக் .) 
கிற பொருளினுயர்புடையது . நன்னூல் பெ 2. தலைநிமிர்தல் . ( உ -ம் . ) “ தேவரெதிர் -தலை 
யரியல் , மூன்றாவதனுருபு என்னுஞ்சூத்திரவு யெடுத்து விழியாமை சமைப்பதே ” ( இராமா . 
ரையிற்காண்க. 

சூர்ப்பன . கக . ) 
தலையடி - தலையடிப்பு . 

தலையெடுப்பு - 1. அதிகப்படல் , 2. நிமிர் 
தலையடிப்பு- நென் முதலிய கதிர்த்தலையை 
யடித்தல் , ( வழக். ) 

தலையெழுத்து - விதி . 
தலையணை 

உபதானம் . ( சூ . நிகண் . எ : தலையொடுமுடிதல் - ஒரு துறை; இஃது , உற் 
எச . ) 

றபூசலின் ஓவாதவலியினையுடைய கைப்பிடித் 
தலைய நுமா நம் - ஒரு அளவை ; அது , சூன் தான் தலையுடனே திரண்டவளையினையுடை 
முகில்கண்டுமழைபெய்யுமென்றறிதல் , யாள் இறந்தது . ( புறப் . காஞ்சிப் . கங . ) 

தலையல் - 1. சொரிதல் . ( கு . யாப் . காரி தலையோடு - கபாலம் . ( சூ . நிகண் . உ : எச ) 
கை . ) 2. தலைப்பெய்மழை . ( பிங்கல . சுரு . ) 3 . தலைவணக்கம் - 1. தலைவளைத்தல் . 2. வ 
நீந்து புனல் . 4. மழைபெய்து விடுதல் . ( பிங்க 

ணக்கம் . 
ல . எ O. ) 5. மிகுதி . 

தலைவணங்கல் வணங்கல் . ( சூ . நிகண் . 
தலையழிதல் - கெடுதல் . 

க : கக . )) 
தலையளி - பேரன்பு . ( உ - ம் . ) " ஆவி நீங்கி தலைவருதல் - தன்மேல் வருதல் . ( உ - ம் . ) 
னடலையளியாகியததுவன்றோ” ( கந்தபு . இர தலைவந்த- போர்தாங்குந்தன்மையறிந்து ( வள் . 

எகஎ . ) 
தலையளித்தல்-- 1. காத்தல் , ( உ - ம் . ) “ தா தலைவலி- தலைக்குத்து . 
னேவந்தெம்மைத் தலையளித்தாட்கொண்டரு தலைவன் --1 . அரசன் . ( உ - ம் . ) " எங்குலத் 
ளும் ” (திருவாச . திருவெம் , சு . ) 2. பேர தலைவர்களிரவிதன்னினும் " ( இராமா . திருவ 
ன்பு செய்தல் . ( உ - ம் .) " நாயேனைத்தாய் போற் வ . உ . ) 2. குரு . 3. சிவபெருமான் . ( உ -ம் :) 
றலையளித்திட்டு ” ( திருவாச . திருவம்மானை .. " தலைவனைப்பிரதோடத்திற்- சீலமாய் வணங்கி 
ச . ) 

ன் ” (விருத்தாசலபு சிவபூசா. கரு . ) 4. நாய 
தலையாகுமோனை- ஒருவகை மோனை .(வ - று ) கன் . ( சூ . நிகண் . உ : எஅ .) 5. பெருமையிற் 
மாவும் புள்ளும் என்பது . ( யாப் காரி . ஒழி சிறந்தோன் . (பிங்கல . அஙஎ . ) 6. மூத்தோன் . 
பி . சு - வது செய்யுளுரை .) 

தலைவன் பாங்கனைச்சார்தல் - ஒருதுறை , 
தலையாகெதுகை- முதற்சீர் முழுதும் ஒன் து , தலைவன் வேட்கை நோய் பாங்கனையின் 
றிவரும் எதுகை . ( வ - று . ) சிலைவிலங் கென் 

றித்தீராதென்றெண்ணிப் பாங்கனைச்சார்தல் . 
பது . ( யாப் . காரி . ஒழிபி . சு - வது செய்யுளு வாண . ங ங . முகம் . ) 
ரை . ) 

தலைவன் றனக்குத்தலைவி நிலைகூறல் - ஒரு 
தலையாது மழை பெய்யாது . ( உ -ம் . ) " தண் துறை ; இது , பாங்கன் தலைவிகுறியிடத்துத்த 
ணியலெழிலிதலையாதுமாறி ” ( பதிற்றுப் . கஅ ) னித்து நிற்கின்ற நிலையைக்கண்டு வந்து தலைவ 

தலையாயார் - பெரியோர் . ( உ - ம் . ) " கல்லா ற்குக்கூறல் . (வாண , ருகா. முகம் . ) 
க்களிப்பர் தலையாயார் ” ( நாலடி . பன்னெறி . சு ) தலைவனுற்றதுரைத்தல் - ஒருதுறை ; இது , 
தலையாரி -- காவற்காரன் . ( வழக். ) 

பாங்கற்குத்தலைவன் தனக்குற்ற வேறுபாட்டின் 
தலையாலங்கானம் தலையாலங்காடென் காரணத்தைக்கூறுதல் . ( வாண . ச க . முகம் . ) 
னுமூர் . ( புறநா . ) 

தலைவனோடழங்கல் 

ஒருதுறை ; இது , 
தலையிடி- தலைக்குத்து . ( உ - ம் . ) " பொன் பாங்கன் தலைவனோடழுங்கல் . ( வாண , 
றிணிகழற்கான்மைந்தன்றலையிடி பொருந்திப்ப முகம் . ) 
ட்டான் ” ( உபதேச . சிவத்துரோகி . சஎசு .) தலைவாய்- வாய்த்தலை . ( உ - ம் . ) " துனை 
தலையிடுதல் - ஏற்படுதல் . 

செலற்றலைவாயோவிறந்துவரிக்கும் ” ( மலைபடு , 
தலையிலாக்குருவி - மழைக்குயில் . ( பிங்கல . சஎரு .) 

தலைவார்தல் - மயிர்சீவுதல் . 
தலையிறக்கம் - தலைத்தூக்கம் . 

1. எப்பொருட்குமிறைவி , 2 . 
தலையுவா - அமாவாசை . ( உ - ம் . ) " தலையு நாயகி . ( வாண . க . உரை .) 


உங்சு ? 


தலைவி 


-- 


1232 


1 


. 


தவசி 


கஙங 


தவம் 


f 


1 


தலைவிதி- தலையெழுத்து . 

தவசு 

தவம் . ( சூ . நிகண் . அ : ச 0 .) 
தலைவிமுன்னிலைப்புறமொழிதல் - ஒருது ( an 
றை ; இது , பாங்கி முன்னிலையாநிற்கத்தலைவி 

] 
அவள் மேல் வெறுப்பால் அவளை நோக்கிக்கூ 

தவசுமுருங்கை-- ஒருபூடு . 
ரது புறமாய்மொழிதல் . ( வாண . சசு . முகம் . ) 

தவசுவி- ஒருவகைச்சந்நியாசி , (சி.சி. 

அ : 
தலைவிரிச்சான்- 1. சாரணை . 2. செருப் 

கக . மறை . ) தவஹீ 
படி . 3. மயிர்முடியாதவன் . ( 1 , 2. மலையக .) தவடை- தாடை . ( தெலுங்கு . ) 
தலைவிரித்தான்- தலைவிரிச்சான் . ( மலையக தவன் --விடத்தடை . 
தலைவிரிபறை - கத்திரி . ( பிங்கல , கருஉ எ ) 

தவண்டை - 1. ஒருவகை நீச்சு . 2 . 

தவி 
தலைவிளை - முதல்விளைந்த விளைவு . ( உ -ம் ) | ப்பு . 3 , பேருடுக்கை ,. 
தலைவிளைகானவர் கொய்தனர் ( ஐங்குறு . 

தவண்டையடித்தல் - தவண்டையாடுதல் . 
உஎ . ) 

தவண்டையாடுதல் 1. தவித்தல் . 2 . 
தலைவைத்தல் - 1. சலைப் போடுதல் . 2 . 

துகளிதயாடுதல் , 
முன்னிடுதல் . ( வழக் . ) 

தவன்மந்திரம் - விடத்தடை மந்திரம் . 
தலோதரி - மனையாட்டி . ( தவொரீ) 

தவணை -1, எல்லை , கெடுவு . ( உ - ம் . ) " உறு 

வன்கூ - தவணையன்றாதலாலே ” ( சேதுபு . 
தலோதை - நதி . (தெலாகா ! 

வேதாளவ . எ O. ) 2. நீந்துவோர்க்கிடுமிதவை. 
தவ் - தன்னியல்பிழந்து சுருங்குதல் , ( வள் . 3- சட்டம்பதிக்குங்காடி . 
தகச்ச . ) 

தவத்தர் -- முநிவர் . ( உ - ம் .) " தண்டுலங் 
தவ்வல் - 1. இளைது . 2. தவ்வுதல் . கொறவகதரிரப்பெனக் - கொண்டு சென்று குறு 
தவ்வி - சட்டுவம் . ( பிங்கல . கஉருக . ) கினர் ” ( கந்தபு . ததீசியுத் . ருஅ .) 
தவ்வு -- 1 , சிதைவு . 2. தெரிநிலை வினைப்ப 

தவத்தல் --தவற்றுதல் . 
ததி . 3. துளை . 4. பாய்ச்சல் . 

தவத்தி- தவசி . 
தவ்வுதல் - 1. இறுகப்பிடித்தல் . 2. குறை தவத்துதல் - தவத்தல் .. 
தல் . 3. கெடுதல் . 4. தாவிநடத்தல் . 5. பாய் தவத்தோரீபீடம் - விட்டரம் . ( சூ . நிகண் . 
தல் . 

எ : ரு ஙா. ) 
தவ்வென்று . தவ்வென்னுமோசைபட்டு . தவதாயம் - இடுக்கண் . ( வழக் ) 
(உ -ம் .) “ தவ்வென்றசைஇத்தாதுளிமறைப்ப ” 

தவதி-- சூரியன் பெண் . 
( நெடுநல் . கஅரு ) 

தவந்து - தாரியம் . 
தவ்வெனல் - ( குறைதல் ) பொலிவழிதல் . தவதம் - 1. ஆசை . ( உ - ம் .) " தவநசலதி 
(உ - ம் .) " தாய்முகநோக்கியன்னாதவ்வெனவிரு யின்முகியேயிடர்படுதுயர் தீர ” ( திருப்பு . 
த்தி ( திருவானை . பராசர . கஎ . ) 

கச .) - காகம் . ( உ - ம் . ) " தவனநீக்குபுனலு 
தவ்வை - 1. அக்காள் . ( உ - ம் . ) " தாரைதல் ண்டு ” ( சேதுபு . பாவநாச . ஙச ) 3. வெப்பம் . 
வைதன்னொடு கூடிய " ( மணிமே. துயிலெழுப் 
கச.) 2. செவிலிக்கு மூத்தவள் , (சிந்தா .) 

தவநன் -- 1 நரியன் . ( உ - ம் . ) “ தவநனில 
3. மூதேவி . ( வள் . கசு எ . ) 

ங்கமலபலராமயன் " ( மரு - தி . ஈ . ) 2. நெருப்பு . 
தவ- ] , குன்ற . 2 , மிக . ( உ - ம் . ) “ தவமி 

( பிங்கல சச .) ( தவரு ) 
டல்கூர்குமரகண்டன் ” ( சேதுபு. துராசா . உக ) 

ப என்னும் அட்சரத்தினதிதேவ 
இவ்வாறு எச்சமாய்வருதலின்றிமிகுதி எனவும் 

தை . ( சி . சி . அ : 24 , மறை . ) 
வரும் . ( சூ . நிகண் . கக : வகரவெ . உ . ) 

தவப்பற்று --தவவிருப்பு இதனை மனத் 
தவக்கம் - 1. இல்லாமை . 2. குறைவு , 3 . 

தின் குணமென்பர் . 
தடை . 4. வாட்டம் . ( இந்நான்கும் வழக் .) ( 1 , தவம்-- 1. காட்டக்கிகி . 2. காடு . 3. தீ . 4 . 
2 , 3 , 4. தெலுங்கு . ) 

தோத்திரம் . ( உ - ம் . ) " அன்பால்வேதபாதத்தவ 
தவங்கம் -- துக்கம் . 

த்தா - னயமிகப்பர்வி ” ( கோயிற்பு , இரணிய . 
தவங்குதல் - 1. தடைப்படல் 2. துக்கித் அக . ) 5. நோன்பு . ( பிங்கல . கஎகசு . ) 6 . 
தல் . 3. வாடல் . 

மநம் பொறிவழிபோகாமல் நிற்றற்பொருட்டு 
தவசம்- தாரியம் . ( வழக் . ) 

விரதங்களான் உண்டிசுருக்கலும் கோடைக்க 
தவசி - தவத்தோன் . ( உ - ம் .) “ வடுவின்றி ண்வெய்யினிலைநிற்றலும் மாரியினும் பனியி 
மாண்டகுணத்தான் றவசி ” ( திரிகடு , கங . ) னும் நீர்நிலைநிற்றலுமுதலிய செயல்களை மேற் 


தவநீ 


1233 


தவளம் 


கஉகூச 


தவிட்டுக்கொய்யா 


கொண்டு அவற்றாற்றம்முயிர்க்கு வருந்துன்ப 
ங்களைப் பொறுத்துப் பிறவுயிர்களையோம்புதல் . 
( வள் , உசுக . முகம் . ) மநத்திற்கும் இந்திரியத் 
திற்கும் ஏகாக்கிரம் வருவது .( உ - ம் .) " மநம்பொ 
றிகட்கொருமையே தவமாம் ” ( வேதா . சூ.கசு கூ . ) 
6. வெப்பம் . [ 1,2,3,6 . உவ : 4. ஜவ 
5. கவ ) 
தவயாகம் -- தவவேள்வி .. 
தவர் -- 1 . ஜூளை . 2. முநிவர் ( உ - ம் . ) “ அவ 
ன்றவரைக்குறித்திசைப்பான் ( சேதுபு கத் 
ஒரு உ . ) 3. வில் . ( உ - ம் . ) " கற்றவர்வளைத் 
துத்திரிபுரமெரித்தோன் ” ( பாரத . அருச்சுந 
ன்றவநிலை . அ .. ) 

தவருதல் - துளைத்தல் . 
தவல்- 1. குறைவு . ( பிங்கல.உ.உ ஙம .) 2 . 
கெடுதல் . ( உ - ம் . ) " தவலருஞ்செய்வினைமுற் 
றாமல் ” ( கலி . கக .) 3. பிழைபடுதல் . ( உ - ம் .) 
" தவலுங்கெடலுநணித்து ” ( வள் , அருகா . ) 4. 
இறந்துபருதல் . ( உ - ம் ) " அவலமறு சுழிமறுக 
விற்றவலேநன்று ( புறம் . உஙஅ . ) 

தவலம் -அவுபலபாஷாணம் . 
தவலி- 1. எருது . 2. ஒரு மீன் . 3. வெ 
ண்ணிறப்பசு . 

தவலுதல் - ] , குன்றல் . (பிங்கல . உஉ ஙா ) 
2. சாதல் , 

தவலை- தபலை . ( தெலுங்கு .) 
தவலோகம் - தபோலோகம் . ( உ - ம் . ) " தவ 
லோகங்கடந்து போய் " (திருவிளை . மலையத்து 
வ . உஅ .) 

தவழ்சாதி - தவழுயிர்வருக்கம் . ( சூ . நிகண் . 
ந : ச O. ) 

தவழ்தல் -1. தத்துதல் , ( புறப் , ) 2. நகரு 
தல் . ( உ - ம் .) தங்கள் பாடியில்வளர்ந்து மாமருதி 
டைத்தவழ்ந்து " ( பாரத .கிருட்டிணன்றூ . கக .) 
3. பரத்தல் . ( உ - ம் . ) " மழைதவழ்சோலைமலை 
மிசை” (சிந்தா, காந்தரு . ஙஉ . ) 4. மூளல் . 
( உ - ம் . ) * அவுணர்வயிறெரிதவழ " ( கூர்மபு . 
தக்கன் வமி . சஉ ) 

தவம்புனல் -- ஆற்றுச்சலம் , ( உ - ம் . ) “ தவ 
ழ்புனவருதூணி ( தைல . தைலவ . கங . 

தவழ்வன - தவழ்சாதி . 
தவழ --பாக்க . ( புறநா . ) 
தவழகல் -- தர்தல் , 

தவளம் 1. அழகு 2. கருப்பூரம் . 3. சங் 
கபாஷாணம் . 4. வெண்மிளகு . ( மலையக .) 5 . 
வெண்மை . ( உ - ம் .) " தவளமாமருப்பொன்றொ 
டித்து ” (திருவாத . காப்பு . ) ( 1,2. 4 , 5. யவ 
90 ] 


தவளமலை- சாவகநாட்டிலுள்ள தோர்மலை . 
(மணிமே . ) 
தவளிதம் - வெண்மை . ( யவவித ] 

தவளை -- ஒரு நீர்வாழ்செந்து , ( உ - ம் . ) “ தவ 
ளைகள் பாம்பின தளையுற்ற " ( சிவரக . நைமிச . 

ரு . 
தவளைக்கல் - சொறிக்கல் 

தவளைக்குறங்கு - 1. ஆபரணத்தினொருவ 
கைப்பூட்டு , 2. ஒருவகை இரும்புக்கொழுக்கி , 
அஃது இரட்டைக்கொக்கி , 

தவளைப்பாய்ச்சல் - தவளைப்பாய்த்து . 
தவளைப்பாய்த்து-- 1. சூத்திரநிலைநான் 
கினொன்று . ( உ - ம் .) " ஆற்றொழுக்கரிமாநோக் 
கந்தவளைப்- பாய்த்துப்பருந்தின் வீழ்வன்னசூத் 
திரநிலை ” ( நன் . கக . ) 2. தவளைத்தத்து. 
தவற்றுதல் - விலக்கல் . 
தவறு- 1. குற்றம் . ( உ - ம் . ) “ நன்முற்ற 
லுள்ளுந்தவறுண்டு " ( வள் . சசுக . ) 2. தெரி 
நிலைவினைப்பகுதி . 3. பிழை . ( உ - ம். ) " தவறு 
செய்யினுந்தாம் பொறுப்பரே ” ( சேதுபு . கவி 
சம் . கூ . ) 4. வழு . 5. விலகுகை . 

தவறுதல் – 1. அழிதல் . 2. குற்றமுறுதல் , 
3. சாதல் . 4. வழுவுதல் . (உ - ம் .) 

" உள்ளத்தன் 
பு - தவறிலான் பொருட்டுவாங்கித்தரித்து , ( தி 
ருவிளை , மெய்க்கா . ஙக . ) 5. விலகுதல் . 

தவன் -1 . தவம் . ( பாரதவெண் )2 . நாயகன் . 
( சூ . நிகண் . க : கா.) ( உ - ம் . ) மாதவன் : மா - இல 
க்குமி , தவன் - நாயகன் . [ 1. தவ : 2. யவ :) 

தவாணகம் - காற்று . ( யவாணக ; ) 
தவாதயம் - 1. உபத்திரம் , 2. நிலைகலங் 
கல் . 

தவால் - அஞ்சல் . ( வழக் . ) 
தவாஅலியர் - கெடாதொழிவாயாக .(உ - ம் ) 
“ கெடா அநல்லிசைநிலைஇத் - தவா அலியரோவி 
வ்வுலகமோடுடனே ” ( பதிற்றுப் , கச , ) 

- 

- 
தவிசம் 1. சமுத்திரம் . 2. மோட்சம் , 
[ கவிஷ ] 

தவிசு- 1. ஆசரும் . ( 2 -ம் . ) “ பூந்தவிசினி 
ருந்தபிரான் முதலோர் ” ( சேதுபு . கடவுள்வா . 
உ . ) 2. தடுக்கு , 3. பீடம் , ( பிங்கல . நசுகங . 
4. மெத்தை. 5. யானைமேற்றவிசு . ( 2 , 4 , 5 . 
சூ . நிகண் . கக ; வகரவெ . ச . ) 

தவிட்டான்- ஒருமரம் . 
தவிட்டுக்கிளி-- ஒரு தத்துக்கிளி. 
தவிட்டுக்கொய்யா - தவிட்டுச்செடி . 


1234 


தக தக 


தழீஇ 


நடை . 


தவிட்டுச் செடி- மலைக்கொய்யா ( மலையக ) திரப்படமோர் பொருளொடுங் கூடாத்திகழ்வி 
தவிட்டுப்பாற்சோற்றி -- ஒருபூண்டு , னிற்றவுதமேயெனவும் ” ( வேதா . சூ. சங . ) 
தவிட்டுப்புற - ஒரு புறா 

தவுதல்-- தபுதல் , 
தவிட்டு மேனி -- சவட்டுப்பு . 

தவுரிதகம் - தௌரிதகம் , 
தவிட்டை - 1. ஒருசெடி , ( மலையக .) 2 . தவுரிதம் - தௌரிதம் , குதிரைமெல்லிய 
தவிட்டுப்புறா. 

தவிடு - அரிசியின்றுகள் , ( சி . சி . கக : தவுலத்து - தவலத்து , கார்பார் . [இந்துஸ் ) 
உரை . ) 

தழங்கல்- 1. ஒலித்தல் . ( உ - ம் . ) " தழங் 
தவித்தல் - 1. இளைத்தல் . 2. தாபமடை குமருவியெஞ்சீறூர்பெரும் ” (திருக்கோ.கஉஎ ) 
தல் . ( உ - ம் . ) " தாகத்தாற்றடுமாறித்தவித்தேநி தழங்கு -1. தெரிநிலைவினைப்பகுதி . 2.ஒலி 
ன்றும் சிவரக . பசாசு . கசு , 

த்தல் . ( உ - ம் .) " தழங்கு பேரி ” ( இராமா , கரன் 
தவித்திரம் - மான்றோலினாற் செய்யப்பட்ட வதை , உ . ) 
விசிறி . ( யவிதிர ] 

தழங்குதல் - தழங்கல் . 
தவிப்பு-- 1. இளைப்பு . ( உ -ம் . ) “ தண்டுல 

தழங்குரல் - ஒலிக்குமோசை . ( உ - ம் . ) " தழ 
ந்தரனோன் பிற்றவிப்புடற் - கொண்டழுங்குற 

ங்குரன் முரசிற்சாற்றி ” (சிந்தா . நாமக . ஙசுக ) 
ல் ” ( சேதுபு. சேதுச். ரு 0 . ) 2. தாகம் . 

( தழங்குகுரல் என்பதன் விகாரம் .) 
தவிர் -- தெரிநிலைவினைப்பகுதி , ( உ - ம் . ) 

தழல் -- 1 , கார்த்திகைநாள் . ( திவாகர , முத 
" படிதவிர்பூதவெள்ளம் " ( கந்தபு . ஏமகூட , 

லாவது .) 2. கிளிமுதலியவற்றையோட்டுங்க 

ருவி . ( உ - ம் . ) " தட்டை ” 4 (பார் . ) 3. கொடு 
தவிர்ச்சி - தங்குதல் . ( இறைய . ) 

வேலி . ( மலையக .) 4. தெரிநிலைவினைப்பகுதி . 
தவிர்த்தல் - 1. நீக்கல் . ( உ - ம் . ) " கடைவா 

5 , தீ . (உ -ம் . ) தழலின் -மேனின்றுவெந்தத 
ழ்வு தவிர்ப்பவனே ” ( கோயிற்பு . வியாக்கிர.கஎ ) 

ளிர்போலுயங்கி ” ( அரிச். மயாக . உங . ) 6. வெ 

ப்பம் , 
2. விட்டு விடுதல் . 3. விலக்குதல் , 
தவிர்தல்- 1. ஒழிதல் . 2. தங்குதல் . (சிந் 

தழலல்- அழலல் . ( உ - ம் . ) " அத்தழன்றெ 
தா .) . வற்றுதல் . 4. வாளா . ( பிங்கல . கஅ ஙஅ ) 

ரிகுண்டநின்றும் ” (திருவிளை . காக , சு . ) 
5. விலகுதல் . (பிங்கல . ககசு அ . ) 6. வெறுத்து தழலாடிவீதி- நெற்றி . ( உ - ம் . ) " தழலாடி 
விடுதல் , 

வீதிவட்டமொளிபோதஞாநசித்தி ” (திருப்பு . 
தவிர்ப்பு- 1 , ஒழிவு . 2.தடை . 3. விலக்கு . கூஉக ) 
தவிர்வு -1 . தடை . 2. நீங்குதல் . 3. வில தழலி --- அக்கிரி . ( உ - ம் . ) " தழலியென்பா- 
க்குகை . 

னூக்கமோடொருவனின்றான் ” ( சேதுபு . கத் 
தவில்-- ஒரு பறை . ( உ - ம் .) “ டிமுட்டிமு / திரு . ருஅ . ) 
டிமுட்டிமெனத்தவிலெழுமோசை ” (திருப்பு . தழலுதல் - தழலல் . 
விநாயக . ரு . ) 

தழற்கல் -- சுக்கான்கல் . 
தவிழ்தல் - தவிர்தல் . 

தழற்கொடி - கொடுவேலி . ( உ - ம் . ) " சிந் 
தவுக்கார் - சுண்ணச்சாந்து . 

துவாரங்கலிங்கத்தழற்கொடி " ( தைல . தைலவ . 
தவுசயம்-- முருக்கு . ( மலையக . ) 

12 ) 
தவுசெலம் - முருங்க 

தழற்சி - அழற்சி , 
தவுட்டை --ஒருசெடி . தவிட்டையெனவுங் தழற் பூமி - உவர்மண் . 
கூறுவர் . 

தழாத்தொடர் 

நிலைமொழியானது வரு 
தவுடியந்தன் - சூத்திரப்பெண்ணைக்ஷத்தி மொழியைப்பொருட்பொருத்தமுறத்தழுவாத 
ரியன் கூடிப்பெற்ற பிள்ளை . ( உ - ம் . ) " அரவக தொடர் . ( நன் கருஉ . உரை .) 
லல்குற்பின்னோரணங்கினைமன்னன்கூடத் - த தழால் - தழுவுதல் . ( உ - ம் .) “ மகுரிபாயா 
ரணியில்வந்தமைந்தன்றவுடியந்தப்பேர் பூண்ப துமலி துளிதழாலின் ” ( மலைபடு . கப கா . ) 
ன் " ( சூத . சிவமான் . கஉ . கரு . ) 

தழிச்சுதல்- தழுவிக்கோடல். 
1 . குதிரைப்பாய்சல் . 2. போர்க்கு தழிஞ்சி - தோற்றவர்மேல் ஆயுதஞ்செலுத் 
ச்செல்லுகை , [ இந்துஸ் . ] 

தாது மிகுமறஞ்சொல்வது . ( வள் , எஎகூ , பரி . ) 
தவுதபடம் சித்திரப்படம் . பஞ்சவ ( புறப் .) 

தவுதம் ன்னங்களோடுஞ் சேராமற் தழிய --தழுவ , (சிந்தா ) 
வனித்திருக்கும்போதுள்ள பெயர் . ( உ - ம் . ) " சித் தழீஇ 1. அணைத்து . (மணிமே . ) 2. உள் 


ங்கை . 


* 


தவுடு 


1235 


தழுவுதல் 


5.உ.சா 


தள்ளல் 


கா . ) 2 . 


ளடக்கிக்கொண்டு ( உ - ம் .) " காள்கே 

( ரோமர் - சூர்ப்பா . எ 0 . ) 3. கலத்தல் . 4. சூழ் 
தத்துற்று " ( திருமுரு . காரு . ) 8 . ( பற கல் . ( உ - ம் . 

மாமழை தழுவுநெற்றியால் 3 
நா . ) 

( இராமா. வேள்விப் . உ .) 
தழீஇந்தழீஇம்- ஈரடுக்கொலிக் பாகிய தழவு தொடர் - நிலைமொழியானது வரு 
அநுகரண ஓசை . ( உ - ம் . ) " நாளைத் தம் இந்த மொழியைப் பொருட்பொருத்தமுறத்தழுவிய 
இந்தண்ணம்படும் " ( நாலடி . 

தொடர் . (நன் . கருஉ , உரை ) 
தழியே - சூழ்ந்த . ( உ - ம் . ) “ தன்னை ஈழி 

தழஉ- குரவைக்கூத்து . ( உ - ம் .) “ மன்றத் 
இயதள ராவிருக்கை " ( பொருக , 

தயர்வர் தழூஉ " (கலி . க . ) 
அணைத்துக்கொண்ட . ( உ - ம் . ) சிறமாத இய தழஉத்தொடர்-- தழுவுதொடர் , 
தெருநடைமடப்பிணை (புறம் . உங . ) 

தழஉம் - தாழக்கும் . ( சிலப் . ) 
தழிஇயிற்று - தழுவினது . (சி.அ. உ .. தழை -1. இலை . ( உ - ம் . ) " கோழியவரை ” 
சிவஞா . ) 

( பார் . ) 2. தெரிநிலைவினைப்பகுதி . ( உ - ம் . ) 
தழுத்த தழுதழுத்த . ( உ - ம் . ) 

" தழைகடல்வறப்ப ” ( திருவிளை . நான்மாட . 
ண்டம் " (திருவாச. புணர்ச் . எ . ) 

கா . ) 3. தளிர் . 4. மகளிரணியுமொருவகை 
தழதணை- படர்மேகத்தடிப்பு . 

யுடை ; இது மலராலுந்தளிராலுஞ்செய்யப்ப 
தழதழத்தல் - தழுதழுப்பு : திரு பு வெது . ( உ - ம் . " இளையமாகத் தழையாயின 
ணர்ச் . எ . உரை.) 

வே " ( புறநா . உசஅ . ) 5. மயிற்றோகை . 
தழுதாழை - 1. ஒருமரம் ; அது , தாமூல 

( உ - ம் .) 

" தழையுலாங்கையரேவியதந்திமேல் ” 
த்தொன்று . ( உ - ம் .) " குடம் ” 9 ( பார் . ) 2. ஒரு ( திருவிளை . விருத்த க . ) 
வகைப்பிணி . ( சீவரட் , நசுச. ) 

தழைக்கள்ளி -- இலைக்கள்ளி . ( தைல , தை 
தழும்பல் - தழும்புபடல் . ( உ - ம் . " தன்னா 

லவ . எந . உரை. ) 
த்தழும்ப ” ( கூர்மபு . திருக்கல் . நஎ .) 

தழைக்கை - தழைத்தல் . 
தழம்பு -1. காயம் . 2. குற்றம் . . நாத் 

தழைகை - தழைவு . 
தடித்தல் . ( உ - ம் . ) " நாத்தழும்புற " (இவரக . 

தழைத்தல் -1. தளிர்த்தல் . 2. பூரித்தல் . 
காயத்திரி, உரு . ) 4. மறு . 

( உ - ம் . ) " தனியை நோக்கித்தழைத்து ” (திரு 
தழம்புபடுதல் -1. குற்றப்படுக 2 . மஜா 
ப்படுதல் . ( உ - ம் . ) " வட்டமுலைத்தடவ 

வாச , புணர்ச் . எ . ) 3. வளர்தல் . ( உ - ம் . ) " மெ 

ய்தழைகற்பைநாணை " (திருவிளை . வளைய.கரு ) 
ந்தணையுந் திருமார்பா ” ( திருவாதய மண்சும . 

4. வாழ்ந்திருத்தல் என்னுங்கருத்தாகவும் வரு 

ம் . ( உ - ம் . ) "உருப்டெறு முன்னோற்றாலுலகெ 
தழழற்று - அமைவுற்று . ( உ - ம் . ) தாழ்த 
டக்கையின்யார்க்குந் தழுமுற்று ” (கூர்ம திரு 

லாந்தழைக்கும்கண்டாய் " (சிவாக. விசையை . 
க்கல் . சுஎ . ) 

தழைதல் 1. செழித்தல் . 2. தளிர்த்தல் . 
தழவணை -1. கடலட்டை . 2. சாய்மான 

3. பரத்தல். (உம். தவழந்தகாதும் " ( சே 
மெத்தை . 

துபு . கடவுள் வா . அ .) 4. வாழ்தல் . 
தழுவல் - 1. தழுவுதல் . ( உ - ம் ) " கையெ 

தழைப்பு- தழைவு . 
ழுநான்கையும் தழுவும்வாளிகளால் ( இராமா . 
கரன் வதை . கக . ) 2. பொருந்தல் . ( உ - ம் . ) மிகுதி . (உ -ம் .) “ தழைகொண்டவன்பில் 

தழைவு -1. செழிப்பு. 2. தளிர்த்தல் . 3 . 

டு ” 
" சந்திரனொளியொடுதழுவச்சாத்திய ” ( இரா 

( அரிச் . பாயி , க . ) 4. வாழ்வு . 
மா . சடாயு . ந . ) 
தழுவாவட்டை -- கடலட்டை . 

தள்- 1. ஒரு முதனிலைத்தொழிற்பெயர் . 
தழவிய தழுவ . ( உ - ம் . ) " தழுவியகடை 

( உ - ம் .) " தள்ளருந்தவத்தோர்வைகும் ” ( கூர் 
க்குந்தோறும் ” ( திருவிளை . கஉ . ) 

மபு . திருக்கல் , இக . ) 2. தள்ளு என்னுமேவல் . 
தழவு -1. ஆலிங்காம் . 2. கொடுங்கைய தள்ளம்பாறுதல் -1. அசைதல் . 2. தள் 
ளவு . 3. தெரிநிலைவினைப்பகுதி . ( உ - ம் . " தழு ளாடல் . 
விளங்கதிர் " ( சிவரக . மேரு. அ . ) 

கள்ளமாறுதல்தள்ளம்பாறுதல் . 
தழவுதல் -1 . ஆலிங்கனஞ்செய்தல் . ( உ - ம் ) தள்ளல் -1 . தடுமாறல் . ( உ - ம் . ) " கடலில 
“ தந்தையினுங்களிகாத்தழுவினனான் ( இரர் ங்கை சேரும் - விசையிலவாகத்தள்ளிவீழ்ந்தன 
மா . குகப் . கூ 2 .) 2. ஏற்றுக்கொள்ளுதல் . வென்னவீழ்ந்த " ( இராமா , கடல்தா. கக . ) 
( உ - ம் .) " தக்கிலண்மாத்துள்யா துந்தழுவிலள் " 2. தவறுதல் . ( உ - ம் .) "சிலம்பலம்பமென்பூத் 


உரு 


1236 


|| 


ளம் 


கன் 


தளிகை 


தள்ள ” ( இராமா . உலாவியற் . ச . ) 3. தள்ளுத தளமென்றும் வரும் , ) { 2 , 6 , 7. சூ . நிகண் . 
ல் . ( உ - ம் . ) " பின்னொருபகற்போய்ச் செங்கை கக: ளகரவெ . கஉ 

உ . ) 
பிடித்தனன்வலிப்பத்தள்ளி - வன்னிலைக்கதவ தளம்பல் -- 1. அசைதல் . 2. ததும்பல் . 3 . 
நூக்கி ” (திருவிளை . அங்கம் . அ . ) 4. தளைத் நிலைகுலைதல் . 
தல் . ( புறநா .) 5. பொய் . ( சூ . நிகண் . அ . சு . ) தளம்பு -1 . சேறுகுத்தி . ( உ - ம் .) " செறுவி 
தள்ளாட்டம்- 1. அசைவு . 2. தமொற் ற்றளம்புதடித்திட்ட ” ( புறநா. சுக.) 2. மதகு . 

தளர்- 1. தளர்ச்சி . 2. தெரிலைவினைப்பகு 
றம் . 

தள்ளாடல்- 1. அசைதல் . 2. தமொறல் . | தி . (உ - ம் .) “ தளர்நடைப்பருவம் ” ( பெரியபு . 
( உ - ம் . ) “ சிந்தையுந்தள்ளாடி ” (சிவரக . அபு . 

தடுத்தாட் . கஙங . ) 
த்திபூ . கஉ .) 

தளர்து -- தளர்வேன் . (சிந்தா. ) 
தள்ளாதேல் -- தள்ளாடல் , 

தளர்ச்சி - 1. சோம்பல் . 2. சோர்வு . ( உ - ம் . ) 
தள்ளாமை -1. இயலாமை . 2. இல்லாமை . " அழியுமடவார்குறியாண் குறித்தளர்ச்சி ” ( தை 
3. தளர்ச்சி . 

ல . தைலவ . கஉ அ . ) 3. தரித்திரம் , 4. நெகி 
தள்ளிச்சி - பூநீறு 

ழ்ச்சி , 5 , எருத்தம் . 
தள்ளு – 1. ஈழிவு. 2. நீக்கென்னுமேவல் . தளர்த்தல் - 1.தளர்த்தி , 2.பலவீநப்படுத்தல் . 
தள்ளுண்ணால் -- தள்ளப்பசிதல் . 

தளர்த்தி-- தளர்ச்சி . 
தள்ளுதல்- 1. கழித்தல் . ( உ - ம் . ) “ அரும் 

தளர்தல் -1. சோம்புதல் . 2. சோர்தல் . 3 . 

பலவீதப்படுதல் . 
பொரு - டன்துகையிலுற்றபோதுதள்ளுவான் 
கொல்வள்ளவே ” ( வெரக , கணபதிமறு . 20 ) 

தளர்வு -1 . சோர்வு . ( உ - ம் . ) " சமரினோத 
2. நெருக்குதல் . 3. தவறுதல் . ( உ - ம் . ) “ கள் 

து களர்வுற்றுவலி போய் " ( சிவரக . தாருக.க அ . ) 
வார்க்குத் தள்ளுமுயிர்நிலை ” ( வள் . உ.கூ.) 4 . 

2. தளர்ச்சி . 3. வருத்தம் . ( உ - ம் . ) " தளர்வுறு 
நீக்கல் . 

மித்தாய் ” ( பெரியபு . திருவாரூர்ச் . நக .) 
தள்ளை - மாதா . ( கன் . உ எ ங . உரை ) ( இது 

தளவம் -1 . செம்முல்லைப்பூ . ( உ - ம் . ) " தா 
குட்டநாட்டார் வழக்கு . ) 

வழதனவமுட்டாட்டாமரை ” ( கு - பா . « o .) 
தளதளத்தல் -1 . ஆள்கல் . 2. சோபித்தல் . 

2. முல்லைக்கொடி . ( உ - ம் . ) “ தளவார்குழல 
தளதளப்பு- 1. இளக்கம் , 2. சோபை , 

ரம்பையர் ” ( சிவரக , தேவி நாட் க . ) 

தளவரிசை- கற்படுக்கை , நிலத்திற்பாவு 
தளதளெனல்- 1. இளக்கக்குறிப்பு . 2 . ங்கல் . 
ஒளிவிடல் 

தளவாடம் -- தளபாடம் . 
தளப்படி -1 ஆயாசம் . 2. நிலைகளம்பல் . தளவாய்- 1. ஆராய்ச்சி . 2. படைத்தலை 
( 1 , 2. வழக் . ) 
தளப்பம் --- 1 . பப்பற்று மரம் . 2. தளர்வு . 

தளவியை - தளவரிசை . 
தளப்பற்று தோளியோலை . 
தளப்பற்று மரம் -- கூந்தற்பனை . ( மலையக .) 

தளவு -- முல்லை . ( உ - ம் .) " தளவினகன்றோ 

ன்றி ” ( பொருக . ககக .) 
தளப்பற்று மீன் - ஒருமீன் . 

தளி-- } . குளிர் . ( உ - ம் . ) " தளியார்சலதி ” 
தளபாடம் - தட்டுமுட்டு . 

( சேதுபு . சேதுவந் . கூ 0 .) 2. கோயில் . ( உ - ம் . ) 
தளம் - 1. அமத்தளம் . 2 , இலை , 3. உப்ப " சுரருலகிழிசுடரெனநிற்குங் - கற்றளியிடையு 
ரிகை. ( உ - ம் .) “ எதெளக்கங்கியர் ” ( மரு - தி . | றையிறை முன்போய் ” ( திருவிளை , நாக , கஉ .) 
சாகூ . ) 4. கரும் . 5. கூட்டம் . 6. சாடி . 7 சா . 3 நீர்த்துளி. ( மதுரைக்.உசுங . உரை . ) 4. மே 
ந்து . 8 , சேகை, ( -ம் . ) “ என்றென்று தளமி | கம் . (உ -ம் .) “ தளிபோற்கொடைபயில்சந்திர 
ரண்டினரபாலர்பலர்திரண்நெவிலாநிற்ப " ( பா வாணன் ” ( வாண , நககா . ) 5. விளக்குத்தண்டு , 
ரத . பதின்மூன்றாம் போர் . கசரு . ) 9. தடிப்பு. தளிக்கும் - துளிக்கும் . ( உ - ம் . ) " வெளிப் 
( உ - ம் . ) வெண்டளக்கலவை ( இராமா . நாட் ந்தெங்குந்தளிக்குமன்றே ” ( தணிகைப் . நகர . 
டுப் . கஉ . ) 10. தளவரிசை . 11. பரந்தவடிவு . 

சு -உ . ) 
12. பூவிதழ் . ( உ - ம் . ) “ தளம்படி தண்டலை ” ளிகை - 1. உண்கலம் . ( உ - ம் . ) " சோபித் 
( சேதுபு . திருநாட் . * . ) 13. வெளியிடம் . தொளிர் தாம்பிரத்தளிகை நிறையச்சொரிந்து ” 
( உ - ம் . ) மணமாமலருங்குளமுங்கரையுந்தள ( மச்ச . மதனத , எ . ) 2. தவிசு . ( உ - ம் . ) “ பொ 
முங்குறுகி ” ( கோயிற்ட , வியாக்கிர.ச.) ( இது . | ன்னின்றளிகைமிசைவைத்து ” ( திருவிளை . 
தலமென்சொற்போலச் சில இடத்தில் முலைத் 

திருமுக . உச . ) 3. புற்கைக்கட்டி . 


வன் . 


1237 


கஉகூஅ 


தற்குறிப்பேற்றவணி 


ப்பு , உக . ) 


தல . 


தளிசை- புற்கைக்கட்டி , 

கைப் . நாட் . அக . ) 12. வரம்பு . ( உ - ம் . ) " தளை 
தளித்த-1 ளித்த . ( உ - ம் . ) " கள்ளகந்த த்தடம்பணையெழுந்த " ( பெரியபு . திருக்குறி 
ளித்தமலர் " (தணிகைப் பட்டு, கா . ) 2. பூச 

( உ - ம் . ) " தளித்தசுண்ணம் ( சிந்தா. பது தளைத்தல் -- பிணித்தல் . ( உ - ம். ) “ மேயபாச 
ம . ககரு . ) 

மோரைந்தினால் விளைவுறத்தளைத்து ” (விருத் 
தளிமம் -1 . அழகு . ( சூ . கெண் . அ : உரு ) தா , கிரிச் . உச . ) 
2. கட்டில் . 3. திண்ணை . 4. மக்கட்படுக்கை தளைதல் -கட்டுதல் . 
உ - ம் . ) " மொய்த்தபூந்தளி பகாப்பண் முயங்கி தளை நார் - மரமேறிகள் காலுக்கிநொர் . 
வீற்றிருக்கும் போழ்தில் " போதும் , வேதாள . தளைப்படுதல் -- 1 . கட்டுப்படுதல் . 2. சிறை 
கச . ) 5. மெத்தை . (பிங்கங்கள் ) 6. வாள் . ப்படல் . ( பிங்கல . ககஎச . ) 

தளிர் --1 . இளந்தளிர் . ( க . எண . ச : சஎ ) தளைபடுதல் தளைப்படுதல் 
2. தெரிநிலைவினைப்பகுதி . 

தளைபரிதல் - எல்லைகடத்தல் . ( புறப் - வெ . ) 
தளிர்த்தல் 1. தழைத்தல் . 2. துளிர்த் தளையம் -- விலங்கு . ( உ - ம் . ) “ இளையவர்நெ 
தல் . ( சூ . நிகண் . ச . ) . மகிழ்தல் . (உ - ம் ) ஞ்சத் தளையமெனுஞ்சிற்றிடை கொடு ” (திருப் 
சநாத்தளிர்ப்பவாக்கியவுண்டியும் " திரிக . எ .) பு . கபச . ) 
தளிர்ப்பு தளிர்ப்பு . 

தளையல்-1. கட்டுதல் . 2. மறியற்படுத்து 
தருக்கடுதல் 1. அ த்தமாக்குதல் , 2 . 
மினுக்குதல் . 

தளையன் - 1. குயவன் . மன்ணைப்பந்தித் 
தளுக்து 1. . 2. கொங்லவினைப்ப தலால் வந்தபெயர் . 2. சான் முன் . மரமேறுத 
கு.மினுக்கம் , 

ற்குக்காலிற்றளையிடுதலால் வந்தபெயர் . 
தருக்குண 

பாதைவன் . ( வழக் ) தற்கம் -- தர்க்கம் . ( மரூஉ . ) 
நளுக்குதல் -1, அப்புகள் . 2. துலக்குதல். தற்கான் -- கள்வன் . ( கஷா :) 
3. பிரகாசித்தல் . 

தற்காத்தல்- 1. இரட்சித்தல் , 2. தன்னை 
தளுகு - புளுகு . 

க்காத்தல் . ( உ - ம் . ) " தற்காத்துத் தற்கொண்டா 
தளுதாழை வாதமடக்க . ( மிலயக . ) ற்பேணி ” ( வள் . ருகா. ) 
தளும்பல் ததும்பல் . 

தற்காப்பு பாதுகாப்பு . 
தளும்புதல் தளம்புதல் , 

தற்காலம் - நிகழ்காலம் . 
தளை -1. ஆண்மயிர் . (பிங்கல . கமகூச . தற்காலமத்திமம் - குறி தகாலத்துக்கிரக 
2. கட்டு . ( உ - ம் . ) " மூவகைத்தளையு நீங்கிடும் " ங்கணிற்கும் நிலையைப் பொதுவாகவறியும்மத் 
( கந்தபு . காசிபனுபதேச . கச . ) 3. கயிறு . ( உ - ம் . ) திமகணிதம் . 
நிறைத் - தளைவிட்டீர்த்தலின் ” (திருவிளை. தற்காலித்தல் - தற்காலபுடம் வைத்தல் . 
மாபாத . கா . ) 4. கால்விலங்கு . ( உ - ம் . ) " தா தற்காவல் -- 1 . கற்புநிறை . 2. தற்காப்பு . 
னவரைக்கருவறுத்துச் தமகனைத்தளையிலிட் தற்கி-- 1. தருக்கம்பண்னுபவன் . 2. தெரி 
டு " ( இராமா . சூர்ப்பக . ககக . ) 5. காற்சிலம்பு . 

நிலைவினைப்பகுதி . 
( உ - ம் .) " காற்பரிபுரத்தின் மற்றக்கவின்றளைத் தற்கித்தல் - தற்கிப்பு . 
ஊனயுந்தாவென்று " ( சேதுபு . வேதாள . சுக . ) தற்கிப்பு - தருக்கம் . 
6. சிறை . 7. ( யாப்பு ) சீர்களையடியாக்கும் பொ தற்கிழமை தன்னேடொற்றுமையுடை 
ரூட்டு இரண்டும் பாவயாகப்பொருத்திக்கட்ட மை . ( உ - ம் .) " தற்கிழமைாம் - பிறிதின்கிழமை 
ப்படுவது . அதுார் தன்னொடும் பிறிதொடுஞ் யும்பேணுதல் பொருளே " நன் . ந 00 . ) 
சேரும்வகையினாலே நேரொன்றாசரியத்தளை , தற்குணம் - சுயகுணம் 
நிரையொன்றாசிரியத்தளை , வெண்சீர்வெண் 

தற்தணாகம் - பத்தாதிவிடயம் . 
டளை , இயற்சீர்வெண்டளை , ஒன்றியவஞ்சி தற்குறி - கைக்கீற்று . 
த்தளை , ஒன்முவஞ்சித்தளை , கலித்தளை என தற்குறிப்பணி -- உற்பிரேட்சாலங்காரம் ; 
எழுவகைப்படும் . ( யாப் . காரிகை . உறுப் . ரு . அஃது : ஒன்றிலிருக்குந்தருமத்தினொற்றுமை 
உரை . ) 8. தெரிகிலைவினைப்பகுதி . 9. தொ க்காரணத்தால் மற்றொன்றைய துவாக ஊகித் 
டர்பு . ( சூ . நிகண் . க . எகரவெ . கஉ . ) 10 , தல் . ( குவல . கஉ . ) 
முறுக்கு . ( உ - ம் . ) " புதுவது தளை விட்டதாது தற்குறிப்பு - தானாய் நியமிப்பது . 
சூழ்தாமரை " (கலி.சு க... ) 11. வயல் . ( உ - ம் .) தற்குறிப்பேற்றவணி- பொருளலங்காரவ 
" தங்கியவத்தாற்றளை தொறுமுழவர் ” ( தணி 

கைகளுளொன்று ; அது : பெயர் பொருளும்பெ 


1238 


தறுகணாளன் 


S உ TO 


கன்மலோகிதம் 


தறு கல் 


தற்புருடன் -1. தேவராதி ஆன்மாவிட ல்லான் றறுநணனவிலை கொண்டாள் " ( அரிச் 
த்திலே அந்தரியாமியாயதிட்டித்துக்கொளகம் மயான . க .) 
ருக்கிறவன் . ( சி.சி. க : ருக , சிவாக் . ) 2. வே 

1. தடைப்படல . 2. தங் 
ற்றுமைத்தொகை ( உ - ம் .) " தற்புருடன் வி தறு ததல் -- குதல் . 
குப்பலநெற்கர்மதாரயனோடு ” ( பி . வி . 20 தறுகுறும்பன்- துர்ச்சகன் . ( வழக் .) 
தற்போதம் -- ஆன்மஞானம். ( சி ; சி . அ 

தறுகுறும்பு - துட்டத்தகம் , 
உஉ . நிரம்ப .) 

தறுதலை- தத குறும்பு . ( வழக் . ) 
தற்றுதல் -இறுக குத்தல் . (உ - ம் ) மடி 

தறுதல் - இறுகவுடுத்தல் . 
தற்றுத்தான் முந்துதும் " ( வள் . உச . ) 

தறுதும்பன் -- தஜ தலையன் , 
தறி -1 , கடடை . ( உ - ம் . ) " மையற்றறி யோ ” 

தறுதும்பு - தறுதலை . 
மணிமே, சமயக. கா .) 2. கடை தறி , சட்டு 

தறும்ப நீரணை . 
த்தறிமுலிைய தறி . ( உ - ம் . ) கறையுன வா 

தறுவுதல் - குறைதல் . 
ளாவங்கயிருமதிதறியாவமா முதங்கடைர்தெடு 

தறை -1 . ஆணயின்றடை . 2. தரை . ( உ - ம் ) 
ப்டம் ( கூர்மம் இந்திரத்துய் , கஉ .) 3. கோடரி .4 

தேடலாடைத் தறையி றந்திடாதளித்தனன்சக் 
தொது லவினைப்பகுதி . 5. தூண் . ( உ - ம் . ) 

த்திராங்கன் " ( சேதுபு . விதூம . ங் .) 3. தெ 
கநகனெற்றுந் தறியிடையிருந்தசீயத்தாழங்கும் ரிரிலவினைப்பகுதி . 
சென்பலாமால் " ( கந்தபு . வள்ளி . கம் 6 . 

தறைதல் 1. ஆணிமுதலியவற்றையிறுத் 
நெய்வோர்த்தி , " பறைக்கம்ப . உ . " கேர் 

சல் . 2. தட்டையாதல் . ( உ - ம் . ) " தீரத்தறை 
ட்பெறை கொட்டுதறியேவுவோன் செய்வானா 

ந்ததலையுந்தன் கம்பலும் " ( கலி . சுரு . ) 3. தை 
ங்கொள்கையோராய் " (சிவரக . கடை துவந்த தொல் . 
னை . உ 0 . ) 8. முளை . 9. வெட்டு 

தறையாணி-- சடையாணி 
தறிக்கால் - கொடிக்காற்கால்வாய் . 
தறிக்கை --- தறிப்பு. 

தன் -1 . ஆன்மா ( உ -ம் .) " தற்பரமாய் ) 
தறிகிடங்கு -- ஆலைக்கிடங்கு 

(கோயிற்பு பாயிர . ந . ) 2. ஒரு சாரியை .( உ - ம் , 
தறிகை-- 1. கணிச்சி . ( சூ . நிகண்டுள் : சுக 

" அவன் நினை ” ( நன் .உசச . உரை.) 3. சிவம் 
2. கட்டுத்தறி , 3. கோடரி . 4. தறிபடல் . 

( உ - ம். ) " தன்னானந்தக்கொடி மகிழ்ச்சி பெருக 
தறிசு- வெறுநிலம் . 

( திருவிளை . பாயிர , கூ .) 
தறித்தல் - வெட்டல் ( சூ . நிகண் . : உச . ) 

தன்து உள்ளக்களிப்பு . ( சூ . நிகண் . அ 
தறிதல் -- தறிபடல் . 
தறிப்பு - தறித்தல் . 

தன் குணமிசைமணி 

ஆ.குணாலங்காரம் 
தறியாணி -- வெட்டிரும்பு . 

குவல . எஅ . ) 
த 

ன்படுவன் - விளைவுப்பு . 
தறிவலை - தறியைப்புதைத்தனேடேகட்டி 
நிலத்திட்டுவைத்தவலை . ( உ - ம் .) " தாளொற்றி 

தன் பொருட்ட துமா நம் - இருவகைய நும 
த்தப்பிவீழ்வார் தறிவிலமானிற்பட்டார் " ( சிங் நங்களுளொன்று ; அஃது , இயல்பு முதலிய மூன் 
தா . முத்தி . கஎ . ) 

றனுள் ஒறேதுவுடைய சாத்தியத்தைப் பக்கம் 
தறுக்கணித்தல் - 1. கற்போனாதல் . 2 தலிய மூன்றின்வைத்து அவிநாபாவம்பற்றி - 
சன்று தல் 

ராய்தற்குரிய ஞாமோய் இயரினோணெர்வும் 
தறுக்கணிப்பு - கன்றிப்பு. 

ரிவது . ( சி.. அளவை . அ .சிவஞாந . ). 
தறுகண் -1. அஞ்சாமை . ( உ - ம். " கடுந்த . தன்மச்சொநடம் - துணி பொருளின் வடி 
றுகட்செம்மையிலும்வெம்மையிலு " ( அரிச் . 

வு . ( அநுமா .) 
பாயிர . சு . ) 2. கக்கொல்லுதல் . ( உ - ம் . ) தன்மம்-1. குணம் , தன்மை , ( அநுமா . 
" தறுகட்பூட்கைத்தயங்குமரிமருகல் " ( சிற 2. தருமம் . ( உ - ம் . " தன்மங்கொணீரின்வி 
பா . கசக .) 3. குரூரம் . ( உ - ம் .) தறுகண்லே லாகி " ( சேதுபு. அக்கினிதி . உ .) வேதம் 
ள்விமுளைத்ததோர் " (திருவிளை . காாயெய்க்க . ) (பிங்கல சுக உக.) ய3- ) 
4. மறம் . 

தன்மயம் - தற்சுபாலம் . 
தறுகண்ணன் --இறுகணன் . 
தறுகண்பை --தறுகண் . 

கன்மாடிசன் - இயமன் . 2. உ திட் 
தறுகணன் - அஞ்சத்த கதற்கு அஞ் 

சன் ... பாலைமரம் , ( மலையக .) 
தறுகணாளன் சாதவன் . ( உ - ம் பா நான்மலோகிதம் -செஞ்சந்தநம் . ( மலையக 


ஈ.ன் 


1240 


தறுகணாளன் 


உசா 


கன்மலோகிதம் 


நிறுத்தல் - } குதல் 


தற்புருடன் --1.தேவராதி ஆன்மாவிட ல்லான் றறுநணனவிலை கொண்டாள் ” . ( அரிக் 
த்திலே அந்தரியாமியாயதிட்டித்துக்கொன்டி மயான . க .) 
ருக்கிறவன் , ( சி . சி . க : ருக சீவர்க்.) 2. வே , 

-- 1. தடைப்படல . 2 , தங் 
ற்றுமைத்தொகை ( உ - ம் .) தற்புருடன் வி 
குப்பலநெற்கர்மதாதயனோடு ” ( பி . வி . 20 . தறு குறும்பன் --துர்ச்சநன் . ( வழக் ) 
தற்போதம் -- ஆன்மஞானம் , ( சி . சி . அ 

தறுகுறும்பு - துட்டத்தநம் . 
உஉ . நிரம்ப ) 

தறுதலை ---ததறும்பு. ( வழக் . ) 
தற்றுதல் - இறுக உகத்தல் . (உ - ம் ) மடி 

றுதல் -- இறு சவுடுத்தல் . 
தற்றுத்தான் முத்துறும் " ( வள் . உ + -) 

ததும்பல் - தாதலையன் : 
தறி -1 , கட்டை . ( உ - ம் .) " மையற்றறியோம் 

தறுதும்பு - தறுகலை . 
மணிமே. சமயது . காகா .) 2. கடைத்தி , பட்டு 
த்தறிதலிய தறி . ( உ - ம் .1 கறையுவா 

தறும்பு- நீரணை . 

தறுவுதல்- குறைதல் . 
ரவங்கயிருமதிதறியாவமா முதங்கடை தெடு 

( தறை 1. ஆணியின் றடை . 2. தரை . ( உ - ம் ) 
பட கர்ப், இந்திரத்துய் , கஉ .) 3. கோதா .4 . 

கடலாடைத- தறையிறந்திடாதளித்தனன்கக் 
தொலைவினைப்பகுதி . 5. தூண் . உ - ம் 

த்திராங்கன் ” ( சேதுபு . விதும . கி . ) 3. தெ 
எந்தனெற்றுந்- தறியிடையிருந்தசீ தழங்கும் ரிநிலை வினைப்பகுதி . 
லென்னலாமால் ( கந்தபு. வள்ளி . கம் ) 5 . 

தறைதல் --- 1 , ஆணிமுதலியவற்றையிறுக் 
நெய்போர்த்தி , பறைக்கம்பு . ( உ - ம : " கோ 

கல் , 2. தட்டையாதல் . ( உ - ம் , ) " தீரத்ததை 
ட்பெறைகொட்டுதறியேவுவோன்செய்வானா 

ந்தத ல்யுந் தன் கம்பலும் ” ( கலி . சுகு .) 3. தை 
ங்கொள்கையோராய் ” (ஓவர்க. கடை நிவந்த் 

வால் . 
னை . உ 0 . ) 8. முளை . 9. வெட்டு 

தறையாணி --கடையாணி 
தறிக்கால்.- கொடிக்காக்கால்வாய் 
தறிக்கை- 
தறிப்பு . 

தன்- 1. ஆன்மா " ( உ - ம் .) அதற்பாமா 
தறிகிடங்கு -- ஆலைக்கிடங்கு . 

( கோயிற்பு. பாயிர ங . ) 2. ஒரு சாரியை ( உ - ம் , 
தறிகை- 1. கணிச்சி . 
1. கணிச்சி . ( சூ . நிகண்டு : க .) 

அவன் நினை நான் உச்ச . உரை.) 3. சிவம் 
2. கட்டுத்தறி , 3. கோடரி , 4. தறியடல். 

( உ -ம் . தன்னானந்தக்கொடிமதிழ்ச்சிபெருக 
தறிசு - வெறுநிலம் . 

(திருவிளை - பாயிர . கூ . ) 
தறித்தல் -- வெட்டல் .( சூ . நிகண் . ச :) 

தன் --- உள்ளக்களிப்பு: ( சூ . நிகண் . அ 
தறிதல் - தறிபடல் . 
தறிப்பு - தறித்தல் . 

, தன் தணமிகைனி-- அநுகுணாலங்காரம் 
தறியாணி -- வெட்டிரும்பு . 

( குவல . எஅ . ) 
தறிவலை -- தறியைப்புதைத்தனேடே கட்டி 

தன்படுவன் - விளைவுப்பு. 
நிலத்திட்டுவைத்தவலை . ( உ - ம் .) " தாளொற்றி தன்போருட்டதுமாநம் இருவகைய நும 
த்தப்பி வீழ்வார்தறிவலைமானிற்பட்டார் " ( G " நங்களுளொன்ற ; அஃது , இயல்பு முதலிய மூன் 
தா . முத்தி . கஎ O ) 

றனுள் ஓறேதுவுடைய சாத்தியத்தைப்பக்கம் 
தறுக்கணித்தல் - 1. கற்போடுரதல் , தலிய மூன் றன்வைத்து அவிநாபாவம் பற்றி 
சன்றுதல் , 

ராய்தற்குரிய ஞாகமாய் உயரினோடுணர்வு 
தறுக்கணிப்பு - கன்றிப்பு . 

ரிவது , ( சி . சி . அளவை, அ.சிவஞாந .) ; 
தறுகண் : -1 . அஞ்சாமை , ( உ - ம் .) “ கடுந்த , 

தன்மசீசெர்நபம் - தின் பொருளின் வடி 
றுக்கட்செம்மையிரம்வெம்மையிலு " ( அரிச் 

வு . ( அதுமா . ) 
பாயிர, சு . ) 2. ஈக்கொல்லுதல் . 2 - ம் .) தன்மம்- 1. குணம் , தன்மை , ( அ.நமா . 
" தறுகட்பூட்கைத்தயங்கும் விமருபுகில் " ( சிற 2. தருமம் . - -- -ம் . « 

தர்மங்கொணீரின்வம் 
பா . காக . ) 3. குரூமம். ( 2 -ai ) ; தறுகண் 
ள்விமுளைத்ததோர் (திருவிளை , கா, கெய்க .) 

லாகி ( சே .... அகினிதி , உ , * வேதா 

பிங்கலக்சுஉக.). 3- ) 
4 , மறம் . 
தறுகண்ணான் -- திறுகணன் . 

தன்மாம் - தற்சுபாலம் . 
தறுகண்டை --உறுகண் . 

கன்மராசன்-- , ! இயமன் , -2 , திட் 
அஞ்சத்த கேதந்தது சன் . பாலமாம் , ( மலையக . ) 
தறுகணாளன் சாதவன் . -ம் 

கன்மலோகிதம் ---செஞ்சந்ததம் , ( மலையக 


நா .) 


தறுகணன் 


. 


1240 


நிறுவனத்தில் கிடைக்கும் 
பிற வெளியீடுகள் 


செந்தமிழ்ச் சொற்பிறப்பியல் 
அகரமுதலி பேரகராதி 
முதன் மடலம் - முதற்பகுதி ( அ ) 
முதன் மடலம் - இரண்டாம் பகுதி ( ஆ - ஈ ) 
முதன்மடலம் - மூன்றாம் பகுதி ( உ- ஔ ) 


- 


ரூ .100.00 
ரூ .150.00 
ரூ .150.00 


தமிழ் - தமிழ் அகரமுதலி 
மு . சண்முகம் பிள்ளை 


- 


ரூ .100.00 


7 வது உலகத் தமிழ் மாநாடு 
கருத்தரங்கக் கட்டுரைகள் , 
மொரீசியசு , 1989 


- 


Vol.1 - English 

Deluxe 
Vol.2 - தமிழ் 

Deluxe 


ரூ .294.00 
ரூ .423.00 
ரூ .215.00 
ரூ .335.00 


8 வது உலகத் தமிழ் மாநாடு , 
தஞ்சாவூர் , 1995 
சிறப்பு மலர் 
அறிவியல் மலர் 
மாணவர் மலர் 


ரூ .100.00 
. 

50.00 
. 

25.00 


